கல்வி 


மகாத்மா காந்தி 
எழுதியது 


தமிழாக்கம்‌ : 
ஆ. ராமரத்தினம்‌ 


பதிப்புரை 


காந்தி அடிகள்‌ தமது நீண்ட நாள்‌ சேவை 
மில்‌ இந்திய வாழ்க்கையின்‌ எல்லா அம்சங்களைப்‌ பற்றி 
யும்‌ சிந்தனை செய்து, ஈம்‌ காட்டு மக்கள்‌ சிறப்புற்று 
வாழ வழிகள்‌ காண்பித்திருக்கிறார்‌. ஒரு காட்டை 
உருவாக்குவது அதன்‌ கல்வி முரறையேயயாகும்‌. 
எனவே அதைப்‌ பற்றி அவர்‌ கவனம்‌ செலுத்தியதில்‌ 
ஆச்சரியம்‌ இல்லை, 


இந்திய மக்களின்‌ மிகத்‌ தாழ்ந்த பொருளா 
தார நிலைமையும்‌ வறுமையும்‌ தான்‌ முதலில்‌ காந்திஜி 
மின்‌ கவனத்தைக்‌ கவர்ந்தன. எனவே அவற்றைப்‌ 
போக்கவே கதர்‌, கைத்தொழில்‌ திட்டங்கள்‌ வகுக்கப்‌ 
பட்டன. அதற்கடுத்தபடியாக, ஈம்‌ சமூகத்தில்‌ பல்லா 
யிரம்‌ ஆண்டுகளாக பல கோடி மக்களுக்குக்‌ கொடுமை 
இழைத்து வரும்‌ தீண்டாமைப்‌ பிரச்னை அவரது சிந்த 
யைக்‌ கிளறியது. அதற்காகவே ஹரிஜன சேவா 
சங்கம்‌ உண்டாக்கப்பட்டது. இவற்றுடன்‌ தேசிய 
மொழி, குஷ்ட நிவாரணம்‌, ஆதி மக்கள்‌ முன்னேற்‌ 
றம்‌ முதலிய பல முக்கியப்‌ பிரச்னைகளையும்‌ தீர்க்கும்‌ 
முயற்சியில்‌ அவர்‌ ஈடுபட்டார்‌. இவற்றையும்‌ இவை 
அனைத்திற்கும்‌ அடிப்படையாக இருந்த நம்‌ ராஜீய 
அடிமைத்‌ தனத்தையும்‌ தீர்க்கவும்‌, சுதந்திரம்‌ வந்த 
பிறகு அதை நிரந்தரமாக நாம்‌ வைத்துக்‌ காப்பாற்ற 
வும்‌ ஒரு ஈல்ல கல்வி முறையை வகுத்து, அதைப்‌ பின்‌ 
பற்றுவது மிகவும்‌ அத்தியாவகியம்‌ என்ற முடிவுக்கு 
அவர்‌ வந்தார்‌. இவ்வாழ்ந்த சிந்தனையின்‌ பலனாகவே 
ஆதாரக்‌ கல்வித்‌ திட்டம்‌ உருவாயிற்று. 


viii 

காந்தி அடிகளின்‌ கல்வியைப்பற்றிய கருத்து 
களைத்‌ தொகுத்து, மக்கள்‌ அதை ஒரே தொகுப்பில்‌ 
சேர்ந்தாற்போல்‌ படிக்க உதவுவதே இத்தொகுப்பின்‌ 
முக்கிய நோக்கமாகும்‌. இலக்கியக்‌ கல்வி, தொழிற்‌ 
கல்வி, சமயக்‌ கல்வி, ராணுவக்‌ கல்வி, தேசீய மொழி, 
முதியோர்‌ கல்வி, பெற்றோர்களின்‌ பொறுப்பு, ஆசிரி 
யர்கள்‌, மாணவர்கள்‌ நடந்து கொள்ள வேண்டிய விதம்‌ 
முதலிய எல்லா அம்சங்களைப்‌ பற்றியும்‌ காந்தி அடிகள்‌ 
சொன்னவை அல்லது எழுதியவை இதில்‌ சேகரித்துக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது, கல்வியின்‌ முன்‌ 
னேற்றத்திலும்‌, கம்‌ குழந்தைகளின்‌ முன்னேற்றத்தி 
லும்‌ அக்கறை இருக்கும்‌ அனைவரும்‌ கவனமாய்ப்‌ 
படிக்க வேண்டிய நூல்‌ ஆகும்‌, 


இதை முதலில்‌ ஆங்கிலத்தில்‌ தொகுத்துக்‌ 
கொடுத்த ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன்‌ வித்யாயை ஆசிரியர்‌ 
ஸ்ரீ க. குழந்தைவேலுவுக்கு ஈம்‌ நன்றி உரியது. 
இதுவரை வந்த மற்றத்‌ கொகுப்புகளை வரவேற்ற தமிழ்‌ 
மக்கள்‌ இதையும்‌ அன்புடன்‌ ஏற்று அருள்வார்களாக. 


ஸ்ரீ ரரமகிருஷ்ண மிஷன்‌ வித்யாலயம்‌, 


கோவை, 58-13_64 t தி. ர. அவிலாசிலிங்கம்‌ 


பொருளடக்கம்‌ 


யகுதி ஒன்று 


கல்வியின்‌ நோக்கங்கள்‌ 


கல்வீ 

நமது கல்விப்‌ பிரச்னையின்‌ முக்கியமான சில 
அம்சங்கள்‌ 

உண்மையான தேசியக்‌ கல்வி 

தொழிலில்‌ கல்வியின்‌ முக்கியத்துவம்‌ 

கல்வியின்‌ உயிர்நாடி 

சத்தியாக்கிரக ஆசிரமம்‌ 

இயற்கைக்கு மாறான கட்டுப்பாடுகள்‌ 

வளர்ப்பதா, உருக்குலைப்பதா£ 

உண்மையான கல்வி 

தொண்டு புரியும்‌ கலை 

பிரம்மச்சரியம்‌ 

பெற்றோர்களின்‌ பொறுப்பு 

இயற்கைக்கு முரணான கெட்ட பழக்கம்‌ 

ஆண்‌ - பெண்‌ உறவு பற்றிய கல்வி 

ஓய்வு நேரத்தின்‌ கவர்ச்சி 

என்னுடைய “காமதேனு' 

“மகாத்மா ஜியின்‌ கட்டளை” 

கதர்‌ என்பது என்ன? 

ஒரு பள்ளிக்கூடத்தில்‌ கதர்‌ வேலை 

ஒரு மந்திரியின்‌ கனவு 

ஒரு மாணவரின்‌ கேள்விகள்‌ 

பல்வேறு கேள்விகள்‌ 

உடற்பயிற்சிக்‌ கல்வி 

உடற்பயிற்சியின்‌ அவசியம்‌ 

அணிவகுப்புக்‌ கட்டளைக்கு இந்திய வார்த்தைகள்‌ 

வலது கையும்‌ இடது கையும்‌ 

வாழ்க்கையில்‌ சங்கீதம்‌ 

பள்ளிகளில்‌ சங்கீதம்‌ 

கடினமான ஒரு கேள்வி 

உண்மையைத்‌ திரித்தல்‌ 


பக்கம்‌ 


108 
106 
108 
112 
116 
116 
119 
123 
124 
126 
127 
128 
131 
193 
2289 


AS 
22 
28, 
24. 
சச்‌. 
86. 
47. 
88, 
29, 
40, 
41, 
42, 
43. 
44, 
45. 
கீ்‌, 
47, 
46. 
49. 
50. 
81. 
52 


தேசீயப்‌ பள்ளிகளில்‌ கீதை 

சிறுவர்கள்‌ புரிந்துகொள்ள முடியுமா? 
தேசீயப்‌ பள்ளி ஹாஸ்டல்களில்‌ சாதி வேற்றுமை 
மாணவர்கள்‌ ஹாஸ்டலுக்கு ஓர்‌ இலக்கணம்‌ 
சர்வசலாசாலைகளில்‌ ஏன்‌ கூடாது? 

ஒரு புனித யாத்திரை 

குழந்தைகள்‌ பள்ளிக்கு ஒரு முன்னுதாரணம்‌ 
மான்டிஸோரி பயிற்சிக்‌ கல்லூரியில்‌ 
ஈாடியாடில்‌ ஒரு மணிநேரம்‌ 

சமுகக்‌ கல்வி 

நகர சபைகளும்‌ ஆரம்பக்‌ கல்வியும்‌ 
உண்மையான முதியோர்‌ கல்வி 

கிராமக்‌ கல்வி 

வீண்‌ பயம்‌ 

பள்ளிக்கூடப்‌ புத்தகங்கள்‌ 

நூல்‌ கிலையத்தின்‌ சீரிய கொள்கைகள்‌ 
செய்திப்‌ பத்திரிகைகள்‌ 

இலக்கிய மகாகாட்டின்‌ கடமை 

“கான்‌ விரும்பும்‌ இலக்கியம்‌” 
சமஸ்கிருதத்தில்‌ அக்கறையின்மை 
அடிக்காதீர்கள்‌ 

மதக்‌ கல்வி, ராணுவப்‌ பயிற்கி, ரோமன்‌ லிபி 


68, மதக்‌ கல்வி பற்றி மெளலானா ஆஜாத்‌ 
பகுதி இரண்டு 
இலக்கியக்‌ கல்வி 
1. அரசாங்கப்‌ பள்ளிகளின்‌ விளைவு 
2. தேவைக்கு உகந்ததா? 
2. ஆங்கிலக்‌ கல்வி 
சீ, குமரஸ்சாக்களின்‌ உற்பத்தி 
ச. அடிமைப்படுத்திய கல்வி “ 
6. தாகூருக்கு பதில்‌ 
7. அருமையான இலக்கிய சிருஷ்டிகள்‌ 
பகுதி மூன்று 
ஒத்துழையாமையும்‌ தற்காலக்‌ கல்வியும்‌ 
1. இன்றைய கல்வி முறை 
2 


சுதந்திரப்‌ போராட்டத்திற்கு அழைப்பு 


904 
206 
206: 
206 
209 
211 
212 


218 
218 


சீ. இப்போதுள்ள கல்வி முறை 
4. ஓத்துழையாமைக்கு மூன்று நிபந்தனைகள்‌: 
சீ. நூலின்‌ மூலம்‌ சுயராஜ்யம்‌ 
8. ஒரு புதிய உண்மை 
7. ஒத்துழையாமையும்‌ இலக்கியப்‌ பயிற்சியும்‌ 
8. ஆங்கில அறிவு 
9. ஒத்துழையாமை செய்யும்‌ மாணவர்கள்‌ 
20. ஒத்துழையாமையும்‌ கல்வியும்‌ 
11 அது ஒரு தோல்விதானா? 
12. பரோடாவில்‌ கல்வி 
18. மெக்காலேயின்‌ கனவுகள்‌ 
14. மெட்ரிகுலேட்டுகளின்‌ கும்பல்‌ 
15, மாணவர்களும்‌, ஈல்லொழுக்கமும்‌ 
16. விலைக்கு வாங்கித்‌ திருமணம்‌ 
17. கல்வி இலாகா மந்திரிகளுக்கு 
18, உயர்தரக்‌ கல்வி 
19. ஒரு விளக்கம்‌ 
20. காசி விசுவ வித்தியாலயத்தில்‌ காம்திஜி 
21. படிப்பை முடித்த பிறகு என்ன செய்வது? 
22. மாணவர்களை இங்கிலாந்துக்கு அனுப்புதல்‌ 
28, ஏன்‌ வெளிகாடுகளுக்குப்‌ போக வேண்டும்‌? 


பகுதி நான்கு 
கல்வித்‌ துறையில்‌ சோதனைகள்‌ 


1. தேசியப்‌ பள்ளிகள்‌ 


பகுதி ஐந்து 
தேசீயக்‌ கல்விப்‌ பாதையில்‌ 


இன்றைய பரிதாப நிலை 

மேலும்‌ சங்கடங்கள்‌ 

ஒரு தேசீயப்‌ பள்ளியின்‌ சிறப்பு அம்சங்கள்‌ 
உத்தியோகமும்‌ கல்வியும்‌ 

சரியான பாதையில்‌ ஒரு சோதனை 

எங்கள்‌ வேலைபற்றிய விவரம்‌ 

ஆசிரியர்களுக்கு 

தேசியக்‌ கல்வியின்‌ அத்தியாவசியத்‌ தேவைகள்‌ 
தேசியப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ 


PHN MAN 


பக்கம்‌ 
நட்டி 
287 
288. 
2தீ5 
246 
248 
249 
257 
260 
262 
264 
265 
267 
271 
278 
276 
23 
286 
294 
296 
296 


292 


806 
502 
517 

818 

16 
224 
242 
942 
227 


20, 
IL. 
12. 
18. 
14. 
45. 
16, 
17. 
18, 
19. 
90, 
21. 
22 
98. 
4, 
ம, 
99, 
Al. 
0, 


xii 


உபயோகமான சில யோசனைகள்‌ 

ஒரு ஆசிரியரின்‌ சங்கடம்‌ 

எச்சரிக்கை 

அழிவற்ற ஈம்பிக்கை 

தேசீயக்‌ கல்வி ஸ்தாபனங்கள்‌ 

உங்கள்‌ பிரதிக்ஞைகளைக்‌ கைவிடா தீர்கள்‌ 
குஜராத்‌ வீத்தியாபிடத்தின்‌ புனரமைப்பு 
ஆரம்பக்‌ கல்வி 

கில கேள்விகள்‌ 

ஜோடானி-கோஷ்‌ 

அபூர்வமான சாதனைகள்‌ 

தேசீயப்‌ பள்ளிக்கூடங்கள்‌, கல்லூரிகளின்‌ பணி 
மிகவும்‌ சருக்கு வழி 

வித்தியாபீடத்தின்‌ வெற்றி 

கிராம வேலை என்பது என்ன? 

ஒரு லட்சிய கிராம ஊழியர்‌ 
வித்தியாபீடம்‌ நீடுழி வாழ்க 

கிராமக்‌ கைத்தொழில்‌ பயிற்சிப்‌ பள்ளி 
கல்வியைப்‌ பற்றி எனது கருத்துகள்‌ 


பகுதி ஆறு 


NH 


ஐ 


ச்‌ 


a 


பிரச்னை தீர வழி 


தவரான சில வாதங்கள்‌ 

இரண்டு கேள்விகள்‌ 

சரியான கேள்விகள்‌ 

குழந்தைகள்‌ கல்வி 

உழைப்பின்‌ மேன்மை 

ஒரு மாணவனின்‌ சங்கடம்‌ 

சுயதேவையைப்‌ பூர்த்தி செய்வதே சுயமரியாதை 
அவசியமில்லாத பயம்‌ 

கைவினைத்‌ தொழில்‌ மூலம்‌ கல்வி 
சுயதேவையைப்‌ பூர்த்திசெய்து கொள்ளும்‌ கல்வி 


பகுதி ஏழு 


1. 
A. 


புதிய கல்வி 


பண்பாட்டிலும்‌, வாழ்க்கையிலும்‌ வேரூன்ற வேண்டும்‌ 


சூழ்‌ நிலைக்கு முரணான கல்வி 


428 
481 
484 
465 
489 
492 
498 
600 
#02 
504 


609 
612 


xiii 


இங்கிலாந்தின்‌ தேவையும்‌ இந்தியாவின்‌ தேவையும்‌ ... 
ஒழுக்கத்தை வளர்க்கும்‌ கல்வி - 
சுதர்திரமும்‌ கட்டு திட்டமும்‌ 

உள்ளத்தூய்மை இன்றியமையாதது 04 
சேவை கல்வியின்‌ ஒரு பகுதியே க 
உயிர்களின்‌ ஒருமை 
பணம்‌ தேடும்‌ படலம்‌ 

எல்லோருக்கும்‌ இலவசக்‌ கல்வி அளிக்க வழி. ல 
ஒரு தொழிலின்‌ மூலம்‌ கல்வி 

ஈமீ தாலீம்‌ மூலம்‌ எதிர்பார்க்சப்படுவது என்ன? 


பகுதி எட்டு 


L 


10. 
11. 
12. 
1. 


2 
2 
கீ 
8 
6. 
7. 
8 
9 
0. 
1 


ஆ தாரக்‌ கல்வி மகாநாடு 


கல்வி மகாநாட்டின்‌ முன்புள்ள பிரச்னைகள்‌ 
ஊக்கமளிக்கும்‌ ஊற்று 

இானுாகாடில்‌ வெறித்தனம்‌ ப 
அவர்களுடைய சோதனை க 
நம்‌ முன்புள்ள பாதை வக 
உங்களுடைய பொறுப்பை உணருங்கள்‌ 

பணிவு அவசியம்‌ 

கொடிகளும்‌ பள்ளிக்கூடங்களும்‌ ன 


... மாணவர்களும்‌ வேலை கிறுத்தங்களும்‌ 


பகிஷ்காரமும்‌ மாணவர்களும்‌ 

மாணவர்களின்‌ கஷ்டம்‌ வக 
இலக்கியச்தில ஆபாசம்‌ 1 
ஆரிய சமாஜமும்‌ ஆபாச இலக்கியமும்‌ க 


பகுதி ஒன்பது 


மொழிப்‌ பிரச்னை 


போதனு மொழியும்‌ அந்நிய மொழியும்‌ ச 
ரச தேவையில்லை ல்ச்‌ 
தேசீய மொழியும்‌ லிபியும்‌ னக 
மற்ற மொழிகள்‌ க 
இந்தியாவின்‌ கலாசார பாரம்பரியம்‌ த 


பக்கம்‌ 
513 
214 
512 
515 
516 
272 
517” 
619 
519 
594 


528 
526 
522 
524 
688 
927 
528 
592 
580: 
௦22 
சித்தீ 
ச்சீ 
11 


540 
549 
980 
067 
800 


xiv 


பகுதி பத்து 


' ஆரம்பக்‌ கல்வி 


மாணவர்‌ உலகம்‌ 


மாணவர்களுக்கு புத்திமதி 

குருகுலம்‌ க்கு 
பாவத்திற்குப்‌ பிராயச்சித்தம்‌ ல்‌ 
ஆங்கிலம்‌ தேசீய மோழி ஆகமுடியுமா? ல 
கல்வியும்‌ கலால்‌ வருமானமும்‌ ப 
கல்விப்‌ புதிர்‌! 

சுய பலத்தில்‌ நிற்கும்‌ கல்வி 

சல்வி ஸ்தாபனங்களின்‌ பணி 

உயர்தரப்‌ படிப்பைக்‌ கைவிடலாம்‌ 

தனக்குத்தானே கல்வி போதனை 

ஒரு மாணவரின்‌ சங்கடம்‌ oe 
வெளிகாட்டுப்‌ படிப்புகள்‌ க 
மாணவர்களும்‌ அரசியலும்‌ 

அரசியல்‌ கட்சிகளும்‌ மாணவர்களும்‌ 


மாணவர்‌ வாழ்க்கை ன 
யந்திர யுகம்‌ 

உங்கள்‌ கடமையைச்‌ செய்யுங்கள்‌ க 
தேவையில்லாத விடுமுறை ப 


சேவைக்கு நிபந்தனை 

மாணவர்கள்‌ மகாகாடு 

மாணவர்கள்‌ என்ன செய்யலாம்‌? க 
இந்திய இளைஞர்களுக்கு 

இளைஞர்களே ஜீவ நாடி 

மாணவர்களும்‌ விடுமுறையும்‌ 

விடுமுறையை எப்படி பயன்படுத்திக்‌ ொள்ளுவ்ல்‌.. 
மாணவர்களும்‌ சத்தியாக்கிரகமும்‌ ர 
ஒரு கிறிஸ்தவ மாணவரின்‌ புகார்‌ 

முதல்‌ பிரச்னை 

மகாகாட்டின்‌ முடிவு 

செயல்‌ முக்கியம்‌, வெறும்‌ சிந்தனை அல்ல 


வெற்றிக்கு உரைகல்‌ 
முடிவுகள்‌ க 


பக்கம்‌ 


268 
566 
527 
581 
586 
589 
890 
292 
594 
595 
695 
597 
597 
209 
599 
600 
600 
602 
609 
609 
611 
615 
617 
618 
619 
620 
621 
622 
629 
627 
624 
626 
- 699 


XV 


பகுதி பதினொன்று 
ஆசிரியர்கள்‌ 


1. ஒரு விண்ணப்பம்‌ 

. விண்ணப்பம்‌ அனுப்புவோருக்கு 
ஆதாரக்‌ கல்வித்‌ திட்ட ஆசிரியர்களுக்கு 
அகிம்சை அடிப்படை 

ஆதாரக்‌ கல்வி ஆசிரியர்கள்‌ 


பத்க்‌ 


யகுதி பன்னிரண்டு 
புகார்களும்‌ விளக்கங்களும்‌ 


ஆதரவான அபிப்பிராயம்‌ 

ஒரு அமெரிக்கரின்‌ மன நிலை 

மதக்‌ கல்வி 

சிக்கல்களைத்‌ தீர்த்தல்‌ 
அடிப்படையான கருத்து 
கைத்தொழில்‌ மூலம்‌ ஆசிரியர்‌ பயிற்சி 
சில புதிர்கள்‌ 

மேனாட்டு இறக்குமதி அல்ல 

ஸ்தல ஸ்தாபனங்கள்‌ காட்டும்‌ வழி 

40. தக்களியும்‌ விளையாட்டுப்‌ பொம்மைகளும்‌ 
11. இலக்கியமும்‌ கைத்தொழிலும்‌ 

12. உடலுழைப்பும்‌ அறிவு வளர்ச்சியும்‌ 

18. சிறப்பு அம்சங்கள்‌ 

14. மந்திரிகள்‌ மகாநாட்டில்‌ கேள்விகள்‌ 
28. விஷச்‌ சுழல்‌ 

16. ஆங்கிலத்தின்‌ ஸ்தானம்‌ 

27. தாய்மொழியும்‌ ஆங்கிலமும்‌ 

18. வைத்தியப்‌ பயிற்சிக்கு இடம்‌ உண்டா? 
19. கல்வி நிபுணர்களிடையே 


௯ 


௨ 3௨% உ ௯ 


யகுதி பதின்மூன்று 
ஆதாரக்‌ கல்வி கண்ட முடிவுகள்‌ 
1. தூற்பும்‌ ஒழுக்கமும்‌ 


2. பாலைவனத்தில்‌ ஒரு சோலை 
வி. கைவினை மூலம்‌ கல்வி 


பக்கம்‌ 


641 
641 
642 
கச்‌ 
645 


647 
650 
684 
656 
667 
662 
664 
666 
667 
671 
672 
672 
674 
675 
678 
679 
680 
081 
682 


691 
698 
694 


xvi 


புதிய பல்கலைக்‌ கழகங்கள்‌ 


கல்லூரியில்‌ வேலை நிறுத்தம்‌-1 க 


கல்லூரியில்‌ வேல்‌ நிறுத்தம்‌-2 
நம்பிக்கைத்‌ துரோகம்‌ i 


A 2 
மாணவர்களின்‌ கடமை ல்‌ 


கோபமும்‌ கண்டனமும்‌ 

ஆங்கில மாணவருக்கு 

சுயத்‌ தூய்மை இன்றியமையா தது ம்‌ 
சட்டக்‌ கல்லூரி மாணவர்களுக்கு அறிவுரை oe 
தூய வாழ்க்கையின்‌ அவசியம்‌ க 
யாழ்ப்பாண மாணவர்‌ காங்கிரஸ்‌ 

அறநெறி வாழ்க்கை 


பின்‌ சேர்க்கைப்‌ பகுதி 


மகாத்மாவின்‌ மணிமொழிகள்‌ க 
பொருட்‌ குறிப்பு அகரவரிசை ல்‌ 


696: 
699 
02 
703. 
707 
712 
215: 
717 
719° 
720 
723: 
727 


728 
ல்க 


கல்வி 


பகுதி ஒன்று 
கல்வியின்‌ நோக்கங்கள்‌ 
1 
கல்வி ஒரு கருவி 


கல்வி என்பதன்‌ அர்த்தம்‌ என்ன? எழுத்தறிவு என்பதுதான்‌ 
இதன்‌ அர்த்தம்‌. அது ஒரு வெறும்‌ கருவிதான்‌. ஒரு கருவியை 
கல்ல விதமாகவும்‌ உபயோகித்துக்‌ கொள்ளலாம்‌, துஷ்பிரயோக 
மும்‌ செய்யலாம்‌. ஒரு நோயாளியை குணப்படுத்துவதற்கு உப 
யோகிக்கும்‌ அதே கருவியை, அவருடைய உயிரை வரங்குவதற்‌ 
கும்‌ உபயோகிக்க முடியும்‌. எழுத்தறிவும்‌ அதே மாகிரி இருக்கக்‌ 
கூடும்‌. மனிதர்கள்‌ பலர்‌ அதை துஷ்பிரயோகம்‌ செய்கிறார்கள்‌; 
வெகு சிலர்தான்‌ அதை நல்ல முறையில்‌ பயன்‌ படுத்திக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌. இதை அன்றாடம்‌ பார்க்கிறோம்‌. இது 
உண்மை யென்றால்‌. கல்வியினால்‌ நன்மையைவிட அதிகத்‌ தீமை 
தாள்‌ விளைந்திருக்கிறது என்பதை ௫சுப்பித்ததாக ஆகும்‌. 


சாதாரணமாக, கல்வி என்பதற்கு எழுத்தறிவு என்பது 
தான்‌ பொருள்‌. பிள்ளைகளுக்கு படிக்கவும்‌, எழுதவும்‌, கணக்குப்‌ 
போடவும்‌ கற்றுக்‌ கொடுப்பதற்கு ஆரம்பக்‌ கல்வி என்று பெயர்‌. 
ஒரு விவசாயி நாணயமாக வேலை செய்து தன்‌ வயிற்றுக்கு வழி 
தேடிக்‌ கொள்ளுகிறான்‌. அவனுக்கு உலகத்தைப்‌ பற்றிய 
சாதாரண அறிவு உண்டு. தன்னுடைய பெற்றோர்கள்‌, மனைவி, 
குழந்தைகள்‌, மற்றும்‌ கிராமத்திலுள்ளவர்கள்‌ முதலியோருடன்‌ 
எப்படி நடந்து கொள்ளவேண்டும்‌ என்பது அவனுக்கு நன்றாகத்‌ 
தெரியும்‌. ஒழுக்க விதிகளை அவன்‌ புரிந்து கொண்டு அவற்றைப்‌ 
யின்பந்றுகிறான்‌. ஆனால்‌ தன்னுடைய பெயரைக்‌ கூட அவனுக்கு 
எழுதத்‌ தெரியாது. எழுத்தறிவிப்பின்‌ மூலம்‌ அவனுக்கு என்ன 
அளிக்கப்போகிறீர்கள்‌? நீங்கள்‌, அவனுடைய சந்தோஷத்தை 
ஒரு துளியாவது அதிகமாக்குவீர்களா? தன்னுடைய குடிசை 
யையும்‌, வாழ்க்கையையும்‌ பற்றி அவன்‌ அகிருப்தியுறச்‌ செய்ய 
விரும்புகிறீர்களா? நீங்கள்‌ அதைத்தான்‌ செய்ய விரும்புகிறீர்கள்‌ 
என்றாலும்‌, அதற்கு அம்மாதிரி கல்வி அவனுக்குத்‌ தேவையில்லை. 
மேற்கத்தி சிந்தனை என்ற வெள்ளத்தினால்‌ அடித்துக்‌ தள்ளப்‌ 
பட்ட நாம்‌, சாதக பாதகங்களைச்‌ சீர்தூக்கிப்‌ பார்க்காமல்‌, 
மக்களுக்கு இது போன்ற கல்வியைத்தான்‌ அளிக்கவேண்டும்‌ 
என்ற முடிவுக்கு வந்துவிட்டோம்‌. 


4 குல்வீ்‌ 


இப்போது காம்‌ உயர்தரக்‌ கல்வியை எடுத்துக்‌ கொள்ளு. 
வோம்‌. பூகோளம்‌, வான சாஸ்திரம்‌, அக்ஷர கணிதம்‌, வரிகள்‌, 
கோணங்கள்‌ பற்றிய க்ஷேத்திர கணிதம்‌ முதலியவற்றை நான்‌: 
கற்றுக்‌ கொண்டேன்‌. இதனால்‌ என்ன உபயோகம்‌? இதனால்‌: 
எனக்கோ, என்னைச்‌ சுற்றியுள்ளவர்களுக்கோ என்ன லாபம்‌. 
ஏற்பட்டுள்ளது? இந்த விஷயங்களையெல்லாம்‌ நான்‌ எதற்காகக்‌ 
கற்றுக்‌ கொண்டேன்‌? பேராசிரியர்‌ ஹக்ஸ்லி* பின்‌ வருமாறு: 
கல்விக்கு விளக்கம்‌ கொடுத்திருக்கிறார்‌ : 


“மனிதனுடைய உடல்‌ ஓர்‌ யந்திரம்‌ போன்றது. ஓர்‌ யம்‌ 
திரம்‌ என்ன வேலைகளைச்‌ செய்ய முடியுமோ அந்த வேலை 
களை சுலபமாகவும்‌, சந்தோஷத்துடனும்‌ செய்வதற்குத்‌ தகுதி 
யாகத்‌ தனது உடலை இளமையிலிருந்தே “பழக்கி வைத்திருக்க 
வேண்டும்‌. அத்தகைய ஒரு மனிதன்‌ நல்ல கல்வி பெற்றவன்‌ 
என்று நான்‌ நினைக்கிறேன்‌. அவனுடைய காரண, காரிய அறிவு, 
ஓர்‌ யந்திரத்தைப்போன்று எல்லா உறுப்புகளும்‌ சீராகச்‌ செயல்‌: 
படுவதாயிருக்க வேண்டும்‌...... இயற்கையின்‌ அடிப்படை 
உண்மைகளைப்‌ பற்றிய. அறிவு அவனிடம்‌ நிறைந்திருக்க வேண்‌ 
டும்‌...... அவனுடைய உணர்ச்சிகள்‌ அவனுடைய விருப்பத்திற்‌ 
குக்‌ கட்டுப்பட்டிருக்க வேண்டும்‌; மெல்லுணர்ச்சியுள்ள மனச்‌ 
சாட்சியின்‌ பணியாளாக அது செயல்பட வேண்டும்‌...... இழி 
வானவைகளையெல்லாம்‌ வெறுக்க அவன்‌ பழகியிருக்க வேண்‌ 
டும்‌. அத்தகையவன்‌ தான்‌ கல்ல கல்வி பெற்றவன்‌ என்று கான்‌ 
கருதுகிறேன்‌. மற்றவர்கள்‌ அப்படியல்ல. ஏனெனில்‌, அத்தகை. 
யவன்‌ இயற்கையுடன்‌ ஒன்‌ றியிருக்கிறான்‌. இயற்கையை அவன்‌ 
சிறந்த விதத்தில்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளுவான்‌; இயற்கையும்‌ 
அவனைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளும்‌. ”” 


இதுதான்‌ உண்மையான கல்வி என்றால்‌, கான்‌ மேலே குறிப்‌: 
பிட்ட கலைகளை, என்னுடைய புலன்களைக்‌ கட்டுப்படுத்துவதற்கு, 
நான்‌ உபயோகிக்க முடிந்ததே இல்லை என்பதை அழுத்தம்‌. 
திருத்தமாகக்‌ கூறுகிறேன்‌. ஆகையால்‌, ஆரம்பக்‌ கல்வியாக 
இருந்தாலும்‌ உயர்தரக்‌ கல்வியாக இருந்தாலும்‌, முக்கிய நோக்‌ 
கத்திற்கு அது தேவையில்லை. அது நம்மை மனிதர்களாக்க. 
வில்லை. நாம்‌ நம்முடைய கடமையைச்‌ செய்வதற்கு அது துணை: 
புரியவில்லை. 


வாசகர்‌ : அப்படியானால்‌, உங்களிடம்‌ கான்‌' மற்றொரு. 
கேள்வி கேட்கவேண்டியிருக்கும்‌, இந்த விஷயங்களை மெல்லாம்‌ 
நீங்கள்‌ எனக்கு எப்படிச்‌ சொல்ல முடிகிறது? நீங்கள்‌ உயர்தரக்‌ 


* பேராசிரியர்‌ ஹக்ஸ்லி (1995-1895) புகழ்பெற்ற பிரிட்டிஷ்‌ விஞ்ஞான மேதை. 
யாக விளங்கினார்‌. ஆழ்ந்த ஆராய்ச்சியை அடிப்படையாகக்‌ கொண்டு அவர்‌ எழுதிய 
ஜீவ வர்க்க நூல்கள்‌ மிகப்‌ பிரபலமானவை. அவற்றுள்‌ இயற்கையில்‌ மனிதனிண்‌ 
ஸ்தானம்‌" என்ற அவரது நூல்‌ சிறப்பிடம்‌ பெற்று விளங்குகிறது. 


கல்வி ஒரு கருவி 5 


கல்வி பெறவில்லையென்றால்‌, நீங்கள்‌ எப்படி விஷயங்களை 
எனக்கு இப்படி விளக்கிக்‌ கூறியிருக்க முடியும்‌? 


ஆசிரியர்‌ : நன்றாகக்‌ கேட்டீர்கள்‌. இதற்கு நான்‌ அளிக்கும்‌ 
பதில்‌ இதுதான்‌ : அதாவது, நான்‌ உயர்தரக்‌ கல்வியோ, அல்‌ 
லது , சாதாரணக்‌ கல்வியோ பெருதிருந்தால்‌, என்‌ வாழ்க்கை 
வீணாகியிருக்கும்‌ என்று நான்‌ துளிக்கூட நினைக்கவில்லை, நான்‌ 
பிரசங்கங்கள்‌ செய்வதால்‌, நிச்சயமாகச்‌ சேவை செய்கிறேன்‌ 
என்றும்‌ நான்‌ நினைக்கவில்லை. ஆனால்‌, நான்‌ சேவை செய்ய 
வேண்டுமென்று விரும்புகிறேன்‌. அந்த ஆசையைப்‌ பூர்த்தி 
செய்துகொள்ளும்‌ போது, கான்‌ பெற்ற கல்வியைப்‌ பயன்படுத்‌ 
.திச்‌ கொள்ளுகிறேன்‌. அந்தக்‌ கல்வியை நான்‌ உங்களைப்‌ போன்‌ 
,றவர்களிடம்தான்‌ நன்கு பயன்படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. லட்‌ 
சக்கணக்கான பாமர மக்கள்‌ விஷயத்தில்‌ அதனால்‌ பலன்‌ 
இல்லை. எனவே, என்னுடைய வாதத்தை இது ஊர்ஜிதம்‌ 
செய்கிறது. நீங்களும்‌, கானும்‌ அந்த போலிக்‌ கல்வியின்‌ 
கச்சுத்‌ தன்மைக்கு உட்பட்டிருக்கிறோம்‌. அதனுடைய தீய 
விலைவுகளிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டதாக நான்‌ உரிமை 
கொண்டாடிக்‌ கொள்ளுகிறேன்‌. என்னுடைய அனுபவத்தின்‌ 
பலனை உங்களுக்கு அளிக்க முயற்சித்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. 
அதே சமயத்தில்‌ இக்‌ கல்வி எவ்வளவு படுமோசமான து என்‌ 
பதையும்‌ உங்களுக்கு எடுத்துக்‌ காட்டிக்‌ கொண்டிருக்கிறேன்‌. 


மேலும்‌, எல்லாப்‌ படிப்புகளையும்‌ கான்‌ கண்டிக்கவில்லை. 
அதைப்‌ பிரமாதமாக தடபுடல்‌ செய்யக்‌ கூடாதென்றே காள்‌ 
'சொல்லுகிறேன்‌, நாம்‌ விரும்புவதையெல்லாம்‌ அது நமக்கு 
அளித்துவிடுவதில்லை. அதற்கும்‌ சில சந்தர்ப்பங்களில்‌ உபயோ 
கம்‌ இருக்கலாம்‌. நமது புலன்களைக்‌ கட்டுப்படுத்தி, நமது 
ஒழுக்கக்‌ கோட்பாடுகளையும்‌ உறுதியாக அமைத்துவிட்டால்‌, 
பின்னர்‌ அதற்கும்‌ உபயோகம்‌ இருக்கிறது. அந்தக்‌ கல்வி 
பெறவேண்டுமென்று பின்னர்‌ நமக்குத்‌ தோன்றினால்‌, அதை 
நாம்‌ நன்கு உபயோகித்துக்‌ கொள்ள முடிவதாயிருக்கலாம்‌. ஒரு 
ஆபரணமாகக்‌ கருதுவதாலும்‌, அது நமக்கு அழகாயிருக்கக்‌ 
கூடும்‌. எனினும்‌, இதைக்‌ கட்டாயக்‌ கல்வியாகச்‌ செய்யவேண்‌ 
ஷய அவசியமில்லை என்பது இப்போது தெளிவாகிறது. நமது 
புராதனமான பள்ளி முறை போதுமானது. நன்னடத்தையை 
வளர்ப்பதற்குத்தான்‌ அதில்‌ முதலிடம்‌ கொடுக்கப்பட்டிருக்‌ 
கிறது. அதுதான்‌ ஆரம்பக்‌ லல்வி, இந்த அஸ்திவாரத்தின்‌ மீது 
அழுப்பய்படும்‌ கட்டிடம்‌ நிலைத்து நிற்கும்‌. 


_' ஹிந்த்‌ ஸ்வராஜ்‌ 


2 
நமது கல்விப்‌ பிரச்னையின்‌ 
முக்கியமான சில அம்சங்கள்‌ 


[1917-ஆம்‌ ஆண்டில்‌ புரோச்‌ நகரில்‌ நடைபெற்ற இரண்டாவது 
குஜராத்‌ கல்வி மகாநாட்டில்‌ காந்திஜி நிகழ்த்திய தலைமை உரை 
கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது.] 


இந்த மகாநாட்டுக்குத்‌ தலைமை வகிக்க என்னைத்‌ தேர்ந்து 
எடுத்ததன்‌ மூலம்‌ நீங்கள்‌ எனக்குப்‌ பெரிய கெளரவம்‌ அளித்‌, 
திருக்கிறீர்கள்‌. இந்தப்‌ பணியை நிறைவேற்றுவதற்கு அவசிய 
மான பாண்டித்தியம்‌ எனக்கு இருப்பதாக நான்‌ நினைக்கவில்லை. 
தேச சேவையின்‌ இதர துறைகளில்‌ நான்‌ செய்துவரும்‌ வேலைகள்‌, 
இன்று நீங்கள்‌ எனக்கு அளித்துள்ள கெளரவத்திற்கு என்னைத்‌ 
தகுதி பெறச்‌ செய்ய முடியாது, அப்படித்‌ தகுதி பெறச்‌ செய்ய 
வும்‌ இல்லை என்பது எனக்குத்‌ தெரியும்‌. குஜராத்தி மொழியில்‌ 
எனக்கு மிகுந்த பற்றுதல்‌ உண்டு. இந்தப்‌ பணியை ஏற்றுக்‌ 
கொள்ளுவதற்கு எனக்குள்ள ஓரே தகுதி இதுதான்‌. அதனால்‌ 
தான்‌ இந்தப்‌ பெரும்‌ பொறுப்பை நான்‌ ஏற்றுக்கொண்டேன்‌. 
இந்தப்‌ பணி என்னுடையது மட்டுமல்ல; என்னைப்‌ போலவே 
உங்களுக்கும்‌ இதில்‌ பொறுப்பு உண்டு. எனக்கு இவ்வளவு 
பெரிய கெளரவத்தை அளிப்பதற்குத்‌ தூண்டுதலாக இருந்த 
உங்களுடைய அந்தப்‌ பெருந்தன்மை, என்னுடைய குறைபாடு 
களை மன்னித்து, இந்த வேலைகளில்‌ எனக்கு உதவியாயிருப்பதற்‌ 
குத்‌ துணைசெய்யும்‌ என்று நம்புகிறேன்‌. 


சென்ற வருடத்தில்‌ செய்த வேலைகளை மதிப்பிடுவ தற்காக 
இந்த மகாநாடு கூட்டப்பட்டிருக்கிறது. “வினையும்‌ பயிர்‌ முன 
யிலே' என்று சொல்லுவார்கள்‌. இந்த மகாநாட்டின்‌ விஷயமும்‌, 
அப்படித்தான்‌. சென்ற வருடத்தில்‌ செய்த வேலைகளைப்‌ பற்றிய 
அறிக்கையை நான்‌ வாசித்தேன்‌. அந்த அறிக்கை இந்த ஸ்தாப 
னத்திற்குப்‌ பெருமையளிப்பதாக இருக்கிறது என்று நான்‌ மனம்‌ 
பூர்வமாகச்‌ சொல்ல முடியும்‌. சரியான சமயத்தில்‌ இந்த அறிக்‌ 
கையைத்‌ தயாரித்துப்‌ பிரசுரித்த காரியதரிசிகள்‌ பாராட்டுக்கு 
உரியவர்கள்‌. இவ்வளவு திறமைசாலிகளான காரியதரிசிகள்‌ 
கிடைத்திருப்பது நமது அதிர்ஷ்டம்தான்‌. இதுவரையில்‌ இந்த 
அறிக்கையைப்‌ படிக்காதவர்கள்‌ யாராவது இருந்தால்‌, அதைப்‌ 
படித்துப்‌ பார்த்து, சிந்தனை செய்ய வேண்டும்‌ என்று சிபாரிசு 
செய்கிறேன்‌. 


சென்ற வருடம்‌ ஸ்ரீ ரணஜித்ராம்‌ வாவாபாய்‌ காலமானது: 
௩ம்‌ எல்லோருக்கும்‌ பெரும்‌ ஈஷ்டமாகும்‌. அவரைப்‌ போன்று 
கல்வி கேள்விகளில்‌ சிறந்த, இளம்‌ வயதுள்ள ஒருவரை நாம்‌ 


நமது கல்விப்‌ பிரச்னையின்‌. ..... 


பறிகொடுக்க நேர்ந்தது ஆழ்ந்த வருத்தத்தைக்‌ கொடுக்கின்றது. 
அவருடைய ஆன்மா சாந்தியடைய ஆண்டவன்‌ அருள்‌ புரிவாராக. 
அந்த துக்கத்தை நாம்‌ எல்லோரும்‌ பகிர்ந்து கொள்ளுகிறோம்‌ 
என்பதை அறிந்து, அவருடைய குடும்பத்தினர்‌ ஆறுதல்‌ பெற 
வேண்டும்‌ என்று கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. 


இந்த மகாநாட்டைக்‌ கூட்டியுள்ள ஸ்தாபனத்திற்கு மூன்று 
குறிக்கோள்கள்‌ இருக்கின்‌ நன: 

(1) கல்வியைப்‌ பற்றிய பிரச்னைகளில்‌ பொதுஜன அபிப்‌ 
பிராயத்தை உருவாக்குவதும்‌, அதை வெளிப்படுத்துவதும்‌. 


(9) குஜராத்தில்‌ உள்ள கல்விப்‌ பிரச்னை களைப்பற்றி தகுந்த 
முறைகளை மேற்கொண்டு பிரசாரம்‌ நடத்துவது. 

(8) குஜராத்தில்‌ கல்வி வளர்ச்சிக்சான உருவான நடவடிக்‌ 
கைகளை எடுத்துக்கொள்வது. 

இந்த கோக்கங்களைப்‌ பற்றி கான்‌ கன்கு சிக்தளை செய்து 
பார்த்தேன்‌. அதன்‌ பலனாக நான்‌ கில திட்டவட்டமான முடிவு 
கள்‌ செய்திருக்கிறேன்‌. அவற்றை இப்போது உங்கள்‌ முன்பு 
சமர்ப்பிக்கிறேன்‌. அவற்றை நீங்கள்‌ ஏற்றுக்கொள்ளுவீர்கள்‌ என்‌ 
றும்‌ நம்புகிறேன்‌. 

போதனா மொழியைப்‌ பற்றி ஒரு கண்டிப்பான முடிவுக்கு வரு 
வதுதான்‌ இந்த விஷயத்தில்‌ காம்‌ செய்ய வேண்டிய முதல்‌ காரி 
யம்‌ என்பதைத்‌ தெளிவாகப்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. அதைச்‌ 
செய்தாலொழிய, மற்ற முயற்சிகளேல்லாம்‌ அநேகமாகப்‌ பயனற்‌ 
இப்‌ போகும்‌ என்றே நான்‌ அஞ்சுகிறேன்‌. போதனா மொழியைப்‌ 
பற்றி முதலில்‌ யோசிக்காமல்‌ கல்வி போதிப்பது, அஸ்திவாரம்‌ 
இல்லாமல்‌ மேல்‌ கட்டிடத்தை எழுப்புவது போல்‌ இருக்கும்‌. 

இரந்த விஷயத்தைப்‌ பற்றி கல்வித்‌ துறையில்‌ உள்ளவர்களி 
டையே இருவிதமான கருத்துகள்‌ நிலவி வருகின்றன. தாய்‌ 
மொழியின்‌ மூலம்‌, அதாவது குஜராத்தி மொழியின்‌ மூலம்‌ கல்வி 
போதிக்கப்பட வேண்டும்‌ என்று சிலர்‌ சருதுகிறார்கள்‌. ஆய்‌ 
கிலத்தின்‌ மூலமே போதிக்கப்பட வேண்டும்‌ என்று மற்றும்‌ 
சிலர்‌ வாதிக்கிறார்கள்‌. இரு சாராரும்‌ தங்களுடைய கருத்து 
தான்‌ சரியானது என்று உண்மையாகவே நம்புகிறார்கள்‌. ஏனெ 
னில்‌, இரு தரப்பினருமே நாட்டின்‌ நலனில்‌ அக்கறை உள்ள 
வர்கள்‌. ஆனால்‌, ஈம்மூடைய நேரக்கத்திற்கு வெறும்‌ நல்லெண்‌ 
ணம்‌ மட்டும்‌ போதாது. சில சமயங்களில்‌ கல்ல கோக்கம்‌ நாம்‌ 
வீரும்பாத இடங்களுக்கும்‌ நம்மைக்‌ கொண்டுபோய்‌ வீடுகிறது 
என்பது உலகத்தின்‌ அனுபவமாகும்‌. ஆகையால்‌. இந்த இரு 
கருத்துகளிலுமுள்ள நல்லது, கெட்டதைப்‌ பூராவாகப்‌ பரிசீலனை 
செய்து, முக்கியமானதும்‌, மிகப்‌ பெரியதுமான இந்தப்‌ பிரச்‌ 
ஊைக்குத்‌ திருப்திகரமான தீர்வு காண முயற்சி செய்ய வேண்டும்‌; 
சாத்தியமானால்‌, ஏகமனதாகத்‌ தீர்வு காண வேண்டும்‌. இது 


8 கல்வி 


மிகவும்‌ முக்கியமான பிரச்னை என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை, 
இதைப்‌ பற்றிய பரிசிலனைக்காக, காம்‌ எவ்வளவு சிந்தனையைச்‌ 
செலவிட்டாலும்‌ தகும்‌. 


போதனா மொழி என்பது இந்தியா பூராவுக்கும்‌ சம்பந்த 
முள்ள விஷயமாகும்‌. ஆனால்‌, ஒவ்வொரு மாகாணமும்‌ தானே 
இந்த விஷயத்தை முடிவு செய்து கொள்ளலாம்‌. இது சம்பந்‌ 
தமாக ஒரு ஏகோபித்த அபிப்பிராயம்‌ உருவாகும்‌ வரையில்‌, குஜ 
ராத்‌ தனியாகத்‌ தனக்கென்று ஒரு முடிவு செய்து கொண்டு, முன்‌ 
னேறிச்‌ செல்ல முடியாது என்று நினைப்பது தவறாகும்‌. 


ஆயினும்‌, இதைப்‌ பற்றி மற்ற மாகாணங்களில்‌ என்ன செய்‌ 
திருக்கிறார்கள்‌ என்பதைக்‌ கவனித்து, ஈமது சங்கடங்களில்‌ சில 
வற்றைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளலாம்‌. வங்காளப்‌ பிரிவினை காலத்‌ 
தில்‌, அங்கு சுதேசி இயக்கம்‌ உச்ச நிலையில்‌ இருந்தது. அப்‌ 
போது வங்காளி மொழியின்‌ மூலம்‌ கல்வி போதிக்க வங்காளத்‌ 
தில்‌ முயற்சி செய்யப்பட்டது. தேசியப்‌ பள்ளிக்கூடங்களும்‌, 
கல்லூரிகளும்‌ அங்கு ஆரம்பிக்கப்பட்டன. பணத்துக்கு பஞ்ச 
மில்லை ; தேவைக்கு அதிகமாகவே பணம்‌ வந்து கொண்டிருக்‌ 
கீது. ஆனால்‌, அந்தப்‌ பரீட்சை தோல்வியடைந்துவிட்டது. 
அந்தச்‌ சோதனையை ஈடத்தியவர்களுக்கே அதில்‌ நம்பிக்கை 
இல்லை என்பதே என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயமாகும்‌. 
அதில்‌ பங்கு கொண்ட ஆசிரியர்கள்‌ விஷயமும்‌ அப்படித்தான்‌. 
வங்காளத்தில்‌ உள்ள படித்த வகுப்பினருக்கு ஆங்கில பாஷையில்‌ 
மிகுந்த மோகம்‌ இருக்கிறது. வங்காளிகளுக்கு ஆங்கில மொழி 
யிலும்‌, இலக்கியத்திலும்‌ உள்ள ஆழ்ந்த புலமைதான்‌, சமீப 
காலத்தில்‌ வங்காளி இலக்கியம்‌ இவ்வளவு முன்னேற்றம்‌ அடைந்‌ 
ததற்கு முக்கிய காரணம்‌ என்று கூறப்படுகிறது. ஆனால்‌, எளி 
தாகச்‌ சொல்லப்படும்‌ இந்தக்‌ கூற்றுக்கு உண்மை நிலவரங்கள்‌ 
முரணாக இருக்கின்றன. ஈமது அன்புக்குப்‌ பாத்திரமான கவி 
ரவீந்திரநாத்‌ தாகூரின்‌ வசீகரமான இலக்கிய நடையின்‌ உயர்‌ 
வுக்குக்‌ காரணம்‌, ஆங்கிலத்தில்‌ அவருக்கு உள்ள ஞானம்‌ அல்ல. 
தம்முடைய மொழியில்‌ அவருக்குள்ள பற்றுதல்கான்‌ அந்த உயர்‌ 
வுக்குக்‌ காரணம்‌ என்று சொல்ல வேண்டும்‌. கீதாஞ்சலி முதலில்‌ 
வங்காளி மொழியில்தான்‌ எழுதப்பட்டது. வங்காளத்தில்‌ எப்‌ 
போதும்‌ அவர்‌ தமது தாய்‌ மொழியைத்தான்‌ உபயோகிக்கிறார்‌. 
இன்றைய இந்தியாவின்‌ நிலைமையைப்‌ பற்றி சமீபத்தில்‌ அவர்‌ 
கல்கத்தாவில்‌ செய்த பிரசங்கம்‌, வங்காளி மொழியில்தான்‌ 
இருந்தது. அப்பகுதியிலுள்ள மிகப்‌ பிரபலமான ஆண்‌, பெண்‌ 
களில்‌ சிலர்‌ அந்தப்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்கப்‌ போயிருந்தார்கள்‌. 
தேன்மாரி பொழிந்தாற்யோல்‌ சுமார்‌ ஒன்றரை மணி நேரம்‌ அவர்‌ 
கூட்டத்தினரின்‌ கவனத்தைக்‌ கவர்ந்தார்‌ என்று அந்தப்‌ பிரசங்‌ 
கத்தைக்‌ கேட்டவர்களில்‌ சிலர்‌ என்னிடம்‌ கூறியிருக்கிறார்கள்‌. 
ஆங்கில இலக்கியத்திலிருக்து தம்முடைய கருத்துக்களை அவர்‌ 
கடன்‌ வாங்கிக்கொள்ளவில்லை. இந்த காட்டின்‌ சூழ்‌ நிலையி 
லிருந்தே அவற்றைத்‌ தாம்‌ பெற்றதாக அவர்‌ கூறுகிறார்‌. மகத்‌ 


நமது கல்விப்‌ பிரச்னையின்‌...... 9 


துவம்‌ பொருந்திய ஈமது இந்தியாவின்‌ சூழ்நிலைதான்‌ அவரை 
அக்குவித்திருக்கிறது. மற்ற வங்காளி ஆசிரியர்களின்‌ விஷய 
மும்‌ இப்படித்தான்‌ என்று நம்புகிறேன்‌. உபநிடதங்களும்‌ தாகூ 
ருக்கு ஊக்கம்‌ அளித்திருக்கின்‌ றன. 

இமய மலையைப்‌ போல்‌ கம்பீரமும்‌ சாந்தமும்‌ உள்ள 
மகாத்மா முன்ஷிராம்‌ இந்தியில்‌ பேசும்‌ போதும்‌ ஆண்கள்‌, 
பெண்கள்‌, குழக்தைகள்‌ யாவருமே மிகுந்த கவனத்துடன்‌ அவர்‌ 
பேசுவதை அனுபவித்துக்‌ கேட்கிறார்கள்‌. தம்முடைய ஆங்கி 
லத்தை ஆங்கில நண்பர்களுக்காக மட்டுமே அவர்‌ ஒதுக்கி வைத்‌ 
திருக்கிறார்‌. அவர்‌ ஆங்கில வார்த்தைகளை இந்தியில்‌ மொழி 
பெயர்ப்பதன்‌ மூலம்‌ இந்தியை உருத்தெரியாமல்‌ திரிப்பதில்லை, 
கெடுப்பதும்‌ இல்லை. 

காட்டின்‌ சேவைக்காகவே தம்மை அர்ப்பணம்‌ செய்து 
கொண்டுள்ள, உயர்ந்த மனம்‌ படைத்த மதன்‌ மோகன்‌ மாளவி 
யாஜியின்‌ ஆங்கிலம்‌ வெள்ளியைப்‌ போல்‌ ஒளி வீசுகிறது என்று 
சொல்லுவார்கள்‌. மாளவியாஜி சொல்லும்‌ ஒவ்வொன்றிலும்‌ 
ஆழ்ந்த கருத்து இருக்குமாதலின்‌, வைஸ்ராய்‌ கூட அவர்‌ கூறும்‌ 
வியைங்களைக்‌ கவனமாகச்‌ சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆனால்‌, 
அவருடைய ஆங்கிலம்‌ பளபளப்பான வெள்ளியைப்‌ போல்‌ 
இருக்கிறதென்றால்‌, அவருடைய இந்தி கலப்பற்ற தூய்மையான 
தங்கத்தைப்‌ போல்‌ இருக்கிறது. மானஸரோவரிலிருந்து கங்கா 
கதி கீழே இறங்கும்போது தங்கத்தைப்‌ போல்‌ ஒளி வீசுமாம்‌. 
அதைப்போலவே, மாளவியாஜியின்‌ பிரசங்கங்களும்‌ சிறிதும்‌ குற்‌ 
ஐம்‌ குறையின்றி பளபளவென்று ஒளி வீசுகின்றன. 


இந்த மூன்று பெரிய பேச்சாளர்களும்‌ தங்களுடைய காவன்‌ 
மையை, தங்கள்‌ தங்கள்‌ தாய்மொழியில்‌ உள்ள பற்றுதலிலிருந்து 
தான்‌ பெற்றார்கள்‌ ; ஆங்கிலத்தில்‌ தங்களுக்குள்ள அறிவிலிருந்து 
பெறவில்லை. ஸ்வாமி தயானந்தர்‌ இந்திக்கு மகத்தான தொண்டு 
புரிந்ததற்குக்‌ காரணம்‌ அவருக்கு இருந்த ஆங்கில அறிவு அல்ல; 
இந்தியில்‌ அவருக்குள்ள பற்றுதலே ஆகும்‌. மராத்தி மொழி 
இளிவீசும்படி செய்த துகாராம்‌, ராமதாஸ்‌ ஆகியவர்களுக்கும்‌ 
ஆங்கில மொழிக்கும்‌ எவ்வித சம்பந்தமும்‌ இல்லை. நம்முடைய 
காலத்தில்‌ பிரேமானந்த்‌, ச்யாமள பட்டர்‌, தளபத்ராம்‌ ஆகியோர்‌ 
குஜராத்தி இலக்கியத்தைப்‌ பெரிதும்‌ வளமுறச்‌ செய்திருக்கிறார்‌ 
கள்‌. ஆங்கில அறிவுதான்‌ அவர்களுடைய மகத்தான வெற்‌ 
றிக்குக்‌ காரணம்‌ என்று சொல்ல முடியாது. 


தாய்மொழியை வளமுறச்‌ செய்வதற்குத்‌ தேவையானது, 
தங்கள்‌ மொழியில்‌ உள்ள அன்பும்‌ மதிப்பும்கானேயொழிய, 
ஆங்கில அறிவு அல்ல என்பதை மேலே காட்டிய உதாரணங்கள்‌ 
ஐயமின்றி ருசுப்பிக்கின்‌ றன. 


பல்வேறு மொழிகளின்‌ வளர்ச்சியையும்‌ அபிவிருத்தியையும்‌ 
பரிசீலனை செய்து பார்ப்போமாயின்‌, இதே முடிவுக்குத்தான்‌ 


10 கல்வி 


வருவோம்‌. மொழிகள்‌, அவற்றை உபயோகிக்கும்‌ மக்களின்‌ 
குன்மையைப்‌ பிரதிபலிக்கின்‌ றன. தென்னாப்பிரிக்காவிலுள்ள ஸிதி' 
வகுப்பினரின்‌ தாய்‌ மொழியைப்‌ பரிசீலனை செய்து பார்த்தால்‌, 
அவர்களுடைய நடத்தை, பழக்க வழக்கங்கள்‌ பற்றிய தகவல்கள்‌ 
கிடைக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட மொழியைப்‌ பேசுபவர்களின்‌ 
தன்மைகள்‌, செய்கைகளுக்கேற்ப அந்த மொழி உருப்பெறு 
கிறது. வீரம்‌, நாணயம்‌, அன்பு ஆகிய தன்மைகள்‌ ஒரு மொழி' 
யில்‌ காணப்படுவதில்லையென்றால்‌, அந்த மொழியைப்‌ பேசும்‌: 
மக்களிடம்‌ அந்தத்‌ தன்மைகள்‌ இரா என்று தயக்கமின்றிக்‌ கூற 
முடியும்‌. வீரம்‌, அல்லது அன்பைக்‌ குறிக்கும்‌ வார்த்தைகளைப்‌ 
பிற மொழிகளிலிருந்து கொண்டுவந்து சேர்ப்பதன்‌ மூலம்‌ ஒரு 
மொழி வளம்‌ பெற்று விடாது; அதன்‌ கருத்துச்‌ செறிவும்‌ பெருகி 
விடாது ; அல்லது அந்த மொழி பேசுபவர்களை வீரம்‌ செறிந்தவர்‌ 
களாகவோ அன்பு நிறைந்தவர்களாகவோ செய்துவிடாது. 
வீரத்தை யார்‌ மீதும்‌ திணித்துவிட முடியாது ; அது இயற்கை 
யாக உள்ளிருக்தே வரவேண்டும்‌. ஏற்கனவே இருந்த அந்தத்‌ 
தன்மை துருவின்‌ மூட்டத்தினல்‌ மறைர்திருக்கிறதென்ருல்‌, 
அந்தத்‌ துருவை நீக்கிவிட்ட உடனேயே அது ஒளி வீச ஆரம்‌ 
பித்துவிடும்‌. நம்முடைய சொந்த தாய்‌ மொழியில்‌ பணிந்து 
போகும்‌ தன்மையைக்‌ குறிக்கும்‌ வார்த்தைகளை அதிகமாகக்‌ காண்‌ 
கிறோம்‌. பல ஆண்டுகளாக நாம்‌ அடிமைத்தனத்தில்‌ வாழ்ந்து 
வந்திருப்பதுதான்‌ அதற்குக்‌ காரணம்‌, அதைப்‌ போலவே, 
கப்பல்‌ அல்லது கப்பலைப்பற்றிய விஷயங்களைக்‌ குறிப்பிடும்‌ 
வார்த்தைகள்‌ மிகவும்‌ அதிகமாக உள்ள மொழி உலகத்தில்‌ 
ஆங்கிலத்தைத்‌ தவிர வேறு எதுவுமில்லை. துணிவும்‌, ஊக்கமும்‌: 
உள்ள ஒரு குஜராத்தி எழுத்தாளர்‌, கப்பல்களைப்‌ பற்றி ஆங்கி 
லத்தில்‌ உள்ள நூல்களை குஜராத்தியில்‌ மொழிபெயர்த்திருக்கிறார்‌ 
என்று வைத்துக்கொள்வோம்‌. இதனால்‌ அவரது மொழியின்‌ 
பரப்போ அல்லது சக்தியோ துளிக்கூட அதிகமாகிவிடாது. 
அதனால்‌ கப்பல்களைப்‌ பற்றி கமக்குள்ள அறிவும்‌ கொஞ்சம்கூட 
அதிகமாகிவிடாது. ஆனால்‌, ராமே கப்பல்கள்‌ கட்டி கடறி 
படையை உருவாக்க ஆரம்பித்தவுடன்‌ அதற்குத்‌ தேவையான 
தொழில்‌ நுட்ப வார்த்தைகள்‌ தாமாகவே தோன்றிவிடும்‌. 
குஜராத்தி இலக்கணம்பற்றி காலம்‌ சென்ற ரெவரண்ட்‌ டெய்லர்‌ 
எழுதியுள்ள நூலிலும்‌ இதே கருத்தைத்‌ தெரிவித்திருக்கிறார்‌. 
அவர்‌ கூறுகிறார்‌ : 


“குஜராத்தி மொழி குற்றம்‌ குறையற்றதுதான, இல்லையா என்று 
விவாதிக்கப்படுவதைப்‌ பற்றி அடிக்கடி கேள்விப்படுகிறோம்‌. “மன்னன்‌ 
எப்படியோ அப்படித்தான்‌ பிரஜைகளும்‌ ? என்று ஒரு பழமொழி உண்டு. 
* ஆசிரியர்‌ எப்படியோ அப்படித்தான்‌ மாணவனும்‌ என்றும்‌ ஒரு பழமொழி” 
உண்டு. அதுபோலவே, “பேசுபவன்‌ எப்படியோ அப்படித்தான்‌ மொழியும்‌” 
என்று நாம்‌ சொல்லலாம்‌. குஜராத்தி மொழியில்‌ உள்ள குறைபாடுகள்‌ காரண 
மாக சியாமள பட்டர்‌ போன்ற மற்றக்‌ கவிஞர்கள்‌ தங்கள்‌ சிந்தனைகளையும்‌, 
உணர்ச்சிகளையும்‌ தெரிவிப்பதற்குக்‌ கஷ்டப்பட்டார்கள்‌ என்று தெரியவில்லை. 


நமது கல்விப்‌ பிரச்னையின்‌... ... ட்ப 


உண்மையில்‌, புதிய வார்த்தைகளையும்‌ பழைய வார்த்தைகளையும்‌ அவர்கள்‌ 
நன்கு தராதரம்‌ பார்த்து உபயோகித்தார்கள்‌. இதன்‌ பலனாக அவர்கள்‌ 
என்ன சொன்னாலும்‌, எழுதினாலும்‌ அது வழக்குக்கு வந்து, மக்களின்‌ பேச்சில்‌: 
"சேர்ந்து விட்டது. 

“தில அம்சங்களில்‌, உலகத்தில்‌ உள்ள எல்லா மொழிகளுமே நிறை 
வில்லாதவைதான்‌. மனிதனுடைய அறிவும்‌, வர்ணிக்கும்‌ சக்தியும்‌ ஒரு, 
அளவுக்கு உட்பட்டவைதான்‌ ; அவற்றை மீறிய சில விஷயங்களும்‌ இருக்கின்‌ 
றன. *கடவுள்‌", *முடிவில்லா தது” ஆகியவற்றை உதாரணங்களாகக்‌ கூறலாம்‌. 
மொழியின்‌ வளர்ச்சி மனிதனுடைய அறிவாற்றலையும்‌, சக்தியையும்‌ பொறுத்‌ 
திருக்கிறது. ஆகையால்‌, எந்த ஒரு விஷயத்தையும்‌ பூராவாகப்‌ புரிந்து. 
கொள்ள முடியவில்லையென்றால்‌, அச்சத்‌ தோல்வி மொழியையே சார்ந்தது. 
அந்த அளவுக்கு மொழி நிறைவற்றதாகவே இருக்கிறது. ஒரு மொழியை: 
உபயோகிப்பவர்களின்‌ மனத்தில்‌ நிலவும்‌ எண்ணங்கள்‌ அந்த மொழியில்‌ 
இடம்‌ பெற்றிருக்கவேண்டும்‌, பொதுவாக, மொழியின்‌ அடிப்படைத்‌ தத்துவம்‌ 
இதுதான்‌. 

“ ஆகையால்‌, மொழியின்‌ தன்மை, மக்களின்‌ தன்மையைப்‌ பொறுத்‌ 
திருப்பது இயற்கையே ஆகும்‌. மக்கள்‌ விவேகம்‌ உள்ளவர்களாக இருந்தால்‌, 
அவர்களுடைய மொழியும்‌ அவ்வண்ணமே இருக்கிறது. * வேலை தெரியாத 
தொழிலாளி தன்‌ கருவிகளின்மீது சீற்றம்‌ கொண்டானாம்‌! என்று ஒரு. 
ஆங்கிலப்‌ பழமொழி உண்டு. தங்களுடைய மொழி நிறைவு பெற்றதாக 
இல்லை என்று புகார்‌ சொல்பவர்கள்‌ இந்தத்‌ தொழிலாளியைப்‌ போன்றவர்‌ 
களேயாவர்‌. மேலெழுந்தவாரியாக ஆங்கிலம்‌ கற்றுக்‌ கொண்ட ஒரு, 
மாணவனுக்கு, குஜராத்தி நிறைவற்ற மொழி என்று கினைக்கத்‌ தோன்றுகிறது. 
ஆங்கிலத்திலிருந்து ஒருவருடைய தாய்மொழியில்‌ சரியாக மொழி பெயர்ப்பது. 
கஷ்டம்‌ என்பதுதான்‌ இதற்குக்‌ காரணம்‌. குறைபாடு, மொழியை. 
உபயோகிப்பவர்களிடம்தான்‌ இருக்கிறதேயன்றி மொழியில்‌ இல்லை. புதிய 
வார்த்தைகள்‌, புதிய விஷயங்கள்‌, புதிய கடைகள்‌ முதலியவற்றைப்‌ புசிச்து 
கொள்ள முயற்சிக்கும்‌ பழக்கம்‌ இன்னும்‌ நமது மக்களுக்கு ஏற்படவில்லை... 
ஆகையால்‌, தம்முடைய முயற்சி வீணாகிவீடுமேர என்றுஎமுத்தாளர்‌ அவற்றை 
உபயோகிக்கத்‌ தயங்குகிறார்‌. ஈல்லது, கெட்டது அல்லது புதியது, பழையது 
என்று தரம்‌ பிரித்துப்‌ பார்க்கவோ அல்லது தம்முடைய முயற்சிகளைப்‌ 
பாராட்டி அங்கிகரிக்கவோ வாசகர்களாகிய மக்கள்‌ தயாராக இல்லாத 
வரையில்‌, எழுதவேண்டும்‌ என்ற உற்சாகம்‌ எழுத்தாளருக்கு நிச்சயமாக 
ஏற்படாது. 

* ஆங்கில்‌ த்திலிருக்து மொழிபெயர்ப்பு செய்பவர்களில்‌ சிலர்‌, தாய்ப்‌. 
பாலுடன்‌ தாங்கள்‌ குஜராத்தியைச்‌ சேர்த்துக்‌ குடித்துவீட்ட தாகவும்‌, நன்றாகப்‌. 
படித்து ஆங்கிலத்தைக்‌ கற்றுக்‌ லொண்டுவிட்ட தாகவும்‌, ஆகையால்‌ தாங்கள்‌ 
இரு மொழிகளிலும்‌ சிறந்த மேதைகள்‌ என்றும்‌ நினைக்கிறார்கள்‌. குஜராத்தி 
யைத்‌ தாங்கள்‌ ஆய்வு உணர்ச்சியுடன்‌ படிக்கவேண்டிய அவசியம்‌ இல்லை. 
என்றும்‌ நினைக்கிறார்கள்‌. ஒரு அந்நிய மொழியில்‌ சிறந்த பாண்டித்தியம்‌ 
பெறுவதற்குச்‌ செலவிடும்‌ முயற்கியைவிட, ஒருவருடைய தாய்மொழியில்‌ நல்ல; 
தேர்ச்சி பெறுவதே முக்கியமாகும்‌. சியாமள்‌ போன்ற கவிஞர்களின்‌ சிருஷ்டி 
களைப்‌ பாருங்கள்‌. தங்களுடைய தாய்‌ மொழியில்‌ தேர்ச்சி பெறுவதற்கு, 
அவர்கள்‌ மிகவும்‌ கஷ்டப்பட்டு உழைத்திருக்கிறார்கள்‌ என்பதைக்‌ காணலாம்‌... 


12 கல்வி 


மது மொழியின்‌ நுணுக்கத்தைப்‌ புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதவர்‌ 
களுக்கு, குஜராத்தி நிறைவற்ற மொழியாகவே தோன்றும்‌. ஆனால்‌, அதை 
ஈன்கு புரிந்து கொண்டு உபயோகிக்கத்‌ தேர்ச்சி பெற்றுவிட்டால்‌, அது 
நிறைவுள்ள தாகிவிடும்‌. அரைகுறை மனத்துடன்‌ இந்த முயற்சிகள்‌ செய்யப்‌ 
பட்டால்‌, மொழியில்‌ ஏற்படும்‌ தேர்ச்சி கிறைவற்றதாக இருக்கும்‌. முயற்சிகள்‌ 
செம்மையாக இருந்தால்‌, தேர்ச்சியும்‌ பூரணமானதாக இருக்கும்‌-—ஏன்‌, 
' மொழிக்கே ஒரு அழகு கூட ஏற்படும்‌. குஜராத்தி மொழி ஆரிய மொழிகளின்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தது, ஸம்ஸ்கிருதத்தின்‌ புதல்வியே குஜராத்தி மொழி 
ஆகும்‌. அதை, ஈன்கு வளர்ச்சிபெற்ற மற்றும்‌ பல மொழிகளின்‌ சகோதரி 
கான்று கூறவேண்டும்‌! இத்தகைய மொழியை மட்டமான மொழி என்று 
சொல்ல யார்‌ துணிவர்‌? 


“ ஆண்டவன்‌ அம்மொழிக்கு அருள்‌: புரிவாராக. உண்மையான மதத்‌ 
திற்கும்‌, உண்மையான அறிவுக்கும்‌ அது என்றென்றைக்கும்‌ தகுதியுள்ள ஒரு 
கருவியாக இருந்துவருமாக,”? 


ஆகவே, வங்காளத்தில்‌ வங்காளி மொழி மூலம்‌ கல்வி 
போதிப்பதற்கான இயக்கம்‌ கோல்வியடைந்ததற்குக்‌ காரணம்‌, 
அந்த மொழி இயற்கையாகவே குறைகள்‌ உள்ளதாக இருக்‌ 
ததோ அல்லது அர்த முயற்சி வீண்‌ என்பதோ அல்ல என்பதை 
காம்‌ காண்கிறோம்‌. அந்தத்‌ தோல்வி எதைக்‌ காட்டுகிறது எனில்‌, 
முயற்சி செய்தவர்களின்‌ திறமையின்மையையே, அல்லது அந்த 
முயற்சியில்‌ அவருக்குள்ள நம்பிக்கையின்மையையே காட்டு 
கிறது. 


வடக்கே இங்தி மிகவும்‌ முன்னேற்றம்‌ அடைந்து வருகிறது 
என்பது நிச்சயம்‌. ஆனால்‌, அதை போதனா மொழியாக்க வேண்‌ 
டும்‌ என்பதில்‌ ஆரிய சமாஜிகள்‌ மட்டுமே பிடிவாதமாக முயற்கி 
செய்துவருகிறார்கள்‌. இந்த முயற்சி குருகுலங்களில்‌ தொடர்ந்து 
கடந்து வருகிறது. 


சென்னையில்‌, தாய்மொழியை உபயோகிப்பதற்கான இயக்‌ 
கம்‌ சில வருடங்களுக்கு முன்புதான்‌ ஆரம்பமாகியது: இந்த 
விஷயத்தில்‌ தமிழர்களைவிடத்‌ தெலுங்கர்கள்‌ இன்னும்‌ அதிக 
விழிப்புடன்‌ இருக்கிறார்கள்‌. தமிழர்கள்‌ ஆங்கிலத்தின்‌ செல்‌ 
வாக்குக்கே பெரும்பாலும்‌ உட்பட்டிருப்பதால்‌, தமிழைப்‌ 
(போதனா மொழியாக்குவதற்கான முயற்சிகளைச்‌ செய்ய அவர்‌ 
களுக்கு ஊக்கம்‌ இல்லாமற்‌ போய்விட்டது. தெலுங்கு பேசும்‌ 
பகுதிகளில்‌, தமிழ்ப்‌ பகுதிகளில்‌ இருப்பதைப்‌ போல்‌ ஆங்கிலம்‌ 
இன்னும்‌ அவ்வளவு பரவலாக ஊடுரூவவில்லை. ஆகையால்‌, 
அந்தப்‌ பகுதிகளில்‌ உள்ள மக்கள்‌ தமிழர்களை விட அதிகமாகத்‌ 
தாய்மொழியை உபயோகிக்கிறார்கள்‌. தங்களுடைய தாய்‌ 
மொழியிலேயே கல்வி போதிப்பதற்கான முறைகளைத்‌ தெலுங்கு 
மக்கள்‌ பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள்‌ என்பது 
மட்டுமில்லை; மொழியின்‌ அடிப்படையில்‌ இந்தியாவிலுள்ள 
மாகாணங்களை மாற்றி அமைக்க வேண்டும்‌ என்றும்‌ ஒரு இயக்‌ 


கம்‌' ஆரம்பித்திருக்கிறார்கள்‌. இந்த இயக்கம்‌ சமீபத்தில்‌ 


நமது கல்விப்‌ பிரச்னையின்‌...... 12 


தோன்றியது தான்‌; இன்னமும்‌ அது ஆரம்ப கட்டத்திலேயே 
இருக்கிறது. ஆனால்‌, அவர்களுடைய முயற்சி குறிப்பிடத்தக்க. 
தாகும்‌. கூடிய சீக்கிரத்தில்‌ இது அனுபவசாத்தியமான உருப்‌ 
பெறவும்‌ கூடும்‌. இதில்‌ சங்கடங்கள்‌ இருக்கின்றன. ஆனால்‌,. 
அந்தச்‌ சங்கடங்களைச்‌ சமாளித்து வெற்றி பெறக்‌ கூடிய ஆற்றல்‌ 
அவர்களுடைய தலைவர்களுக்கு இருக்கிறது என்றே எனக்குத்‌. 
தோன்றுகிறது. 

இந்த விஷயத்தில்‌ மகாராஷ்டிரமும்‌ காலத்தையொட்டிப்‌ 
போய்க்‌ கொண்டிருக்கிறது. உயர்கோக்குள்ள, பெரிய மனித. 
ரான பேராசிரியர்‌ கார்வேயும்‌ ஸ்ரீ காயக்கும்‌ இதை ஆதரிக்கிறார்‌ 
கள்‌. தனிப்பட்டவர்களால்‌ ஈடத்தப்படும்‌ பல பள்ளிக்கூடங்கள்‌... 
தாய்மொழியைப்‌ போதனா மொழியாக உபயோகிக்க ஆரம்பிக்‌. 
திருக்கின்‌ றன. இத்துறையில்‌ தாம்‌ செய்த முயற்சிகளுக்காக 
எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்துள்ள பேராசிரியர்‌ விஜபுர்க்‌. 
கார்‌ மீண்டும்‌ இதில்‌ உற்சாகம்‌ காட்ட ஆரம்பித்திருக்கிறார்‌. 
எனவே, விரைவில்‌ இவருடைய பள்ளிக்கூடங்கள்‌ ஆரம்பிக்கப்‌ 
படுவதை நாம்‌ காண்போம்‌. பாட புத்தகங்கள்‌ தயாரிப்பதற்கும்‌. 
அவர்‌ ஏற்கனவே ஒரு திட்டம்‌ வகுத்திருக்கிறார்‌. இந்தப்‌ புத்த 
கங்களில்‌ கில ஏற்கனவே அச்சாகிவிட்டன ; மற்றவை அச்சுக்குத்‌ 
தயாராக இருக்கின்றன. இந்தப்‌ பள்ளியிலுள்ள ஆசிரியர்களின்‌ 
நம்பிக்கை எந்தக்‌ காலத்திலும்‌ தளர்ந்ததில்லை. துரதிருஷ்டவச 
மாக அவர்களுடைய பள்ளிக்கூடம்‌ மூடப்பட்டு வீட்டது. 
இல்லாவிட்டால்‌, மிகவும்‌ உயர்தரக்‌ கல்விக்கும்‌ மராத்தி போதனா. 
மொழியாக இருக்க முடியுமா, முடியாதா என்ற சர்ச்சைக்கு 
இதற்குள்ளாக ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கும்‌, 

குஜராத்திலும்‌ இந்த இயக்கம்‌ ஆரம்பமாகிவிட்டது. ராவ்‌" 
பகதூர்‌ ஹரிகோவிந்ததாஸ்‌ காந்தவாலாவின்‌ கட்டுரைகளி' 
விருந்து இதைப்பற்றி காம்‌ தெரிந்துகொள்ளலாம்‌. பேராசிரியர்‌ , 
கஜ்ஜார்‌, காலஞ்சென்ற பகதூர்‌ மணிபாய்‌ ஜால்பாய்‌ இரு. 
வரையும்‌ இந்த இயக்கத்தின்‌ தலைவர்களாகக்‌ கருதலாம்‌. இவர்‌ 
கள்‌ எல்லாம்‌ விதை போட்டுவிட்டார்கள்‌; இது முளைத்து வளரு. 
வதற்கு நாம்‌ உதவிசெய்ய வேண்டுமா, வேண்டாமா என்பதை 
இப்போது நாம்தான்‌ முடிவு செய்ய வேண்டும்‌. இந்த விஷயத்‌ 
தில்‌ காம்‌ எவ்வளவுக்கெவ்வளவு தாமதம்‌ செய்கிறோமோ, அன்‌ 
வளவுக்கு நம்முடைய நஷ்டம்‌ அதிகமரக இருக்கும்‌ என்பதில்‌- 
எனக்குச்‌ சந்தேகம்‌ இல்லை. 


ஆங்கிலத்தை போதனா மொழியாகக்‌ கொண்ட உயர்நிலைப்‌: 
பள்ளிகளில்‌ படிப்பு முடிவடைவதற்கு 12 முதல்‌ 18 வருடங்கள்‌ 
வரையில்‌ தேவையாக இருக்கின்றன. இதே பாடங்கள்‌ தாய்‌ 
மொழியின்‌ மூலம்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்பட்டால்‌, பத்து வரு 
டங்கள்‌ தான்‌ ஆகும்‌. நல்ல அனுபவம்‌ உள்ள பல ஆசிரியர்களும்‌... 
அவ்விதம்தான்‌ நினைக்கிறார்கள்‌. ஆயிரக்கணக்கான குழந்தை 
கள்‌ பள்ளிக்கூடங்களில்‌ படிக்கிறார்கள்‌. இவர்கள்‌ ஒவ்வொரு. 


14 கல்வி 


ருடைய பள்ளிப்‌ படிப்பு காலத்திலும்‌ இரண்டு அல்லது மூன்று 
வருடங்கள்‌ மிச்சப்படுகின்றன என்றால்‌, காலம்‌, பணம்‌, முயற்சி 
ஆகிய யாவுமே நாட்டுக்கு மிச்சம்‌ என்றே அர்த்தம்‌. 

ஒரு அந்நிய மொழியின்‌ மூலம்‌ கல்வி போதிப்பதில்‌ ஒரு 
அளவுக்குக்‌ கஷ்டம்‌ இருக்கிறது; ஈமது பிள்ளைகளும்‌ அதனால்‌ 
மிகவும்‌ கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. பின்னர்‌ எந்தப்‌ 
பொறுப்பையும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ சக்தியை அவர்கள்‌ பெரும்‌ 
அளவுக்கு இழந்துவிடுகிறார்கள்‌. ஏனெனில்‌, உடல்‌ நலம்‌ அற்ற 
வர்களாகவும்‌, வேலை செய்வதற்கு ஆர்வமற்றவர்களாகவும்‌, மேல்‌. 
காட்டினரையே 'காப்பி' அடிப்பவர்களாகவும்‌ அவர்கள்‌ பயனற்‌ 
றவர்களாகிவிடுகிறார்கள்‌. தாமே முன்னின்று ஆராய்ச்சி செய்‌ 
வதிலோ அல்லது ஆழ்ந்து சிந்தனை செய்வதிலோ அவர்களுக்கு 
அக்கறை இருப்பதில்லை. தைரியம்‌, விடாமுயற்சி, வீரம்‌, அச்ச 
மின்மை ஆகிய குணங்களும்‌ அவர்களுக்கு இருப்பதில்லை. அத 
னல்தான்‌ ஈமது பிரச்னேகளைச்‌ சமாளிக்கப்‌ புதிய திட்டங்களை 
வகுப்பதற்கோ, திட்டங்களை நிறைவேற்றுவதற்கோ நம்மால்‌ 
முடியாமற்‌ போய்விடுகிறது. காம்‌ திட்டங்கள்‌ வகுத்தால்‌ கூட 
அவற்றை நிறைவேற்றத்‌ தவறிவிடுகிறோம்‌. முன்னுக்கு வரக்‌ 
கூடியவர்கள்‌ என்று தோன்றும்‌ சிலரும்‌ சாதாரணமாக இளமை 
யிலேயே இறந்துவிடுகிறர்கள்‌. 


ஒரு காகிதத்தில்‌ எழுதும்‌ எழுத்துக்கும்‌, மை ஒற்றும்‌ காகி 
தத்தில்‌ அதை ஒற்றி எடுத்தால்‌ அதில்‌ காணப்படும்‌ எழுத்துக்‌ 
கும்‌ என்ன வேற்றுமை இருக்குமோ அதே வேற்றுமை ஐரோப்‌ 
மீயோர்களுக்கும்‌, மற்ற நாட்டினருக்குமிடையே இருக்கிறது என்று 
ஓர்‌ ஆங்கிலேயர்‌ எழுதியிருக்கிறார்‌. இதில்‌ உண்மையும்‌ இருக்‌ 
கிறது. ஆனால்‌, அந்த வித்தியாசத்திற்குக்‌ காரணம்‌, ஆசிரியர்‌ 
களிடையே இயற்கையாகவே திறமையின்மை இருக்கிறது என்ப 
தில்ல; பொருத்தமில்லாத போதனா மொழிதான்‌ பெரும்‌ அளவு 
இதற்குக்‌ காரணமாகும்‌. தகென்னாப்பிரிக்காவிலுள்ள நீக்ரோக்‌ 
களுக்கு தைரியமும்‌, உடல்‌ வலிமையும்‌, ஈன்னடத்தையும்‌ இருக்‌ 
கின்றன. நம்மிடையே உள்ள குழந்தை மணம்‌ போன்ற கெட்ட 
, பழக்கங்கள்‌ அவர்களிடையே இல்லை. ஆயினும்‌ அவர்களுடைய 
நிலைமையும்‌ நம்மைப்‌ போன்றதாகவே இருக்கிறது. ஏன்‌? ஏனெ 
னில்‌, அவர்களுக்கு டச்சு மொழி மூலம்‌ கல்வி அளிக்கப்படுகிறது. 
நம்மைப்‌ போலவே அவர்களும்‌ ஒரு குறுகிய காலத்திற்குள்‌ 
“போதிய தேர்ச்சி பெற முடிகிறது; ஈம்மைப்‌ போலவே அவர்களும்‌ 
பள்ளிக்கூட காலம்‌ முடியும்‌ போது உடல்‌ வலிமையோ மன வலி 
மையோ அற்று இருக்கிறார்கள்‌. பலர்‌ தங்களுடைய அந்நிய 
எஜமாளர்களைப்‌ பார்த்து அப்படியே 'காப்பி” யடிப்பவர்களாக 
இருக்கிறார்கள்‌. அவர்களும்‌ வாழ்க்கையின்‌ அடிப்படை உண்‌ 
மைகளை இழந்துவிடுகிறார்கள்‌. ஏனெனில்‌, ஒரு அக்கிய மொழி 
பின்‌ மூலம்‌ அவர்களுக்குக்‌ கல்வி அளிக்கப்படுகிறது. இதனால்‌ 
“எவ்வளவு பெரிய ஈஷ்டம்‌ ஏற்பட்டிருக்கிறது என்பதை, ஆங்‌ 
-விலக்‌ கல்வி பயின்ற காரம்‌ மட்டும்தான்‌ மதிப்பிட முடிவதில்லை. 


ஈமது கல்விப்‌ பிரச்னையின்‌...... 15 


ஈம்மால்‌ பாமர மக்கள்‌ எவ்வளவு அற்பமான பலனை அடைந்திருக்‌ 
கிறீர்கள்‌ என்பதை நாம்‌ மதிப்பிட முடிந்தால்‌, நஷ்டம்‌ எவ்வளவு 
பெரியது என்பதை நாம்‌ ஒருவாறு தெரிந்து கொள்ள முடியும்‌. 
நம்முடைய கல்வி எவ்வளவு உதவாக்கரையானது என்பதைப்‌ 
பற்றி எப்போதாவது நமது பெற்றோர்கள்‌ ஏதாவது சொல்ல 
நேருகிறது. இந்தக்‌ கண்ணோட்டத்துடன்‌ அவர்கள்‌ கூறு 
வதைப்‌ பரீசிலனை செய்வது நல்லது. போஸ்‌, ராய்‌* போன்ற 
வர்களுடைய சாதனைகளைப்‌ பற்றி நாம்‌ ஆனந்த பரவசம்‌ 
அடைகிறோம்‌. ஆனால்‌, தாய்மொழி மூலம்‌ நமக்குக்‌ கல்வி 
அளிக்கப்பட்டிருக்தால்‌, ஈம்மிடையே பல போஸ்களும்‌, ராய்‌ 
களும்‌ இருந்திருப்பார்கள்‌ என்று நான்‌ நிச்சயமாகக்‌ கூறுகிறேன்‌. 


இப்போது ஜப்பானியர்களிடம்‌ காணப்படும்‌ புதிய 
ஆர்வமும்‌, விறுவிறுப்பும்‌ சரியான பாதையில்‌ செலுத்தப்‌ 
படுகிறதா, இல்லையா என்ற கேள்வியை ஒதுக்கிவைத்துவிட்டுப்‌ 
பார்த்தால்‌, அவர்களுடைய ஆர்வமும்‌, விறுவிறுப்பும்‌ உண்மை 
யாகவே மிகவும்‌ ஆச்சரியப்படத்தக்கவைதான்‌. தாய்‌ மொழியை 
உபயோகிப்பதன்‌ மூலம்‌ அவர்கள்‌ தம்‌ நாட்டு மக்களுக்கு விழிப்‌ 
பூட்டியிருக்கிறார்கள்‌. அதனால்தான்‌ அவர்கள்‌ செய்யும்‌ ஒவ்வொரு 
காரியமும்‌ அவர்களுடைய தனித்‌ தன்மையை எடுத்துக்‌ காட்டு 
வதாக இருக்கிறது. தங்களுடைய மேல்நாட்டு ஆசிரியர்களுக்கே 
சொல்லிக்‌ கொடுக்கக்‌ கூடிய அளவுக்கு அவர்கள்‌ அவ்வளவு 
பிரமாதமான முன்னேற்றம்‌ அடைக்திருக்கிறார்கள்‌ ஜரோப்பிய 
ரல்லாத மக்கள்‌, மை ஒத்தும்‌ காகிதத்தைப்‌ போன்றவர்கள்‌ 
என்ற கூற்றை அவர்கள்‌ பொய்யாக்கிவிட்டார்கள்‌. ஜப்பானிய 
மக்களின்‌ வாழ்க்கையில்‌ ஓயாத ஆராய்ச்சியும்‌, சுறுகறுப்பும்‌ 
பொங்கி வழிந்துகொண்டிருக்கின்றன; அதைக்‌, கண்டு உலகம்‌ 
வியப்படைந்து நிற்கிறது. ஒரு அந்நிய மொழியின்‌ மூலம்‌ கல்வி 
போதிப்பது கணக்கிட முடியாத தீங்கை விளைவிக்கிறது. 


* மேலே காந்திஜி, ஜகதீச சந்திர போணையும்‌ (1858-1936), டாக்டர்‌ பி. ஸி. 
ராயையும்‌ (1861-1944) பற்றியே குறிப்பிட்டிருக்கிறார்‌. ஜகதீச சந்திர போஸ்‌ உலகப்‌ 
புகழ்‌ பெற்ற விஞ்ஞான மேதையாகத்‌ திகழ்ந்தார்‌. அவர்‌ கேம்பிரிட்ஜ்‌ சர்வகலாசாலை 
யில்‌ படித்து ரசாயனக்‌ கல்வியிலும்‌, தாவர வர்க்க ஆராய்ச்சிக்‌ கல்வியிலும்‌ பட்டம்‌ 
பெற்றவர்‌. விஞ்ஞான மேதையான ஜே. ஸி. போஸ்‌ சிறந்த தேச பக்தராகவும்‌ 
விளங்கினார்‌. மிருகங்களைப்‌ போல்‌ தாவர வர்க்கங்களுக்கும்‌, இரும்பு, கல்‌ ஆகியவற்றிற்‌ 
கும்‌ கூட உணர்ச்சி உண்டு என்பதை ஐரோப்பிய சர்வகலாசாலைகளுக்கெல்லாம்‌ 


சென்று நிருபித்து, ஸ்ரீ போஸ்‌ உலகப்‌ புகழ்‌ பெற்றார்‌. 


டாக்டர்‌ ப்ரொபுல்ல சந்திர ராயும்‌ உலக விஞ்ஞான மேதைகளில்‌ ஒருவராக 
விளங்கினார்‌. இந்தியாவுக்கு அடிமைத்தனத்தைக்‌ காட்டிலும்‌ கொடிய சாபக்‌ கேடு 
வேறு எதுவும்‌ இல்லை என்று அவர்‌ அடிக்கடி கூறுவது வழக்கம்‌, கல்கத்தாவில்‌ அவர்‌ 
நிறுவிய வங்காள ரசாயன ஆராய்ச்சி சாலை மிக்க புகழ்‌ பெற்றது. டாக்டர்‌ ராய்‌, 
விஞ்ஞானத்தைப்போல்‌ ராட்டினத்தின்‌ வளர்ச்சியிலும்‌ மிகவும்‌ ஆர்வம்‌ கொண்டிருந்‌ 
தார்‌, 1981-இல்‌ நடந்த தேசீய இயக்கத்தில்‌ கலந்து கொண்டு இந்தியாவின்‌ சுதந்திரத்‌ 
திற்காகப்‌ போராடிய முன்னணி வீரர்களில்‌ ஸ்ரீ ராயும்‌ ஒருவர்‌. 


16 கல்வி 


பள்ளிக்கூடம்‌ என்பது, வீட்டைப்‌ போலவே மற்றொரு 
வீடாக இருக்கவேண்டும்‌. ஒரு குழந்தைக்கு வீட்டில்‌ தோன்‌ 
றும்‌ எண்ணங்களுக்கும்‌, பள்ளிக்கூடத்தில்‌ ஏற்படும்‌ எண்‌ 
ணங்களுக்கும்‌ இடையே நெருங்கிய இணக்கம்‌ இருக்கவேண்‌ 
டும்‌. கிறந்த பலன்‌ ஏற்படவேண்டுமாயன்‌ அத்தகைய 
இணக்கம்‌ அவசியம்‌ ஆகும்‌. அறிமுகமில்லாத ஒரு மொழி 
யின்‌ மூலம்‌ சல்வி போதிப்பது, இந்த இணக்கத்தைக்‌ குலைத்து 
விடுகிறது. இந்த இணக்கமான உறவைக்‌ குலைப்பவர்கள்‌ நல்‌ 
லெண்ணத்துடன்‌ காரியங்களைச்‌ செய்பவர்களாக இருக்தாலும்‌, 
அவர்கள்‌ மக்களுடைய விரோதிகளே ஆவர்‌. தன்னிச்சையாக 
இந்தக்‌ கல்வி முறைக்கு உட்படுவது, நமது அன்னைமார்‌ 
களுக்கு நாம்‌ செய்யவேண்டிய கடமையைச்‌ செய்யாமல்‌ துரோ 
கம்‌ செய்வது போல்‌ ஆகும்‌. அந்த அன்னிய முறைக்‌ கல்வி 
யினால்‌ ஏற்படும்‌ தீங்கு இத்துடன்‌ நின்று விடவில்லை. அதன்‌ 
விளைவு மேற்கொண்டு விபரீதமாகியிருக்கிறது. படித்தவர்களுக்‌. 
கும்‌ பாமர மக்களுக்கும்‌ இடையே இது ஒரு பிளவை உண்‌ 
டாக்கிவிட்டது. காம்‌ எல்லோரும்‌ தங்களுடன்‌ தொடர்பற்ற: 
ஏதோ வேற்று மனிதர்கள்‌ என்று மக்கள்‌ நம்மைப்‌ பற்றி நினைக்‌ 
கிறார்கள்‌. அவர்கள்‌ நம்மை நம்புவதில்லை. நாம்‌ எஜமானர்க. 
ளென்றும்‌, ஈம்மைக்‌ கண்டு பயப்பட வேண்டும்‌ என்றும்‌ நினைக்‌ 
கிறார்கள்‌... இந்த நிலைமை இன்னும்‌ அதிக காலம்‌ தொடர்ந்து. 
வருமாயின்‌, படித்தவர்கள்‌ பாமர மக்காரின்‌ பிரதிநிதிகள்‌ 
அல்ல என்ற லார்டு கர்ஸானின்‌* குற்றச்‌ சாட்டு மெய்யாகி விடக்‌ 
கூடிய காலமும்‌ வந்துவிடலாம்‌. 


அதிருஷ்டவசமாக, நம்மிடையே உள்ள படித்த வகுப்பினர்‌ 
தங்களுடைய உறக்கத்திலிருந்து விழுப்படைந்து வருவது 
போல்‌ தோன்றுகிறது. அவர்களே இப்போது மக்களுடன்‌ 
தொடர்பு கொள்ள ஆரம்பித்திருப்பதால்‌, மேலே குறிப்பிட்‌ 
குள்ள தவறுகளை அவர்களே உணருகிறார்கள்‌. படித்தவர்களி 
டையே காணப்படும்‌ விழிப்பையும்‌, ஆர்வத்தையும்‌ மக்களுக்‌. 
குப்‌ பயன்படுமாறு எப்படிச்‌ செய்வது? இந்த மகத்தான 
பணியை குஜராத்தி மூலம்‌ நிறைவேற்றுவதற்கு வேண்டிய 
பயிற்சியும்‌, திறமையும்‌ நம்மிடம்‌ இல்லாமலிருக்கும்போது, ஆங்‌, 
கிலம்‌ சமக்கு உதவி செய்ய முடியாது. தங்களுடைய சிந்தனை 
களை மக்களுக்குத்‌ தாய்மொழியில்‌ எடுத்துச்‌ சொல்லுவது 
மிகவும்‌ கஷ்டமாக இருக்கிறது என்று பலர்‌ சொல்லக்‌ கேட்‌ 
டிருக்கிறேன்‌. இந்தக்‌ கஷ்டம்‌ முன்னேற்றத்திற்கே முட்டுக்‌ 
கட்டையாக இருக்கிறது. மெக்காலே, நல்ல நோக்கத்துடன்‌ 


*லார்டு கர்ஸான்‌ (1859-1925) திர்வாக நிபுணர்‌ என்றும்‌ ராஜதந்திரி என்றும்‌ 
புகழ்‌ பெற்றவர்‌. 1899-1905-இல்‌ இந்தியா வைஸ்ராயாக இருந்தார்‌. 1919-1924-இல்‌: 
பிரிட்டிஷ்‌ வெளிநாட்டு மந்திரியாக பதவி வகித்தார்‌. 


ர்‌ மெக்காலே (1800-1859) மிகவும்‌ கீர்த்தி வாய்த்த நூலாசிரியரும்‌ சரித்திர 
, சிரியரும்‌ ஆவார்‌. இந்தியாவில்‌ புகுத்தப்பட்ட ஆங்கிலக்‌. கல்வி முறைக்கு மெக்கா 


ஈமது கல்விப்‌ பிரச்னையின்‌...... 17 


தான்‌ ஆங்கிலக்‌ கல்வியைப்‌ புகுத்தினார்‌. நம்முடைய இலக்கி 
யங்களை அவர்‌ உண்மையாகவே வெறுத்தார்‌. துரதிருஷ்டவ௪ 
மாக, அவரைப்‌ பிடித்திருந்த தொத்துநோய்‌ விஷம்‌ நம்மிடை 
யேயும்‌ பரவிவிட்டது. கமது இலக்கியங்களையே நாமும்‌ அலட்‌ 
சியம்‌ செய்கிறோம்‌. பார்க்கப்போனால்‌, இந்த விஷயத்தில்‌ 
தம்முடைய எஜமானர்களான ஆங்கிலேயர்களையும்‌ நாம்‌ மிஞ்சி 
விட்டோம்‌. ஈம்‌ மக்களிடையே மேற்கத்திய நாகரிகத்தைப்‌ 
பரப்புவர்களாக காம்‌ இருக்கவேண்டும்‌ என்று மெக்காலே 
விரும்பினார்‌. ஒழுக்கத்தை வளர்ப்பதற்கு ஆங்கிலக்‌ கல்வி 
நமக்கு உதவி செய்யும்‌ என்றும்‌, பின்னர்‌ நம்மில்‌ சிலர்‌ மக்க 
சிடையே புதிய கருத்துகளைப்‌ பரப்புவோம்‌ என்றும்‌ .௮ வர்‌ 
நம்பினார்‌. அந்தக்‌ கருத்துகள்‌ மக்களுக்கு அளிக்கப்படுவதற்‌ 
குத்‌ தகுதியுள்ளவவைகளா, இல்லையா என்பதைப்‌ பற்றி 
இங்கு கவனிக்க வேண்டிய அவசியம்‌ இல்லை. போதனா 
மொழியைப்‌ பற்றி மட்டுமேதான்‌ நாம்‌ கவனிக்கவேண்டும்‌. 
ஆங்கிலக்‌ கல்வி பெற்றால்‌ பணம்‌ சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு 
என்று கண்டோம்‌. ஆகையால்‌, அதற்கு முக்கியமான இடம்‌ 
கொடுத்தோம்‌. இந்தக்‌ கல்வி, சிலருக்குத்‌ தாய்‌ நாட்டினிடம்‌ 
தேசபக்தி உணர்ச்சியை ஊட்டத்தான்‌ செய்தது. ஆனால்‌ மொத்‌ 
தத்தில்‌ ஆரம்ப கோக்கம்‌ இரண்டாவது பட்சமாகத்தான்‌ 
இருந்தது; ஆங்கிலத்தைப்‌ பிரசாரம்‌ செய்வது, மெக்காலே 
யின்‌ ஆரம்ப நோக்கத்தையும்‌ கடந்து சென்றுவிட்டது. இதன்‌ 
விளைவாக மமக்குப்‌ பெரும்‌ தீங்கே ஏற்பட்டது. 


அரசாங்க நிர்வாகம்‌ நம்மிடம்‌ இருந்திருந்தால்‌, இந்தத்‌ 
தவறை முன்னதாகவே கண்டுகொண்டிருப்போம்‌, நமது தாய்‌ 
மொழியை இப்படிப்‌ புறக்கணித்திருக்க மாட்டோம்‌; இன்னும்‌ 
புறக்கணித்துக்‌ கொண்டும்‌ இருக்க மாட்டோம்‌. ஆனால்‌, அர 
சாங்க அதிகாரிகள்‌ அதைப்‌ புறக்கணிக்கவில்லை. நமது கோர்ட்‌ 
மொழி குஜராத்தி என்றே கஈம்பப்படுகிறது என்பது நம்மில்‌ 
பலருக்குத்‌ தெரியாது, அதிகாரிகள்‌ சட்டங்களை குஜராத்தி 
யிலும்‌ மொழி பெயர்க்கச்‌ செய்கிறார்கள்‌. தர்பார்களில்‌ செய்‌ 
யப்படும்‌ பிரசங்கங்கள்‌ ஆங்கிலத்தில்‌ இருக்கின்றன. அதைத்‌ 
தொடர்ந்து. அவற்றின்‌ குஜராத்தி மொழி பெயர்ப்பும்‌ வாசிக்‌ 
கப்படுகிறது. கரன்ஸி கோட்டுகளில்‌ ஆங்கிலத்துடன்‌ குஜராத்‌ 
கதியும்‌ உபயோகிக்கப்படுகிறது என்பதை நாம்‌ அறிவோம்‌, நிலங்‌ 
களை அளவையிடும்‌ சர்வேயர்கள்‌ சில கஷ்டமான கணக்கு 
வழக்குகளைக்‌ கற்றுக்கொள்ளவேண்டியவர்களாக இருக்கிறார்‌ 
கள்‌. இந்த வேலை ஆங்கிலத்தில்‌ ஈடத்தப்பட்டால்‌, ரெவினியூ 
இலாக்காவுக்கான செலவு மிகவும்‌ அதிகமாகியிருக்கும்‌. 
ஆகையால்‌, சர்வேயர்களின்‌ உபயோகத்திற்காக குஜராத்தி 


லேயை மூலகர்த்தா எனலாம்‌. அவர்‌ சில ஆண்டுகள்‌ கல்கத்தா சுப்ரீம்‌ கெளன்‌ 
.சிலில்‌ அங்கத்தினராக இருந்தார்‌. மெக்காலே பல ஆண்டுகள்‌ பிரிட்டிஷ்‌ பார்லி 
மெண்டில்‌ அங்கத்தினராக இருந்ததுடன்‌, சிறிது காலம்‌ யுத்த மந்திரியாகவும்‌ பதவி 
வகித்தார்‌. 

ழ்‌ 


18 கல்வி 


சொல்‌ வரிசைகளை அமைத்தார்கள்‌. இந்தச்‌ சொற்கள்‌ ஈமக்கு 
ஆச்சரியத்தையும்‌, மகிழ்ச்சியையும்‌ அளிக்கும்‌. நம்முடைய 
மொழியினிடம்‌ ஈமக்கு உண்மையான பற்றுதல்‌ இருந்தால்‌, 
கம்மிடம்‌ உள்ள வாய்ப்புகளை காம்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள 
முடியும்‌. வக்கீல்கள்‌ தங்களுடைய அலுவல்களை குஜராத்தி 
யின்‌ மூலமே நடத்தினால்‌, கட்சிக்காரர்களின்‌ பணம்‌ பெரி 
தும்‌ மிச்சப்படும்‌; கட்கிக்காரர்களுக்கும்‌ அவசியமான சட்ட 
அறிவு ஏற்படும்‌ தங்களுடைய உரிமைகளையும்‌ அவர்கள்‌ 
தெரிந்துகொள்ள ஆரம்பிப்பார்கள்‌. மொழிபெயர்ப்பாளர்‌ 
களூக்காக இப்போது ஆகும்‌ செலவும்‌ இதனால்‌ மிச்சப்படும்‌. 
சட்ட சம்பக்தமான சொற்கள்‌ வழக்கத்தில்‌ வந்து, சமது 
மொழியையும்‌ வளப்படுத்தும்‌, 


இதற்கு வக்கீல்கள்‌ கொஞ்சம்‌ முயற்சி எடுத்துக்‌ கொண்‌ 
டாக வேண்டும்‌. இது கட்கிக்காரர்களின்‌ நலன்களைப்‌ பாதிக்‌ 
காது என்றும்‌, காளடைவில்‌ இது அவர்களுக்கு நன்மையே 
அளிக்கும்‌ என்றும்‌ நம்புகிறேன்‌. என்னுடைய இந்த ஈம்பிக்கை 
அனுபவத்தை ஆதாரமாகக்‌ கொண்டதாகும்‌. வாதங்களை குஜ 
ராத்தி மொழியில்‌ எடுத்துச்‌ சொன்னால்‌, ஆங்கிலத்தைப்‌ போல்‌ 
கோர்ட்டில்‌ அதற்கு அவ்வளவு மதிப்பு இராது என்ற அச்சத்‌ 
திற்குக்‌ காரணம்‌ இல்லை. கலெக்டர்களுக்கும்‌, மற்ற அரசாங்க 
அதிகாரிகளுக்கும்‌ கட்டாயமாக குஜராத்தி தெரிந்திருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌, ஆங்கிலத்தினிடம்‌ நமக்குள்ள நியாயமற்ற 
மோகத்தினால்‌ அதை அவர்கள்‌ மறக்கும்படி செய்துவிடுகிறோம்‌. 


தமது மக்கள்‌ ஆங்கிலம்‌ கற்றுக்கொண்டு, பணம்‌ சம்பாதிப்‌ 
பதற்காக அதை உபயோகித்துக்‌ கொள்ளுவதில்‌ தவறு ஒன்று 
மில்லை. முக்கியமாக, ஈம்‌ நாட்டினரில்‌ சிலரிடம்‌ தேசபக்தியும்‌, 
தாய்காட்டைக்‌ குறித்துப்‌ பெருமையும்‌ வளருவதற்கு அது 
உதவி செய்கிறது என்று சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. எனினும்‌, 
கல்விக்கு ஆங்கிலத்தை போதனா மொழியாக வைத்துக்கொள்ள 
வேண்டும்‌ என்பதற்கு இது ஒரு காரணமாகாது. பணம்‌ சம்‌ 
பாதிப்பதற்காகவோ, அல்லது நாட்டுக்கு நண்மை செய்வதற்‌ 
காகவோ ஒருவர்‌ ஆங்கிலம்‌ கற்றுக்கொண்டால்‌, அது சரிதான்‌. 
ஆனால்‌, அதற்காக ஆங்கிலத்தை போதனா மொழியாக உப 
யோகித்தாக வேண்டும்‌ என்‌ ற அவசியத்தை அது ரூசுப்பிக்க 
வில்லை. துரதிருஷ்டவசமாக, ஆங்கிலம்‌ போத ன மொழியாக 
நிலைபெற்றுவீட்டதற்கு மேற்‌ கூறிய இரண்டுமே காரணங்க 
ளாகும்‌. ஆங்கிலம்‌ தெரிந்தவர்கள்‌ மட்டுமேதான்‌ தேசபக்தர்‌ 
களாக இருந்திருக்கிறார்கள்‌ என்று கினைக்கும்‌ சிலர்‌ இருக்கிறார்‌ 
"கள்‌. ஆனால்‌, சென்ற சில மாதங்களாக அதற்கு முற்றிலும்‌ மாறான 
நிலையை நாம்‌ கண்டுவருகிறோம்‌. ஒரு கிருத்தத்துடன்‌ இதை 
நாம்‌ ஏற்றுக்கொள்ளலாம்‌. , அதாவது, ஆங்கிலம்‌ அறிந்தவர்‌ 
களுக்கு இருந்த வாய்ப்புகள்‌ மற்றவர்களுக்கு இருக்கதே கிடை 
யாது. ஆங்கிலத்தின்‌ மூலம்‌ தோன்றிய கேசபக்தி ஒட்வொ 
ரொட்டியைப்போல்‌ பரவவில்லை. உண்மையான தேசபக்தி 


நமது கல்விப்‌ பிரச்னையின்‌. ........ 19 


கான்பது விரிவடைந்து கொண்டேயிருக்கும்‌ ஒரு சக்தியாகும்‌. 
இது பரவலாக வியாபித்துக்‌ கொண்டே இருக்கும்‌. ஆங்கிலத்‌ 
தின்‌ மூலம்‌ ஏற்படும்‌ தேசபக்தியில்‌ இத்தத்‌ தன்மை இல்லை. 


மேலே கொடுக்கப்பட்டுள்ள வாதங்கள்‌ எவ்வளவுதான்‌ 
அரியானலையாக இருந்தாலும்‌, இன்றைக்கு அவை அனுபவ 
சாத்தியமற்றவை என்று கூறப்படுகிறது. 


“ ஆங்கிலத்திற்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ள அளவுக்கு மீறிய 
முக்கியத்துவம்‌ காரணமாக, மற்றப்‌ பாடங்களைப்‌ படிப்பது 
பாதிக்கப்படுகிறது. இத்தகைய நிலை பரிதாபமானதாகும்‌. 
இதில்‌ நல்ல தேர்ச்சி பெறுவதிலேயே ஈம்‌ மூளையைச்‌ செலவீட 
(வேண்டியிருக்கிறது என்பதும்‌ வருந்தத்தக்கது. ஆனால்‌, ஆங்கி 
லத்தைப்‌ பொறுத்தவரையில்‌, இன்று நாம்‌ உள்ள நிலைமையில்‌, 
அந்த ஏற்பாட்டை ஏற்றுக்‌ கொண்டு, பிறகு அதிலிருந்து 
வெளியே வருவதற்கு ஒரு வழி கண்டு பிடிப்பதைத்‌ தவிர ஈமக்கு 
வேறு மாற்று முறை எதுவும்‌ இல்லை என்பதே என்னுடைய தாழ்‌ 
மையான அபிப்பிராயம்‌.” 


மேற்கண்ட கருத்து, ஒரு சாதாரணமான எழுத்தாளருடைய 
அபிப்பிராயம்‌ அல்ல ; நம்முடைய தாய்மொழியில்‌ மிகுந்த பற்று 
தல்‌ உடையவரும்‌, , குஜராத்தில்‌ உள்ள மிகப்‌ பிரபல அறிஞரு 
மான ஒருவருடைய அபிப்பிராயமாகும்‌. ஆச்சாரிய துருவாவைப்‌ 
போன்ற புகழ்‌ பெற்ற ஒருவர்‌ கூறுவதையும்‌ எழுதுவதையும்‌ நாம்‌ 
புறக்கணிக்க முடியாது. அவருக்கு உள்ள அனுபவம்‌ வெகு 
சிலருக்குக்‌ கூட இருக்க முடியாது. கல்வித்‌ துறைக்கும்‌, சிறந்த 
இலக்கியத்திற்கும்‌ அவர்‌ பெரும்‌ சேவை செய்திருக்கிறார்‌. 
யோசனைகள்‌ கூறுவதற்கும்‌, குறை கூறுவதற்கும்‌ அவருக்கு 
முழு உரிமை இருக்கிறது. ஆகையால்‌, மாறுபட்ட ஒரு கருத்‌ 
தைத்‌ தெரிவிப்பதற்கு முன்பு நான்‌ ஒரு தடவைக்கு இரண்டு 
தடவையாக .யோகிக்க வேண்டியிருக்கிறது. ஆங்கிலத்தை 
ஆதரிப்பவர்கள்‌ எல்லோருடைய சார்பிலும்‌ ஸ்ரீ ஆனந்த சங்கர 
யாய்‌ கவர்ச்சியான பாஷையில்‌ அபிப்பிராயம்‌ தெரிவித்திருக்‌ 
கிறார்‌. ஆகையால்‌, இந்தக்‌ கருத்துக்கும்‌ உரிய மதிப்பு கொடுக்க 
வேண்டியது நமது கடமையாகும்‌. மேலும்‌. இந்த விஷய்த்தில்‌ 
என்னுடைய நிலைமை ஓரளவு தரும சங்கடமானது. அவருடைய 
யோசனைப்படியும்‌, மேல்‌ பார்வையிலும்‌ தேசீயக்‌ கல்வியில்‌ நான்‌ 
ஒரு சோதனை நடத்திக்‌ கொண்டிருக்கிறேன்‌. இந்தச்‌ சோதனை 
பில்‌ நாங்கள்‌ தாய்‌ மொழியையே போதனா மொழியாக உபயோ 
கித்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌. எங்களிடையே இவ்வளவு செருங்‌ 
கிய உறவுகள்‌ இருப்பதால்‌, அவருடைய அபிப்பிராயத்தைக்‌ 
குறை கூறி எதையும்‌ நான்‌ எழுதத்‌ தயங்குவது இயற்கையே. 
கல்ல வேளையாக தாய்மொழி மூலம்‌ மட்டுமின்றி, ஆங்கிலத்தின்‌ 
மூலமும்‌ கல்வி போதித்து ஆச்சாரிய துருவா அனுபவம்‌ பெற்றி 
ருக்கிறார்‌. இரண்டில்‌ எது உயர்ந்தது என்பதைப்‌ பற்றி இது 
வரையில்‌ அவர்‌ மூடிவாளதும்‌, திட்டவட்டமானதுமான அபிப்‌ 


20 ள்‌ கல்வி 


பிராயம்‌ எதையும்‌ தெரிவிக்கவில்லை. ஆகையால்‌, என்னுடைம 
ஆட்சேபணையைக்‌ தெரிவிக்க நான்‌ அவ்வளவாகத்‌ தயங்க. 
ஆங்கிலம்‌ பற்றி நம்முடைய நிலையை நரம்‌ மிகவும்‌ அதிகமாக 
வற்புறுத்துகிறோம்‌. இக்த மகாநாட்டில்‌ இந்த விஷயத்தைம்‌ 
பற்றி எந்த விதமான கட்டுப்பாடும்‌ இல்லாமல்‌ முழு சுதந்திரத்‌. 
துடன்‌ நாம்‌ விவாதிக்க முடியாது என்பதை நான்‌ அறிவேன்‌... 
ஆனால்‌, அரசியல்‌ விவகாரங்களில்‌ கலந்து கொள்ள முடியாதவர்‌ 
கள்‌ கூட, இந்தியாவில்‌ உள்ள பிரிட்டிஷ்‌ ஆட்சி நாட்டின்‌ 
நலனைக்‌ கருதியதாக இருக்கவேண்டும்‌ என்று சிந்திப்பதும்‌, 
சொல்லுவதும்‌ முறை தவறியதாக இருக்க முடியாது. இதற்கு, 
வேறு எந்த நியாயமும்‌ இருக்க முடியாது. ஒரு நாடு மற்றொரு. 
காட்டில்‌ ஆட்சி செலுத்துவது தவரறானதுசான்‌ என்பதை, 
பிரிட்டிஷ்‌ ஆட்சியாளர்களே ஒப்புக்‌ கொள்ளுகிறார்கள்‌. இது 
இருவருக்குமே தீங்கு விளைவிக்கிறது. மற்றவர்களுக்கு நன்மை. 
செய்ய வேண்டும்‌ என்ற கருத்துடையவர்கள்‌ யாவரும்‌ இக்‌ 
கொள்கையை ஏற்றுக்‌ கொள்ளுகிறார்கள்‌. ஆகையால்‌, ஆங்கி: 
லத்தின்‌ மூலம்‌ கல்வி போதிப்பது நமது மக்களின்‌ மன சக்தியை 
உறிஞ்சிவிடுகிறகென்று ஆள்வோர்‌, ஆளப்படுவோர்‌ இருவ 
ருக்கும்‌ கிரூபித்துக்‌ காட்டிவிட்டால்‌, பின்னர்‌ போதனா மொழியை 
மாற்றுவதில்‌ எந்தக்‌ காலதாமதமம்‌ இருப்பதற்கில்லை. அந்த, 
இலக்கை நரம்‌ அடைவதற்குக்‌ குறுக்கே நிற்கும்‌ இடையூறுகளை 
அகற்றுவதே பாராட்டுக்கு உரியதாக இருக்கும்‌. இந்தக்‌ குறிக்‌. 
கோள்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டால்‌, பிரிட்டிஷ்‌ பாணியில்‌ உள்ள 
தும்‌, ஆங்கிலத்தை போதனா மொழியாகக்‌ கொண்டதுமான 
இன்றைய கல்வி முறை, மக்களின்‌ மன சக்தியை அளவுக்கு மீறி” 
வீணடித்து விடுகிறது என்பதை ஒப்புக்‌ கொள்ளும்‌ ஆச்சாரிய 
துருவா போன்றவர்களைக்‌ திருப்தி செய்வதற்கு மேற்கொண்டு 
வாதங்கள்‌ தேவையாக இரா. 


தாய்‌ மொழியை போதனா மொழியாக வைத்துக்‌ கொண்‌ 
டால்‌, அதனால்‌ ஆங்கிலத்தில்‌ அறிவைப்‌ பெறுவது பாதிக்கப்‌: 
படுமா, இல்லையா என்பதைப்‌ பற்றி பரிசீலனை செய்ய வேண்டி 
யது அவசியமில்லை என்றே நினைக்கிறேன்‌. படித்த இந்தியர்கள்‌ 
யாவருக்கும்‌ இந்த அந்நிய மொழியில்‌ தேர்ச்சி இருக்க வேண்‌ 
டும்‌ என்ற அத்தியாவகியம்‌ எதுவும்‌ இல்லை. அதுமட்டுமல்ல * 
இந்த அக்நிய மொழியினிடம்‌ ஒரு பற்றுதலைத்‌ தோற்றுவிம்‌ 
பதோ, அதற்கு ஊக்கம்‌ அளிப்பதோ அவசியமற்றது என்றும்‌ 
நரன்‌ கருதுகிறேன்‌ / 

சில இந்தியர்கள்‌ ஆங்கிலம்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டியிருல்‌. 
கும்‌ என்பது உண்மைதான்‌. கல்வித்‌ துறையில்‌ தாராள நோக்‌ 
கத்துடன்‌ மட்டுமே ஆச்சாரிய துருவா இந்தப்‌ பிரச்னையை 
அணுகியிருப்பதுபோல்‌ தோன்றுகிறது. ஆனால்‌,. எல்லாக்‌: 
கோணங்களிலிருந்தும்‌ இதை காம்‌ பரிசினை செய்துபார்த்தால்‌,. 


நமது கல்விப்‌ பிரச்னையின்‌... ... 21 


இரு பிரிவினர்தான்‌ ஆங்கிலம்‌ கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும்‌ 
அரன்பது புலனாகும்‌. 


1. நாட்டுப்பற்றும்‌, பொதுத்‌ தொண்டில்‌ ஆர்வமும்‌ உள்ள 
வர்கள்‌; அத்துடன்‌, பல மொழிகளைக்‌ கற்பதில்‌ விசேஷத்‌ திறமை 
பெற்றவர்கள்‌; தங்களுடைய படிப்பின்‌ பலனை மக்களுக்காகப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌ அல்லது ஆள்வோருடன்‌ நமக்குள்ள 
உறவுகளை அபிவிருத்தி செய்வதற்கு அதைப்‌ பயன்படுத்த வேண்‌ 
டும்‌ என்பதற்காக ஆங்கில இலக்கியத்தைப்‌ படிக்கவேண்டும்‌ 
அன்று கினைப்பவர்கள்‌. 


2. அரசாங்க உத்தியோகங்கள்‌ அல்லது ஈல்ல சம்பளம்‌ 
கிடைக்கக்‌ கூடிய உத்தியோகங்கள்‌ பெறுவதற்காகத்‌ தங்களது 
ஆங்கில அறிவை உபயோகித்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று 
விரும்புகிறவர்கள்‌. 


இந்த இரு பிரிவினருக்கும்‌ ஆங்கிலத்தை இஷ்ட பாடமாகக்‌ 
கொடுத்து, ஆங்கிலத்தில்‌ முழுப்‌ பயிற்சியளிப்பதில்‌ தீங்கு ஒன்‌ 
றும்‌ இல்லை. இதற்கு வேண்டிய வசதிகளைக்‌ கூட நாம்‌ செய்து 
கொடுக்கலாம்‌, ஆனால்‌, போதனா மொழி தாய்மொழியாகத்‌ தான்‌ 
இருக்க வேண்டும்‌. ஆங்கிலத்தை போதனா மொழியாக வைத்துக்‌ 
கொள்ளாமல்‌ அதை ஒரு அந்நிய மொழியாக மட்டும்‌ கற்றுக்‌ 
கொண்டால்‌, பாரசிகம்‌, சமஸ்கிருதம்‌ போன்ற மொழிகளின்‌ 
தரம்‌ குறைந்து போனதைப்‌ போலவே, ஆங்கிலத்தின்‌ தரமும்‌ 
குறைந்துவிடும்‌ என்று ஆச்சாரிய துருவா அஞ்சுகிறார்‌. ஆச்சாரிய 
துருவாவீடம்‌ எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு. ஆயினும்‌, இந்தக்‌ 
அருத்து சரியானதல்ல என்பதைக்‌ தெரிவித்துக்கொள்ள விரும்பு 
கிறேன்‌. பிரெஞ்சு மொழியை நன்கு அறிந்த ஆங்கிலேயர்கள்‌ 
பலர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கல்வி பயின்றது ஆங்கிலத்தின்‌ 
முலம்தான்‌ என்றாலும்‌, தங்களுடைய அலுவல்களுக்கு அவர்கள்‌ 
பிரெஞ்சு மொழியைத்‌ திருப்திகரமாக உபயோகிக்க முடிகிறது. 
இந்தியாவில்‌ கூட, பிரஞ்சு மொழியை நன்கு அறிந்த இந்தியர்‌ 
கள்‌ பலர்‌ இருக்கிறார்கள்‌ ; அவர்களும்‌ ஆங்கிலத்தின்‌ மூலம்‌ கான்‌ 
அதைக்‌ கற்றனர்‌. கல்வியமைப்பில்‌ ஆங்கிலத்திற்கு இரண்‌ 
டாவது இடம்‌ கொடுக்கப்பட்டு, தாய்‌ மொழி தனக்குரிய நியாய 
மான இடத்தைப்‌ பெற்றுவிட்டால்‌, தேவையற்ற விஷயங்களால்‌ 
அளவுக்கு மீறி பளுவைச்‌ சுமக்க வேண்டியிருக்கும்‌ ஈமது 
யுத்திக்கு, இன்னும்‌ அத்தியாவசியமான அறிவைப்‌ பெறுவதற்கு 
வசதியாக விடுதலை ஏற்படும்‌. அப்போது ஆங்கிலத்தைக்‌ 
கற்பது கூட நமக்கு அவ்வளவு கடினமாக இராது. அந்தச்‌ சூழ்‌ 
கிலையில்‌ நாம்‌ கற்கும்‌ ஆங்கிலம்‌ இன்னும்‌ நல்ல தரம்‌ உள்ளதாக 
இருக்கும்‌. இப்போது நமக்குள்ள ஆங்கில அறிவைவிட அது 
பெருமைப்படக்‌ கூடியதாகவும்‌ இருக்கும்‌ என்று நான்‌ கருது 
கிறேன்‌. அது மாத்திரமல்ல, அந்த நிலைமையில்‌ நம்முடைய 
வத்தி இன்னும்‌ கூர்மையானதாலஃவும்‌, சுறுசுறுப்புள்ளதாகவும்‌ 
இருக்குமாகையால்‌, அந்த அறிவை நாம்‌ இன்னும்‌ கல்ல முறை 


22 கல்வி: 


யில்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளவும்‌ முடியம்‌. ' ஆகையால்‌ லாம 
கஷ்டம்‌ என்ற கோணத்தில்‌ பார்த்தால்கூட, தாய்‌ மொழியை 
உபயோகிப்பதென்ற முடிவு, நமது விருப்பங்கள்‌ எல்லாம்‌ நிறை, 
வேறுவற்கு உதவியாக இருக்கும்‌ என்பது புலனாகும்‌. 


நமது சொந்த மொழியின்‌ மூலம்‌ காம்‌ கல்வி பெறும்‌ போகு, 
ஈம்‌ வீட்டில்‌ உள்ளவர்களுடன்‌ நமக்குள்ள தொடர்பே வேறுவித, 
மாக இருக்கும்‌. இன்றுள்ள நிலைமையில்‌, ஈமது மனைவிமார்களை 
நாம்‌ உண்மையான வாழ்க்கைத்‌ துணைவிகளாக கடத்த முடிவ 
தில்லை. வெளியே நாம்‌ என்ன செய்கிறோம்‌ என்பதைப்‌ பற்றி 
அவர்களுக்கு ஒன்றுமே தெரிவதில்லை. அது போலவே, பள்ளிக்‌ 
கூடத்தில்‌ நாம்‌ என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்‌ என்பதைப்‌ பற்றி 
நமது பெற்றோர்களுக்கும்‌ ஒன்றும்‌ தெரிவதில்லை. ஆனால்‌, கம்‌ 
முடைய தாய்‌ மொழியின்‌ மூலம்‌ நாம்‌ கல்வி பெற்றால்‌, பள்ளிக்‌ 
கூடத்தில்‌ நாம்‌ கற்றுக்கொள்ளுபவைகளை யெல்லாம்‌ நமது 
வேலைக்காரர்களுக்கும்‌, சலவை செய்பவர்கள்‌, நாவிதர்கள்‌, 
தோட்டிகள்‌ முதலிய மற்றவர்களுக்கும்‌ எளிதில்‌ கற்றுக்‌ 
கொடுத்து, அவர்களுக்கும்‌ அறிவூட்ட முடியும்‌. இங்கிலாந்தில்‌ 
நாவிதர்கள்‌ நமது தலைமுடியை வெட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ போது, 
அவர்களுடன்‌ அரசியலைப்‌ பற்றி நாம்‌ விவாதிக்க முடியும்‌. 
இங்கு, நமது குடும்பத்திலுள்ளவர்களுடன்‌ கூட காம்‌ அப்படிச்‌ 
செய்ய முடியாது. அவர்கள்‌ விஷமம்‌ தெரியாதவர்கள்‌ என்‌ 
பதனால்‌ அல்ல; அவர்களுக்கும்‌ பல விஷயங்களைப்‌ பற்றித்‌. 
தெரியும்‌. ஆனால்‌, அவை வேறு விஷயங்களைப்‌ பற்றி இருக்‌. 
கலாம்‌. மகாபாரதம்‌, ராமாயணம்‌, புண்ய ஸ்தலங்கள்‌, யாத்‌ 
திரை முதலியவைகளைப்‌ பற்றி அவர்களுடன்‌ பேசுகிறோம்‌. ஏனெ 
னில்‌, நமது ஜனங்கள்‌ இந்த விஷயங்களைப்‌ பற்றித்தான்‌ கேள்‌ 
விப்படுகிறார்கள்‌, அவற்றைத்தான்‌ தெரிந்து கொள்ளுகிறார்கள்‌... 
ஆனால்‌, பள்ளிக்கூடத்தில்‌ நாம்‌ பெறும்‌ அறிவு மற்றவர்களுக்கு, 
௩ம்‌ குடும்பங்களில்‌ உள்ளவர்களுக்குக்‌ கூடப்‌ பயன்படுவதில்லை: 
ஏனெனில்‌, நரம்‌ ஆங்கிலத்தில்‌ கற்றுக்கொள்ளுவதை அவர்‌ 
களுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்க முடிவதில்லை. 


இப்போது, நம்முடைய சட்ட சபைகளில்‌ எல்லா அலுவல்‌ 
களுமே ஆங்கிலத்தின்‌ மூலம்தான்‌ கடைபெறுகின்றன. பொது 
வாழ்வின்‌ மற்றத்‌ துறைகளிலும்‌ இப்படித்தான்‌ இருக்கிறது. 
இதன்‌ பலனாக, மக்கள்‌ எளிதில்‌ தெரிந்து கொள்ளக்‌ கூடிய பல 
விஷயங்கள்‌, கருமியின்‌ செல்வம்‌ பூமிக்கடியில்‌ புதைந்து வீணாவ 
தைப்‌ போல்‌, பலனற்றுப்‌ போகின்றன. கோர்ட்டுகளிலும்‌ இப்‌: 
படித்தான்‌ கடக்கிறது. தங்கள்‌ முன்னிலையில்‌ வரும்‌ வழக்கு 
களில்‌ நீதிபதிகள்‌ உபயோகமான யோசனைகளையும்‌ நல்ல புத்தி 
மதிகளையும்‌ கூறுகிறார்கள்‌. கோர்ட்டுக்குப்‌ போகிறவர்கள்‌, 
நீதிபதிகள்‌ என்ன சொல்லுகிறார்கள்‌ என்பதை அறிய 'மிகுந்கு 
ஆவலுடன்‌ இருக்கிறார்கள்‌. ஆனால்‌, நடவடிக்கைகள்‌ ஆங்கிலத்தில்‌ 
நடத்தப்படுவதால்‌, இறுதியில்‌ கூறப்படும்‌ வெறும்‌ தீர்ப்பைத்‌ 
தவிர, வேறு எதையும்‌ அவர்கள்‌ தெரிந்து. கொள்ள முடிவதில்லை... 


நமது கல்விப்‌ பிரச்னையின்‌...... 22 


வைத்தியர்கள்‌ விஷயமும்‌ இப்படித்தான்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
வைத்திய முறைகளை ஆங்கிலத்தின்‌ மூலம்‌ கற்றிருப்பதால்‌, 
கோயாளிகளுக்குச்‌ சரியான யோசனைகளும்‌, விவரங்களும்‌ கூற 
முடிவதில்லை. உடலில்‌ உள்ள உறுப்புகளின்‌ குஜராத்தி பெயர்‌ 
கள்‌ கூட அவர்களுக்குத்‌ தெரியாது. ஆகையால்‌, கோயாளி 
களுக்கு மருந்துச்‌ சீட்டுகள்‌ எழுதிக்‌ கொடுப்பதைத்‌ தவிர, அவர்‌ 
களுக்கு கோயாளிகளுடன்‌ உண்மையான தொடர்பு அதிகம்‌ 
இருப்பதில்லை. 

நம்முடைய அறியாமை காரணமாக, மழை ஜலத்தையோ, 
மலை உச்சிகளிலிருந்து வரும்‌ சுத்தமான தண்ணீரையோ கரம்‌ சரி 
வரப்‌ பயன்‌ படுத்திக்‌ கொள்ளுவதில்லை என்று சொல்லப்படு 
கிறது. அதுபோலவே, லட்சக்‌ கணக்கான ரூபாய்‌ மதிப்புள்ள 
நல்ல உரங்ககா நாம்‌ உற்பத்தி செய்கிறோம்‌. ஆனால்‌, பலன்‌ 
தரத்தக்க விதத்தில்‌ அதை எப்படி உபயோகித்துக்‌ கொள்ளு 
வது என்ற விவரம்‌ ஈமக்குத்‌ தெரியாததால்‌, அந்த உரங்களி 
லிருந்து பல வியாதிக்‌ கிருமிகள்‌ தோன்றுவதுதான்‌ கண்ட பல 
னக இருக்கிறது. இந்த நோய்கள்‌ பலரையும்‌ பலி வாங்கிவீடு 
கின்றன. 

ஆங்கிலம்‌ என்ற சுமையின்‌ கீழ்‌ மக்கள்‌ அகப்பட்டுக்‌ 
கொண்டு நசுங்கியிருப்பதால்‌, அவர்கள்‌ பெறுவற்கு உரிமை 
யுள்ள பலவற்றையும்‌ அவர்களுக்கு காம்‌ அளிக்கத்‌ தவறி வீடு 
கிறோம்‌. முன்யோசனை இல்லாததே இதற்குக்‌ காரணம்‌. இது 
மிகைப்படுத்திக்‌ கூறுவதாகாது. இந்த விஷயத்தில்‌ என்‌ 
னுடைய ஆழ்ந்த உணர்ச்சிகளையே இது வெளிப்படுத்துகிறது. 
காய்‌ மொழி விஷயத்தில்‌ நாம்‌ காட்டும்‌ அலட்சியத்திற்கு நாம்‌ 
மிகவும்‌ கஷ்டப்பட வேண்டியிருக்கும்‌ என்று எச்சரிக்கை செய்‌ 
கிறேன்‌. ஏற்கனவே இது நமக்குப்‌ பெரும்‌ தீங்கை வீளைவித்து 
விட்டது. இதனால்‌ ஈமது மக்கள்‌ மேற்கொண்டு துன்பங்களை 
அனுபவிக்க விடாமல்‌ காப்பாற்ற வேண்டியது, படித்தவர்களின்‌ 
முதல்‌ கடமை என்று நான்‌ கருதுகிறேன்‌. 


குஜராத்தி ஒரு மகத்தான மொழி. சென்ற காலத்தில்‌ 
அதற்கு நல்ல பெயர்‌ இருந்தது; இன்னும்‌ அதற்கு நல்ல எதிர்‌ 
காலமும்‌ இருக்கிறது. பெரிய பக்தரான ஈரஸிம்ம மேத்தாவின்‌ 
மொழி அது. ஒருவர்‌ பின்‌ ஒருவராகப்‌ பல பிரபல எழுத்தாளர்‌ 
கள்‌ அதை வளமுறச்‌ செய்திருக்கிறார்கள்‌. “கரன்‌ கெலோ” என்ற 
தம்முடைய காவலை நந்த சங்கர்‌ குஜராத்தியில்தான்‌ எழுதினார்‌. 
நாவல்ராம்‌, நர்மதா சங்கர்‌, மணிலால்‌, மலபாரி முதலியவர்களும்‌ 
அதே மொழியில்‌ எழுதி, அதன்‌ இலக்கியத்தைப்‌ மிபருக்கிஞார்‌ 
கள்‌. அமுதம்‌ போன்ற தம்முடைய உபதேசங்களை கவி ராஜசம்‌ 
திரர்‌ இந்த மொழியில்தான்‌ உருவாக்கினார்‌. அதற்குச்‌ சேவை 
செய்வதற்கு ஹிந்துக்கள்‌, முஸ்லிம்கள்‌, பார்ஸிகள்‌ போன்ற 
பெரிய வகுப்பினர்கள்‌ இருக்கிறார்கள்‌. ஆண்டவனின்‌ ஊழியர்‌ 
களான ஸாதுக்கள்‌ அதைப்‌ புனிதப்‌ படுத்தியிருக்கிறார்கள்‌. 


24 கல்வி 


பணக்காரர்கள்‌, வியாபாரிகள்‌, கடல்‌ கடந்து தொலைவிலுள்ள 
காடுகளுக்குச்‌ சென்று வாணிபம்‌ செய்பவர்கள்‌ ஆகியோரும்‌ 
இக்த மொழியைப்‌ பேசுகிறார்கள்‌. கத்தியவாட்‌ மலைப்‌ பகுதி 
களில்‌ முலு மாணிக்கும்‌, ஜோதா மாணிக்கும்‌ புரிந்த வீரச்செயல்‌ 
களைப்‌ பற்றிய கதைகளும்‌, கவிதைகளும்‌ ஒலிப்பது இந்த மொழி 
யில்தான்‌. இக்ககைய ஒரு மொழி எவ்வளவு தூரம்‌ விரிவடைய 
லாம்‌ என்பதற்கு ஒரு எல்லையே கிடையாது. இவ்வளவு அழ 
கான ஒரு மொழியை போதனு மொழியாக உபயோகிக்காவிட்‌ 
டால்‌, குஜராத்தி மக்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்‌? 
அதை உபயோகிப்பது நியாயமானதுதான்‌ என்பதை ருசுப்பிக்க 
வேண்டிய நிர்ப்பந்தம்‌ நமக்கு ஏற்பட்டிருப்பதுதான்‌ இதில்‌ 
உள்ள பரிதாபமாகும்‌. 


இந்த விஷயத்தை முடிப்பதற்கு முன்பு, இது சம்பந்தமாக 
டாக்டர்‌ பிராணஜிவன் தாஸ்‌ எழுதியுள்ள கட்டுரைகளை இறுதி 
யாக உங்களுடைய கவனத்திற்குக்‌ கொண்டுவர விரும்புகிறேன்‌. 
இர்தல்‌ கட்டுரைகளின்‌ குஜராத்தி மொழி பெயர்ப்பும்‌ பிரசரிக்‌ 
கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள்‌ படிக்க வேண்டுமென்று 
கான்‌ சிபாரிசு செய்கிறேன்‌. மேலே குறிப்பிட்டுள்ள கருத்து 
களுக்கு ஆதரவாக அக்கட்டுரைகளில்‌ பல நல்ல ஆதாரங்கள்‌ 
இருப்பதைக்‌ காண்பீர்கள்‌. 


தாய்‌ மொழியைப்‌ போதனா மொழியாக்குவது நல்லதுதான்‌ 
என்று ஈமக்கு நிச்சயமாகத்‌ தோன்றினால்‌, அந்த முடிவை நிறை 
வேற்றுவதற்கு என்ன கடவடிக்கைகள்‌ எடுத்துக்கொள்ள வேண்‌ 
டும்‌ என்பதைப்‌ பரிசீலனை செய்வதே அடுத்த வேலையாகும்‌. 
- வாதங்கள்‌ எதிலும்‌ இறங்காமல்‌, இந்து நடவடிக்கைகள்‌ எப்படி 
இருக்க வேண்டும்‌ என்பதைக்‌ கூறுகிறேன்‌. என்‌ மனத்தில்‌ 
தோன்றியதை அப்படியே உங்களுக்கு எடுத்துக்‌ கூறுகிறேன்‌ : 


1. ஆங்கிலம்‌ தெரிந்த குஜராத்திகள்‌ ஒருவரோடொருவர்‌ 
பேசும்‌ போதும்‌, எழுதும்‌ போதும்‌ ஆங்கில மொழியை உபயோ 
கிப்பதை நிறுத்திவிட வேண்டும்‌. 


2. ஆங்கிலம்‌, குஜராத்தி இரண்டும்‌ நன்றாகத்‌ தெரிந்தவர்‌ 
கள்‌, ஆங்கிலத்திலுள்ள நல்ல புத்தகங்களையும்‌, கருத்துக்களை 
யும்‌ குஜராத்தியில்‌ மொழி பெயர்த்து, அவைகள்‌ மக்களுக்குக்‌ 
கிடைக்கும்படி செய்ய வேண்டும்‌. 


4. கல்வித்‌ துறையில்‌ அனுபவமுள்ள நிபுணர்கள்‌ சேர்ந்து, 
நல்ல பாட புத்தகங்களை கூஜராத்தியில்‌ தயாரித்து, பிரசுரிப்‌ 
பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும்‌. 


ஜீ. ஈம்மிடையே உள்ள பணக்காரர்கள்‌, குஜராத்தியின்‌ 
மூலம்‌ கல்வி போதிக்கும்‌ பள்ளிக்கூடங்களைப்‌ பல்வேறு இடங்‌ 
களிலும்‌ ஆரம்பிக்க வேண்டும்‌. 


கமது கல்விப்‌ பிரச்னையின்‌... ... 25 


2. தாய்‌ மொழியை போதனா மொழியாக வைக்க வேண்‌ 
டும்‌ என்று கல்வீ மகாநாடுகளும்‌, கழகங்களும்‌ அரசாங்கத்தை 
வற்புறுத்த வேண்டும்‌. கோர்ட்டுகளும்‌, சட்டசபைகளும்‌ தமது 
நடவடிக்கைகளை குஜராத்தியில்‌ ஈடத்த வேண்டும்‌; மக்களும்‌ 
தமது அலுவல்களில்‌ குஜராத்தியை உபயோகிக்க ஆரம்பிக்க 
வேண்டும்‌. ஆங்கிலம்‌ தெரிந்தவர்களை த்தான்‌ ஈல்ல சம்பளம்‌ 
உள்ள உத்தியோகங்களுக்குத்‌ தேர்ந்து எடுப்பதென்ற இப்போ 
துள்ள வழக்கத்தை மாற்றி, ஆங்கிலம்‌ மிதரிந்தாலும்‌, தெரியா 
விட்டாலும்‌, மனுச்‌ . செய்பவர்களின்‌ யோக்கியதாம்சத்தைக்‌ 
கவனித்துத்‌ தேர்ந்து எடுக்க வேண்டும்‌. அரசாங்க உத்தி 
யோகஸ்தர்கள்‌ குஜராத்தியில்‌ தேவையான தேர்ச்சி பெறுவதற்‌ 
குப்‌ பள்ளிக்கூடங்களை ஆரம்பிக்குமாறு சர்க்காரைக்‌ கேட்டுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


மேலே விவரிக்கப்பட்டுள்ள திட்டத்திற்கு ஆட்சேபணைகள்‌ 
எழுப்பப்படலாம்‌. சட்ட சபையில்‌ மராத்தி, ஸிக்தி, குஜராத்தி 
அங்கத்தினர்கள்‌ இருக்கிறார்கள்‌ என்றும்‌, பின்னர்‌ ஒரு காலத்‌ 
.தில்‌ கர்னாடகத்திலிரும்தும்‌ அங்கத்தினர்கள்‌ வரக்கூடும்‌ என்றும்‌ 
சொல்லுவார்கள்‌. இத்த ஆட்சேபணைக்கு நிச்சயமாக ஆதாரம்‌ 
இருக்கிறது. ஆனால்‌, அதற்குப்‌ பரிகாரமும்‌ இருக்கிறது. 
தெலுங்கு பேசும்‌ மக்கள்‌ ஏற்கனவே இந்தப்‌ பிரச்னேயை 
அழுப்பியிருக்கிறார்கள்‌. என்றைக்காவது ஒருநாள்‌ மொழியின்‌ 
அடிப்படையில்‌ மாகாணங்களை மாற்றியமைக்க வேண்‌ டியிருக்‌ 
கும்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. ஆனால்‌, அதற்கிடையே சட்ட 
சபை அங்கத்தினர்கள்‌ இந்தியிலோ அல்லது தங்களுடைய 

தாய்‌ மொழியிலோ பேசுவதற்கு உரிமை இருக்க வேண்டும்‌. 


இந்த யோசனை பரிகசிக்கத்தக்கதென்று இன்று உங்களுக்‌ 
குத்‌ தோன்றலாம்‌. எந்தத்‌ தீவிரமான யோசனையுமே ஆரம்பத்‌ 
தில்‌ பரிகசிக்கத்தக்கதாகத்தான்‌ தோன்றும்‌ என்பதை மட்டும்‌ 
தாழ்மையுடன்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. நம்முடைய நாட்‌ 
டின்‌ முன்னேற்றம்‌, எந்த மொழியில்‌ கல்வி போதிப்பது என்ற 
விஷயத்தில்‌ சரியான ஒரு முடிவு செய்யப்படுவதையே பெரும்‌ 
யாலும்‌ பொறுத்கிருக்கும்‌ என்று கான்‌ கருதுகிறேன்‌. ஆகை 
யால்‌, என்னுடைய யோசனையில்‌ ஆழ்ந்த உட்கருத்து இருப்ப 
தாக நான்‌ நினைக்கிறேன்‌. இவ்வாறாக, தாய்‌ மொழிக்கு மதிப்‌ 
யுக்‌ கொடுத்து, ஆட்சி மொழி என்ற அதற்குரிய நியாயமான 
அக்தஸ்தையும்‌ அதற்கு மீண்டும்‌ அளித்துவிட்டால்‌, இப்‌ 
“போது நமக்குப்‌ புலப்படாமலிருக்கும்‌ பல சக்திகளையும்‌, மேம்‌ 
பாடுகளையும்‌ அதில்‌ காணலாம்‌ என்று நான்‌ நிச்சயமாக கம்பு 
கிறேன்‌. 


இனி தேசீய மொழியைப்‌ பற்றி கவனிப்போம்‌. ஆங்கிலம்‌ 
கமது தேசீய மொழியாக வேண்டுமானால்‌, நமது பள்ளிக்கூடங்‌ 
களில்‌ அதைக்‌ கட்டாய பாடமாக்க வேண்டும்‌. 


26 கல்வி 


ஆனால்‌, ஆங்கிலம்‌ நமது தேசீய மொழியாக முடியுமா என்‌ 
பதை முதலில்‌ கவனிப்போம்‌. நம்மிடையே உள்ள அறிவாளி 
களில்‌ சிலர்‌-அவர்கள்‌ நல்ல தேச பக்தர்களும்‌ கூட- இந்தக்‌ 
கேள்வியை எழுப்புவதே அறியாமையைக்‌ குறிக்கிறதென்று 
வாதம்‌ செய்கிறார்கள்‌. ஏற்கனவே அது அந்த ஸ்தானத்தை. 
வகித்து வருவதாக அவர்கள்‌ கருதுகிறார்கள்‌. சமீபத்தில்‌ 
வைஸ்ராய்‌ செய்த பிரசங்கத்தில்‌, அந்த ஸ்தானத்தை அது 
பெறும்‌ என்ற தன்‌ விருப்பத்தை மட்டுமே தெரிவித்தார்‌. 
ஆனால்‌, ஏற்கனவே அது நமது தேசீய மொழியாகிவிட்டது என்‌ 
தும்‌, இனி அதைப்பற்றிய பேச்சுக்கே இடம்‌ இருக்க முடியாது 
என்றும்‌ சொல்லும்‌ அளவுக்கு அவருடைய உற்சாகம்‌ போம்‌ 
விடவில்லை. ஆயினும்‌, நாளுக்கு நாள்‌ நரட்டில்‌ ஆங்கிலம்‌ பர 
வும்‌ என்றும்‌, நமது இல்லங்களிலும்‌ அது பரவி, இறுதியில்‌ 
ஒரு தேசீய மொழி என்ற உயர்ந்த அந்தஸ்தை அது பெறும்‌: 
என்றும்‌ அவர்‌ நம்புகிறார்‌. மேலெழுந்தவாரியாகப்‌ பார்க்கும்‌. 
போது, இந்த அபிப்பிராயம்‌ சரியானதாகவே தோன்றுகிறது... 
கம்மிடையே உள்ள படித்த பிரிவினரைப்‌ பார்க்கும்போது. 
ஆங்கிலம்‌ இல்லாவிட்டால்‌, ஈம்முடைய வேலைகள்‌ யாவும்‌: 
கடைபெறாமல்‌ நின்றுபோய்விடும்‌ என்றுதான்‌ நினைக்கக்‌ தோன்‌: 
அம்‌. ஆனால்‌, ஆழ்ந்து சிந்தித்துப்‌ பார்த்தால்‌, ஆங்கிலம்‌ நமது 
தேசிய மொழியாக முடியாது, தேசீய மொழியாகக்‌ கூடாது 
என்பது தெரியும்‌. 


ஒரு மொழி தேசிய மொழியாவதற்கு என்னென்ன தகுதி 
கள்‌ இருக்க வேண்டும்‌ என்பதைக்‌ கவனிப்போம்‌. 


1. அது அரசாங்க அதிகாரிகள்‌ சுலபமாகக்‌ கற்றுக்கொள்‌ 
ளக்‌ கூடியதாக இருக்க வேண்டும்‌. 


2. இந்தியா பூராவிலும்‌ மதம்‌, பொருளாதாரம்‌, அரசியல்‌ 
ஆகிய துறைகளில்‌ கருத்துக்களைப்‌ பரிமாறிக்‌ கொள்ளுவதற்கு த்‌, 
தகுதியுள்ளதாக இருக்க வேண்டும்‌. 

2. இந்தியாவில்‌ உள்ள பெரும்பான்மையினர்‌ பேசும்‌ 
மொழியாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 

4. எல்லோருமே அதைச்‌ சலபமாகல்‌ கற்றுக்கொள்ளக்‌ 
கூடியதாக இருக்க வேண்டும்‌. 

ச. அத்தகைய ஒரு மொழியைத்‌ தேர்ந்தெடுக்கும்போது, 
தாற்காலிகமான அல்லது நிலையற்ற ஈலன்களைப்‌ பொருட்படுத்‌ 
தக்கூடாது. 

ஆங்கிலம்‌ இந்தத்‌ தகுதிகளில்‌ எதையும்‌ பூர்த்தி செய்ம 
வில்லை. 


முதலில்‌ சொன்ன தகுதியைக்‌ கடைசியாகக்‌ குறிப்பிட்‌ 
டிருக்க வேண்டும்‌. ஆனால்‌, வேண்டுமென்றேதான்‌ நான்‌ அஸ்‌ 


நமது கல்விப்‌ பிரச்னையின்‌...... 2r 


விதம்‌ மாற்றிக்‌ குறிப்பிட்டிருக்கிறேன்‌. ஏனெனில்‌, ஆங்கிலம்‌ 
அதைப்‌ பூர்த்தி செய்வதுபோல்‌ தோன்றுகிறது. இதை இன்‌ 
னும்‌ கன்கு பரிசிலனை செய்து பார்த்தால்‌, இப்போதே கூட, 
அதிகாமிகள்‌ கற்றுக்‌ கொள்ளுவதற்கோ, கையாளுவதற்கேர 
அது சுலபமான மொழியல்ல என்பது தெரியும்‌. பிரிட்டிஷ்‌ அதி 
காரிகளின்‌ எண்ணிக்கை வரவரக்‌ குறைந்து, இறுதியில்‌ வைஸ்‌: 
ரரயும்‌, மற்றும்‌ சிலரும்‌ மட்டுமே இங்கிருப்பார்கள்‌ என்பதுதான்‌ 
இ.ப்போதுள்ள அரசியல்‌ அமைப்பின்‌ ஏற்பாடு. இன்றைக்குக்‌ 
கூட அரசாங்க உத்தியோகங்களில்‌ உள்ளவர்களில்‌ பெரும்‌ 
பாலோர்‌ இந்தியர்கள்தான்‌. காளடைவில்‌ இவர்களுடைய 
எண்ணிக்கை அதிகமாகும்‌. இவர்களுக்கு மற்ற எந்த மொழியை 
யும்‌ விட ஆங்கிலம்‌ இன்னும்‌ அதிகக்‌ கடினமானது என்பதை. 
யாரும்‌ மறுக்கமாட்டரர்கள்‌. 

இரண்டாவது தகுதி சம்பந்தப்பட்ட வரையில்‌, நாடு பூரா 
விலும்‌ உள்ள ஈமது மக்கள்‌ யாவரும்‌ ஆங்கிலம்‌ பேச ஆரம்பித்தா 
லொழிய, ஆங்கிலத்தின்‌ மூலம்‌ மதம்‌ பற்றிய கருத்துகளைப்‌ பரி 
மாறிக்‌ கொள்ளுவதென்பது சாத்தியமற்றது என்றே நான்‌ 
நினைக்கிறேன்‌. மக்களிடையே அத்த அளவுக்கு ஆங்கிலத்தைப்‌: 
பரப்புவது நிச்சயமாக அசாத்தியமாலகும்‌. 

இந்தியாவிலுள்ள பெரும்பான்மையினர்‌ ஆங்கிலம்‌ பேச 
வில்லையாகையால்‌, மூன்றாவது தகுதியை ஆங்கிலம்‌ நிச்சயமாகப்‌: 
பூர்த்தி செய்ய முடியாது. 

தம்‌ மக்கள்‌ யாவரும்‌ அதை எளிதில்‌ கற்றுக்கொள்ள முடியா 
தாகையால்‌, நாலாவது தகுதியையும்‌ ஆங்கிலம்‌ பூர்த்தி செய்யா 
முடியாது. 

ஐந்தாவது அம்சத்தைக்‌ கவனித்தால்‌, இன்று ஆங்கிலத்‌, 
திற்குள்ள அந்தஸ்து தற்காலிகமானதுதான்‌ என்பதைப பார்க்‌. 
கிரோம்‌. எதிர்கால இந்தியாவில்‌ தேசீய விவகாரங்களில்‌ ஆங்கி” 
லத்திற்குத்‌ தேவை இராது. அப்படி தேவையிருக்தாலும்‌ அது 
சொற்பமாகத்தான்‌ இருக்கும்‌. பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்துடன்‌ 
தொடர்பு வைத்துக்‌ கொள்ளுவதற்கு நிச்சயமாக அது வேண்டி 
யிருக்கும்‌. சாம்ராஜ்யத்திற்குள்‌ உள்ள பல்வேறு நாடுகளிடையே: 
ராஜதந்திரத்‌ தொடர்புகளுக்கான மொழியாகவும்‌ அது 
தொடர்ந்து நீடிக்கும்‌. அதுபோன்ற காரியங்களுக்கு ஆங்கிலம்‌ 
அவுசியமாயிருக்கும்‌. ஆங்கிலத்தை தாம்‌ வெறுக்கவில்லை. 
அதனுடைய உரிய எல்லையைத்‌ தாண்டி அதைப்‌ போக 
விடக்கூடாது. ஏன்று தான்‌ விரும்புகிறோம்‌. ஆங்கிலம்‌: 
ஏகாதிபத்தியத்தின்‌ மொழியாகத்‌ தொடந்து நீடிக்குமாகை 
யால்‌, அதைக்‌ ' கற்றுக்‌ கொள்ளும்படி நமது மாளவியாக்‌. 
களையும்‌, ஈமது சாஸ்திரிகளையும்‌, நமது பானர்ஜிகளையும்‌, காம்‌ 
.கட்டாயப்படுத்துவோம்‌. அவர்கள்‌ போகுமிடங்களிலெல்லாம்‌. 
நமது காட்டின்‌ புகழைப்‌ பெருக்க வேண்டும்‌ என்றும்‌ எதிர்பார்ப்‌ 
போம்‌... ஆனால்‌, ஆங்கிலம்‌ இந்தியாவின்‌ தேசீய மொழியாக்‌. 


28 கல்வி 


முடியாது. அதற்கு அந்த அந்தஸ்தை அளிப்பது நம்‌ நாட்டில்‌ 
“எஸ்பரான்டோ'* மொழியைப்‌ புகுத்துவது போல்‌ ஆகும்‌. ஆங்‌ 
கிலம்‌ ஈமது தேசீய மொழியாக முடியுமா என்று நினைப்பது பல 
வீன த்திற்கு அடையாளம்‌ ; அறியாமையைக்‌ குறிப்பதுமாகும்‌. 


அப்படியானால்‌, இந்த ஐந்து தகுதிகளையும்‌ பூர்த்தி செய்யும்‌ 
மொழி எது? அந்த மொழி ஹிந்திதான்‌ என்பதை நாம்‌ ஒப்புக்‌ 
“கொள்ள வேண்டியிருக்கும்‌. 


வடக்கே ஹிந்துக்களும்‌, முஸ்லிம்களும்‌ பேசுவதும்‌, தேவ 
காகரி அல்லது உருது லிபியில்‌ எழுதப்படுவதுமான மொழி 
“யையே ஹிந்தி என்று கான்‌ குறிப்பிடுகிறேன்‌. இக்க விளக்கத்‌ 
திற்கு சில ஆட்சேபணைகளும்‌ கூறப்பட்டிருக்கின்றன. 


ஹிந்தியும்‌ உருதுவும்‌ வெவ்வேறு மொழிகள்‌ என்று வாகிக்‌ 
கப்படுகிறது. ஆனால்‌, இது தவறாகும்‌. வட இந்தியாவில்‌ ஹிர்‌ 
துக்கள்‌, முஸ்லிம்கள்‌ இருவருமே ஒரே மொழியைத்தான்‌ பேசு 
கிறார்கள்‌. படித்த வகுப்பினர்தான்‌ வேற்றுமையைத்‌ தோற்று 
வித்தார்கள்‌. படித்த ஹிந்துக்கள்‌, தாங்கள்‌ பேகம்‌ ஹிந்தியில்‌ 
சமஸ்கிருதத்தைப்‌ புகுத்திவிடுகிறார்கள்‌. இதனால்‌ முஸ்லிம்கள்‌ 
அதைப்‌ புரிந்துகொள்ள முடிவதில்லை. அதுபோலவே, லக்ஷ்மண 
புரியில்‌ உள்ள முஸ்லிம்கள்‌ தங்களுடைய உருதுவில்‌ பாரசிகச்‌ 
சொற்களைப்‌ புகுத்தி, ஹிந்துக்களுக்குப்‌ புரியாமற்‌ செய்துவிடு 
கிறார்கள்‌. பாமர மக்களுக்கு இவ்விரண்டுமே வேற்று மொழி 
"களாக இருக்கின்றன ; ஆகையால்‌, இம்மொழிகளால்‌ அவர்‌ 
களுக்குப்‌ பிரயோசனமில்லை, 


கான்‌ வடக்கே வசித்திருக்கிறேன்‌. ஹிந்துக்கள்‌, முஸ்லிம்‌ 
கள்‌ இருவருடனும்‌ நெருங்கிப்‌ பழகியிருக்கிறேன்‌. ஹிந்தியில்‌ 
எனக்குள்ள தேர்ச்சி ஒரு அளவுக்குட்பட்டது தான்‌ என்றாலும்‌, 
அதன்‌ மூலம்‌ அவர்களுடன்‌ பேசுவதற்கு எனக்கு எந்தக்‌ கஷ்டமும்‌ 
ஏற்பட்டதேயில்லை. ஆகையால்‌, அதை ஹிந்தி என்று அழைத்‌ 
தாலும்‌, உருது என்று அழைத்தாலும்‌, வட இந்தியாவில்‌ மக்கள்‌ 
பேசும்‌ பாஷை அடிப்படையில்‌ ஒன்றேதான்‌. உருது லிபியில்‌ 
எழுதி அதை உருது என்று சொல்லுங்கள்‌ ; அல்லது அதையே 
"தேவநாகரி லிபியில்‌ எழுதி ஹிந்தி என்று சொல்லுங்கள்‌. 


. இனி, அதை எந்த லிபியில்‌ எழுதுவது என்ற பிரச்னை இருக்‌ 
கிறது. இப்போதைக்கு முஸ்லிம்கள்‌ நிச்சயமாக உருது லிபியைத்‌ 


* உலகத்தில்‌ உள்ள எல்லா நாட்டினரும்‌ பேசுவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட 
ஒரு செயற்கை மொழியே * எஸ்பரான்டோ ' என்று குறிப்பிடப்படுகிறது. போலந்தைச்‌ 
"சேர்ந்த ஜாமன்ஹாப்‌ என்ற பிரமுகரே அத்த மொழியின்‌ சிருஷ்டிகர்த்தா ஆவார்‌. அம்‌ 
மொழி முதன்‌ முதலாக 1887-இல்‌ வெளியிடப்பட்டது. அந்த மொழி சர்வதேச விவகாரங்‌ 
"களுக்கு இரண்டாவது மொழியாக இருந்து வரவேண்டும்‌ என்பதே அதைச்‌ சிருஷ்டித்து 
வரின்‌ நோக்கமாகும்‌. பல முக்கிய நவீன மொழிகளிலும்‌ உள்ள பல சொற்கள்‌ உலகம்‌ ' 
முழுவதும்‌ சாதாரணமாக உபயோகிக்கப்படுகின்றன.  எஸ்பரான்டோ ' அத்தகைய 
இரு முறையையே அடிப்படையாகக்‌ கொண்டது, 


நமது கல்விப்‌ பிரச்னையின்‌ ...... 29 


தான்‌ உபயோகிப்பார்கள்‌. பெரும்பாலான ஹிந்துக்கள்‌ தேவ 
நாகரி லீபியை உபயோகிப்பார்கள்‌. “பெரும்பாலான” என்று 
தான்‌ நான்‌ சொல்லுகிறேன்‌. ஏனெனில்‌, இன்றைக்கும்‌ கூட 
ஆயிரக்கணக்கான ஹிந்துக்கள்‌ உருது லிபியில்‌ தான்‌ எழுதுகிறார்‌ 
கள்‌. கிலீருக்கு நாகரி லிபியே கூடத்‌ தெரியாது. இறுதியாக, 
இரு வகுப்பினருக்குமிடையே எல்லா அவரம்பிக்கைகளும்‌ 
அகற்றப்பட்ட பிறகு, அதிகமான வியாபகம்‌ உள்ளதும்‌ அதிக 
மான பேர்களுக்குப்‌ பழக்கம்‌ உள்ளதுமான லிபியே அதிகமாக 
உபயோகிக்கப்படும்‌. பின்னர்‌ அதுவே தேசீய லிபியாகவும்‌ ஆகி 
விடும்‌. இடைக்காலத்தில்‌, உருது லிபியில்‌ தங்கள்‌ மனுக்களை 
எழுத விரும்பும்‌ ஹிந்துக்களுக்கும்‌, முஸ்லிம்களுக்கும்‌ அதற்கு 
உரிமை இருக்க வேண்டும்‌. அவற்றை எல்லா அரசாங்கக்‌ காரி” 
யாலயங்களிலும்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. 


இந்த ஐந்து தகுதிகளையும்‌ பூர்த்தி செய்வதில்‌ வேறு எந்த 
மொழியும்‌ ஹிக்தியுடன்‌ போட்டி போட முடியாது. ஹிந்திக்கு, 
அடுத்தபடியாக வங்காளி மொழி வருகிறது. ஆனால்‌ வங்காளத்‌. 
திற்கு வெளியே வங்காளிகளே ஹிந்தியை உபயோகிக்கிறார்கள்‌. 
ஹிந்தி பேசும்‌ மனிதன்‌ எங்கு சென்றாலும்‌ ஹிர்தியே பேசுகிறான்‌. 
யாரும்‌ இதைக்‌ கண்டு ஆச்சரியப்படுவதில்லை. ஹிந்தி பேசும்‌ 
ஹிந்து மதப்‌ பிரசாரகர்களும்‌, உருது பேசும்‌ மெளல்விகளும்‌. 
இந்தியா பூராவீலும்‌ ஹிந்தி அல்லது உருதுவில்தான்‌ தங்களு. 
டைய மதப்‌ பிரசங்கங்களைச்‌ செய்கிறார்கள்‌. எழுத்தறிவில்லா த. 
பாமரமக்கள்‌ கூட அவர்கள்‌ பேசுவதைப்‌ புரிந்து கொள்ளுகிறார்‌ 
கள்‌. எழுதப்படிக்கத்‌ தெரியாத ஒரு குஜராத்தி கூட, வடக்கே. 
போனால்‌, ஹிந்தியில்‌ சில வார்த்தைகள்‌ பேச முயற்சி செய்‌ 
கிறான்‌. ஆனால்‌, வடக்கேயிருந்து வந்து பம்பாயில்‌ சேட்‌ வீட்டில்‌ 
வாசல்‌ காப்பானாக பணிபுரியும்‌ 'பையா' குஜராத்தியில்‌ பேச 
மறுக்கிறான்‌. அவளை வேலைக்கு வைத்துக்கொண்டிருக்கும்‌. 
சேட்தான்‌ அவனுடன்‌ அரை குறை ஹிந்தியில்‌ பேச வேண்டி 
யிருக்கிறது. தொலைவில்‌ உள்ள தென்‌ மாகாணங்களில்‌ கூட 
ஹிந்தி பேசப்படுவகை நான்‌ கேட்டிருக்கிறேன்‌. சென்னையில்‌ 
ஆங்கிலம்‌ தெரியாமல்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது என்று கூறுவது. 
சரியல்ல. அங்கு என்னுடைய எல்லா வேலைகளுக்கும்‌ நான்‌ 
ஹிந்தியையே வெற்றிகரமாக உபயோகித்திருக்கிறேன்‌. ரயில்‌ 
வண்டிகளில்‌ சென்னை வாசிகள்‌ மற்ற பிரயாணிகளுடன்‌ ஹிந்தி” 
யில்‌ பேசுவதை கான்‌ கேட்டிருக்கிறேன்‌. மேலும்‌ ஹிந்தியை 
நன்றாக உபயோகிக்கள்‌ கூடிய அளவுக்கு சென்னையிலுள்ள முஸ்‌: 
லிம்களுக்கு ஹிந்தி தெரியும்‌. இந்தியா பூராவிலும்‌ உள்ள 
முஸ்லிம்கள்‌ உருது பேசுகிறார்கள்‌ என்பதையும்‌, ஒவ்வொரு 
மாகாணத்திலும்‌ அவர்கள்‌ ஏராளமாக இருக்கிறார்கள்‌ என்பதை. 
யும்‌ கவனிக்க வேண்டும்‌. 


இவ்வாறாக, ஹிந்தி ஏற்கனவே இந்தியாவின்‌ தேசீய மொழி: 
யாக ஸ்தாபிதமாகிவிட்டது. அவ்வாறே அதை வெகு காலமாக. 


30. கல்வி 


காம்‌ உபயோகித்துக்‌ கொண்டும்‌ வந்திருக்கிறோம்‌. உருதுவின்‌ 
'தோற்றத்திற்கே இதுதான்‌ காரணம்‌. 


முஸ்லிம்‌ அரசர்கள்‌ பாரசீக மொழியையோ, அரபு மொழி 
யையோ தேசீய மொழியாக்க முடியவில்லை. அவர்கள்‌ ஹிந்தி 
இலக்கணத்தை ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌ ; ஆனால்‌, தங்களு 
டைய பேச்சில்‌ அதிகமான பாரசீகச்‌ சொற்களை உபயோகித்‌ 
தார்கள்‌ ; எழுதுவதற்கு உருது லிபியை உபயோகித்தார்கள்‌. 
ஒரு அந்நிய மொழியின்‌ மூலம்‌ சமூக, வர்த்தகத்‌ தேவை 
களுக்கு மக்களுடன்‌ தொடர்பு வைத்துக்கொள்ள முடியாது 
என்பதை அவர்கள்‌ கண்டுகொண்டார்கள்‌. 


ஆங்கில ஆட்சியாளர்கள்‌ விஷயமும்‌ இப்படித்தான்‌. ராணு 
வத்தில்‌ உள்ள சிப்பாய்களிடம்‌ எப்படி ஈடந்து கொள்ளவேண்‌ 
டும்‌ என்பதைக்‌ கொஞ்சமாவது அறிந்தவர்கள்‌, அசற்கு ஹிந்தி 
அல்லது உருது வார்த்தைகள்‌ தங்களுக்கு அவசியம்‌ என்பதை 
அறிவார்கள்‌. இவற்றை இவர்கள்‌ ஒப்புக்கொண்டு, ஆங்கில 
மொழியிலேயே அந்தச்‌ சொற்களைச்‌ சேர்த்துக்கொண்டும்‌ 
இருக்கிறார்கள்‌. . 

ஹிர்திதான்‌ தேசீய மொழியாக முடியும்‌ என்று இதிலிருந்து 
புலனாகிறது. சென்னையிலுள்ள படித்த வகுப்பினருக்கு இதில்‌ 
சில கஷ்டங்கள்‌ இருக்கின்றன என்பது உண்மைதான்‌. ஆனால்‌, 
மூகாராஷ்டிரர்கள்‌, குஜராத்திகள்‌, ஸிந்திகள்‌, வங்காளிகள்‌ 
முதலியவர்களுக்கு இது மிகவும்‌ எளிதாக இருக்க வேண்டும்‌. 
தேசீய அலுவல்களுக்காக ஹிந்தியை உபயோகிப்பதற்குத்‌ 
தேவையான தேர்ச்சியைச்‌ சில மாதங்களிலேயே அவர்கள்‌ 
பெற்றுவிட முடியும்‌. தமிழர்களுக்கு இது அவ்வளவு சுலபமல்ல. 
தேற்கே உள்ள தமிழும்‌, மற்ற மொழிகளும்‌ திராவிடப்‌ பிரிவைச்‌ 
“சேர்ந்தவை. அவர்களுடைய மொழியின்‌ அமைப்பும்‌, இலக்க 
ணமும்‌ சமஸ்கிருதத்திலிருந்து மாறுபட்டவை. இவ்விரு பிரி 
வினருக்குமிைடையே பொதுவாக உள்ளவை, அவர்களுடைய 
சமஸ்கிருதச்‌ சொற்கள்தான்‌. ஆனால்‌, இப்போதுள்ள படித்த 
வகுப்பினருக்கு மட்டும்தான்‌ ஹிந்தி கற்றுக்கொள்ளுவதில்‌ 
கஷ்டம்‌ இருக்கிறது. ஹிந்தியைக்‌ கற்றுக்கொள்ளுவதற்கு 
விசேஷ முயற்சி எடுத்துக்கொள்ளும்படி அவர்களுடைய 
தேசபக்தி உணர்ச்சியின்‌ பெயரால்‌ அவர்களைக்‌ கேட்டுக்‌ 
'கொள்ளுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. ஹிந்தி தனக்‌ 
குரிய அந்தஸ்தைப்‌ பெற்றுவிட்டால்‌, பின்னர்‌ சென்னையிலுள்ள 
எல்லாப்‌ பள்ளிகளிலும்‌ அது ஆரம்பிக்கப்படும்‌. மற்ற மாகா 
ணங்களுடன்‌ சென்னையும்‌ தனது தொடர்பை வளர்த்துக்‌ 
“கொள்ளக்‌ கூடிய நிலைமையில்‌ இருக்கும்‌. 


ஆங்கில மொழி பாமர மக்களிடையே பரவவில்லை. ஆனால்‌, 
ஹிந்தி வெகு சீக்கிரத்தில்‌ பரவிவிடும்‌. தெலுங்குப்‌ பகுதி 
"யில்‌ உள்ளவர்கள்‌ ஏற்கனவே இந்தக்‌ திசையில்‌ போக ஆரம்‌ 
வித்துவிட்டார்கள்‌. எந்த மொழி நமது தேசிய மொழியாவ 


நமது கல்விப்‌ பிரச்னையின்‌...... 31 


தற்குத்‌ தகுதியுள்ளது என்பது பற்றி இந்த மகாகாடு ஒரு 
முடிவுக்கு வர முடிந்தால்‌, பின்னர்‌ அந்த முடிவை நிறைவேற்று 
வதற்கான வழிவகைகளைப்‌ பற்றி யோசிக்கலாம்‌. பொதுவாக, 
தாய்‌ மொழியின்‌ வளர்ச்சிக்கு கூறப்பட்டுள்ள முறை, 
தேவையான மாறுதல்களுடன்‌ தேசீய மொழிக்கும்‌ பயன்படுத்‌ 
திக்கொள்ளலாம்‌. நமது மாகாணத்தில்‌ குஜராத்தியை 
போதனா மொழியாக்கும்‌ பொறுப்பை முக்கியமாக நாமேதான்‌ 
ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. ஆனல்‌, தேசீய மொழியைப்‌ பரப்பு 
வதற்கான இயக்கத்தில்‌ நாடு பூராவுமே தனக்குரிய பங்கைச்‌ 
செய்ய வேண்டும்‌. 

போதனா மொழி, தேசிய மொழி, கல்வியமைப்பில்‌ ஆங்‌ 
கிலத்திற்குள்ள இடம்‌ ஆகியவற்றைப்‌ பற்றி விவாதித்து விட்‌ 
டோம்‌. இப்போது, பள்ளிக்கூடங்களில்‌ அமலில்‌ இருந்து 
வரும்‌ கல்வி முறையில்‌ ஏதாவது குறைபாடுகள்‌ இருக்கின்ற 
ஊவா என்பதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. 

இந்த விஷயத்தில்‌ கருத்து வேற்றுமை எது ஏ ம்‌ கிடை 
யாது. இப்போதுள்ள முறையில்‌ அடிப்படையான கோளாறு 
இகோ இருக்கிறது என்பதை அரசாங்கம்‌, பொது மக்கன்‌ 
எல்லோருமே ஒப்புக்கொள்ளுகின்றனர்‌. ஆயினும்‌, எந்த 
அம்சங்களை அப்படியே வைத்துக்‌ கொள்ளவேண்டும்‌, எந்த 
அம்சங்களைத்‌ தள்ளிவிட வேண்டும்‌ என்பது பற்றிக்‌ கருத்து 
வேற்றுமைகள்‌ இருக்கின்றன. இந்த வேற்றுமைகளைப்பற்றி 
விவாதிக்க எனக்குத்‌ தகுதியில்லை. ஆகையால்‌, இவை சம்‌ 
பந்தமாக நான்‌ செய்துள்ள முடிவுகளை மட்டும்‌ உங்கள்‌ முன்பு 
அமர்ப்பிக்கிறேன்‌ : 

கல்வி என்பது என்‌ அலுவல்‌ திட்டத்தில்‌ சேர்ந்ததல்ல., 
ஆகையால்‌, அந்த விஷயத்தைப்பற்றிப்‌ பேசுவதற்கு எனக்‌ 
குத்‌ தயக்கம்‌ ஏற்படுகிறது. தனக்குச்‌ சொந்த அனுபவம்‌ 
இல்லாத ஒரு விஷயத்தைப்பற்றி ஒருவர்‌ பேசுவதை கான்‌ 
பார்க்கும்போது, அதை நான்‌ ஆதரிப்பதில்லை. ஏனெனில்‌, 
அது அவருக்குத்‌ தெரியாத விஷயம்‌. வைத்தியர்‌ ஒருவர்‌ 
வக்கீலைப்போல நடந்துகொள்ள முயற்சிப்பதைப்‌ பார்த்து ஒரு 
வக்கீலுக்குக்‌ கோபம்‌ வருவது இயற்கையே. அதேமாதிரி கல்‌ 
வித்‌ துறையில்‌ அனுபவம்‌ இல்லாதவர்களுக்கு, அதைப்பற்றி 
குற்றம்‌ குறைகள்‌ கூற உரிமை கிடையாது என்றே கான்‌ கருது 
கிறேன்‌. ஆகையால்‌, இந்த விஷயத்தைப்‌ பற்றிப்‌ பேச கான்‌ 
எப்படித்‌ தகுதி உள்ளவன்‌ என்பது பற்றிச்‌ சில வார்த்தைகள்‌ 
சொல்ல விரும்புகிறேன்‌. 

இந்தக்‌ காலத்துக்‌ கல்வி முறையைப்‌ பற்றி இருபத்தைந்து 
வருடங்களுக்கு முன்பு கான்‌ சிந்தனை செய்ய ஆரம்பித்தேன்‌. 
என்னுடைய குழந்தைகள்‌, என்னுடைய சகோதரர்கள்‌, சகோ 
தரிகளின்‌ குழந்தைகள்‌ ஆகியோரின்‌ கல்விப்‌ பொறுப்பை நான்‌ 
எற்றுக்கொள்ளும்படி நேர்ந்தது. நம்முடைய பள்ளிக்கூடப்‌ 


82 கல்வி 


களிலுள்ள குறைபாடுகளை கான்‌ அறிவேன்‌. ஆசையால்‌, என்‌ 
னுடைய குழந்தைகள்‌ விஷத்தில்‌ சோதனைகள்‌ செய்து பார்த்‌ 
தேன்‌. இந்து முயற்சியில்‌, அவர்கள்‌ எங்கெங்கோ சுற்றி அலை 
யும்படி செய்தேன்‌ என்பது உண்மைதான்‌. சிலரை வேறு 
இடங்களுக்கும்‌ அனுப்பினேன்‌. சிலருக்கு நானே பாடம்‌ சொல்‌ 
லிக்கொடுத்தேன்‌. கான்‌ தென்னாப்பிரிக்காவுக்குப்‌ புறப்பட்ட 
போதுகூட, இப்போதுள்ள கல்வி மூறையில்‌ எனக்குள்ள 
அதிருப்தி அப்படியேதான்‌ இருந்தது. அங்கே போன பிறகு, 
இந்த விஷயத்தைப்‌ பற்றி மேற்கொண்டு சிந்திக்க வேண்டி 
யிருந்தது. 


“இந்தியர்‌ கல்விக்‌ கழகம்‌” என்ற ஸ்தாபனத்தின்‌ நிர்வா 
கப்‌ பொறுப்பு வெகு காலம்‌ என்னிடம்‌ இருந்தது. என்‌ 
னுடைய பிள்ளைகளை நான்‌ பள்ளிக்கூட த்திற்கு அனுப்பவில்லை. 
கல்வியில்‌ எனது சோதனைகளின்‌ பல்வேறு கட்டங்களையும்‌, 
அவற்றில்‌ அடிக்கடி ஏற்பட்ட மாறுதல்களையும்‌ எனது மூத்த 
மகன்‌ கவனிகத்திருக்தான்‌. இதெல்லாம்‌ அவனுக்குப்‌ பிடிக்க 
வில்லை. ஆகையால்‌, அவன்‌ என்னிடமிருக்து விலகி, அகமதா 
பாத்திலுள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில்‌ கொஞ்சகாலம்‌ படித்தான்‌... 
எனினும்‌, அதனால்‌ அவனுக்கு விசேஷ நன்மை எதுவும்‌ ஏற்பட 
வில்லை. இதை அவன்‌ பின்னர்‌ உணர்ந்தான்‌. என்னால்‌ பள்ளிக்‌ 
கூடத்திற்கு அனுப்பப்படாகவர்கள்‌ அதனால்‌ எந்த நஷ்டமும்‌ 
அடையவில்லை. அவர்கள்‌ போதுமான அளவுக்கு நல்ல கல்வி 
பெற்றிருக்கிறார்கள்‌ என்றே நான்‌ நிச்சயமாக நம்புகிறேன்‌. 
அவர்களிடம்‌ உள்ள குறைபாடுகள்‌ எனக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌,. 
அடீர்கள்‌ என்னுடைய சோதனைகளின்‌ ஆரம்ப கட்டங்களில்‌ 
சேர்ந்தவர்கள்‌ என்பதுதான்‌ அந்தக்‌ குறைபாடுகளுக்குக்‌ கார 
ணம்‌. ஆகையால்‌, இந்தச்‌ சோதனைகளெல்லாம்‌ ஒரே சங்கிலி 
யின்‌ கரணேகள்தாம்‌ என்றாலும்‌, அவ்வப்போது செய்யப்பட 
வேண்டியிருந்த மாறுதல்களால்‌ அவை பாதிக்கப்பட்டன. 


தென்னாப்பிரிக்காவில்‌ நடந்த சத்தியாக்கிரகப்‌ போராட்டக்‌ 
தின்போது, என்னுடைய பொறுப்பில்‌ ஜம்பது பிள்ளைகள்‌ 
கல்வி பயின்றுகொண்டிருந்தார்கள்‌. அந்தப்‌ பள்ளிக்கூடத்தின்‌ 
போதனா முறை பெரிதும்‌ என்னால்‌ உருவாக்கப்பட்டிருந்தது. 
அரசாங்கப்‌ பள்ளிகளிலும்‌ மற்றப்‌ பள்ளிகளிலும்‌ நிலவிவந்த. 
முறைக்கு அது முற்றிலும்‌ மாறுபட்டதாக இருந்தது. அதற்‌ 
கும்‌, இதற்கும்‌ தொடர்பே இல்லாமலிருந்தது. அதுபோன்று 
தொரு முயற்சி இப்போது இங்கும்‌ செய்யப்பட்டு வருகிறது. 
ஆச்சாரிய துருவா, மற்றும்‌ இதர அறிஞர்களின்‌ ஆசிகளுடன்‌. 
அகமதாபாத்தில்‌ ஒரு தேசீயப்‌ பள்ளிக்கூடம்‌ ஆரம்பிக்கப்பட்‌ 
டிருக்கிறது. இது ஆரம்பமாகி இப்போது ஐந்து மாதங்களாகின்‌ 
றன. முன்பு குஜராத்தி கல்லூரியில்‌ இருந்த பேராசிரியர்‌ 
சங்கல்சந்த்ஷா அதன்‌ தலைமை ஆசிரியர்‌. பேராசிரியர்‌ கஜ்‌ 
ஜாரிடம்‌ அவர்‌ கல்வி பயின்றவர்‌; குஜராத்தி மொழியில்‌ பற்‌ 


நமது கல்விப்‌ பிரச்னையின்‌...... 98 


அதல்‌ உள்ள மற்றும்‌ பலரும்‌ அவருடன்‌ சம்பந்தப்பட்டிருக்கி 
றார்கள்‌. இதை ஏற்பாடு செய்ததற்கு முக்கியமாக நான்தான்‌ 
பொறுப்பாளி. ஆனால்‌, அதனுடன்‌ சம்பந்தப்பட்ட எல்லா ஆசி 
ரியர்களின்‌ மனப்பூர்வமான ஆதரவு இதற்கு இருக்கிறது. 
இந்த வேலைக்கு அவர்கள்‌ தங்களை அர்ப்பணம்‌ செய்துகொண் 
டிருக்கிறார்கள்‌. தங்களுடைய தேவைகளுக்குப்‌ பேபோதும்‌ 
போதாததாக உள்ள மிகக்‌ குறைந்த சம்பளத்தைக்‌ கொண்டு 
அவர்கள்‌ திருப்தியடைங்கிருக்கிறார்கள்‌. எனக்குப்‌ பல அலு 
வல்கள்‌ இருப்பதால்‌, இந்தப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ பாடம்‌ சொல்‌ 
லிக்‌ கொடுக்கும்‌ பொறுப்பை கான்‌ ஏற்றுக்‌ கொள்ளுவதற்‌ 
கில்லை. இருந்தாலும்‌, அது எப்போதுமே என்‌ மனத்தில்‌ இருந்து 
கொண்டுதான்‌ இருக்கிறது. திட்டத்தை வகுத்தவன்‌ என்பது 
தான்‌ இந்தப்‌ பள்ளிக்கூடத்திற்கு நான்‌ செய்துள்ள உதவியா 
கும்‌. ஆனால்‌, அத்திட்டத்தை வருக்கும்‌ விஷயத்தில்‌ நான்‌ 
மிகுக்த சிந்தனை செய்திருக்கிறேன்‌. இப்போதுள்ள கல்வி 
முறையின்‌ குறைபாடுகளைப்‌ பற்றி சான்‌ சொல்லுவதை நீங்கள்‌ 
பரிசீலனை செய்யும்போது, மேலே குறிப்பிட்ட விஷயங்களை 
நினைவில்‌ வைத்துக்கொள்ளுவீர்கள்‌ என்று ஈம்புகிறேன்‌. 


இப்போதுள்ள முறையில்‌, இந்தியக்‌ குடும்பங்களில்‌ நிலவும்‌ 
குழ்கிலையைப்பற்றி கவனம்‌ செலுத்தப்படவில்லையென்றே எப்‌ 
போதும்‌ நான்‌ கருதிவந்திருக்கிறேன்‌. தங்களுடைய கல்வித்‌ 
திட்டத்தை வகுக்கும்போது, பிரிட்டிஷார்‌ நம்முடைய விசேஷ 
தேவைகளைப்பற்றி சிந்திக்கவில்லை. இது இயற்கையே! 


மெக்காலே கமது இலக்கியத்தை இகழ்ச்சி செய்தார்‌. 
மூட ஈம்பிக்கைகளுக்கு மாம்‌ அளவுக்கு மீறி இடம்‌ கொடுத்துள்‌ 
ளோம்‌ என்று அவர்‌ நினைத்தார்‌. இந்தத்‌ திட்டத்தை வகுத்த 
வர்களில்‌ பெரும்பாலோருக்கு நமது மதத்தைப்பற்றி ஒன்றும்‌ 
தெரியாது. ஈமது வேத சாஸ்திர நூல்கள்‌ எல்லாம்‌ வெறும்‌ 
மூட நம்பிக்கைகளின்‌ தொகுப்புகள்‌ என்று கருதப்பட்டன, நமது 
நாகரிகம்‌ தீமைகள்‌ நிறைந்ததாக இருக்கிறதென்று அவர்களுக்‌ 
குத்‌ தோன்றியது. நாம்‌ பலவீனமான, பின்தங்கிய ஒரு காட்‌ 
டைச்‌ சேர்ந்தவர்களரகையால்‌, ஈம்முடைய சமூகம்‌ முதலிய மற்ற 
ஸ்தாபனங்களில்‌ பல குறைபாடுகள்‌ இருக்க வேண்டும்‌ என்று 
கருதப்பட்டது. ஆகையால்‌ அவர்களுடைய கோக்கம்‌ நேர்மை 
யானதாக இருக்கலாம்‌ என்றாலும்‌, தவறான ஒரு திட்டத்தை 
அவர்கள்‌ வகுத்தார்கள்‌. தங்களைச்‌ சுற்றியுள்ள உடனடியான 
தேவைகளில்‌ மட்டுமே அவர்கள்‌ கவனம்‌ செலுத்தினார்கள்‌. 
ஆகையால்‌, இந்தப்‌ பிரச்னேயை அவர்கள்‌ ஆழ்ந்து பரிசீலனை 
செய்யவில்லை. புதிய ஆட்சியாளர்களுக்கு உதவி செய்வதற்கு 
வக்லீல்கள்‌, வைத்தியர்கள்‌, குமாஸ்தாக்கள்‌ முதலியவர்கள்‌ 
வேண்டியிருக்கும்‌ என்பதும்‌, மக்களுக்கு இந்தப்‌ புதிய விஷயங்‌ 
களில்‌ பயிற்சி அளிக்கவேண்டும்‌ என்பதுமே அவர்களுடைய 
திட்டத்தின்‌ கோக்கமாகும்‌. இதன்‌ விளைவாக, ஈம்முடைய 
தேவைகளையோ, குழ்கிலையையோ கொஞ்சம்கூட கவனிக்‌ 

2 


94 கல்வி 


காமல்‌ பாட புத்தகங்கள்‌ எழுதப்பட்டன. ஒரு ஆங்கிலப்‌ 
பழமொழி கூறுவது போல்‌ “குதிரைக்கு முன்னால்‌ வண்டி 


வைக்கப்பட்டது. 


சரித்திரமும்‌ பூகோளமும்‌: குழந்தைகளுக்கு சரித்திரமும்‌, 
பூகோளமும்‌ சொல்லிக்‌ கொடுக்கும்போது, முதலில்‌ அவர்களு 
டைய நாட்டின்‌ சரித்திரத்தையும்‌, பூகோளத்தையும்‌ போதிக்க 
வேண்டும்‌ என்று ஸ்ரீ மலபாரி கூறியிருக்கிறார்‌. முதலில்‌ எனக்கு 
பூகோளம்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்பட்டபோது, இங்கிலார்தி 
லுள்ள ஜில்லாக்களின்‌ பெயர்களை கான்‌ உருப்போட வேண்டி 
யிருந்தது எனக்கு நினைவில்‌ இருக்கிறது. அதன்‌ விவாக, 
பூகோளம்‌ போன்ற ருகிகரமான ஒரு பாடம்‌ எனக்கு விஷமாகி 
விட்டது. அதுபோலவே, சரித்திரமும்‌ உற்சாகமற்றகாக இருக்‌ 
தது. ஒருவருடைய நாட்டினிடம்‌ பற்றுதலும்‌, பெருமையும்‌ ஏற்‌ 
படச்‌ செய்வதற்கு சரித்திரம்‌ கல்ல ஒரு கருவியாகும்‌. கான்‌ 
பள்ளிக்கூடத்தில்‌ படித்த காலத்தில்‌, எனக்குத்‌ தவறான வழியில்‌ 
சரித்திரம்‌ போதிக்கப்பட்டதால்‌, என்‌ காட்டினிடம்‌ அம்மாதிரி 
உணர்ச்சிகள்‌ எனக்கு ஏற்படவில்லை. காட்டுப்‌ பற்று ஏற்படு 
வதற்கு, பள்ளிப்‌ பாடமாக வைக்கப்படாத மற்ற புத்தகங்களை 
நான்‌ படிக்கவேண்டியிருந்தது. 


கணக்கு : கணக்கு முதலிய மற்றும்‌ அதனுடன்‌ சம்பந்தப்‌ 
பட்ட பாடங்களைச்‌ சொல்லிக்‌ கொடுப்பதில்‌ கூட, உள்ளூர்‌ முறை 
களுக்கு இடமே அளிக்கப்படவில்லை. கணக்கைப்‌ பற்றிய புரா 
தன முறைகள்‌ கிராகரிக்கப்பட்டன. எனவே, பழைய தலை 
முறையினரைப்‌ போல்‌, துரிதமாக கணக்குப்‌ போடும்‌ சக்தியை 
காம்‌ இழந்துவிட்டோம்‌. 


விஞ்ஞானம்‌ : இன்று பள்ளிக்கூடங்களில்‌ சொல்லித்‌ தரப்‌ 
படும்‌ விஞ்ஞானம்‌ உப்பு சப்பில்லாமல்‌ வறண்டதாக இருக்கிறது. 
இத்துறையில்‌ போதிக்கப்படுபவைகளை நமது குழந்தைகள்‌ அதிக 
மாகப்‌ பயன்படுத்திக்கொள்ள மூடியாது. வான சாத்திரம்‌ 
போன்ற ஒரு பாடத்தை, திறந்த வெளியில்‌ நின்றுகொண்டு, 
நட்சத்திரங்களைச்‌ சுட்டிக்காட்டி போதிக்க வேண்டும்‌. ஆனால்‌, 
இதை புத்தகங்களின்‌ மூலம்‌ போதிக்கிறார்கள்‌. தண்ணீரில்‌ 
என்னென்ன துணைப்‌ பொருட்கள்‌ இருக்கின்றன என்பது, பள்‌ 
ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்த பிறகு பல மாணவர்களுக்கு 
நினைவில்‌ இருக்குமென நான்‌ நினைக்கவில்லை. 


* ஆரோக்கியம்‌ : தேச ஆரோக்கியம்‌ பற்றிய அறிவு சம்பந்தப்‌ 
பட்டவரையில்‌, அதற்கான போதனையே அளிக்கப்படவில்லை 
என்று கூறுவது மிகையாகாது. 60 ஆண்டுகள்‌ கல்வி பயின்ற 
பிறகும்‌ கூட, காலரா, a oo கொள்ளை நோய்களி 
லிருந்து நம்மைக்‌ காப்பாற்றிக்கொள்ளுவதற்கு நாம்‌ கற்றுக்‌ 
கொள்ளவில்லை. இது வியப்பையே எனப்ப இருக்கிறன்‌ 
இக்க ரோய்களை வைத்தியர்கள்‌ ஒழித்துக்‌ கட்ட முடியாமல்‌ 


நமது கல்விப்‌ பிரச்னையின்‌...... 95 


இருப்பது, நமது ஆரோக்கியம்‌ பற்றிய கல்வி போதனைக்கு ஒரு 
பெரிய இழுக்கு என்று நான்‌ கருதுகிறேன்‌. ஆயிரக்கணக்கான 
வீடுகளை நான்‌ பார்த்திருக்கிறேன்‌. ஆனால்‌, தேக ஆரோக்கியம்‌ 
பற்றிய அறிவு இந்த வீடுகளில்‌ இடம்‌ பெற்றிருப்பதற்கான ஆறி 
குறிகள்‌ எதையும்‌ நான்‌ காணவில்லை. ஒருவரைப்‌ பரம்பு கடித்து 
விட்டால்‌ என்ன செய்ய வேண்டும்‌ என்பது பற்றி நமது பட்ட 
தாரிகளுக்குத்‌ தெரியுமா? தெரியும்‌ என்று நான்‌ நிச்சயமாகக்‌ 
கருதுவதற்கில்லை. சிறு வயது முதற்கொண்டே தேகாரோக்‌ 
கியம்‌ பற்றிய விதிகளைத்‌ தெரிந்து கொள்வதற்கு கமது வைத்தியர்‌ 
களுக்கு வாய்ப்புக்‌ கிடைத்திருந்தால்‌, இப்போதுள்ளகைப்‌ 
போல்‌ அவர்கள்‌ இவ்வளவு மோசமாக இருக்கமாட்டார்கள்‌. 
அந்நியக்‌ கல்வி முறையின்‌ விபரீதமான பலன்தான்‌ இது. 
அநேகமாக, உலகத்தில்‌ எல்லாப்‌ பகுதிகளிலும்‌ உள்ள மக்கள்‌ 
கொள்ளை நோய்களை எப்படியோ ஒழித்துவிட்டார்கள்‌. ஆனால்‌, 
இங்கே அவை நிலைத்துவிட்டன என்றே தோன்றுகிறது. ஆயிரக்‌ 
கணக்கான இந்தியர்கள்‌ இளமையில்‌ இறந்து விடுகிறார்கள்‌. வறு 
மைதான்‌ இதற்குக்‌ காரணம்‌ என்று சொல்லுகிறார்களா 2 அப்படி 
யானாலும்‌ கூட, அறுபது வருஷங்களாகக்‌ கல்வி போதித்தும்‌ 
கூட, இந்தியாவில்‌ ஏன்‌ இவ்வளவு பரவலாக வறுமை நிலவுகிறது 
கான்பதற்கு கல்வி இலாகா பதில்‌ சொல்லித்தானாக வேண்டும்‌. 


சில பாடங்கள்‌ நமக்கு போதிக்கப்படுவதே இல்லை. இனி 
அவற்றைக்‌ கவனிப்போம்‌. ஒழுக்கத்தை வளர்ப்பதுதான்‌ கல்வி 
யின்‌ நோக்கமாக இருக்கவேண்டும்‌. மதம்‌ இல்லாமல்‌ எப்படி 
ஒழுக்கத்தை வளர்க்க முடியும்‌ என்று எனக்குத்‌ தெரியவில்லை. 
ஈம்மையறியாமலேயே நாம்‌ “* இங்குமில்லை, அங்குமில்லை '* என்ற 
ஒரு அவல நிலைக்கு உட்படுத்தப்பட்டுவிட்டேரம்‌ என்பதைச்‌ சில்‌ 
கிரத்தில்‌ நாம்‌ உணருவோம்‌. இந்த அம்சத்தைப்பற்றி நான்‌ 
அதிகம்‌ சொல்லப்‌ போவதில்லை. ஆனால்‌, நான்‌ ஆயிரக்கணக்‌ 
கான ஆசிரியர்களைச்‌ சந்தித்திருக்கிறேன்‌. வேதனை நிறைந்த 
பெருமூச்சுடன்‌ தங்களுடைய அனுபவங்களை அவர்கள்‌ என்னிடம்‌ 
'சொல்லியிருக்கிறார்கள்‌. இந்த மகாகாடு ஆழ்ந்து சிந்தனை செய்ய 
(வேண்டிய அம்சம்‌ இது. பள்ளிகளுக்குச்‌ செல்லும்‌ பையன்களும்‌, 
பெண்களும்‌ ஒழுக்க விதிகளைப்‌ பற்றி அலட்சியமாக நினைக்கும்‌ 
விதத்தில்‌ வளர்க்கப்பட்டால்‌, பின்னர்‌ எல்லாம்‌ மீட்சிக்கே இட 
மில்லாமல்‌ போய்விடும்‌. 


விவசாயம்‌: நமது நாட்டில்‌ உள்ள மக்களில்‌ 85 முதல்‌ 90 
சதவிகிதம்‌ வரை விவசாயத்தில்‌ ஈடுபட்டிருக்கிறார்கள்‌. இந்தக்‌ 
குறிப்பிட்ட வேலையைப்‌ பற்றி எவ்வளவு தெரிந்துகொண்டாலும்‌ 
தகும்‌ என்பதைச்‌ சொல்லத்‌ தேலையில்லை. ஆயினும்‌ இதில்‌ 
உள்ள பரிதாபம்‌ என்னவென்றால்‌, உயர்தரப்பள்ளிக்‌ கல்வி 
முடியும்‌ வரையில்‌, பள்ளிக்கூட பாட திட்டத்தில்‌ இது இடம்‌ 
பெறவேயில்லை. இந்தியாவில்‌ மட்டும்தான்‌ இத்தகைய அவல 
கிலை அனுமதிக்கப்படுகிறது. 


௮6 கல்வி 


கெசலத்‌ தொழில்‌: ஈமது நெசவுத்‌ தொழிலும்‌ கஷ்டத்திற்கு 
உள்ளாகியிருக்கிறது. இது முழுமையான ஒரு குடிசைத்‌ தொழி! 
லாக இருந்தது. அறுவடை முடிந்த பிறகு விவசாயிக்கு வேறு 
வேலை இல்லாமலிருந்த காலத்தில்‌, விவசாயி சம்பாதிப்பதற்கு 
இது உதவியாக இருந்தது. பாட திட்டத்திலிருந்து மெசவுத்‌ 
தொழிலும்‌ ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நமது கல்வி, குமாஸ்தாக்‌ 
களைத்தான்‌ உற்பத்தி செய்ய முடியும்‌. பொற்கொல்லர்கள்‌, ௧௬. 
மான்கள்‌, செருப்பு தைப்பவர்கள்‌ போன்றோர்‌ கூட, இதன்‌ வலை 
யில்‌ சிக்கிக்கொண்டுவிட்டால்‌ குமாஸ்‌ சாக்களாகி விடுகிறார்கள்‌. 
எல்லோரும்‌ நல்ல கல்வி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்க வேண்‌ 
டும்‌ என்று காம்‌ விரும்புகிறோம்‌. தேசத்திலுள்ளவர்கள்‌ யாவரும்‌ 
குமாஸ்தாக்களாகிவிட்டால்‌, அதனால்‌ நமக்கு எப்படி பலன்‌ 
ஏற்பட முடியும்‌ ? 

ராணுவக்‌ கலை: கம்முடைய கல்வியமைப்பில்‌ ராணுவக்‌ 
கலைக்கு இடமில்லை. தனிப்பட்ட முறையில்‌ இதைப்‌ பற்றி நான்‌ 
ஆட்சேபிக்கவில்லை. இது தற்செயலான ஒரு லாபம்‌ என்றுகூட 
கான்‌ நினைக்கிறேன்‌. ஆனால்‌, ஈம்‌ மக்களில்‌ சிலர்‌ ஆயுதங்களை 
உபயோகிக்கக்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்று விரும்பினால்‌, 
அதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்க வேண்டும்‌. நமது கல்வித்‌ 
திட்டத்தில்‌ இதுவும்‌ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. 

சங்கீதம்‌: சங்கீதத்தின்‌ விஷயமும்‌ இப்படித்தான்‌. இது 
நம்மைப்‌ பெரிதும்‌ பண்படுத்தவல்ல ஒரு சக்தியாகும்‌. இந்த. 
முக்கியமான உண்மையில்‌ காம்‌ போதிய கவனம்‌ செலுத்தவில்லை; 
அப்படி செலுத்தியிருந்கால்‌ நமது பையன்களுக்கும்‌, பெண்‌ 
களுக்கும்‌ சங்கீதம்‌ கற்றுக்கொடுக்க நாம்‌ வேண்டிய 
ஏற்பாடு செய்திருப்போம்‌. வேதத்திலுள்ள சுலோகங்கள்‌ 
சங்கீதத்தை அடிப்படையாகக்‌ கொண்டே  இயற்றப்பட்‌ 
டுள்ளன. கல்ல இனிமையான சங்கீதம்‌ உள்ளத்தின்‌ 
வேதனையை ஆற்றக்கூடிய ஆற்றல்‌ உள்ளது. சில சமயன்‌ 
களில்‌, பெரிய கூட்டங்களில்‌ அதிகமான சலசலப்பு ஏற்ப: 
டுவதைக்‌ காண்கிறோம்‌. எல்லாரும்‌ சேர்ந்து ஒரு தேசிய கீதத்‌ 
தைப்‌ பாடினால்‌, இதைத்‌ தடுத்துவீட முடியும்‌. ஏராளமான பேர்‌ 
கள்‌ ஒருமிக்கச்‌ சேர்ந்து பாடும்போது, அது உற்சாகமளிப்பதா 
கவும்‌, உள்ளத்தைத்‌ தூண்டிவிடுவதாகவும்‌ இருக்கிறது. வீர, தீர 
உணர்ச்சிகள்‌ நிறைந்த ஒரு பாடலை நூற்றுக்கணக்கான பையன்‌ 
கள்‌ சேர்ந்து பாடுவது கண்கொள்ளாக்‌ காட்சியாக இருக்கும்‌. 
படகு தள்ளுபவர்களும்‌, மற்றச்‌ தொழிலாளர்களும்‌ தமது வேலை 
யைச்‌ செய்துகொண்டே ''ஹரி ஹர,” “அல்லா பேலி” என்று 
குரல்‌ எழுப்புவது மிகவும்‌ சகஜமாக இருக்கிறது. தங்களுடைய 
வேலையை இன்னும்‌ எளிதாக்கிக்கொள்வதற்காகவே அவர்கள்‌ 
இப்படிச்‌ செய்கிறார்கள்‌. சங்கீதத்தின்‌ சக்திக்கு இது ஒரு உதா 
ரணமாகும்‌. குளிராக இருக்கும்போது, அதை மறப்பதற்காக 
எனது ஆங்கில ஈண்பர்கள்‌ பாடுவதை நான்‌ பார்த்திருக்கிறேன்‌.. 
பிரபலமாக உள்ள நாடகங்களில்‌ பாடும்‌ பாட்டுகளை நமது 


௩மது கல்விப்‌ பிரச்னையின்‌...... 97 


பையன்கள்‌ சுலபமாகக்‌ கற்றுக்‌ கொண்டுவிடுகிறார்கள்‌. ஹார்மோ 
கியம்‌ போன்ற சாதாரண சங்கீதக்‌ கருவிகளிலும்‌ அதை வாசிக்‌ 
கப்‌ பழகிவிடுகிறார்கள்‌. இது ஈல்ல சங்கீதத்தில்‌ ருசியை வளர்த்‌ 
துக்கொள்ளுவதைத்‌ தடுத்துவிடுகிறது. இதற்குப்‌ பதிலாக, சாத்‌ 
கிரீயமான நல்ல சங்கீதத்தில்‌ அவர்களுக்குப்‌ பயிற்சியளித்தால்‌, 
இப்போது பிரபலமாக இருக்கும்‌ அர்த்தமில்லாத பாட்டுகளைப்‌ 
யாடி அவர்களுடைய நேரம்‌ வீணாவது நல்ல வழியில்‌ செல 
வாகும்‌. நல்ல பயிற்சி பெற்ற ஒரு பாடகர்‌ சுருதி தவறியோ, 
தாளம்‌ தவறியோ பாடமாட்டார்‌. அதுபோலவே. சரியான சங்‌ 
கீதத்கைக்‌ கற்றுக்கொள்ளுபவர்‌ ஆபாசமான பாட்டுகளைப்‌ பாட 
மாட்டார்‌. நம்முடைய கல்வி பமைப்பில்‌ சங்கீதத்திற்கு இடம்‌ 
கொடுக்க வேண்டும்‌. மக்களின்‌ கலாசார விழிப்புக்கு இது 
பெரிதும்‌ உதவும்‌ என்பதையும்‌ ஒப்புக்கொள்ள வேண்டும்‌. 
இந்த விஷயத்தைப்‌ பற்றி, விஷய ஞானமுள்ள டாக்டர்‌ ஆனந்த 
குமாரசுவாமியின்‌ கருத்துகள்‌ ஆழ்ந்த பரிகீனைக்கு 
உரியவை. 


உடற்பயிற்சி: உடற்‌ பயிற்சிக்காக, பல்வேறு விளையாட்டு 
களைச்‌ சேர்த்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இந்தத்‌ துறையிலும்‌ கூட, 
அவற்றின்‌ உண்மையான அர்த்தமோ, கோக்கமோ உணரப்பட்ட 
தாகத்‌ தோன்றவில்லை. நமது உள்நாட்டு விளையாட்டுகள்‌ புறக்‌ 
கணிக்கப்பட்டிருக்கின்றன. டென்னிஸ்‌, கிரிக்கெட்‌, கால்பந்து 
ஆகிய விளையாட்டுகள்‌ பிரபலமாகிவிட்டன. இந்த மூன்று ஆட்‌ 
ங்களும்‌ அனுபவிக்கத்‌ தக்கவைதான்‌. ஆனால்‌, இந்த மேல்‌ 
காட்டு விளையாட்டுகளில்‌ நமக்கு இவ்வளவு மோகம்‌ இல்லா 
திருந்தால்‌, கயிறு இழுத்தல்‌, சிலம்பம்‌, வில்வித்தை போன்ற 
அதிகச்‌ செலவில்லாத, ஆனால்‌ சுவாரஸ்யமான நமது உள்நாட்டு 
விளையாட்டுகளைக்‌ கைவிட்டிருக்கமாட்டோம்‌. மல்யுத்தம்‌, முஷ்டி 
யுத்சம்‌ முதலிய மற்றும்‌ பல இந்திய உடற்பயிற்சிகளும்‌ அளித்து 
வந்த பழைய சங்கங்கள்‌ அநேகமாக மறைந்தே போய்விட்டன. 
அவற்றை யாரும்‌ பயன்படுத்திக்கொள்ளாததே இதற்குக்‌ கார 
ணம்‌. மேல்‌ காட்டு முறைகளில்‌ நாம்‌ ஏற்றுக்கொள்ளக்‌ கூடியது 
“டிரில்‌' ஒன்றுதான்‌ என்று கான்‌ நினைக்கிறேன்‌. எப்படி ஈடக்க 
வேண்டும்‌ என்பது ஈமக்குத்‌ தெரியவில்லையென்று ஒரு சமயம்‌ 
ஒரு ஈண்பர்‌ என்னிடம்‌ சொன்னார்‌. பலர்‌ நடந்து செல்லவேண்டி 
விருக்கும்போது அடிபோட்டு நடக்க வேண்டியிருந்தால்‌, அது நம்க்‌ 
குத்‌ தெரிவதில்லை. அமைதியாகவும்‌, சீராகவும்‌ தாளத்திற்குச்‌ சரி 
யாகவும்‌ நடந்து செல்வதற்கு நமக்குத்‌ தெரியவே இல்லை நூற்றுக்‌ 
கணக்கில்‌, ஆயிரக்கணக்கில்‌ இருக்கும்போது இருவராகவோ, 
நாலுபேர்களாகவோ சேர்ந்து சரியாக நடக்க நமக்குத்‌ தெரியவே 
இல்லை. இதுபோல்‌ நடக்கும்‌ பயிற்கி, யுத்தத்திற்குத்தான்‌ 
யயன்படும்‌ என்பதில்லை. வேறு பல சேவைகளுக்கும்‌ இது மிக 
வும்‌ உபயோகமாக இருக்கும்‌. உதாரணமாக, தீயை அணைக்கும்‌ 
போதும்‌, நீரில்‌ மூழ்கியவர்கனை மீட்கும்போதும்‌, “டிரில்‌” பயிற்சி 
இருப்பது ஈல்ல துணையாய்‌ இருக்கும்‌. ஆகையால்‌, நமது 


38 கல்வி 


பள்ளிக்கூடங்களில்‌, உள்நாட்டு விளையாட்டுகள்‌, உடற்பயிற்சி 
முறைகள்‌, மேல்‌ நாட்டு “டிரில்‌” ஆகியவற்றில்‌ பயிற்கியளிப்பது 
அவசியமாகும்‌, 


பெண்கள்‌ கல்வி : பெண்களுக்கு அளிக்கப்படும்‌ கல்வியும்‌, 
ஆண்கள்‌ கல்வியைப்‌ போலவே குறைபாடுகள்‌ உள்ளதாகத்தான்‌ 
இருக்கிறது. ஆண்களுக்கும்‌, பெண்களுக்கும்‌ இடையே உள்ள 
உறவுகளைப்‌ பற்றியோ, இந்திய சமுதாயத்தில்‌ பெண்கள்‌ 
வகிக்கும்‌ ஸ்தானத்தைப்‌ பற்றியோ அவர்கள்‌ சிந்தித்துப்‌ 
பார்ப்பதில்லை. 


சிறுவர்கள்‌, சிறுமிகள்‌ இரு சாராருக்குமே ஆரம்ப காலக்‌ 
கல்வி பெரும்‌ அளவுக்கு ஒரே விதமாகத்தான்‌ இருக்கும்‌ என்‌ 
பதை ஒப்புக்கொள்ளலாம்‌, அது ஒன்றைத்‌ தவிர, மற்ற எல்ரை 
அம்சங்களிலும்‌ பெரும்‌ மாறுபாடுகள்‌ இருக்கின்றன. கிருஷ்டி௰? 
லேயே இயற்கை அன்னை, ஆடவர்களுக்கும்‌, பெண்களுக்கும்‌ 
இடையே வேறுபாடுகளை வைத்திருக்கிறார்‌. அதுபோலவே, 
ஆடவர்களுக்கும்‌, பெண்களுக்கும்‌ அளிக்கும்‌ கல்வியிலும்‌ வேறு 
பாடு இருக்க வேண்டும்‌. ருவரும்‌ சமமானவர்கள்‌ என்பது 
உண்மைதான்‌, ஆனால்‌, அவர்கள்‌ எம்மாதிரி வேலை செய்ய: 
வேண்டும்‌ என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ, அதில்‌ வித்தியாசம்‌ 
உண்டு. குடும்பத்தைக்‌ கட்டியாள்வது பெண்ணின்‌ உரிமை. 
அதற்கு வெளியே ஆடவன்தான்‌ எஜமானன்‌. ஆடவன்‌ சம்பா 
கித்துப்‌ போடுகிறான்‌; பெண்‌ அதைச்‌ செலவு செய்து, மிச்சம்‌ 
பிடித்து வைக்கிறாள்‌. பெண்‌, குழந்தைகளை வளர்க்கிறாள்‌. அவள்‌ 
அவர்களுடைய அன்னை. அவர்களுடைய ஒழுக்கத்தை வளர்ம்‌ 
து அவளுடைய பொறுப்பு. அவர்களுக்கு விஷயங்களைப்‌ புகட்‌ 
டுவதும்‌ அவள்தான்‌. எனவே, அவள்‌ மனித இனத்தின்‌ அன்னை 
யாக இருக்கிறாள்‌. அந்த அர்த்தத்தில்‌ பார்க்கும்‌ போது, ஆட 
வனை மனித இனத்தின்‌ தந்தை என்று சொல்ல முடியாது. ஒரு. 
தக்தைக்குத்‌ தன்‌ மகன்‌ மீது குறிப்பிட்ட வயதுக்குப்‌ பிறகு சென்‌ 
வாக்கு இருப்பதில்லை; ஆனால்‌, காயின்‌ விஷயம்‌ அப்படியல்ல. 
பிள்ளை பருவத்தை அடைத்த பிறகு கூட, அள்ளையினிடம்‌ 
குழந்தையைப்‌ போலவே நடந்து கொள்ளுகிறான்‌. ஆனால்‌, தகம்‌ 
பனாரிடம்‌ அவ்விதம்‌ நடந்துகொள்ள முடியாது. 


இந்த ஏற்பாடு இயற்கையானது, சரியானது என்று க்ருதம்‌ 
பட்டால்‌, ஒரு பெண்‌ தன்‌ ஜீவன த்திற்குச்‌ சம்பாதிக்க வேண்டிய 
அவசியம்‌ இருக்கக்‌ கூடாது. பெண்கள்‌ தந்தி குமாஸ்தாக்களா 
கவும்‌, டைப்‌ அடிப்பவர்களாகவும்‌, அச்சு கேர்ப்பவர்களாகவும்‌ 
வேலை செய்ய வேண்டியிருக்கும்‌ ஒரு சமுதாயம்‌, சீராக அமைக்கப்‌: 
பட்ட ஒரு சமுதாயம்‌ அல்ல என்றே நான்‌ நினைக்கிறேன்‌. தார்மிக, 
பாருளாதாரத்‌ துறையில்‌ அந்த சமுதாயம்‌ சூன்ய நிலையில்‌ 
இருக்கிறது என்பதற்கு அது ஒர்‌ அடையாளமாகும்‌. அந்தச்‌ 
சமுதாயத்தில்‌ உள்ள மனிதர்கள்‌, தங்களுடைய முலதனத்தையே 


நமது கல்விப்‌ பிரச்னையின்‌ ...... 39 


எடுத்துச்‌ சாப்பிட ஆரம்பித்துவிட்டார்கள்‌ என்பதற்கும்‌ அது 
ஒரு அறிகுறியாகும்‌. 


ஆகையால்‌, பெண்களை அறிவிலிகளாக அடக்கிவைத்‌ 
திருப்பது எவ்வளவு தவறுனதோ அதுபோலவே, சாதாரண 
மரக ஆடவர்கள்‌, செய்ய வேண்டிய காரியங்களை அவர்களிடம்‌ 
ஒப்படைப்பதும்‌ தவறாகும்‌. ஏனெனில்‌, அது பலவீனத்திற்கு 
அடையாளம்‌, அடக்கியாளுவதற்கும்‌ சமம்‌ ஆகும்‌. 


எனவே, ஒரு குறிப்பிட்ட வயதுக்குப்‌ பிறகு, ஆடவர்களுக்கு 
அளிக்கப்படும்‌ கல்வியிலிருந்து மாறுபட்ட ஒரு கல்வியைப்‌ 
பெண்களுக்கு அளிக்க ஏற்பாடுகள்‌ செய்ய வேண்டும்‌. குடும்‌ 
பத்தை நிர்வகிக்கும்‌ விதத்தை அவர்களுக்குக்‌ கற்றுக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. கர்ப்பமாயிருக்கும்‌ போது என்ன செய்யலாம்‌, என்ன 
செய்யக்‌ கூடாது என்பதையும்‌, குழந்தைகளை எப்படிப்‌ பரா 
மரித்து வளர்ப்பது என்பதையும்‌ அவர்களுக்குக்‌ கற்றுக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. இது புதிய கருத்தாகையால்‌, இதற்கான 
ஏற்பாடுகளைச்‌ செய்வது கஷ்டம்தான்‌. ஈல்ல விஷய அறிவும்‌, 
அனுபவமும்‌, ஒழுக்கமும்‌ உள்ள ஆடவர்களும்‌, பெண்‌ களும்‌ 
அடங்கிய ஒரு கமிட்டியை நியமிக்க வேண்டும்‌. அந்தக்‌ கமிட்டி 
இந்தப்‌ பிரச்னையைப்‌ பரிசீலனை செய்து, ஒரு சரியான முடிவுக்கு 
வந்து, அதற்கு ஏற்ற ஒரு திட்டத்தையும்‌ தயாரிக்கும்‌. “இப்‌ 
போதுள்ள நிலைமையில்‌ இதுதான்‌ சரியான வழியாக இருக்கும்‌. 


பெண்கள்‌ குழந்தைப்‌ பருவத்தைத்தாண்டி, பருவ வயதை 
அடையும்‌ போது, அவர்களுக்குத்‌ தேவையான கல்வியை எப்படி 
அளிப்பது என்பதை இந்தக்‌ கமிட்டி கண்டு பிடிக்க வேண்டும்‌. 
ஆனால்‌, துரதிர்ஷ்டவசமாக, குழந்தைப்‌ பிராயத்திலிருக்கும்‌ 
போதே ஈம்‌ மாட்டில்‌ பல பெண்களுக்கு மணமாகிவிடுகிறது. 
மேலும்‌ இவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்‌ கொண்டே 
போகிறது. மணமான உடனேயே அவர்கள்‌ சமூக வாழ்விலிருந்து 
மறைந்து விடுகிறார்கள்‌. “பகினி புஸ்தக்‌ மாலா” என்ற தொகுப்‌ 
பின்‌ முதல்‌ புத்தகத்திற்கு நான்‌ எழுதியுள்ள முகவுரையில்‌ இது 
சம்பர்தமான என்னுடைய கருத்துகளை விரிவாகக்‌ கூறியிருக்‌ 
கிறேன்‌. அவற்றைக்‌ கீழே தருகிறேன்‌: 


: பெண்களுக்கு எழுதப்‌ படிக்க மாத்திரம்‌ கற்பிப்பதன்‌ மூலம்‌, 
பெண்கள்‌ கல்விப்‌ பிரச்னையில்‌ காம்‌ வெற்றிபெற்று விட முடியாது. 
குழந்தை மணம்‌ என்ற பூதத்திற்கு ஆயிரக்கணக்கான பெண்கள்‌ 
பலியாகி, பன்னிரண்டாவது வயதிலேயே அவர்கள்‌ இருக்கும்‌ 
இடம்‌ தெரியாமல்‌ மறைந்து விடுகிறார்கள்‌. சிறு பெண்களாக 
இருப்பவர்கள்‌ திடீரென்று குடும்பத்‌ தலைவிகளாகி விடுகிறார்கள்‌. 
இந்தக்‌ கொடிய வழக்கம்‌ நீடிக்கும்வரையில்‌, ஆடவர்கள்‌ பெண்‌ 
களுக்கு ஆசிரியர்களாக இருக்கக்‌ கற்றுக்‌ கொள்ளுவதைத்‌ தவிர 
வேறு வழியில்லை. பெண்கள்‌ கல்வியைப்பற்றி நாம்‌ வைத்தி 
ருக்கும்‌ நம்பிக்கைகளில்‌ பல, இந்த விஷயத்தில்‌ ஆடவர்கள்‌ 


40 கல்வி 


தங்களுடைய கடமையை எப்படி நிறைவேற்றுகிறார்கள்‌ என்‌ 
பதைப்‌ பொறுத்திருக்கின்றன. 


இப்போது பெண்கள்‌ நமது பணியாட்களாகவும்‌, சகானுப 
வப்‌ பொருள்களாகவும்‌ இருப்பது மாறவேண்டும்‌; அதற்குப்‌ பதி 
லாக அவர்கள்‌ நமது வாழ்க்கைச்‌ துணைவிகளாகவும்‌, வாழ்க்கைப்‌ 
போராட்டத்தில்‌ சம உரிமைகள்‌ உள்ள கூட்டாளிகளாகவும்‌, 
நம்முடைய சுகதுக்கங்களில்‌ பங்கு கொள்ளுபவர்களாகவும்‌ மாற 
வேண்டும்‌. இதில்‌ நாம்‌ வெற்றி பெறாதவரையில்‌, ஈம்முடைய 
முயற்சிகள்‌ யாவும்‌ முற்றிலும்‌ வீண்‌ என்றே தோன்றுகிறது. 
பெண்‌ இனத்தை மிருகங்களாகக்‌ கருதும்‌ மனிதர்கள்‌ சிலர்‌ இருக்‌ 
கிறார்கள்‌. இந்த வருந்தத்தக்க நிலைமைக்கு, சமஸ்கிருத 
சுலோகங்களும்‌, துளஸிதாசரின்‌ வாக்கியமுமே காரணம்‌ என்று 
சொல்லலாம்‌. தம்முடைய ராமாயணத்தில்‌ ஒரு இடத்தில்‌ துளஸி 
தாசர்‌ பின்வருமாறு கூறுகிறார்‌: “பேரிகை, முட்டாள்‌, சூத்திரன்‌, 
பெண்‌ ஆகியவைகளெல்லாம்‌ அடிப்பதற்கு ஏற்ற பொருள்கள்‌ 
ஆகும்‌", துளஸிதாசரிடம்‌ எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு; 
ஆனால்‌, என்னுடைய பக்தி கண்கூடித்தனமானது அல்ல. ஒன்று, 
இந்த வாக்கியம்‌ இடைச்‌ செருகலாக இருக்க வேண்டும்‌; 
அல்லது அவர்தான்‌ அதை எழுதினார்‌ என்றால்‌, போதிய கிர்தனை 
யின்றி அவர்‌ அதை எழுதியிருக்க வேண்டும்‌; அக்காலத்தில்‌ 
இருந்த சமூகத்தின்‌ அபிப்பிராயத்தைப்‌ பிரதிபலிப்பதாகக்‌ 
கருதி எழுதியிருக்க வேண்டும்‌. சமஸ்கிருத சுலோகங்கள்‌ ௪ம்‌ 
பந்தப்பட்டவரையில்‌, எழுத்தில்‌ உள்ள ஒவ்வொரு சலோகமுமே, 
சாத்திரங்களிலள்ள தரும நியாயத்திற்கு சமமானது என்று 
சிலர்‌ தவறாக எண்ணுவது போல்‌ தோன்றுகிறது. இந்தத்‌ 
தவறான எண்ணத்தை எதிர்த்து காம்‌ போராட வேண்டும்‌. 
பெண்களை மட்டரகமானவர்களாகக்‌ கருதும்‌ பழக்கத்தை 
வேருடன்‌ கனைந்தெறிய வேண்டும்‌. மற்றொரு புறம்‌ பார்த்தால்‌, 
ஈம்மில்‌ பலர்‌ காம உணர்ச்சிகளுக்கு வசப்பட்டு பெண்களைப்‌ 
பிரமாதமாகப்‌ போற்றுகிறோம்‌; விக்கிரகங்களுக்கு அலங்காரம்‌ 
செய்வதைப்‌ போலவே அவர்களையும்‌ கைகளால்‌ அலங்காரம்‌ 
செய்கிறோம்‌... இந்தத்‌ தீமையிலிருந்தும்‌ நரம்‌ விடுபட வேண்டும்‌. 
மகாதேவனுக்கு பார்வதியும்‌, ராமனுக்கு சீதையும்‌, ஈளனுக்கு 
தமயந்தியும்‌ எப்படி இருந்தார்களோ, அதுபோலவே பெண்‌ 
களுக்கும்‌ நமக்குமிடையே உள்ள உறவுகள்‌ உருவாகும்‌ வரையில்‌, 
காம்‌ நமது இறுதி லட்சியத்தில்‌ வெற்றி பெற்றவர்களாக மாட்‌ 
டோம்‌. அந்த நிலைமையில்‌ அவர்கள்‌ நம்முடைய வாதங்களில்‌ 
கலந்து கொள்ளுவார்கள்‌; '௪ம அந்தஸ்துடன்‌ ஈம்முடன்‌ வாதப்‌ 
பிரதிவாதம்‌ செய்வார்கள்‌; கமது கருத்துகளைப்‌ புரிந்து கொண்டு 
அவற்றிற்கு ஆக்கம்‌ அளிப்பார்கள்‌! இரக்கத்தை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்ட, அருமையான அவர்களுடைய உள்ளுணர்‌ 
வைக்‌ கொண்டு தம்முடைய கஷ்டங்களைப்‌ புரிந்து கொள்ளு 
வார்கள்‌; நம்முடைய கூட்டாளிகளாக இருந்து அவற்றைத்‌ 
தீர்ப்பதற்கு உதவி செய்வார்கள்‌; தேவை ஏற்படும்போது, நமது 


நமது கல்விப்‌ பிரச்னையின்‌...... 41 


மனத்திற்கு மிகுந்த சாந்தியையும்‌ ஆறுதலையும்‌ அளிப்பவர்‌ 
களாகவும்‌ இருப்பார்கள்‌, பெண்களுக்காகப்‌ பள்ளிக்கூடங்களை 
ஆரம்பிப்பதால்‌ மட்டும்‌, இந்தலட்சியத்தை எட்டி விட முடியாது. 
குழந்தை மணம்‌ என்ற சுருக்குக்‌ கயிறு ஈம்‌ கழுத்தைச்‌ சுற்றிக்‌ 
கொண்டிருக்கும்‌ வரையில்‌, ஆடவர்களே பெண்‌ இனத்திற்கு 
ஆசிரியர்களாக இருக்க வேண்டும்‌. ஆடவர்கள்‌ பெண்களுக்கு 
அளிக்கும்‌ இந்தக்‌ கல்வி, எழுத்தறிவிப்பாய்‌ மட்டும்‌ இராது; 
சமூக சீர்திருத்தமும்‌, அரசியலும்‌ கூட அதில்‌ சேர்ந்திருக்கும்‌. 

எழுத்தறிவு என்பது, மேலே குறிப்பிட்ட விஷயங்களை 
போதிப்பதற்கு ஒரு பூர்வாங்கமாகவே இருக்கவேண்டும்‌. எழுத்‌ 
தறிவு இல்லாமலே கூட இவற்றைப்‌ போதிக்கலாம்‌. இந்த 
முறையில்‌ தமது மனைவிக்குக்‌ கல்வி போதிக்க விரும்பும்‌ ஒருவர்‌, 
மனைவியைப்பற்றித்‌ தம்முடைய மனப்‌ போக்கையே மாற்றிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. மனைவியுடன்‌ சேர்ந்து கணவனும்‌ மாண 
வகை இருப்பான்‌; கல்வியில்‌ அவள்‌ முதிர்ச்சியடையும்‌ வரையில்‌ 
முழு பிரம்மச்சரியத்தையும்‌ அனுஷ்டிப்பான்‌; 72 முதல்‌ 15 வயது 
வரையில்‌ உள்ள சிறுமியைக்‌ குழந்தை பெறும்‌ வேதனைக்கு 
உட்படுத்தவே மாட்டான்‌. இதை நினை த்தால்‌ ஒருவருக்கு நடுக்கம்‌ 
ஏற்பட வேண்டும்‌. இப்படிச்‌ செய்தால்‌, காம்‌ இப்போதிருப்‌ 
பதைப்போல்‌ செயலின்மை என்ற சுமையின்‌ கீழ்‌ ஈசுக்குண்ட 
வர்களாக இருக்க மாட்டோம்‌. 


மணமான பெண்களுக்காக வகுப்புகள்‌ ஆரம்பிக்கப்படுகின்‌ 
றன; அவர்களுக்குப்‌ பாட போதனை அளிப்பதற்காக விரிவுரை 
களும்‌ ஏற்பாடு செய்யப்படுகின்றன. ஓரளவுக்கு இவை யெல்‌ 
லாம்‌ நன்மை பயக்கக்கூடியவையே. இந்த வேலையில்‌ ஈடுபட்‌ 
இருப்பவர்கள்‌ ஒரு நல்ல காரியத்திற்காகத்‌ தங்களுடைய நேரத்‌ 
தையும்‌ சக்தியையும்‌ தியாகம்‌ செய்து வருகிறார்கள்‌. இது 
பாராட்டத்தக்கதுதான்‌. ஆனால்‌, தங்களுடைய கடமையை 
நிறைவேற்றவும்‌ ஆடவர்கள்‌ முன்வர வேண்டும்‌. ஏனெனில்‌, 
அப்படிச்‌ செய்யாவிடில்‌, இந்த முயற்சியெல்லாம்‌ அதிகமான 
பலனை அளிக்காது. ஆழ்ந்து சிந்தனை செய்து பார்த்தால்‌, ஈான்‌ 
கூறுவது உண்மைதான்‌ என்பது தெளிவாகும்‌. 


ஆரம்பக்‌ கல்வி: எங்கு திரும்பினாலும்‌, பலவீனமான அஸ்தி 
வாரங்களின்‌ மீது மிகப்‌ பெரிய கட்டிடங்கள்‌ எழுப்பப்படுவதைக்‌ 
காண்கிறோம்‌. ஆரம்பக்‌ கல்விக்காகத்‌ தேர்ந்து எடுக்கப்படும்‌ 
ஆசிரியர்களை, மரியாதைக்காக வேண்டுமானால்‌ ஆசிரியர்கள்‌ 
என்று அழைக்கலாம்‌. உண்மையில்‌, இவர்களை ஆசிரியர்கள்‌ 
என்று அழைப்பது அந்த வார்த்தையை துஷ்பிரயோகம்‌ செய்வ 
தாகும்‌. ஒருவருடைய வாழ்க்கையிலே குழந்தைப்‌ பருவம்தான்‌ 
மிக முக்கியமான காலம்‌. இந்தக்‌ காலத்தில்‌ பெறும்‌ அறிவு 
எந்தக்‌ காலத்திலும்‌ மறக்கப்படுவகில்லை. ஆனால்‌ இக்தல்‌ சாலத்‌ 
தில்‌ குழந்தைக்கு அறிவு போதிக்கப்படுவதில்லை. பள்ளிக்கூடம்‌ 
என்று பெயருள்ள எதிலாவது அவர்களைச்‌ சேர்த்துவிடுகிறார்கள்‌ . 


42 கல்வி 


உயர்நிலைப்‌ பள்ளிகளையும்‌, கல்லூரிகளையும்‌ அலங்கரிப்பகற்கா 
கவும்‌, அந்து ஸ்தாபனங்களுக்கு சாதனங்களை வாங்குவதற்கா 
கவும்‌ ஏராளமான பணம்‌ செலவீடப்படுகிறது. ஏழ்மையான 
நம்‌ நாடு அவ்வளவு பெரிய சுமையைக்‌ தாங்க முடியாது என்று 
நான்‌ கருதுகிறேன்‌. இதற்குப்‌ பதிலாக, ஈல்ல கல்வியறிவும்‌, 
அனுபவமும்‌, ஒழுக்கமும்‌ உள்ள ஆசிரியர்கள்‌, பிள்ளைகளுக்கு 
கேகாரோக்கியமான, இயற்கை காட்சிகள்‌ நிறைந்துள்ள இடங்‌ 
களில்‌ ஆரம்பக்‌ கல்வியை போதித்தால்‌, சீக்கிரத்திலேயே நல்ல: 
பலனைக்‌ காண்போம்‌. இந்த மாறுதலை ஏழ்படுத்துவதற்காக, 
இப்போது ஆகிரியர்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ மாதச்‌ சம்பா 
ளத்தை இரட்டித்தால்‌ கூட, நமது நோக்கம்‌ நிறைவேறாது. 
இத்தகைய கிறிய மாறுதல்‌ மூலம்‌ அவ்வளவு பெரிய மாறுதல்‌ 
களைச்‌ சாதிக்க முடியாது. ஆரம்பக்‌ கல்வியின்‌ தன்மையே அடி 
யோடு மாற்றப்பட வேண்டும்‌. இது கடினமான காரியம்‌ என்ப 
தையும்‌, இதற்குப்‌ பல இடையூறுகள்‌ இருக்கின்றன என்பதை. 
யும்‌ நான்‌ அறிவேன்‌. ஆயினும்‌, இதற்கு ஒரு வழி கண்டுபிடிப்‌ 
பது, “குஜராத்‌ கலாவாணி மண்டல்‌” போன்ற ஒரு ஸ்தாபனத்‌ 
தின்‌ சக்தியை மீறியதாக இருக்க முடியாது. 


நம்முடைய ஆரம்பப்‌ பள்ளிகளில்‌ இருக்கும்‌ ஆசிரியர்களின்‌ 
குறைபாடுகளை எடுத்துக்‌ காட்டுவது என்னுடைய நோக்கம்‌ 
அல்ல என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன்‌. எவ்வளவோ அசெள 
கரியங்களுக்கிடையே அவர்கள்‌ வேலை செய்ய வேண்டி யிருக்‌ 
கிறது. அப்படியிருந்தும்‌, சில சமயங்களில்‌ எதிர்பார்ப்பதை 
விட அதிகமான பலன்களையும்‌ அவர்கள்‌ காட்டுகிறார்கள்‌. நம்ம 
டைய “உன்னதமான கலாசாரமும்‌, பாரம்பரியமுமே இதற்குக்‌ 
காரணம்‌ என்று கான்‌ கருதுகிறேன்‌. போதிய ஊக்கமளிக்கப்‌ 
பட்டால்‌, இப்போது நாம்‌ மனதில் கூட நினைக்க முடியாத அள 
வுக்கு அவர்கள்‌ பலன்களைக்‌ காட்டுவார்கள்‌ என்று நரன்‌ நிச்சயமா 
மாக நம்புகிறேன்‌. 


கல்வி இலவசமான தாகவும்‌ கட்டாயமாகவும்‌ இருக்க வேண்‌ 
டுமா, இல்லையா என்பது பெரிய சர்ச்சைக்குள்ளாகியிருக்கும்‌ 
விஷயம்‌. அதைப்‌ பற்றி நான்‌ எதுவும்‌ சொல்ல வேண்டிய 
அவசியமில்லை என்று நினைக்கிறேன்‌. என்னுடைய அனுபவம்‌ 
மிகவும்‌ குறைவானதுதான்‌. மேலும்‌, ஈம்‌ மக்கள்‌ மீது எதையும்‌: 
பலவக்தமாகத்‌ திணிப்பதை கான்‌ விரும்பவில்லை. ஆகையால்‌ 
இந்த அதிகப்படியான பளுவை அவர்களுடைய தலையில்‌ சமத்து 
வது எனக்கு நியாயமாகத்‌ தோன்றவில்லை. இப்போதைக்கு, 
விருப்பம்‌ உள்ளவர்கள்‌ இலவசமாகல்‌ கல்வி பெறலாம்‌ என்று 
வைப்பது இன்னும்‌ பொருத்தமானதாக இருக்கும்‌. முதலில்‌ 
இதைச்‌ சோதனை செய்து பார்ப்போம்‌, அதிகாரிகளின்‌ கட்டளை 
களுக்கு அடிமைகளைப்‌ போல்‌ பணிவதுதான்‌ இன்று நம்‌ காட்டில்‌ 
நிலவிவரும்‌ பழக்கமாக இருக்கிறது. இந்தக்‌ கட்டத்தை நாம்‌ 
தாண்டும்‌ வரையில்‌, கல்வீயைக்‌ கட்டாயமான தாக்குவதில்‌ பல 
சங்கடங்கள்‌ ஏற்படக்கூடும்‌ என்று எனக்குத்‌ தோன்றுகிறது. 


நமது கல்விப்‌ பிரச்னையின்‌...... 492 


இந்த விஷயத்தில்‌ ஒரு முடிவு செய்வதற்கு, பரோடா அரசாங்‌ 
கத்தின்‌ அனுபவம்‌ ஈமக்கு மிகுந்த உதவியளிக்க முடியும்‌. இந்தப்‌ 
பிரச்னையை நான்‌ ஆராய்ச்சி செய்ததன்‌ பலனாக, இதில்‌ கட்டா 
யம்‌ கூடாதென்ற முடிவுக்கே நான்‌ வந்திருக்கிறேன்‌. ஆனால்‌. 
என்னுடைய பரிசீலனை அரைகுறையேயானதால்‌, என்‌ முடிவை: 
ஏற்றுக்கொள்ளத்தான்‌ வேண்டும்‌ என்று நான்‌ வற்புறுத்த முடி 
யாது. இந்த மகாநாட்டுக்கு வந்துள்ள பிரதிநிதிகள்‌ இந்த விஷ 
யத்தில்‌ நமக்கு கல்ல யோசனைகள்‌ கூறி, நாம்‌ சரியான ஒரு முடி. 
வுக்கு வர உதவி செய்வார்கள்‌ என்று நம்புகிறேன்‌. 

கடைசியாக, இந்தத்‌ திமைகளையெல்லாம்‌ அகற்ற அரசாங்‌ 
கத்திற்கு விண்ணப்பம்‌ செய்துகொள்வது ஏற்ற வழியாக இராது 
என்று நான்‌ நிச்சயமாக ஈம்புகிறேன்‌. முக்கியமான தீவிர மாறு 
தல்களை ஆட்சியாளர்கள்‌ செய்துவிட முடியாது. இந்த முன்னோ. 
டியான காரியங்களை ஏற்றுக்கொள்ளுவது மக்களுடைய தலைவர்‌: 
களின்‌ கடமையாகும்‌. மக்கள்‌ இம்மாதிரி முயற்சிகளில்‌ ஈடுபடு: 
வதற்கு பிரிட்டிஷ்‌ அரசியல்‌ அமைப்பில்‌ விசேஷ வாய்ப்பு இருக்‌. 
கிறது. அரசாங்கம்தான்‌ இந்த காரியங்களைச்‌ செய்ய வேண்டும்‌ 
என்று நாம்‌ நினைத்தால்‌, ஈமது நோக்கம்‌ வெகு காலத்திற்கு. 
நிறைவேறாமற்‌ போகலாம்‌. அரசாங்கம்‌ புதிய நடவடிக்கைகளை 
மேற்கொள்ள வேண்டும்‌ என்று கேட்பதற்கு முன்பு, இங்கிலாந்‌. 
தீல்‌ செய்வது போலவே இங்கும்‌ காம்‌ முதலில்‌ சோதனைகள்‌ 
செய்து, பலன்களைக்‌ காட்ட வேண்டும்‌. எந்த விஷயத்திலாவது, 
யாருக்காவது, ஏதாவது குறைபாடுகள்‌ தென்பட்டால்‌, தன்னு 
டைய முயற்சியின்‌ மூலமே அதை அகற்றப்‌ பார்க்கலாம்‌ அதில்‌ 
அவர்‌ வெற்றி பெற்றால்‌, அரசாங்க முறையில்‌ உரிய மாறுதல்‌ 
களைச்‌ செய்யும்படி பின்னர்‌ அரசாங்கத்தைக்‌ கேட்கலாம்‌. முன்‌: 
னோடியான வழிகளில்‌ நமது சோதனைகளை நடத்திப்‌ பார்ப்பதற்கு. 
காட்டில்‌ பல விசேஷக்‌ கல்வி ஸ்தாபனங்களை ஏற்படுத்த வேண்‌ 
டியது அவசியமாகும்‌. 

பட்டப்‌ படிப்பில்‌ உள்ள கவர்ச்சி இதற்கு ஒரு பெரிய இடை. 
யூரூக இருக்கும்‌. நம்முடைய ஜீவனோபாயத்திற்கு சம்பாதிக்க, 
பரீட்சைகளில்‌ தேர்ச்சி பெறுவதையே தாம்‌ நம்பியிருக்கிறோம்‌... 
இதனால்‌ மக்களுக்கு மிகுந்த தீமை ஏற்படுகிறது. அரசாங்க. 
உத்தியோகத்திற்குப்‌ போக விரும்புகிறவர்களுக்குத்‌ தான்‌ பட்‌ 
டப்‌ படிப்பு உபயோகமாக இருக்கும்‌ என்பதை நாம்‌ மறந்துவிடு: 
கிறோம்‌. ஆனால்‌, மக்களின்‌ வாழ்வு என்ற கட்டிடம்‌, அரசாங்க 
உத்தியோகத்தை நாடிச்‌ செல்லும்‌ கிலரை அஸ்திவாரமாகக்‌ 
கொண்டு எழுப்பப்படப்‌ போவதில்லை. அரசாங்க உத்தியோகள்‌ 
களுக்குப்‌ போகாமலேயே மக்கள்‌ நன்றாக பணம்‌ சம்பாதிக்க 
முடிகிறது என்பதைப்‌ பார்க்கிறோம்‌. எழுத்தறிவேகூட இல்லா 
தவர்கள்‌ தங்களது புத்திக்‌ கூர்மையினாலும்‌ திறமையினாலும்‌ 
லட்சாதிபதிகளாகிவிட முடியும்‌ என்றால்‌, படித்தவர்களும்‌ ஏன்‌” 
அப்படிச்‌ செய்ய முடியாது என்பதற்கு ஒரு காரணமும்‌ இல்லை. 
படி த்தவர்கள்மட்டும்‌ தங்களுடைய பயத்தைக்‌ துறந்துவிட்டால்‌, 


கி கல்வி 


படிக்காதவர்களுடைய அளவுக்குத்‌ தாங்களும்‌ திறமைசாலிகளே 
சன்பதை நிச்சயமாகக்‌ காட்டிக்கொள்ள முடியும்‌, 


இந்தப்‌ பட்டப்‌ படிப்பு மோகத்தைப்‌ போக்கிவிட இயலுமா 
யின்‌, நாம்‌ திட்டமிட்டுள்ளபடி எத்தனையோ தனிப்பட்ட பள்ளிக்‌ 
கூடங்களை ஆரம்பித்து நடத்தலாம்‌. மக்களுக்குத்‌ தேவையான 
கல்வி பூராவுக்கும்‌ எந்த அரசாங்கமும்‌ ஏற்பாடு செய்ய முடியாது. 
அமெரிக்காவில்‌ கல்வி என்பது பெரும்பாலும்‌ உத்தியோகச்‌ சார்‌ 
மற்றவர்களின்‌ முயற்சியாகவே இருக்கிறது. இங்கிலாம்தில்கூட 
தனி நபர்களால்‌ ஏராளமான கல்வி ஸ்தாபனங்கள்‌ நடத்தப்படு 
கின்றன. அந்தப்‌ பள்ளிக்கூடங்களே அத்தாட்சிப்‌ பத்திரங்‌ 
களையும்‌ வழங்குகின்றன. 


நம்முடைய கல்விக்கு பலமான அஸ்திவாரம்‌ அமைப்பது 
கஷ்டமான காரியம்தான்‌. அதற்கு பகீரதப்‌ பிரயத்தனம்‌ செய்‌ 
தாக வேண்டும்‌. நமது உடல்‌, உள்ளம்‌, ஆன்மா, முக்கியமாக 
யணம்‌ ஆகிய எல்லாவற்றையும்‌ இதற்கு அர்ப்பணம்‌ செய்ய 
வேண்டும்‌. 


அமெரிக்காவிலிருக்து நாம்‌ கற்றுக்கொள்ளக்‌ கூடியது 
அதிகம்‌ இல்லை என்றே நினைக்கிறேன்‌. ஆனால்‌, ஒரு விஷயத்தில்‌ 
அவர்களை நாம்‌ பின்பற்றலாம்‌. அங்குள்ள மிகப்‌ பெரிய கல்வி 
க்தாபனங்கள்‌ சில பெரிய 'டிரஸ்டு'களால்‌ நடத்தப்படுகின்றன. 
அமெரிக்க சீமான்கள்‌, கல்வியின்‌ அபிவிருத்திக்காக லட்சக்கணல்‌ 
கான டாலர்களை நன்கொடைகளாக அளித்திருக்கிறார்கள்‌. 
இந்த 'டிரஸ்டு'கள்‌ உத்தியோகச்‌ சார்பற்ற பல பள்ளிக்கூடங்‌ 
களையும்‌ கல்லூரிகளையும்‌ நடத்துகின்றன. பணக்காரர்கள்‌ தங்க 
ரிடமுள்ள பணத்தை இதற்காக நன்கொடை யளித்திருப்பதைப்‌ 
போலவே, நாட்டுப்‌ பற்றுள்ள அறிவாளிகள்‌ கங்களுடைய 
சேவைகளை இந்த ஸ்தாபனங்களுக்கு அளித்திருக்கிறார்கள்‌. 
இந்த ஸ்தாபனங்களை யெல்லாம்‌ அவர்கள்‌ பரிசோதனை செய்து, 
கல்வியின்‌ தரம்‌ காப்பாற்றப்படுவதற்கு உதவி செய்கிறார்கள்‌. 
ஒவ்வொரு ஸ்தாபனத்திற்கும்‌ எவ்வளவு உதவி தேவையென்று 
அவர்கள்‌ நினைக்கிறார்களோ அதை அளிக்கிறார்கள்‌. ஒரு குறிப்‌ 
யிட்ட டிரஸ்டின்‌ விதி முறைகளை ஏற்றுக்கொள்ளச்‌ சம்மதிக்கும்‌ 
எந்த ஸ்தாபனமும்‌, அற்த டிரஸ்டின்‌ உதவிக்கு சுலபமாக விண்‌ 
ணப்பம்‌ செய்துகொள்ளலாம்‌. இது போன்ற ஒரு டிரஸ்ட்‌ ஆரம்‌ 
பித்த பிரசாரத்தின்‌ பலனாகத்தான்‌ விவசாயத்‌ துறையில்‌ புதிய 
ஆராய்ச்சிகளின்‌ பலன்கள்‌ விவசாயிகளுக்குக்‌ கிடைத்தன. குஜ 
ராத்திலும்‌ கூட நாம்‌ இதேபோல்‌ திட்டமிட்டுக்‌ காரியங்களைச்‌ 
'செய்யலாம்‌. இங்கு செல்வம்‌ இருக்கிறது; புலமையும்‌ இருக்‌ 
கிறது; மதப்‌ பற்றும்‌ இன்னும்‌ மறைந்துவிடவில்லை. நமது 
குழந்தைகள்‌ கல்வி கற்கக்‌ காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இந்த முயற்சியை காம்‌ தீவிரமாக ஆரம்பித்தால்‌, நம்முடைய 
முயற்சி சரியான பாதையில்தான்‌ போய்க்‌ கொண்டிருக்கிறது 
என்பதை, சில வருடங்களுக்குள்ளாகவே நாம்‌ அரசாங்கத்திற்‌ 


நமது கல்விப்‌ பிரச்னையின்‌...... 45 


குக்‌ காட்டலாம்‌. அப்போது அரசாங்க அதிகாரிகள்‌ அதை 
ஏற்றுக்கொண்டு அமலாக்கத்‌ தவறமாட்டார்கள்‌ என்றே நான்‌ 
நிச்சயமாக நம்புகிறேன்‌. ஆயிரம்‌ விண்ணப்பங்களை விட நாம்‌ 
செய்யும்‌ காரியங்கள்‌ இன்னும்‌ உரத்த குரலில்‌ பேசும்‌; இன்னும்‌ 
அதிக ஒளியுடன்‌ பிரகாசிக்கும்‌ / 


(குஜராத்‌ கலாவாணி மண்டலி'ன்‌ வேறு இரு நோக்கங்களும்‌. 
மேலே கூறிய யோசனையில்‌ சேர்ந்திருக்கின்றன.. இம்மாதிரி ஒரு, 
டிரஸ்ட்‌ ஏற்படுத்துவது, கல்வியைப்‌ பரப்புவதற்கு தொடர்ச்சி 
யான ஒரு இயக்கம்‌ நடத்தவும்‌, அத்துறையில்‌ அனுபவசாத்திய- 
மான வேலை செய்யவும்‌ உதவியாக இருக்கும்‌. 


ஆனால்‌, இதைச்‌ செய்துவிட்டால்‌, ஈம்முடைய வேலையில்‌ 
பெரும்‌ பகுதியைச்‌ செய்து முடித்துவிட்டதாக இருக்கும்‌. ஆகை 
யால்‌, இந்த வேலை எளிதாகச்‌ செய்துவிடக்‌ கூடியதல்ல என்பது 
தெளிவாகும்‌. அரசாங்கத்தைப்‌ போலவே பணக்காரர்களும்‌ 
எழுப்பிவிட்டால்கான்‌ வீழித்துக்‌ கொள்ளுகிறார்கள்‌. அவர்களை 
எழுப்பிவிடுவதற்கு ஒரே ஒரு வழிதான்‌ இருக்கிறது. தபஸ்‌, 
அதாவது, தியாக வாழ்க்கை. தருமத்தின்‌ முதல்‌ படியும்‌, கடை 
சிப்‌ படியும்‌ இந்தத்‌ தியாக: வாழ்க்கைதான்‌, “குஜராத்‌ கலா 
வாணி மண்டல்‌” இந்தக்‌ தியாகத்தின்‌ உருவம்தான்‌ என்றும்‌, 
இந்த அம்சம்‌ அதில்‌ வேண்டிய அளவுக்கு இருக்கிறது என்றும்‌ 
நம்புகிறேன்‌. மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்‌ என்ற. 
ஆர்வம்‌ அதன்‌ காரியதரிசிகளுக்கும்‌ அங்கத்தினர்களுக்கும்‌ இரும்‌ 
தால்‌, அத்துடன்‌ மிருந்து கல்விச்‌ சிறப்பும்‌ இருந்தால்‌,. 
தானாகவே அவர்களுக்குப்‌ பணம்‌ வந்து சேரும்‌. பணமுள்ளவர்‌ 
கள்‌ எப்போதுமே சந்தேகப்‌ பேர்வழிகள்‌. சந்தேகத்திற்குக்‌. 
காரணங்கள்‌ இருக்கின்றன. ஆகையால்‌, செல்வ தேவதையைக்‌. 
திருப்தி செய்ய வேண்டுமானால்‌, ஈம்முடைய தகுதியை முதலில்‌ 
ருசுப்பிக்க வேண்டும்‌. 


இந்த வேலைக்கு ஈமக்கு ஏராளமாகப்‌ பணம்‌ சேவைப்படும்‌.. 
என்றாலும்‌, அதைப்‌ பற்றி நாம்‌ அளவுக்கு மீறி கவலைப்பட வேண்‌- 
டியதில்லை, தேசீயக்‌ கல்வியைப்‌ பரப்ப வேண்டும்‌ என்ற உறுதி” 
கொண்டுள்ளவன்‌ படிக்காதவனாயிருரக்கால்‌, ஒரு தொழிலாளி. 
யின்‌ வாழ்க்கையை மேற்கொண்டு, இடையில்‌ கல்வி பெறுவான்‌. 
அவன்‌ போதிய அளவு கல்வி பெற்றவுடன்‌ ஒரு மரத்தடியில்‌: 
சிறிய பள்ளிக்கூடம்‌ ஒன்றை ஆரம்பித்து, தன்னிடம்‌ வருபவர்‌ 
களுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுப்பான்‌. தேசியக்‌ கல்வி என்ற லட்கி 
யத்திற்குத்‌ தன்னை அர்ப்பணித்துக்கொள்ள வேண்டும்‌ என்று 
அவன்‌ உறுதி கொண்டிருந்தால்‌, பணம்‌ இல்லை என்ற குறை 
பாடு அவனுடைய உறுதிக்குக்‌ குறுக்கே நிற்காது, கிற்கவும்‌ 
கூடாது. கல்வி போதிப்பசென்பது, பிராம்மணர்களுக்குக்‌. 
கொடுக்கப்பட்ட கடமையாகும்‌. ஒரு பிராம்மணனின்‌ வாழ்க்‌ 
கையை நடத்தத்‌ தயாராக இருக்கும்‌ யாரும்‌ அதைச்‌ செய்ய- 


+46 கல்வி 


லாம்‌, அத்தகைய பிராம்மணர்கள்‌ அகப்பட்டால்‌, செல்வமும்‌ 
அதிகாரமும்‌ அவர்களின்‌ முன்னிலையில்‌ தலை வணங்கும்‌. 


இவ்வளவு நல்லதொரு லட்சியத்தில்‌ (குஜராத்‌ கலாவாணி 
மண்டலு'க்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை அருள வேண்‌ 
டும்‌ என்று கருணைக்‌ கடவுளைப்‌ பிரார்த்திக்கிறேன்‌. 


கல்விதான்‌ சுயராஜ்யத்தின்‌ திறவுகோல்‌. வேண்டுமானால்‌ 
அரசியல்‌ தலைவர்கள்‌ ஸ்ரீ மாண்டேகுவினிடம்‌* போகட்டும்‌. 
அது, இந்த மகாகாட்டின்‌ வரம்புக்குட்பட்ட விஷயம்‌ அல்ல, 
ஆனால்‌, சரியான கல்விமுறை இல்லாவிட்டால்‌, எல்லா முயற்சி 
களும்‌ வீண்தான்‌ என்பது என்னவோ உண்மை. சரியான 
கல்வி முறையைப்‌ பற்றி யோசிப்பதுதான்‌ இந்த மகாகாட்டின்‌ 
விசேஷப்‌ பொறுப்பு. இங்கு நாம்‌ வெற்றி பெற்றுவிட்டால்‌, நாம்‌ 
மேற்கொள்ளும்‌ மற்ற எந்த உயர்ந்து முயற்சியிலும்‌ வெற்றி 
பெறுவோம்‌ என்பது நிச்சயம்‌. 


(குஜராத்தியிலிருச்து மொழிபெயர்க்கப்பட்டது) 
-- “விசார்சிருஷ்டி” 


3 
உண்மையான தேசீயக்‌ கல்வி 


1 


உண்மையில்‌ கல்வி என்பது என்ன என்று மக்களுக்குத்‌ 
தெரியவில்லை. இந்த நிலைதான்‌ உண்மையான சங்கடமாகும்‌. 
கிலத்தின்‌ விலையையோ, பங்கு மார்க்கெட்டில்‌ பங்குகளின்‌ விலை 
“யையோ மதிப்பிடுவதைப்‌ போலவே, கல்வியைப்‌ பற்றியும்‌ மதிப்‌ 
பிடுகிறோம்‌. மாணவன்‌ இன்னும்‌ அதிகமாகச்‌ சம்பாதிப்பதற்கு 
உதவி செய்யக்‌ கூடிய விதத்தில்‌ உள்ள கல்வியையே அளிக்க 
விரும்புகிறோம்‌, படித்தவர்களின்‌ ஒழுக்கத்தை அபிவிருத்தி 
'செய்வகைப்‌ பற்றி அநேகமாக நாம்‌ சிந்திப்பதேயில்லை. பெண்‌ 
கள்‌ சம்பாதிக்க வேண்டிய அவசியம்‌ இல்லையென்று சொல்லு 
கிறோம்‌; ஆகையால்‌, அவர்கள்‌ எதற்காகப்‌ படிக்க வேண்டும்‌? 
இம்மாதிரியான எண்ணங்கள்‌ இருந்துகொண்டிருக்கும்‌ வரையில்‌ 


ஸ்ரீ மாண்டேகு 1917-ஆம்‌ ஆண்டிலிருந்து சில வருடங்கள்‌ வரையில்‌ இந்தியா 
மந்திரி பதவி வகித்தவர்‌. அப்போதுதான்‌ அவர்‌ இந்தியாவுக்கு படிப்படியாக பொறுப்‌ 
:பாட்சி அளிப்பதே பிரிட்டனின்‌ கொள்கை என்று பிரிட்டிஷ்‌ பார்லிமெண்டில்‌ அறிவித்‌ 
தார்‌. பிறகு அவர்‌ இந்தியாவுக்கு விஜயம்‌ செய்தார்‌. அதன்‌ பின்தான்‌ இந்திய அரசி 
வல்‌ சீர்திருத்தங்கள்‌ அடங்கிய மாண்டேகு-செம்ஸ்போர்டு அறிக்கை வெளியாயிற்று. 
அப்போது செம்ஸ்போர்டு இந்தியா வைஸ்ராயாக இருந்தார்‌. 


உண்மையான தேசீயக்‌ கல்வி 47 


கல்வியின்‌ உண்மையான மதிப்பைப்‌ பற்றி நாம்‌ எந்தக்‌ காலத்‌ 
திலும்‌ அறிந்துகொள்வோம்‌ என்ற கம்பிக்கைக்கே இடமில்லை. 
(ஹிந்தியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது) 
“இந்தியன்‌ தபினியன்‌” 


2 


நமது ஆசிரியர்கள்‌ மிகவும்‌ உயர்ந்த தார்மிக ஒழுக்கம்‌ 
உள்ளவர்களாக இருக்க வேண்டும்‌. மிகவும்‌ ஏழையான இந்தி 
யன்கூட, மிகச்‌ சிறந்த கல்வி பெறுவதற்கான நிலைமையைத்‌ 
தோற்றுவிக்க வேண்டும்‌. இலக்கிய அறிவும்‌, தருமமும்‌ ஒன்று 
சேர்ந்து திருப்திகரமாக இருக்க வேண்டும்‌, கல்வி என்பது ஈம்‌ 
நாட்டில்‌ உள்ள வாழ்க்கை நிலைமைகளுடன்‌ தொடர்பு உள்ளதாக 
இருக்க வேண்டும்‌. ஓர்‌ அந்நிய மொழியை போதனா மொழி 
யாக வைத்துக்‌ கொண்டிருப்பதால்‌, நமது இளைஞர்கள்‌ மீது ஒரு 
பெரும்‌ பாரம்‌ சமத்தப்பட்டிருக்கிறது. எனவே, அந்த பாரத்தை 
அகற்ற வேண்டும்‌. இதை நிறைவேற்றும்‌ விதத்தில்‌ நமது 
கல்வியை மாற்றி அமைத்தாலொழிய, நமது மக்களுடைய வாழ்‌ 
வின்‌ தரத்தை உயர்த்த முடியாது. 

ஒவ்வொரு மாகாணத்திலும்‌ உள்ள மொழியின்‌ மூலம்‌ உண்‌ 
மையான தேசீயக்‌ கல்வி போதிக்கப்பட வேண்டும்‌. ஆசிரியர்கள்‌ 
கல்ல திறமைசாலிகளாக இருக்க வேண்டும்‌. மாணவர்களுக்கு 
அல்ல குடிதண்ணீர்‌, சுத்தமான காற்று, அமைதியான சூழ்நிலை 
அள்ள இடங்களில்‌ பள்ளிக்கூடம்‌ இருக்க வேண்டும்‌. சற்றுப்‌ 
புறங்கள்‌ ஆரோக்கியமானவையாக இருக்கவேண்டும்‌. மாணவர்‌ 
கள்‌ இந்தியாவிலுள்ள மதங்களைப்‌ பற்றியும்‌, முக்கியமான 
தொழில்களைப்‌ பற்றியும்‌ விவரங்கள்‌ தெரிந்துகொள்ளுவதற்கு 
கல்வித்‌ திட்டத்தில்‌ ஏற்பாடு செய்ய வேண்டும்‌. 

இதுபோன்ற ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிப்பதற்குத்‌ 
“தேவையான செலவு பூராவையும்‌ ஏற்றுக்‌ கொள்ள ஒரு ஈண்பர்‌ 
முன்‌ வந்திருக்கிறார்‌. ஆமதாபாத்திலுள்ள குழந்தைகள்‌ இந்தப்‌ 
பள்ளிக்கூடத்தில்‌ இலவசமாக ஆரம்பக்‌ கல்வி பெறவேண்டும்‌ 
அன்று அவர்‌ விரும்புகிறார்‌. ஆமதாபாத்தில்‌ இதுபோன்ற பல 
பள்ளிக்‌ கூடங்கள்‌ ஏற்பட வேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ ஆசைப்படு 
கிறார்‌. ஆமதாபாத்தில்‌ இதற்காக நிலம்‌ பெறுவதிலோ, பள்ளிக்‌ 
கூடத்திற்குக்‌ கட்டிடங்கள்‌ கட்டுவதிலோ கஷ்டமில்லாமல்‌ இருக்‌ 
கலாம்‌. ஆனால்‌, நல்ல கல்வியறிவும்‌, அத்துடன்‌ உயர்ந்த ஒழுக்க 
மும்‌ உள்ள ஆசிரியர்கள்‌ கிடைப்பது அவ்வளவு சுலபமல்ல என்‌ 
பதை நாம்‌ அறிவோம்‌. முக்கியமான இந்த வேலையில்‌ குஜராத்தி 
களிடையே உள்ள படித்தவர்கள்‌ தங்கள்‌ கவனத்தைத்‌ திருப்ப 
“வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்‌. மகாராவ்டிரத்‌ 
தில்‌ உள்ள படித்தவர்கள்‌ செய்யும்‌ தியாகத்தில்‌ நாலில்‌ ஒரு பங்‌ 
கைக்‌ கூட, குஜராத்தில்‌ உள்ள படித்தவர்கள்‌ செய்யவில்லை. 


AB கல்வி 


நமது நண்பரின்‌ திட்டத்தில்‌ ஆசிரியர்களுக்கு ஒன்றுமே கிடைக்‌ 
காது என்று சொல்லப்படவில்லை. ஆசிரியர்களுக்கு, அவர்களு, 
டைய வாழ்க்கைக்குப்‌ போதுமான அளவு நிச்சயமாகக்‌ கிடைக்‌ 
கும்‌. ஆனால்‌, ஆசிரியர்கள்‌ தங்களுடைய தேவைகளுக்கு ஒரு. 
வரம்பு ஏற்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌ என்று எதிர்பார்க்கப்‌ 
படுவார்கள்‌. அப்படிச்‌ செய்ய முடியாதவர்கள்‌, இம்மாதிரி ஒரு 
ஸ்தாபனத்தில்‌ பணியாற்ற முடியாதென்பது தெளிவாகும்‌. 


- *நவஜிவன்‌” - 21-09-1919 


3 


சுயராஜ்யம்‌ வேண்டும்‌ என்ற கோஷம்‌ இன்று நம்‌ நாட்டில்‌ 
எழுந்திருக்கிறது. வெறும்‌ கோஷத்தை எழுப்புவதால்‌ மட்டும்‌ 
வெற்றி கிடைத்துவிடும்‌ என்றால்‌, வெகு காலத்திற்கு முன்பே 
நாம்‌ சுதந்திரம்‌ பெற்றிருப்போம்‌. ஆகையால்‌, கோஷம்‌ எழுப்பு 
வது அவசியமாக இருக்கலாம்‌. என்றாலும்‌, அது மாத்திரம்‌ நமது 
கோக்கத்திற்குப்‌ போதுமான சாகாது. உலகத்தில்‌ எந்த நாட்டில்‌ 
மக்கள்‌ சதம்திரம்‌ பெற்றிருந்தாலும்‌, அதற்கு முன்பு அவர்கள்‌ 
"குறிப்பிட்ட காலம்‌ வரையில்‌ தங்களை அதற்குத்‌ தயார்‌ செய்து 
கொண்டு வந்திருக்கிறார்கள்‌ என்பது கவனிக்கத்தக்கது. முதலில்‌ 
அவர்கள்‌ சுதந்திரமாகச்‌ சிந்திக்கக்‌ கற்றுக்‌ கொண்டார்கள்‌; சதம்‌. 
திரமாக வாழவும்‌, ஈடந்து கொள்ளவும்‌ கற்றுக்‌ கொண்டார்கள்‌... 
அம்த காடுகளின்‌ மக்களுக்கு விஷய அறிவூட்டும்‌ பொறுப்பை மக்‌ 
கள்‌ தாங்களே ஏற்றுக்‌ கொண்டு, நிறைவேற்றியிருக்கிறார்கள்‌ 
என்பதைக்‌ காண்கிறோம்‌. ஆனால்‌, ஈம்‌ நரட்டில்‌ நரம்‌ நேர்‌ எதிர்த்‌ 
விரையில்‌ சென்று கொண்டிருக்கிறோம்‌. ஈமது மக்கள்‌ சுயராஜ்ய 
கோஷத்தை எழுப்பினாலும்‌, ஈம்மிடையே சுதந்திரமான சிந்தனை 
இருப்பதற்கான அறிகுறிகள்‌ காணப்படவில்லை; சுதந்திரமாக 
வாழ்வதற்கான முயற்சிகளும்‌ தென்படவில்லை. நமது கல்வி முற்‌ 
நிலும்‌ அந்கியக்‌ கல்வியாக இருக்கிறது. இந்த அக்நியக்‌ கல்வி 
யினால்‌ ஏற்பட்டுள்ள வினைவுகள்‌, அதனால்‌ எழுந்துள்ள பிரச்னை 
கள்‌ ஆகியவற்றைப்‌ பற்றியே முக்கியமாக இந்தக்‌ கட்டுரையில்‌ 
விவாதிக்க விரும்புகிறேன்‌. தேசியக்‌ கல்வி முறையொன்று 
இல்லாவிடில்‌ நமது முயற்சிகள்‌ எல்லாம்‌ பயனற்றதாகிவிடும்‌. 
இன்றைக்கோ, சிறிது காலம்‌ பொறுத்தோ, நாம்‌ எப்போது சும 
ராஜ்யம்‌ பெற்றாலும்‌, தேசியக்‌ கல்வி இல்லாவிடில்‌ அது நீண்ட 
காலம்‌ நிலைத்திருக்காது என்பதை மாம்‌ நினைவில்‌ வைத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையின்‌ முதல்‌ 
ஐந்து வருஷங்களை த்‌ தவிர, மீகமுள்ள அவனுடைய அல்வி பூராவும்‌ 
அக்கிய மொழியிலேயே அளிக்கப்படுகிறது. மேலும்‌ சில அம்‌ 
சங்களில்‌ முதல்‌ ஐந்து வருஷங்களே மிகவும்‌ முக்கியமானதும்‌, 
உபயோகமான துமான காலமாகும்‌. ஆனால்‌, இந்தக்‌ காலத்தில்‌ 
மிகவும்‌ சாதாரண ரகமான ஆசிரியர்களின்‌ மூலமே கல்வி போதிக்‌ 


உண்மையான தேசீயக்‌ கல்வி கு 


கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. பின்னர்‌ ஆங்கிலம்‌ ஆரம்ப 
மாகிறது. 


இந்தக்‌ கட்டத்தில்‌ பிள்ளைகள்‌ முற்றிலும்‌ வேறுவிதமான 
ஒரு உலகத்திற்கே போவது போல்‌ இருக்கிறது. அவர்களுக்கு 
அளிக்கப்படும்‌ கல்விக்கும்‌, வீட்டில்‌ நடக்கும்‌ வாழ்க்கைக்கும்‌ சம்‌ 
பந்தமே இல்லாமலிருக்கிறது. தரையில்‌ உட்கார்ந்து கொண்டு 
சந்தோஷமாகத்‌ தங்களுடைய பாடங்களைக்‌ கற்றுக்‌ கொண்‌ 
டிருந்த பிள்ளைகளுக்கு, இப்போது உட்காருவதற்கு பெஞ்சுகள்‌ 
கிடைக்கின்றன. இன்றைக்கும்‌ கூட, பெரும்பாலான வீடுகளில்‌, 
தரையில்‌ உட்காருவதுதான்‌ வழக்கமாக இருக்கிறது. இதுவரை 
யில்‌, பையன்கள்‌ ஹிந்துக்களாயிருந்தால்‌, ஒரு வேஷ்டி, ஒரு 
சொக்காய்‌, ஒரு மேல்‌ வேஷ்டியுடன்‌ கிருப்தியடைந்தார்கள்‌. மூஸ்‌ 
லிம்‌ பிள்ளைகளாயிருந்தால்‌, வேஷ்டிக்குப்‌ பதிலாக கால்சட்டை 
அணிவார்கள்‌. ஆனால்‌ இப்போது கோட்டும்‌, கால்‌ சட்டையும்‌ 
அணிகிறார்கள்‌. இதுவரையில்‌ வீட்டிலேயே தயார்‌ செய்த இறகு 
பேனாவை உபயோகித்துக்‌ கொண்டிருந்தவர்களுக்கு, இப்போது 
இரும்பு முள்‌ வைத்த பேனா வேண்டியிருக்கிறது. இவ்வாறாக, 
அவர்களுடைய வெளி வாழ்க்லையில்‌ குறிப்பிடத்தக்க பல மாறு 
தல்கள்‌ ஏற்பட்டுக்‌ கொண்டிருக்கின்றன. வீட்டு வாழ்க்கைக்கும்‌, 
பள்ளிக்‌ கூடத்திற்கும்‌ இடையே பெரும்‌ வேற்றுமை இருக்கிறது. 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக, ஆனால்‌ நிச்சயமாக, இந்த மாறுதல்‌ 
அவர்களுடைய உள்‌ வாழ்க்கையிலும்‌ புக ஆரம்பித்துவருகிறது. 
மாணவனின்‌ வெளி வாழ்க்கையிலும்‌, மனோபாவத்திலும்‌ ஏற்படும்‌ 
இந்த மாறுதல்கள்‌, அவனுடைய வீட்டையும்‌ வீட்டில்‌ அவனு 
டைய பெற்றோர்கள்‌ வாழ்க்கை நடத்தும்‌ விதத்தையும்‌ எப்படி 
பாதிக்கப்‌ போகின்றன? தங்களுடைய பிள்ளை எந்த விதமான 
கல்வி பெற்றுவருகின்றான்‌2-—இவற்றைப்‌ பற்றிப்‌ பெற்றோர்‌ 
களுக்கு ஒன்றுமே தெரியாது; அந்தக்‌ கல்வியிலும்‌ அவர்களுக்கு 
அதிக ஈம்பிக்கை இல்லை. 


பையன்‌ பணம்‌ சம்பாதிப்பதுற்கு அந்தக்‌ கல்வி உதவியாக 
இருக்கும்‌ என்பது மட்டும்தான்‌ பெற்றோர்களுக்குக்‌ தெரியும்‌. 
அதுவே அவர்களுக்குத்‌ திருப்தியளிக்கிறது. இந்த நிலைமை 
அதிக காலம்‌ நீடித்தால்‌, நாம்‌ எல்லோருமே அந்நியர்களாகி 
விடக்‌ கூடும்‌! நாம்‌ போராடும்‌ சயராஜ்யமும்‌ கடை சியாக நமக்குக்‌ 
கிடைக்கும்போது, அதன்‌ தன்மையும்‌ அந்கிய மணம்‌ உள்ள 
தாகிவிடக்‌ கூடும்‌. இன்று காம்‌ எந்தச்‌ சுமையின்‌ கீழ்‌ ஈசுக்‌ 
குண்டிருக்கிறோமோ அது, சுயராஜ்யம்‌ கிடைத்த பிறகும்‌ நீடிப்‌ 
பதே பலகை இருக்கக்கூடும்‌. அதிலுள்ள மிக மோசமான அம்சம்‌ 
இதுதான்‌. இந்த அபாயத்திலிருந்து தப்புவதற்கு ஒரே ஒரு வழி 
தான்‌ இருக்கிறது. நமது கல்வி முறையை அடியோடு மாற்றி: 
அமைப்பதுதான்‌ அந்த வழி. நாம்‌ வகுக்கும்‌ தேசீயக்‌ கல்வியில்‌: 


1. கல்வி தாய்மொழியில்‌ போதிக்கப்பட வேண்டும்‌. 
4 


5௦ கல்வி 


2. ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில்‌ பெறும்‌ கல்விக்கும்‌, 
வீட்டின்‌ சூழ்நிலைக்கும்‌ இணக்கமான கொடர்பு இருக்க 
வேண்டும்‌. 

ச. பெரும்பாலான மக்களின்‌ தேவைகளைச்‌ சமாளிக்கக்‌ 
கூடிய விதத்தில்‌ அது அமைக்கப்படவேண்டும்‌. 


தீ. ஆரம்ப வகுப்புகளுக்கு நியமிக்கப்படும்‌ ஆசிரியர்கள்‌ 
முதல்‌ வகுப்பிலிருந்தே திறமைசாலிகளாகவும்‌, நல்ல ஒழுக்கம்‌ 
உள்ளவர்களாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 


சீ. கல்வி இலவசமானதாக இருக்க வேண்டும்‌. 


6, இறுதியான மேல்‌ நிர்வாகம்‌ மக்களிடம்‌ இருக்க வேண்‌ 
டும்‌. 

கல்வி தாய்‌ மொழிமூலம்‌ போதிக்கப்படவேண்டும்‌. கண்‌ முன்பு 
தெரியும்‌ இந்த உண்மையை நாம்‌ ரு௫ப்பிக்க வேண்டும்‌ என்று 
கேட்கிறார்கள்‌. இது பரிதாபகரமானது. ஆங்கில மோகத்தின்‌ 
கவர்ச்சியில்‌ காம்‌ சிக்காமல்‌ இருந்திருந்தால்‌, மிகவும்‌ அப்பட்ட 
மான இந்த உண்மையை ருசுப்பிப்பதற்கான அவசியமே ஏற்பட்‌ 
டிருக்க முடியாது. 


ஆங்கிலத்தை ஆதரிப்பவர்கள்‌ பின்‌ வருமாறு கூறுகிறார்கள்‌: 


1. ஆங்கிலத்தின்‌ மூலம்தான்‌ நாட்டில்‌ ஒரு விழிப்பு ஏற்பட்‌ 
டது. 

2. ஆங்கில இலக்கியம்‌ மிகவும்‌ வளம்‌ பொருந்தியது, விரி 
வானது. அதைக்‌ கைவிடுவதென்பது பெரிய துரதிர்ஷ்டமாக 
முடியும்‌. அது பூராவையும்‌ ஈமது மொழியில்‌ மொழி பெயர்ப்ப 
தும்‌ சாத்தியம்‌ அல்ல, 

2. ஆங்கிலத்தின்‌ மூலம்கான்‌ காம்‌ ஒற்றுமையை உண்டாக்க 
முடியும்‌. இந்தியாவிலுள்ள பல்வேறு மொழிகளும்‌ வளர்ச்சி பெற 
'ஆக்கமளிப்பது, ஐக்கியத்தைக்‌ குலைத்து, காம்‌ ஒரு சமுதாயத்‌ 
தினர்‌ என்ற உணர்ச்சி பெருகிவருவதைத்‌ தடைப்படுத்துவ 
தாகும்‌. 


4. ஆங்கிலம்‌ ஆட்சி புரிவோரின்‌ மொழி. 


இவைதாம்‌ ஆங்கிலத்தை ஆதரிப்பவர்களூுடைய முக்கிய 
வாதங்களாகும்‌. அவர்கள்‌ இன்னும்‌ எவ்வளவோ சொல்லுகிறார்‌ 
கள்‌. ஆனால்‌, மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வாதங்களில்‌ உள்‌ எதை 
விட அவற்றில்‌ அதிக முக்கியத்துவமோ, சாரமோ இல்லை. 


நாட்டில்‌ நாம்‌ காணும்‌ விழிப்பு பூராவும்‌ ஆங்கிலத்தின்‌ மூலம்‌ 
தான்‌ ஏற்பட்டது என்று சொல்லுவது, அரைகுறை உண்மையே 
யாகும்‌. இந்த காட்டில்‌ கல்வி பூராவும்‌ ஆங்கிலத்தில்‌ போதிக்கப்‌ 
படுகிறது என்பதுதான்‌ உண்மை, ஹிந்துக்கள்‌ முழு மூடர்கள்‌ 


உண்மையான தேசீயக்‌ கல்வி 51 


அல்லவாகையால்‌, அதில்‌ உள்ள நல்ல அம்சங்களைப்‌ பிடித்துக்‌ 
மகொண்டு, பயன்‌ படுத்திக்கொண்டிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌, 
மொத்தத்தில்‌ இந்தக்‌ கல்வியினால்‌ கிடைத்துள்ள பலன்‌ அதிருப்தி 
யளிப்பதாகவே இருக்கிறது. இப்போதுள்ள கல்வி முறையில்‌ 
சில பெரிய குறைபாடுகள்‌ இருக்கின்றன என்பதை எல்லோரும்‌ 
ஒப்புக்கொள்ளுகிறார்கள்‌. ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே 
அமலில்‌ இருந்துவரும்‌ ஒரு கல்வி முறையில்‌ நரம்‌ என்ன பலன்‌ 
க்ளை எதிர்பார்க்க உரிமையுண்டோ, அந்தப்‌ பலன்களைப்‌ பெற 
வில்லை. ஏன்‌ அப்படி இருக்கிறது? ஆரம்பம்‌ முதலே தாய்‌ மொழி 
யில்‌ கல்வி போதிக்கப்பட்டிருக்தால்‌, இதற்குள்‌ அத நல்ல பலன்‌ 
களை அளித்திருக்கும்‌. இப்போது ஆங்கிலம்‌ அறிந்த சிலருக்கு 
மட்டுமே கதெரிர்கிருப்பவை, கோடிக்கணக்கான நமது மக்களுக்‌ 
கும்‌ எட்டியிருக்கும்‌. இப்போது ஆங்கிலம்‌ தெரிந்த 
ஒரு சிலர்‌ காட்டும்‌ உணர்ச்சியையும்‌, உறுதியையும்‌ 
இவர்களும்‌ காட்டியிருப்பார்கள்‌. இப்போது, நமது இளைஞர்‌ 
கள்‌ கல்லூரிகளில்‌ தேர்ச்சி பெற்று வெளியேவரும்போது 
ஊக்கமற்றிருப்பதுபோலவே தோன்றுகிறார்கள்‌; வேலை தேடி 
அலைந்து கொண்டிருக்கிறார்கள்‌. அதற்குப்‌ பதிலாக அவர்கள்‌ 
தாய்‌ மொழியில்‌ கல்வி பெற்றிரும்தால்‌, உருப்போட வேண்டிய 
கிரமம்‌ இல்லாமல்‌, உடலிலும்‌ உள்ளத்திலும்‌ அவர்கள்‌ இன்னும்‌ 
அதிக உறுதியுடன்‌ இருக்திருப்பார்கள்‌. அதன்‌ பலனாக, அர 
சாங்க உத்தியோகங்களை மட்டமானவை என்று உதறிக்‌ தள்ளி 
மீருப்பார்கள்‌. 

ஆங்கில இலக்கியத்தைக்‌ கைவிட்டுவீட வேண்டும்‌ என்று 
யாரும்‌ சொல்லவில்லை. அதில்‌ உள்ள மிலவும்‌ உயர்ந்தவற்றை நம்‌ 
முடைய பல்வேறு மொழிகளிலும்‌ மொழி பெயர்த்திருக்க வேண்‌ 
டும்‌. ஜப்பானிலும்‌, தென்னாப்பிரிக்காவிலும்‌ அப்படிச்‌ செய்திருக்‌ 
கிறார்கள்‌. ஜப்பானில்‌ சிலருக்கு ஜெர்மன்‌, பிரெஞ்சு மொழிகளைக்‌ 
கற்றுக்‌ கொடுத்தனர்‌. பின்னர்‌ அவர்கள்‌ ஜெர்மன்‌, பிரெஞ்சு 
மொழிகளில்‌ உள்ள நல்ல நூல்களை ஜப்பானிய மொழியில்‌ மொழி 
பெயர்த்தனர்‌. ஆங்கிலத்திலிருந்து ஜெர்மன்‌ மொழி கற்றுக்‌ 
கொள்ள வேண்டியது எதுவும்‌ கிடையாது என்று அர்த்தமில்லை. 
அப்படிமிருக்தும்‌, எல்லா ஜெர்மானியர்களுமே ஆங்கிலம்‌ கற்றுக்‌ 
கொண்டுவிடுவதில்லை. எந்த ஜெர்மானியரும்‌ ஆங்கிலத்தின்‌ 
மூலம்‌ கல்வீ பெறுவதில்லை. ஒரு சில ஜெர்மானியர்களே ஆங்கிலம்‌ 
கற்றுக்‌ கொள்ளுகிறார்கள்‌. பின்னர்‌, தங்களுடைய நாட்டுக்குப்‌ 
பலன்கரத்தக்கதாக இருக்கக்‌ கூடும்‌ என்று அவர்கள்‌ கருதுவதை 
ஜெர்மன்‌ பாஷையில்‌ மொழி பெயர்க்கிறார்கள்‌. அதன்‌ மூலம்‌ தங்‌ 
களுடைய தாய்‌ மொழிக்குத்‌ தொண்டு செய்கிறார்கள்‌. நாமும்‌ 
அதைப்‌ போலவே செய்ய வேண்டும்‌. 


ஆங்கிலத்தை உபயோகிப்பதன்‌ மூலம்‌ நரம்‌ ஒற்றுமை 
உணர்ச்சி பெற்றிருக்கிறோம்‌ என்ற எண்ணம்‌ இருந்து வருகிறது. 
இந்த அக்கிய மொழி நம்‌ நாட்டில்‌ புகுத்தப்பட்ட பிறகுதான்‌, 
காம்‌ ஒவ்வொருவரும்‌ மாறுபட்டவர்கள்‌ என்ற மாயத்‌ கோற்றம்‌ 


52 கல்வி 


நமக்குத்‌ தீவிரமாகத்‌ தென்படத்‌ தொடங்கியது. ஆனால்‌, அந்த 
மாயையை நாம்‌ புரிந்து கொண்ட பிறகு, அதை உதறித்‌ தள்ளி 
விட்டு, நமது தேசீய ஐக்கியத்தை மீண்டும்‌ பெற முயற்சி செம்‌ 
தோம்‌ என்பதையும்‌ ஒப்புக்கொள்ள வேண்டும்‌. பல நாடுகளில்‌ 
மக்களிடையே உள்ள ஒருமைப்பாடு, ஒரே மொழி பேசுவதால்‌. 
ஏற்பட்டது அல்ல என்பதைக்‌ காண்கிறோம்‌. தென்னாப்பிரிக்கா 
வில்‌ இரண்டு மொழிகள்‌ இருக்கின்றன. ஆனால்‌, மக்களின்‌ நலன்‌ 
கள்‌ ஒன்றேயாகையால்‌ அவர்கள்‌ ஒருமைப்பாடு அடைய முயற்சி 
செய்து கொண்டிருக்கிறார்கள்‌, கானடாவிலும்‌ அப்படித்தான்‌. 
இங்கிலாந்து, ஸ்காட்லாக்து, வேல்ஸ்‌ ஆகிய பகுதிகளில்‌ இன்‌ 
னமும்‌ மூன்று வெவ்வேறு மொழிகளைத்தான்‌ பேசுகிறார்கள்‌. வேல்‌ 
ஸின்‌ பாஷையான வெல்ஷ்‌ மொழியை மீண்டும்‌ வழக்கிற்குக்‌ 
கொண்டுவர, ஸ்ரீ லாயிட்‌ ஜார்ஜ்‌ பெரும்‌ முயற்சிகள்‌ செய்துவர... 
கிறார்‌. இருக்தாலும்‌, பிரிட்டனின்‌ மூன்று பகுதிகளிலும்‌, தாங்கள்‌ 
ஒரே சமுதாயத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ என்ற உணர்ச்சி பலமாக 
இருக்கிறது. ஈம்‌ நாட்டில்‌ உள்ள பிரதேச மொழிகள்‌ வளர்ச்சி 
அடைவது, நம்முடைய மக்களிடையே சமூக, அரசியல்‌, பொருளா 
தார விழிப்பை உண்டுபண்ணும்‌. காடு என்ற முழுமையான கித்‌ 
இரத்தில்‌ தங்களுடைய நிலைமை என்ன என்பதை அவர்கள்‌ இன்‌ 
னும்‌ கன்றாக. உணருவார்கள்‌; வெவ்வேறு மாகாணங்களைச்‌ சேர்ந்‌. 
தவர்களாயிருந்தாலும்‌ எல்லோரும்‌ ஒரே படகில்‌ செல்லுபவர்கள்‌: 
சான்‌ என்பதைத்‌ தெரிந்து கொள்ளுவார்கள்‌. இவ்வாறாக, அவர்‌ 
கள்‌ மொழி வேற்றுமைகளை மறந்து, தங்களுடைய நலன்களை 
உணர்ந்து, அதற்காகப்‌ போராடவும்‌, ஆபத்துகளிலிருந்து- 
அதைக்‌ காப்பாற்றவும்‌ தயாராக இருப்பார்கள்‌. மேலும்‌, நம்‌ 
மிடையே அதிகக்‌ கல்வி பெற்றவர்கள்‌ பொது மொழியாக ஹிக்‌ 
தியைக்‌ கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும்‌. ஆங்கிலம்‌ கற்றுக்‌ 
கொள்ளுவதற்குத்‌ தேவையான முயற்கியுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்‌ 
கும்‌ போது, ஹிந்தி கற்றுக்கொள்ளுவதற்குத்‌ தேவையான 
முயற்சி ஒன்றுமே இல்லை என்று சொல்லலாம்‌, 


ஆங்கிலம்‌ ஆட்சி புரிபவர்களின்‌ மொழி என்பது, நம்மில்‌. 
சிலர்‌ இந்த அந்நிய மொழியில்‌ சிறந்த தேர்ச்சி பெறவேண்டி 
யிருக்கிறது என்பதற்கு அதிகமாக எதையும்‌ ருசுப்பிக்கவில்லை. 
ஆங்கிலத்தை நான்‌ வெறுக்கவில்லை. அது அதற்கு உரிய ஸ்தானத்‌ 
தில்‌ இருக்கவேண்டும்‌ என்றே கோருகிறேன்‌, அப்போது அகன்‌ 
தகுதியை உண்மையாக காம்‌ புரிந்து கொள்ள முடியும்‌; நம்மால்‌ 
இயன்ற வரையில்‌ இதன்‌ மூலம்‌ பலன்‌ பெறவும்‌ முடியும்‌. ஆனால்‌... 
கமது கல்விக்கு அது தொடர்ந்து போதனா மொழியாக இருக்க 
முடியாது; மரகாணங்களுக்கிடையே தொடர்பு வைத்துக்‌ கொள்ளு. 
வதற்கான மொழியாகவும்‌ இருக்க முடியாது. நம்முடைய பள்ளிக்‌ 
கூடங்களிலும்‌, கல்லூரிகளிலும்‌ மிகவும்‌ உயர்தரக்‌ கல்வியைக்‌. 
கூட தாய்‌ மொழியிலேயே போதிப்பதற்கு ஏற்பாடு செய்ய 
வேண்டும்‌. 


உண்மையான தேசீயக்‌ கல்வி 53 


பள்ளிக்‌ கூடத்தில்‌ அளிக்கப்படும்‌ கல்விக்கும்‌, வீட்டு வாழ்க்கைக்‌ 
ஏம்‌ இடையே இணக்கம்‌ இருக்க 3வண்டும்‌. இதன்‌ காரணம்‌ என்ன 
கான்பது வெளிப்படையாகும்‌. இன்று அவ்விரண்டுக்குமிடையே 
அத்தகைய சுமூகமான தொடர்பு இல்லாமலிருக்கிறது. தேசீயக்‌ 
கல்வியில்‌ அம்மாதிரி இணக்கம்‌ ஏற்பட்டு, அது என்றும்‌ இருக்‌ 
கும்படி பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


இனி தேசீயக்‌ கல்வியின்‌ மூன்றாவது அம்சத்தைக்‌ கவனிப்‌ 
(போம்‌. அதாவது, பெரும்பாலான மக்களின்‌ தேவைகளைப்‌ பூர்த்தி 
செய்யும்‌ விதத்தில்‌ அது அமைக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. நம்மு 
டைய மக்களில்‌ பெரும்பான்மையோர்‌ விவசாயிகள்‌, ஆரம்பம்‌ 
முதலே நமது பிள்ளைகளுக்கு விவசாயம்‌, கெசவு ஆகியவை 
கற்பிக்கப்பட்டிருந்தால்‌, இந்த இரு வகுப்பினரின்‌ தேவைகளைப்‌ 
புரிந்துகொள்ள அவர்கள்‌ கற்றுக்கொண்டிருர்தால்‌, இத்தொழில்‌ 
களில்‌ சாத்திரீயமான அறிவை அந்த வகுப்பினர்‌ பெற்றிருந்தால்‌, 
இன்று ஈமது விவசாயிகள்‌ சுபிட்சமாகவும்‌, சந்தோஷத்துடனும்‌ 
இருப்பார்கள்‌. நமது கால்நடைகள்‌ இன்றிருப்பதைப்‌ போல்‌ 
பலவீனமாகவும்‌, நோயுற்றவையாகவும்‌ இரா. கமது விவசாயி 
கள்‌ வறுமையீன்‌ விளைவாக ஏற்பட்ட கடன்களின்‌ சுமையால்‌ 
கீசுக்குண்டிருக்க மாட்டார்கள்‌. நமது உற்பத்திகள்‌ மூலப்‌ , 
பொருள்களாக முதலில்‌ வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு, 
பிறகு நமது செல்வத்தைச்‌ சரண்டிச்‌ செல்வதற்கான உருவான 
ப்ண்டங்களாக இங்கு திரும்பி வம்திரா. இன்று இத்தகைய 
நிலைமையைக்‌ கண்டு வெட்கப்பட வேண்டியிருக்கிறது. பருத்தி 
வுளிகளுக்காக இங்கிலாந்துக்கு நாம்‌ வருஷத்தில்‌ ரூ. 85 கோடி 
கொடுக்கும்படி நேர்ந்திராது. இப்போதுள்ள ஃல்விமுறை, 
நம்மை எஜமானர்களாக்குவதற்குப்‌ பதிலாக அடிமைகளாக்கி 
டிருக்கிறது. 


ஆரம்பக்‌ கல்வியின்‌ கீழ்‌ வகுப்புகளில்‌ உள்ள ஆசிரியர்கள்‌ 
உயர்ந்த ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்‌. “விளையும்‌ 
பயிர்‌ முளையிலே” என்று ஆங்கிலத்தில்‌ ஒரு பழமொழி இருக்‌ 
கிறது. ஈம்மிடையேயும்‌ அது போன்ற ஒரு பழமொழி இருக்‌ 
கிறது. குழந்தைகளுக்கு விஷயங்கள்‌ உடனடியாகப்‌ பதியக்‌ 
கூடிய பருவத்தில்‌, அவர்களைத்‌ திறமையற்ற ஆசிரியர்களிடம்‌ 
ஒப்படைத்தோமானால்‌, அவர்கள்‌ (குழந்தைகள்‌) சிறந்த ஒழுக்க 
முள்ள மனிதர்களாக வளருவார்கள்‌ என்று எதிர்பார்க்க நமக்கு 
உரிமை கிடையாது. அப்படி எதிர்பார்ப்பது ஏதோ ஒன்றின்‌ 
விதைகளை விதைத்துவிட்டு, அதிலிருந்து நல்ல ஒரு மலரை எதிர்‌ 
பார்ப்பது போலவே மூடத்தனமாக இருக்கும்‌. என்ன செலவா 
னாலும்‌, ஈமது குழந்தைகளுக்கு மிகச்‌ சிறந்த ஆசிரியர்களையே 
“தேடிப்‌ பிடிக்கவேண்டும்‌. புராதன காலங்களில்‌ மது குழந்தை 
கள்‌ விவேகமும்‌, நல்ல அறிவும்‌ உள்ள ரிஷிகளிடமிருந்தும்‌ முனி 
வர்களிடமிருந்தும்‌ கல்வி பெற்றார்கள்‌. 


54 கல்வி 


கல்வி இலவசமானதாக இருக்க வேண்டும்‌ என்பது தேசீயக்‌ 
கல்வியின்‌ ஐந்தாவது தேவையாகும்‌. கல்வி என்பது பணத்தைப்‌ 
பொறுத்ததாக இருக்கக்‌ கூடாது. சூரியன்‌ எல்லாருக்கும்‌ பொது 
வாக ஒலி வீசுகிறது; மழை எல்லாருக்கும்‌ பெய்கிறது; அது: 
போலவே கல்வியும்‌ யாவருக்கும்‌ கிடைக்கும்படியாகச்‌ செய்ய 
வேண்டும்‌. 

கடைசியாக, கல்வித்‌ திட்டத்தை வகுப்பது, அதை நிறைவேற்‌ 
றுவது ஆகிய இரண்டுமே மக்களின்‌ நிர்வாகத்தில்‌ இருக்க வேண்டும்‌... 
இந்தப்‌ பொறுப்பை நிறைவேற்றுவதே கல்வியாகும்‌. அந்த 
நிலைமையில்‌, தங்களுடைய குழந்தைகளுக்கு அளிக்கப்படும்‌ 
கல்வியில்‌ மக்களுக்கு ஈம்பிக்கை இருக்கும்‌; அகில்‌ தங்களுக்‌ 
குள்ள பொறுப்பையும்‌ உணருவார்கள்‌. இந்கக்‌ கட்டத்தை 
அடைந்து, ஈமது மக்களின்‌ வாழ்க்கையில்‌ கல்வி ஒரு முக்கிய 
மான ஸ்கானத்தை வகிக்க ஆரம்பித்துவிட்டால்‌, எந்த விதமான 
கஷ்டமுமின்றி காம்‌ சுயராஜ்யம்‌ பெறுவது சாத்தியமாக இருக்‌ 
கும்‌. ஆகையால்‌, அத்தகைய கல்விக்கு ஏற்பாடு செய்வது ஈம்‌. 
முடைய கடமையாகும்‌. அப்படிச்‌ செய்ய வேண்டும்‌ என்று 
அரசாங்கத்தைக்‌ கேட்பதும்‌ நமது உரிமையாகும்‌. ஆனால்‌, 
இந்த விஷயத்தில்‌ முதலில்‌ நாமே காரியங்களைச்‌ செய்ய ஆரம்‌ 
பித்த பிறகுதான்‌, அரசாங்கத்தை அணுக முடியும்‌. ஆயினும்‌, 
அத்தகைய ஒரு தேசீயக்‌ கல்வித்‌ திட்டத்தை வகுப்பதற்கு நாம்‌ 
என்ன நடவடிக்கைகள்‌ எடுத்துக்கொள்ள வேண்டும்‌ என்பதைப்‌ 
பற்றி விவாதிப்பது, இந்தக்‌ கட்டுரையின்‌ வரம்புக்கு உட்பட்ட 
கல்ல. 


('ஆத்மதார்‌' என்ற மராத்தி மாதப்‌ பத்திரிகையிலிருக்து எடுக்கப்பட்டது. 


ஆ 
தொழிலில்‌ கல்வியின்‌ முக்கியத்துவம்‌ 


நமது குழந்தைகள்‌ பிறரை நம்பாமல்‌, தங்களைத்‌ தாங்களே 
ஈம்பி வாழ வேண்டும்‌ என்று நாம்‌ விரும்பினால்‌, அவர்களுக்கு. 
சரியான தொழிற்‌ கல்வி அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும்‌. 
ஈம்‌ காட்டில்‌ 100-க்கு 65 பேர்‌ விவசாயத்திலும்‌, 70 பேர்‌ விவசா 
யிகளின்‌ தேவைகளைப்‌ பூர்த்தி செய்யும்‌ வேலைகளிலும்‌ ஈடுபட்‌ 
டிருக்கிறார்கள்‌. ஆகையால்‌, ஒவ்வொரு பையனுக்கும்‌ அளிக்கும்‌ 
அனுபவப்‌ பயிற்சியில்‌ விவசாயமும்‌, நெசவும்‌ சேர்க்கப்பட 
வேண்டும்‌. இத்தகைய பயிற்சி பெற்ற ஒரு மாணவன்‌, வாழ்க்‌ 
கைப்‌ போராட்டத்தில்‌ என்ன செய்வதென்று ஒரு கானும்‌ கலங்க 
மாட்டான்‌; அவன்‌ எந்தக்‌ காலத்திலும்‌ வேலையில்லாமலும்‌ 
இருக்கமாட்டான்‌. மேலும்‌, சுத்தமான வாழ்க்கை, தேகாரோக்‌ 


கல்வியின்‌ உயிர்‌ நாடி 55. 


கியக்‌ கலை, குழந்தைகள்‌ பராமரிப்பு ஆகியவைகளைப்‌ பற்றியும்‌ 
அவனுக்குக்‌ கற்றுக்கொடுக்க வேண்டும்‌. 
*ஆத்மதார்‌' 


5 
கல்வியின்‌ உயிர்‌ நாடி 


கல்வியில்‌ ஒழுக்கத்தை வளர்ப்பதைவிட, எழுத்தறிவுதான்‌ 
முக்கியம்‌ என்று வற்புறுத்தப்பட்டு வரும்‌ இந்தக்‌ காலத்தில்‌, 
“ஹண்டே ஸ்கூல்‌” என்ற சஞ்சிகையில்‌ தலைமை ஆசிரியர்‌ ஜாக்ஸ்‌ 
எழுதியுள்ள கட்டுரையின்‌ பின்கண்ட பகுதி பலன்தரத்‌ தக்க 
தாக இருக்கும்‌ : 

“நமது வாழ்க்கை முடிவில்லாமல்‌ ஈகர்ந்துகொண்டே இருக்கிறது. 
விஞ்ஞானத்தின்‌ முன்னேற்றத்தினல்‌ ஒரு போதும்‌ இறுதிப்‌ பிரச்னையைத்‌ 
தீர்க்க முடிவதில்லை. விஞ்ஞானத்தின்‌ முன்னேற்றம்‌ கடைசியாக எந்தக்‌ 
கட்டத்தில்‌ இருந்திருக்கிற தோ அதற்கு ஒருபடி முன்ன தாகவே ஈம்‌ எல்லோ 
ருடைய பொறுப்பும்‌ இருக்கிறது. துரத்திச்‌ செல்லுபவன்‌ எவ்வளவுக்‌ கெவ்வ 
ளவு வேகமாக ஓடுகிறானோ அவ்வளவுக்‌ கவ்வளவு வேகமாக விரட்டப்படுபவ 
னும்‌ ஓட ஆரம்பிக்கிறான்‌. விஞ்ஞானம்‌, அதற்குள்ள எல்லைகள்‌ காரணமாக, 
பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல்‌ இருக்கிறது. செயல்முறை விஞ்ஞா 
னம்‌ துப்பாக்கி எப்படிச்‌ செய்ய வேண்டும்‌ என்பதைச்‌ சொல்லும்‌; ஆனால்‌, 
எப்போது சுடவேண்டும்‌, யாரைச்‌ சுடவேண்டும்‌ என்பதை அது சொல்லானு. 
தார்மிக நியதிகள்‌ அத கவனித்துக்‌ கொள்ளும்‌ என்று நீங்கள்‌ சொல்லுகிறீர்‌ 
கள்‌. என்னுடைய துப்பாக்கியை சரியான வழியில்‌ உபயோகிப்பதற்கு வழி 
காட்டும்‌ தார்மிக நியதி, தவறான வழியையும்‌ காட்டுவது தவிர்க்க முடியாக 
தாகும்‌ என்பதே என்னுடைய பதிலாகும்‌. சரியான வழியைவிட தவறான 
வழிதான்‌ என்னுடைய சுயகலனை நிறைவேற்றுவதற்கு உகந்ததாக இருக்கும்‌. 
ஆகையால்‌, எனது அண்டை வீட்டுக்காரர்கள்‌ சுடப்படலாம்‌, கொள்ளை 
அடிக்கப்படலாம்‌ என்ற ஒரு புது அபாயம்‌ அவர்களுக்கு ஏற்படுகிறது. தார்‌ 
மிகம்‌ பேசும்‌ ஒரு கெட்டவனுக்கு மறு பெயர்தான்‌ சைத்தான்‌ என்பதாகும்‌. 
மெபிஸ்டாபிவிஸாக்குர்‌ தார்மிக நியதிகள்‌ பற்றி லண்டன்‌ சர்வகலாசாலையில்‌ 
பரீட்சை கடத்தியிருக்கால்‌, எல்லாப்‌ பரிசுகளையும்‌ அவனே தட்டிக்கொண்டு 
போயிருப்பான்‌. அந்தக்‌ கட்டத்தில்‌ தார்மிக விஞ்ஞானம்‌, இயற்கை விஞ்ஞா 
னம்‌ இரண்டும்‌ ஒரே நிலையில்தான்‌ இருக்கின்றன. விஞ்ஞானத்தினால்‌ எந்தக்‌ 
காலத்திலுமே பிடிக்க முடியாக இதற்கு என்ன பெயர்‌ அளிப்பது ? அதை 
நான்‌ உயிர்‌ என்று சொல்லுகிறேன்‌. வேறு சிலர்‌ ஆன்மா, உணர்ச்சி, புலன்‌ 


*உலகப்‌ புகழ்‌ பெற்ற ஜெர்மன்‌ கவிஞரான கத்தே (1749-1892) எழுதியுள்ள 
பர்ஸ்ட்‌” என்ற கவிதை நாடகத்தில்‌ மெயிஸ்டரபிலிஸ்‌ என்ற சைத்தான்‌ ஒரு பிரபல 
பாத்திரமாக விளங்குகிறது. படிப்பது சாமாயணம்‌, இடிப்பது பெருமாள்‌ கோயில்‌ என்ற 
தமிழ்ப்‌ பழமொழிக்கு இணங்க, மெபிஸ்டாபிலிஸின்‌ பேச்சிற்கும்‌ செயலுக்கும்‌ சம்பந்‌ 
தமே இருப்பதில்லை! 


56 கல்வி 


அல்லது மன உறுதி என்று சொல்லுகிறார்கள்‌. அதை என்ன பெயரிட்டு 
அழைக்கிறோம்‌ என்பது அவ்வளவு முக்கியமல்ல, அப்படி ஒன்று இருக்கிறது 
என்பதையும்‌, மனித வர்க்கத்தின்‌ -ச௧ துக்கங்கள்‌ அதனிடம்‌ தான்‌ இருக்‌ 
கின்றன என்பதையும்‌ தெரிந்துகொண்டால்‌ போதும்‌, கல்வி அதை கவனித்‌ 
துக்‌ கொள்ளட்டும்‌. பொறுப்பு என்ற அந்தக்‌ கட்டத்தில்தான்‌ கல்வி, மதம்‌ 
ஆகியவற்றின்‌ எல்லா நடவடிக்கைகளும்‌ முக்கியத்துவம்‌ பெறுகின்றன. மற்றக்‌ 
கட்டங்களிலெல்லாம்‌ அதைச்‌ செய்து விட்டு, பொறுப்பு என்ற கட்டத்தில்‌ 
அதைச்‌ செய்யாமல்‌ விட்டுவிட்டோமானால்‌, காம்‌ துக்கத்திற்கு உள்ளாகவே 
ரும்‌. 

எங்‌ இந்தியா? -, 809-1926 


6 
சத்தியாக்கிரக ஆசிரமம்‌ * 


என்னைச்‌ சந்தித்துப்‌ பேசுவதற்காக சென்ற வருஷம்‌ பல 
மாணவர்கள்‌ இங்கு வந்தார்கள்‌. இந்தியாவில்‌, ஏதாவது ஓரிடத்‌ 
தில்‌ ஆசிரமம்‌ ஒன்றை ஸ்தாபிக்கப்‌ போவதாக அவர்களிடம்‌ நான்‌ 
சொன்னேன்‌. அந்த இடத்தைப்‌ பற்றித்தான்‌ இன்று உங்க 
ளிடையே நான்‌ பேசப்‌ போகிறேன்‌. ஒழுக்கத்தை உருவாக்கிக்‌ 
கொள்வது ஒன்றுதான்‌ இன்று உலகத்தில்‌ எந்த நாட்டுக்குமே 
தேவையாகும்‌; அதிலும்‌, மற்றவர்களைவிட நமக்குத்தான்‌ இந்தத்‌ 
தேவை அதிகம்‌. என்னுடைய பொது வாழ்வு பூராவுமே இப்படித்‌ 
தான்‌ கான்‌ நினைத்திருக்கிறேன்‌, இன்னமும்‌ அப்படித்தான்‌ 
நினைக்கிறேன்‌. பெரிய தேசபக்தரான ஸ்ரீ கோகலேயின்‌ அபிப்‌ 
பிராயமும்‌ இதுதான்‌. (கரகோஷம்‌) நாம்‌ எதை விரும்பினாலும்‌, 
கம்மிடம்‌ ஒழுக்கம்‌ இல்லையென்றால்‌ நாம்‌ எதையும்‌ பெற மாட்‌ 
டோம்‌, பெறத்‌ தகுதியுள்ளவர்களும்‌ ஆகமாட்டோம்‌ என்று அவர்‌ 
தம்முடைய பிரசங்கங்கள்‌ பலவற்றில்‌ கூறிவந்திருக்கிறார்‌ என்‌ 
பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. அதனால்தான்‌, இந்திய ஊழியர்‌ 
சங்கம்‌ என்ற தம்முடைய மகத்தான ஸ்தாபனத்தை அவர்‌ நிறுவி 
ஞர்‌. அந்தச்‌ சங்கம்‌ சம்பந்தமாக அவர்‌ வெளியிட்ட அறிக்கையில்‌, 
காட்டின்‌ அரசியல்‌ வாழ்க்கையை ஆன்மிகப்‌ பெருமை வாய்ந்த 
தாகச்‌ செய்யவேண்டும்‌ என்று அவர்‌ குறிப்பாக வற்புறுத்தி 
யிருக்கிறார்‌ என்பதையும்‌ நீங்கள்‌ அறிவீர்கள்‌. பல ஜரோப்பிய 
காடுகளின்‌ சராசரி நிலையைவிட கம்முடைய சராசரி நிலை குறை 
வானதாக இருக்கிறது என்று அவர்‌ அடிக்கடி சொல்லுவது 
உண்டு. அவரை என்னுடைய அரசியல்‌ குருவாக நான்‌ பெருமை 
யுடன்‌ கருதுகிறேன்‌. அத்தலைய ஒருவரின்‌ அந்தக்‌ கருத்துக்கு 
உண்மையில்‌ ஆதாரம்‌ உண்டா, இல்லையா என்பது எனக்குத்‌ 
தெரியாது. ஆனால்‌, படித்த இந்தியா சம்பந்தப்பட்டவரையில்‌ 


* 1917 பிப்ரவரி 16-ம்‌ தேதியன்று சென்னை ஓய்‌. எம்‌. ஸி. ஏ., அரங்கத்தில்‌ 
காந்திஜி நிகழ்த்திய பிரசங்கமே மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


சத்தியாக்கிரக ஆசிரமம்‌ 57 


அதற்குப்‌ போதிய நியாயம்‌ இருக்கிறது என்றே நான்‌ ௩ம்புகி 
றேன்‌. சமூகத்திலுள்ள படித்த பகுதியினர்‌ தவறு செய்துவிட 
டார்கள்‌ என்பதால்‌ அல்ல; சந்தர்ப்பங்களுக்கு நாம்‌ அடிமைக 
ளாகிவிட்டோம்‌ என்பதனால்தான்‌. அது எப்படி இருக்தாலும்‌, 
வாழ்க்கையில்‌ கான்‌ ஏற்றுக்‌ கொண்டுள்ள கொள்கை இது 
கான்‌: அதாவது, ஒருவன்‌ எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தா 
லும்‌, அவன்‌ எந்த வேலையைச்‌ செய்தாலும்‌, அவனுக்கு மதப்‌ 
பற்றுதல்‌ இருக்தாலொழிய அது சிறந்து விளங்க முடியாது. 


ஆனால்‌, மதம்‌ என்பது என்ன? இந்தக்‌ கேள்வி உடனடியாக 
எமுந்துவிடும்‌. அச்தக்‌ கேள்விக்கு பதில்‌ இதுதான்‌ : மதம்‌ 
என்பது, உலகத்தில்‌ உள்ள எல்லா வேத புத்தகங்களையும்‌ படித்த 
பிறெகு உங்களுக்குக்‌ கிடைக்கக்கூடிய மதம்‌ அல்ல; அது மூளையி 
அல்‌ கிரகிக்கக்‌ கூடிய ஒன்றல்ல; உள்ளத்தினால்‌ கிரகித்துக்‌ 
கொள்ள வேண்டிய ஒன்றாகும்‌. அது நமக்குப்‌ புறம்பான தல்ல. 
ஆயினும்‌, ஈம்மிடமிருந்தே நாமேதான்‌ அதை உருவாக்க வேண்‌ 
டும்‌. அது எப்போதும்‌ நம்முள்‌ இருக்கிறது. சிலர்‌ அதை அறிய 
முடிகிறது; சிலருக்கு அவர்கள்‌ அறியாமலேயே அது இருக்கி 
றது. ஆனால்‌, அது இருப்பது என்னவோ உண்மைதான்‌. இந்த 
மத உணர்ச்சியை வெளி உதவியினாலோ அல்லது உள்‌ வளர்ச்சியி 
னலோ எப்படி நாம்‌ விழிப்புறச்‌ செய்தாலும்‌, அது ஒரு பெரிய 
விஷயம்‌ அல்ல. சரியான விதத்தில்‌ நிலையான எதையும்‌ நரம்‌ 
செய்ய விரும்பினால்‌, அதை விழிப்புறச்‌ செய்ய வேண்டியது 
அத்தியாவசியமாகும்‌. 


நமது சாத்திரங்கள்‌ ஈம்முடைய வாழ்க்கைக்குச்‌ சில நியதி 
களை விதித்திருக்கின்றன. இவற்றை, ருசுபிக்கப்பட்ட உண்மை 
களாவே நாம்‌ ஒப்புக்கொண்டாக வேண்டும்‌. இந்த நியதி 
களின்படி வாழ்க்கையை ஈடத்தாவிட்டால்‌, ஒரு நியாயமான 
அளவுக்குக்‌ கூட மதத்தைப்பற்றி காம்‌ உணர்ந்து கொள்ள முடி 
யாது என்று நமது சாத்திரங்கள்‌ கூறுகின்றன. இத்தனை 
வருடங்களாக இவற்றை கான்‌ அப்படியே நம்பி வந்திருக்கிறேன்‌; 
.சாத்திரங்களின்‌ இந்த விதிகளை கடைமுறையில்‌ பின்பற்றவும்‌ 
முயற்சி செய்து வந்திருக்கிறேன்‌. ஆகையால்‌, இந்த ஸ்தாப 
னத்தை அமைப்பதற்கு என்னைப்‌ போன்ற அபிப்பிராயமுடைய 
வர்களின்‌ கூட்டுறவைப்‌ பெற வேண்டியது அவகியம்‌ என்று 
நான்‌ கருதுகிறேன்‌. ஆகிரமத்தில்‌ சேர விரும்புவோர்‌ பின்பற்ற 
“வேண்டிய விதிகள்‌ என்னென்ன என்பதை இன்று உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. 

இவற்றில்‌, ஐந்திற்கு யமங்கள்‌ என்று பெயர்‌. இந்த ஐந்தில்‌ 
முதலாவதும்‌, முதன்மையான தும்‌ 


சத்திய விரதம்‌ 


சாத்தியமான வரையில்‌ நாம்‌ பொய்‌ சொல்லக்‌ கூடாது 
கான்ற, அதாவது, “நேர்மையே சிறந்த கொள்கை” என்னும்‌ 


58 கல்வி 


ஆங்கிலப்‌ பழமொழிக்கு இணங்க நடந்து கொள்ள வேண்டும்‌ 
என்ற சாதாரண உண்மையல்ல. இது சிறக்த கொள்கையாக 
இராவிடில்‌, அதிலிருந்து காம்‌ பிறழலாம்‌ என்ற உள்‌ அர்த்தம்‌ 
அதில்‌ அடங்கியிருக்கிறது. இதுதான்‌ உண்மையைப்‌ பற்றி நாம்‌ 
சாதாரணமாகக்‌ கொண்டுள்ள கருத்து. அத்தகைய உண்‌ 
மையை நான்‌ சொல்லவில்லை. என்ன நேர்ந்தாலும்‌, இந்த சத்‌ 
திய விதியையே வாழ்க்கையின்‌ நியதியாகக்‌ கொள்ள வேண்டும்‌ 
என்ற கருத்திலேயே இங்கு அது கூறப்படுகிறது. என்னுடைய 
இந்த வியாக்கியானத்திற்காக, மிகச்‌ சிறந்த உதாரணமாகத்‌ 
திகழும்‌ பிரஹ்லாதவின்‌ வாழ்க்கையைக்‌ குறிப்பிட்டிருக்கிறேன்‌. 
சத்தியத்திற்காக அவன்‌ தனது தந்தையையே எதிர்க்கத்‌ துணிக்‌ 
தான்‌. ககப்பனார்‌ செய்ததைப்‌ போலவே அவன்‌ திருப்பிச்‌ 
செய்யவில்லை. அனால்‌, சத்தியத்தைக்‌ காப்பாற்றுவதற்காக, 
தன்‌ தகப்பனாரிடமிருக்தோ அல்லது தகப்பனாரின்‌ கட்டளைகளைப்‌ 
பெற்றவர்களிடமிருந்கோ கிடைத்த அடிகளை த்‌ திருப்பிக்‌ கொடுக்‌. 
காமல்‌ தன்‌ உயிரையே கொடுக்கத்‌ தயாராக இருந்தான்‌. அத்‌ 
துடன்‌ மட்டுமில்லை; அந்த அடிகளை அவன்‌ தடுக்கக்‌ கூட முயற்சி 
செய்யவில்லை. அதற்கு மாறுக, உதட்டில்‌ புன்னகையுடன்‌, 
எவ்வளவோ சித்திரவதைகளுக்குப்‌ பொறுமையுடன்‌ உட்பட்‌ 
டான்‌. அதன்‌ பலனாக, சத்தியம்‌ வெற்றி பெற்றது. தன்னுடைய 
வாழ்காளிலேயே என்றைக்காவது ஒருநாள்‌, சத்தியம்‌ தோல்வீ' 
யடைய முடியாதது என்பலகை ருசுப்பித்துக்‌ காட்டிவிட முடியும்‌ 
என்பது அவனுக்குத்‌ தெரியுமாதலால்‌, பிரஹ்லாதன்‌ சித்திர 
வதைகளை அனுபவித்தான்‌ என்று அர்த்தமில்லை. அது உண்‌ 
மையே ஆயினும்‌, சித்திரவதைகளினால்‌ அவன்‌ இறந்திருந்தால்‌: 
கூட, அப்போதும்‌ கூட அவன்‌ சத்தியத்தையே உறுதியாகக்‌ 
கடைப்பிடித்திருப்பான்‌. நான்‌ பின்பற்ற வேண்டுமென்று 
விரும்புவது அத்தகைய சத்தியத்தைத்தான்‌. கேற்று கான்‌ ஒரு, 
சம்பவத்தைக்‌ கவனித்தேன்‌. அது ஒரு அற்ப விஷயம்தான்‌. 
ஆனால்‌, இந்த அற்ப விஷயங்கள்தான்‌, காற்று எந்தப்‌ பக்கம்‌ 
அடிக்கிறது என்பதைக்‌ காட்டும்‌ துரும்புகள்‌ என்று நான்‌ 
நினைக்கிறேன்‌. நடந்தது இதுதான்‌: என்னிடம்‌ ஒரு ஈண்பர்‌ 
தஸித்துப்‌ பேச விரும்பினார்‌. நாங்கள்‌ இருவரும்‌ அந்தரங்கமாகப்‌ 
பேசிக்கொண்டிருந்தோம்‌. அப்போது மற்றொரு ஈண்பர்‌ வந்தார்‌... 
“நான்‌ வருவது உங்கள்‌ பேச்சுக்கு இடையூறாக இருக்குமோ?” 
என்று மபியாதையாகக்‌ கேட்டார்‌. ** இல்லை, இங்கு அப்படி 
யொன்றும்‌ ரகசியம்‌ எதுவும்‌ இல்லை'”என்று நான்‌ முதலில்‌ பேசிக்‌. 
கொண்டிருக்க நண்பர்‌ சொன்னார்‌. எனக்குச்‌ சற்று தூக்கிவாரிப்‌ 
போட்டது. ஏனெனில்‌, கான்‌ தனியாக அழைத்துச்‌ செல்லப்‌ 
பட்டபோது, இந்த ஈண்பர்‌ சம்பந்தப்பட்டவரையில்‌, எங்கள்‌ 
பேச்சு அந்தரங்கமானதுதான்‌ என்பது எனக்குத்‌ தெரியும்‌. 
ஆனால்‌, மரியாதைக்காக,-அளவுக்கு மீறிய மரியாதை என்றுகூடச்‌ 
சொல்லலாம்‌--அந்தரங்க சம்பரஷணை ஒன்றும்‌ இல்லையென்‌ றும்‌, 
வேண்டுமானால்‌ அவரும்‌ (மற்றொரு ஈண்பரும்‌) கலந்து கொள்ள 
லாம்‌ என்றும்‌ உடனே அவர்‌ சொல்லிவிட்டார்‌. சத்தியத்தைப்‌ 


சத்தியாக்கிரக ஆசிரமம்‌ 59 


பற்றி நாள்‌ கூறும்‌ வியாக்கியான த்திற்கு இது மாறுபட்ட தாகும்‌... 
“ஆம்‌, இப்போது நீங்கள்‌ வருவது, நீங்கள்‌ சொல்லுவதுபோல்‌ 
எங்கள்‌ பேச்சுக்கு இடையூறுதான்‌”” என்று அவர்‌ மிகவும்‌ ஈளின 
மாகவும்‌, ஆனால்‌ அப்பட்ட மாகவும்‌ மனம்‌ விட்டுச்‌ சொல்லியிருக்க. 
வேண்டும்‌. வந்த நண்பர்‌ ஒரு கனவானாக இருந்தால்‌, இதனால்‌. 
அவருக்குச்‌ சிறிதும்‌ மனத்தாங்கல்‌ ஏற்படாது. வேறுவிதமாக. 
ருசுப்பிக்கப்பட்டாலொழிய, ஒவ்வொருவரையும்‌ நாம்‌ கனவான்‌: 
என்றே கருத வேண்டும்‌. ஈம்முடைய நாட்டு மக்கள்‌ எவ்வளவு. 
சாந்தமானவர்கள்‌ என்பதைத்தானே இது காட்டுகிறது என்று 
சொல்லலாம்‌. ஆனல்‌, இது மிகைபடுத்துவதாகும்‌ என்று 
நினைக்கிறேன்‌. 

மரியாதைக்காக இப்படியே நாம்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்‌ 
கோமானால்‌, தேசத்திலுள்ள நாம்‌ யாவரும்‌ வேஷக்காரர்களாகி 
விடுவோம்‌. ஓர்‌ ஆங்கில ஈண்பருடன்‌ நான்‌ பேசிக்கொண்‌ 
டிருந்தது இப்போது என்‌ நினைவுக்கு வருகிறது. நாங்கள்‌ இரு. 
வரும்‌ எங்கள்‌ அனுபவங்களைப்‌ பரிமாறிக்கொண்டிருந்தோம்‌. 
ஒரு விஷயத்தைப்‌ பற்றி “இல்லை” என்று சொல்லவேண்டு 
மானால்‌, பெரும்பாலான ஆங்கிலேயர்களும்‌ அப்படிச்‌ சொல்ல 
மாட்டார்கள்‌ என்றும்‌, “இல்லை” என்று சொல்ல நாம்‌ துணி 
வோமா என்றும்‌ அவர்‌ கேட்டார்‌. “துணிய மாட்டோம்‌” என்று 
உடனடியாகச்‌ சொல்லிவிட்டேன்‌ என்பதை நான்‌ ஒப்புக்‌ 
கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. அவர்‌ சொன்னதை நான்‌ ஒப்புக்‌. 
கொண்டேன்‌. நாம்‌ யாருடன்‌ பேசிக்‌ கொண்டிருக்கிறோமோ, ௮௨ 
ருடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்புக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்று 
விரும்பும்போது, தைரியமாகவும்‌, பச்சையாகவும்‌, இல்லை” 
என்று சொல்லுவதற்கு காம்‌ தயங்குகிறோம்‌. “இல்லை” என்று 
சொல்ல வேண்டிய இடத்தில்‌ விளைவுகள்‌ என்னவாயிருக்கும்‌. 
என்பதைப்‌ பொருட்படுத்தாமல்‌ “இல்லை” என்றுதான்‌ பதில; 
ளிக்க வேண்டும்‌ என்று இந்த ஆசிரமத்தில்‌ கண்டிப்பாக விதித்‌ 
திருக்கிறோம்‌. இதுதான்‌ முதலாவது விதி. அடுத்தபடியாக, 


அஹிம்சைக்‌ கொள்கை 


அகிம்சை என்பதற்குச்‌ சரியான அர்த்தம்‌ கொல்லாமை: 
என்பதுதான்‌. ஆனால்‌, என்னைப்‌ பொறுத்தவரையில்‌ இதில்‌ 
நான்‌ இன்னும்‌ ஆழ்ந்த பொருளைக்‌ காண்கிறேன்‌. அகிம்சை 
என்றால்‌ வெறும்‌ கொல்லாமைதான்‌ என்று மட்டும்‌ நினைத்தால்‌ 
நான்‌ எந்த உலகில்‌ சஞ்சரிப்பேனோ, அதைவிட இன்னும்‌ உயர்‌ 
வான, மிக நிக உயர்வான உலகத்திற்கு அது என்னை அழைத்‌ 
துச்‌ சென்றுவிடுகிறது. அகிம்சை என்பதன்‌ உண்மையான 
அர்த்தம்‌ என்ன? யாருடைய மனமும்‌ நோகும்படி செய்யக்‌ 
கூடாது. தன்னை உங்களூடைய வீரோதியாகக்‌ கருதுபவன்‌ 
விஷயத்தில்‌ கூட கெட்ட எண்ணம்‌ கொள்ளக்‌ கூடாது. இதை 
நான்‌ எவ்வளவு ஜாக்கிரதையாகச்‌ சொல்லுகிறேன்‌ என்பதைக்‌ 


50 கல்வி 


கவனியுங்கள்‌. “உங்களுடைய விரோதியாக நீங்கள்‌ கருதுபவன்‌ 
விஷயத்தில்‌” என்று கான்‌ சொல்லவில்லை. **தன்னை உங்க 
டைய விரோதியாகக்‌ கருதுபவன்‌ விஷயத்தில்‌ கூட” என்றே. 
கூறுகிறேன்‌. அகிம்சைத்‌ தத்துவத்தைப்‌ பின்பற்றுபவணுக்கு 
விரோதிகள்‌ இருப்பதற்கு இடமில்லை; தனக்கு விரோதி இருக்‌ 
கிறான்‌ என்பதையே அவன்‌ மறுக்கிறான்‌. ஆனால்‌, அவனுடைய 
விரோதியாகத்‌ தங்களை நினைத்துக்‌ கொள்ளுபவர்களும்‌ இருக்‌ 
கிறார்கள்‌. அதற்கு அவன்‌ என்ன செய்ய முடியும்‌? ஆகவே 
அவன்‌ அத்தகையோர்‌ விஷயத்தில்‌ கூட கெட்ட எண்ணம்‌ 
கொள்ளக்‌ கூடாது. அடிக்கு அடி திருப்பிக்‌ கொடுத்தால்‌, 
அகிம்சைக்‌ கொள்கையிலிருந்து தவறியவர்களாகிறோம்‌. ஆனால்‌, 
கான்‌ இன்னும்‌ மேலே போகிறேன்‌. ஒரு நண்பனின்‌ செய்கை 
யையோ அல்லது விரோதி என்று சொல்லப்படுபவனுடைய 
'செய்கையையோ நாம்‌ ஆட்சேபித்தாலும்‌, இந்தக்‌ கொள்கை 
“யைப்‌ பின்பற்றியவர்களாக மாட்டோம்‌. ஆனால்‌ ஆட்சேபிக்கக்‌ 
கூடாது என்று நான்‌ சொல்லும்போது, அதற்கு நாம்‌ சம்மதிக்க 
வேண்டும்‌ என்று நான்‌ சொல்லவில்லை. ஆட்சேபிக்கக்கூடாது 
என்று சொல்லுவதன்‌ அர்த்தம்‌ இதுதான்‌: அதாவது, வீரோ 
திக்கு ஏதாவது தீங்கு நேரிடவேண்டும்‌ என்று நினைப்பது அல்லது 
அவனை ஒழித்து விடவேண்டும்‌ என்று நினைப்பது போன்ற 
எண்ணங்கள்‌ கூடாது. நம்முடைய செய்கைகளால்‌ இல்லா 
விட்டாலும்‌, மற்றவர்கள்‌ மூலமாகவோ, தெய்வாதீனமாகவோ 
கூட அவனுக்கு ஏதாவது ஏற்படவேண்டும்‌ என்றும்‌ காம்‌ 
நினைக்கக்‌ கூடாது. இம்மாதிரி எண்ணம்‌ நமக்குக்‌ தோன்றினால்‌ 
கூட இந்த அகிம்சைக்‌ கொள்கையிலிருந்து காம்‌ தவறியவர்‌ 
களாகிவிடுகிறோம்‌. ஆசிரமத்தில்‌ சேருபவர்கள்‌ இந்த அர்த்‌ 
தத்தை அப்படியே ஒப்புக்கொள்ளவேண்டும்‌. இதனால்‌ அந்தத்‌ 
அத்துவத்தை நாம்‌ முழுமையாகப்‌ பின்பற்றுகிறோம்‌ என்று 
அர்த்தமில்லை. அது நாம்‌ மிறைவேற்றவேண்டிய ஒரு லட்சியம்‌. 
மக்கு ஆற்றலிருந்தால்‌, அது இப்போதே கூட நிறைவேற்ற 
"வேண்டிய லட்சியமாகும்‌. ஆனால்‌, இது மனப்பாடம்‌ செய்யக்‌ 
கூடிய ஒரு கணக்கு அல்ல; உயர்தர கணிதத்தில்‌ உள்ள கணக்கு 
களுக்கு விடை கண்டு பிடிப்பது போன்றதும்‌ அல்ல; அந்தக்‌ 
கணக்குகளைப்‌ போடுவதில்‌ உள்ள கஷ்டத்தைவிட இது இன்னும்‌ 
அதிகக்‌ கடினமானது. இந்தக்‌ கணக்குகளுக்கு விடை கண்டு 
பிடிப்பதற்கு, உங்களில்‌ பலர்‌ இரவெல்லாம்‌ கண்‌ வீழித்திருக்‌ 
கிறீர்கள்‌. இந்தத்‌ தத்துவத்தை நீங்கள்‌ பின்பற்ற விரும்பினால்‌, 
இரவில்‌ கண்விழிப்பது மட்டும்‌ போதாது. அதைவிட அதிகம்‌ 
'செய்யவேண்டும்‌. பல இரவுகளைத்‌ தூக்கமின்றிக்‌ கழிக்கவேண்டி 
யிருக்கும்‌; இற்கு லட்சியத்கின்‌ அருகாமையில்கூடப்‌ போவதற்கு 
முன்பு எவ்வளவோ மன வேதனைகளை அனுபவிக்கவேண்டியிருக்‌ 
கும்‌. மதப்பற்றுள்ள வாழ்க்கை என்ன என்பதை நாம்‌ புரிந்து 
கொள்ளவேண்டுமானால்‌, இந்த லட்சியத்தை அடைந்தே தீர 
வேண்டும்‌. அதற்குக்‌ குறைவானது எதுவும்‌ போதாது. இந்தத்‌ 
அத்துவத்தின்‌ மேன்மையில்‌ நம்பிக்கை உள்ளவன்‌, தன்‌ லட்சி 


சத்தியாக்கிரக ஆசிரமம்‌ 61 


யத்தை அடையும்‌ இறுதிக்‌ கட்டத்தில்‌ இருக்கும்போது, உலகமே. 
கன்‌ காலடியில்‌ இருப்பதைக்‌ காண்பான்‌. உலகம்‌ பூராவும்‌ தன்‌ 
காலடியில்‌ இருக்கவேண்டும்‌ என்று அவன்‌ விரும்பவில்லை. 
அவன்‌ வீரும்பாவிட்டாலும்‌, உலகம்‌ அவனுக்கு அவ்வளவு 
மதிப்புக்‌ கொடுத்தாகவேண்டும்‌, 


இந்தத்‌ தத்துவத்தைப்‌ பற்றி இதைவிட அதிகமாக கான்‌ 
எதுவும்‌ சொல்லப்போவ தில்லை. உங்களுடைய அன்பை, அகிம்‌. 
சையை மறக்க முடியாத விதத்தில்‌ விரோதியின்‌ மணத்தில்‌ நீத 
கள்‌ பதியவைத்தால்‌, அவன்‌ அந்த அன்பைத்‌ திருப்பிச்‌ செலுத்‌ 
தத்தான்‌ வேண்டும்‌. மற்றொன்றும்‌ இருக்கிறது. இந்த விதியின்‌ 
கீழ்‌, கட்டுப்பாடாக ஏற்பாடு செய்யப்படும்‌ கொலைகளுக்கு, 
இடமில்லை; பகிரங்கமான கொலைகளுக்கு இடமில்லை; நாட்டின்‌ 
நலன்களை முன்னிட்டுக்கூட பலாத்காரத்தில்‌ ஈடுபடுவதற்கு. 
இடமில்லை. உங்களுடைய பொறுப்பில்‌ உள்ளவர்களின்‌ மானத 
கைத்‌ காப்பாற்றுவதற்காகக்கூட பலாத்காரத்தில்‌ ஈடுபடு 
வதற்கு இடமில்லை. அத்தகைய பலாத்காரச்‌ செய்கை. 
உண்மையில்‌ மானத்தைக்‌ காப்பர்ற்றுவதாகாது. இழி செயல்‌ 
புரிபவனிடம்‌ ஈம்மையே ஒப்படைத்துக்‌ கொடுப்பதன்‌ மூலம்‌, நமது 
பொறுப்பில்‌ உள்ளவர்களின்‌ மானத்தைக்‌ காப்பாற்றலாம்‌ என்று 
இந்த அகிம்சைத்‌ தத்துவம்‌ கூறுகிறது. ஒருவனை அடிப்பதைவிட 
இதற்கு இன்னும்‌ அதிகமான மன உறுதியும்‌, உடல்‌ உறுதியும்‌: 
வேண்டியிருக்கும்‌. உங்களுக்கு ஓர்‌ அளவுக்கு உடல்‌ வலி இருக்‌ 
கலாம்‌-தைரியம்‌ என்று நான்‌ சொல்லவில்லை-அந்த வலிமையை- 
நீங்கள்‌ உபயோகிக்கலாம்‌. ஆனால்‌, ஆது தீர்க்கு பிறகு என்ன 
கடக்கிறது? மற்றவனுக்குக்‌ கோபமும்‌, ஆத்திரமும்‌ ஏற்படு 
கின்றன; அவனுடைய பலாத்காரத்திற்கு எதிராக உங்களுடைய 
பலாத்காரத்தை உபயோகிப்பதன்‌ மூலம்‌ அவனுடைய 
கோபத்தை இன்னும்‌ அதிகமாக்கி விட்டீர்கள்‌; அவன்‌ உங்களை 
அடித்துக்‌ கொன்ற பிறகு, அவனிடம்‌ எஞ்சியுள்ள கோபம்‌ உங்க. 
ளுடைய பொறுப்பில்‌ உள்ளவர்கள்‌ மீது பாய்கின்றது. ஆனால்‌,. 
கீங்கள்‌ பதிலுக்குப்‌ பதில்‌ செய்யாமல்‌, உங்களுடைய பொறுப்‌ 
பில்‌ உள்ளவர்களுக்கும்‌, அந்த எதிரிக்கு மிடையே ஒரு காவல 
னப்‌ போல்‌ நின்று கொண்டு, திருப்பியடிக்காமல்‌, அவன்‌ கொடுக்‌ 
கும்‌ அடிகளை மட்டும்‌ வாங்கிக்‌ கொண்டிருந்தால்‌, என்ன நடக்‌ 
கும்‌? அந்த பலாத்காரம்‌ பூராவும்‌ உங்கள்‌ மீதே பாய்ந்து ஓய்ந்து 
விடும்‌. உங்களுடைய பொறுப்பில்‌ உள்ளவர்கள்‌ துன்புறுத்தப்‌ 
படாமல்‌ தப்பிவிடுவார்கள்‌ என்று நான்‌ உறுதி கூறுகிறேன்‌. 
இந்த வாழ்க்கைத்‌ திட்டத்தில்‌, இப்போது ஐரோப்பாவில்‌ நீங்‌ 
கள்‌ பார்ப்பது போன்ற யுத்தங்களை நீதியானவை என்று சாதிக்‌ 
கும்‌ தேசபக்தி உணர்ச்சிக்கு இடமில்லை. அடுத்தபடியாக, 


பிரம்மச்சரிய விரதம்‌ 


தேசியத்‌ கொண்டு புரிய விரும்புகிறவர்கள்‌ அல்லது- 
உண்மையான மதப்பற்றுள்ள வாழ்க்கை என்ன என்பதை அறிய: 


2 கல்வி 


விரும்புகிறவர்கள்‌, மணமானவர்களாக இருக்காலும்‌, மணமாகா 
தவர்களாக இருந்தாலும்‌ பிரம்மச்சரிய வாழ்க்கையையே நடத்த 
வேண்டும்‌. மணம்‌ என்பது ஓர்‌ ஆடவரையும்‌, பெண்ணையும்‌ 
அதிக நெருக்கமாகக்‌ கொண்டுவரும்‌ ஒன்றுதான்‌; அதாவது 
ஒரு விசேஷ அர்த்தத்தில்‌ அவர்கள்‌ ஈண்பர்களாகிறார்கள்‌; இந்த 
ஜன்மத்திலோ, இனிவரப்‌ போகும்‌ ஜன்மங்களிலோ இருவரும்‌ 
இணை பிரியாதவர்களாகிறார்கள்‌. ஆனால்‌, மணத்தைப்‌ பற்றி ஈம்‌ 
முடைய சிந்தனையில்‌, ஈம்முடைய காம இச்சைகள்‌ இடம்‌ பெற்‌ 
அத்தான்‌ ஆகவேண்டும்‌ என்று கான்‌ நினைக்கவில்லை. அது எப்‌ 
படி இருந்தபோதிலும்‌, ஆசிரமத்திற்கு வர விரும்புகிறவர்களுக்கு 
நிர்ணயிக்கப்பட்டுள்ள விதி இதுதான்‌. இதற்குமேல்‌ அதைப்‌ 
பற்றி நான்‌ அதிகமாக எதுவும்‌ கூற விரும்பவில்லை. பின்னர்‌, 


நாவின்‌ ருசியை அடக்கும்‌ விரதம்‌ 


தன்னுடைய மிருக இச்சையை அடக்க விரும்பும்‌ ஒருவன்‌ 
தன்னுடைய நாவின்‌ ருசியை அடக்கிவிட்டால்‌, எளிதாக மிருக 
இச்சையை அடக்கிவிட முடியும்‌. இந்த விரதத்தை நிறைவேற்று 
வது கடினம்‌ என்று அஞ்சுகிறேன்‌. விக்டோரியா ஹாஸ்டலைப்‌ 
பார்வையிட்டுவிட்டு இப்போதுதான்‌ வருகிறேன்‌. அங்கு நான்‌ 
பார்த்தது எனக்கு வியப்பை அளிக்கவில்லை. அது வியப்பை 
அளிக்கக்கூடிய வீஷயமேயாயினும்‌, இப்போது அது எனக்கு 
பழக்கமாகிவிட்டது. அங்கு பல சமையல்‌ அறைகள்‌ இருக்கின்‌ 
றன. அவரவர்கள்‌ சொந்த ஊர்களில்‌ பழக்கமான மசாலைச்‌ 
சரக்குகளைப்‌ போட்டுச்‌ சமைப்பதற்காகத்தான்‌ இந்தச்‌ சமை 
யல்‌ அறைகள்‌; ஜாதிக்‌ கட்டுப்பாட்டுக்காக அல்ல. பிராம்மணர்‌ 
களூக்கேகூட பல்வேறு சாப்பிடுமிடங்களும்‌, சமையல்‌ அறை 
களும்‌ இருக்கின்றன. அவரவர்களுடைய ருசிக்கு ஏற்றவாறு 
பக்குவங்கள்‌ செய்யப்படுகின்றன. இது ருகியை அடக்குவதல்ல; 
ருசிக்கு அடிமையாவதேயாகும்‌ என்று நான்‌ கூறுகிறேன்‌. இந்த 
வழக்கத்தை நாம்‌ மாற்றிக்‌ கொண்டாலொழிய, தேநீர்‌ கடைகள்‌, 
காப்பி ஹோட்டல்கள்‌, சமையல்‌ அறைகள்‌ முதலியவைகளைக்‌ 
கண்ணெடுத்தும்‌ பார்க்காமல்‌ இருக்க நாம்‌ பழகிக்‌ கொண்டா 
லொழிய, ஈமது தேக சுகாதாரத்திற்குத்‌ தேவையான உணவு 
பதார்த்தங்களுடன்‌ மட்டும்‌ காம்‌ திருப்தியடைந்தாலொழிய, 
கமது உணவு பதார்த்தங்களில்‌ விறு விறுப்பளிக்கும்‌, காரமான 
பொருள்களைக்‌ கலப்பதை நாம்‌ நிறுத்தினவலொழிய, அளவுக்கு 
மீறிய, அனாவசியமான, விறு விறுப்பளிக்கும்‌ ருசியை நாம்‌ கட்‌ 
டுப்படுத்த முடியாது. இப்படி நாம்‌ செய்யாவிட்டால்‌, நம்மை 
நாமே துஷ்பிரயோகம்‌ செய்து கொள்ளுகிறோம்‌ என்பதுடன்‌, 
நமக்கு அளிக்கப்பட்டுள்ள புனிதமான பொறுப்பையும்‌ துஷ்பிர 
யோகம்‌ செய்து, மிருகங்களுக்கும்‌, காட்டுமிராண்டிகளுக்கும்‌ 
கீழானவர்களாகிவிடுகிறோம்‌. உண்பது, குடிப்பது, காம இச்சை 
களில்‌ ஈடுபடுவது ஆகியவற்றில்‌ நாமும்‌ மிருகங்களைப்‌ போலாகி 
விடுகிறோம்‌. அனால்‌, ஒரு குதிரையோ அல்லது ஒரு பசுவோ நம்‌ 


சத்தியாக்கிரக ஆசிரமம்‌ 65 


மைப்‌ போல்‌ நாவின்‌ ருசியை இப்படி துஷ்பிரயோகம்‌ செய்‌ 
அதைப்‌ பார்த்திருக்கிறீர்களா? நாம்‌ எங்கு இருக்கிறோம்‌ என்று 
கூடத்‌ தெரியாத அளவுக்கு நமது உணவு பதார்த்தங்களைப்‌ 
பெருக்கிக்‌ கொண்டே போவது, புதிது புதிதான சமையல்‌ பக்கு 
வங்களைத்‌ தேடி அலைவது, கடைசியில்‌ இதே பைத்தியமாக 
இந்த சமையல்‌ பாகங்களை விளம்பரப்படுத்தும்‌ பத்திரிகைகளை த்‌ 
தேடியலைவது ஆகியவையெல்லாம்‌ காகரிகத்திற்கோ அல்லது 
உண்மையான வாழ்க்கைக்கோ அறிகுறி என்று நீங்கள்‌ நினைக்‌ 
கிறீர்களா? 


திருடாமை விரதம்‌ 


ஒரு விதத்தில்‌ நாம்‌ எல்லோருமே திருடர்கள்‌ என்று நான்‌ 
கூறுகிறேன்‌. என்னுடைய உடனடியான தேவைக்கு அவசிய 
யில்லாத ஒன்றை எடுத்துக்‌ கொண்டு, அதை வைகீதுக்கொண் 
டும்‌ இருந்தால்‌, அதை வேறு யாரிடமிருந்தோ திருடியவனாவேன்‌. 
அன்றாடம்‌ ' கம்முடைய தேவைகளுக்குப்‌ போதுமானவற்றை 
இயற்கையே உற்பத்தி செய்கிறது. இயற்கையின்‌ அடிப்படை 
யான விதி இது. இதற்கு விதி விலக்கே கிடையாது. தனக்கு 
வேண்டியதற்கு அதிகமாக யாரும்‌ எடுத்துக்‌ கொள்ளாமலிருக்‌ 
தால்‌, உலகத்தில்‌ ஏழ்மையே இராது; உலகில்‌ எந்த மனிதனும்‌ 
பட்டினியால்‌ சாகிறான்‌ என்பது இராது. ஆனால்‌, நம்மிடையே 
இந்த ஏற்றத்‌ தாழ்வு இருக்கும்‌ வரையில்‌, காம்‌ திருடிக்கொண்டு 
தான்‌ இருக்கிறோம்‌ என்று கூற வேண்டும்‌. கான்‌ சோஷலிஸ்டு 
அல்ல. உடைமைகளை வைத்திருப்பவர்களிடமிருக்து அவற்றை 
கான்‌ பறிக்க விரும்பவில்லை, ஆனால்‌, இருளிலிருந்து நாம்‌ ஒளி 
யைப்‌ பார்க்க விரும்பினால்‌, இந்த விதியைப்‌ பின்பற்றித்‌ தானாக 
“வேண்டுமென்‌ று சொல்லுகிறேன்‌. யாருடைய உடைமையையும்‌ 
பறிப்பது, அகிம்சை விதியிலிருந்து தவறுவதாகும்‌. என்னிட 
கிருப்பதை விட யாரிடமாவது இன்னும்‌ அதிகமிருக்தால்‌, அதை 
அவர்‌ தாராளமாக வைத்துக்‌ கொள்ளட்டும்‌. ஆனால்‌, என்னு 
டைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வரையில்‌, எனக்குத்‌ தேவை 
யில்லாத எதையும்‌ நான்‌ வைத்துக்கொள்ள மாட்டேன்‌. இத்தி 
யாவில்‌ ஒரு நாளைக்கு ஒரே வேளை உணவுடன்‌ திருப்தியடைய 
“வேண்டியவர்கள்‌ 80 லட்சம்‌ பேர்‌ இருக்கிறார்கள்‌. அந்தச்‌ சாப்‌ 
பாடுகூட கொழுப்பு சத்து இல்லாத ஒரு சப்பாத்தியும்‌, சிறிதளவு 
உப்பும்தான்‌. இந்த 20 லட்சம்‌ பேருக்கு இன்னும்‌ நல்ல உணவும்‌ 
உடையும்‌ கிடைக்கும்‌ வரை, நம்மிடம்‌ உள்ளவற்றை அனுபவிக்க 
உங்களுக்கோ, எனக்கோ உண்மையாகவே உரிமை கிடை 
யாது. நீங்களும்‌, கானும்‌ விஷயமறிந்தவர்கள்‌. அவர்களைப்‌ 
பேணிக்‌ கரத்து அவர்களுக்கு இன்னும்‌ அதிக உணவும்‌ உடையும்‌ 
கிடைப்பதற்காக, நமது தேவைகளை நாம்‌ சீர்படுத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌. காமாகவே மனமுவந்து பட்டினி கிடக்கவும்‌ முன்‌ வர 
வண்டும்‌. 


64 கல்வி 


அடுத்தபடியாக, உடைமையின்மை விரதம்‌ இருக்கிறது... 
இது, இயற்கையான அடுத்தபடியாகும்‌, பின்னர்‌, 


சுதேசி விரதம்‌ 


சுதேசி விரதம்‌ அவசியமானதொன்றாகும்‌. சுதேசி வாழ்க்கை, 
சுதேசி உணர்ச்சி ஆகியவற்றை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. நமது தேவை 
களைத்‌ திருப்தி செய்து கொள்வதற்கு அண்டையில்‌ இருப்பவனை 
விட்டுவிட்டு வேறு எங்கேயாவது சென்றோமானால்‌, வாழ்க்கை 
யில்‌ மிகப்‌ புனிதமான நியதிகளில்‌ ஒன்றை மீறியவர்களாவோம்‌. 
பம்பாயிலிருந்து ஒருவர்‌ இங்கு வந்து தன்னிடமுள்ள பொருட்களை 
உங்களிடம்‌ விற்க வருகிறார்‌ என்று வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
சென்னையிலேயே பிறந்து, சென்னையிலேயே வளர்ந்த ஒரு வியா 
பாரி உங்கள்‌ வீட்டு வாசலிலேயே இருக்கும்‌ போது, பம்பாய்‌ 
வியாபாரிக்கு நீங்கள்‌ ஆதரவு தருவது நியாயமல்ல. சதேகியைப்‌ 
பற்றி என்னுடைய கருத்து இதுதான்‌. உங்களுடைய கிராமத்‌. 
கில்‌ கிராமத்துக்குப்‌ பொதுவான நாவிதர்‌ இருந்தால்‌, சென்னை 
யிலிருந்து வரும்‌ தேர்ச்சி பெற்ற முடியலங்கார நிபுணரை நீங்கள்‌ 
விலக்கிவிட்டு, உங்கள்‌ ஊர்‌ நாவிதரையேதான்‌ ஆதரிக்க வேண்‌ 
டும்‌. சென்னையிலிருந்து வரும்‌ நாவிதரைப்‌ போல்‌ உங்கள்‌ கிராம. 
நாவிதரும்‌ அவ்வளவு தேர்ச்சி பெற வேண்டுமென்று நீங்கள்‌ விரும்‌: 
பினால்‌, அவருக்கு நீங்கள்‌ அதற்கான பயிற்சியை அளிக்கலாம்‌. 
வேண்டுமானால்‌ அவரைச்‌ சென்னைக்கு அனுப்புங்கள்‌. அந்தத்‌. 
தொழிலை அவர்‌ நன்றாகக்‌ கற்றுக்‌ கொள்ளட்டும்‌. அப்படி நீங்கள்‌ 
செய்யும்‌ வரையில்‌ மற்றொரு நாவிதரிடம்‌ நீங்கள்‌ போவது 
நியாயமல்ல. அதுதான்‌ சுதேசி. 


இர்தியாவில்‌ பல சாமான்கள்‌ கிடைக்காமலிருக்கலாம்‌. அப்‌: 
படியானால்‌, அவை இல்லாமலே காலந்தள்ள முயற்சி செய்ய 
வேண்டும்‌, நாம்‌ அவசியமென்று கருதக்‌ கூடிய பல சாமான்கள்‌ 
இல்லாமலேயே வாழ்க்கையை நடத்த முயற்சிக்க வேண்டும்‌; 
அத்தகைய மனப்பான்மை உங்களுக்கு ஏற்பட்டுவிட்டால்‌, 
“யாத்திரீகனின்‌ முன்னேற்றம்‌''* என்ற ஒப்பற்ற நூலில்‌ அந்த: 
யாத்திரீகன்‌ செய்ததைப்‌ போலவே, ஒரு பெரிய சுமை இறக்கப்‌: 
பட்டு விட்டது என்பதைக்‌ காண்பீர்கள்‌. அந்த யாத்திரீகன்‌ 
போய்க்‌ கொண்டே இருந்த போது, அவன்‌ தோளிலிருந்து 
பெரும்‌ சமை அவன்‌ அறியாமலேயே நழுவி விழுக்துவிட்டது; யாத்‌ 
திரையை ஆரம்பிக்கும்‌ போது, இருந்ததை விட அதிகமான சுதந்‌ 
திர உணர்ச்சி அவனுக்கு ஏற்பட்டது. அதுபோலவே, இந்த 
சுதேசி வாழ்க்கையை நீங்கள்‌ மேற்கொள்ள ஆரம்பித்த உட 

* பிரபல பிரிட்டிஷ்‌ கவிஞரான ஜான்‌ பன்யன்‌ (1628-1688) எழுதியுள்ள அற்புத. 
மான கவிதைகளில்‌ ஒன்றே *யாத்திரீகனின்‌ முன்னேற்றம்‌!” ஆகும்‌. அரசியல்‌ காரண 
மாக அவர்‌ சிறையில்‌ இருந்தபோது மேற்கண்ட உலகம்‌ புகழ்‌ பெற்ற கவிதையை எழு: 
தினார்‌. இந்தக்‌ கவிதை நூலில்‌ உள்ள சம்பவத்தையே மேலே காந்திஜி குறிப்பிட்டுள்‌ 


ளார்‌. 


சத்தியாக்கிரக ஆசிரமம்‌ 65 


னேயே இப்போதுள்ள உணர்ச்சி மாறி, பாரம்‌ குறைந்தது 
போன்ற உணர்ச்சி உங்களுக்கும்‌ ஏற்படும்‌. அடுத்தபடியாக,. 


அஞ்சாமை விரதம்‌ 


இக்கியாவில்‌ பற்பல இடங்களில்‌ நான்‌ சற்றி அலைந்து 
கொண்டிருந்த போது, இம்தியாவை, குறிப்பாக படித்தவர்கள்‌ 
வரமும்‌ இந்தியாவை முடக்கிவைக்கும்‌ தன்மை வாய்ந்த பயம்‌ 
ஒன்று பீடித்திருப்பதைக்‌ கண்டேன்‌. நாம்‌ பகிரங்கமாக நமது 
வாயைத்‌ திறக்க முடியவில்லை. நம்முடைய திடமான 
அபிப்பிராயங்களைப்‌ பகிரங்கமாகச்‌ சொல்ல முடியவில்லை. 
அத்தகைய அபிப்பிராயங்களை நாம்‌ கொண்டிருக்கலாம்‌; 
அவற்றைப்‌ பற்றி ரகசியமாகப்‌ பேசவும்‌ செய்யலாம்‌; ஈம்‌ 
வீட்டுக்குள்ளிருந்து கொண்டு நாம்‌ என்ன வேண்டுமானாலும்‌ 
செய்யலாம்‌; ஆனால்‌, அவை வெளியில்‌ தெரியக்கூடது. காம்‌ 
ஒரு மெளன விரதம்‌ எடுத்துக்‌ கொண்டிருந்தால்‌, கரம்‌ சொல்‌ 
வதற்கு ஒன்றும்‌ இராது. பகிரங்கமாக நாம்‌ வாயைத்‌ திறந்து 
பேசும்‌ போது, உண்மையில்‌ நமக்கு நம்பிக்கையில்லாத 
விஷயங்களையே சொல்கிறோம்‌. இந்தியாவில்‌ பொது மேடைகளில்‌ 
பேசும்‌ ஒவ்வொருவருடைய அனுபவமும்‌ இதுதானா என்று 
எனக்குத்‌ தெரியாது. காம்‌ பயபக்தி காட்ட வேண்டிய ஒன்று 
உண்டு என்றால்‌, அது கடவுள்தான்‌. கடவுளுக்குப்‌ பயந்து 
காம்‌ நடந்தால்‌, எவ்வளவு உயர்‌ பதவியிலிருக்கும்‌ மனிதனையும்‌ 
கண்டு நாம்‌ பயப்பட வேண்டாம்‌. எந்த உருவத்திலும்‌, அல்லது 
விதத்திலும்‌ நீங்கள்‌ சத்திய விரதத்தைப்‌ பின்பற்ற விரும்பினால்‌, 
அஞ்சாமை என்பது அதனுடைய இயற்கையான ஓர்‌ அம்சமாகும்‌. 
இதனால்‌ தான்‌ ஸ்ரீ பகவத்‌ கீதையில்‌, அஞ்சாமையே ஒரு 
பிராம்மணனின்‌ அத்தியாவசியமான முதல்‌ குணாதிசயம்‌ என்று 
கூறப்பட்டிருக்கிறது. விளைவுகள்‌ எப்படி இருக்குமோ என்று 
நாம்‌ அஞ்சுவதால்‌, உண்மையைப்‌ பேச பயப்படுகிறோம்‌. 
கடவுளுக்கு அஞ்சி நடக்கும்‌ ஒருவன்‌, இந்த பூமியில்‌ என்ன 
விளைவுகள்‌ ஏற்படுமோ என்று நிச்சயமாகப்‌ பயப்பட மாட்டான்‌. 
மதம்‌ என்றால்‌ என்ன என்பதை அறியும்‌ நிலைமைக்கு வருவதற்கு 
முன்பு, இந்தியாவின்‌ கதியை நிர்ணயிப்பதற்கு வழி காட்டும்‌ 
நிலைமையைப்‌ பெறுவதற்கான தகுதியை அடைவதற்கு முன்பு, 
இந்த அஞ்சாமைப்‌ பழக்கத்தை நாம்‌ கடைப்பிடிக்க 
வேண்டும்‌ என்பது உங்களுக்குத்‌ தெரியவில்லையா? அல்லது 
நாம்‌ பயத்திற்கு உள்ளாகியிருப்பதைப்‌ போல்‌ ஈமது நாட்டு 
மக்களையும்‌ பயத்திற்கு உள்ளாகும்படி செய்யப்‌ போகிறோமா? 
இதிலிருக்து இந்த அஞ்சாமை விரதம்‌ எவ்வளவு முக்கிய 
மானது என்பதை நாம்‌ காண்கிறோம்‌. அடுத்தபடியாக : 


தீண்டாதார்‌ பற்றிய விரதம்‌ 
இன்று ஹிந்து மதத்தில்‌. அழிக்க முடியாத இழுக்கு ஒன்று 


இகுந்து வருகிறது. இது தொன்று தொட்டு ஈம்மிடையே 
[2] 


66 கல்வி 


இருந்து வருகிறது என்பதை நான்‌ நம்பவில்லை. தீண்டாமை 
என்ற இந்த மோசமான, வெறுக்கத்தக்க, அடிமைப்‌ படுத்தும்‌ 
உணர்ச்சி, ஈம்முடைய வாழ்க்கைச்‌ சக்கரத்தில்‌ மிகவும்‌ கீழான 
கட்டத்தில்‌ நாம்‌ இருந்தபோது நமக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும்‌ 
என்று நினைக்கிறேன்‌. அந்தத்‌ தீமை இன்னும்‌ ஈம்மை ஓட்டிக்‌ 
கொண்டு நம்மிடமே இருந்து வருகிறது. இது நமக்கு ஏற்பட்ட 
ஒரு சாபம்‌ என்றே எனக்குத்‌ தோன்றுகிறது. இந்தச்‌ சாபம்‌ 
நம்மிடம்‌ இருந்து வரும்‌ வரையில்‌, புனிதமான இந்தப்‌ பூமியில்‌ 
தமக்கு ஏற்படும்‌ ஒவ்வொரு கஷ்டமும்‌, நாம்‌ புரியும்‌ படுமோசமான 
தும்‌, அழிக்க முடியாததுமான இந்தக்‌ குற்றத்திற்கு மிகச்‌ சரி 
யான தண்டனை என்றே காம்‌ கருதியாக வேண்டும்‌. ஒருவன்‌ 
செய்யும்‌ வேலை காரணமாக அவன்‌ தீண்டத்‌ தகாதவனாக கருதப்‌ 
படுவது என்பது ஈம்பமுடியாததாக இருக்கிறது. இவ்வளவு 
நவீனக்‌ கல்வி பெறும்‌ மாணவர்களாகிய நீங்கள்‌ இந்தக்‌ குற்றத்‌ 
திற்கு உடந்தையாக இருந்தால்‌, நீங்கள்‌ எந்த விதமான கல்வி 
யுமே பெருதிருப்பது நல்லது. 


நமக்கு ஒரு பெரிய இடையூறு இருந்து வருகிறது என்பது 
உண்மைதான்‌. தீண்டத்‌ தகாதவன்‌ என கருதப்படக்‌ கூடிய 
ஒரு மனிதப்‌ பிறவி இந்த உலகத்தில்‌ இருக்க முடியாது என்பதை 
கங்கள்‌ உணரலாம்‌. ஆனால்‌, இது பற்றி உங்களுடைய குடும்பத்‌ 
தின்‌ நிலையையோ, உங்கள்‌ சற்றுப்‌ புறத்தின்‌ நிலையையோ நீங்‌ 
கள்‌ ஒன்றும்‌ மாற்றிவிட முடியாது. ஏனெனில்‌, உங்களுடைய 
சிந்தனை பூராவும்‌ ஒரு அந்நிய மொழியில்‌ உருவாகிறது. உங்க 
ஞூடைய சக்தி பூராவும்‌ அதற்கே செலவிடப்படுகிறது. ஆகை 
யால்‌, இந்த ஆசிரமத்தில்‌ இன்னொரு விதியையும்‌ வைத்திருக்‌ 
கிறோம்‌. அதாவது, 


நாட்டு மொழிகள்‌ மூலம்‌ கல்வி 


ஜரோப்பாவில்‌ பண்பாடுள்ள ஒவ்வொருவரும்‌ தம்முடைய 
மொழியை மட்டுமின்றி, மற்ற மொழிகளையும்‌ கற்றுக்‌ கொள்கி 
ர்கள்‌; நிச்சயமாக மூன்று அல்லது ஈான்கு மொழிகளைக்‌ கற்றுக்‌ 
கொள்கிறார்கள்‌. ஐரோப்பாவில்‌ அவர்கள்‌ செய்வதைப்‌ போலவே, 
இந்தியாவிலுள்ள மொழிப்‌ பிரச்னையைத்‌ தீர்ப்பதற்காக, இந்த 
ஆசிரமத்தில்‌ உள்ள நாங்கள்‌, சாத்தியமான அளவுக்கு இந்திய 
மொழிகளைக்‌ கற்றுக்‌ கொள்வதென்று முடிவு செய்திருக்கிறோம்‌. 
ஆங்கில மொழியில்‌ தேர்ச்சி பெறுவதற்காக மேற்கொள்ளும்‌ 
கஷ்டங்களுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்‌ போது, இம்‌ மொழிகளைக்‌ 
கற்றுக்‌ கொள்வதில்‌ கஷ்டமே இல்லை என்று கான்‌ உறுதி 
கூறுகிறேன்‌. ஆங்கில மொழியில்‌ நாம்‌ எப்போதுமே முழுப்‌ 
புலமை பெற்றுவிடுவதில்லை. ஒரு சிலரைத்‌ தவிர மற்றவர்களுக்கு 
இது சாத்தியமாவதில்லை. கமது தாய்‌ மொழியில்‌ கூறுவதைப்‌ , 
போல்‌. நமது கருத்துகளை அவ்வளவு தெளிவாக நாம்‌ 
ஆங்கிலத்தில்‌ எடுத்துச்‌ சொல்லவே முடியாது. சம்முடைய 


சத்தியாக்கிரக ஆசிரமம்‌ 67 


சூழற்தைப்‌ பருவத்தின்‌ நினைவுகளையெல்லாம்‌ நாம்‌ அழித்துவிட 
முடியுமா? ஆனால்‌, ஒரு அந்நிய மொழியின்மூலம்‌ ஈம்முடைய 
உயர்தர வாழ்க்கை என்று நாம்‌ கூறும்‌ வாழ்க்கையை 
ஆரம்பிக்கும்‌ போது, இதைத்தான்‌ செய்கிறோம்‌. இதனால்‌ நமது 
வாழ்வில்‌ ஒரு சீர்குலைவு ஏற்பட்டு விடுகிறது. இதற்கு நாம்‌ 
பின்னர்‌ மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்தாக வேண்டும்‌. 
கல்விக்கும்‌, தீண்டாமைக்கும்‌ உள்ள சம்பந்தத்தை நீங்கள்‌ 
இப்போது பார்க்கலாம்‌. அறிவும்‌ கல்வியும்‌ பரவியுள்ள இந்தக்‌ 
காலத்தில்‌ கூட, தீண்டாமை உணர்ச்சி இன்னும்‌ அப்படியே 
இருக்கிறது. இது கொடிய குற்றம்‌ என்பதைக்‌ கல்வியின்‌ 
முலம்‌ நாம்‌ தெரிந்து கொள்வது சாத்தியமாகியிருக்கிறது. 
ஆனால்‌, பயமும்‌ ஈம்மைப்‌ பிடித்துக்‌ கொண்டிருக்கிறது. இதனால்‌, 
இந்தத்‌ தத்துவத்தை நமது இல்லங்களுக்குக்‌ கொண்டு செல்ல 
முடிவதில்லை. நம்முடைய குடும்பப்‌ பழக்க வழக்கங்களிலும்‌, 
கம்முடைய குடும்பங்களில்‌ உள்ளவர்‌ களிடமும்‌ முட நம்பிக்கைக்கு 
சமமான ஒரு மரியாதை நமக்கு இருக்கிறது. “என்னைப்‌ 
பொறுத்தவரையிலாது இனிமேல்‌ இந்தக்‌ குற்றத்திற்கு கான்‌ 
உடக்தையாயிருக்க முடியாது என்று என்‌ பெற்றோர்களிடம்‌ 
கான்‌ சொன்னால்‌, அவர்கள்‌ இறக்துவிடுவார்கள்‌'* என்று நீங்கள்‌ 
கூறுகிறீர்கள்‌. விஷ்ணுவின்‌ புனிதமான பெயரைச்‌ சொன்னால்‌, 
தன்னுடைய தந்தை இறந்து விடுவார்‌ என்று பிரஹ்லாதன்‌ 
நினைக்கவே இல்லை, அதற்கு மாறாக, அந்த வீடு பூராவிலும்‌, 
ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலைவரையில்‌ தன்னுடைய 
தகப்பனாரின்‌ முன்னிலையிலேயே அந்தப்‌ பெயர்‌ முழங்கும்படி 
பிரஹ்லாதன்‌ செய்தான்‌. அது போலவே, நீங்களும்‌ நானும்‌ கூட, 
தமது பெற்றொர்களின்‌ முன்னிலையில்‌ அப்படிச்‌ செய்யலாம்‌. 
இந்த அதிர்ச்சியின்‌ பலனாக அவர்களில்‌ சிலர்‌ உயிர்‌ துறந்தால்‌, 
அது ஒரு விபரீதமாக முடியும்‌ என்று கான்‌ நினைக்கவில்லை, 
இத்தகைய கில அதிர்ச்சிகளை நாம்‌ தாங்கும்படி நேரலாம்‌. தலை 
முறை தலை முறையாக நம்மிடையே இருந்துவரும்‌ இத்தகைய 
விஷயங்களை நாம்‌ விடாமல்‌ பிடித்துக்‌ கொண்டிருக்கும்‌ வரையில்‌, 
அவை போன்ற சம்பவங்கள்‌ ஏற்படக்கூடும்‌. ஆனால்‌, எல்லா 
வற்றிற்கும்‌ மேலான இயற்கையின்‌ சட்டம்‌ என்று ஒன்றிருக்‌ 
கிறது. அந்த உயர்தர சட்டத்திற்கு உட்பட்டு, எனது 
பெற்றோர்களும்‌, நானும்‌ அந்தத்‌ தியாகத்தைச்‌ செய்தாக 
வேண்டும்‌. அடுத்தபடியாக, 


கை நெசவு 


“நரம்‌ எதற்காக நமது கைகளை உபயோகிக்க வேண்டும்‌?” 
என்று நீங்கள்‌ கேட்கக்‌ கூடும்‌. “எழுத்தறிவு இல்லாதவர்கள்‌ 
தாரன்‌ உடல்‌ உழைப்பை மேற்‌ கொள்ள வேண்டும்‌. இலக்கியம்‌, 
அரசியல்‌ வியாசங்கள்‌ முதலியவற்றைப்‌, படிப்பதில்தான்‌ கான்‌ 
என்‌ பொழுதைச்‌ செலவிட முடியும்‌” என்று நீங்கள்‌ 


68 கல்வி 


சொல்லலாம்‌. வேலை செய்வது கண்ணியமானது, என்பதை, 
நாம்‌ உணரவேண்டு மென்று நான்‌ நினைக்கிறேன்‌. ஒரு நாவி 
தரோ, செருப்பு தைப்பவரோ கல்லுரிக்குச்‌ சென்று படித்தால்‌, 
கும்முடைய தொழிலை விட்டுவிடக்‌ கூடாது. வைத்தியம்‌: 
செய்யும்‌ தொழிலைப்‌ போலவே, காவிதரின்‌ தொழிலும்‌ நல்ல 
தொழில்தான்‌ என்றே நான்‌ நினைக்கிறேன்‌. 


அரசியல்‌ 


கடைசியாக, இவ்வளவு. விதிகளையும்‌ பின்பற்றிய பிறகு. 
தான்‌ நீங்கள்‌ அரசியலுக்கு வரலாம்‌; அதுவரையில்‌ அரசியலுக்கு. 
வரக்‌ கூடாது. பின்னர்‌, நீங்கள்‌ உங்கள்‌ மனதுக்கு திருப்தி” 
ஏற்படும்‌ வரையில்‌ அரகியலில்‌ புகுந்து வேலை செய்யலாம்‌. 
அப்போது நிச்சயமாக நீங்கள்‌ தவறு செய்யவே முடியாது... 
மதச்‌ சார்பற்ற அரசியலுக்கு அர்த்தமே கிடையாது, இச்‌. 
காட்டிலுள்ள மாணவர்கள்‌ அரசியல்‌ மேடைகளுக்கு வந்து” 
விடுகிறார்கள்‌ என்றால்‌, அது. நல்ல தேசீய வளர்ச்சியின்‌ 
அறிகுறியைத்தான்‌ காட்டுகிறது என்று நான்‌ நினைக்கவில்லை. 
இதனால்‌, நீங்கள்‌ மாண்வர்களாயிருக்கும்‌ காலத்தில்‌ அரசியலைப்‌ 
பற்றிப்‌ படிக்கக்கூடாது என்று அர்த்தமில்லை. அரசியல்‌ 
என்பது நமது வாழ்க்கையுடன்‌ சேர்ந்த ஒன்றாகும்‌. தமது 
தேசீய ஸ்தாபனங்களையும்‌, நமது தேசீய வளர்ச்சி போன்ற 
விஷயங்களையும்‌ நாம்‌ தெரிந்து கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. 
குழந்தைப்‌ பருவத்திலிருந்தே இதை நாம்‌ செய்யலாம்‌. ஆகவே, 
எங்களுடைய ஆசிரமத்தில்‌, ஈமது காட்டிலுள்ள அரசியல்‌ 
ஸ்தாபனங்களைப்‌ பற்றி ஒவ்வொரு குழந்தைக்கும்‌ சொல்லித்‌. 
தரப்படுகிறது. நமது காடு எப்படி புதிய உணர்ச்சிகள்‌, புதிய 
அபிலாஷைகள்‌, புதிய வாழ்க்கை ஆகியவற்றினால்‌ உந்தப்‌ 
பட்டு, துடித்துக்‌ கொண்டிருக்கிறது என்பது பற்றியும்‌ ஒவ்‌ 
வொரு குழந்தைக்கும்‌ சொல்லித்‌ தரப்படுகிறது. ஆனால்‌, தவறாகப்‌ 
போக முடியாததும்‌, ஒரே சீரானதுமான மத நம்பிக்கை என்ற 
ஒளியையும்‌ பெறவேண்டும்‌ என்று விரும்புகிறோம்‌. காரிய காரண 
அறிவைத்‌ திருப்தி செய்யும்‌ ஈம்பிக்கையல்ல; உள்ளத்தில்‌ 
அழியாத இடம்‌ பெற்ற நம்பிக்கை, முதலில்‌, அங்கத மத உணர்‌ 
வைப்‌ பெற விரும்புகிறோம்‌. அதைப்‌ பெற்ற உடனேயே, 
வாழ்க்கை பூராவும்‌ ஈம்‌ முன்பு தோன்றுகிறது. அந்த நிலைமையில்‌, 
முழுமையான அந்த வாழ்க்கையில்‌ பங்கு கொள்ளுவது மாணவர்‌ 
கள்‌, மற்றும்‌ இதரர்களின்‌ புனிதமான உரிமையாக இருக்கும்‌. 
அவர்கள்‌ வயது வந்தவர்களாகி, கல்லூரிகளிலிருந்து வெளியே 
வரும்போது, வாழ்க்கைப்‌ போராட்டத்தைச்‌ சமாளிப்பதற்குத்‌ 
தகுதியான பயிற்சி பெற்றவர்களாக வருவார்கள்‌. 


இன்று நடப்பது இதுதான்‌: அரசியல்‌ வாழ்வின்‌ பெரும்‌ 
பகுதி மாணவர்‌ உலகத்திலேயே இருக்கிறது. மாணவர்கள்‌ 
படிப்பை முடித்துக்‌ கொண்டு, கல்லூரிகளிலிருந்து வெளியோ 


இயற்கைக்கு மாருன கட்டுப்பாடுகள்‌ 69 


வற்கவுடன்‌, இருந்த இடம்‌ தெரியாமல்‌ மறைந்து விடுகிறார்கள்‌. 
ஆதாவது சொற்ப சம்பளம்‌ உள்ள அற்ப உக்கியோகங்களுக்கு 
அலைகிறார்கள்‌; உயர்ந்த குறிக்கோள்‌ அற்றவர்களாகிவிடுகிறார்கள்‌; 
கடவுளைப்‌ பற்றியும்‌ சத்தமான காற்று, பிரகாசமான வெளிச்சம்‌ 
ஆகியவைகளைப்‌ பற்றியும்‌, நான்‌ உங்களிடம்‌ எடுத்துக்‌ கூறிய 
இயற்கை விதிகளைப்‌ பின்பற்றுவதன்‌ மூலம்‌ ஏற்படக்‌ கூடிய 
உறுதியான சுதந்திர உணர்ச்சியைப்‌ பற்றியும்‌ ஒன்றும்‌ 
அறியாதவர்களாக இருக்கிறார்கள்‌. 


7 
இயற்கைக்கு மாறான கட்டுப்பாடுகள்‌ 


தெற்கே உள்ள ஓர்‌ உயர்தரப்‌ பள்ளியின்‌ ஆசிரியர்‌, மாண 
வர்கள்‌ உட்பட வேண்டியிருக்கும்‌ சில கிர்ப்பந்தங்களை எடுத்துக்‌ 
காட்டும்‌ விவரங்களை எனக்கு அனுப்பியிருக்கிறார்‌ :* 


ஒரு விகாடிகூடச்‌ தாமதிக்காமல்‌ இந்த நிர்ப்பந்தங்களில்‌ 
பெரும்பாலான வற்றை அகற்றிவிட வேண்டும்‌. மாணவர்களின்‌ 
மனத்தையோ, ஆசிரியர்களின்‌ மனத்தையோ சிறைப்படுத்தி 
வைக்கக்‌ கூடாது. தாமோ அல்லது அரசாங்கமோ சிறந்த வழி 
என்று கருதுவதை ஆசிரியர்கள்‌ தங்களுடைய மாணவர்களுக்கு 
அடுத்துக்‌ காட்டத்தான்‌ முடியும்‌. அப்படிச்‌ செய்த பிறகு மாண 
வர்களின்‌ சிர்தனைகளையும்‌, உணர்ச்சிகளையும்‌ கட்டுப்படுத்த 
அவர்களுக்கு உரிமையில்லை. இதனால்‌, அவர்கள்‌ எந்தக்‌ கட்டுப்‌ 
பாட்டுக்கும்‌ உட்பட வேண்டியதில்லை என்று அர்த்தமில்லை. 
அட்டுப்பாடு இல்லாமல்‌ எந்தப்‌ பள்ளிக்கூடத்தையும்‌ நடத்த 
முடியாது. ஆனால்‌, மாணவர்கள்‌ எல்லாத்‌ துறைகளிலும்‌ வளர்ச்சி 
பெறுவதற்குத்‌ தடையாயிருக்கும்‌ இயற்கைக்கு மாறான நிர்ப்பந்‌ 
தங்களுக்கும்‌, கட்டுப்பாடுகளுக்கும்‌ ஒரு தொடர்பும்‌ இல்லை. 
மாணவர்கள்‌ என்ன செய்கிறார்கள்‌ என்று வேவு பார்க்கும்‌ சூழ்‌ 
நிலையில்‌ இது சாத்தியமாக இராது. இதுவரையில்‌ பகிரங்கமாக 
இல்லாவிடி௰ னும்‌ உள்ளுற தேசிய ர. ஒரு சூழ்‌ நிலையில்‌ 
அவர்கள்‌ இருந்து வந்திருக்கிறார்கள்‌. இப்‌ே பாது இகை மாற்ற 
“வண்டும்‌, தேசீயத்தை வளர்ப்பது ஒரு நல்ல காரியமேயொழிய, 
அது ஒரு குற்றமல்ல என்பதை மாணவர்கள்‌ அறிய வேண்டும்‌. 


ஹரிஜன்‌” - 189-1937 


. *இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்களை விளக்குவதற்கு அந்த விவரங்கள்‌ 
8 தவையில்லையாகையால்‌, அவை இதில்‌ சேர்க்கப்படவில்லை. 


8 
வளர்ப்பதா, உருக்குலைப்பதா ? 


சமீபத்தில்‌ நான்‌ திருவாங்கூரிலும்‌,. சென்னையிலும்‌ சுற்றும்‌ 
பிரயாணம்‌ செய்து கொண்டிருந்தபோது; என்னைக்‌ காணவரக்கு 
பெரும்பாலான மாணவர்களும்‌, அறிவாளிகளும்‌,” அறிவு வளர்ச்‌ 
சியைக்‌ காட்டுபவர்களாக இல்லாமல்‌, அதை வீணடித்தவர்‌ 
களாக இருந்ததைக்‌ கண்டேன்‌. இன்றைய கல்வி முறைதான்‌ 
இச்த மோசமான போக்குக்கு ஆக்கம்‌ அளிக்கிறது; மனத்தைத்‌. 
தவறான வழியில்‌ திருப்பிவீடுகிறது; அறிவு வளருவதற்காப்‌ பதி 
லாக அது கடைபடச்‌ செய்துவிடுகிறது. சேவா கிராமத்தில்‌. 
நான்‌ நடத்திய சோதனைகள்‌, இந்தக்‌ கருத்தை ஊர்ஜிதம்தான்‌ 
செய்திராக்கின்றன. ஆனால்‌, இந்தச்‌ சோதனைகள்‌ இன்னும்‌ 
பூர்த்திபெறவில்லை யாகையால்‌, அவற்றை ஆதாரங்களாக எடுத்‌. 
துக்‌ காட்ட முடியாது, 1904-ஆம்‌ வருடத்தில்‌ தென்னாப்பிரிக்‌ 
காவில்‌ நான்‌ பீனிக்ஸ்‌ குடியிருப்புத்‌ திட்டத்தை ஸ்தாபித்தேன்‌. 
கல்வியைப்‌ பற்றி அந்தக்‌ காலத்திலிருந்து நான்‌ கொண்டுள்ள 
அபிப்பிராயங்களைத்தான்‌ இன்று கூறப்போகிறேன்‌. 


கைகள்‌, கால்கள்‌, கண்கள்‌, காதுகள்‌, மூக்கு முதலிய உடன்‌ 
உறுப்புகளுக்குச்‌ சரியான தேர்ச்சியும்‌ பயிற்சியும்‌ கொடுப்பதன்‌ 
மூலம்தான்‌, அறிவுக்கு உண்மையான பயிற்சி கொடுக்க முடியும்‌ 
என்று கான்‌ கருதுகிறேன்‌. அதாவது, ஒரு குழந்தையின்‌ உடன்‌ 
உறுப்புகளை புத்திசாலித்தனமான விதத்தில்‌ உபயோகிப்பது, 
அந்தக்‌ குழந்தையின்‌ அறிவு எளிதாகவும்‌, சீக்கிரமாகவும்‌ 
வளர்ச்சி பெறுவதற்குச்‌ கிறந்த வழியாகும்‌. புத்தியும்‌, உடலும்‌, 
சேர்ந்து வளர்ச்சி பெறவேண்டும்‌. அதே சமயத்தில்‌ உள்ளத்தி 
லும்‌ அதேமாதிரி விழிப்பு ஏற்பட வேண்டும்‌. இல்லாவிடில்‌, 
அறிவு மாத்திரம்‌ வளர்ச்சி பெறுவது சீரானதாக இல்லாமல்‌ 
அரைகுறையான தாக இருக்கும்‌. ஆன்மிகப்‌ பயிற்சி என்றான்‌ 
உள்ளத்தின்‌ பயிற்சியையே நான்‌ குறிப்பிடுகிறேன்‌. எல்லாத்‌ 
துறைகளிலும்‌, சரியான விதத்தில்‌ மனம்‌ வளர்ச்சி பெறுவது, 
குழந்தையின்‌ உடற்‌ கல்வியையும்‌, ஆன்மிக சக்திகளையும்‌ 
பொறுத்திருக்கிறது. அவ்விரண்டும்‌ பிரிக்க முடியாத ஒன்றாகும்‌... 
ஆகையால்‌, இந்தத்‌ தத்துவத்தின்படி, இவற்றைத்‌ தனித்தனி 
யாகவோ அல்லது ஒன்றில்லாமல்‌ மற்றொன்றையோ வளர்க்க 
முடியும்‌ என்று கினைப்பது முற்றிலும்‌ தவறாகும்‌. 

உடல்‌, மனம்‌, ஆன்மா ஆகியவற்றிலுள்ள பல்வேறு தன்மை, 
கள்‌ இணக்கமாக ஒன்றி இயங்காமலிருப்பதனால்‌ ஏற்படும்‌ தீய 
விளைவுகள்‌ எல்லோரும்‌ அறிந்ததே. அவை யாவும்‌ நம்மைச்‌ 
சுற்றி இருக்கின்‌ றன. இப்போதுள்ள நம்முடைய விபரீதமான 
தொடர்புகளால்‌ அவற்றை அறியும்‌ திறனை நாம்‌ இழந்துவிட்‌ 
டோம்‌. நமது கிராமங்களில்‌ உள்ளவர்களை எடுத்துக்‌ கொள்‌ 


வளர்ப்பதா, உருக்குலைப்பதா ? 71 


ஞங்கள்‌, அவர்கள்‌ தங்களுடைய குழந்தைப்‌ பருவத்திலிருந்து, 
எந்தக்‌ கால்நடைகளின்‌ மத்தியில்‌ வாழ்கிறார்களோ அவற்றைப்‌ 
போலவே காலையிலிரும்து இரவுவரையில்‌ தங்களுடைய வயல்‌ 
களில்‌ உழைத்துப்‌ பாடுபடுகிறார்கள்‌. அவர்களுடைய வாழ்க்கை 
சலிப்பை உண்டாக்குவதாலவும்‌ முடிவற்றதாகவும்‌ இருக்கிறது; 
ஒரு துளி விவேகமோ, உயர்தரப்‌ பண்புகளோ இல்லாத யம்‌ 
கிரம்‌ போன்ற ஒரே மாதிரியான வாழ்க்கையாக இருக்கிறது. 
மனத்தையோ, ஆன்மாவையோ அபிவிருத்தி செய்துகொள்ளுவ 
தற்கான எல்லா வாய்ப்புகளும்‌ பறிக்கப்பட்டுவிட்டதால்‌, மிரு 
கத்தைப்‌ போன்ற நிலைக்கு அவர்கள்‌ தாழ்ந்துவிட்டார்கள்‌. 
வாழ்க்கை என்பது அவர்களுக்கு சோகம்‌ நிறைந்த ஒரு குளறு 
படியாகிவிட்டது. அவர்கள்‌ எப்படியோ தட்டுத்‌ தடுமாறி 
வாழ்க்கையை நடத்திக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. ஆனால்‌, நகரங்‌ 
களிலும்‌, பள்ளிக்கூடங்களிலும்‌, கல்லூரிகளிலும்‌, இன்று கல்வி 
என்ற பெயரில்‌ அளிக்கப்படுவது, அறிவைச்‌ சிதைப்பதாகவே 
இருக்கிறது. அறிவை வளர்ப்பது, உடல்‌ உழைப்புடன்‌ எவ்‌ 
விதத்‌ தொடர்பும்‌ இல்லாத ஒன்று என்று அங்கே கருதப்படு 
கிறது. ஆனால்‌, உடல்‌ ஆரோக்கியத்துடன்‌ இருக்க வேண்டு 
மானால்‌ அதற்கு ஏதாவது தேகப்‌ பயிற்சி வேண்டும்‌; ஆகையால்‌, 
இயற்கைக்கு முரணானதும்‌, வறட்டுத்‌ தன்மையுள்ளதுமான 
ஏதோ ஒரு தேகப்‌ பயிற்சியின்‌ மூலம்‌ அதைச்‌ செய்வதற்கு 
வீணில்‌ முயற்சி செய்கிறார்கள்‌. பலன்‌ இவ்வளவு விபரீதமான 
தாக இல்லை யென்றால்‌, அது விவரிக்க முடியாத அளவுக்கு 
நகைக்கத்‌ தக்கதாக இருக்கும்‌. இந்த முறையில்‌ பயிற்சி பெற்று 
வரும்‌ இளைஞன்‌, உடல்‌ உறுதியில்‌ ஒரு சாதாரணத்‌ தொழிலாளி 
யுடன்‌ போட்டி போட முடியாது. உடலைச்‌ சற்று வருத்திக்‌ 
கொண்டால்‌ கூட அவனுக்குத்‌ தலைவலி ஏற்பட்டுவிடுகிறது; 
சற்று வெய்யிலில்‌ நின்றாலும்‌, தலை சுற்ற ஆரம்பித்துவிடுகிறது. 
இதெல்லாம்‌ மிகவும்‌ **இயற்கையானது” என்று கருதப்படுவது 
தான்‌ ஆச்சரியம்‌. உள்ளத்தின்‌ தன்மைகள்‌ சம்பந்தப்பட்ட 
வரையில்‌, அவை தாறுமாறான வழியில்‌ செல்ல அனுமதிக்கப்‌ 
படுகின்றன; அல்‌எது எந்தவிதமான கட்டுப்பாடும்‌ இல்லாமல்‌ 
நினைத்தபடி போகும்படி விட்டுவிடப்படுகின்றன. தார்மிக, 
ஆன்மிக அராஐகம்தான்‌ இதன்‌ பலன்‌. இந்த லட்சணத்தில்‌, 
இது பாராட்டத்தக்க ஒன்றாகவும்‌ கருதப்படுகிறது !! 


இதற்கு மாறாக, அகக்‌ கல்வி அளிக்கும்‌ விஷயமாக ஆரம்பத்‌ 
திலிருக்தே கவனிக்கப்பட்டுவரும்‌ ஒரு குழந்தையை எடுத்துக்‌ 
கொள்ளாங்கள்‌. அவன்‌ கல்வி பெறுவதற்காக நூற்றல்‌, தச்சு 
வேலை, விவசாயம்‌ போன்ற உபயோகமான ஒரு வேலை அவனுக்கு 
அளிக்கப்படுவதாக வைத்துக்‌ கொள்ளுவோம்‌. இந்த வேலைகளை 
எப்படிச்‌ செய்ய வேண்டும்‌, இவற்றிற்கான கருவிகளை எப்படி 
உபயோகிக்க வேண்டும்‌, அந்தக்‌ கருவிகளை எப்படிச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்ற பூராவிவரங்களும்‌ அவனுக்குப்‌ போதிக்கப்படு 
கின்றன என்றும்‌ வைத்துக்கொள்ளுவோம்‌. அப்போது அவன்‌ 


72 கல்வி 


உடல்‌ கட்டுடன்‌ வளருவான்‌ என்பது மட்டுமல்ல; வெறும்‌ புத்‌ 
தகப்‌ படிப்பாக இல்லாமல்‌, அன்றாட சோதனை என்ற அனுப 
வத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட நல்ல உறுதியான அறிவை 
யும்‌ அவன்‌ பெறுவான்‌. அவனுடைய அறிவு வளர்ச்சியில்‌ கணி 
தழும்‌, தன்னுடைய தொழிலை புத்திசாலித்தனமாவவும்‌, திறமை 
யாகவும்‌ செய்வதற்கு வேண்டிய பல விஷயங்களும்‌ சேர்க்திருக்‌ 
கும்‌. இத்துடன்‌, பொழுது போக்குக்காக இலக்கியமும்‌ சேர்க்‌ 
கப்பட்டால்‌, பல துறைகளிலும்‌ சீரான ஒரு கல்வியை அவன்‌ 
பெறுவான்‌; அறிவு, உடல்‌, ஆன்மா ஆகிய யாவும்‌ தமது முழுப்‌ 
பங்கைப்‌ பெறும்‌; இவை இயற்கையான, சீரான முறையில்‌ 
பூரணமாக வளர்ச்சி பெறும்‌. மனிதன்‌ என்பது வெறும்‌ அறிவுப்‌ 
பிண்டமல்ல, அல்லது மிருகத்தைப்‌ போன்ற உடல்‌ மாத்திர 
மல்ல, அல்லது உள்ளமும்‌ ஆன்மாவும்‌ மட்டும்‌ மனிதனாகிவிடுவ 
தில்லை. பூரண நிலையை அடைவதற்கு இம்மூன்றும்‌ இணக்கமா 
கவும்‌, சீராகவும்‌ ஒன்றுபட வேண்டும்‌. கல்வியின்‌ உண்மையான 
லாப நஷ்டத்திற்கு இதுதான்‌ அளவு கோலாக இருக்கும்‌. நாம்‌ 
சுதந்திரம்‌ பெற்ற பிறகுகான்‌ இம்மாதிரியான கல்வியை அளிக்க 
முடியும்‌ என்று சொல்லுவது, குதிரைக்கு முன்னால்‌ வண்டியைக்‌ 
கொண்டுபோய்‌ நிறுத்துவது போலாகும்‌. லட்சக்‌ கணக்கான 
நமது மக்கள்‌ தங்களுடைய தொழில்களை புத்திசாலித்தனமாகச்‌ 
செய்வதற்குக்‌ கற்றுக்‌ கொடுத்து, எல்லோருடைய பொது 
கன்மைக்காகவும்தான்‌ வாழ்கிறோம்‌ என்பதையும்‌ அவர்கள்‌ 
உணரும்படி செய்தால்‌, சுதந்திரம்‌ ஈம்ப முடியாதபடி அவ்வளவு 
சீக்கிரத்தில்‌ வந்து விடும்‌. 

_'ஹரிஜன்‌'-8-0_1937 


9 
உண்மையான கல்வி 


ஆஆமதாபாத்திலிருந்து பேராசிரியர்‌ மல்கானி பின்‌ கண்ட 
தந்தியை அனுப்பியிருக்கிறார்‌ : 


“ வித்தியா பீடத்‌ தொண்டர்கள்‌ ஸிந்துவுக்குப்‌ போவதாக 
கிருபளானி கூறுகிறார்‌. 


9-ஆம்‌. தேதியன்று புனாவில்‌ நடைபெற்ற அகில இந்திய 
சுதேசிக்‌ கடைகள்‌, கைத்தொழில்‌ கண்காட்சியில்‌ சர்‌ எம்‌. 
விகவேசுவரய்யா பின்‌ வருமாறு பேசியதாக வெளியிடப்பட்டி 
ருக்கிறது : 


ட என்னுடைய வார்த்தைகளுக்கு சர்வகலாசாலைகள்‌ செவி 
காயச்குமானால்‌, நம்முடைய பொருளாதாரச்‌ திறமையின்மை 
டிக்கும்வரையில்‌, இலக்கிய, கீத்துவ வகுப்புகளுக்கு மாணவர்‌ 


உண்மையான கல்வி 73 


களைச்‌ சேர்ப்பதைக்‌ கட்டுப்படுத்தி, விவசாயம்‌, இஞ்சினீரிங்‌, 
தொழில்‌ நுட்பம்‌, வர்த்தகம்‌ ஆகிய துறைகளில்‌ பட்டப்படிப்பை 
-எடுத்துக்‌ கொள்ளுமாறு மாணவர்களைத்‌ தூண்ட வேண்டு 
மென்று மன்றாடிக்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌.” 


இலக்கியத்‌ தகுதி பெறுவது ஒன்றுதான்‌ முக்கியம்‌ என்ற 
நம்முடைய கல்வியில்‌ காணப்படும்‌ இன்றைய பெரும்‌ குறை 
பாட்டை சர்‌ விகவேசுவரய்யா வற்புறுத்தியிருக்கிறார்‌ ; அதை 
விட ஒரு பெரிய குறைபாட்டையும்‌ கான்‌ சொல்ல விரும்புகிறேன்‌. 
மாணவர்கள்‌ தங்கள்‌ இலக்கியங்களைப்‌ படித்துக்‌ கொண்டி 
ருக்கும்‌ போது, தங்களுடைய பாடங்களை நிறுத்தி வைத்துவிட்டு, 
மிகக்‌ சிறிய அல்லது தற்காலிகமான தொண்டுகளில்‌ கூட 
ஈடுபடக்‌ கூடாதனெறு எண்ணும்படி கற்பிக்கப்பட்டிருக்கிறார்‌ 
கள்‌. குஜராத்தில்‌ சிலர்‌ செய்வது போன்ற கிவாரண வேலை 
களைச்‌ செய்வதற்காக, மாணவர்கள்‌ தங்களுடைய இலக்கியக்‌ 
கல்வியையோ அல்லது தொழில்‌ சல்வியையோ நிறுத்தி வைத்‌ 
.தால்‌, அதனால்‌ அவர்களுக்கு லாபமேயொழிய கஷ்டம்‌ ஒன்று 
மில்லை. எந்தக்‌ கல்வியின்‌ இறுதி கோக்கமும்‌ தொண்டாகத்‌ 
தான்‌ இருக்கவேண்டும்‌. படித்துக்‌ கொண்டிருக்கும்போதே 
கூடத்‌ தொண்டு செய்யும்‌ வாய்ப்பு ஒரு மாணவனுக்குக்‌ கிடைத்‌ 
தால்‌, அதை அவன்‌ ஓர்‌ அரிய வாய்ப்பாகக்‌ கருத வேண்டும்‌ ; 
படிப்பு உண்மையில்‌ நிறுத்தி வைக்கப்படுவதாக நினைக்காமல்‌, 
அது படிப்புக்கு உதவி என்றே நினைக்கவேண்டும்‌. ஆகையால்‌, 
.குஜராத்தி தேசியக்‌ கல்லூரி மாணவர்கள்‌ தங்கள்‌ தொண்டுகளை 
குஜராத்‌ எல்லைகளுக்கு அப்பால்‌ விஸ்தரிக்கும்‌ யோசனையை 
கான்‌ மனப்பூர்வமாக வரவேற்கிறேன்‌. காம்‌ குறுகிய மாகாண 
உணர்ச்சி கொண்டவர்களாகி விடக்‌ கூடாது என்று சில நாட்‌ 
களுக்கு முன்புதான்‌ சொன்னேன்‌. நிவாரண வேலைகள்‌ செய்‌ 
வதற்கான ஏராளமான  தொண்டர்களைக்‌ கொடுப்பதற்கு 
குஜராத்தைப்‌ போல்‌ சிந்து மாகாணம்‌ அவ்வளவு தூரம்‌ தயாராக 
இல்லை. ஆகையால்‌, கிந்துவுக்கோ அல்லது அவர்களுடைய 
சேவை தேவைப்படும்‌ வேறெந்த மாகாணத்திற்கோ குஜராத்‌ 
தொண்டர்களை அனுப்பவேண்டும்‌ என்றே எதிர்பார்க்கப்படு 
கிறது, பொதுவாக குஜராத்தும்‌, குறிப்பாக குஜராத்‌ மாணவர்‌ 
களும்‌ சிந்து மாகாணத்திற்குக்‌ கடமைப்பட்டிருக்கிறார்கள்‌. 
ஒத்துழையாமை இயக்கத்தின்போது கல்வித்‌ துறையில்‌ பிரபல 
மானவர்களான ஆச்சாரிய கித்வானி, ஆச்சாரிய கிருபளானி, 
அத்யாபகர்‌ மல்கானி ஆகிய மூவரையும்‌ சிந்து மாகாணம்‌ 
அளித்தது. ஆகையால்‌, குஜராத்‌ மாணவர்கள்‌ சிந்து மாகாணத்‌ 
திற்குச்‌ செல்லுவது, தங்களுடைய கடமையைத்‌ தவிர வேறு 
-எதுவும்‌ செய்வதாகாது. 

தன்னுடைய கஷ்ட காலத்தில்‌ உதவி கோரி குஜராத்‌ 
அடுத்த வேண்டுகோளுக்குக்‌ கிடைத்துள்ள பதில்‌ மிகவும்‌ 
.திருப்தியளிப்பதாக இருக்கிறது. ஆரம்ப காலத்தில்‌ உதவி 
செய்தவர்களில்‌, குருகுல கங்ரி, சாந்தி நிகேதனம்‌ ஆகிய இரு 


74 கல்வி 


ஸ்தாபனங்களையும்‌ குறிப்பிட விரும்புகிறேன்‌. தங்களுடைய 
நன்கொடைகள்‌ எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியளிக்கும்‌ என்பதை. 
அறிந்த அவர்கள்‌, அதைப்‌ பற்றி எனக்குத்‌ தந்தி மூலம்‌ தகவலும்‌. 
அனுப்பினார்கள்‌. நன்கொடைகள்‌ தேரில்‌ ஸ்ரீ வல்லபபாய்‌ பட்டே 
லுக்கு அனுப்பப்பட்டன. குருகுலத்தின்‌ சார்பில்‌ நாலு தவை 
களில்‌ அனுப்பப்பட்ட நன்கொடைகள்‌ பற்றி ஆச்சாரிய ராம 
தேவ்ஜி எனக்கு விவரங்கள்‌ கொடுத்திருக்கிறார்‌. மேற்கொண்டும்‌ 
எதிர்‌ பார்க்கலாமென்று அவர்‌ எழுதியிருக்கிறார்‌. அவர்‌ மேலும்‌ 
கூறுகிறார்‌ : 

“ ஆசிரியர்கள்‌ தங்களுடைய சம்பளங்களில்‌ ஒரு பகுதியை அனுப்பி 
யிருக்கிறார்கள்‌. துணிமணிகளைச்‌ சலவைக்குப்‌ போடுவதுதான்‌ வழக்கம்‌. 
பிரம்மச்சாரிகள்‌ அப்படி சலவைக்கு போடாமல்‌ தங்களுடைய துணிகளைத்‌. 
தாங்களே வெளுத்துக்‌ கொண்டு, பணத்தை மிச்சப்‌ படுத்தி அனுப்பியிறால்‌ 
கிறார்கள்‌ ; பெண்கள்‌ பள்ளியிலுள்ள பிரம்மச்சாரிணிகள்‌ கொஞ்ச காலத்திற்கு. 
பாலும்‌, நெய்யும்‌ சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு மிச்சப்படுத்தியிருக்கிறார்கள்‌ '* 


மக்கு நன்கொடை அனுப்பியுள்ளவர்களில்‌ சிலருடைய 
தன்னல மறுப்பை குஜராத்தில்‌ ஈன்கொடை பெறுபவர்களும்‌, 
அவற்றை வினியோகம்‌ செய்பவர்களும்‌ நினைவில்‌ வைத்துக்‌ 
கொள்ளட்டும்‌. காலஞ்சென்ற சுவாமி சிரத்தானந்தர்‌ குருகுலத்‌ 
தின்‌ தலைவராக இருந்த காலத்தில்‌, தென்னாப்பிரிக்காவில்‌ சத்தி 
யாக்கிரகம்‌ நடந்து கொண்டிருந்தபோது, அங்குள்ள ஈமது நாட்‌ 
டினருக்கு உதவி செய்வதற்காக முதலில்‌ இந்தத்‌ தன்னல 
மறுப்பை ஆரம்பித்துவைத்தார்‌. குருகுலத்திலுள்ள பையன்‌ 
களும்‌, பெண்களும்‌ இப்போது செய்துள்ள தன்னல மறுப்பு 
எனக்கு அந்தச்‌ சம்பவத்தை நினைவூட்டுகிறது. குருகுலத்தின்‌ 
பழக்க வழக்கங்களில்‌ பயிற்சி பெற்ற பையன்கள்‌, பெண்களிட 
மிருந்து குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில்‌ இத்தகைய தியாகம்‌ எதிர்‌ 

பார்க்கக்‌ கூடியதே யாகும்‌. 
“என்‌ இந்தியா? - 18-10-1827 


10 
தொண்டு புரியும்‌ கலை 


(பெங்களூரில்‌ உள்ள யுனைடெட்‌ தியலாஜிகல்‌ கல்லூரி மாணவர்‌ 
களின்‌ கூட்டம்‌ ஒன்றில்‌ காந்திஜி நிகழ்த்திய பிரசங்கத்தின்‌ விவரமே 
கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது :1 


(43 க ட 

நம்மை ஆங்கில போதனா மொழிக்கு உட்படும்படி 
செய்தது, சென்ற தலை முறையினரின்‌ தவறு என்பதை, 
கான்‌ ஒப்புக்‌ கொள்ளுகிறேன்‌. ஆனால்‌, வித்திய மலைக்கு, 
அப்பாலுள்ள மக்களுடன்‌ நீங்கள்‌ தொடர்பு கொள்ள வேண்டு 


தொண்டு புரியும்‌ கலை 75 


மானால்‌, அந்த முட்டுக்கட்டையை நீங்கள்‌ அகற்ற வேண்டும்‌. 
நீங்கள்‌ செய்யக்‌ கூடிய அல்லது செய்ய வேண்டிய தொண்டுகள்‌ 
சம்பந்தப்பட்டவரையில்‌, நான்‌ அதிகம்‌ பேச வேண்டியதில்லை. 
என்று நினைக்கிறேன்‌. ஏனெனில்‌, என்னுடைய ராட்டி 
னன்‌ திட்டத்தை ஆதரித்ததன்‌ முலம்‌ என்னுடைய வேலையை: 
நீங்கள்‌ எளிதாக்கி விட்டீர்கள்‌. ஒடுக்கப்பட்ட வகுப்‌ 
பினரைப்‌ பற்றி நீங்கள்‌ குறிப்பிட்டீர்கள்‌. ஆனால்‌, ஒடுக்கம்‌. 
பட்ட வகுப்பினர்‌ என்று கூறப்படுபவர்களைவிட இன்னும்‌. 
அதிகக்‌ கஷ்டத்தில்‌ வாழும்‌ மக்கள்‌ மிகவும்‌ ஏராளமாக. 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்தான்‌ உண்மையான இந்தியாவின்‌ 
மக்கள்‌ ஆவர்‌. பின்னர்‌ கோர்வை போன்ற ரயில்வே 
பாதைகள்‌, இந்த மக்கள்‌ வசிக்கும்‌ இடங்களின்‌ ஒரு ஓரத்தைத்‌. 
கான்‌ தொடுகின்றன. ரயில்கள்‌ போகாத இடங்களில்‌ நீங்கள்‌ 
பிரயாணம்‌ செய்தால்‌, இதைப்‌ பார்க்கமுடியும்‌. வடக்கேயிருந்து' 
தெற்கேயும்‌, கிழக்கேயிருந்து மேற்கேயும்‌ போகும்‌ இந்த ரயில்‌: 
பாதைகள்‌, மக்களின்‌ செல்வத்தை அடித்துக்கொண்டு செல்லும்‌ 
பெரும்‌ குழாய்களாக இருக்கின்றன. ரத்தத்தை “உறிஞ்சிக்‌. 
கொண்டு” செல்லுகின்றன என்ற வார்த்தையை லார்டு ஸாலிஸ்‌ 
பரி உபயோகித்தார்‌. அதற்குப்‌ பதிலாக மக்களுக்கு எதுவும்‌ 
அளிக்கப்படுவகில்லை. நகரங்களில்‌ வகிக்கும்‌ நாம்‌ இந்த ரத்‌. 
கத்தை உறிஞ்சம்‌ வேலையில்‌ கூட்டரளிகளாக இருக்கிறோம்‌... 
ரத்தத்தை உறிஞ்சுவது” என்ற வார்த்தை எவ்வளவு மோசமான 
தாக இருப்பினும்‌. அதுதான்‌ உண்மையான நிலையை எடுத்துக்‌. 
காட்டுகிறது. இந்த வகருப்பினரைப்பற்றி எனக்குக்‌ கொஞ்சம்‌. 
தெரியும்‌. அவர்களுடைய தேவைகளைப்பற்றி நான்‌ சிந்தித்துப்‌ 
பார்த்திருக்கிறேன்‌. நான்‌ ஒரு ஓவியனாக இருந்தால்‌, ஒளியோ. 
உயிரோ, பளபளப்போ ஒரு துளிகூட இல்லாத அவர்களுடைய 
வறட்டுக்‌ கண்களை நான்‌ சித்திரம்‌ வரைந்து காட்டமுடியும்‌. 
அவர்களுக்கு நரம்‌ எப்படித்‌ தொண்டு புரிவது? “அண்டை 
விட்டுக்காரர்களின்‌ தோள்களிலிருந்து நாம்‌ இறங்குவோமாக”” 
என்ற அழகான சொற்றொடரை டால்ஸ்டாய்‌ உபயேரகித்தார்‌. 
ஒவ்வொருவரும்‌ அத்து ஒரு வேலையைச்‌ செய்துவிட்டால்‌, அவர்‌ 
களிடமிருந்து கடவுள்‌ எதிர்பார்க்கும்‌ எல்லா வேலைகளையும்‌. 
செய்‌ சவர்களாகிவிடுவார்கள்‌. இப்படி கான்‌ சொல்வது திடும்‌. 
கிடத்தக்கதாகத்தான்‌ இருக்கும்‌. தொண்டு புரியும்‌ கலையை 
நீங்கள்‌ கற்றுக்கொண்டுள்ள ஒரு இடத்தில்‌ இருப்பதால்‌. 
இதற்கு என்ன வழி என்று நீங்கள்தான்‌ கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
இதையெல்லாம்‌ ஒவ்வொன்றாகச்‌ சிந்தித்து என்ன முடிவுக்கு. 
வருகிறீர்கள்‌ என்பதைப்‌ பாருங்கள்‌. இரந்த ஏழை மக்களின்‌ 
முதுகுகளிலிருந்து இறங்குவதற்கு, கான்‌ சொன்னதைத்‌ தவிர 
வேறு வழி ஏதாவது நீங்கள்‌ கண்டுபிடித்தால்‌, எனக்குத்‌ தெரி 
வியுங்கள்‌. கானே கற்றுக்கொள்ளும்‌ நிலையில்தான்‌ இருக்கிறேன்‌... 
எனக்கு, சொந்த நலன்‌ எதுவுமில்லை; உண்மையை எங்கு கண்‌ 
டாலும்‌, அதை ஏற்றுக்கொண்டு, அதன்படி நடக்க முயற்சிக்‌ 
கிறேன்‌. 


76 கல்வி 


“ராட்டினத்திற்குப்‌ பதிலாக மக்களுக்கு இலக்கியக்‌ கல்வி 
அளிக்கலாம்‌ என்று யோசனை கூறி அமெரிக்காவிலுள்ள பாதிரி 
ஈண்பர்‌ ஒருவர்‌ எனக்கு எழுதினார்‌. அவர்‌ மனப்பூர்வமாக அதை 
எழுதியிருந்தார்‌. ஆகையால்‌, இப்படி எழுதியிருக்கிறாரே என்று 
வருத்தப்பட்டேன்‌. ஏசுகாதருக்குக்கூட அதிகமாக எழுதப்‌ 
படிக்கத்‌ தெரியும்‌ என்று நான்‌ நினைக்கவில்லை. ஆரம்பகால 
கிறிஸ்தவர்கள்‌ தங்களூடைய இலக்கிய அறிவை வளர்த்துக்‌ 
கொண்டார்கள்‌ என்றால்‌, தங்களுடைய வேலைகளை இன்னும்‌ 
நன்றாகச்‌ செய்வதற்காகத்தான்‌ அப்படிச்‌ செய்தார்கள்‌. மக்கள்‌ 
தங்களைக்‌ தாங்களே உணர்ந்துகொள்ளுவதற்கு வெறும்‌ இலக்‌ 
கியக்‌ கல்விதான்‌ முதல்‌ தேவை என்று புது ஏற்பாட்டில்‌ ஒரு 
துளியாவது வற்புறுத்தப்பட்டிருக்கிறதென்று கான்‌ நினைக்க 
வில்லை. எழுத்தறிவு அவகியமில்லையென்று கான்‌ சொல்லுவதாக 
அர்த்தமில்லை. எதற்கு அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்க வேண்‌ 
டும்‌ என்பதுதான்‌ கேள்வி. ஒரு பொருளை சரியான இடத்தில்‌ 
வைக்கவில்லையென்றால்‌, அது குப்பையாகிவிடுவதைப்போல்‌, ஒரு 
ல்ல பொருளைத்‌ தவறான இடத்தில்‌ ஸலைப்பதுபோன்றதுதான்‌ 
இது. ஒரு ஈல்ல காரியம்‌ தவறான விதத்தில்‌ வற்புறுத்தப்படு 
வதைப்‌ பார்க்கும்போதெல்லாம்‌, என்‌ மனம்கொதிப்படைகிறது. 
ஒரு குழந்தை எழுத்தறிவு பெறுவதற்கு முன்பு, அதற்குச்‌ சாதம்‌ 
ஊட்டவேண்டும்‌, ஆடை அணிவீக்கவேண்டும்‌, பிறகு அது 
தானாகச்‌ சாப்பிடுவதற்கும்‌ கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. குழந்‌ 
தைக்கு எல்லாம்‌ நாமே செய்துகொண்டிருக்கக்கூடாது. அது 
தானாகவே வேண்டியதைச்‌ செய்யக்‌ கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
ஈமது குழந்தைகள்‌ தங்கள்‌ கைகளையும்‌, கால்களையும்‌ உபயோ 
கிக்க முதலில்‌ கற்றுக்கொள்ளட்டும்‌. அதனால்தான்‌ முதலில்‌ 
அவர்கள்‌ ராட்டினத்தைப்பற்றி அறிக்துகொள்ளவேண்டும்‌ என்று 
கூறுகிறேன்‌. : 


“கதருக்கு “ஆதரவளிப்பது” என்று நீங்கள்‌ உபயோகித்‌ 
அள்ள வார்த்தையை நான்‌ விரும்பவில்லை. அது தவறான 
கருத்தை வெளியிடுவதாக இருக்கிறது. நீங்கள்‌ போஷகர்களாக 
இருக்க விரும்புவீர்களா அல்லது தொண்டர்களாக இருக்க 
விரும்புவீர்களா? பெரிய மனதுபண்ணி க தருக்கு ஆதரவ கொடுப்‌ 
பது என்ற நிலை இருந்துவரும்‌ வரையில்‌, அது ஒரு அர்த்த 
மற்ற காகரிகமாகத்தான்‌ இருந்துவரும்‌. அலை அதைத்தான்‌ 
உபயோகிப்பது என்று திட உறுதி செய்துகொண்டுவிட்டால்‌, 
பின்னர்‌ அது சேவையின்‌ சின்னமாகத்‌ திகழும்‌. கதர்‌ அணிய 
ஆரம்பித்தவுடனேயே நீங்கள்‌ தொண்டு செய்ய ஆரம்பித்துவிடு 
கிறீர்கள்‌, 55 வருடங்களாக ஏழை மக்களுடன்‌ எனக்கு இடை 
விடாது தொடர்பு இருந்துவந்திருக்கிறது. சேவை புரியும்‌ கலை 
மிக எளிதானது. என்பதை அந்த அனுபவத்தின்‌ பலனாக நான்‌ 
கண்டிருக்கிறேன்‌, இதைக்‌ கல்லூரிகளிலோ பள்ளிக்கடடங்‌ 
களிலோ குற்றுக்கொள்ளமுடியாது. சேவை செய்யும்‌ உணர்ச்‌ 
சியை எங்கு வேண்டுமானாலும்‌ கற்றுக்கொள்ளலாம்‌. இதிலும்‌ 


பிரம்மச்சரியம்‌ 77” 


கூட எது முக்கியம்‌ என்பதுதான்‌ கேள்வி. மனமாற்றம்‌ ஏற்பட்ட 
உடனேயே நீங்கள்‌ தொண்டர்களாகிவிடுவீர்கள்‌. இது உங்க. 
ளுக்குத்‌ தெளிவாக விளங்குவ தற்குக்‌ கடவுள்‌ துணை புரிவாராக”” 


_*எங்‌ இந்தியா' - 118-1927 


11 
பிரம்மச்சரியம்‌ 


(குஜராத்தைச்‌ சேர்ர்த பதரான்‌ என்னுமிடத்திலிருக்கும்‌ சேவா 
ஸமாஜத்தினர்‌ காந்திஜிக்கு ஒரு வரவேற்புப்‌ பத்திரம்‌ வாசித்‌ 
களித்தனர்‌. சங்கத்திலுள்ள இளைஞர்கள்‌ குறிப்பாக கேட்டுக்‌ 
கொண்டதற்கிணங்க, அப்போது காந்திஜி செய்த பிரசங்கத்தின்‌ 
சாரம்‌ கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ) 


பிரம்மச்சரியத்தை.ப்பற்றிச்‌ சில வார்த்தைகள்‌ பேசும்படி 
என்னைக்‌ கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்‌. அவசியம்‌ ஏற்படும்‌: 
போது கில விஷயங்களைப்பற்றி *'ஈவஜீவன்‌' பத்திரிகையில்‌ கான்‌ 
எழுதுகிறேன்‌. ஆனால்‌, அவற்றைப்பற்றி கான்‌ பேசுவது மிகவும்‌. 
அரிது. பிரம்மச்சரியம்‌ அத்தகைய விஷயங்களில்‌ ஒன்று. இது 
மிகவும்‌ கடினமான ஒரு விஷயம்‌ ஆகும்‌ வெறும்‌ வார்த்தை. 
களால்‌ இதை விளக்கிக்‌ கூறமுடியாது, அது ஒரு வாழ்க்கை 
முறையே. அதை நடைமுறையில்‌ அனுசரிப்பது மிகவும்‌ கடின 
மானது. ஆனால்‌ நீங்கள்‌ கேட்க விரும்பும்‌ பிரம்மச்சரியம்‌ சாதா 
ரண பிரம்மச்சரியமே. இன்னும்‌ அதிகக்‌ கடினமான பிரம்மச்சரி' 
யமும்‌ ஒன்று இருக்கிறது. ஈம்முடைய எல்லாப்‌ புலன்களையும்‌ 
அடக்கி ஆளுவதுகான்‌ அந்த பிரம்மச்சரியம்‌ என்று விளக்கப்பட்‌ 
டிருக்கிறது. 

சாதாரண பிரம்மச்சரியத்தை நடைமுறையில்‌ அனுசரிப்பதே. 
கஷ்டமானது என்று நமது சாத்திரங்கள்‌ கூறுகின்றன. இது 
99 சதவிகிதம்‌ உண்மையானது. ஆனால்‌, இது முழு உண்மைக்கு 
ஒரு சதவிகிதம்‌ குறைவாக இருக்கிறது என்பதையும்‌ எடுத்துக்‌ 
காட்ட விரும்புகிறேன்‌, மற்றப்‌ புலன்களை, குறிப்பாக, நாவின்‌ 
ருசியை அடக்கியாள நாம்‌ பயிற்சி செய்வதில்லையாகையால்‌,அது 
கடினமானதுபோல்‌ தோன்றுகிறது. நாவின்‌ ருசியை அடக்கி 
யாள முடிக்தவர்களுக்கு, பிரம்மச்சரியத்தை அனுசரிப்பது சுபை 
மாக இருக்கும்‌. மிருகங்களின்‌ அளவுக்குக்கூட மனிதர்கள்‌ 
பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பதில்லை என்று உயிரியல்‌ நிபுணர்‌ 
கள்‌ கூறுகிறார்கள்‌. இது உண்மைதான்‌. மிருகங்கள்‌ தங்களுடைய: 
நாவை அடக்கியாள முடிகிறது என்பது தான்‌ இதற்குக்‌ காரணம்‌. 
மிருகங்கள்‌ மனமறிந்து இந்தக்‌ கட்டுப்பாட்டைச்‌ செய்யவில்லை. 
இது அவற்றின்‌ இயற்கையான அமைப்பின்‌ ஓர்‌ அம்சமாக இருக்‌. 


78 கல்வி 


கிறது. கால்கடைகள்‌ முக்கியமாக புல்லையே தின்கின்றன, தங்‌ 
கள்‌ பசியின்‌ அளவுக்கு ஏற்றாற்போல்‌ தின்கின்றன. அவை 
அயிர்‌ வாழ்வதற்காக உண்கின்றன, உண்பதற்காக உயிர்‌ 
வாழவில்லை. ஆனால்‌, நாமோ நேர்மாறாகச்‌ செய்கிறோம்‌. 
குழந்தை பல்வேறு ௬ுசிகளை அனுபவிக்க வேண்டும்‌ என்பதற்காக 
ஒரு தாயார்‌ தன்‌ குழந்தைக்குப்‌ பல்வேறு விதமான தின்பண்டங்‌ 
கனைக்‌ கொடுக்கிறாள்‌. தன்னுடைய குழந்தை முடிந்த அளவுக்குச்‌ 
சாப்பிட்டு, அனுபவிப்பதற்கு நிறையக்‌ கொடுப்பதுதான்‌, கன்‌ 
குழந்தையினிடம்‌ தனக்குள்ள அன்பைக்‌ காட்டுவதற்குச்‌ சிறந்த 
வழி என்று அவள்‌ நினைக்கிறாள்‌. உண்மையில்‌, அப்படிச்‌ செய்‌ 
வதன்‌ மூலம்‌ ரூகி உணர்ச்சி மழுங்கும்படி செய்து விடுகிறோம்‌. 
ஏனெனில்‌, பசித்தால்‌ தான்‌ ௬கி இருக்கும்‌. ஏற்கனவே வேண்‌ 
டிய அளவுக்குச்‌ சாப்பிட்டுவிட்டு ஒருவனுக்கு லட்டுவில்‌ இருக்‌ 
கும்‌ ருசியை விட, பசியுடன்‌ உள்ள ஒருவனுக்கு ஒரு சாதாரண 
ரொட்டித்‌ துண்டு இன்னும்‌ அதிக ருசியான தாக இருக்கும்‌. ஈமது 
ருசியையும்‌, உணர்ச்சிகளையும்‌ தூண்டிவீடுவதற்காக தமது 
உணவு பதார்த்தங்களில்‌ பலவிதமான மசாலைப்‌ பொருட்களை 
உபயோகிக்கிறோம்‌. பின்னர்‌, பிரம்மச்சரியத்தை அனுசரிப்பதில்‌ 
உள்ள கஷ்டத்தைப்‌ பற்றிப்‌ புகார்‌ செய்கிறோம்‌. கடவுள்‌, நாம்‌ 
பார்ப்பதற்குக்‌ கண்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌.. ஆனால்‌, பார்க்‌ 
கக்‌ கூடாதவைகளைப்‌ பார்த்து அந்தக்‌ கண்களை அசுத்த 
மாக்கிக்‌ கொள்கீறோம்‌. ஒரு தாயார்‌,. காயத்ரி மந்திரத்‌ 
தைத்‌ தெரிந்து கொண்டு ஏன்‌ அதைத்‌ தன்‌ குழந்தைக்குக்‌ கற்‌ 
க்‌ கொடுக்கக்‌ கூடாது? அந்த மந்திரத்தின்‌ உள்‌ அர்த்தத்தை 
அவள்‌ புரிந்து கொள்ளாவிட்டாலும்‌, உயிர்‌ அளிக்கும்‌ சூரியளை 
வணங்குவதற்கு அவள்‌ தன்‌ குழந்தைக்குச்‌ சொல்லித்தரலாம்‌. 
ஆரிய சமாதிகள்‌, சனா கனிகள்‌ இருவருமே சூரியனை வணங்குகிறார்‌ 
கள்‌. சூரியனை வணங்குவது மட்டும்‌ காயத்ரியின்‌ உண்மையான 
அர்த்தத்தின்‌ ஓர்‌ அம்சமேயாகும்‌. சூரியனை வணங்குவதன்‌ அர்தீ 
தம்‌ என்ன? நாம்‌ தலை நிமிர்ந்து நின்று, சூரியனைப்‌ பார்த்து, 
நமது கண்களை சுத்தப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌ என்பதே 
அதன்‌ அர்த்தம்‌. இந்த மந்திரத்தை ஜபித்தவர்கள்‌ ரிஷிகள்‌. 
சூரியோதயத்தில்‌ உள்ளது போன்ற ஈாடகத்தையும்‌, மகிழ்ச்சி 
“யையும்‌, அழகையும்‌ வேறு எதிலும்‌ காணமுடியாது என்பதை 
சூரிய நமஸ்காரத்தின்‌ மூலம்‌ அவர்கள்‌ காட்டினார்கள்‌. வான த்தை 
வீட உயர்ந்த அரங்கமோ, கடவுளைவிடத்‌ திறமைசாலியான 
ஈரடக டைரக்டரோ இருக்க முடியாது. ஆனால்‌ தங்களுடைய 
குழந்தைகளின்‌ முகத்தைக்‌ கழுவி சத்தம்‌ செய்த பின்‌, அவர்களுக்‌ 
குக்‌ காலை வானத்தைக்‌ காட்டும்‌ தாய்மார்‌ எவ்வளவு பேர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌? 


பையன்‌ பள்ளிக்கூட த்தில்‌ கற்றுக்‌ கொள்ளுவது, ஒரு வேளை 
நாளடைவில்‌ அவன்‌ ஒரு பெரிய அரசாங்க அதிகாரியாவதற்கு 
உதவியாக இருக்கலாம்‌. ஆனால்‌, பையன்‌ தெரிந்தும்‌ தெரியா 
மலும்‌ வீட்டில்‌ கற்றுக்‌ கொள்ளுவதன்‌ மதிப்பு என்ன என்பதை 


பிரம்மச்சரியம்‌ 79 


யார்‌ கணக்கிட்டிருக்கிறார்கள்‌? குழந்தைகள்‌ இன்னும்‌ அதிக அழ 
காகத்‌ தோற்றம்‌ அளிக்க வேண்டும்‌ என்பதற்காக, நமது பெற்‌ 
ரோர்கள்‌ குழந்தைகளின்‌ உடல்களை அனாவசியமான அளவுக்கு 
ஆடைகளால்‌ மூடிவீடுகிறார்கள்‌. ஆனால்‌, அது உண்மையிலேயே 
குழந்தைகளின்‌ அழகை அதிகப்படுத்துகிறதா? உடலை வெய்யிலி 
விருந்தும்‌, குளிரிலிருக்தும்‌ காப்பாற்றுவதற்காகத்தான்‌ ஆடை 
களேயொழிய, அழகை அதிகப்படுத்துவதற்காக அல்ல. பிரம்‌ 
மச்சரியத்தை அனுசரிப்பவனின்‌ உடல்‌, எஃகைப்‌ போல்‌ அவ்‌ 
வளவு உறுதியானதாகவும்‌, வலுவுள்ள தாகவும்‌ இருக்கும்‌. 
குழந்தைகளுக்குச்‌ செல்லம்‌ கொடுத்து வளர்ப்பதன்‌ மூலம்‌ அவர்க 
ளுடைய உடற்கட்டைப்‌ பாழாக்கிவிடுகிறோம்‌. வீட்டிற்குள்ளேயே 
அவர்களை வைத்துக்கொண்டிருந்தால்‌ உடலின்‌ தணதணப்பு 
அப்படியே இருக்கும்‌ என்று நினைக்கிறோம்‌. ஆனால்‌, இப்படியாக 
உண்டாக்கப்படும்‌ தணதணப்பை அரிப்பெடுக்கும்‌ ஒரு சிரங்‌ 
குக்குச்‌ சமமாகச்‌ சொல்லலாம்‌. அளவுக்கு மீறிய ஜாக்கிரதை 
யினால்‌ ஈமது உடல்களை மிகவும்‌ பலவீனப்படுத்தி, கடும்‌ உழைப்‌ 
புக்குத்‌ தகுதியற்றலையாகச்‌ செய்துள்ளோம்‌, ஆடைகளைப்‌ 
பற்றி நான்‌ கூற வேண்டியது அவ்வளவுதான்‌. 

முன்யோசனையில்லாமல்‌ நம்முடைய வீடுகளில்‌ நாம்‌ நடத்‌ 
தும்‌ சம்பாஷணைகளினால்‌ குழந்தையின்‌ மனத்தில்‌ விரும்பத்தகாத 
எண்ணங்களையும்‌ உண்டாக்கி விடுகிறோம்‌. அவனுடைய கல்‌ 
யபாணத்தைப்‌ பற்றிப்‌ பேசுகிறோம்‌. அதைப்‌ பற்றியும்‌, அத 
னுடைய முழு அர்த்தத்தைப்‌ பற்றியும்‌ அவனைச்‌ சிந்திக்க வைக்‌ 
கக்‌ கூடிய விஷயங்களை அவன்‌ பார்க்க அனுமதிக்கிறோம்‌. இக்‌ 
நிலையில்‌, காம்‌ ஏன்‌ காட்டுமிராண்டிகளாகிவிடவில்லை என்பது 
தான்‌ ஆச்சரியமாக இருக்கிறது. தார்மிக ஒழுக்கக்‌ கட்டுப்பாடு 
கனை மீறுவதற்கு இவ்வளவு வாய்ப்புகள்‌ இருந்த போதிலும்‌, 
நமது சமூகத்தில்‌ அந்தக்‌ கட்டுப்பாடுகள்‌ இன்னமும்‌ அப்படியே 
இருக்கின்றன. மனிதன்‌ தன்னைத்தானே கெடுத்துப்‌ பாழாக்கிக்‌ 
கொள்ளுவதற்குப்‌ பல வாய்ப்புகள்‌ இருந்த போதிலும்‌, அவன்‌ 
கெட்டுவிடுவதில்லை. சமூகத்தில்‌ அவனது நிலை அப்படி இருக்‌ 
கிறது, பிரம்மச்சரியத்தை அனுசரிப்பதற்கு இடையூறாக உள்ள 
இந்தத்‌ தடைகளை அகற்றிவிட்டால்‌, அது இன்னும்‌ எளிதாகி 
விடும்‌. 


இந்த நிலையில்‌ கூட, உடல்‌ வலிமை, தகுதி ஆகிய விஷயங்‌ 
களில்‌ காம்‌ மற்றவர்களுடன்‌ போட்டி போட விரும்புகிறோம்‌. 
இதைச்‌ செய்வதற்கு இரண்டு வழிகள்‌ இருக்கின்றன. ஒன்று 
அிதய்விசமானது, மற்றொன்று சைத்தான்‌ வழி. சைத்தான்‌ வழி 
யின்‌ கீழ்‌, உடல்‌ வலிமையை வளர்ப்பதற்கு மாட்டிறைச்சி உண்‌ 
பது உட்பட, சரியாக இருந்தாலும்‌ தவறாக இருந்தாலும்‌, எல்லா 
வழிகளையும்‌ உபயோகித்துக்‌ கொள்ளலாம்‌. நாம்‌ இறைச்சி சாப்‌ 
பிட வேண்டும்‌ என்றும்‌, இல்லாவிட்டால்‌ ஆங்கிலேயர்களைப்‌ 
“போல்‌ அவ்வளவு உடல்‌ வலிமையும்‌, தசைக்‌ கட்டும்‌ பெற முடி 
யாது என்றும்‌ என்னுடைய இளமைப்‌ பருவத்தில்‌ என்‌ நண்பர்‌ 


80 கல்வி 


ஒருவர்‌ சொல்லுவது உண்டு. கவிஞர்‌ நர்மதா சங்கரும்‌ தம்‌ 
முடைய கவிதைகளில்‌ ஒன்றில்‌ இதே யோசனையைத்தான்‌ கூறி 
யிருக்கிறார்‌ : ££ ஆங்கிலேயர்கள்‌ நாட்டை ஆளுகிறார்கள்‌; . இக்‌ 
தியர்கள்‌ கோழைகளைப்‌ போல்‌ அவர்களுக்குப்‌ பணிந்துவிட்டார்‌. 
கள்‌. ஆங்கிலேயர்கள்‌ அதிக உடல்‌ வலிமையுள்ளவர்கள்‌ என்‌ 
பதே இதற்குக்‌ காரணம்‌”. இந்த வரிகளில்‌ அதே யோசனை 
தான்‌ இருக்கிறது. நர்மதா சங்கர்‌ குஜராத்துக்கு மிகுந்த நன்மை. 
செய்திருக்கிறார்‌. ஆனால்‌, அவருடைய வாழ்வில்‌ தெளிவான 
இரண்டு கட்டங்கள்‌ இருந்தன. ஒன்று, கட்டுப்பாடில்லாத 
போக வாழ்வு, மற்றொன்று தன்னடக்க வாழ்வு. கான்‌ மேற்‌ 
கோள்‌ காட்டிய கவிதை அந்த முதல்‌ கட்டத்தில்‌ எழுதப்பட்டது. 
இப்பானில்‌ கூட, மற்ற நாடுகளுடன்‌ பலப்‌ பரிட்சை செய்து 
பார்த்தாக வேண்டும்‌ என்ற காலம்‌ வந்தபோது, அந்காட்டு மக்‌ 
கள்‌ மாட்டிறைச்சி சாபபிட ஆரம்பித்தார்கள்‌. ஒருவர்‌ தம்முடைய 
உடலை சைத்தானைப்போல்‌ கட்டி வளர்க்க விரும்பினால்‌, விலக்கப்‌ 
பட்ட இத்தகைய ஆகாரங்களை உட்கொள்ளத்தான்‌ வேண்டும்‌... 


ஆனால்‌, தெய்வ சம்மதமான பாதையில்‌ உடலைக்‌ கட்டி 
வளர்க்க விரும்பினால்‌, பிரம்மச்சரியம்‌ ஒன்றுதான்‌ அதற்கான வழி 
யாகும்‌. எனக்கு அளிக்கப்பட்ட வரவேற்புப்‌ பத்திரத்தில்‌, 
என்னை ஒரு “நைஷ்டிக” பிரம்மச்சாரி என்று வர்ணிக்திருக்‌ 
கிறார்கள்‌. இந்த வரவேற்பை எழுதியவருக்கு, அந்த வார்த்தை 
யின்‌ உண்மையான அர்த்தம்‌ தெரியாது என்று மட்டும்‌ சொல்‌. 
லிக்‌ கொண்டு நிறுத்திக்‌ கொள்ளுகிறேன்‌. இல்லாவிடில்‌, மண 
மாகி, குழந்தைகள்‌ பெற்றெடுக்துள்ள ஒருவர்‌ கைஷ்டிக பிரம்மச்‌ 
சாரியாக இருப்பது சாத்தியமில்லை என்பது அவருக்கு எப்படித்‌ 
தோன்றாமலிருக்கும்‌? நைஷ்டிக பிரம்மச்சாரிக்கு தலைவலியோ, 
ஜுூரமோ வருவதேயில்லை; இருமலும்‌, குடல்‌ நேரயும்‌ வருவதில்லை. 
ஆரஞ்சுப்‌ பழத்தின்‌ விதைகள்‌ குடலுக்குள்‌ போய்விட்டால்‌, 
குடல்‌ கோய்‌ வரும்‌ என்று வைத்தியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனால்‌, உடலைச்‌ சுத்தமாகவும்‌, ஆரோக்கியமாகவும்‌ வைத்துக்‌. 
கொண்டிருக்கும்‌ ஒருவருடைய குடலில்‌ விதை சிக்கிக்‌ கொள்‌ 
ளாது. ஆனால்‌, குடல்‌ சோர்வுற்று, பலவீனமடைந்து விட்டால்‌ 
அனாவசியமான பொருள்களை அது வெளியேற்ற முடிவதில்லை. 
என்னுடைய குடலும்‌ அம்மாதிரி சோர்வுற்று, பலவீன மடைம்‌. 
திருக்க வேண்டும்‌. அவைபோன்ற சில பொருட்களை நான்‌ 
ஜீரணிக்க முடியவில்லையோ, என்னவோ. பையன்கள்‌ கண்ட 
வற்றை நிறையச்‌ சாப்பிடுகிறார்கள்‌. ஆனால்‌, தாய்மார்கள்‌ 
இதைப்பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில்‌, 
இளம்‌ வயதினரின்‌ குடல்கள்‌ கழிவுப்‌ பொருள்களை வெளியேற்றக்‌ 
கூடிய அளவுக்கு இயற்கையாகவே உறுதியாக இருக்கின்றன. 
ஆகையால்‌, யாரும்‌ என்னை நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று: 
வர்ணித்து, பொய்‌ சொன்ன குற்றத்திற்கு ஆளாகக்‌ கூடாது. 

* நைஷ்டிக பிரம்மச்சாரி என்றால்‌, பிஷ்மரைப்‌ போல்‌ ஆயுள்‌ முழுவதும்‌ அம்‌ 
பழுக்கற்ற பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டவர்‌ என்பதே பொருள்‌. 


பிரம்மச்சரியம்‌ 81 


மேலும்‌, நைஷ்டிக பிரம்மச்சரியத்தினால்‌ ஏற்படும்‌ உணர்ச்சி 
வேகம்‌, எனக்கிருப்பதைவிடப்‌ பன்மடங்கு அதிகமானதாக 
இருக்கும்‌. நான்‌ முழுமையான ஒரு பிரம்மச்சாரியாக விரும்பு 
கிறேன்‌ என்பது உண்மைதான்‌ என்றாலும்‌, இன்னும்‌ அந்த 
நிலையை கான்‌ அடையவில்லை. பிரம்மச்சரியத்தின்‌ தனித்தன்மை 
களப்‌ பற்றி என்னுடைய சொக்க அனுபவத்திலிருந்தே கில உதா 
ரணங்களை உங்கள்‌ முன்பு சமர்ப்பித்திருக்கிறேன்‌. பிரம்மச்சாரி 
யாக இருப்பதென்றால்‌, எந்தப்‌ பெண்ணையும்‌, என்‌ சகோதரியைக்‌ 
கூட கான்‌ தொடக்‌ கூடாது என்று அர்த்தமில்லை. ஆனால்‌, ஒரு 
காகிதத்‌ துண்டை தொட்டால்‌ என்‌ மனத்தில்‌ எப்படி கெட்ட 
எண்ணங்களோ, செய்கைகளோ தோன்றுவதில்லையோ, அதே 
மாதிரி, ஒரு பெண்ணைத்‌ தொட்டாலும்‌ கெட்ட எண்ணங்களோ, 
செய்கைகளோ உதிக்கக்‌ கூடாது. நோய்வாய்ப்‌ பட்டிருக்கும்‌ 
என்னுடைய சகோதரியைத்‌ தொட முடியாமலோ, அவளுக்கு 
வேண்டிய சிச்ரூஷைகளைச்‌ செய்ய முடியாமலோ பிரம்மச்சரியம்‌ 
எனக்குக்‌ தடையாக இருந்தால்‌, அம்மாதிரியான பிரம்மச்சரியம்‌ 
முற்றிலும்‌ உதவாக்கரையான தாகும்‌. மிகவும்‌ அழகான ஒரு 
பெண்‌ தொட்டால்‌ கூட மனம்‌ சஞ்சலமடையாமல்‌ இருந்தால்‌ 
தான்‌ ஈம்மை பிரம்மச்சாரிகள்‌ என்று சொல்லிக்‌ கொள்ள முடியும்‌. 
உங்களுடைய பையன்களும்‌ பெண்களும்‌ உண்மையான பிரம்மச்‌ 
சாரிகளாக வளர வேண்டும்‌ என்று நீங்கள்‌ விரும்பினால்‌, அவர்‌ 
களுக்குச்‌ சரியான முறையில்‌ கல்வியளிக்க வேண்டும்‌. அந்தச்‌ 
கல்வியை நீங்கள்‌ அளிக்கக்‌ கூடாது; எவ்வளவு குறைபாடுகள்‌ 
இருந்தாலும்‌, என்னைப்‌ போன்ற ஒரு பிரம்மச்சாரிதான்‌ 
அத்தகைய கல்விக்கு ஒரு திட்டம்‌ வகுக்கலாம்‌. 

பிரம்மச்சாரியாக இருப்பவன்‌ இயற்கையாகவே சக்கியாகி 
யாக இருப்பான்‌. வாழ்க்கையில்‌ பிரம்மச்சரிய கட்டம்‌, சந்நியாச 
கட்டத்தை விட அதிக முக்கியமான தாகும்‌. ஆனால்‌, அதனுடைய 
பரிசுத்தத்தை நாம்‌ கெடுத்து அழித்துவிட்டதால்‌, ஈம்முடைய 
கிருகஸ்த வாழ்க்கை கெட்டுவிட்டது. அதுபோலவே, வானப்‌ 
பிரஸ்த ஆசிரமும்‌ கெட்டுவிட்டது. சந்நியாச ஆகிரமம்‌ சம்பந்தப்‌ 
பட்டவரையில்‌, அநேகமாக அது மறைந்தே போய்விட்டது. 
பரிதாபப்‌ படத்தக்க இத்தகைய நிலைக்கு நாம்‌ வந்துவிட்டோம்‌. 


மேலே குறிப்பிட்ட வலிமை, தைரியம்‌ ஆகியவற்றைப்‌ பெறு 
வதற்கு வழி என்ன? சைத்தான்‌ வழியில்‌ ஈமது உடல்களைக்‌ 
கட்டீ வளர்ப்பது சம்பந்தப்பட்டவரையில்‌, இந்த 
வழியைப்‌ பின்பற்றுவது 500 வருஷங்கள்‌ ஆன பிறகும்‌ கூட, 
நம்மைப்‌ பட்டாணியர்களுக்குச்‌ சமமானவர்களாக்கி விடாது 
என்று எடுத்துக்‌ காட்ட விரும்புகிறேன்‌. ஆனால்‌, தெய்வ எம்மத 
மான வழியைப்‌ பின்பற்றினால்‌, வெகு சீக்கிரத்திலேயே நாம்‌ 
அவர்களுக்குச்‌ சமமானவர்களாகி விடுவோம்‌. உடலைக்‌ கட்டி 
வளர்ப்பதற்குப்‌ பல வருடங்கள்‌ ஆகும்‌ ; ஆனால்‌, :இந்த தெய்வ 
சம்மதமான வழியைப்‌ பின்பற்றுவதன்‌ மூலம்‌ சீக்கிரத்திலேயே 
மனமாற்றத்தை உண்டாக்கிவீட முடியும்‌. எனினும்‌, முன்‌ 

6 


82 கல்வி. 


ஜன்மத்தில்‌ காம்‌ புண்ணியம்‌ செய்தவர்களாக இருக்கவேண்டும்‌; 
நமது பெற்றோர்களும்‌, நம்மைச்‌ சரியான வழியில்‌ வளர்த்து 
நம்மை அதற்குத்‌ தயார்‌ செய்திருக்க வேண்டும்‌. அப்போது 
தான்‌ அதில்‌ ஈமக்குப்‌ பற்றுதலும்‌ இருக்கும்‌, அதை நாம்‌ பின்பற்‌ 
க்‌ (நவஜீவன்‌'-26-2-1925 


12 
பெற்றோர்களின்‌ பொறுப்பு 


தங்களுடைய குழந்தைகளைப்‌ பள்ளிக்கூடங்களுக்கோ: 
ஆசிரமங்களுக்கோ அனுப்பும்‌ பெற்றோர்கள்‌ சில பொறுப்புகளை 
நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள்‌. இந்தப்‌ 
பொறுப்புகள்‌ கிறைவேற்றப்படாவிட்டால்‌, குழந்தைகள்‌, 
அவர்கள்‌ அனுப்பப்படும்‌ ஸ்தாபனங்கள்‌, பெற்றோர்கள்‌ ஆகிய 
மூவருக்குமே ஈஷ்டம்தான்‌. முதலில்‌, தங்களுடைய குழந்தை 
களை எந்த ஸ்தாபனத்திற்கு அனுப்ப உத்தேசித்திருக்கிறார்‌ 
களோ அந்த ஸ்தாபனத்தின்‌ விதிகளை நன்கு தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. தங்களுடைய குழக்தைகளின்‌ பழக்க வழக்கங்கள்‌, 
தேவைகளை ஈன்கு தெரிந்து கொள்ள வேண்டும்‌. ஒரு முறை ஒரு 
முடிவு செய்து விட்டால்‌, அதை மாற்றக்‌ கூடாது. குழந்தைகளை 
ஒரு ஸ்தாபனத்தில்‌ சேர்த்துவிட்டால்‌, அங்கு அவர்களுடைய 
படிப்பு காலம்‌ முடியும்‌ வரையில்‌, சாதாரணமாக அவர்களை அங்கி 
ருந்து வேறு இடத்திற்கு மாற்றக்‌ கூடாது. தகுதியான ஒரு 
வேலையில்‌ அவர்களை அமர்த்துவதற்கான சந்தர்ப்பம்‌ கிடைக்கும்‌ 
போது, பெற்றோர்கள்‌ அந்த ஸ்தாபனத்திலிருந்து பிள்ளைக 
வாபஸ்‌ பெற்று விடுகிறார்கள்‌. அவ்விதம்‌ செய்யக்‌ கூடாது. 
கல்யாணத்திலோ, இதர பண்டிகைக்‌ கொண்டாட்டங்களிலோ 
கலந்து கொள்வதற்காகப்‌ பிள்ளைகள்‌ ரஜா எடுத்துக்‌ கொண்டு 
வரவேண்டும்‌ என்றும்‌ சொல்லக்‌ கூடாது. தங்களுடைய மற்ற 
நடவடிக்கைகளில்‌ கலந்து கொள்ளுவதற்காகப்‌ பெற்றோர்கள்‌ 
தங்களுடைய குழந்தைகளை இழுத்துச்‌ செல்வதில்லை, அதே 
மாதிரி, திருமணம்‌ போன்ற காரியங்களுக்கும்‌ அவர்களை 
இழுத்துச்‌ செல்லக்‌ கூடாது. குழந்தைகள்‌ தங்களுடைய கல்வி 
யிலேயே முழு கவனத்தையும்‌ செலுத்த அனுமதிக்க வேண்டும்‌. 
மேலும்‌ பையன்கள்‌, கல்வீ பயிலும்‌ காலத்தில்‌ முழு பிரம்மச்சாரி 
களாக இருப்பதற்கும்‌ கற்றுக்‌ கொடுக்க வேண்டும்‌. திருமணங்‌ 
களையும்‌, மற்றும்‌ இதர கொண்டாட்டங்களையும்‌ பார்ப்பதில்‌ 
அவர்களுக்கு ஆசையை வளர்த்து விட்டால்‌, அவர்கள்‌ த்ங்க 
ருடைய படிப்பில்‌ கவனம்‌ செலுத்துவதற்கும்‌, பிரம்மச்சரி 
யத்தை அனுஷ்டிப்பதற்கும்‌ அது பெரிய இடையூறாக இருக்கக்‌ 


பெற்றோர்களின்‌ பொறுப்பு 83 


கூடும்‌. ஆகையால்‌, இம்மாதிரியான காரியங்களுக்கு அவர்கள்‌ 
வரவொட்டாமல்‌ வைத்திருப்பது ஈல்லது. 


மேலும்‌, திருமணத்தைப்‌ பற்றி நினைத்துக்கூடப்‌ பார்க்க 
முடியாத காலம்‌ இது. அதில்‌ கலந்து கொள்ளாமல்‌ விலகி நிற்க 
விரும்பும்‌ ஒரு பையனுக்கு எந்த விதத்திலும்‌ சபலம்‌ ஏற்படும்படி 
செய்வது பெரிய அநீதியாகும்‌. இப்போது மக்கள்‌ உறுதியற்ற 
வர்களாக இருக்கிறார்கள்‌. சபலங்களை எதிர்த்து சமாளிக்கக்‌ 
கூடிய அவர்களுடைய ஆற்றல்‌ பெரிதும்‌ குறைந்து விட்டது. 
இந்த நிலைமையில்‌, ஒரு தார்மிக பிரகிக்ஞையை யாரும்‌ நிறை 
வேற்ற விரும்பினால்‌, அவனுடைய விருப்பத்தை பலப்படுத்தவும்‌, 
அதை அவன்‌ நிறைவேற்றவும்‌ நாம்‌ உதவி செய்ய வேண்டும்‌. 
அதற்கு மாறாக, அந்தப்‌ பிரதிக்னைகளை மீறுவதற்கு நாமே 
உதவி செய்தால்‌, இப்போது நம்மிடமுள்ள பலவீனங்களை 
அதிகரித்துக்‌ கொண்டவர்களாவோம்‌. திருமணத்தைப்‌ பற்றி 
இங்கு கூறியிருப்ப்து, மற்ற விஷயங்களுக்கும்‌ கூடப்‌ பொருந்தும்‌. 
தங்களுடைய குழச்கைகளை புத்திசாலித்தனமாகவும்‌, நல்ல 
முறையிலும்‌ வளர்க்க விரும்பும்‌ பெற்றோர்கள்‌, பல சமயங்களில்‌ 
குழந்தைகளின்‌ வளர்ச்சிக்கு உதவி செய்வதற்குப்‌ பதிலாக, 
கம்மையறியாமலே கூட, அதைப்‌ பெரிதும்‌ தடை செய்துவிட 

டாம்‌ என்பதைக்‌ கண்டு கொள்ளுவார்கள்‌. 
_' நவஜீவன்‌ '-15-12_1921 


2 


தாம்‌ என்ன எழுதுகிறோம்‌ என்பதை ஈன்கு உணர்ந்து 
கொண்டுள்ள ஒரு சகோதரி பின்வருமாறு கூறுகிறார்‌: 


“நமது பையன்கள்‌ தங்களுடைய ஜீவதாதுக்களை வீணடிக்காமல்‌ காப்‌ 
யாற்றி வைத்துக்‌ கொள்ளக்‌ கற்றுக்கொள்ளும்‌ வரையில்‌, இர்தியாவுக்கு எந்த 
மாதிரியான மனிதர்கள்‌ வேண்டுமோ, அந்த மாதிரியான மனிதர்கள்‌ கிடைக்‌ 
கப்போவதேயில்லை. சுமார்‌ 17 வருடங்களாக இந்தியாவில்‌ சிறுவர்‌ பள்ளிகளை 
கான்‌ நிர்வகித்து வந்திருக்கிறேன்‌. பல ஹிந்து, முஸ்லிம்‌, கிறிஸ்தவ மாண 
வர்கள்‌ விறுவிறுப்புடனும்‌, உற்சாகத்துடனும்‌, ஈம்பிக்கையுடனும்‌ தங்கள்‌ 
பள்ளிக்கூட வாழ்வை ஆரம்பிக்கிறார்கள்‌; ஆனால்‌, உடல்‌ நிலை சீரழித்தவர்‌ 
களாகப்‌ படிப்பை முடிக்கிறார்கள்‌. நூற்றுக்கணக்கான பையன்கள்‌ விஷயத்‌ 
திலும்‌ இயற்கைக்கு விரோதமான தீய பழக்கம்‌, இச்சையைத்‌ தீர்த்துக்‌ 
கொள்வது, இளம்‌ வயதில்‌ திருமணம்‌ ஆகியவையே இதற்கு கேர்‌ காரணம்‌ 
என்பதை நான்‌ கண்டுகொண்டுள்ளேன்‌. இயற்கைக்கு விரோதமான அந்தத்‌ 
தீய பழக்கத்தை மேற்கொண்ட 42 பையன்களின்‌ பெயர்கள்‌ இன்று என்‌ 
னிடம்‌ இருக்கின்றன. இந்தப்‌ பையன்களில்‌ ஒருவனுக்காவது வயது 15.க்கு 
மல்‌ ஆகவில்லை. இம்மாதி நிலைமை கிடையாது என்று ஆசிரியர்களும்‌, 
தகப்பன்மாரும்‌ மறுப்பார்கள்‌. ஆனால்‌ சரியான முறைகளை உபயோகித்‌ 
தால்‌ இந்த உபத்திரவத்தைக்‌ கண்டுபிடித்துவிடலாம்‌. அநேகமாக 


84. கல்வி. 


எப்போதுமே பிள்ளைகள்‌ தங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டுவீடுவா&்‌ 
கள்‌. இந்தப்‌ பழக்கத்தைப்‌ பெரியவர்கள்தான்‌ தங்களுக்குக்‌ கற்றுக்‌ கொடுத்‌. 
தார்கள்‌ என்று பெரும்பாலான மாணவர்கள்‌ ஓப்புக்கொள்ளுகிறார்கள்‌. பஸ 
சமயங்களிலும்‌ அவர்களுடைய உறவினர்களே அப்படிக்‌ கற்றுக்கொடுத்‌, 
திருக்கிறார்கள்‌... 

இது கற்பனைச்‌ சித்திரமல்ல. இந்த உண்மை பல பள்ளி 
ஆகிரியர்களுக்குத்‌ தெரியும்‌, ஆனால்‌, இதை அவர்கள்‌ வெளியே. 
வீடாமல்‌ அமுக்கிவைத்திருக்கிறார்கள்‌. இதைப்பற்றி முன்பே 
நான்‌ அறிவேன்‌. முதலில்‌, சுமார்‌ எட்டு வருடங்களுக்கு முன்பு 
டில்லியிலுள்ள பள்ளி ஆசிரியர்‌ ஒருவர்‌ இதை என்‌ கவனத்திற்குக்‌. 
கொண்டுவந்தார்‌. ஆனால்‌, கான்‌ மெளனம்‌ சாதித்து வந்திருக்‌. 
கிறேன்‌. இதற்குப்‌ பரிகாரம்‌. என்ன என்பதைத்‌ தனி நபர்க. 
ளிடம்‌ மட்டும்‌ விவாதித்திருக்கிறேன்‌. இந்த விஷயம்‌ இந்தியா 
வில்‌ மட்டும்தான்‌ இருக்கிறது என்பதில்லை. ஆனால்‌, குழந்தை. 
மணம்‌ என்ற சாபம்‌ இந்தியாவில்‌ இருப்பதால்‌ இங்கு இதன்‌ 
விளைவு அதிக விபரீதமானதாக இருக்கிறது. சில வருடங்களுக்கு, 
முன்பு, காம இச்சையைப்பற்றிய விஷயங்களைப்‌ பத்திரிகைகளில்‌ 
பார்க்கமுடியாது. ஆனால்‌, இப்போது கெளரவமான பத்திரிகை. 
களில்கூட இந்த விஷயம்‌ கட்டுப்பாடின்றி விவா திக்கப்படுகிறது. 
ஆகையால்‌, கடினமானதும்‌, தரும சங்கடமானதுமான இந்த. 
விஷயத்தைப்‌ பகிரங்கமாக விவாதிக்க வேண்டியது அவசியமாகி” 
விட்டது. 


ஆண்‌-பெண்‌ சேர்க்கை இயற்கையானது, அவசியமானது. 
ஒழுக்கத்தை அனுசநித்தது., மன அமைதியையும்‌, தேக சுகத்தை. 
யும்‌ அளிக்கக்கூடியது என்று கருதுவது ஒரு காகரிகமாகியிருக்‌. 
கிறது. இதுதான்‌ இந்தத்‌ தீமையை மேலும்‌ அதிகமாக வளர்க்‌. 
கிருக்கிறது. கருத்தடைக்‌ கருவிகளை தாராளமாக உபயோகிக்‌, 
கலாம்‌ என்பதற்கு நல்ல பண்பாடு உடையவர்கள்கூட ஆதரவு 
தருவது, காம. இச்சை வளருவதற்கான ஒரு சூழ்நிலையை 
உண்டாக்கிவிட்டது. இதனால்‌, எதையும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌. 
பருவத்திலுள்ள அந்தப்‌ பிஞ்சுமனங்கள்‌, கட்ட விரோத. 
மானதும்‌, நாசகரமானதுமான தங்களுடைய இச்சைகளுக்கு. 
ஆதரவாகவும்‌, அவற்றை கியாயமாக்குவதற்காகவும்‌ இந்தச்‌ சூழ்‌ 
நிலையைப்‌ பயன்படுத்திக்கொண்டு அவசரப்பட்டு முடிவுகள்‌ 
செய்துவிடுகிறார்கள்‌. இந்தக்‌ கொடிய கெட்ட பழ்க்கம்‌ சம்பந்‌ 
பட்ட வரையில்‌, ஆசிரியர்களும்‌ பெற்றோர்களும்‌ காட்டும்‌ அலட்‌ 
சியமும்‌, சகிப்புத்தன்மையும்‌ துக்கரரமானவையாக இருக்கின்‌ 
றன. அவர்களுடைய அலட்சியத்தை ஒரு குற்றம்‌ என்றுகூடக 
சொல்லலாம்‌. சமூக சூழ்நிலை அடியோடு பரிசுத்தப்படுத்தப்பட்‌ 
4.ாலொழிய, எவ்விதத்திலும்‌ இந்தத்‌ தீமையை ஒழிக்கமுடியாது 
என்பதே என்னுடைய அபிப்பிராயமாகும்‌. காம இச்சைகள்‌ 
நிறைந்த ஒரு சூழ்நிலையின்‌ பலன்‌, அவர்களை அறியாமலே கம்‌. 
காட்டிலுள்ள பள்ளிப்‌ பிள்ளைகளின்‌ மனங்களை அட்பமான முறை, 
யில்‌ பாதிக்காமல்‌ இருக்கமுடியாது. நகர வாழ்க்கையிலுள்ள 


பெற்றோர்களின்‌ பொறுப்பு 85 


சூழ்நிலைகள்‌, இலக்கியம்‌, நாடகம்‌, சினிமா, வீட்டிலுள்ள நிலைமை: 
பல்வேறு சமூகக்‌ கொண்டாட்டங்கள்‌ ஆகியவைகள்‌ எல்லாம்‌ 
ஒன்றே ஒன்றைத்தான்‌, அதாவது காம இச்சையைத்‌ தூண்டி 
விடுவது ஒன்றைத்தான்‌ குறிக்கின்றன. தம்முள்ளே இருக்கும்‌ 
மிருக உணர்ச்சியை ஏற்கனவே அறிந்துள்ள சிறு குழந்தைகள்‌, 
இந்த நிலைமைகளினால்‌ ஏற்படும்‌ நிர்ப்பந்தங்களை எதிர்த்துச்‌ 
சமாளிப்பதென்பது அசாத்தியமாகும்‌. இதற்கு, தற்காலிகமான 
பரிகாரங்கள்‌ போதா. இளம்‌ தலைமுறையினருக்குக்‌ தாங்கள்‌ 
செய்யவேண்டிய கடமையைப்‌ பெரியவர்கள்‌ நிறைவேற்ற 
வேண்டுமானால்‌, சீர்திருத்தம்‌ முதலில்‌ பெரியவர்களிடமிருக்து 
ஆரம்பமாகவேண்டும்‌. 

எங்‌ இந்தியா'-12_-0--1026 


3 


ஒர்‌ ஆசிரியர்‌ எழுதுகிறார்‌: 

நமது இளைஞர்களிடையே காணப்படும்‌ கெட்ட பழக்கங்களைப்‌ பற்றி 
கீங்கள்‌ எழுதியிருக்கிறீர்கள்‌. இதற்குப்‌ பெற்றோர்களேதான்‌ பொறுப்பாளிகள்‌ 
சன்று எனக்குத்‌ தோன்றுகிறது, வயது வந்த பிள்ளைகளும்‌, பெண்களும்‌ 
உள்ள பெற்றோர்கள்‌ தொடர்ந்து பிள்ளைகளைப்‌ பெற்றுக்கொண்டே யிருக்‌ 
தரல்‌, வேறு எதைத்தான்‌ எதிர்பார்க்க முடியும்‌? அத்தகைய ஒரு மணத்தை 
விபசாரம்‌ என்று கூறுவதுதான்‌ சரியாக இருக்கும்‌? ஓர்‌ உதாரணம்‌ கூறு 
கிறேன்‌. தன்னுடைய தாயார்‌ இறந்த பிறகு ஒரு பையன்‌ தன்‌ தகப்பனாருடன்‌ 
ய்டுத்துத்‌ தூங்குவது வழக்கம்‌. தகப்பனார்‌ மறு மணம்‌ செய்து கொண்டார்‌ 
பின்னர்‌ அவர்‌ கதவை மூடிக்கொண்டு தனி அறையில்‌ படுக்க ஆரம்பித்தார்‌. 
அகப்பனார்‌ தன்னுடன்‌ சேர்ந்து படுத்துக்‌ கொள்ளுவகை ஏன்‌ நிறுத்திவிட்டார்‌ 
என்று பையனுக்குப்‌ புரியவில்லை. “தாயார்‌ உயிருடனிருக்கபோது முன்று 
பேரும்‌ சேர்க்துதானே படுத்துக்கொண்டோம்‌. புதிய தாயார்‌ வந்த பிறகு 
ஏன்‌ அவர்‌ என்னைத்‌ தன்னுடன்‌ படுக்க அனுமதிப்பதில்லை! என்று பையன்‌ 
தள்ளத்தானே கேட்டுக்கொண்டான்‌. இதைத்‌ தெரிந்துகொள்ள வேண்டு 
மென்ற அவனுடைய ஆவல்‌ அதிகமாயிற்று. கதவிலுள்ள இடுக்கின்‌ வழியாக 
உள்ளே பார்க்க வேண்டுமென்று நினைத்தான்‌. அப்படி அவன்‌ பார்த்தபோது 
அங்கு அவன்‌ கண்ட காட்சி, அவனை எப்படி பீதியும்‌ அதிர்ச்சியும்‌ அடையும்‌ 
யடி செய்திருக்கும்‌ என்பதை யோசித்துப்‌ பாருங்கள்‌. 

“நமது சமுகத்தில்‌ இந்த மாதிரி சம்பவங்கள்‌ அநேகமாக ஒவ்வொரு 
"நாளுமே நடைபெற்றுக்‌ கொண்டிருக்கின்றன. கான்‌ மேலே கொடுத்துள்ள 
சம்பவம்‌ என்னுடைய கற்பனைச்‌ சித்திரமல்ல. 18, 14 வயதுள்ள ஒரு பையன்‌ 
சான்னிடம்‌ இதைச்‌ சொன்னான்‌. தங்களுடைய இளம்‌ வயதிலேயே இம்மாதிரி 
யான அழிவுப்‌ பாதையில்‌ செலுத்தப்படும்‌ பையன்களும்‌, பெண்களும்‌ எப்படி 
ஈுயராஜ்யத்திற்காக போராட முடியும்‌? இத்தகைய துரதிருஷ்ட வசமான 
அனுபவங்கள்‌ ஏற்படாமல்‌ குழந்தைகளைப்‌ பாதுகாக்க வேண்டியது பெற்‌ 
(ரோர்கள்‌, ஆசிரியர்கள்‌, ஹாஸ்டல்‌ மேற்பார்வையாளர்கள்‌, சாரணப்‌ படைக்‌ 
கலைவர்கள்‌ ஆகியோரின்‌ கடமையாகும்‌. பிரம்மச்சரியம்‌ என்ற வார்த்தை 


‘ 


86 கல்வி 


யின்‌ அர்த்தத்தை இளைஞர்கள்‌ புரிந்து கொள்ளுவது கடினமாகும்‌, பண 
பையன்களை ஒன்றாகச்‌ சேர்த்து, பிரம்மச்சரியத்தைப்‌ பற்றி அவர்களிடையே 
பிரசங்கங்கள்‌ செய்வதற்குப்‌ பதிலாக, ஆசிரியர்கள்‌ தனித்தனியாக அவர்களை 
கிநேகம்‌ பிடித்துக்கொண்டு, விஷயங்களை விளக்கிக்‌ கூறி, இளம்‌ வயதி: 
லிரும்தே அவர்களுக்கு ஒழுக்கத்தில்‌ ஒரு மதிப்பும்‌ பற்றுதலும்‌ உண்டாகும்படி 
செய்வது இன்னும்‌ நல்ல வழியாக இருக்கும்‌ என்று தோன்றுகிறது. 

“வயது வந்த ஆடவர்கள்‌, பெண்கள்‌ விஷயத்தைப்‌ பார்ப்போம்‌. மற்ற 
ஜாதிப்‌ பெண்கள்‌ அளிக்கும்‌ உணவைச்‌ சாப்பிடுகிறவர்களை ஜாதிப்‌ பிரஷ்டம்‌. 
செய்யத்‌ தயாராயிருக்கும்‌ ஒரு சமூகம்‌ அல்லது வகுப்பு, தங்களுடைய மனை 
வியரல்லாத மற்றப்‌ பெண்களுடன்‌ கள்ள நட்பு வைத்துக்‌ கொள்ளும்‌ குற்றம்‌ 
புரிபவர்களை ஏன்‌ ஜாதிப்பிரஷ்டம்‌ செய்வதில்லை? அரசியல்‌ மகாகாடுகளில்‌ 
தீண்டத்தகாதவர்களுடன்‌ சேர்ந்து இருப்பவர்களை த்‌ தண்டிக்கும்‌ ஒரு சமூகம்‌. 
மணமான பெண்களுடன்‌ கள்ள நட்பு கெொள்ளுபவர்களை ஏன்‌ தண்டிப்ப 
தில்லை? ஒரு வகுப்பினர்‌ இம்மாதிரியான பிராயச்சித்தத்தை வற்புறுத்தினால்‌, 
அம்த வகுப்பிலுள்ளவர்களின்‌. எண்ணிக்கை குறைந்து, அது பலவீனம்‌. 
அடைந்துவிடும்‌ என்பதே இத்தகைய முன்னுக்குப்பின்‌ முரண்பாடான நிலை 
மைகளுக்குக்‌ காரணம்‌ என்று தோன்றுகிறது. ஆனால்‌, ஒரு விஷயத்தை 
அவர்கள்‌ மறந்துவிடுகிறார்கள்‌. அதாவது, பலவீனமான ஓர்‌ உடலில்‌ உறுதி 
யான உள்ளம்‌ இருக்கலாம்‌. பல வகுப்புகளிலுள்ள முதியவர்கள்‌ கூட குடி. 
மணமான பெண்களுடன்‌ விபசாரம்‌ செய்தல்‌ முதலிய தீமைகளுக்கு அடிமைப்‌. 
பட்டிருச்கிறார்கள்‌. ஆகையால்‌, மற்றவர்களிடம்‌ காணப்படும்‌ இக்‌ குற்றங்களை 
அவர்கள்‌ கவனிக்காமல்‌ விட்டு விடுகிறார்கள்‌; இல்லாவிடில்‌ அது அவர்கள்‌ 
தங்களுக்குத்‌ தாங்களே குழி பறித்துக்‌ கொண்ட தாகும்‌ அல்லவா? மற்றவர்‌ 
களை ஜாதிப்‌ பிரஷ்டம்‌ செய்வதற்கு அவர்கள்‌ எப்போதுமே தயாராக இருக்‌. 
கிராச்கள்‌. ஈமது இந்த சமூகம்‌ எப்போதுதான்‌ தன்னைத்‌ தானே திருத்திக்‌ 
கொண்டு, முன்னேற்றத்தை நோக்கிப்‌ போகப்‌ போகிறதோ? அரசியல்‌ முண்‌ 
னேற்றம்‌ அடைய விரும்பும்‌ ஒரு காடு முதலில்‌ சமூகத்‌ துறையில்‌ முன்னேற்றம்‌ 
அடைக்தாக வேண்டும்‌; சமூக முன்னேற்றம்‌ இல்லாமல்‌, அரசியல்‌ முன்னேற்‌. 
ஐம்‌ பெறப்‌ பார்ப்பது அஸ்திவாரமில்லாமல்‌ வீடு கட்டுவது போலாகும்‌," 


இவர்‌ கூறியிருப்ப தில்‌ நிறைய உண்மையிருக்கிறது என்பதை 
ஒப்புக்கொள்ளவேண்டும்‌. ஒருவர்‌ தமது குழந்தைக்கு வயது; 
வந்த பிறகு மேலும்‌ மேலும்‌ குழந்தைகளைப்‌ பெற்றுக்கொண்டே 
யிருப்பது ஈன்மை அல்ல. ஏனெனில்‌, வயதுவந்த குழந்தை. 
களின்‌ மனத்தில்‌ இதனால்‌ தீய எண்ணம்‌ தோன்ற இடம்‌ ஏற்படு: 
கிறது. ஆனால்‌, தன்னடக்கத்தை அனுஷ்டிப்பது சாத்தியமா 
யில்லையென்றால்‌, ஒரு தகப்பனார்‌ தம்முடைய வயதுவந்த குழந்தை. 
களைத்‌ தனியாக ஒரு வீட்டில்‌ வைக்கவேண்டும்‌ அல்லது அவ: 
ராவது ஒரு தனியறையில்‌ இருக்கவேண்டும்‌. அப்போது குழந்‌. 
தைகள்‌ எதையும்‌ பார்ப்பதற்கோ, கேட்பதற்கோ சந்தர்ப்பம்‌ 
ஏற்படாது. ஒரு அளவுக்காவது ஒரு கண்ணியம்‌ இருப்பதற்கு. 
இது உதவி செய்யும்‌, குழந்தைப்‌ பருவம்‌ களங்கமற்றதாக: 
இருக்கவேண்டும்‌. ஆனால்‌, போகத்தில்‌ நாட்டம்கொண்ட பெற்‌, 
றோர்கள்‌ தங்களுடைய குழந்தைகளின்‌ மனத்தைக்‌ கெடுத்துவிடு: 
கிறார்கள்‌. குழந்தைகளுக்கு ஒழுக்க உணர்ச்சியை வளர்ப்பதற்‌ 


பெற்றோர்களின்‌ பொறுப்பு 87 


கும்‌, அவர்களைச்‌ சுதந்திரமானவர்களாகவும்‌, ஈம்பிக்கையுள்ளவர்‌ 
களாகவும்‌ செய்வதற்கும்‌ வானப்பிரஸ்‌ த ஆசிரமம்‌ சிறந்ததாகும்‌. 


ஆசிரியர்களுக்கு இவர்‌ கூறியுள்ள யோசனை கொள்கையள 
வில்‌ நன்றாக இருக்கிறது. ஆனால்‌, ஒரு வகுப்பில்‌ நாற்பது, ஐம்‌ 
பது குழந்தைகள்‌ இருக்தால்‌, பாடம்‌ சொல்லிக்கொடுப்பதுடன்‌, 
மட்டும்‌ ஆசிரியர்‌-மாணவர்‌ தொடர்பு நின்றுவிடுகிறதென்றால்‌, 
ஆசிரியர்‌ விரும்பினால்கூட, பிள்ளைகளுடன்‌ ஆன்மிகத்‌ தொடர்பு 
வைத்துக்கொள்வது எப்படி சாத்தியமாகும்‌? வெவ்வேறு உபாத்‌ 
தியாயர்கள்‌ வெவ்வேறு பாடங்களைச்‌ சொல்லிக்கொடுக்கிறார்கள்‌. 
இவர்களில்‌ மாணவர்களுக்கு ஈன்னடத்தையை போதிக்கும்‌ 
பொறுப்பை யாரிடம்‌ ஒப்படைப்பது? கடைசியாக, இந்தப்‌ 
பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளை ஒழுக்கப்‌ பாதையில்‌ 
செலுத்துவதற்கும்‌, அந்த மாணவர்களின்‌ ஈம்பிக்கையைய்‌ பெறு 
வதற்கும்‌ எவ்வளவு ஆகிரியர்களுக்கு உண்மையாகவே தகுதி 
இருக்கிறது? இதிலிருந்து ஈமது கல்வி முறை பூராவுமே எப்படி 
அமைக்கப்படவேண்டும்‌ என்ற கேள்வி எழுகிறது. இது மிக 
நீண்ட விஷயமாகையால்‌, அதைப்பற்றிய விவாதத்தை இக்கு 
எடுத்துக்கொள்ளமுடியாது. 


நமது சமூகத்தில்‌ உள்ள மக்கள்‌ ஆடுகளைப்போல்‌ ஒருவர்‌ 
பின்‌ மற்றொருவராகப்‌ போகிறார்கள்‌. அதை முன்னேற்றம்‌ என்‌ 
றும்‌ கருதுகிறார்கள்‌. ஆனால்‌, ஏக்கமனிக்கும்‌ இந்த நிலைமையில்‌ 
கூட, தனிப்பட்ட முறையில்‌ நாம்‌ ஒவ்வொருவரும்‌ சரியான 
பாதையைப்‌ பின்பற்றுவது எலிதேயாகும்‌. விஷயமறிந்தவர்கள்‌ 
தாங்கள்‌ வேலை செய்யும்‌ துறைகளில்‌ ஒரு நல்லொழுக்கச்‌ சூழ்‌ 
கிஜயைத்‌ தோற்றுவித்து, இதைப்‌ பரப்பவேண்டியது கடமை 
யரகும்‌. முதன்முதலாக, அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே திருத்‌ 
கிக்கொள்ள ஆரம்பிக்கவேண்டும்‌. மற்றவர்களுடைய குறை 
பாடுகளை நாம்‌ பார்க்கும்போது, நம்மிடம்‌ குறைபாடுகளே 
இல்லையென்று நாம்‌ நினைத்துக்கொள்கிறோம்‌. ஆனால்‌, நம்மை 
நாமே சோதித்துப்‌ பார்த்துக்கொண்டால்‌, ஈம்மிடம்‌ எவ்வளவு 
கெட்ட பழக்கங்கள்‌ இருக்கின்றன என்பது ஈமக்குப்‌ புலப்படும்‌. 
மற்ற்வர்கள்மீது தீர்ப்புக்‌ கூறுவதற்குப்‌ பதிலாக, நம்மைப்பற்றி 
நாமே மதிப்பிட்டுக்கொள்ளுவது நல்லது. மேலும்‌ மற்றவர்கள்‌ 
தங்களைத்‌ திருத்திக்கொள்ளுவதற்கான வழியையும்‌ இது திறந்து 
விடுகிறது. இந்தியாவில்‌ ஒரு பழமொழி இருக்கிறது. 
“நீங்கள்‌ நல்லவர்களாக இருந்தால்‌, உலகமும்‌ தானாக 
நல்லதாகிவிடும்‌'” என்பது அந்தப்‌ பழமொழியின்‌ அர்த்தமாகும்‌. 
துளஸிதாஸர்‌ ஒரு இடத்தில்‌ முனிவர்களை *:பரசமணி"க்கு 
ஓப்பிட்டிருக்கிறார்‌. அவர்‌ சொன்னது முற்றிலும்‌ சரிதான்‌. நல்ல்‌ 
வன்‌ என்று பெயரெடுப்பது ஏதோ தான்தோன்றித்தனமுள்ள 


* மேலே குறிப்பிட்டுள்ள மணிக்‌ கல்லினால்‌ இரும்பைத்‌ தொட்டால்‌ அது 
உடனே தங்கமாகி வீடுமாம்‌. 


86 கல்வி 


ஒரு கடவுளிட்மிருக்து ஈமக்குக்‌ கிடைக்கும்‌ ஒரு பரிசு அல்ல; நம்‌ 
மிடையே உள்ள அசாதாரணமான சிலருக்குத்‌ தான்‌ அது கிட்‌ 
டும்‌ என்பதும்‌ இல்லை. அது ஈம்‌ ஒவ்வொருவருடைய கடமையு 
மாகும்‌. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின்‌ அர்த்தமே இதுதான்‌. 


-* நவஜீவண்‌ '-. 369-193 


12 
இயற்கைக்கு முரணான கெட்ட பழக்கம்‌ 


அரசாங்கப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ உள்ள இயற்கைக்கு 
முரணான தீய பழக்கங்களைப்‌ பற்றி விசாரணை கடத்துவதற்காகச்‌ 
கில ஆண்டுகளுக்கு முன்பு பீகார்‌ அரசாங்கள்‌ கல்வி இலாகா ஒரு 
கமிட்டியை நியமித்தது. இந்தத்‌ தீமை ஆசிரியர்களிடையேயும்‌ 
இருப்பதையும்‌, தங்களுடைய இயற்கைக்கு விரோதமான காம 
வெறியைத்‌ திருப்தி செய்து கொள்ளுவதற்காக ஆசிரியர்கள்‌ 
தங்கள்‌ பதவிகளைத்‌ துஷ்பிரயோகம்‌ செய்வதையும்‌ இந்தச்‌ 
கமிட்டி கண்டறிந்தது. எந்த ஆசிரியரிடமாவது இக்கெட்ட 
பழக்கம்‌ இருப்பதாகக்‌ காணப்பட்டால்‌ அவர்‌ மீது என்ன மாதிரி 
நடவடிக்கை எடுத்துக்‌ கொள்ளவேண்டும்‌ என்பதைக்‌ குறிப்‌ 
பிட்டு கல்வி இலாகா டைரக்டர்‌ ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார்‌. 
இந்தச்‌ சுற்றறிக்கையினால்‌, ஏதாவது பலன்‌ ஏற்பட்டதா, என்ன 
பலன்‌ ஏற்பட்டது என்பது தெரிந்தால்‌ சுவாரஸ்யமாக இருக்கும்‌. 


இத்தகைய தீமையைப்‌ பற்றிய விவரங்கள்‌ மற்ற மாகாணங்‌ 
களிலிருந்தும்‌ எனக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அநேகமாக இக்‌ 
தியா பூராவிலுமே, அரசாங்கப்‌ பள்ளிச்‌ கூடங்களில்‌ மட்டுமன்றி, 
தனியார்‌ பள்ளிக்கூடங்களிலும்‌ கூட இந்தக்‌ கெட்ட பழக்கம்‌ 
அதிகமாகிக்‌ கொண்டு வருவதை அர்கு விவரங்கள்‌ எடுத்துக்‌ 
காட்டுகின்றன. பையன்களே நேரில்‌ அனுப்பியுள்ள கடிதல்‌ 
களும்‌ இத்‌ தகவல்களை ஊர்ஜிதம்‌ செய்கின்றன. 


இந்தத்‌ தீமை இயற்கைக்கு முரணானது தான்‌ என்றாலும்‌, 
அனாதி காலம்‌ தொட்டு இது இருந்து வந்திருக்கிறது. ரகசிய 
மாக வைத்துக்‌ கொள்ளப்படும்‌ இந்தத்‌ தீமைக்குப்‌ பரிகாரம்‌ 
கண்டு பிடிப்பது மிகமிகக்‌ கஷ்டமான காரியம்‌. பையன்களை 
கவனித்துக்‌ கொள்ளவேண்டிய பொறுப்புள்ள ஆசிரியர்களே 
இதனால்‌ பாதிக்கப்படும்போது, இந்தக்‌ கஷ்டம்‌ இன்னும்‌ மோச 
மாகிறது. வேலியே பயிரை மேய்ந்தால்‌ என்ன செய்ய முடியும்‌? 
இந்தக்‌ கெட்ட பழக்கம்‌ யாரிடமாவது இருக்கிறதென்று கண்டு 
பிடிக்கப்பட்டால்‌, அன்னார்‌ மீது இலாகா அதிகாரிகள்‌ ஈட 
வடிக்கை எடுத்துக்‌ கொள்ள வேண்டியது அவசியம்தான்‌. 
ஆயினும்‌, இதனால்‌ நிலைமை சீர்பட்டுவீடும்‌ என்று எனக்குத்‌ 


இயற்கைக்கு முரணான கெட்ட பழக்கம்‌ 89 


தோன்றவில்லை. ஒரு முகமான பொதுஜன அபிப்பிராயமே இச்‌ 
தீமையைச்‌ சமாளிக்க முடியும்‌. ஆனால்‌, பெரும்பாலான பிரச்னை 
களிலும்‌ பலன்‌ தரத்தக்க பெரதுஜன அபிப்பிராயம்‌ என்று 
எதுவும்‌ இந்த சாட்டில்‌ இல்லை, அரசியல்‌ துறையில்‌ இருப்‌ 
ய்தைம்‌ போலவே, நம்மால்‌ எதுவும்‌ செய்ய முடியாது என்ற 
ஏக்க உணர்ச்சி மற்ற துறைகளிலும்‌ பரவி விட்டது. ஆகையால்‌, 
தம்‌ கண்‌ முன்பே இழைக்கப்படும்‌ பல தவறுகளைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டே நாம்‌ சும்மா இருக்துவிடுகிறோம்‌, 


எழுத்தறிவுக்கு மட்டும்‌ ஒரு பிரத்தியேகமான முக்கியத்‌ 
துவம்‌ அளிக்கும்‌ ஒரு கல்வி முறை, இந்தத்‌ தீமையை ஒழிப்‌ 
பதற்கு ஏற்றதாகாது என்பதோடு மட்டுமில்லை; இந்தத்‌ தீமை 
வளருவதற்கும்‌ அது உதவியாக இருக்கிறது. பள்ளிக்கூடம்‌ 
போவதற்கு முன்பு தூய்மையாக இருக்க பையன்கள்‌, பள்ளிக்‌ 
காலத்தின்‌ முடிவில்‌ அசுத்கமானவர்களாகவும்‌, திறன ற்றவர்‌ 
களாகவும்‌ ஆகிவிடுகிறார்கள்‌. “'பையன்களுடைய மனத்தில்‌ 
மதத்தில்‌ பக்தி ஏற்படும்படி செய்ய வேண்டும்‌ '' என்று பிகார்‌ 
கமிட்டி கிபாரிசு செய்திருக்கிறது. ஆனால்‌, பூனையின்‌ கழுத்தில்‌ 
யார்‌ மணியைக்‌ கட்டுவது? பையன்களின்‌ மனத்தில்‌ மதத்திடம்‌ 
பக்தி ஏற்படும்படி செய்யக்‌ கூடியவர்கள்‌ ஆசிரியர்களே. ஆனால்‌, 
அவர்களிடமே அத்தைய பக்தி இல்லை. எனவே, சரியான ஆசிரி 
யர்களைத்‌ தேர்க்தெடுக்க வேண்டும்‌ என்பதே பிரச்னையாகும்‌. 
சரியான ஆசிரியர்களைத்‌ தேர்ந்து எடுக்க வேண்டுமென்றால்‌, 
ஒன்று இப்போது கொடுப்பதைவிட அதிகமான சம்பளம்‌ 
கொடுக்க வேண்டும்‌ அல்லது அப்பதவிகளை மேற்கொள்வோர்‌ 
ஆசிரியராக இருப்பதை ஒரு தொழிலாகக்‌ கருதாமல்‌, வாழ்நாள்‌ 
பூராவும்‌ செய்ய வேண்டிய ஒரு புனிதமான கடமை என்று தங்‌ 
களை அர்ப்பணம்‌ செய்து கொள்ள வேண்டும்‌. ரோமன்‌ கத்தோலிக்‌ 
கர்களிடையே இன்னமும்‌ கூட இந்த வழக்கம்‌ இருந்து வரு 
கிறது. ஈம்‌ நாட்டைப்‌ போன்ற ஒரு ஏழை காட்டில்‌, அதிகச்‌ 
சம்பளம்‌ கொடுப்பதென்பது சாத்தியமல்ல. ஆகையால்‌, இரண்‌ 
டாவது வழி ஒன்றுதான்‌ இருக்கிறது என்று எனக்குத்‌ தோன்று 
கிறது. ஆனால்‌, ஒவ்வொன்றுக்கும்‌ ஒரு விலையை நிர்ணயித்‌ 
துள்ள, உலகிலேயே அதிகச்‌ செலவு செய்யும்‌ ஓர்‌ அரசாங்க 
அமைப்பில்‌ அந்த வழியும்‌ நமக்குச்‌ சாத்தியமில்லை. 

பொதுவாகப்‌ பெற்றோர்கள்‌ தங்களுடைய குழந்தைகளின்‌ 
ஒழுக்கங்களில்‌ அதிக அக்கறை எடுத்துக்‌ கொள்ளுவதில்லை 
யாகையால்‌, இத்திமையைச்‌ சமாளிப்பதில்‌ உள்ள கஷ்டம்‌ 
மேலும்‌ அதிகமாகிறது. குழந்தைகளைப்‌ பள்ளிக்கூடத்திற்கு 
அனுப்புவதுடன்‌ தங்களுடைய கடமை தீர்ந்துவிட்டதாக 
அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. இவ்வாறாக, எதிர்‌ காலம்‌ இருள்‌ 
சூழ்ர்ததாக இருக்கிறது. பொதுவாக எல்லோரையுமே 
பரிசுத்தம்‌ செய்யவேண்டும்‌ என்பதுதான்‌ எல்லாத்‌ தீமை 
களுக்கும்‌ உள்ள பரிகாரம்‌. இதுதான்‌ நம்பிக்கையளிக்கும்‌ ஒரு 
முறையாகும்‌. தீமை இவ்வளவு பெரிதாக இருக்கிறதே என்று 


90 கல்வி 


மலைத்துவிடாமல்‌, நம்மில்‌ ஒவ்வொருவரும்‌ தம்மால்‌ இயன்றதைச்‌ 
செய்யவேண்டும்‌. ஈம்மைச்‌ சுற்றியுள்ளவர்கள்‌ விஷயத்தில்‌ 
கவனமாயிருக்க வேண்டும்‌; முதலில்‌ நம்மை நாமே சீர்படுத்தில்‌. 
கொள்ள வேண்டும்‌. நாம்‌ மற்ற மனிதர்களைப்‌ போல்‌ அல்ல 
என்று மனத்தைத்‌ தேற்றிக்‌ கொண்டு பேசாமல்‌ இருக்கக்‌. 
கூடாது. இயற்கைக்கு முரணான தீய பழக்கம்‌ எங்கேயோ 
காணப்படும்‌ தனிப்பட்ட ஒரு டிகழ்ச்சியல்ல. அதே வியாதி: 
எங்கும்‌ வியாபித்திருக்கிறது என்பதையே அது காட்டுகிறது. 
நம்முள்‌ அசுத்தம்‌ இருந்தால்‌, ஆண்‌-பெண்‌ உறவுகள்‌ பற்றிய 
விஷயத்தில்‌ நாம்‌ ஒழுக்கம்‌ கெட்டிருந்தால்‌, பக்கத்தில்‌ உள்ள 
வர்களைத்‌ திருத்த முற்படுவதற்கு முன்பு நம்மை நாமே 
சீர்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. மற்றவர்களின்‌ மீது தீர்ப்புச்‌ 
சொல்லும்‌ போக்கு அதிகமாகக்‌ காணப்படுகிறது; தன்‌ 
விஷயத்தில்‌ மட்டும்‌ சலுகை காட்டிக்‌ கொள்ளுவதும்‌ அதிக 
மாக இருக்கிறது. இதன்‌ பலனாக முடிவற்ற தீய சுழன்‌ 
உருவாகிறது. இந்த உண்மையை உணருபவர்கள்‌, அதிலிருந்து 
விடுபட வேண்டும்‌. முன்னேற்றம்‌ என்பது எளிதாக இல்லா 
விட்டாலும்‌, சாத்தியமானதாக இருக்கிறது என்பதை அவர்கள்‌ 
அப்போதுதான்‌ அறிவார்கள்‌. 


எங்‌ இந்தியா 2706-1927 


2 


லாகூர்‌ சனாதன தருமக்‌ கல்லூரியின்‌ தலைமை ஆசிரியர்‌ பின்‌ 
வருமாறு எழுதுகிறார்‌: 


“நான்‌ இத்துடன்‌ அனுப்பியுள்ள பத்திரிகைச்‌ செய்தி, 
குறிப்புகள்‌ முதலியவற்றைப்‌ படித்துப்‌ பார்க்கும்படி உங்களைக்‌ 
கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. விஷயம்‌ என்ன என்பதை அளைகளே 
விளக்கும்‌. பஞ்சாபில்‌ உள்ள இனைஞர்கள்‌ க்ஷேமகல சங்கம்‌. 
நல்ல பயனுள்ள பணியைச்‌ செய்துகொண்டிருக்கிறது. அறிஞர்‌ 
கள்‌, நிர்வாகிகளின்‌ கவனத்தையும்‌ இது கவர்ர்திருக்கிறது. அத்‌ 
துடன்‌ விஷய அறிவுள்ள கார்டியன்களும்‌ இதில்‌ தீவிர அக்கறை 
எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. பீகாரைச்‌ சேர்ந்த பண்டித. 
சீதாராம தாஸ்‌ என்பவர்‌ தான்‌ முன்னின்று இந்த இயக்கத்தை 
ஈடத்திவருகிறார்‌. இங்குள்ள முக்கியஸ்தர்களில்‌ பலர்‌ அதன்‌ 
போஷகர்களாக இருக்கிறார்கள்‌. 


“இந்தியாவில்‌ வேறு எந்தப்‌ பகுதியிலும்‌ இருப்பதைவிட, 
பஞ்சாபிலும்‌, வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்திலும்தான்‌ இணை 
ஞர்களைக்‌ கெடுக்கும்‌ தீமை அதிகமாக நிலவிவருகிறதென்பது 
ஓப்புக்கொள்ளப்பட்ட விஷயம்‌, 


இயற்கைக்கு முரணான கெட்ட பழக்கம்‌ St 


“ஹரிஜன்‌ பத்திரிகை மூலமாகவோ, வேறு பத்திரிகைகளின்‌ 
மூலமாகவோ ஒரு குறிப்பு அல்லது கடிதம்‌ எழுதி இத்தீமையை 
தேச மக்களின்‌ கவனத்திற்குக்‌ கொண்டுவருவீர்களர?” 

மிகவும்‌ எக்கச்சக்கமான இந்த விஷயத்தைப்பற்றி வெகு, 
நாட்களுக்கு முன்பே இளைஞர்‌ சங்கத்தின்‌ காரியதரிசி எனக்கு, 
எழுதியிருந்தார்‌. அவருடைய கடிதம்‌ கிடைத்தவுடன்‌ அதைப்‌ 
பற்றி டாக்டர்‌ கோபிசந்துக்கு எழுதினேன்‌. காரியதரிசியின்‌' 
கடிதத்தில்‌ கூறப்பட்டிருந்க விஷயங்களை அவரும்‌ ஊர்ஜிதம்‌ 
செய்தார்‌. ஆனால்‌, இந்த விஷயத்தைப்பற்றி இந்தப்‌ பத்திரிகை: 
யிலோ, வேறு பத்திரிகைகளிலோ எப்படி விவாதிப்பது என்பது 
எனக்குப்‌ புரியவில்லை. இத்தீமை இருப்பது எனக்குச்‌ தெரிந்த. 
விஷயம்தான்‌. ஆனால்‌, இந்தக்‌ கல்லூரித்‌ தலைமை ஆசிரியரின்‌ 
வேண்டுகோளை நரன்‌ மறுப்பதற்கில்லை. 


இந்தத்‌ தீமை புதிதல்ல, இது மிகுந்த அளவில்‌ பரவியிருக்‌. 
கிறது. இது மிச ரகசியமாக வைத்துக்கொள்ளப்படுவதால்‌,. 
இதைக்‌ கண்டுபிடிப்பதும்‌ எளிதல்ல. மனம்போனபடி சோம்‌. 
பேறி வாழ்க்கை ஈடத்துவகால்கான்‌ இப்படி ஏற்படுகிறது. 
தலைமை ஆசிரியர்‌ குறிப்பிட்டுள்ள சம்பவத்தில்‌, ஆசிரியர்களே 
தங்கள்‌ பொறுப்பிலுள்ள மாணவர்களைக்‌ கெடுப்பதாகச்‌ சொல்‌ 
லப்படுகிறது. இது, வேலியே பயிரை மேய்வதுபோல்‌ இருக்‌ 
கிறது. 

எந்த ஒரு கமிஷனோ அல்லது அரசாங்கமோ வெற்றிகர 
மாகச்‌ சமாளிக்கமுடியாத ஒரு விஷயம்‌ இது. இது தார்மீகச்‌ 
சீர்திருத்தக்காரர்களின்‌ வேலையாகும்‌. தங்களுடைய பொறுப்பு 
கள்‌ விஷயத்தில்‌ பெற்றோர்களையும்‌ விழிப்புறச்‌ செய்யவேண்டும்‌... 
தூய்மையான வாழ்க்கையுடன்‌ மாணவர்களுக்கு நெருங்கிய: 
தொடர்பு ஏற்படும்படி செய்யவேண்டும்‌. சுத்தமான வாழ்க்கை. 
யும்‌, ஒழுக்கமும்தான்‌ உண்மையான கல்வியின்‌ அஸ்திவாரம்‌ 
என்ற கருத்தை மாணவர்களிடையே தீவிரமாகப்‌ பரப்பவேண்‌ 
டும்‌. ஆசிரியர்களை நியமிக்கும்‌ விஷயத்தில்‌ கல்வி ஸ்தாபனம்‌ 
களின்‌ ஆசிரியர்கள்‌ மிகுந்த ஜாக்கிரதையுடன்‌ ஈடநக்துகொள்ள 
வேண்டும்‌. தேர்ந்தெடுத்து நியமனம்‌ செய்த பிறகு அவர்கள்‌ 
ஒழுங்காக இருக்கிறார்களா என்றும்‌ கவனிச்துக்கொள்ளவேண்‌ 
டும்‌. பயங்கரமான இந்தத்‌ தீமையை அடியோடு ஒழிக்க முடியா 
விட்டாலும்‌, இதைக்‌ கட்டுப்படுத்துவகற்கு இவையெல்லாம்‌ சில: 
வழிகளாகும்‌. 


ஹரிஜன்‌” 27-1985 


92 கல்வி 


3 


தங்களிடம்‌ கல்வி பயிலும்‌ மாணவிகளிடம்‌ ஆசிரியர்கள்‌ 
முகசிய உறவுகள்‌ வைத்துக்கொண்டு, பின்னர்‌ அத்தகைய உறவு 
களை ரகசியமாக வைத்துக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும்‌ 
போது திருமணத்தின்‌ மூலம்‌ அதைச்‌ சட்டபூர்வமானதாகச்‌ 
'செய்துவிடுகிறார்கள்‌. இவ்வாறு செய்வதால்‌, அந்த உறவு புனித 
மடைந்துவிட்டதாக ஆகாது. ஒரு சகோதரனுக்கும்‌, சகோதரிக்‌ 
கும்‌ இடையே கணவன்‌-மனைவி உறவு இருக்கமுடியாது. அது 
“போலவே, ஓர்‌ ஆசிரியருக்கும்‌, மாணவிக்குமிடையேகூட கண 
வன்‌-மனைவி உறவு இருக்கமுடியாது என்று கரன்‌ உறுதியாகக்‌ 
கூறுகிறேன்‌. இது பொன்னான ஒரு விதி. இதைப்‌ பின்பற்றாம 
லிருப்பது, அக்கு ஸ்தாபனத்தையே அழித்துவிடும்‌. ஆசிரியர்‌ 
களிடமிருந்து பெண்களுக்குப்‌ பாதுகாப்பு அளிப்பதற்கு இந்த 
விதி ஓர்‌ உத்திரவாகமாக இருக்கிறது. ஆகிரியர்‌ ஓர்‌ உயர்ந்த 
ஸ்தானத்தை வகிக்கிறார்‌. அவருடைய பொறுப்பில்‌ உள்ள 
பையன்கள்‌, பெண்கள்‌ மீது அவருக்கு மிகுந்த செல்வாக்கு 
இருக்கிறது. அவர்‌ கூறுவதை அவர்கள்‌ வேத வாக்காக எடுத்‌ 
துக்கொள்ளுகிறார்கள்‌. அவரிடம்‌ தகாத நோக்கம்‌ எதுவும்‌ 
இருக்குமென்று அவர்களுக்கு சந்தேகம்‌ ஏற்படப்போவதில்லை. 
ஆகையால்‌, அவர்‌ அத்தியாவசியமான இந்த விதிகளைப்‌ பின்‌ 
பற்றியாகவேண்டும்‌. உடல்‌ வளர்ச்சியைவிட, ஆன்மிக நலனே 
அதிக முக்கியமானது என்ற நிலைமையில்‌, இத்தகைய உறவுகள்‌ 
ஆசிரியர்‌-மாணவி திருமணம்‌) அனுமதிக்கத்தகாதவை என்றே 
கருதப்படவேண்டும்‌.. 


_ “ஹரிஜன்‌'-29_11_ 1086 


14 
ஆண்‌-பெண்‌ உறவு பற்றிய கல்வி 
1 


எம்‌. ஏ. பட்டத்திற்குச்‌ சமமான ஒரு பட்டத்தை, குஜராத்‌ 
வித்யா பீடத்திலிருந்து சில நாட்களுக்கு முன்பு பெற்ற ஸ்ரீ மகன்‌ 
பாய்‌ தேசாய்‌, அக்டோபர்‌ 7-ஆம்‌ தேதியிட்டு எனக்கு குஜராத்தி 
யில்‌ ஒரு கடிதம்‌ எழுதியிருக்கிறார்‌. அதிலிருந்து சில பகுதிகளைக்‌ 
கீழே தருகிறேன்‌: 


ஆண்‌-பெண்‌ உறவு பற்றிய கல்வி ட] 


வரையில்‌, இந்த விஷயத்தில்‌ எனக்கு எப்போதுமே சந்தேகங்கள்‌ உண்டு... 
அவை ஒரு புறமிருக்க, இந்தக்‌ கனவான்‌ இவ்‌ வேலைக்குத்‌ தகுதியானவர்‌ 
தானா என்று எனக்குத்‌ தெரியவில்லை, அது எப்படியிருந்தாலும்‌, பலன்கள்‌ 
திருப்திகரமாக இல்லை. ஆண்‌-பெண்‌ உறவுகள்‌ பற்றிய போதனை இல்லா 
குதுதான்‌ ஈம்முடைய சமூக இன்னல்கள்‌, கல்விப்‌ பிரச்ளகள்‌ ஆகியவற்றிற்கு, 
மூலகாரணம்‌ என்று அவர்‌ கூறுகிறார்‌. அவரும்‌, அவரைப்‌ போன்றவர்களும்‌... 
கவீன மனோதத்துவ கருத்துகளைப்‌ பற்றிக்‌ கொண்டு, உறங்கிக்‌ கிடக்கும்‌ காம. 
சேட்கையே மனிதனின்‌ எல்லா ஈடவடிக்கைகளுக்கும்‌ ஊற்று என்கிறார்கள்‌... 
உடனே அதற்கு தெய்வ அம்சத்தைக்‌ கற்பித்து உயர்த்திப்‌ பேசவும்‌ ஆரம்‌. 
பித்து விடுகிறார்கள்‌. “ஒவ்வொருவர்‌ உள்ளத்திலும்‌ உள்ள காம இச்சை: 
என்ற பூதீத்தைப்‌ பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்‌?!” என்று ஈமது ஆசிர 
மத்திலுள்ள......... அந்தக்‌ குறும்புக்காரர்‌ என்னைக்‌ கேட்டார்‌. அவருடைய 
ஒழுக்க உணர்வு மங்கியிருக்கிறதேயொழிய, விழிப்புடன்‌ இல்லை என்பதையே: 
அந்தக்‌ கேள்வி எடுத்துக்‌ காட்டுவது போல்‌ இருக்கிறது. ஆண்_பெண்‌ 
உறவுகள்‌ பற்றிய கல்வி என்ற பெயரில்‌ இன்று கம்மையறியாமலேயே நடந்து: 
வரும்‌ விபரீதங்கள்‌ கொஞ்ச ஈஞ்சமல்ல. இது சம்பந்தமாகப்‌ புத்தகங்கள்‌ 
எழுதப்பட்டிருக்கின்றன. முதல்‌ பதிப்பைத்‌ தொடர்ந்து அடுத்த பதிப்புகளும்‌. 
வந்து கொண்டேயிருக்கின்றன. ஒவ்வொரு பதிப்பும்‌ பல்லாயிரக்கணக்கில்‌ 
விற்பனையாகின்றன. இந்த விஷயத்தை வெற்றியுடன்‌ பயன்படுத்திக்‌. 
கொள்ளுவதன்‌ மூலமே சில வாரப்‌ பத்திரிகைகள்‌ உயிர்‌ வாழ்வது சாத்திய 
மாக இருக்கிறது. அவை வெளியான உடனேயே வீற்பளையாகிவிடுகின்றன. 
இதனால்‌ ஏற்படும்‌ விபரீதத்தைச்‌ சுலபமாக ஊகித்துக்‌ கொள்ளலாம்‌. சமூகம்‌ 
எதை விரும்புகிறதோ, அதற்கு எது தகுதியுள்ளதோ அதையே அது பெறு: 
கிறது என்று சொல்லலாம்‌. ஆனால்‌, சீர்திருத்தவாதிக்கு அது ஒரு ஆறுத. 
லாக இருக்க முடியாது. ஆண்‌-பெண்‌ உறவு சாத்திரம்‌ என்ற வேஷத்‌. 
துடன்‌, காம உணர்ச்சிகளைத்‌ தூண்டிவிடும்‌ புத்தகங்கள்‌ பெருகியிருப்பது,.. 
சீர்திருத்தவாதியின்‌ வேலையை மிகவும்‌ கடினமானதாகச்‌ செய்து விழுகிறது. 


“அலையால்‌, இந்த விஷயத்தைப்‌ பற்றி நீங்கள்‌ பகிரங்கமாக விவா- 
திக்க வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. நமது குழந்தைகளின்‌: 
பாடபோதனைத்‌ திட்டத்தில்‌ ஆண்பெண்‌ உறவு பற்றிய போதனையும்‌ 
சேர்க்கப்பட வேணடுமா? இதை யார்‌ கற்பிக்க வேண்டும்‌? இந்த வேலைக்‌. 
குத்‌ தேவையான யோச்கியதாம்சங்கள்‌ என்ன? பூகோளம்‌ அல்லது கணி' 
தத்தைப்‌ போலவே எல்லோருக்கும்‌ இதைச்‌ சொல்லிக்‌ கொடுக்க வேண்டுமா? 
அல்லது இதற்கு ஏதாவது எல்லை உண்டா? உண்டு என்றால்‌, எல்லையை. 
வகுப்பது யார்‌? இத்துடன்‌ நிறுத்திக்‌ கொண்டுவிட வேண்டுமென்று நிர்ணா 
யிப்பது யார்‌? இச்சைகள்‌ தூண்டிவிடப்‌ படுவதை எதிர்த்துச்‌ சமாளிப்பதே 
இந்த போதனையின்‌ நோக்கமாக இருக்க வேண்டுமா? அல்லது, அது; 
இயற்கையின்‌ தவிர்க்க முடியாத ஒரு உண்மை என்று ஏற்றுக்கொண்டு, 
அதற்குப்‌ பணிவதுதான்‌ இதன்‌ நோக்கமா? 


“இது சம்பந்தமாக ஒரு விசேஷ வேண்டுகோள்‌, இந்த விஷயத்தைப்‌: 
பற்றி நீங்கள்‌ ஆங்கிலத்தில்‌ ஏதாவது எழுதக்கூடும்‌. அதைத்‌ தவிர, குஐ 
ராத்தி வாசகர்களின்‌ ஈன்மைக்காக, குஜராத்தி மொழியிலேயே ஏதாவது: 
எழுத மாட்டீர்களா? உங்களுடைய அசல்‌ கட்டுரைகளை குஜராத்தி" 
யில்‌ எழுதுவதை நிறுத்தி விட்டீர்கள்‌ என்பது எங்களிடையே நீண்ட கால. 


4 கல்வி 


மாக உள்ள ஒரு குறை என்பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. இந்த விஷயத்தைப்‌ 
பற்றி எல்‌. பி. ஜாக்ஸ்‌ எழுதியுள்ளவற்திலிருந்து சில பகுதிகளை* இத்துடன்‌ 
அனுப்பியிருக்கிறேன்‌. அவருடைய அனுபவத்தையும்‌, தீவிர ஆராய்ச்சியை 
யும்‌ அவை ஈன்கு விளக்குகின்‌ றன." ந 

இந்தியாவிலுள்ள மற்ற பாகங்களைப்போலவே குஜராத்திலும்‌ 
ஆண்‌-பெண்‌ உறவு உணர்ச்சிகள்‌ வரவரப்‌ பெருகிக்கொண்டு 
வருகின்றன. அதுமட்டுமல்ல; இதில்‌ சிக்கிக்கொள்ளுபவர்கள்‌, 
இதில்‌ கெளரவமான அம்சம்‌ ஏகோ இருப்பதுபோல்‌ நினைத்துக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌. அடிமையாய்‌ இருக்கும்‌ ஒருவன்‌, தன்னு 
டைய விலங்குகளை விலையுயர்ந்த ஆபரணங்களாக மதிக்க ஆரம்‌ 
பித்துவிட்டால்‌,அந்த அடிமையை வைத்துக்கொண்டிருக்கும்‌ எஜ 
மானவின்‌ வெற்றி பரிபூரணமான தாகிவிடுகிறது. ஆனல்‌, இச்சை 
யின்‌ இந்த வெற்றி, பார்வைக்கு ஆடம்பரமானதாகத்‌ தோன்றிய 
போதிலும்‌, அது நிலைத்து நிற்காது என்றும்‌, விஷத்தை இழந்த 
கேளைப்போல்‌ இது முடிவில்‌ செயலற்றுப்‌ போய்விடும்‌ என்றும்‌ 
நான்‌ உறுதியாக நம்புகிறேன்‌. ஆனால்‌, அதற்கிடையே நாம்‌ 
கையைக்‌ கட்டிக்கொண்டு செயலற்று உட்கார்ந்திருக்கலாம்‌ 
என்று அர்த்தமில்லை. இது தோல்வியடையத்தான்‌ போகிறது 
என்ற நிச்சயத்தில்‌ நாம்‌ அலட்சியமாக இருந்துவிடமுடியாது. 
அப்படி இருக்கவும்‌ கூடாது. காம இச்சையை அடக்கி வெற்றி 
பெறுவதே, ஒரு ஆண்‌ அல்லது பெண்ணினுடைய வாழ்க்கையின்‌ 
பெருமுயற்சியாக இருக்கவேண்டும்‌. இச்சையை அடக்கியாளா 
மல்‌ மனிதன்‌ தன்னைத்தானே அடக்கியாள முடியாது. தன்னைத்‌ 
தானே அடக்கியாளாவிட்டால்‌, சுயராஜ்யமோ, ராம ராஜ்யமோ 
ஏற்படமுடியாது. நன்கு வர்ணம்‌ தீட்டப்பட்ட மாம்பழம்‌ 
பொம்மை வெளியில்‌ பார்ப்பதற்கு வெகு அழகாகத்தான்‌ இருக்‌ 
கிறது. ஆனால்‌, அதில்‌ உள்ளே ஒன்றுமில்லை. அதேபோல்‌, 
தன்னை.அடக்கியாளாமல்‌ மற்றெல்லோரையும்‌ ஆளுவதும்‌ இந்த 
மாம்பழப்‌ பொம்மையைப்போல்‌ ஏமாற்றமளிப்பதாகவேகான்‌ 
இருக்கிறது. இச்சையை அடக்கியாளாத எந்த ஊழியரும்‌, ஹரி 
ஜனங்கள்‌, வகுப்பு ஒற்றுமை, கதர்‌; பசுப்‌ பாதுகாப்பு, கிராமச்‌ 
சீரமைப்பு போன்ற லட்கியங்களையொட்டி உண்மையான 
தொண்டாற்ற முடியாது. அறிவினால்‌ மட்டும்‌ இத்தகைய பெரிய 
காரியங்களைச்‌ செய்துவிட முடியாது; ஆன்மிக முயற்சி அல்லது 
ஆன்மிக பலமும்‌ இவற்றிற்கு அவசியமாகும்‌. ஆன்மிக பலம்‌ 
என்பது கடவுளின்‌ அருளினால்தான்‌ கிட்டும்‌ ; இச்சைக்கு 
அடிமையான ஒருவனுக்கு ஒரு நாளும்‌ கடவுளின்‌ அருள்‌ கிடைக்‌ 
காது. 


நம்முடைய கல்வி முறையில்‌ ஆண்‌-பெண்‌ உறவு பற்றிய 
"போதனைக்கு என்ன இடம்‌ கொடுக்க வேண்டும்‌ 2 அல்லது 
அதற்கு இடமே உண்டா? இந்த போதனை இரண்டு விதமானது: 
ஒன்று இச்சையை அடக்குவது; மற்றொன்று, இச்சையைத்தூண்டி 
விட்டு வளர்ப்பது. முதலில்‌ சொன்னது போன்ற போதனை, 


* இந்த விவரங்கள்‌ இந்தக்‌ கட்டுரையைத்‌ தொடர்ந்து கொடுக்கப்பட்டுள்ளன. 


ஆண்‌-பெண்‌ உறவு பற்றிய கல்வி 95. 


குழந்தைக்‌ கல்வியின்‌ அவசியமான ஓர்‌ அம்சமாகும்‌. ஆனால்‌ 
இரண்டாவது விதமான போதனை தீங்கையும்‌, அபாயத்தையும்‌ 
விளைவீப்பதாகும்‌. ஆகையால்‌, அதைத்‌ தடுக்க வேண்டும்‌. காமம்‌ 
தான்‌ மனிதனுடைய பரம விரோதி என்று எல்லா மதங்களும்‌ சரி 
யாகலே மதிப்பிட்டிருக்கின்‌ றன . கோபம்‌ அல்லது துவேஷ த்திற்கு 
இரண்டாவது இடம்தான்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. காமத்தி 
-விருந்துகான்‌ குரோதம்‌ பிறக்கிறது என்று கீதை கூறுகிறது. 
கீதையில்‌ காமம்‌ என்ற வார்த்தை விரிவான அர்த்தத்தில்‌ உப 
யோகிக்கப்பட்டுள்ளது. ஆனால்‌, இங்கு உபயோகிக்கப்பட்‌ 
டிள்ள்‌ குறுகிய அர்த்தத்திற்கும்‌ அது பொருந்தும்‌. 

ஆனால்‌, கிறுவயதுள்ள மாணவர்களுக்கு ஜனனேந்திரியங்‌ 
களின்‌ உபயோகம்‌, தொழில்‌ ஆகியவை பற்றிய விஷயங்களைப்‌ 
போதிப்பது விரும்பத்தக்கதுகானா என்ற கேள்விக்கு இன்னும்‌ 
வதில்‌ அளிக்கப்படவில்லை. ஓர்‌ அளவிற்கு இது அவசியமான து 
என்றே கான்‌ கருதுகின்றேன்‌. அவர்கள்‌ எப்படியாவது, எங்கி 
ரூந்தாவது இந்த விஷயங்களை த்‌ தெரிந்து கொள்ளட்டும்‌ என்று 
இப்பொழுது விட்டுவிடுகிறோம்‌. இதன்‌ பலனாக அவர்கள்‌ 
கெட்ட பழக்கங்களுக்கு இழுத்துச்‌ செல்லப்பட்டு விடுகிறார்கள்‌. 
அண்ணை மூடிக்கொண்டிருந்துவிட்டால்‌, சரீர இச்சையை நாம்‌ 
சரியாகக்‌ கட்டுப்படுத்தவோ, அடக்கிவிடவோ முடியாது. 
ஆகையால்‌, கம்முடைய ஜனனேந்திரியங்களின்‌ முக்கியத்துவத்‌ 
அதயும்‌, அவற்றின்‌ சரியான உபயோகத்தையும்‌, இளம்‌ பிள்ளை 
களுக்கும்‌, பெண்களுக்கும்‌ போதிப்பதை கான்‌ பலமாக ஆதரிக்‌ 
கிறேன்‌. கான்‌ பொறுப்பேற்றுக்கொண்டுள்ள பையன்களுக்கும்‌ 
பெண்களுக்கும்‌ எனக்குத்‌ தெரிந்த முறையில்‌ இந்த 
விஷயத்தைப்‌ பற்றி சொல்லிக்‌ கொடுக்கவும்‌ முயன்றிருக்கிறேன்‌. 


ஆனால்‌, கரன்‌ ஆதரிக்கும்‌ ஆண்‌-பெண்‌ உறவு பற்றிய 
இந்தப்‌ போதனை சரீர உணர்ச்சியை அடக்கி ஆண்டு, அதை 
உன்னதமானதாக்குவதையே நோக்கமாகக்‌ கொண்டிருக்க 
பவண்டும்‌. மனிதனுக்கும்‌ மிருகத்திற்குமிடையே உள்ள அடிப்‌ 
படையான வித்தியாசத்தை, இந்தப்‌ போதனை குழந்தைகளுக்கு 
உணர்த்துவதாக இருக்க வேண்டும்‌. சிந்தனை, உள்ளம்‌ ஆகிய 
இரு விசேஷப்‌ பேறுகளையும்‌ பெற்றிருப்பது மனிதனின்‌ தனிப்‌ 
பெரும்‌ பாக்கியம்‌ என்பதை அவர்கள்‌ உணரும்படி செய்ய 
(வேண்டும்‌. *மனுஷ்யன்‌”' என்ற வார்த்தையே கிந்தனையைக்‌ 
குறிக்கிறது. மிருகங்களுக்கு. உணர்ச்சி இருக்கிறதென்றால்‌, 
தனக்கு சிந்தனை இருக்கிறது என்படத மனிதன்‌ உணர 
(வேண்டும்‌. ஆகவே, கண்முடித்தனமான உணர்ச்கிகளைவிட 
பகுத்தறிவுதான்‌ உயர்வானது என்ற உண்மையைக்‌ கைவிடுவது, 
மனித இனத்தின்‌ பெருமையைக்‌ கைவிடுவதாகும்‌ என்பதையும்‌ 
உணர வேண்டும்‌. மனிதர்களிடம்‌ சிந்தனை துரிதமாகச்‌ செயல்‌ 
பட்டு உணர்ச்சிகளுக்கு வழிகாட்டுகிறது. மிருகங்களிடமோ, 
ஆன்மா எப்பொழுதும்‌ உறங்கிக்கிடக்கிறது. உள்ளத்தை விழிப்‌ 
படையச்‌ செய்வது என்பது, உறங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ ஆன்மா 


96 கல்வி 


வையும்‌, பகுத்தறிவையும்‌ விழிப்புறச்‌ செய்து, நன்மை, தீமை 
ஆகிய இரண்டிற்குமிடையே உள்ள வேற்றுமையை உணர்த்துவ 
தாகும்‌. 

ஆண்‌-பெண்‌ உறவு பற்றிய இந்த உண்மையான சாத்தி 
ரத்தை யார்‌ போதிப்பது 2 தங்களுடைய இச்சைகளை வென்றவர்‌ 
களே இதைப்‌ போதிக்கலாம்‌ என்பது தெளிவாகும்‌. வான 
சாத்திரம்‌ போன்ற விஷயங்களைப்‌ போதிப்பதிற்கு, அதில்‌ பயிற்சி 
பெற்று, கல்ல தேர்ச்சியடைந்க ஆசிரியர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
அதைப்போலவே ஆண்‌-பெண்‌ உறவுகள்‌ பற்றிய சாத்திரத்தில்‌. 
தேர்ச்சி பெற்றவர்கள்‌ ஆசிரியர்களாக வரவேண்டும்‌. அதரவது, 
உணர்ச்சிகளை அடக்கியாளும்‌ வித்தையைப்‌ பயின்று அதில்‌ 
வெற்றி பெற்றவர்களே வரவேண்டும்‌. ஒரு உபதேசம்‌ உயர்தர 
மானதாக இருக்கலாம்‌. ஆனால்‌, உண்மை, அனுபவம்‌ “ஆகிய 
வற்றை ஆதாரமாகக்‌ கொண்டிராவிட்டால்‌ அது செயலற்ற. 
தாகவும்‌ உயிரற்றதாகவும்‌ இருக்கும்‌; அது மனிதர்களின்‌ 
உள்ளத்தைத்‌ தொட்டுத்‌ தூண்டிவீடும்‌ தன்மை பெற்றதாக 
இராது. ஆனால்‌, சுயமாக உணர்ந்தும்‌, உண்மையான அனுபவத்‌ 
தின்‌ மீதும்‌ கூறப்படும்‌ விஷயங்களே எப்பொழுதுமே பலன்‌ 
அளிப்பவையாக இருக்கும்‌, 


இன்று நம்முடைய படிப்பு, கிந்தனை, சமூக நடத்தை 
போன்ற சூழ்கிலைகள்‌, பொதுவாக இச்சைகளைத்‌ தூண்டி விடுபட 
வைகளாகவே அமைந்திருக்கின்றன. இந்தச்‌ சூழ்நிலையில்‌ 
இக்தச்‌ சிக்கல்களிலிருக்து விடுபடுவது என்பது சுலபமான 
காரியமல்ல. புலனடக்கத்தை எய்துவது மனிதனின்‌ மிக உயர்ந்த. 
கடமை என்று ஒப்புக்‌ கொள்பவர்களும்‌, தங்களுடைய லட்கி 
யத்தில்‌ தளராத ஈம்பிக்கை கொண்டவர்களும்‌, சற்றும்‌ சோர்‌ 
வின்றி எப்போதுமே கண்காணிப்புடன்‌ இருப்பவர்களும்‌, 
சொந்த அனுபவம்‌ உள்ளவர்களுமான ஒரு சிலரே ஆகிரியர்‌ 
களாகக்‌ கிடைத்தாலும்‌ கூட, குஜராத்தி குழந்தைகளுக்கு. 
அவர்கள்‌ நல்ல வழி காட்டுவார்கள்‌ ; அஜாக்கிரதையினால்‌ சரீர 
இச்சையென்ற சேற்றில்‌ விழுபவர்களையும்‌, ஏற்கனவே அதில்‌ 
மூழ்கி விட்டவர்களையும்‌ கூடக்‌ காப்பாற்றுவார்கள்‌. 

(குஜராத்தி மூலத்திலிருந்து ஸ்ரீ பியாரிலால்‌ மொழிபெயர்த்தது.) 


2 


[முந்திய கட்டுரையில்‌ ஸ்ரீ எல்‌. ப. ஜாக்ஸின்‌ புத்தகத்தைப்‌ 
பற்றிக்‌ குறிப்பிடப்பட்டிருக்தது அல்லவா? £ முழுமையான மனித 
னின்‌ கல்வி ' என்ற அவருடைய புத்தகத்திலிருந்து சில பகுதிகள்‌ 
கீழே தரப்படுகின்றன : 1 


“ஆண்‌-பெண்‌ உறவுகள்‌ பற்றிப்‌ பூராவாகவும்‌, ஒளிவு மறைவு 
இல்லாமலும்‌ விவாதித்தால்‌, இளம்‌ வயதினர்‌ அ: ன்ட்‌ 
லிருந்து காப்பாற்றப்பட்டு விடுவார்கள்‌ என்று கினைப்பது, 


ஆண்‌-பெண்‌ உறவு பற்றிய கல்வி 97 


மிகவும்‌ ஆபத்தான ஒரு கனவு என்றே எனக்குத்‌ தோன்றுகிறது. 
இம்மாதிரி :பூராவாகவும்‌,” “ஒளிவு மறைவில்லாமலும்‌' ஆண்‌- 
பெண்‌ உறவுகள்பற்றிப்‌ போதிக்கும்‌ பொறுப்பையும்‌ நான்‌ 
ஏற்றுக்‌ கொள்ள விரும்ப மாட்டேன்‌. அந்த விஷயத்தைப்‌ பற்றி 
விவாதிப்பதே, குறிப்பாக இளம்‌ வயதினருடன்‌ விவாதிப்பதே 
அவர்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும்‌. அந்த விஷயத்தின்‌ 
தன்மை அத்தகையது. அதனுடைய மர்மமே ஓர்‌ அளவுக்கு 
அதில்தான்‌ இருக்கிறது. அந்த விஷயத்தைப்‌ பற்றித்‌ தெரித்து 
கொள்ள வேண்டும்‌ என்ற ஆசை, ஒரு விதத்தில்‌ விவாதத்தின்‌ 
மூலம்‌ தணிகிறதென்றால்‌, மற்றொரு விதத்தில்‌ அந்த ஆசையை 
அது தூண்டிவிட்டு விடுகிறது. ஆசிரியர்களின்‌ போதனையைக்‌ 
கேட்டு ஒரு இளைஞன்‌ ஆண்‌-பெண்‌ உறவு பற்றிய அறிவில்‌ 
தேர்ச்சி பெற்று விடுகிறான்‌. (போதிப்பவர்களே அபாயத்திற்கு 
விலக்கானவர்கள்‌ என்று சொல்லிவிட முடியாது.) இந்த 
விஷயம்‌ பூராவையும்‌ மனப்பாடம்‌ பண்ணி விடுகிறான்‌. செடியை 
முளைக்க வைக்கச்‌ செய்வதிலிருந்து எல்லாவற்றையும்‌ தெரிந்து 
கொண்டுவீடுகிறான்‌. இவ்வளவையும்‌ பற்றிய அறிவை அவன்‌ 
பெற்றிருந்தால்‌ கூட, அதையெல்லாம்‌ சோதனை செய்து 
பார்க்கும்‌ கட்டத்திற்கு வந்தாலொழிய தன்னுடைய அறிவெல்‌ 
லாம்‌ வெறும்‌ அரைகுறையானது என்பதையும்‌ தெரித்து 
கொள்ளுகிறான்‌. வெகு காலத்திற்கு அப்படி அவன்‌ சோதனை 
செய்து பார்க்காமல்‌ இருப்பான்‌ என்றும்‌ நினைப்பதற்கில்லை. 
அந்த விஷயத்தைப்‌ பற்றித்‌ தன்னுடைய ஆசிரியர்கள்‌ முழு 
உண்மைகளையும்‌ சொல்லிக்‌ கொடுத்திருக்கிறார்களா என்ற சந்‌ 
தேகம்‌ கூட அவனுக்கு ஏற்படலாம்‌. தார்மிக அம்சம்‌ பலமாக 
வற்புறுத்திக்‌ கூறப்படும்‌ விஷயங்களில்‌ இளைஞர்களுக்கு எப்போ 
தும்‌ சந்தேகம்தான்‌ ஏற்படும்‌. அப்படியானால்‌, தனக்கு உண்மை 
யாகவே விஷயங்களை ச்‌ சொல்லிக்‌ கொடுத்திருக்கிறார்களா அல்‌ 
லது ஏமாற்றி விட்டார்களா என்று கண்டு பிடிப்பதற்காக அவன்‌ 
சீக்கிரமாகவே சோதனைக்‌ கட்டத்தில்‌ இறங்கி விடுவான்‌. ஜரோப்‌ 
பாவிலுள்ள லத்தீன்‌ காடுகளில்‌ விஷய அறிவு பெறுவதிலிருந்து 
சோதனையில்‌ இறங்கும்‌ கட்டத்திற்கு, ஆண்‌-பெண்‌ உறவு பற்றிய 
விஷயங்களை அறிந்து கொள்ளுவதிலிருந்து அதை அனுபவிக்கும்‌ 
கட்டத்திற்குப்‌ போவது, அவ்வளவு பெரிய தீமையாகக்‌ கருதப்‌ 
படாமலிருக்கலாம்‌; அல்லது அந்த போதனையின்‌ நோக்கமே அது 
வாகவும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌, இன்னும்‌ அதிகக்‌ குளிர்‌ மிகுந்த 
நாடுகளில்‌ இளைஞர்களுக்கு நேரடியாக ஆண்‌-பெண்‌ உறவு பற்‌ 
திய விஷயங்களைச்‌ சொல்லிக்‌ கொடுக்க வேண்டுமென்று சீர்திருத்‌ 
தக்காரர்கள்‌ கூறுவது இம்மாதிரியான தல்ல. விஞ்ஞான ரீதியான 
விஷயங்களை முழுமையாகத்‌ தெரிந்து கொள்ள வேண்டுமானால்‌, 
அதற்குச்‌ சோதனைகள்‌ நடத்திப்‌ பார்க்க வேண்டியது அவசிய 
மென்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அப்போதுகான்‌ அது நன்றாக 
மனத்தில்‌ பதியும்‌ என்று கருதப்படுகிறது. கணக்குப்‌ போடும்‌ 
விதம்‌ மாணவனுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்படுகிறது. அதை உப 
யோகித்து அவன்‌ கணக்குப்‌ போடவேண்டும்‌; அவனுக்கு விளக்‌ 
7 


98 கல்வி 


,கப்பட்டுள்ள பொருள்களைப்‌ பார்த்து, அவற்றைப்‌ போலவே 
மாதிரிகள்‌ செய்ய வேண்டும்‌; வகுப்புகளில்‌ சொல்லிக்‌ கொடுக்‌ 
கப்படுவதை ஆராய்ச்சி சாலையில்‌ சோதனை செய்து பார்க்க 
வேண்டும்‌. ஒரு காரியத்தைச்‌ செய்து பார்த்தே தன்னுடைய 
விஷய அறிவைச்‌ சோதனை செய்ய வேண்டும்‌. ஆனால்‌, ஆண்‌- 
பெண்‌ உறவுகள்‌ சம்பந்தப்பட்டவரையில்‌, சோதனைக்‌ கட்டத்‌ 
தில்தான்‌ ஆசிரியர்‌ நிறுத்திக்‌ கொள்ள வேண்டியிருக்கிறது. 
ஏனெனில்‌, அவருடைய நோக்கம்‌ சோதனையைல்‌ கட்டுப்படுத்து 
வதே யொழிய, அதற்கு ஊக்கமளிப்பதல்ல. இதில்‌ ஒரு அபாயம்‌ 
இருக்கிறது. அதாவது, அவர்‌ எதிர்பார்ப்பதை விட சீக்கிரமாக 
வும்‌, அவர்‌ விரும்பாத விதத்திலும்‌ அந்தச்‌ சோதனை நடைபெற்று 
விடும்‌. பிராணவாயு, அல்லது ஜீரண சக்தி போன்ற விஷயங்களை 
விளக்கிக்‌ கூறுவது போன்றதல்ல இது. சோகனணைக்குத்‌ கயாராசு 
இருக்கும்‌ துடிப்புள்ள இளைஞர்களுக்கு இந்த விஷயத்தைச்‌ 
சொல்லிக்‌ கொடுப்பது, நெருப்புடன்‌ விளையாடுவதாகும்‌. 

“ஆசிரியருக்கு உள்ள அபாயத்தைப்‌ பற்றி அதிகமாக விவ 
ரிக்க வேண்டியதில்லை. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம்‌ சொல்‌ 
லுவதே போதுமானது. ஆண்‌-பெண்‌ உறவு பற்றிய விஷயங்‌ 
களில்‌ உண்மையாக இருப்பது கஷ்டம்‌. ஆயினும்‌, இந்த விஷயத்‌ 
தில்‌ துளி சந்தேகம்‌ ஏற்பட்டால்‌ கூடப்‌ போதும்‌; இளைஞர்கள்‌ 
வெகு சீக்கிரமாக அதைச்‌ கண்டுபிடித்து விடுவார்கள்‌. அப்படி 
சந்தேகம்‌ ஏற்பட்டால்‌ நல்ல பலனே கிடைக்காது. மத விஷயத்‌ 
தில்‌ இருப்பதைப்‌ போலவேகான்‌ இதிலும்‌ சந்தேகத்திற்கு இடம்‌ 
கொடுக்கக்‌ கூடாது. 

“ஆகையால்‌, ஆண்‌-பெண்‌ உறவுகள்‌ பற்றிய பிரச்னைக்கு 
ஆசிரியர்‌ தீர்வு கண்டுபிடிக்க முடியுமா என்ற கேள்வி சம்பந்தப்‌ 
பட்டவரையில்‌, என்னுடைய நிலைமை இதுதான்‌: அதாவது, 
விஷய அறிவு பெறுவது தான்‌ கல்வியின்‌ நோக்கம்‌ என்றிருப்‌ 
பதை, ஆக்க முறையில்‌ திருப்பி விடும்‌ விகத்தில்‌ விரிவு படுத்த. 
வேண்டும்‌. இதைத்‌ தெளிவான பாஷையில்‌ சொல்லுகிறேன்‌. 
(எதற்குமே இதுதான்‌ மிகச்‌ சிறந்த முறை. கல்வியமைப்பில்‌, 
கலைக்கு இன்னும்‌ அதிக முக்கியமான ஸ்தானம்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 

“இந்த விஷயத்தில்‌ பெற்றோர்களின்‌ கடமையைக்‌ கவனிப்‌ 
போம்‌. இதைப்பற்றி நான்‌ கூறியுள்ளவைகளில்‌ பல மாறு 
தல்களைச்‌ செய்து கொள்ள வேண்டியிருக்கும்‌. ஆண்‌-பெண்‌ 
உறவு பற்றிய கல்வி அளிக்க வேண்டுமானால்‌, பெற்றோர்‌ தான்‌ 
அதற்குச்‌ சிறந்த ஆசிரியர்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை; அல்லது 
பெற்றோரேதான்‌ சிறந்த ஆசியராக இருக்க வேண்டும்‌. குடும்ப 
வாழ்க்கையின்‌ பொதுவான சூழ்‌ நிலை எப்படி யிருக்கிறதென்‌ 
பதையே எல்லாம்‌ பொறுத்திருக்கிறது. குடும்பச்‌ சூழ்கி&ம்‌ 
திருப்கிசரமானதாக இல்லையென்றால்‌, வீட்டில்‌ இத்த அறிவைப்‌ 
போதிப்பது மற்ற இடங்களில்‌ போதிப்பதைப்‌ போலவே அபாய 
கரமான தாகத்தான்‌ இருக்கும்‌.” 

--* ஹசிஜன்‌,! 2111-1990 


15 
ஓய்வு நேரத்தின்‌ கவர்ச்சி” 


மதிப்பிற்குரிய ஈண்பர்‌ ஒருவர்‌ காந்திஜியுடன்‌ பேசிக்‌ 
கொண்டிருக்கும்போது, ஓய்வு நேரத்தில்‌ என்ன செய்வதென்‌ 
வது உண்மையிலேயே அவ்வளவு கஷ்டமான ஒரு பிரச்னையா 
என்று கேட்டார்‌. “நினசரி எட்டு மணி நேரம்‌ உடலுழைப்பில்‌ 
ஈடுபட வேண்டும்‌ என்று ஏன்‌ நீங்கள்‌ வற்புறுத்துகிறீர்கள்‌? நன்கு 
சீரமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தில்‌ வேலை செய்யும்‌ நேரத்தை 
இரண்டு மணியாகக்‌ குறைத்து, பிரஜைகளின்‌ அறிவு, கலை சம்பக்‌ 
தமான துறைகளில்‌ அபிவிருத்தி செய்து கொள்ளுவதற்கு நிறைய 
அவகாசம்‌ கொடுப்பது சாத்தியமில்லையா?”' என்றும்‌ அவர்‌ கேட்‌ 
டார்‌. 

“அவ்வளவு ஓய்வு நேரம்‌ பெறுபவர்கள்‌ யாவரும்‌-தொழிலா 
எர்களும்‌ சரி, படித்தவர்களும்‌ சரி - அந்த நேரத்தை நல்ல விதத்‌ 
தில்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளுவதில்லை என்பதை காம்‌ அறிவோம்‌. 
வேலையில்லாமல்‌ சோம்பி இருப்பது பல சமயங்களில்‌ மனத்தைத்‌ 
தீய சிந்தனைகளில்‌ திருப்பிவிடுகிறது.”” 


“இல்லை; அவன்‌ அப்படிச்‌ சோம்பேறியாக இருக்கமாட்‌ 
டான்‌. ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம்‌ உடலுழைப்பு, ஆறு 
மணி நேரம்‌ அறிவு வளர்ச்சிக்கான உழைப்பு என்று பிரித்தால்‌, 
அது தேசத்திற்கு நன்மையளிப்பதாக இராதா?” 


“அது சாத்தியமாக இருக்குமா என்று எனக்குத்‌ தெரியாது. 
அதை நான்‌ கணக்குப்‌ போட்டுப்‌ பார்க்கவில்லை, ஆனால்‌, ஒருவன்‌ 
தன்னுடைய அறிவு வளர்ச்சி உழைப்பை லாபத்திற்காகவன்றி, 
தேச ஈலன்களுக்காகக்‌ கொடுக்க மாட்டான்‌ என்றால்‌, அந்த, 
திட்டம்‌ நிச்சயமாக உருப்படாது. அதாவது, அவனுடைய 
இரண்டு மணி நேர உடலுழைப்புக்கு அரசாங்கம்‌ நிறைய ஊதியம்‌ ' 
கொடுத்து, எந்த விதமான ஊதியமும்‌ இல்லாமல்‌ அறிவு வளர்ச்சி 
உழைப்பையும்‌ கொடுக்க வேண்டுமென்று கட்டாயப்படுத்தினா 
லொழிய, அது உருப்படாது. அது நல்ல ஏற்பாடுதான்‌; ஆனால்‌, 
அரசாங்கம்‌ ஒரு விதமான கட்டாய சேவைத்‌ திட்டத்தை அழு 
லுக்குக்‌ கொண்டுவருவதாக இருந்தாலொழிய அது சாத்திய 
மாக இராது.” 

“உங்கள்‌ விஷயத்தையே எடுத்துக்‌ கொள்ளுவோம்‌. நீங்கள்‌ 
எட்டு மணி நேரம்‌ உடலுழைப்பு செய்ய முடியாது என்பது கெளி 
வாகம்‌. எட்டு மணிக்கும்‌, அதற்கு அதிகமாகவும்‌ கூட நீங்கள்‌ 
மூளையை உபயோகித்து வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. உங்‌ 
களுடைய ஓய்வை நீங்கள்‌ துஷ்பிரயோகம்‌ செய்யவில்லையே?” 


* மகாதேவ தேசாயின்‌ (எம்‌. டி.) வாராந்திரக்‌ கடிதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 


100 கல்வி 


“அது கட்டாய வேலை, ஓய்வுக்கு இடமேயில்லை. உதாரண 
மாக, சான்‌ டென்னிஸ்‌ ஆடப்போனால்‌ கிடைக்கக்‌ கூடியது 
போன்ற ஓய்வு அல்ல அது. என்னையேதான்‌ எடுத்துக்‌ கொள்‌ 
ரூங்கள்‌. நாம்‌ எட்டுமணிகேரம்‌ நமது கைகளை. உபயோகித்து: 
உழைத்தால்‌, நமது மனம்‌ இன்னும்‌ எவ்வளவோ மேலானதாக. 
இருக்கும்‌ என்று நான்‌ நிச்சயமாக நம்புகிறேன்‌. ஒரு வீணான சிம்‌. 
தனை கூட நமக்கு ஏற்படாது. என்‌ மனத்தில்‌ அத்தகைய வீணான 
சிந்தனைகளே இல்லை என்று கான்‌ சொல்லிக்‌ கொள்ள முடியாது. 
என்னுடைய வாழ்வில்‌ மிகவும்‌ இளமைப்‌ பருவத்திலேயே உட 
லுழைப்பின்‌ மதிப்பை நான்‌ உணர்ந்து விட்டதால்தான்‌ இன்று 
நான்‌ இப்படி இருக்கிறேன்‌.” 


“உடலுழைப்பில்‌ இயற்கையாகவே அவ்வளவு ஈன்மையிருக்‌.. 
கிறது என்றால்‌, சமது மக்கள்‌ ஒரு காளைக்கு எட்டு மணி நேரத்‌ 
திற்கு அதிகமாகவே வேலை செய்து வந்திருந்தும்‌ கூட, அவர்க 
ளுடைய மனத்தில்‌ குறிப்பிடத்தக்க அளவுக்கு தூய்மையேர,. 
உறுதியோ இல்லையே” 


“ மூசாயைச்‌ செலவிடுவது என்பது உழைப்பு அல்ல ; அது 
போலவே, உடலுழைப்பு மட்டும்‌ கல்வியாகிவிடாது. இது நமது 
மக்களுக்கு அவர்களை யறியாமலே ஒரு பெரிய அலுப்புத்‌ தட்டும்‌. 
அனுபவமாக ' இருந்து வந்திருக்கிறது. அது ஒருவருடைய 
உயர்ந்த உணர்ச்சிகளை மழுங்கவைத்துவிடுகிறது. ஸவர்ண 
ஹிந்துக்களிடம்‌ (சாதி ஹிந்துக்கள்‌) எனக்குள்ள மிகப்‌ பெரிய 
குறை அதுதான்‌. பாட்டாளி மக்களின்‌ வேலையை அவர்கள்‌ 
உயிரற்ற ஒரு மோசமான அனுபுவமாகச்‌ செய்து விட்டார்கள்‌ , 
அதில்‌ அவர்களுக்கு சந்தோஷமும்‌ இல்லை, அக்கறையும்‌ இல்லை 
அவர்களும்‌ சமூகத்தில்‌ மற்றவர்களைப்‌.பேரலவே சம அம்தஸ்கை 
அனுபவிக்கும்‌ உறுப்பினர்களாகக்‌ கருதப்பட்டிருந்தால்‌, வாழ்க்‌. 
கையில்‌ அவர்களுடைய ஸ்தானம்‌ மிகப்‌ பெருமைப்படத்தக்க. 
தாக இருந்திருக்கும்‌. ஆனால்‌, இது கலியுகம்‌. பொன்யுகம்‌ 
என்று கூறப்படும்‌ சத்திய யுகத்தில்‌-அது எப்போது இருந்திருக்‌. 
தாலும்‌ - சமூக அமைப்பு இன்றிருப்பதைவிட இன்னும்‌ நல்ல 
முறையில்‌ இருந்திருக்கும்‌ என்று நான்‌ துணிந்து கூறுவேன்‌. ௩ம்‌ 
காடு புராதனமான காடு. எவ்வளவோ நாகரிகங்கள்‌ தோன்றி 
மறைந்துவிட்டன. ஒரு குறிப்பிட்ட காலத்தில்‌ நாம்‌ எப்படி 
யிருந்தோம்‌ என்பதைக்‌ கூறுவது கஷ்டம்‌. ஆனால்‌, சூத்திரர்களை 
காம்‌ வெகு காலமாகப்‌ புறக்கணித்து வக்கிருப்பதால்்‌ கான்‌ 
இன்றுள்ள நிலைமையில்‌ காம்‌ இருக்கிறோம்‌ என்பதில்‌ சந்தேக. 
மில்லை. இன்று கிராமங்களில்‌ நிலவும்‌ பண்பாடு அதைப்‌ பண்‌ 
பாடு என்று கூறலாமென்றால்‌— சகிக்க முடியாததாகும்‌. கிராம 
வாசிகள்‌ மிருகங்களைவிட மோசமாக வாழ்கிறார்கள்‌. கஈமது 
தொழிலாளர்கள்‌ இயற்கையான முறையில்‌ வேலை செய்து, வாழ. 
முடியாதபடி அவர்களை அவ்வளவு மட்டமானவர்களாக்கி வீட்‌ 
டோம்‌. நமது மக்கள்‌ பீத்திசாலித்தனத்துடனும்‌,. கந்தோஷத்‌. 


ஓய்வு நேரத்தின்‌ கவர்ச்சி 107 


துடனும்‌ -உழைத்திருந்தால்‌, இன்று நாம்‌ முற்றிலும்‌ வேறு 
விதமாக இருந்திருப்போம்‌.” 


அப்படியானால்‌, உழைப்பையும்‌, பண்பாட்டையும்‌ பிரிக்க 
மூடியாகதா? * 


** முடியாது. புராதன ரோமாபுரியில்‌ அப்படிச்‌ செய்ய 
முயன்று கடக தண்ர்‌ யடைந்தார்கள்‌. உழைப்பு இல்லாத பண்‌ 
பாடு அல்லது உழைப்பின்‌ பலனாக இல்லாத பண்பாடு, ஒரு 
ரோமன்‌ கத்தோலிக்க எழுத்தாளர்‌ கூறுவது போல்‌ :' வாந்தி 
எடுத்தது” போல்‌ இருக்கும்‌. ரோமாபுரி வாசிகள்‌ சுகானு 
பவத்தை ஒரு பழக்கமாக்கிக்‌ கொண்டு, அழித்து போனார்கள்‌. 
எழுதுவதாலோ, படிப்பதாலோ அல்லது காள்‌ பூராவும்‌ பிரசங்‌ 
அங்கள்‌ செய்து. கொண்டிருப்பதாலோ மனிதன்‌ தன்னுடைய 
புத்தியை வளர்த்துக்‌ கொள்ள முடியாது. நான்‌ படித்ததெல்லாம்‌ 
சிறைச்சாலைகளில்‌ எனக்குக்‌ கிடைத்த ஓய்வு நேரங்களில்கான்‌ . 
அத்துப்‌ படிப்பு மனம்‌ போனபடி இல்லாமல்‌ ஒரு குறிப்பிட்ட 
கோக்கத்துடன்‌ இருந்ததால்‌, அதனால்‌ கான்‌ பயன்பெற்றேன்‌. 
தினசரி எட்டுமணி நேரம்‌ வீதம்‌ நாள்‌ கணக்கில்‌, மாதக்‌ 
கணக்கில்‌, நான்‌ உடலுழைப்பில்‌ ஈடுபட்டிருக்கிறேன்‌. அதனால்‌ 
எனக்கு புத்தி மந்தம்‌ ஏற்பட்டதாக நான்‌ நினைக்கவில்லை, ஒரு 
நாளில்‌ நாற்பது மைல்‌ தூரம்‌ கூட நடந்திருக்கிறேன்‌. எனினும்‌ 
அகனால்‌ எனக்கு அலுப்பு ஏற்பட்டதே இல்லை.” த 


இ “ ஆனால்‌, அதற்கு வேண்டிய விஷய அறிவு உங்களுக்கு 
இருந்தது. 


க அப்படியொன்றுமில்லை. பள்ளிக்‌ கூடத்திலும்‌, இங்கி 
லாந்திலும்‌ கான்‌ எவ்வளவு சாதாரணமான வனாக இருந்தேன்‌ 
என்பது உங்களுக்குத்‌ தெரியாது. வாதப்‌ பிரதிவாத சங்கக்‌ 
கூட்டங்களிலோ, மரக்கரி உண்போர்‌ கூட்டங்களிலோ கூட 
ழுந்து பேசுவதற்கு எனக்கு தைரியமே வந்ததில்லை. என்னிடம்‌ 
ஏகோ அசாதாரணமான சக்திகள்‌ இருப்பதாக நினைத்துக்‌ 
கொண்டு வீடாதீர்கள்‌. கடவுள்‌ வேண்டுமென்றேகான்‌ எனக்கு 
பேசும்‌ திறமையை அளிக்கவில்லை என்று நினைக்கிறேன்‌. எங்க 
மிடையே, மிகவும்‌ குறைவாகப்‌ படித்தவன்‌ நான்தான்‌ என்பதை 
கீங்கள்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌.” 

ஹரிஜன்‌” -. 1-8-1986 


16 
என்னுடைய “காமதேனு” 


ராட்டினத்தை நான்‌ என்னுடைய விமோசனத்திற்கு ஒரூ 
தலைவாயில்‌ என்று வர்ணித்திருப்பதைப்‌ பற்றிச்‌ சிலர்‌ என்னைக்‌ 
கேலி செய்கிறார்கள்‌ என்பது எனக்குத்‌ தெரியும்‌. களி மண்ணி 
னல்‌ ஒரு சிறிய உருண்டை செய்து வைத்துக்‌ கொள்ளுபவன்‌ 
கூட, அதற்கு “ பார்‌ த்திவேசுவர்‌ சிந்தாமணி” என்று பிரமாதமாகப்‌: 
பெயர்‌ கொடுத்து, அதன்‌ மூலம்‌ 4 கடவுளை நேருக்கு நேர்‌ பார்க்க 
லாம்‌” என்ற நம்பிக்கையில்‌ தன்னுடைய சக்தி பூராவையும்‌ 
அதிலேயே செலவிடுகிறான்‌ என்று வைத்துக்‌ கொள்ளுவோம்‌. 
அந்த பிம்பம்‌ உயிர்‌ கொடுக்கும்‌ சக்தி வாய்ந்தது என்று அவன்‌ 
நம்புகிறான்‌. ஆனால்‌, அவனைப்போல்‌ அந்த ஈம்பிக்கை இல்லாத 
வர்கள்‌ அவனையும்‌ கேலி செய்யக்‌ கூடும்‌. எனினும்‌ அதற்காக, 
தன்னைத்தானே அறிய வேண்டும்‌ என்ற வெறிபிடித்த அவன்‌ தண்‌ 
வழிபாட்டை விட்டுவிடுவானு 2 விடமாட்டான்‌. அதற்கு மாறாக, 
தனது முயற்சி வெற்றி பெறும்‌ வரையில்‌, சோர்வின்றி அவண்‌ 
அதைச்‌ செய்து கொண்டேதான்‌ இருப்பான்‌. கடைசியில்‌ 
அவனுக்கு வெற்றி கிட்டத்தான்‌ வேண்டும்‌. ஆனால்‌, அவனைக்‌ 
கேலி செய்தவர்கள்‌ தான்‌ நஷ்டமடைவார்கள்‌. அதுபோலவே, 
ராட்டினத்தைப்‌ பற்றிய என்னுடைய கருத்து, தூய்மையான 
உள்ளத்திலிருக்து வருவதாக இருந்தால்‌, அது என்னுடைய 
விமோசனத்திற்கு வழியாகவே இருக்கும்‌. உண்மையான ஒரு. 
ஹிந்துவாக இருப்பவன்‌ எங்கு ராம நாமம்‌ கேட்டாலும்‌, தன்னை 
யறியாமலேயே அந்தப்‌ பக்கம்‌ திரும்புவான்‌. அந்த ஒலி இருக்கும்‌ 
வரையில்‌, தற்காலிகமாக அவனிடமுள்ள தீமைகளெல்லரம்‌ 
அமுங்கிவிடும்‌. தெய்விகமான அந்தத்‌ திருநாமம்‌ மற்றவர்களின்‌ 
மனதில்‌ எந்த உணர்ச்சியையும்‌ உண்டுபண்ணாவிட்டால்‌ என்ன 
கஷ்டம்‌ ஏற்பட்டுவீடப்‌ போகிறது? * அல்லா ஹோ அக்பர்‌ 
என்ற கோஷம்‌ ஓர்‌ ஹிந்துவுக்கு எத்தகைய உணர்ச்சியையும்‌ 
உண்டுபண்ணாமலிருக்கலாம்‌ ; ஆனால்‌ ஒரு முஸ்லிமுக்கு அந்த 
கோஷம்‌ பரவசத்தை உண்டாக்குகிறது. அதுபோல, தெய்வ: 
பக்தியுள்ள ஒரு ஆங்கிலேயரிடம்‌ அவருக்குள்ளேயே கடவுள்‌ 
இருக்கிறார்‌. என்பதை ஞாபகப்படுத்தினல்‌, உடனே அவர்‌ 
குரோத உணர்ச்கிகளை அடக்கிக்கொண்டு, அப்போதைக்காவது 
நிதானம்‌ பெற முடியும்‌. எந்த உணர்ச்சியுடன்‌ வழிபாடு செய்யப்‌ 
படுகிறதோ, அதற்குத்‌ தகுந்தாற்போல்‌ அதன்‌ பலனும்‌ இருக்கும்‌. 


ஆகவே, ராட்டினத்தில்‌ ஒன்றுமே இல்லை என்றாலும்‌, அதனு: 
டைய பெருமைகளைப்‌ பற்றி நான்‌ கூறுவதெல்லாம்‌ என்னுடைய 
கற்பனையில்‌ தான்‌ இருக்கின்றன என்றாலும்‌ கூட, என்னை 
பொறுத்தவரையிலாவது அது என்னுடைய காமதேனுவாக, 
விரும்பியதைக்‌ கொடுக்கும்‌ பசுவாக இருக்கும்‌. ராட்டினத்தில்‌ 


என்னுடைய “*காமதேனு” 103 


கான்‌ ஒவ்வொரு இழை நூற்கும்‌ போதும்‌, இந்தியாவிலுள்ள 
ஏழை மக்களைப்பற்றி நினைத்துக்‌ கொள்ளுகிறேன்‌. இன்று 
இந்தியாவிலுள்ள ஏழைகள்‌ கடவுளிடம்‌ நம்பிக்கை இழந்து விட்‌ 
டார்கள்‌; மத்தியதர வகுப்பினர்‌ அல்லது பணக்காரர்களிடமும்‌ 
அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை. பசிப்‌ பிணியால்‌ வருந்தும்‌ 
ஒருவன்‌, தன்‌ பசியைத்‌ தீர்த்துக்கொள்ளுவதைத்‌ தவிர வேறு. 
எதையும்‌ விரும்பவில்லை யென்றால்‌, அப்போது அவனுடைய 
வயிறுதான்‌ அவனுக்குக்‌ கடவுள்‌. பசிக்கு உணவு கொடுப்பவர்‌ 
யாராயிருந்தாலும்‌ அவர்தான்‌ அவனுடைய எஜமானர்‌. அவர்‌ 
மூலம்‌ அவன்‌ கடவுளைக்கூடக்‌ காணக்‌ கூடும்‌. அங்கவீனம்‌ எதுவு 
மில்லாமல்‌ திடகாத்திரர்களாக இருப்பவர்களுக்குப்‌ பிச்சை 
கொடுப்பது, கொடுப்பவர்‌, வாங்கிக்‌ கொள்ளுபவர்‌ இருவரையுமே 
இழிவுபடுத்திக்‌ கொள்ளுவதாகும்‌. ஏதாவது வேலைதான்‌ அவர்‌ 
களுடைய தேவை; லட்சக்கணக்கானவர்களுக்கு அம்மா திரி வேலை 
கொடுக்கக்‌ கூடியது ராட்டினமாகத்தான்‌ இருக்க முடியும்‌. இந்தி 
யாவிலுள்ள பாட்டாளிகளுக்கு கைராட்டையில்‌ நூற்பதன்‌ சக்‌ 
தியை உணர்த்த வேண்டுமானல்‌, நான்‌ பிரசங்கங்கள்‌ செய்து 
கொண்டிருந்தால்‌ முடியாது; நானே நூற்க வேண்டும்‌. அதனால்‌ 
தான்‌ என்னுடைய தூற்பை, பிராயச்சித்தம்‌ அல்லது விரதம்‌ 
என்று சொல்லுகிறேன்‌. ஏழைகள்‌ விஷயத்தில்‌ பரிசத்தமானதும்‌, 
உமிருள்ளதுமான அன்பு எங்கே இருக்கிறதோ, அங்கே கடவுள்‌ 
இருக்கிறார்‌ என்று கான்‌ நம்புவதால்‌ கைராட்டினத்தில்‌ நான்‌ 
இழுக்கும்‌ ஒவ்வொரு இழை நூலிலும்‌ கடவுளைக்‌ காண்கிறேன்‌. 


நீங்கள்‌ ஏன்‌ நூற்க வேண்டும்‌? 

கைராட்டின த்தைப்‌ பற்றிய என்னுடைய கருத்து என்ன என்‌ 
பதைச்‌ சொல்லிவிட்டேன்‌. என்னுடைய கருத்தை, நீங்கள்‌ ஏற்‌ 
றுக்‌ கொள்ள முடிந்தால்‌, பின்னர்‌ சொல்ல வேண்டியது ஒன்று 
மில்லை. ஆனால்‌, அது உங்களுக்குப்‌ பிடித்தமில்லாமல்‌ இருக்கக்‌ 
கூடும்‌. அப்போதும்‌ கூட, நீங்கள்‌ ஏன்‌ நூற்க வேண்டும்‌ என்ப 
தற்கு எவ்வளவோ காரணங்கள்‌ இருக்கின்றன. அவற்றில்‌ சில 
வற்றை மட்டும்‌ கீழே தருகிறேன்‌: 

1. நீங்கள்‌ நூற்றால்‌ தான்‌ மற்றவர்களை நூற்க வைக்க முடி 
யும்‌. 

2. நீங்களே நூற்று, நூலை அகில இந்திய நூற்போர்‌ சங்கத்‌ 
தினிடம்‌ கொடுப்பதன்‌ மூலம்‌, இறுதியில்‌ கதரின்‌ விலையைக்‌ 
குறைப்பதைச்‌ சாத்தியமான தாக்குவீர்கள்‌ . 


8. நூற்கக்‌ கற்றுக்‌ கொண்டால்‌, இப்போதோ, அல்லது 
பின்னர்‌! நீங்கள்‌ விரும்பும்‌ சமயத்திலோ, நூற்புப்‌ பிரசாரத்திற்கு 
உதவி செய்யலாம்‌. நூற்கும்‌ கலையின்‌ அரிச்சுவடி கூடத்‌ தெரியா. 
தவர்கள்‌, இந்த வேலைக்குப்‌ பலனில்லை என்பது அனுபவத்தில்‌: 
தெரிந்திருக்கிறது. 


104 கல்வி 


4. நீங்களே தூற்றால்‌, அதன்‌ தரம்‌ உயரும்‌. ஊதியத்திற் 
காக நூற்பவர்கள்‌ பொறுமையற்றவர்களாக இருப்பது இயற்‌ 
கையே. அவர்களுக்குப்‌ பழக்கமான நம்பர்‌ தூலைத்தான்‌ அவர்‌ 
கள்‌ தொடர்ந்து நூற்றுக்‌ கொண்டிருப்பார்கள்‌. தாலின்‌ நம்பரை 
அபிவிருத்தி செய்யும்‌ வேலை முக்கியமாக ஆராய்ச்சியாளரையும்‌, 
கைராட்டை அபிமானிகளையுமே சார்ந்ததாகும்‌. இது அனுபவத்‌ 
தில்‌ ருசுவாகியிருக்கிறது. முற்றிலும்‌ தொண்டு செய்யும்‌ உணர்ச்‌ 
சியுடன்‌ நூற்கும்‌ ஒரு கோஷ்டியினர்‌ - ஆடவர்கள்‌ பெண்கள்‌ உட்‌ 
பட - தோன்றியிருக்க வில்லையென்றால்‌, நூலின்‌ தரத்தில்‌ ஏழ்‌ 
பட்டுள்ள வியக்கத்தக்க அபிவிருத்தி சாத்தியமாக இருந்திராது. 

5. நீங்கள்‌ நூற்றால்‌, கைராட்டினத்தின்‌ அமைப்பில்‌ முன்‌ 
னேற்றமான மாறுதல்கள்‌ செய்வதற்கு உங்களுடைய திறமை 
யைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. கைராட்டினத்தின்‌ அமைப்‌ 
பில்‌ செய்யப்பட்டுள்ள அபிவிருத்திகளும்‌, நூற்கும்‌ வேகமும்‌, 
தியாக உணர்ச்சியுடன்‌ நூற்கும்‌ ஊழியர்களின்‌ முயற்சி 
யினாலேயேகான்‌ சாத்தியமாக இருச்தன. 

6. இந்தியாவின்‌ புராதனக்‌ கலை கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
அழிந்து கொண்டு வருகிறது. அந்தச்‌ கலைக்கு மீண்டும்‌ உயிர்‌ 
ஏற்படுவது, பெரிதும்‌ கை ராட்டினத்தில்‌ நூற்பதன்‌ புனருதீ 
தாரணத்தையே பொறுகத்திருக்கிறது. காற்பதில்‌ கலை இருக்கிற 
தென்பது, அதை ஒரு விரதமரகக்‌ கொண்டிருப்பவர்களுக்கு 
கன்கு தெரியும்‌. சத்தியாக்கிரக வாரத்தின்‌ போது நூற்பவர்கள்‌, 
தூற்பதற்குச்‌ சளைப்பதே இல்லை, நாற்பதில்‌ அவர்களுக்குள்ள 
உணர்ச்சிகான்‌ அவர்கள்‌ சலிப்படையாதிருப்பதன்‌ காரணங்‌ 
களில்‌ ஒன்று என்பது உண்மைதான்‌. ஆனால்‌, நாற்பதில்‌ கலை 
இல்லையென்றால்‌, 94 மணி கேரம்‌ அரற்ற அந்த இளைஞர்களுக்கு 
அது அசாத்தியமான தாக இருந்திருக்கும்‌. ஏதாவது பரிசு பெற 
லாம்‌ என்ற ஆசையால்‌ அவர்கள்‌ அதில்‌ ஈடுபடவில்லை என்பதை 
யும்‌ ஞாபகக்கில்‌ வைத்துக்கொள்ள வேண்டும்‌. நூற்றதுதான்‌ 
அதற்றாப்‌ பரிசு. 

7.  கமது காட்டில்‌ உடலுழைப்பு மட்டமான ஒரு வேலை 
என்று கருதப்படுகிறது. பணத்தில்‌ மிதக்கும்‌ பாக்கியசாலிகள்‌, 
எல்லாவற்றிற்கும்‌ தாய்‌ போன்ற பூமியைத்‌ தொட வேண்டி௰ 
அவசியமே இல்லையா தலால்‌, அவர்களுடைய உள்ளங்‌ கால்களில்‌ 
ரோமம்‌ வளர்ந்து வீடுகிறது என்று கூட நமது கவிஞர்கள்‌ வர்ணித்‌ 
திருக்கிறார்கள்‌. உடலுழைப்புதான்‌ மனிதனாகப்‌ பிறக்தவனின்‌ 
மிக்க உயர்வான பணி. பிரம்மா, நம்மை உழைப்புடனேயேகான்‌ 
சிருஷ்டித்தார்‌ என்று ரிஷிகள்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌, அந்த 
உன்னதமான பணியை ஏதோ கீழ்த்தரமானதாகவும்‌, கேவல 
மானதாகவும்‌, நாம்‌ கருதி வக்திருக்கிறோம்‌. உடலுழைப்பு செய்ப 
வர்கள்‌ சமூக அந்தஸ்தில்‌ கீழானவர்கள்‌ என்ற கொடிய மனப்‌ 
பான்மையிலிருர்து நம்மைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ளுவதற்காக 
வாவது நாம்‌ நூற்க வேண்டும்‌. ஆகையால்‌, அரசனுக்கும்‌ ௪ரி, 
ஆண்டிக்கும்‌ சரி, நூற்பது ஒரு கடமையாகும்‌. 


என்னுடைய “காமதேனு” 105 


அறியாப்‌ பருவத்தினருக்கு 

மேலே குறிப்பிட்ட காரணங்களெல்லாம்‌ ஆண்கள்‌, பெண்‌ 
கள்‌ ஆகிய இரு பாலாருக்கும்‌ பொருந்தும்‌. ஆனால்‌, நீங்கள்‌ ஏன்‌ 
.நாூற்க வேண்டும்‌ என்பதற்கு மேற்‌ கொண்டு சில காரணங்‌ 
களும்‌ இருக்கின்றன. அவற்றை உங்களுடைய கவனத்திற்குக்‌ 
கொண்டுவர விரும்புகிறேன்‌: 


1. கிறு பரோயத்திலிருந் தே ஏழைகளின்‌ நலன்களுக்காக 
சிங்கள்‌ பாடுபடுவது எவ்வளவு நன்றாயிருக்கும்‌! நூற்பது உங்க 
டைய பரோபகார உணர்ச்சியை சரியான வழியில்‌ வளர்க்கும்‌. 


2. ஓவ்வொரு நாளும்‌ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில்‌ நாற்பது 
அன்று நீங்கள்‌ வைத்துக்‌ கொண்டால்‌, எந்தம்‌ காரியத்தையும்‌ 
ஒழுங்காகச்‌ செய்யும்‌ பழக்கம்‌ ஏற்படும்‌. ஏனெனில்‌, நூற்பதில்‌ 
நீங்கள்‌ ஒழுங்காக இருந்தால்‌, மற்ற விஷயங்களிலும்‌ ஒழுங்காக 
இருக்க முயற்சி செய்வீர்கள்‌. ஒழுங்கான பழக்க வழக்கங்கள்‌ 
உள்ள ஒரு பையன்‌, ஒழுங்கில்லாமல்‌ இருக்கும்‌ பையனை விட இரு 
மடங்கு அதிக வேலை செய்கிறான்‌ என்பது உலகம்‌ பூராவிலுமே 
உள்ள அனுபவமாகும்‌. 


3. எதையும்‌ சீராகவும்‌, ஒழுங்காகவும்‌ வைத்துக்‌ கொள்ளும்‌ 
பழக்கமும்‌ அதனால்‌ ஏற்படும்‌. அப்படி இல்லையென்றால்‌, நல்ல 
நூல்‌ நூற்கவே முடியாது. உங்களுடைய பஞ்சு பட்டைகளைச்‌ 
சத்தமாக வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌; கைகளும்‌ சுத்தமாக 
வியர்வை இல்லாமல்‌ இருக்க வேண்டும்‌; உங்களைச்‌ சுற்றியுள்ள 
இடம்‌ தூகி இல்லாமல்‌ இருக்கிறதா என்றும்‌ பார்த்துக்‌ கொள்ள 
(வேண்டும்‌; நூற்று முடிந்த பிறகு அதை ஒழுங்காக வீசாண த்தில்‌ 
சற்றி, பிறகு அதைச்‌ சிட்டமாக்க வேண்டும்‌. 


ஷீ. ஒரு சாதாரண யந்திரத்தை எப்படிச்‌ செப்பனிடுவது 
ஈான்பதை நீங்கள்‌ கற்றுக்‌ கொள்ள முடியும்‌, சாதாரணமாக, 
இக்தியாவிலுள்ள சிறுவர்‌ கிறுமிகளுக்கு இத்தகைய பயிற்சி 
*கொடுக்கப்படுவ தில்லை. நீங்கள்‌ சோம்பேறித்தன த்தினால்‌ ராட்டி 
னத்தைச்‌ சுத்தம்‌ செய்யும்‌ வேலையை வேலைக்காரனிடமோ, 
அல்லது வயது வந்த ஓர்‌ உறவினரிடமோ கொடுத்துவிட்டால்‌, 
அந்தப்‌ பயிற்சி உங்களுக்குக்‌ கிடைக்காமற்‌ போய்விடும்‌. ஆனால்‌, 
தன்னுடைய நூலை அகில இந்திய நூற்போர்‌ சங்கத்திற்கு 
அனுப்பும்‌ அல்லது, அனுப்பப்‌ போகும்‌ ஒவ்வொரு குழந்தைக்கும்‌ 
தன்னுடைய ராட்டினத்தில்‌ ஆசை இருக்கும்‌ என்ற நம்பிக்கை 
யில்‌ நான்‌ பேசுகிறேன்‌. மேலும்‌, அக்கறையுடன்‌ நூற்கும்‌ 
ஒரு பையன்‌, தன்னுடைய ராட்டினத்திலுள்ள பல்வேறு உறுப்பு 
களையும்‌ பற்றிய விவரங்களை நன்கு தெரிந்து கொண்டு விடுவான்‌. 
ஒரு தச்சன்‌ தன்னுடைய கருவிகளைத்‌ தானே சுத்தம்‌ செய்‌ 
கிறான்‌. தன்னுடைய மாலைக்‌ கயிற்றையும்‌, மெழுகையும்‌ தானே 


106 கல்வி 


தயாரித்துக்‌ கொள்ள முடியாத ஒரு பையனை தூற்பவன்‌ என்று 
சொல்லுவதற்கில்லை; தாற்பவனுக்கு நேர்‌ மாறுனவன்‌ அவன்‌. 
எங்‌ இற்தியா?-20--5-_ 1926. 


17 
“ மகாத்மாஜியின்‌ கட்டளை ?” 


ஓர்‌ ஆசிரியர்‌ பின்வருமாறு எழுதுகிறார்‌ : 
“இல்‌ உள்ள எங்கள்‌ பள்ளிக்கூடத்தில்‌ படிக்கும்‌ சில மாணவர்‌ 
கள்‌ சில மாதங்களாகத்‌ தாங்கள்‌ நூற்கும்‌ 1000 கஜம்‌ நாலை ஒழுங்காக அகில. 
இந்திய நூற்போர்‌ சங்கத்திற்கு அனுப்பிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. உங்களிடம்‌: 
உள்ள ஆழ்க்த அன்பினால்தான்‌ அவர்கள்‌ இந்தச்‌ சிறிய சேவையைச்‌ செய்து 
கொண்டு வர்திருக்கிறார்கள்‌. “எதற்காக தூற்கிறீர்கள்‌' என்று யாராவது 
கேட்டால்‌, “அது மகாத்மாஜியின்‌ கட்டகா. அதற்குக்‌ கீழ்ப்படிந்தாக 
வேண்டும்‌" என்று அவர்கள்‌ பதில்‌ சொல்லுகிறார்கள்‌. சிறு பிள்‌ளகளிடம்‌. 
இத்தகைய மனப்பான்மை வளருவதை எல்லா வழிகளிலும்‌ ஊக்கிவிட வேண்‌ 
டும்‌ என்றே கான்‌ நினைக்கிறேன்‌. அடிமை மனப்பான்மை வேறு; ஒருவரை 
லட்சிய புருஷனாகக்‌ கொண்டு போற்றுவது அல்லது கண்ணை மூடிக்‌ கொண்டு 
கீழ்ப்படிவது வேறு, தங்களுக்கு உற்சரகமனளிப்பதற்காக, உங்கள்‌ கைப்பட 
அவர்களுக்கு ஏ தாவது ஒரு செய்தி எழுதியனுப்ப வேண்டும்‌ என்று அக்கு 
மாணவர்கள்‌ மிகவும்‌ ஆசைப்படுகிறார்கள்‌. அவர்களுடைய ஆசையை நிறை 
வேற்றுவீர்கள்‌ என்றே நம்புகிறேன்‌.” 


இந்தக்‌ கடிதத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள பக்கி, ஒருவரை 
லட்கிய புருஷராகக்‌ கொண்டு போற்றும்‌ தன்மை வாய்ந்கதா 
அல்லது கண்மூடித்தனமான பக்தியா என்று எனக்குத்‌ தெரி 
யாது. காரண காரியங்களை அலசிப்‌ பார்ப்பதற்குக்‌ காத்துக்‌ 
கொண்டிராமல்‌, மறுபேச்சில்லாமல்‌ கீழ்ப்படிவதற்காள. அவ 
சியம்‌ ஏற்படலாம்‌ என்பதை ஒப்புக்‌ கொள்ளுகிறேன்‌. இது ஒரு. 
போர்‌ வீரனின்‌ முக்கியமான குணங்களில்‌ ஒன்று. ஏராளமான 
மக்களிடம்‌ அத்தகைய குணம்‌ இல்லாமல்‌ எந்த நாடும்‌ நன்கு 
முன்னேற முடியாது. ஆனால்‌, நல்ல முறையில்‌ சீராக அமைக்கப்‌: 
பட்ட எந்த சமுதாயத்திலும்‌ அத்தகைய சந்தர்ப்பங்கள்‌ அரி 
தாகத்தான்‌ இருக்கும்‌, அரிதாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. ஒரு. 
பள்ளிக்கூடத்தில்‌ உள்ள மாணவர்கள்‌, ஆசிரியர்கள்‌ என்ன 
சொன்னாலும்‌ கண்ணை முடிக்கொண்டு அதற்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌ என்றிருப்பதுதான்‌ அவர்களுக்கு ஏற்படக்‌ கூடிய 
மிகவும்‌ மோசமான அனுபவம்‌, அதற்கு மாறாக, தங்கள்‌ பொறுப்‌: 
பிலுள்ள சிறுவர்‌, சிறுமிகளுடைய சீர்தூக்கிப்‌ பார்க்கும்‌ சக்திக்கு. 
ஆசிரியர்கள்‌ ஊக்கமளித்தால்‌, அவர்கள்‌ தொடர்ந்து அதைம்‌ 
பிரயோகித்து, தாங்களே கிந்தனை செய்து பார்க்க ஆரம்பிட்‌- 
பார்கள்‌. காரண காரிய அறிவு எங்கு முடிவடைகிறதோ அங்கு. 


“மகாத்மாஜியின்‌ கட்டளை”? 107 


நம்பிக்கை ஆரம்பமாகிறது. ஆனால்‌, உலகில்‌ நியாயமான காற 
ணங்கள்‌ காட்ட முடியாத செய்கைகள்‌ வெகு கிலவேதான்‌ 
உண்டு. ஒரு இடத்திலுள்ள கிணற்று ஜலம்‌ சத்தமாக இல்லை 
என்பதற்காக, மாணவர்கள்‌ கொதிக்கவைத்து வடிகட்டிய ஜலக்‌ 
தைச்‌ சாப்பிட வேண்டும்‌ என்று சொல்லப்பட்டிருப்பதாக வைத்‌ 
துக்‌ கொள்ளுவோம்‌. அவர்கள்‌ அந்த ஜலத்தைச்‌ சாப்பிடுகிறார்‌ 
கள்‌. “ஏன்‌ அப்படிச்‌ சாப்பிட்டீர்கள்‌' என்று ஆசிரியர்‌ கேட்‌ 
கிறார்‌. ‘அது ஒரு மகாத்மாவின்‌ உத்தரவு' என்று மாணவர்கள்‌ 
பதில்‌ அளித்தால்‌, ஆசிரியர்‌ அதை அனுமதிக்க மாட்டார்‌. இந்து 
விஷயத்தில்‌ மாணவர்கள்‌ அளித்த பதில்‌ தவறானதுதான்‌ என்‌ 
பதை ஒப்புக்‌ கொண்டால்‌, நூற்கும்‌ விஷயத்திலும்‌ அவர்க 
ளுடைய நிலை தவறுதான்‌. எனக்குத்‌ தெரிந்து பல வீடுகளில்‌: 
என்னை மகாத்மா பீடத்திலிருந்து இறக்கிவிட்டார்கள்‌. (தங்க 
ளுடைய அன்பு மாறி விட்டது என்பதை என்னுடைய நிருபர்‌ 
களில்‌ சிலர்‌ மனமுவந்து எனக்குத்‌ தெரிவித்திருக்கிறார்கள்‌)... 
அதே மாதிரி அந்தப்‌ பள்ளிக்கூடத்திலும்‌ என்னுடைய மகாத்மா 
பதவி போனவுடன்‌, கைராட்டினமும்‌ அழிக்கப்பட்டுவீடும்‌ 
என்றே அஞ்சுகிறேன்‌. மனிதனை விட ஒரு லட்சியம்‌ முக்கியமான 
தல்லவா? கைராட்டினம்‌ என்னைவிட அதிக முக்கியமானது என்‌ 
பது நிச்சயம்‌. கான்‌ செய்யக்‌ கூடிய ஏதாவது ஒரு தவறுக்காக 
அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால்‌ மக்கள்‌ என்மீது ஆத்திர 
மடைகிறார்கள்‌ என்பதனால்‌, என்னை லட்சிய புருஷனாகக்‌ 
கொண்டாடுவது அழிந்து விட்டால்‌ கூட நான்‌ வருந்த 
மாட்டேன்‌. ஆனல்‌, கல்ல லட்சியமான கைராட்‌ 
டினம்‌ பாதிக்கப்பட்டுவிட்டால்‌, மிகவும்‌ வருத்தமடைவேன்‌. 
ஆகையால்‌, பகுத்தறிவைக்‌ கொண்டு அலசிப்‌ பார்க்கல்‌ கூடிய 
எல்லா விஷயங்களையும்‌ மக்கள்‌ அலசிப்‌ பார்ப்பதுதான்‌ மிகச்‌ 
சிறந்ததாகும்‌. கைராட்டினம்‌ என்பது அப்படி அலசிப்‌ பார்க்க 
வேண்டிய விஷயங்களில்‌ ஒன்றாகும்‌. அத்துடன்‌, இந்தியாவி 
லுள்ள மக்கள்‌ எல்லோருடைய நலனும்‌ அதில்‌ கலந்திருக்‌ 
கிறது என்பது என்னுடைய அபிப்பிராயமாகும்‌. ஆகையால்‌, 
பாமர மக்கள்‌ எவ்வளவு ஆழ்ந்த வறுமையில்‌ இருக்கிறார்கள்‌ என்‌ 
பதைப்‌ பற்றி மாணவர்கள்‌ கொஞ்சம்‌ தெரித்து கொள்ள வேண்‌ 
டும்‌. சீரழிந்து வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கும்‌ சில கிராமங்‌ 
கனை அவர்கள்‌ தேரில்‌ பார்க்க வேண்டும்‌. இந்தியாவிலுள்ள மக்‌ 
௧௯௭ அவர்கள்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌. இந்தப்‌ பரந்த தீப 
கற்பத்தையும்‌, அதனுடைய சொற்பமான வசதிகளைப்‌ பெருக்கு 
வதற்கு அதிலுள்ள லட்சக்கணக்கான மக்கள்‌ என்ன செய்யலாம்‌ 
என்பதையும்‌ அவர்கள்‌ அறியவேண்டும்‌. காட்டிலுள்ள ஏழைகளும்‌, 
ஒடுக்கப்பட்டோரும்‌, தாங்களும்‌ ஒன்றே என்று கருத அவர்கள்‌ 
கற்றுக்‌ கொள்ளவேண்டும்‌. மிகுந்த ஏழைகளாக இருப்பவர்‌ 
களுக்குக்‌ கிடைக்க முடியாததைத்‌ தாங்களும்‌ அனுபவிப்பதில்லை 
என்று தியாகம்‌ செய்வதற்கு அவர்களுக்குக்‌ கற்றுக்‌ கொடுக்க. 
வேண்டும்‌. அப்பொழுது அவர்கள்‌ நூற்பதன்‌ பெருமையைத்‌ 
தெரிந்து கொள்ளுவார்கள்‌. அந்த நிலைமையில்‌, என்னைப்‌ பற்றிய 


108 கல்வி 


மாயை தெளிவது உட்பட எந்த விதமான அதிர்ச்சி ஏற்பட்டா 
லும்‌, கைராட்டினம்‌ அதைக்‌ தாங்கிக்‌ கொள்ளும்‌. கைராட்டினம்‌ 
என்பது மிகவும்‌ பெரியதும்‌, ஈல்லதுமான ஒரு லட்சியம்‌. ஒரு 
வரை லட்சிய புருஷனாகக்‌ கொண்டாவெதைப்‌ பொறுத்து அதன்‌ 
ஆயுள்‌ இருக்கக்‌ கூடாது. விஞ்ஞான, பொருளாதார ரீதியிலும்‌ 
அது கிலைத்து நிற்க வேண்டும்‌. 


இந்த நிருபர்‌ கூறியிருப்பது போல்‌, ஒருவரைத்‌ தூக்கி 
வைத்துக்‌ கொண்டாடும்‌ வழக்கம்‌ நம்மிடையே பெரும்‌ அளவில்‌ 
இருக்கிறது என்பதை நான்‌ அறிவேன்‌. தேசீயப்‌ பள்ளிகளின்‌ 
ஆசிரியர்கள்‌ நான்‌ விடுத்துள்ள எச்சரிக்கையைக்‌ கவனித்து 
பெரிய மனிதர்கள்‌ என்று புகழ்‌ பெற்றவர்கள்‌ கூறும்‌ அபிப்பிரா 
யங்களைச்‌ சோதனை செய்து பார்க்காமல்‌, மாணவர்கள்‌ சோம்‌ 
பேறித்தனமாக அவற்றை ஏற்றுக்‌ கொண்டு காரியங்கள்‌ செய்வ 

இதைத்‌ தடுப்பார்கள்‌ என்று நம்புகிறேன்‌. 
- எங்‌ இந்தியா '-24-6--1925 


18 
கதர்‌ என்பது என்ன ? 


பொருளாதார ரீதியில்‌ கதர்‌ ஏற்றுக்‌ கொள்ளச்‌ கூடியது 
தொன்‌ என்றால்‌, அது பரபரப்பளிக்கும்‌ ஒரு அனுபவமும்‌ ஆகும்‌ 
என்று நான்‌ அடிக்கடி சொல்லி வந்திருக்கிறேன்‌. “பருத்தியின்‌ 
அதிசய வரலானு' என்று ஒரு புத்தகம்‌ இருக்கிறதென்று நினைக்‌ 
கிறேன்‌. அதில்‌ பருத்தி எப்படித்‌ தோன்றியது என்று விவரிக்‌ 
கப்பட்டிருக்கிறது. பருத்தியினால்‌ நாகரிகத்தின்‌ போக்கு எப்படி 
மாறியது என்பதை விளக்கவும்‌ முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது. 
எல்லாவற்றையுமே, அவற்றை அணுகுவோருக்கு அத்தகைய 
உணர்ச்சி இருக்குமாயின்‌, ஒரு விஞ்ஞான ரீதியான கலையா 
கவோ, அதிசய அனுபவமாகவோ மாற்றிவிட முடியும்‌. சிலர்‌ கத 
ரைப்‌ பற்றி கேலி செய்கிறார்கள்‌; கைரரட்டி னத்தில்‌ நாற்பதைப்‌ 
பற்றிப்‌ பேசினால்‌ அலுத்துக்‌ கொள்ளுகிறார்கள்‌ அல்லது வெறுப்‌ 
படைகிறார்கள்‌. இந்தியா பூராவிலும்‌ உள்ள சோம்பேறித்தனம்‌, 
வேலையில்லாமை, அதன்‌ பலனாக ஏற்படும்‌ பரம ஏழ்மை ஆகிய 
வற்றை ஒழிக்கும்‌ சக்தி அதற்கு இருக்கிறது என்பதை நினைத்‌ 
துப்‌ பார்த்தால்‌ கேலிக்கோ, வெறுப்புக்கோ அதில்‌ இடமிராது. 
உண்மையில்‌, மேலே குறிப்பிட்ட மூன்று தொல்லைகளுக்கும்‌ அது 
பரிகாரமாக இருக்க வேண்டும்‌ என்பதுகூட இல்லை. அது 
மிகவும்‌ ஆர்வத்தைக்‌ கொடுப்பதற்கு, மேலே குறிப்பிட்ட சக்தி 
அதற்கு இருக்கிறது என்று கினைத்துக்கொண்டாலே போதும்‌! 
ஆனால்‌, ஒன்றும்‌ விஷயமறியாத ஒரு தொழிலாளி, கன்‌ சாப்பாட்‌ 
டுக்கு. சம்பாதிக்க வேண்டுமே என்பதற்காகப்‌ பருத்தியைக்‌ 
கொட்டை அடித்து கெய்வதுபோல்‌ நீங்களும்‌ செய்வதாக இருக்‌ 


கதம்‌ என்பது என்ன ? 199 


தால்‌, கதருக்கு அத்தகைய சக்தி இருப்பதாக கினைக்கமுடியாது. 
அதனுடைய சக்தியில்‌ நம்பிக்கை உள்ளவர்‌ ஒழுங்காகவும்‌, புத்தி 
சாலித்தனமாகவும்‌, விஷய உணர்வுடனும்‌ அலுவல்களைச்‌ செய்ய 
வேண்டும்‌. எதையும்‌ அப்படியே ஏற்றுக்‌ கொண்டுவிடக்‌ 
கூடாது. ஒவ்வொன்றையும்‌ சோதனை செய்து பார்க்க வேண்டும்‌. 
புள்ளி விவரங்கள்‌ சரியாக இருக்கின்றனவா என்று ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கவேண்டும்‌. தோல்விகளால்‌ சோர்வடையாமலும்‌, சில்லறை 
வெற்றிகளால்‌ மகிழ்ந்துவிடாமலும்‌, இறுதி வெற்றி பெறும்வரை. 
யில்‌ திருப்கியடையாமலும்‌ வேலை செய்து கொண்டிருக்க வேண்‌ 
டும்‌. காலஞ்‌ சென்ற மகன்லால்‌ காந்திக்குக்‌ கதரின்‌ சக்தியில்‌ 
எல்லையற்ற ஈம்பிக்கை இருந்தது. கதர்‌ என்பது, அவருக்குப்‌ 
பரபரப்பளிக்கும்‌ ஒரு அற்புத அனுபவமாக இருந்தது. அவர்‌ 
எந்தச்‌ சிறிய விவரத்தையும்‌ அற்பமாக நினைக்கமாட்டார்‌;எந்தப்‌ 
பெரிய திட்டத்தையும்‌ கண்டு மலைக்கமாட்டார்‌. ரிச்சர்ட்‌ கிரெக்‌ 
குக்கும்‌ அதுபோன்ற உத்வேகம்‌ இருந்தது, இன்னமும்‌ இருக்‌ 
கிறது. அவர்‌ அதற்கு, எல்லாருக்கும்‌ உகர்கு ஒரு வியாக்கியானம்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. “இந்தியப்‌ பொருளாதார அபிவிருத்தி 
பற்றிய சித்தாந்தம்‌”* என்ற அவரது தூல்‌ இயக்கத்திற்கு மிகவும்‌ 
உதவியாக இருக்கக்கூடிய ஒன்றாகும்‌. கைராட்டினத்தை அகிம்‌ 
சையின்‌ மிக உயர்ந்த சின்னமாக அவர்‌ ஒப்புக்கொள்ளுகிறார்‌. 
அவர்களுடைய நம்பிக்கை, எந்த ஒரு கவர்ச்சிகரமான. திட்டத்தி 
னாலும்‌ ஒருவருக்குக்‌ கிடைக்கக்‌ கூடிய மகிழ்ச்சியை மகன்லால்‌ 
காந்திக்கு அளித்தது; ரிச்சர்ட்‌ கிரெக்குக்கும்‌ அளித்துக்‌ கொண்‌ 
டிருக்கிறது. ஒரு கலை உண்மையான கலையாக இருக்க வேண்டு: 
மானால்‌ உடல்‌, மனம்‌, உள்ளம்‌ மூன்றின்‌ பசியையும்‌ அது தணிப்‌ 
பதாக இருக்க வேண்டும்‌. கதர்‌ அது போன்ற திருப்தியை 
எப்படி அளிக்க முடியும்‌ என்று, அதில்‌ நம்பிக்கையில்லா தவர்கள்‌ 
ஆச்சரியப்‌. படுகிறார்கள்‌. கதர்‌ ஊழியர்‌ ஒருவர்‌ தன்னைப்‌ பரிசோ 
தனை செய்யும்படி என்னிடம்‌ வந்தார்‌. அவருக்காகச்‌ சில கேள்வி 
கையே அவசரமாக நான்‌ தயாரித்தேன்‌. அந்தக்‌ கேள்விகளையே 
இங்கு திருப்பிக்‌ கொடுப்பதைவிட சிறந்த பதில்‌ இருக்க முடி 
யாது. கேள்விகள்‌ ஒன்றை யடுத்து மற்றொன்றாக வரிசைக்‌ கிரமம்‌ 
படி தயாரிக்கப்பட வில்லை; எல்லா அம்சங்களும்‌ அக்‌ கேள்வி 
களில்‌ இருக்கின்றன என்றும்‌ சொல்ல முடியாது. ஆயினும்‌, 
நான்‌ ஹிந்தியில்‌ எழுதிய அக்‌ கேள்விகளை ஒரு ஈண்பர்‌ மொழி: 
பெயர்த்துக்‌ கொடுத்திருக்கிறார்‌. அதைக்‌ கீழே தருகிறேன்‌: 


முதல்‌ பாகம்‌ 

1. இந்தியாவில்‌ எவ்வளவு பருத்தி, எங்கு உற்பத்தி செய்‌ 
யப்படுகிறது? என்னென்ன ரகங்கள்‌ உற்பத்தி செய்யப்படு- 
கின்றன £ ஏற்றுமதி போக இந்தியாவில்‌ எவ்வளவு மீதம்‌ இருக்‌ 
கிறது? கையினால்‌ நூற்பதற்கு எவ்வளவு பருத்தி உபயோகிக்‌.. 


* ஆமதாபாத்‌ நவஜீவன்‌ டிரஸ்டினால்‌ பிரசுரிக்கப்பட்டது. 


110 கல்வி 


கப்படுகிறது? இங்கிலாந்துக்கும்‌, மற்ற நாடுகளுக்கும்‌ எவ்‌ 
வளவு போகிறது ? 


2. (அ) இந்தியப்‌ பஞ்சாலைகளில்‌ எவ்வளவு துணி உற்பத்தி 
செய்யப்படுகிறது? அதில்‌, இந்தியாவில்‌ எவ்வளவு உபயோகிக்‌ 
ப்படுகிறது, எவ்வளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது ? 


(ஆ) மேலே குறிப்பிட்ட உற்பத்தியில்‌, சுதேசி மில்‌ நூலினால்‌ 
உற்பத்தி செய்யப்படுவது எவ்வளவு? அந்நிய மில்‌ நூலினால்‌ 
உற்பத்தி செய்யப்படுவது எவ்வளவு 2 


(இ) எவ்வளவு துணி இறக்குமதி செய்யப்படுகிறது 2 


(ஈ) இந்தியாவில்‌ எவ்வளவு கதர்‌ உற்பத்தி செய்யப்படு 
கிறது? 


குறிப்பு: பதில்கள்‌ சதுர கஜங்கள்‌, ரூபாய்களில்‌ இருக்க 
- வேண்டும்‌. 


3. மேலே குறிப்பிட்ட மூன்று ரகமான துணிகளின்‌ சாதக, 
கபாதகங்களைப்‌ பற்றிக்‌ கூறுக. 


4, கதர்‌ விலை அதிகமாக இருக்கிறதென்றும்‌, கரடுமுரடாக 
இருக்கிறதென்றும்‌, நீடித்து உழைப்பதில்லை யென்றும்‌ சிலர்‌ 
கூறுகிறார்கள்‌. இந்தப்‌ புகார்களுக்கு பதில்‌ அளியுங்கள்‌. எந்தப்‌ 
புகாருக்காவது ஆதாரமிருந்தால்‌, அதற்கு உங்களுடைய பரிகா 
ரூம்‌ என்ன? 


8. அகில இந்திய சர்க்கா சங்கத்தின்‌ கதர்‌ வேலையில்‌ எவ்‌ 
வளவு நூற்பாளர்கள்‌ எடுபட்டிருக்கிறார்கள்‌ 2 இத்தனை வருடங்‌ 
களாக அவர்கள்‌ எவ்வளவு சம்பாதித்திருக்கிறார்கள்‌ £ மில்களில்‌ 
எத்தனை பேர்‌ வேலை செய்கிறார்கள்‌ ? அவர்களுடைய வருடாக்‌ 
திர சம்பாத்தியம்‌ எவ்வளவு 2 


6. (அ) அகில இந்திய நூற்போர்‌ சங்கத்தின்‌ நிர்வாகம்‌ 
எப்படி நடக்கிறது? நிர்வாகத்திற்காக அவர்கள்‌ எவ்வளவு 
செலவிடுகிறார்கள்‌ 2 


(ஆ) ஒரு சுதேசி மில்லை நடத்துவதற்கு எத்தனை சிப்பந்திகள்‌ 
அமர்த்தப்படுகிறார்கள்‌ 2 மில்களில்‌ வேலை செய்யும்‌ தொழிலாளர்‌ 
களுடன்‌ ஒப்பிட்டுப்பார்க்கும்‌ போது, கிப்பந்திகள்‌ பெறும்‌ சம்ப 
எத்தின்‌ விகிதாசாரம்‌ என்ன? 


7. (அ) வாழ்க்கையின்‌ அவசியப்‌ பொருள்‌ களில்‌ ஆடையின்‌ 
ஸ்தானம்‌ என்ன என்று நீங்கள்‌ கருதுகிறீர்கள்‌ 2 


, இ) வாழ்க்கையின்‌ முக்கியமான தேவைப்‌ பொருள்கள்‌ 
என்ன 2? அவற்றின்‌ விகிதாசாரம்‌ என்ன 2 


கதர்‌ என்பது என்ன ? 111 


8. இந்தியாவில்‌ உள்ள ஒவ்வொருவரும்‌ மில்‌ துணி அணி 
வதை நிறுத்திவிட்டால்‌-—இந்திய மில்லாயிருந்தாலும்‌, அந்நிய 
கில்லாயிருந்தாலும்‌- இந்தியாவில்‌ எவ்வளவு பணம்‌ மிச்சப்படும்‌ £ 
அந்தப்‌ பணம்‌ யாருக்குப்‌ போகும்‌? 


9. இந்தியா இறக்குமதி செய்யும்‌ துணிக்கு பதிலாக என்ன 
பொருள்களை ஏற்றுமதி செய்கிறது? இந்தப்‌ பரிவர்த்தனை 
யினால்‌ இந்தியாவுக்கு நஷ்டம்‌ ஏற்படுகிறதா? எவ்வளவு 
கஷ்டம்‌ 2 

10. ஜனத்தொகையில்‌ எவ்வளவு விகிதாசாரத்தினருக்கு 
துணி வாங்கும்‌ சக்தி இருக்கிறது 2 

11. தங்களுடைய துணியைத்‌ தாங்களே உற்பத்தி செய்து 
கொள்ளுவதற்கு வேண்டிய ஓய்வு நேரம்‌ உள்ளவர்களின்‌ விகிதா 
சாரம்‌ என்ன? எப்படி? 


72, “கதரின்‌ முலம்‌ ஏற்றத்‌ தாழ்வில்லாத சீரான நிலை ஏற்‌ 
படும்‌.” இப்படிக்‌ கூறினால்‌ அது உண்மையில்‌ சரிதானா? உங்க 
இடைய பதிலுக்குக்‌ காரணங்கள்‌ கூறுக. 

13. எல்லோரும்‌ கதர்‌ அணிய ஆரம்பித்தால்‌ வர்த்தகம்‌, 
தொழில்‌, போக்குவரத்து முதலிய துறைகளில்‌ ஏற்படக்கூடிய 
விளைவு என்ன ? எம்மாதிரியான விளைவுகள்‌ ? 


14. இன்னும்‌ ஐம்பது வருடங்களுக்கு கதர்‌ எல்லோராலும்‌ 
அணியப்படும்‌ துணி என்ற ஸ்தானத்தைப்‌ பெறவில்லை யென்று 
வைத்துக்கொள்ளுவோம்‌. அதனால்‌ நமது மக்களின்‌ பொருளா 
கார நிலைமை எப்படி பாதிக்கப்படலாம்‌? 


இரண்டாவது பாகம்‌ 


1. இப்போது இந்தியாவிலுள்ள கைராட்டினங்களைப்‌ பற்‌ 
றிய விவரங்களைக்‌ கூறுக. அவற்றில்‌ சிறந்தது எது? ஏதாவது 
காலு கைராட்டினங்களை வரைந்து காட்டுக, அவற்றிலுள்ள ஒவ்‌ 
வொரு உறுப்பின்‌ சரியான அளவுகளையும்‌ கெரடுக்கவும்‌. எந்த 
மரத்தில்‌ ராட்டினம்‌ செய்யப்பட்டிருக்கிறது? கதிரின்‌ நீளம்‌, சுற்‌ 
றளவு என்ன? மாலைக்கயிற்றின்‌ கனம்‌ என்ன? 

2. நூற்கும்‌ வேகம்‌, விலை, பொது அனுகூலம்‌ ஆகியவை சம்‌ 
பந்தமாக இப்போதுள்ள ராட்டினங்களை எரான்டா சர்க்காவுடன்‌ 
ஒப்பிட்டுக்‌ கூறுக. 

2. பஞ்சின்‌ ரகம்‌, நூலின்‌ முறுக்கு, நூலின்‌ கம்பர்‌ ஆகிய 
வற்றை எப்படிக்‌ கண்டு பிடிப்பீர்கள்‌? 

4. நீங்கள்‌ தூற்கும்‌ நூலின்‌ நம்பர்‌, முறுக்கு என்ன? கக்ளி, 
ராட்டினம்‌ இரண்டிலும்‌ உங்களுடைய நூற்கும்‌ வேகம்‌ என்ன? 
சாதாரணமாக, நீங்கள்‌ எந்த ராட்டினத்தில்‌ நூற்கிறீர்கள்‌? 


112 கல்வி 


ச்‌. ஒரு ஆணுக்கும்‌, பெண்ணுக்கும்‌ தலா எவ்வளவு துணி 
தேவைப்படும்‌? அதற்கு எவ்வளவு நூல்‌ வேண்டும்‌? அதை நூற்‌: 
பதற்கு எவ்வளவு காலம்‌ பிடிக்கும்‌? 


8. ஒரு குடும்பத்திற்குத்‌ தேவையான ஆடைகளுக்கு எவ்வ 
ளவ நூல்‌ வேண்டும்‌? அதற்கு எவ்வளவு பருத்தி வேண்டும்‌? அம்‌. 
தப்‌ பருத்தியை உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு நிலம்‌ தேவைப்‌ , 
படும்‌? 


(ஒரு குடும்பம்‌ என்பது தாயார்‌, தகப்பனார்‌, மன்று குழந்தை. 
கள்‌-ஒரு பெண்‌, இரண்டு பிள்ளைகள்‌. வயது 7,5, 2) 

7. இப்போதுள்ள பஞ்சடிக்கும்‌ வில்லுக்கும்‌, புதிய வில்லுக்‌ 
கும்‌ உள்ள வேற்றுமையைக்‌ கூறுக. பஞ்சு சரியாகப்‌ பட்டை 
போடப்பட்டிருக்கிறதா, இல்லையா என்பதை எப்படிக்‌ கண்டு 
பிடிப்பது? ஒரு ராத்தல்‌ பட்டை போடுவதற்கு உங்களுக்கு என்‌: 
வளவு நேரம்‌ பிடிக்கிறது? ஒரு தோலா பஞ்சில்‌ நீங்கள்‌ எவ்வளவு 
பட்டை போடுகிறீர்கள்‌? 


8. ஒருமணி நேரத்தில்‌ நீங்கள்‌ எவ்வளவு பஞ்சு கொட்டை 
எடுக்க முடியும்‌? கையினால்‌ கொட்டை எடுப்பதற்கும்‌, யந்திரத்‌. 
தினால்‌ எடுப்பதற்கும்‌ உள்ள வித்தியாசம்‌ என்ன? இரண்டின்‌ 
சாதக, பாதகங்களையும்‌ கூறுக. இப்போதுள்ள கொட்டையடிக்‌ 
கும்‌ யந்திரத்தை வரைந்து காட்டுக. 

9. 20” அகலமுள்ள ஒரு கஜம்‌ துணி நெய்வதற்கு 20-ஆம்‌ 
நம்பர்‌ நூல்‌ எவ்வளவு வேண்டும்‌? 

ஹரிஜன்‌ “161-197” 


19 
ஒரு பள்ளிக்கூடத்தில்‌ கதர்‌ வேலை 


காலஞ்‌ சென்ற ரேவாசங்கர்‌ ஜ.ஜீவன்‌ ஜாவேரியின்‌ பெரு. 
முயற்சியினாலும்‌, ஸ்ரீ ஜம்னாதாஸ்‌ காந்தி அளித்த உதவியினாலும்‌ 
பதினாறு வருஷங்களுக்கு முன்பு ராஜ்கோட்டில்‌ ஒரு தேசீயப்‌ 
பள்ளிக்கூடம்‌ ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடை ய16-ஆவது ஆண்டு 
விழா சென்ற மாதம்‌ ஸ்ரீ நரஹரி பரீக்கின்‌ தலைமையில்‌ கொண் 
பாடப்பட்டது. வினய மந்திரம்‌, குமார மந்திரம்‌, பால மந்திரம்‌. 
என்று இப்பள்ளிக்கூடம்‌ முன்று பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்பட்டிருக்‌ 
கின்றது. இப்பள்ளியில்‌ 110 சிறுவர்களும்‌, 80 சிறுமிகளுமாக 190 
குழந்தைகள்‌ படிக்கிறார்கள்‌. ஸ்ரீ நாராயண தாஸ்‌ காந்தியின்‌ அறிக்‌: 
கையிலிருந்து அந்தப்‌ பள்ளிக்கூடத்தைப்‌ பற்றிய முக்கியமான 
பகுதிகள்‌ கீழே தரப்படுகின்றன: 


ஓரு பள்ளிக்கூடத்தில்‌ கதர்‌ வேலை 113 


“கோடிக்‌ கணக்கான ஈமது மக்களுக்கு ஜீவனோபாயத்திற்கு 
உதவி செய்யக்‌ கூடிய ஒரு கைத்தொழில்‌ கதர்கான்‌. பள்ளிக்‌ 
கூடத்தில்‌ பையன்களுக்கு இதை ஒரு முக்கிய பயிற்சியாக அளிப்‌ 
பது, நம்‌ நாட்டிலுள்ள கோடிக்‌ கணக்கான ஏழைகளைப்‌ பற்றிப்‌ 
பையன்கள்‌ நினைத்துப்‌ பார்ப்பதற்கு ஒரு தூண்டுதலாக இருக்‌ 
கும்‌. பின்னர்‌ அவர்களுடைய நலனில்‌ பையன்கள்‌ அக்‌ 
கறை காட்டுவதற்கும்‌ உதவியாக இருக்கும்‌. இதுவே மதிப்பு 
வாய்ந்த சிறந்த கல்வியாக இருக்கும்‌ என்பதைச்‌ சொல்லத்‌ 
தேவையில்லை. 


“இந்த வேலையில்‌ பிள்ளைகள்‌ மிகுந்த அக்கறை எடுத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. கோடை விடுமுறையின்‌ போது ஒரு 
பையன்‌ நாற்பது சதுர கெஜம்‌ கதர்தி துணிக்குப்‌ போதுமான 
அளவு நூல்‌ நூற்றான்‌. அதே பையன்‌ சர்க்கா துவாதகி* தினத்‌ 
தன்று 67 சதுர கெஜம்‌ கதர்த்‌ துணிக்குப்போதுமான நூல்‌ 
நூற்றான்‌. ஒரு வருடத்தில்‌ இந்தப்‌ பையன்‌ 150 சதுர கெஜம்‌ 
துணிக்குப்‌ போதுமான நூலை நூற்றிருக்கிறான்‌. இது பிரமாதமான 
சாதனை என்றே நிச்சயம்‌ கருதப்படும்‌. மற்றப்‌ பையன்கள்‌ அவ்வ 
ளவு அதிகமாக நூற்கவில்லை. ஆயினும்‌, மொத்தத்தில்‌ இதுவரை 
அவர்களின்‌ சாதனை திருப்திகரமாகவே இருக்கிறது. 


“சதுரைத்‌ தவிர வேறு ஈடவடிக்கைகளும்‌ பள்ளியில்‌ இருக்‌ 
கின்றன: 


தையல்‌ வகுப்பு: முக்கியமாக பள்ளியில்‌ வாசிக்கும்‌ மாணவர்‌ 
களுக்கென்றே இது நடத்தப்பட்டாலும்‌, வெளியார்களும்‌ அனு 
மதிக்கப்படுகிறார்கள்‌. ஏற்கனவே இரண்டு மாணவர்கள்‌ இந்தப்‌ 
பயிற்சியை முடித்துக்‌ கொண்டு தையலைத்‌ தொழிலாக மேற்‌ 
கொண்டுவிட்டார்கள்‌. ஆசிரியர்களில்‌ ஒருவர்‌ இதில்‌ விசேஷப்‌ 
பயிற்சி பெற்றிருக்கிறார்‌. 


நெய்தல்‌ பகுதி: நெய்யக்‌ கற்றுக்‌ கொடுப்பதற்காக தறியா 
ளர்‌ குடும்பம்‌ ஒன்று பள்ளிக்கூடத்தில்‌ குடியமர்த்தப்பட்டு இருக்‌ 
கிறது. சென்ற இரண்டரை வருடங்களில்‌ 2,600 சதுர கெஜம்‌ 
கதர்த்‌ துணி நெய்யப்பட்டிருக்கிறது. 


விவசாயம்‌: பள்ளிக்கூட நிலத்தில்‌ பருத்தி பயிரிடப்பட்டது, 
பையன்களே அதைப்‌ பறித்து உபயோகப்படுத்திக்‌ கொண்டார்‌ 
கள்‌. பள்ளிக்கூடத்தில்‌ 19 ஹரிஜன்‌ பையன்கள்‌ படிக்கிறார்கள்‌, 
அவர்களைத்‌ தவிர நகர சபையில்‌ வேலை செய்யும்‌ 5 ஹரிஜன்கள்‌ 
காலையில்‌ தங்களுடைய நகர சபை வேலையை முடித்தபிறகு, ஈடுப்‌ 
பகலில்‌ பள்ளிக்கூடத்திற்கு வந்து 6 மணி நேரம்‌ நூற்கிறார்கள்‌, 
இதனால்‌ அவர்களுக்கு அதிகப்படி வருமானம்‌ கிடைக்கிறது. மட்ட 
ரகமான பஞ்சிலிருந்து அவர்கள்‌ 12-ஆம்‌ நம்பர்‌ நூல்‌ நூற்க ஆரம்‌ 


* மகாத்மா காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படும்‌ தினம்‌, ஹிந்து பஞ்சாங்கத்தின்‌ 
படி துவாதசியே ஆகும்‌. 
8 


114 கல்வி 


பித்து விட்டார்கள்‌. கதர்‌ வேலையில்‌ இது ஒரு நல்ல பரிசோதனை 
யாகவே கருதப்படும்‌. பள்ளிக்கூடத்தில்‌ உள்ள ஹரிஜனங்களுக்‌ 
காக ஒரு தானியக்‌ கடையையும்‌ ஆரம்பித்திருக்கிறோம்‌. 


கிராம உற்பத்திப்‌ பொருட்கள்‌ கடை: கையினால்‌ அரைக்கப்‌ 
பட்ட மாவு, கைக்குத்தல்‌ அரிசி, பருப்பு வகைள்‌, சுத்தமான செக்‌ 
கில்‌ ஆட்டிய எண்ணை போன்ற சத்துள்ள உணவுப்‌ பொருள்களை 
விற்பனை செய்வதற்கும்‌ ஏற்பாடு செய்திருக்கிறோம்‌. நல்ல 
எண்ணை ஆட்டுவதற்காக, பள்ளிக்கூடத்தில்‌ இரண்டு செக்குகள்‌ 
போட்டிருக்கிறோம்‌, 


பால்‌ பண்ணை:- எங்களுடைய ஜெயந்தி பால்‌ பண்ணையை, 
சமீபத்தில்‌ எங்கள்‌ பள்ளிக்கூடக்‌ கட்டிடத்திற்கே மாற்றிவிட்‌ 
டோம்‌, அகில இந்திய பசுக்கள்‌ பாதுகாப்பு சங்கத்தின்‌ கொள்‌ 
கைக்கு இணங்க அதை நடத்துவதற்கு முயற்சிகள்‌ செய்யப்‌ 
படும்‌.” 


பையன்களுக்கு கதரில்‌ அக்கறை உண்டாகும்படி செய்வ 
தில்‌ இந்தப்‌ பள்ளிக்கூடம்‌ வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சிக்‌ 
குரியதாகும்‌. அங்கேயே பருத்தி பயிரிடடபடுகிறது; பால்‌ பண்ணை 
கடத்தப்படுகிறது; சீரான உணவுக்கான பொருள்கள்‌ விற்பனை 
செய்வதற்கும்‌ ஏற்பாடு செய்யப்படுகிறது என்பவையெல்லாம்‌ 
முக்கியமான விஷயங்களேயாகும்‌. இந்த நடவடிக்கைகள்‌ சரி 
யான முறையில்‌ அபிவிருத்தி செய்யப்பட்டு அவற்றின்‌ தன்மை 
யும்‌ பையன்களுக்கும்‌ பூராவாக விளக்கிக்‌ கூறப்பட்டால்‌, 
மாணவர்களின்‌ அறிவு உண்மையிலேயே வளர்ச்சி பெறும்‌. வாழ்க்‌ 
கைக்கு உதவாத விஷயங்களை பலவந்தமாகப்‌ பையன்கள்‌ மீது 
திணிப்பது, அவர்களுடைய அறிவை வளர்க்கிறது என்று நினைப்‌ 
பது வெறும்‌ பிரமையே ஆகும்‌. அது தேவையில்லாத விஷயத்தில்‌ 
வீணாக அறிவைச்‌ செலுத்துவதாக இருக்குமேயொழிய, அறிவு 
வளர்ச்சியாகாது. ஏனெனில்‌ அது, பாகுபாடு செய்து பார்க்கும்‌ 
சக்தியை உபயோகிப்பதற்கு, பையன்‌ களுக்கு வாய்ப்பை அளிக்‌ 
காது, ஆனால்‌, ஒரு பையனோ அல்லது பெண்ணே ஏதாவது உட 
லுழைப்பு செய்ய வேண்டியிருக்கும்‌ போது, அதை யந்திரம்‌ 
போலல்லாமல்‌, விஞ்ஞான ரீதியில்‌ கற்றுக்‌ கொடுத்தால்‌, அவர்‌ 
களுடைய அறிவு தானாகவே வளர்ச்சி பெறுகிறது; குழந்தை தன்‌ 
னுடைய சக்திகளைப்‌ பற்றிய உணர்வு பெறச்‌ செய்கிறது; அவன்‌ 
சுய மதிப்பையும்‌ கற்றுக்‌ கொள்ளுகிறான்‌; தீன்னம்பிக்கையையும்‌ 


பெறுகிறான்‌. 


ஹரிஜன பந்து'-21-4-1937 


௮0 
ஒரு மந்திரியின்‌ கனவு 


“எல்லாப்‌ பள்ளிக்கூடங்களிலும்‌ சிறுவர்களுக்கும்‌ சிறுமிகளுக்கும்‌ நூற்‌ 
பது, நெய்வது இரண்டையும்‌ கட்டாயமாக்க வேண்டுமென்று மாகாண சர்க்கா 
ருக்கும்‌, மக்களுக்கும்‌ மீங்கள்‌ ஒரு செய்தி அல்லது கட்டளை அனுப்ப முடிந்தால்‌, 
சிறிது காலத்திற்குள்ளாகவே, பள்ளிகளில்‌ படிக்கும்‌ குழந்‌ைதகள்‌ தாங்களே 
உற்பத்தி செய்த துணிகளை அணிந்துகொள்ளுவார்கள்‌ என்பதில்‌ எனக்குச்‌ சற்‌ 
(தகம்‌ இல்லை. இது முதற்படியாக இருக்கும்‌. உங்களுடைய லட்சியங்களில்‌ 
நான்‌ ஈம்பித்கை இழந்துவிடவீல்லை. உங்களுடைய கிராமக்‌ கைத்தொழில்‌ 
கள்‌, கல்வித்‌ திட்டங்களின்‌ கீழ்‌ ஒவ்வொரு குடும்பமும்‌ தனக்கு வேண்டிய 
துணியைத்‌ தானே உற்பத்தி செய்துகொள்ளும்‌ என்றும்‌, ஒவ்வொரு கிராம 
மும்‌ துணி விஷயத்தில்‌ மட்டுமில்லாமல்‌ ஒவ்வொரு அவசியப்‌ பொருளின்‌ விஷ 
யத்திலும்‌ சவதேவையைப்‌ பூர்த்தி செய்துகொள்ளும்‌ என்றும்‌ நம்புகிறேன்‌ 
கிராமவாசியின்‌ வரவு, செலவு, மாகாண சர்க்கார்‌ அல்லது இந்திய சர்க்கா 
ரின்‌ வரவு செலவுடன்‌ சரிக்கட்டிக்‌ கொள்ளும்படியான நிலைமை வரும்‌. அப்‌ 
போதுதான்‌ இந்த நாட்டில்‌ உண்மையான சுயராஜ்யத்தை ஏற்படுத்த முடியும்‌ 
என்று உங்களைப்‌ போலவே மானும்‌ கருதுகிறேன்‌. இந்த வரவு செலவுகள்‌ 
பொதுவாக இப்போது கணக்குகளில்‌ செயற்கையான முறைகளைக்‌ கைக்‌ 
மிகாண்டும்‌ தில்லுமல்லுகள்‌ செய்துமே சரிக்கட்டப்படுகின்றன."” 


காங்கிரஸ்‌ மந்திரி ஒருவர்‌ இவ்வாறு எழுதியிருக்கிறார்‌. ஒரு 
எதேச்சாதிகாரியின்‌ அதிகாரங்கள்‌ எனக்கு இருந்தால்‌, ஆரம்பப்‌ 
யள்ளிகளாவது ராட்டினத்தில்‌ தூற்பதை நிச்சயமாகக்‌ கட்டாய 
மாக்கியிருப்யேன்‌. நம்பிக்கை உள்ள ஒரு மந்திரியும்‌ அப்படித்‌ 
தான்‌ செய்ய வேண்டும்‌. நமது பள்ளிகளில்‌ பலனற்ற பல விஷ 
யங்கள்‌ கட்டாய பாடங்களாக வைக்கப்படுகின்றன. மிகவும்‌ 
உபயோகமான இந்தக்‌ கலையை ஏன்‌ கட்டாயமானதாக்கக்‌ 
கூடாது? ஆனால்‌, பரவலான பொதுஜன சம்பந்தம்‌ பெற்றிரும்‌ 
தால்‌ ஒழிய, ஒரு ஜனநாயக அமைப்பில்‌ எதையும்‌ கட்டாயமான 
தாக்க முடியாது. ஆகையால்‌, ஜனநாயகத்தில்‌ கட்டாயம்‌ என்‌ 
பது பெயருக்குத்தான்‌. அது சோம்பலை அகற்றுகிறது; ஆனால்‌, 
மனத்தைத்‌ திருப்பவில்லை. அதிதகைய கட்டாயம்‌ கல்வி புகட்‌ 
டும்‌ தன்மை வாய்ந்தது. பூர்வாங்கமாக இன்னும்‌ சற்று லேசான 
வழி ஒன்றை கான்‌ கூறுகிறேன்‌. சிறந்த நூற்பாளருக்கு பரிசுகள்‌ 
கொடுக்கப்படும்‌ என்று வைக்கட்டும்‌. எல்லோரும்‌ வராவிட்டா 
லும்‌, பலர்‌ இப்‌ போட்டியில்‌ கலந்துகொள்வதற்கு இது தூண்டுத 
லாக இருக்கும்‌. ஆசிரியர்களுக்கே நம்பிக்கையிருந்‌ தால்‌ ஒழிய, 
எந்தத்‌ திட்டமும்‌ வெற்றி பெறாது. ஆதாரக்‌ கல்வியை மாகாண 
சர்க்கார்கள்‌ ஏற்றுக்கொண்டால்‌, ராட்டினத்தில்‌ தாற்பது போன்‌ 
றவை பாடத்‌ திட்டத்தின்‌ ஒரு அம்சம்‌ மட்டுமல்ல; அது கல்விக்‌ 
கான கருவியாகவே இருக்கும்‌. ஆதாரக்‌ கல்வி வேருன்‌ 
றிஞல்‌, வேதனையில்‌ ஆழ்ந்துள்ள இந்த நாட்டில்‌ கதரை நிச்சய 


116 கல்வி 


மாக எல்லோரும்‌ உபயோகிக்க ஆரம்பிப்பார்கள்‌. மற்றத்‌ துணி 
களைவிட அது மலிவான தாகவும்‌ இருக்கும்‌. 
_ஹசிஜன்‌? - 14-10-1982 


21 
ஒரு மாணவரின்‌ கேள்விகள்‌ 


பட்டம்‌ பெற்று, அமெரிக்காவில்‌ மேற்கொண்டு ஆராய்ச்சிப்‌ 
படிப்பில்‌ ஈடுபட்டுள்ள மாணவர்‌ ஒருவர்‌ பின்வருமாறு எழுது 
கிறார்‌ : 

“இந்தியாவின்‌ வறுமையைப்‌ போக்குவதற்கு, இந்தியாவிலுள்ள வசதி: 
களைப்‌ பயன்படுத்திக்கொள்ளும்‌ முறைகளில்‌ தீவிர அக்கறை கொண்டுள்ள 
வர்களில்‌ கானும்‌ ஒருவன்‌. இந்காட்டுக்கு நான்‌ வந்து ஆறு வருடங்கள்‌ ஆகின்‌ 
றன. மர ரசாயணம்‌ பற்றி கான்‌ விசேஷ ஆராய்ச்சி செய்துகொண்டிரும்‌ 
கிறேன. இக்கியா கைத்தொழில்‌ துறையில்‌ அபிவிருத்தி அடைய வேண்டியது: 
எவ்வளவு முக்கியமானது என்பதை நான்‌ அவ்வளவு நிச்சயமாக உணர்ந்கிரா 
விட்டால்‌, நிர்வாக சம்பந்தமான ஏதாவது உத்தியோகத்தை ஏற்றுக்கொண்‌ 
டிருப்பேன்‌, அல்லது வைத்தியப்‌ படிப்பை மேற்கொண்டிருப்பேன்‌. காகித, 
உற்பத்தித்‌ தொழிலில்‌ நான்‌ ஈடுபடுவதை நீங்கள்‌ அங்கீகரிப்பீர்களா £ இந்தி: 
யாவுக்கு நிதானமானதும்‌, மனிதாபிமானமுள்ளதுமான ஒரு கைத்‌ தொழில்‌ 
கொள்கையை வகுப்பது பற்றிப்‌ பொதுவாக உங்களுடைய மன நிலை என்ன உ 
விஞ்ஞான அபிவிருத்தியை நீங்கள்‌ ஆதரிக்கிறீர்களா £ பிரான்ஸில்‌ பாஸ்டி 
யரும்‌* டோரன்டோவில்‌ டாக்டர்‌ பெண்டிங்கும்‌ செய்தது போன்ற, மனித 
வர்க்கத்திற்கு ஈன்மையளிக்க வல்ல முன்னேற்றத்தையே நான்‌ குறிப்பிடு 
கிறேன்‌.” 


பற்பல இடங்களிலுள்ள மரணவர்களிடமிருக்தும்‌ எனக்கும்‌ 
பல கடிதங்கள்‌ வருகின்றன. அத்துடன்‌, விஞ்ஞானம்‌ சம்பக. 
மாக என்னுடைய கருத்து என்ன என்பதைப்‌ பற்றிப்‌ பெரும்‌ 
அளவில்‌ தப்பெண்ணங்களும்‌ இருக்கின்றன. ஆகையால்‌, இந்தக்‌ 
கேள்விக்கு பகிரங்கமாகவே பதில்‌ அளிக்கிறேன்‌. இந்த மாண 
வர்‌ குறிப்பிடுவது போன்ற கைத்தொழில்‌ முயற்சிகளை யொட்டி 
எனக்கு எவ்வித ஆட்சேபணையும்‌ இல்லை. ஆனால்‌, இவை மனிதா 
பிமானத்‌ தன்மை வாய்ம்தவையாகத்தான்‌ இருக்கும்‌ என்று கான்‌ 
சொல்லமாட்டேன்‌. இந்தியாவுக்கு மனிதாபிமானத்‌ தன்மை. 
வாய்ந்த கைத்தொழில்‌ கொள்கை என்றால்‌ அதற்கு, கைராட்டி ' 


* லூயி பாஸ்டியர்‌ (1822-1895) பிரான்ஸில்‌ பிரபல ரசாயன ஆராய்ச்சி நிபுணராக. 
விளங்கினார்‌. அவர்‌, மனித வர்க்கத்திற்காகச்‌ செய்த தொண்டில்‌ பெரும்‌ பகுதியும்‌, 
மிருகங்களை வெட்டிப்‌ பரிசோ தனை செய்வதிலேயே கழித்தது. தொத்து தோய்களை த்‌. 
தடுப்பதற்கான பல முறைகளை அவர்‌ கண்டுபிடித்தார்‌. அவரது பெயரில்‌ 1888-ஆம்‌ 
ஆண்டில்‌ ஆரம்பிக்கப்பட்ட விஞ்ஞான ஆராய்ச்சி திலையம்‌ பிரான்ஸில்‌ மாத்திரமல்ல; 
உலக நாடுகளிலும்‌ மிக்க புகழ்‌ பெற்றது. 


ஓரு மாணவரின்‌ கேள்விகள்‌ 1717 


கத்தில்‌ நூற்பது மீண்டும்‌ புகழுடன்‌ உயிர்‌ பெறவேண்டும்‌ 
என்பதே நான்‌ கொடுக்கும்‌ அர்த்தமாகும்‌. இந்த நாட்டில்‌ லட்‌ 
அக்கணக்கான மக்களின்‌ வாழ்க்கையை அவர்களது குடிசைகளி 
லேயே சீரழித்துக்கொள்ளும்‌ நிர்க்கதியான வறுமையை உடனடி 
யாகப்‌ போக்க வேண்டுமானால்‌, கைராட்டினத்தில்‌ நூற்பது 
இன்றுதான்‌ வழி. நாட்டின்‌ உற்பத்தி சக்தியைப்‌ பெருக்குவதற்‌ 
காக, அதற்குப்‌ பிறகு மற்ற எல்லாவற்றையும்‌ சேர்த்துக்கொள்‌ 
லாம்‌, ஆகையால்‌, விஞ்ஞானப்‌ பயிற்சி பெற்ற ஒவ்வொரு 
இளைஞரும்‌, சாத்தியமானால்‌, இந்தியாவின்‌ குடிசைகளில்‌ உற்‌ 
பத்திப்‌ பெருக்கத்திற்கு இன்னும்‌ திறமையான ஒரு கருவியாக 
கைராட்டினத்தைத்‌ திருத்தி யமைப்பதற்கு தமது திறமையைப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌ என்று விரும்புகிறேன்‌. விஞ்ஞானத்தின்‌ 
அபிவிருத்திக்கு நான்‌ எதிரியல்ல. அதற்கு மாறாக, மேல்காடு 
களிலுள்ள விஞ்ஞான உணர்ச்சியை நான்‌ போற்றுகிறேன்‌. 
ஆனால்‌, அந்தப்‌ பாராட்டு அரைகுறையானதாக இருக்கிற 
தெனில்‌, அதற்குக்‌ காரணம்‌ மேல்‌ நாடுகளிலுள்ள விஞ்ஞானிகள்‌ 
கடவுளின்‌ கீழ்‌ மட்டத்தில்‌ உள்ள சிருஷ்டிகளைப்‌ பொருட்படுத்த 
வில்லை என்பதுதான்‌. ஆராய்ச்சிக்காக, உயிருள்ள பிராணி 
களைத்‌ துண்டாடுவதை நான்‌ அறவே வெறுக்கிறேன்‌. விஞ்ஞா 
ஊம்‌, மனித வர்க்கத்தின்‌ வளர்ச்சி என்ற பெயரில்‌ குற்றமற்ற 
உயிர்கள்‌ வதைக்கப்படும்‌ மன்னிக்க முடியாத செய்கையை 
என்னால்‌ சகிக்க முடியவில்லை. ஒரு குற்றமும்‌ செய்யாத உயிர்ப்‌ 
பிராணிகளின்‌ ரத்தக்‌ கறை படிந்த விஞ்ஞான ரீதியான கண்டு 
பிடிப்புகளினால்‌ ஒரு பலனும்‌ இல்லை என்று நான்‌ கருதுகிறேன்‌. 
அமிர்ப்‌ பிராணிகளை வெட்டிப்‌ பார்க்காமல்‌ ரத்த ஓட்டத்தைப்‌ 
வற்றிய விவரங்களைக்‌ கண்டுபிடிக்க முடியாதென்றால்‌, மனிதர்‌ 
களுக்கு அந்த விஷயம்‌ தெரியாமலே இருந்துவிட்டால்‌ கூட 
ஒன்றும்‌ குடி முழுகிப்‌ போய்விடாது. அறிவைப்‌ பெருக்கிக்‌ 
கொள்ளுவதற்கு இப்போது கையாளப்படும்‌ முறைகளை மேற்‌ 
கத்தி விஞ்ஞானிகள்‌ கட்டுப்படுத்தும்‌ நாள்‌ வரத்தான்‌ போகிற 
தென்று எனக்குத்‌ தோன்றுகிறது. எதிர்கால சரித்திரம்‌ மனித 
குடும்பத்தில்‌ என்ன நடந்தது என்பதை மட்டும்‌ கவனிக்கப்‌ 
போவதில்லை; எல்லா உயிரினங்களையும்‌ பற்றியுமே கவனிக்கும்‌. 
தங்களில்‌ ஐந்தில்‌ ஒரு பகுதி மக்களைச்‌ சிறுமைப்படுத்தி வைத்து 
விட்டுத்‌ தாங்கள்‌ சுகமாக வாழலாம்‌ என்று நினைப்பது தவறு 
என்பதை ஹிந்து சமூகம்‌ மெதுவாக, ஆனால்‌ நிச்சயமாக உணர 
ஆரம்பித்திருக்கிறது. கீழ்த்திசை நாடுகளிலும்‌ ஆப்பிரிக்க நாடு 
களிலும்‌ உள்ள மக்களைச்‌ சிறுமைப்படுத்தியும்‌, சரண்‌ 
ஷயம்‌ தாங்கள்‌ வாழலாம்‌ அல்லது முன்னேறலாம்‌ என்று 
நினைப்பது தவறு என்பதை மேற்கத்தி காடுகளும்‌ உணர்ந்து 
வருகின்றன. அதே மாதிரி, காலம்‌ வரும்போது, சிருஷ்‌ 
டியின்‌ கீழ்‌ மட்டத்திலுள்ள பிராணிகளின்‌ மீது 
கமக்குள்ள ஆதிக்கம்‌, அவற்றை வதைப்பதற்காக அல்ல என்‌ 
பதையும்‌, ஈம்முடைய நன்மைகளை நாம்‌ கவனித்துக்‌ கொள்ளுவது 
பபால்‌ அவற்றின்‌ கன்மைகளையும்‌ கவனித்துக்‌ கொள்ள வேண்டும்‌ 


118 கல்வி 


என்பதையும்‌ காம்‌ உணருவோம்‌. நம்மைப்போலவே அந்து 
சிருஷ்டிகளுக்கும்‌ ஆன்மா இருக்கிறது என்று கான்‌ உறுதியாக. 
ஈம்புகிறேன்‌. 

அந்த மாணவரின்‌ மூன்றாவது கேள்வி பின்வருமாறு: 

“நமது ஐக்கிய இந்தியாவில்‌ இப்போதுள்ள இந்திய சமஸ்தானங்களை 
அப்படியே விட்டுவைக்கப்‌ போகிறோமா? அல்லது அங்கு ஜனநாயக முறையை 
ஏற்படுத்தப்‌ போகிறோமா? நம்மிடையே அரசியல்‌ ஒருமைப்பாட ஏற்படுவதற்கு. 
நமது பொதுமொழி எதுவாக இருக்க வேண்டும்‌? ஆங்கிலக்தையே பொது 
மொழியாக்கினால்‌ என்ன 8” 

வெளிப்படையாகக்‌ கண்களுக்குப்‌ புலப்படாமலிருக்த போதி” 
லும்‌, இந்திய சமஸ்தானங்களின்‌ தன்மை இப்போதே மாறுத 
லடைந்து கொண்டுதான்‌ வருகிறது. இந்தியாவின்‌ பெரும்‌ பகு. 
தியில்‌ ஜனகாயகம்‌ ஏற்படும்போது சமஸ்தானங்களில்‌ எதேச்‌ 
சாதிகாரம்‌ இருக்க முடியாது. ஆனால்‌, இந்திய ஜனநாயகம்‌ எப்‌: 
படியிருக்கும்‌ என்று யாரும்‌ சொல்ல முடியாது. ஆங்கிலம்‌ கமது 
பொது மொழியாக இருக்கும்‌ என்றால்‌, ஈமது எதிர்காலம்‌ எப்‌: 
படி. இருக்கும்‌ என்பதைச்‌ சுலபமாக ஊகித்துக்‌ கொள்ளலாம்‌. 
ஏனெனில்‌, அப்போது அந்த ஜனநாயகம்‌ ஒரு சிலரின்‌ ஜனநாயக. 
மாகத்தான்‌ இருக்கும்‌. அரசியல்‌ ஒருமைப்பாடு ஏற்படத்தான்‌ 
வேண்டும்‌. ஆயினும்‌, அதில்‌ காம்‌ வெற்றி பெற விரும்பினால்‌,. 
எதிர்‌ காலம்‌ எப்படியிருக்கும்‌ என்பதை முக்காலமும்‌ அறிந்த ஒரு. 
தீர்க்கதரிசியினால்தான்‌ கூறமுடியும்‌. 

பெரும்பாலான பாமர மக்களின்‌ பொது மொழி ஒரு போதும்‌: 
ஆங்கிலமாக இருக்க முடியாது. ஹிந்தியும்‌, உருதுவும்‌ இணைந்த, 
ஒன்றுதான்‌ பொதுமொழியாக இருக்க வேண்டும்‌. இதை நான்‌ 
ஹிந்துஸ்தானி என்று கூறுகிறேன்‌. நாம்‌ ஆங்கில த்தில்‌ பேசுவது, 
ஈம்‌ நாட்டிலுள்ள லட்சக்கணச்கான மக்களிடமிருந்து நம்மைப்‌: 
பிரித்துவிட்டது: மைது காட்டிலேயே நாம்‌ அர்நியர்களாகிவிட்‌ 
டோம்‌. இந்தியாவில்‌ அரசியலில்‌ ஈடுபட்டவர்களிடையே ஆங்கி” 
லம்‌ பரவியுள்ள விதம்‌ நாட்டுக்கும்‌, மனித வர்க்கத்திற்கே கூட 
எதிரான ஒரு குற்றம்‌ என்பதே என்னுடைய தாழ்மையான 
அபிப்பிராயம்‌. ஏனெனில்‌, ஈம்‌ நாட்டின்‌ மூன்னேற்றத்திற்கே 
நாம்‌ முட்டுக்‌ கட்டையாக இருக்கிறோம்‌; சற்றேறக்‌ குறைய ஒரு. 
கண்டம்‌ போன்ற அவ்வளவு பெரிய ஒரு நாட்டின்‌ முன்னேற்றம்‌. 
என்பது மனித வர்க்கத்தின்‌ முன்னே ற்றமாகவே இருக்கும்‌. இந்‌ 
தப்‌ பெரும்‌ உண்மையை நான்‌ உணர்த்திருப்பதைப்போலவே,. 
கிராமங்களுக்குச்‌ சென்று பழகியுள்ள ஒவ்வொரு படித்து இந்தி: 
யரும்‌ உணர்ந்திருக்கிறார்‌. ஆங்கில மொழியினிடமும்‌, ஆங்கிலே: 
யர்களின்‌ பல உத்தம குணங்களிலும்‌ எனக்கு மிகுந்த மதிப்பு 
உண்டு. ஆனால்‌, நமது வாழ்க்கையில்‌ ஆங்கில மொழியும்‌, ஆங்கி” 
லயர்களும்‌ வகிக்கும்‌ ஸ்தானம்‌ நமது முன்னேற்றத்தை மட்டு 
மின்றி, அவர்களுடைய முன்னேற்றத்தையும்‌ கூடத்‌ தடைப்‌ 

படுத்துகிறது என்பதில்‌ எனக்குச்‌ சந்தேகமில்லை. 
“எங்‌ இந்தியா” - 17-18-1925 


22 
பல்வேறு கேள்விகள்‌ 
1 


கட்சிலிருந்து* ஒரு ஆசிரியர்‌ எனக்குச்‌ சில கேள்விகளை 
அனுப்பியிருக்கிறார்‌. அக்கேள்விகளுக்கு இங்கே கான்‌ பதிலளிக்க 
லாம்‌ என்று கருதுகிறேன்‌. அவரது கேள்விகளும்‌, எனது பதில்‌ 
களும்‌ பின்வருமாறு: 

“நான்‌ ஒரு பள்ளிக்‌ கூடத்தில்‌ ஆசிரியராக இருக்கிறேன்‌. ஒரு ஆசிரிய 
ருக்கு இருக்க வேண்டிய ஒழுக்கமும்‌, சத்தியத்தில்‌ உறுதியும்‌, பிரம்மச்சரிய 
மும்‌ எனக்கு இல்லை. ஆயினும்‌, அவற்றைப்‌ பெற கான்‌ முயற்சி செய்து கொண்‌ 
டிருக்கிறேன்‌. மேலும்‌, என்‌ தகப்பனார்‌ கடன்‌ பட்டிருக்கிறார்‌. இந்த நிலைமை 
யில்‌, நான்‌ ராஜிகாமாச்‌ செய்வதை நீங்கள்‌ ஒப்புக்‌ கொள்ளுவீர்களா?”” 


போதிய அளவு ஒழுக்கம்‌ இல்லையென்றால்‌, உங்களுடைய 
ஆசிரியர்‌ பதவியை நீங்கள்‌ ராஜினமா செய்வது ஈல்லதுதான்‌. 
எனினும்‌, பகுத்தறிவை உபயோகித்து இதைச்‌ செய்ய வேண்டி 
யது அவசியமாகும்‌. இந்தக்‌ குறைபாடுகளைப்‌ போக்கிக்‌ கொண்டு 
விட முடியும்‌ என்றால்‌, ராஜிநாமா செய்ய வேண்டிய அவசிய 
மில்லை. குறைபாடுகளே இல்லாதவர்கள்‌ யாருமில்லை. ஆசிரியர்‌ 
களிடையே ஒழுக்கம்‌ என்பது இன்று அதிகமாகத்‌ தென்பட 
வில்லை. ஒருவர்‌ தம்முடைய வேலையில்‌ கவனமாயிருந்து, தம்மை 
மேற்கொண்டு அபிவிருத்தி செய்து கொள்ளுவதற்குத்‌ 
தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டேயிருந்தால்‌, அதுவே 
போதுமானது. ஆனால்‌, எல்லாச்‌ சந்தர்ப்பங்களுக்கும்‌ பொருத்த 
மாயிருக்கக்‌ கூடிய பொதுவான விதி ஒன்று இருக்க முடியாது. 
ஒவ்வொருவரும்‌ தமக்குத்‌ தாமே கிந்தித்துப்‌ பார்த்து தமக்கு 
எது சிறந்தது என்று தோன்றுகிறதோ அதைச்‌ செய்யவேண்‌ 
டும்‌, 


உங்களுடைய தகப்பனார்‌ கடன்‌ பட்டிருப்பதைச்‌ சமாளிப்‌ 
பது கஷ்டமல்ல. நியாயமாக பட்ட கடனை அடைக்கத்தான்‌ 
வேண்டும்‌. ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருக்கும்போது 
அதைத்‌ தீர்ப்பது சாத்தியமில்லை என்றால்‌ இன்னும்‌ அதிக வரு 
மானம்‌ அளிக்கக்கூடிய ஒரு வேலைக்குப்‌ போக வேண்டும்‌, அல்‌ 
லது ஏதாவது ஒரு வியாபாரத்தில்‌ ஈடுபட்டு அக்கடனணை அடைக்க 
வேண்டும்‌. 

பையன்களை அடிப்பதினால்‌ அவர்கள்‌ திருந்திவிடுவார்கள்‌ என்று கான்‌ 
நம்பவில்லை. அத்தகைய நம்பிக்கை எனக்கு இருந்தும்‌ கூட, ஏன்‌ வகுப்பிலுள்ள 
மாணவர்களை நான்‌ அடித்தால்‌, அது பலாத்காரமாகக்‌ கருதப்படுமா, இல்‌ 
லையா? அவர்களை கானே தண்டிக்காமல்‌, குறும்புத்தனமாகவோ, மந்தமா 


* கட்ச்‌, வடமேற்கு இந்தியாவைச்‌ சேர்ந்த கடற்கரைப்‌ பிரதேசமாகும்‌. 


120 கல்வி 


கவோ இருக்கும்‌ ஒரு பையனை, தலைமை ஆசிரியர்‌ அடிப்பார்‌ 
என்று தெரிக்தும்கூட அவரிடம்‌ அனுப்பினால்‌, கான்‌ பலாத்காரக்‌ குற்றத்தைப்‌ 
புரிந்தவனாக கருதப்படுவேனா, இல்லையா?" 


மரீணவர்களை ஆசிரியரே தண்டித்தாலும்‌, அல்லது தண்ட 
னைக்காக அவர்களைத்‌ தலைமை ஆகிரியர்களிடம்‌ அனுப்பினாலும்‌ 
அதில்‌ பலாத்காரம்‌ இருக்கத்தான்‌ செய்கிறது. எந்த மாணவனை 
யும்‌ தண்டிக்க ஒரு ஆசிரியருக்கு உரிமை இருக்கிறதா என்று 
நேரடியாகக்‌ கேட்கப்‌ படவில்லை. ஆனால்‌, ௮௪ல்‌ கேள்வியிலேயே 
அது கொக்கி நிற்கிறது. ஒருசிறு பையன்‌ ஒரு தவறு செய்து, 
அது தவறுதான்‌ என்பதை அவனும்‌ உணர்ந்திருந்தால்‌, அவனை 
தண்டிக்க வேண்டியது ஒரு கடமையாகிவிடக்‌ கூடும்‌. என்ன ௩ட 
வடிக்கை எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்பதை ஒவ்வொரு 
ஆசிரியரும்‌ தமக்குத்தாமே தான்‌ முடிவு செய்து கொள்ள வேண்‌ 
டும்‌. ஆனால்‌, ஒரு ஆசிரியர்‌ மாணவர்களை அடிக்கக்‌ கூடாது என்‌ 
பதையே பொது விதியாகக்‌ கொள்ள வேண்டும்‌. அவர்களைத்‌ 
தண்டிக்கும்‌ உரிமை யாருக்காவது இருக்கிறதென்றால்‌, அந்த 
உரிமை அவர்களுடைய பெற்றோர்களுக்குத்தான்‌ உண்டு. தண்‌ 
டனையை மாணவன்‌ ஏற்றுக்‌ கொண்டால்தான்‌ அது நியாயமான 
தாக இருக்கும்‌. ஆனால்‌, அம்மாதிரி சந்தர்ப்பங்கள்‌ அடிக்கடி 
ஏற்படுவதில்லை. அப்படி ஏற்படும்‌ போதுகூட, தண்டனை 
கொடுப்பது நியாயம்தானா என்பது பற்றி ஏதாவது சந்தேகம்‌ 
எழுந்தால்‌, தண்டனையே ,கொடுக்கக்‌ கூடாது. கடைசியாக, 
கோபம்‌ காரணமாக எத்தகைய தண்டனையும்‌ கொடுக்கக்‌ 
கூடாது. 


இக்கு நிருபரின்‌ மற்றக்‌ கேள்விகள்‌ இங்கு கொடுக்கப்பட 
வில்லை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பதில்களிலிருக்தே அந்தக்‌ 
கேள்விகளை ஊகித்துக்‌ கொள்ளலாம்‌: 


1. தேகப்பயிற்சி செய்பவர்கள்‌ அவசியம்‌ *லங்கோடு” 
அணிந்து கொள்ள வேண்டும்‌. மேல்‌ நாடுகளில்‌ உள்ள உடற்‌ 
பயிற்சி நிபுணர்கள்‌ கூட இதன்‌ அவசியத்தையும்‌, உபயோகத்‌ 
தையும்‌ இப்போது ஒப்புக்‌ கொள்கிறார்கள்‌. 


2. காலையில்‌ பல்‌ துலக்கிய பிறகு சூடான ஜலம்‌ சாப்பிடு 
வது மலம்‌ கழிப்பதற்கு ஈல்லது. பலர்‌ குளிர்ந்த ஜலம்‌ சாப்பிடு 
கிரூர்கள்‌. வென்னீராக இருந்தாலும்‌; குளிர்ந்த தண்ணீராக 
இருந்தாலும்‌ அது சுத்தமானதாக இருக்க வேண்டும்‌, எக்தத்‌ 
தண்ணீராயினும்‌ சுத்தமாக இருந்துவிட்டால்‌ அதில்‌ தீங்கு 
எதுவும்‌ இல்லை. 

9. குடும்பங்களில்‌ உள்ளவர்கள்‌ தலைமயிரை நீளமாக 
வளர்த்துக்‌ கொள்வது ஈல்லைல்ல; அதனால்‌ அழுக்கு சேரும்‌. 
நீளமாக இருக்கும்‌ தலைமயிரைச்‌ சுத்தமாக வைத்துக்‌ கொள்‌ 
வதற்கு நேரத்தை வீணடிக்க வேண்டியிருக்கிறது. தலை மயிரை 
குட்டையாக வைத்துக்‌ கொள்வதுதான்‌ சரியானதாகும்‌. மத்தி 


பல்வேறு கேள்விகள்‌ 127 


கபில்‌ ஒரு: சிறு குடுமி வேண்டுமானால்‌ வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 
என்‌ வழியே விட்டால்‌ பெண்களின்‌ தலை மயிரைக்‌ கூட குட்டை 
யாக வெட்டிவிடலாம்‌ என்று சொல்வேன்‌. தலைமயிரை நீளமாக 
வைத்துக்‌ கொள்வது ஈமக்குப்‌ பழக்கமாகிவிட்டது; இதனால்‌, 
அதில்‌ ஏதோ அழகு இருப்பதாக நினைக்கிறோம்‌. ஈல்லொழுக்கத்‌ 
தில்‌ தான்‌ உண்மையான அழகு இருக்கிறதே ஒழிய வெளிப்பகட்‌ 
ஒல்‌ அல்ல. தலைமயிர்‌ இயற்கையாகவே நீளமாக வளர்வதால்‌ 
அதை வெட்டக்‌ கூடாது, அதை கத்தரிக்கக்‌ கூடாது என்று 
நினைப்பது ஒரு மூட ஈம்பிக்கையாகும்‌. ஈமது ஈகங்களை வெட்டு 
கிறோம்‌; அப்படி வெட்டாவிட்டால்‌ ஒன்று அவற்றில்‌ அழுக்குப்‌ 
படிந்துவிடும்‌, அல்லது அடிக்கடி நகங்களைச்‌ சுத்தம்‌ செய்ய 
வேண்டியிருக்கும்‌. அதே மாதிரி, நமது தேகத்தைச்‌ சுத்தம்‌ 
செய்து கொள்வதற்காக தினசரி குளிக்கிறோம்‌. காடுகளில்‌ 
வசிப்பவர்களின்‌ விகி அல்லது விதிகள்‌ என்ன என்பதைப்‌ பற்றி 
இங்கு நாம்‌ சிந்திக்க வேண்டிய அவசியம்‌ இல்லை. அவர்‌ 
களுடைய வாழ்க்கை வேறு, ஈம்முடைய வாழ்க்கை வேறு. 
நவஜீவன்‌'--87-9_1925. 


= 

ஒரு வினய மந்திரத்தில்‌ (தேசீய உயர்நிலைப்‌ பள்ளி) உள்ள 
ஆசிரியர்‌ ஒருவர்‌ பின்வரும்‌ கேள்விகள்‌ கேட்டுள்ளார்‌: 

“1, பள்ளிக்கூடங்களில்‌, முக்கியமாக தேசியப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ 
பையன்களை அடிப்பதற்கு ஏதாவது நியாயம்‌ உண்டா? 

2, கொடுத்த வேலைகளைச்‌ செய்யத்‌ தவறும்‌ மாணவர்களை காம்‌ 
குண்டிக்காமலிருக்கலரம்‌; ஆனால்‌, அவர்கள்‌ விஷமம்‌ செய்தால்‌ அல்லது 
ஒழுக்கக்‌ குறைவான காரியங்கள்‌ ஏதாவது செய்தால்‌, அவர்களைத்‌ தண்டிப்ப 
தில்‌ தவறு ஒன்றும்‌ இல்லை என்று சிலர்‌ கருதுகிறார்கள்‌, இந்தக்‌ கருத்து 
சரிதானா? 

5, பையன்களைத்‌ திருத்துவதற்காக சில சமயங்களில்‌ அவர்களைத்‌ 
தண்டிப்பதாக சில ஈண்பர்கள்‌ கூறுகிறார்கள்‌. ஆனால்‌, பின்னர்‌ அப்படிச்‌ 
செய்ததைக்‌ குறித்து வருக்துகிறுர்கள்‌. ஆகையால்‌, அவர்கள்‌ மீது ஒன்றும்‌ 
குற்றமில்லை. தமது பொறுப்பிலுள்ள மாணவர்களைத்‌ தண்டித்துவிட்டூ, 
பின்னர்‌ இதே சமாதானத்தைக்‌ கூறும்‌ ஆசிரியரை மன்னிக்கலாமா? 

4. தேசியப்‌ பள்ளிக்கூடங்களில்‌, அடிப்பதைத்‌ தவிர. வேறு என்ன 
விதமான தண்டனைகளை த்‌ தடை செய்ய வேண்டும்‌? 

5. ஒரு தேசீயப்‌ பள்ளியில்‌ உள்ள ஆசிரியர்‌ அகிம்சைப்‌ பிரதிக்ஞை 
காடுத்துக்‌ கொள்கிறார்‌. எத்தகைய தண்டனைகளை அளித்தால்‌, அவர்‌ அந்த 
பிரதிக்ஞனையை மீறியவராவார்‌? 

“மேலே உள்ள கேள்விகள்‌ காரணமில்லாமல்‌ வெறுமனே கேட்கப்பட 
வில்லை. சில காலமாக இந்தப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ உள்ள ஆசிரியர்கள்‌ 
இவற்றைப்‌ பற்றி விவாதித்து வந்திருக்கிறார்கள்‌. நான்‌ மேலே குறிப்பிட்ட 
வாதங்களில்‌ சில அவர்களாலேயே கூறப்பட்டவை, இவை நடைமுறைக்கு 
மூக்கியமானவையாதலால்‌, ஈகன்கு யோசித்து நீங்கள்‌ கூறும்‌ அபிப்பிராயம்‌ பல 


122 கல்வி 


ஆசிரியர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும்‌, தயவு செய்து நீங்கள்‌ ஹரிஜன்‌ 
பத்திரிகையிலேயே பதில்‌ அளிக்கலாம்‌." 


பையன்களுக்கு எந்தவிதமான தண்டனையும்‌ அளிப்பது 
தவறு என்பதே என்னுடைய அபிப்பிராயமாகும்‌. இதனால்‌ தங்‌: 
களுடைய மாணவர்களிடம்‌ ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டிய 
அன்பும்‌, பெருமையுணர்ச்சியும்‌ குறைந்துவிடுகின்றன. மாண 
வர்களுக்கு பாடம்‌ சொல்லிக்‌ கொடுப்பதற்காக அவர்களைத்‌. 
தண்டிப்பது என்ற பழைய வழக்கம்‌ நவீனக்‌ கல்வி முறையில்‌: 
வேகமாக மறைந்து வருகிறது. மிகவும்‌ சிறந்த ஆசிரியர்கள்கூட,. 
தவறு செய்யும்‌ மாணவர்களைத்‌ தண்டிக்காமலிருக்க முடியாது 
ஏன்ற நிலைமை ஏற்படுகிறது என்று எனக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌: 
அதிருஷ்டவசமாக, அம்மாதிரி சந்தர்ப்பங்கள்‌ மிகக்‌ குறைவே. 
அது எப்படியிருந்தாலும்‌, அதை நியாயம்‌ என்று வாதிக்க முற்படு: 
வது சரியாகாது. ஓர்‌ ஆசிரியர்‌ தண்டனை கொடுக்கத்தான்‌. 
வேண்டும்‌ என்று நினைத்தால்‌, அந்த அளவுக்கு அவருடைய 
தொழில்‌ திறமையில்‌ குறைபாடு இருப்பதாகவே எடுத்துக்‌. 
கொள்ள வேண்டும்‌. எந்தத்‌ தண்டனையுமே முறையற்றது என்று: 
ஸ்பென்சர்‌ போன்ற கல்விக்‌ துறை நிபுணர்கள்‌ கூறியுள்ளனர்‌. 
எனினும்‌, தாம்‌ சொன்னபடியே எப்போதும்‌ அவரால்‌ நடந்து 
கொள்ள முடியவில்லை என்பது உண்மைதான்‌. 


மேற்கண்ட பதிலுக்குப்‌ பிறகு, மற்றக்‌ கேள்விகளுக்கு விரி 
வாக பகில்‌ அளிக்க வேண்டிய அவசியமில்லை என்றே தோன்று 
கிறது. 


அகிம்சையும்‌, தண்டனையும்‌ ஒன்றுக்‌ கொன்று முரணானவை 
என்பதே பொதுவிதி. தண்டனை அளிப்பது, தண்டனையாகக்‌. 
கருதப்பட முடியாத சந்தர்ப்பங்களும்‌ நிச்சயமாக ஏற்படக்‌ 
கூடும்‌. ஆனால்‌ அத்தகைய உதாரணங்கள்‌ ஆகிரியருக்கு உதவி 
யாக இரா. உதாரணமாக, ஒரு தகப்பனார்‌ தம்முடைய மகனின்‌ 
தவருன நடத்தை பற்றி மிகவும்‌ வருந்துகிறார்‌. அந்த வருத்‌ 
தத்தைத்‌ தாங்க முடியாமல்‌ அவனை அடிக்கிறார்‌. அப்படி அவர்‌ 
அவனை அடிப்பதை அன்பினால்‌ கொடுக்கப்படும்‌ தண்டனை என்று 
எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. பையனும்‌, அதைப்‌ பலாத்காரமாகக்‌. 
கருகமாட்டான்‌. கோயாளிகள்‌ சித்த சுவாதீனமின்றி ஏதாவது 
செய்தால்‌, அவர்களுக்கு சிசரூஷை செய்பவர்கள்‌ அவரைக்‌. 
கட்டுப்படுத்தி வைப்பதற்காக சில சமயம்‌ அவரை அடிக்க 
வேண்டியிருக்கிறது. இதுவும்‌ அகிம்சையே ஒழிய பலாத்கார 
மாகாது. ஆனால்‌, இம்மாதிரி உதாரணங்கள்‌ ஆசிரியர்களுக்குப்‌' 
பொருந்தாது. மரணவர்களை அடிக்காமலே அவர்களைக்‌ கட்டும்‌ 
படுத்தி வைக்கவும்‌, பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்கவும்‌ ஆசிரியர்கள்‌ 
கற்றுக்கொள்ள வேண்டும்‌. தண்டனையையே உபயோகிக்காத 
ஆசிரியர்களும்‌ இருக்கிறார்கள்‌. அடிப்பதைக்‌ கவிர மற்ற தண்‌ 
டனைகள்‌ பின்வருமாறு; மாணவர்களை தம்மிடங்களிலிருந்து 
இறங்கி வெளியே நிற்கச்‌ செய்வது, எழுந்தும்‌, உட்கார்ந்தும்‌. 


உடற்பயிற்சிக்‌ கல்வி 123 


தோப்புக்கரணம்‌ போடும்படி செய்வது, அவர்களைத்‌ திட்டுவது 
முதலியன. ஆசிரியர்கள்‌ மாணவர்களைத்‌ தண்டிக்கவே கூடாது. 
என்பதுதான்‌ என்னுடைய அபிப்பிராயம்‌. 


திருத்துவதற்காக முதலில்‌ பையன்களைத்‌ கண்டிப்பதும்‌,. 
பிறகு அதற்காக வருத்தப்படுவதும்‌ உண்மையான வருத்த 
மாகாது. மேலும்‌, ஆசிரியர்கள்‌ இந்தப்‌ பழக்கத்தைக்‌ கையாள 
ஆரம்பித்தால்‌, இறுதியில்‌ கமது சமூகத்தில்‌ உள்ள மக்களுக்கும்‌. 
அது போன்ற பழக்கம்‌ ஏற்பட்டுவிடும்‌. கண்டிக்கும்‌ பழக்கம்‌. 
காரணமாக, பலாத்காரத்தினால்‌ திருத்தமுடியும்‌ என்ற ஒரு. 
தவறான நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டுவிட்டது. வேண்டும்‌ 
என்றே தண்டனை அளிக்கும்‌ ஒரு ஆசிரியர்‌, தம்முடைய: 
அகிம்சைப்‌ பிரதிக்ளையை மீறியவராகிறார்‌ என்பதே எனது 

கருத்தாகும்‌. 
“நவஜீவன்‌” - 21-10-1928: 


23 
உடற்பயிற்சிக்‌ கல்வி 


நமது மாணவர்களுக்கு உடறிபயிற்சிக்‌ கல்வி அளிக்கும்‌ 
விஷயத்தில்‌ பழைய இக்திய முறையையே பின்பற்றலாம்‌ என்‌ 
பதே என்னுடைய அபிப்பிராயம்‌. அதாவது, பிராணாயாமம்‌, 
ஆஸனைங்கள்‌ முதலியவற்றையே குறிப்பிடுகிறேன்‌. மேல்‌ நாட்‌ 
டில்‌ முல்லரும்‌, மற்றவர்களும்‌ இந்த விஷயத்தைப்‌ பற்றி எழுதி 
யிருக்கிறார்கள்‌. தங்களுடைய முறை சிறந்தது என்பதை அவர்‌ 
கள்‌ அனுபவத்திலும்‌ காட்டியிருக்கிறார்கள்‌. எனினும்‌ அவர்கள்‌ 
குறிப்பிட்டுள்ள முறை, பழைய இந்திய முறையில்‌ வேருன்றியது 
என்றே நான்‌ நினைக்கிறேன்‌. தற்கால விஞ்ஞான ரீதியான 
பாஷையில்‌, சிற்சில இடங்களில்‌ அபிவிருத்திகள்‌ செய்து அதை. 
எழுதியிருக்கிறார்கள்‌. இந்தத்‌ துறையில்‌ காம்‌ ஒன்றுமே செய்ய 
வில்லை என்பதை கான்‌ அறிவேன்‌. இந்தப்‌ பழைய முறையின்‌ 
கீழ்‌ பயிற்சி பெற்ற பிறகு, இன்றைய மல்‌ யுத்தம்‌ போன்றவை 
களை மேற்கொண்டு கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு அதற்‌: 
கான வசதிகளை அளிக்கலாம்‌. ஆனால்‌, சிலம்பம்‌, கத்தி வீளை 
யாட்டு முதலியவைகளில்‌ பயிற்சி பெறுவது அவசியம்‌ என்னு 
நான்‌ நினைக்கவில்லை. உடலை வலுப்படுத்துவதற்கோ, அல்லது 
பல்வேறு உடல்‌ உறுப்புகளின்‌ வளர்ச்கிக்கோ சிலம்பப்‌ பயிற்சி 
யினால்‌ பலன்‌ ஏற்படுமென்று தெரியவில்லை. ஆகையால்‌, அது: 
ஒருவருடைய உடற்பயிற்சியின்‌ ஓர்‌ அம்சமாகாது. எவினும்‌,. 
தற்காப்பு போன்ற முறைகளுக்கு அந்தப்‌ பயிற்சி உபயோகமாக. 
இருக்கலாம்‌. 


424 கல்வி 


உடற்பயிற்சியும்‌, விளையாட்டுகளும்‌ கட்டாயமாக்கப்பட்‌ 
ருக்கின்றன என்பதை அறிந்து கான்‌ மகிழ்ச்சியடைகிறேன்‌. 
நல்லவை யாவற்றையுமே நமக்குக்‌ கட்டாயமாக்கிக்‌ கொள்ளவோ 
மாக. குஜராத்தி, சமஸ்கிருதம்‌ முதலியவை நல்லவை என்று 
நாம்‌ கருதுவதால்‌, அவற்றைக்‌ கட்டாய பாடங்களாக்கி யிருக்‌ 
கிறோம்‌. உடற்பயிற்சியும்‌, விளையாட்டுகளும்‌ அதே மாதிரி அவ 
சியம்‌ என்று நாம்‌ கருதாததால்‌, அதை மாணவர்களின்‌ விருப்‌ 
யத்திற்கு விட்டுவிட்டோம்‌. இப்போது அவற்றையும்‌ கட்டாய 
மாக்கி விட்டதால்‌, குஜராத்தியைப்‌ போலவே அவற்றையும்‌ 
அவசியமாகக்‌ கருதுகிறோம்‌ என்று ஏற்படுகிறது. நமது விருப்‌ 
பயத்திற்கு மாறாக நம்மீது சுமத்தப்படும்‌ கட்டுப்பாடுகள்‌ நம்மை 
அடிமைகளாக்கிவிடுகின்‌ றன. ஆனால்‌, காமாக மனமுவந்து ஏற 
அக்‌ கொள்ளும்‌ கட்டுப்பாடுகள்‌, ஈமது உண்மையான சுதந்‌ 
இரத்ததை மேற்கொண்டு அதிகமாக்குகின்றன. 


(காந்திஜி எழுதிய ஒரு கடிதத்திலிருந்து எடுக்கப்பட்டது.) 


24 
உடற்பயிற்சியின்‌ அவசியம்‌” 


“என்னால்‌ என்ன மூடியும்‌ என்பது எனக்குத்‌ தெரியும்‌; 
ன்னால்‌ கவனிக்க முடிந்ததற்கு அதிகமான விஷயங்களை மேற்‌ 
கொள்வது என்‌ சுபாவமல்ல. ஆனால்‌, டாக்டர்‌ பட்டவர்த்தனின்‌ 
வேண்டுகோளை என்னால்‌ மறுக்க முடியவில்லை, இந்த உடற்‌ 
பயிற்சிசாலை ஹிந்துக்கள்‌, முஸ்லிம்கள்‌ இருவருக்குமே பொது 
வானது என்றும்‌, முஸ்லிம்கள்‌ மட்டுமன்றி, “தீண்டத்தகாத” 
இளைஞர்கள்‌ கூட இதில்‌ அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள்‌ 
என்றும்‌ கேட்டபோது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இந்த 
ஸ்தாபனத்தில்‌ எந்த விதமான வகுப்புவாதமும்‌ இல்லாதது 
பற்றி நான்‌ மகிழ்ச்சி யடைகிறேன்‌. 


“தனது உடலை வலுவுள்ளதாகவும்‌, தகுதியுள்ளதாகவும்‌ 
வைத்துக்கொண்டு, அதைச்‌ சிறந்த முறையில்‌ உபயோகித்துக்‌ 
கொள்ள விரும்பும்‌ ஒரு பையன்‌ பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்க 
“வேண்டுமென்று கமது சாத்திரங்கள்‌ கூறுகின்றன. நாடு பூரா 
விலும்‌ நான்‌ சுற்றுப்‌ பிரயாணம்‌ செய்திருக்கிறேன்‌. இளம்‌ வய 
துள்ளவர்களின்‌ கோஞ்சலான உடல்கள் தான்‌ நான்‌ கண்டவற்‌ 
றில்‌ மிகவும்‌ வருந்தத்தக்க ஒரு காட்சியாகும்‌. குழந்தை மணம்‌ 
என்ற சாபத்திற்கு காம்‌ உட்பட்டிருக்கும்‌ வரையில்‌, நமது 
சமூகத்திலுள்ள பலர்‌ அத்தகைய குழந்தை மணத்தின்‌ பிறப்பு 
களாக இருக்கும்‌ வரையில்‌, தேகப்‌ பயிற்சி என்பது அசாத்திய 


* அமராவதியிலுள்ள வியாயாம மந்திரத்தில்‌ காந்திஜி செய்த பிரசங்கத்தின்‌ 
“விவரங்களே மேலே கொடுக்கப்பட்டுள்ளன. 


உடற்பயிற்சியின்‌ அவசியம்‌ 125 


மான ஒன்றாயிருக்கும்‌. காச கோய்‌ உள்ளவர்களுக்கு யார்‌ 
தேகப்‌ பயிற்சியைச்‌ சிபார்சு செய்வார்கள்‌ 2 ஆகையால்‌, , இந்தச்‌ 
சாபத்தின்‌ ஆணி கேரையே நாம்‌ வெட்ட வேண்டும்‌. அப்போது. 
தான்‌ நமது ஆண்களும்‌, பெண்களும்‌ தேகாரோக்கியத்துடன்‌' 
இருப்பதைக்‌ காண முடியும்‌; அப்போதுதான்‌ இந்தியா நல்ல: 
முறையில்‌ தீவிர வளர்ச்சி பெறுவதையும்‌ காணலாம்‌. 25 வயது 
வரையிலாவது ஒரு மாணவன்‌ பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்க. 
வேண்டும்‌ என்று மனு விதித்திருக்கிறார்‌. இந்த நிபந்தனைகள்‌ 
நிறைவேற்றப்பட்டாலொழிய, எவ்வளவு தேகப்‌ பயிற்சி செய்தா 
லும்‌ பலனற்றதாகவே இருக்கும்‌. 


“மற்றொரு விஷயத்தையும்‌ உங்கள்‌ கவனத்திற்குக்‌ கொண்டு 
வர விரும்புகிறேன்‌. பலாத்காரத்துடன்‌ எந்த விதத்திலும்‌ 
தொடர்புள்ள எந்த விஷயத்திலும்‌ சம்பந்தம்‌ வைத்துக்கொள்ளு. 
வதில்லை யென நான்‌ விரகம்‌ கொண்டிருக்கிறேன்‌ என்பது உங்க 
ளுக்குத்‌ தெரியும்‌. மற்றவர்கள்‌ என்ன சொன்னாலும்‌, என்னைப்‌ 
பொறுத்தவரையில்‌ அகிம்சை ஒன்றுகான்‌ என்னுடைய வழி, 
எனக்கு மிகவும்‌ உயர்வானதும்‌, கிரந்தரமானதுமான மதமும்‌ 
அதுதான்‌. அப்படியானால்‌, அகிம்சைப்‌ பிரதிக்ஞை கொண்‌ 
டுள்ள கான்‌ இம்மாதிரி ஒரு ஸ்தாபனத்துடன்‌ எப்படி தொடர்பு 
வைத்துக்கொள்ளலாம்‌ என்று கேட்கலாம்‌. இதன்‌ காரணம்‌ 
தெளிவானது. அகிம்சை அல்லது பலாத்காரமின்மை என்றால்‌,. 
பலாத்காரத்தை உபயோகிக்கும்‌ சக்தியைத்‌ துறப்பது என்பதே 
யாகும்‌. ஆகையால்‌, அந்த சக்தியில்லாதவர்‌ அகிம்சையைப்‌ 
பிரயோகிக்க முடியாது. அகிம்சை என்பது மிகவும்‌ பலம்‌ 
பொருந்திய ஒரு ஆன்மிக சக்தியாகும்‌. ஆனால்‌, அகிம்சை 
வாதிக்கு பலாத்காரத்தை உபயோகிக்கும்‌ சக்தி இருக்க வேண்‌ 
டும்‌, ஆயினும்‌, மனமார, வேண்டுமென்றே உபயோகிக்க மறுக்க 
வேண்டும்‌. பலாத்காரத்தை அதை உபயோகிப்பதற்கு உடற்‌ 
பயிற்சி' இருந்து கானக வேண்டும்‌ என்பதில்லை. ஆனால்‌, நமது 
இளைஞர்கள்‌ அகிம்சைவாதிகளாக இருக்கவேண்டும்‌ என்பதற்‌: 
காக, அவர்கள்‌ பலவீனர்களாக இருப்பதற்கு இடம்‌ கொடுக்கக்‌ 
கூடாது. ஒருவனுக்கு ஆயுதங்கள்‌ கொடுக்காமல்‌ மறுப்பதன்‌ 
முலம்‌ அவனை அகிம்சைவாதியாக்கிவிட முடியாது. நம்மிடம்‌ 
ஆயுதங்கள்‌ இல்லாமல்‌ பலவந்தமாகப்‌ பறிக்கப்பட்டிருப்பது,. 
இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பல குற்றங்களில்‌ ஒன்றாகும்‌. 
நம்மை அகிம்சைவாதிகளாக்குவதற்காக அவர்கள்‌ அப்படிச்‌ 
செய்யவில்லை; நம்மை பலவீனமானவர்களாக்குவதற்காகவே: 
அப்படிச்‌ செய்திருக்கிறார்கள்‌. தன்னுடைய பலத்தைப்‌ பிர 
யோகிக்கவும்‌, அதே சமயத்தில்‌ அதைக்‌ கைவிடவும்‌ இந்தியா 
பலமுள்ள தாகவும்‌, சுதந்திரமானதாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 
என்று நான்‌ விரும்புகிறேன்‌. 


“உடற்‌ பயிற்சிக்கான இம்மாதிரி ஸ்தாபனங்கள்‌ எனக்குப்‌ 
பிடித்தமானவைகளே. ஆனல்‌, ஓர்‌ எச்சரிக்கையும்‌ செய்ய விரும்‌: 


126 கல்வி 


வபுகிறேன்‌. ஹிக்து, முஸ்லிம்‌, பார்சி, கிறிஸ்தவர்‌ ஆகிய எந்த 
வகுப்பினரையும்‌ அடக்கி வைக்கும்‌ நோக்கம்‌ கொண்ட எந்த 
ஸ்தாபனமும்‌ என்னுடைய ஆசிகளைப்‌ பெற முடியாது. எல்லா 
வகுப்பினரின்‌, நாட்டிலுள்ள எல்லா இளைஞர்களின்‌— அவர்கள்‌ 
எந்த ஜாதி, வகுப்பைச்‌ சேர்ந்தவர்களாயிருக் தாலும்‌ -உடல்‌ வலி 
மையையும்‌ பெருக்குவதை நோக்கமாகக்‌ கொண்ட ஸ்தாபனங்‌ 
-களே என்‌ ஆசிகளைப்‌ பெற முடியும்‌. இந்த உடற்‌ பயிற்சிசாலை 
இரண்டாவதான ரகத்தைச்‌ சேர்ந்தது என்பது எனக்குத்‌ தெரி 
மும்‌. இல்லாவிட்டால்‌, இங்கு கான்‌ வந்திருக்கமாட்டேன்‌. நீங்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாகவும்‌, தூய்மையுள்ளவர்களாகவும்‌ இருக்க 
வேண்டுமென்றும்‌, உங்களுடைய வாழ்க்கை இந்த நாட்டின்‌ 
சேவைக்கும்‌, நமது மதங்களின்‌ சேவைக்கும்‌ அர்ப்பணிக்கப்பட 
(வேண்டுமென்றும்‌ பிரார்த்திக்கிறேன்‌. மீண்டும்‌ உங்களுக்கு 
சான்னுடைய ஆசிகள்‌.” 


எவ்‌ இந்தியா '- 80-12-1926 


25 
அணிவகுப்புக்‌ கட்டளைகளுக்கு இந்திய 
வார்த்தைகள்‌ 


உடற்பயிற்சிக்‌ கல்வியைப்‌ பரப்புவதற்காக பேராசிரியர்‌ 
மாணிக்கராவ்‌ மிகுந்த உற்சாகத்துடனும்‌, ஆர்வத்துடனும்‌ வேலை 
செய்து வருகிறார்‌. இந்த லட்சியத்தில்‌ அவரைப்‌ போல்‌ அதே 
அளவு ஆர்வம்‌ காட்டும்‌ யாரையும்‌ கான்‌ பார்த்ததில்லை. அணி 
வகுப்புப்‌ பயிற்சியில்‌ கட்டளைகளுக்காக உபயோகிக்கப்படும்‌ 
வார்த்தைகள்‌ இந்தியா பூராவிலும்‌ ஒரேமாதிரியாக இருக்க 
'வேண்டுமென்றே அவர்‌ எப்போதும்‌ கருதி வந்திருக்கிறார்‌. இதற்‌ 
காகப்‌ பலர்‌ தவறான விதத்தில்‌ ஆங்கிலச்‌ சொற்களை உபயோகிக்‌ 
கிறார்கள்‌. ஆங்கில வார்த்தைகளுக்குப்‌ பதிலாக ஸ்ரீ மாணிக்கராவ்‌ 
சரியான இந்தியச்‌ சொற்களைக்‌ கண்டுபிடித்திருக்கிறார்‌. இந்தச்‌ 
சொற்களையும்‌, அவற்றின்‌ அர்த்தங்களையும்‌ விளக்கி அவர்‌ குஜ 
ராத்தியில்‌ ஒரு சிறு புத்தகம்‌ வெளியிட்டிருக்கிறார்‌. இந்த விஷ 
யத்தில்‌ அக்கறையுள்ளவர்கள்‌ அதைப்படிக்க வேண்டும்‌. அந்தப்‌ 

புத்தகத்தின்‌ விலை நாலணாதான்‌. 
_ஹரிஜன்‌'-24-_12_1999 


௮0 
வலது கையும்‌ இடது கையும்‌ 


வலது கைக்கும்‌ இடது கைக்கும்‌ இடையே வேற்றுமை 
காப்படி ஆரம்பமாயிற்று? சில அலுவல்ககசா வலது கையி 
ல்தான்‌ சசெய்யவேண்டும்‌, இடது கையினால்‌ செய்யக்‌ 
கூடாது என்ற பழக்கம்‌ எப்போது மேற்கொள்ளப்பட்ட து? 
இதையெல்லாம்‌ பற்றி யாருக்கும்‌ தெரியாது. ஆனால்‌, அதன்‌ 
பலன்‌ என்ன என்பது நமக்குத்‌ தெரியும்‌. அதாவது, பல அலு 
வல்களைச்‌ செய்யக்கூடாதென்று விலக்கப்பட்டிருக்கும்‌ இடது 
க, அநேகமாக பிரயோசனமில்லாமல்‌ போய்விடுகிறதென்றும்‌, 
வலது கையை விட அது பலவீனமாக இருக்கிறதென்றும்‌ ஈமக்‌ 
கத்‌ தெரியும்‌. 

ஜப்பானில்‌ அப்படியில்லை. அங்கு இரு கைகனையுமே சமமாக 
அபயோகிக்கும்படி மாணவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. அத 
னால்‌ நம்மை விட அவர்களுடைய உடல்கள்‌ இன்னும்‌ அதிக உப 
யோகமுள்ளவைகளாக இருக்கின்றன. 


வாசகர்களின்‌ நன்மைக்காக நான்‌ கீழ்க்கண்ட யோசனை 
களைக்‌ கூற விரும்புகிறேன்‌: இரண்டு கைகளையும்‌ உபயோகிக்கும்‌ 
இந்தப்‌ பழக்கம்‌ ஜப்பானில்‌ இருக்கிறதென்பதை, இருபது வரு 
உங்களுக்கு முன்பு நான்‌ கேள்விப்பட்டேன்‌. உடனே நானும்‌ 
அந்தப்‌ பழக்கத்தை மேற்கொண்டு அதில்‌ ஒரு அளவுக்கு வெற்றி 
யும்‌ பெற்றிருக்கிறேன்‌. இக்தக்‌ கலையில்‌ முழுத்‌ தேர்ச்சி பெறுவ 
தற்கு எனக்கு அவகாசமில்லையென்று நான்‌ நினைத்தேன்‌; ஆகை 
யால்‌, வலது கையைப்போல்‌ இடது கையை அவ்வளவு வேக 
மாக உபயோகிக்க நான்‌ முயற்சி செய்யவில்லை. அது தவறு என்‌ 
பதை இப்போது உணருகிறேன்‌. அதற்காக வருந்தவும்‌ செய்கி 
றன்‌. என்னுடைய வலது கை நான்‌ விரும்பும்‌ அளவுக்கு மேல்‌ 
வேலை செய்ய வேண்டியிருந்தால்‌ கைவலிக்கின்றது. முடிந்த 
வரையில்‌ எழுதும்‌ சக்தியை விடாமல்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள 
வேண்டுமென்று விரும்புகிறேன்‌. வலதுகையால்‌ எழுதுவதைப்‌ 
“போல்‌ அவ்வளவு வேகமாக இடது கையினாலும்‌ எழுதப்‌ பழக்கம்‌ 
பெறுவதற்கு, நான்‌ எழுத வேண்டியதையெல்லாம்‌ இடது கைமி 
லேயே எழுதுவதற்கு இப்போது எனக்குப்‌ போதிய 
அவகாசம்‌ இல்லை. ஆயினும்‌, சங்கடமான ஒரு சம 
யத்தில்‌ அது எனக்கு மிகவும்‌ உதவியாக இருக்கிறது. ஆகை 
பரல்‌, என்னுடைய சொந்த அனுபவத்தை வாசகர்கள்‌ முன்பும்‌ 
சமர்ப்பிக்கிறேன்‌. அவகாசமும்‌, உறுதியும்‌ உள்ளவர்கள்‌ இடது 
கையையும்‌ பழக்கப்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. கொஞ்ச காலத்‌ 
திற்குப்‌ பிறகு, விடாமல்‌ முயற்சி செய்பவர்கள்‌ அதைப்‌ போதிய 
அளவு உபயோகமானதாக ஆக்கிக்‌ கொள்ளலாம்‌. எழுதுவதுடன்‌ 
மட்டுமில்லாமல்‌, மற்ற அலுவல்களுக்கும்‌ அதைப்பழக்கிக்‌ கொள்‌ 


128 கல்வி 


ளூவது நல்லது. ஒரு விபத்து ஏற்பட்டால்‌, அல்லது கோயுற்றிருக்‌ 
தால்‌ அல்லது வேறு காரணங்களினால்‌ வலது கை செயலற்றும்‌ 
போகும்போது இடது கையினால்‌ சரியாகச்‌ சாப்பிடக்‌ கூட முடி 
வதில்லை என்பதை நம்மில்‌ பலர்‌ அனுபவத்தில்‌ கண்டதில்லையா? 
இதனால்‌ ஒருவர்‌ தமது இடது கையையும்‌ வலது கையைம்‌ 
போலவே அவ்வளவு பழக்கிக்‌ கொள்ளத்தான்‌ வேண்டும்‌ என்று 
வாசகர்கள்‌ நினைத்துக்‌ கொண்டுவிடக்‌ கூடாது. வலது கையைம்‌ 
போலவே இடது கையையும்‌ பழக்கிக்‌ கொள்ள மக்கள்‌ முயற்சி 
செய்ய வேண்டும்‌ என்று யோசனை கூறுவதற்காகவே இந்தக்‌ 
குறிப்பு எழுதப்பட்டது. ஏனெனில்‌, இதனால்‌ அவர்கள்‌ இன்னும்‌. 
திறம்பட அலுவல்களைச்‌ செய்ய முடியும்‌. இது அவரவர்களுடைய 
செளகரியத்திற்குத்‌ தகுந்தாற்போல்‌ செய்யப்பட வேண்டும்‌. ஆனி 
ரியர்கள்‌ தங்கள்‌ பொறுப்பில்‌ உள்ள மாணவர்கள்‌ விஷயத்தில்‌ 
இந்த யோசனையைப்‌ பயன்படுத்தினால்‌ நல்லது. 


நவஜீவன்‌” - 197-1925 


27 
வாழ்க்கையில்‌ சங்கீதம்‌ 


“சங்கீ தத்தை அனுபவிக்க முடியாதவன்‌ ஒன்று துறவியாக 
இருக்க வேண்டும்‌ அல்லது மிருகமாக இருக்க வேண்டும்‌” என்று. 
பிரபல இலக்கிய மேதாவி ஒருவர்‌ கூறினர்‌. இப்போது இது ஒரு 
பழமொழியாகிவிட்டது. நாம்‌ துறவிகள்‌ அல்ல; ஆனால்‌ எந்த அள 
வுக்கு நம்மிடம்‌ சங்கீதம்‌ இல்லையோ, அந்த அளவுக்கு நாம்‌ மிரு. 
கங்களை நெருங்கியவர்களாகிறோம்‌. சங்கீதத்தை அறிவதென்பது, 
அகை வாழ்க்கைக்குப்‌ பயன்படுத்துவதாகும்‌. இன்று ஈம்‌: 
மிடையே காணப்படும்‌ வேற்றுமைகள்‌, நம்முடைய வருந்தத்தக்க. 
நிலைமைக்கு ஒரு அறிகுறியாக இருக்கின்றன. ஒற்றுமை இல்லா 
விடில்‌, சங்கீதம்‌ இல்லாவிடில்‌, சுயராஜ்யம்‌ ஏற்பட முடியாது. 


எங்கே வேற்றுமை நிலவுகிறதோ, எங்கே ஒவ்வொருவரும்‌. 
தமக்குத்‌ தோன்றிய விதத்தில்‌ ஈடந்து கொள்ளுகிறார்களோ, 
அங்கே நல்ல நிர்வாகம்‌ இல்லை அல்லது அராஜகம்‌ நிலவுகிறது. 
என்றுதான்‌ அர்த்தம்‌. நம்மிடம்‌ சங்கீதம்‌ இல்லாததால்‌, சுயராஜ்‌ 
யத்திற்காகப்‌ பாடுபடும்‌ அலுவல்கள்‌ ஈம்‌ மன த்தைக்‌ கவரவில்லை. 
லட்சக்கணக்கான மக்கள்‌ ஒருமித்துப்‌ பாடும்போது அல்லது 
கோஷ்டியாகக்‌ கடவுளின்‌ திரு காமத்தை இசைக்கும்‌ போது, 
அந்த ஒருமித்த சங்கீதத்தின்‌ மூலம்‌, சுயராஜ்யத்திற்கான முதல்‌ 
படியை அடைந்தவர்களாகிவிடுவோம்‌. இந்த சாதாரண விஷ 


* ஆமதாபாத்‌ தேசீய சங்கீத சங்கத்தின்‌ இரண்டாவது ஆண்டு விழாவில்‌ காந்‌. 
திஜி நிகழ்த்திய உரையே மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, 


வாழ்க்கையில்‌ சங்கீதம்‌ 129 


யத்தை நாம்‌ செய்ய முடியவில்லை யென்றால்‌, நாம்‌ எப்படி சய 
ராஜ்யம்‌ பெற முடியும்‌? 


அமுக்கும்‌, அசுத்தமும்‌, துன்பமும்‌ உள்ள இடத்தில்‌ சங்கீ 
தம்‌ இருக்க முடியாது. ஏனெனில்‌, அது சங்கிதத்திற்கு முற்றிலும்‌ 
முரணான ஒரு சூழ்கிலையாகும்‌. சங்கிதத்திற்கு நாம்‌ விரிவான 
அடிப்படையில்‌ ஒரு வியாக்கியானம்‌ கொடுத்தால்‌, அதாவது, ஒற்‌ 
றுமை, ஐக்கியம்‌, பரஸ்பர உதவி ஆகியவைதான்‌ சங்கீதம்‌ 
என்று வியாக்கியானம்‌ செய்தால்‌, வாழ்க்கையின்‌ எந்த அம்சத்தி 
லும்‌ சங்கீதம்‌ இல்லாமல்‌ முடியாது என்று சொல்லலாம்‌. 


சங்கீதம்‌ என்பது, ஒரு பாடகி தன்‌ வாயைத்‌ திறந்து சப்‌ 
தத்தை வெளிப்படுத்தும்‌ ஒரு முயற்சி என்ற மட்டமான அள 
வுக்கு இன்று சங்கீதம்‌ தாழ்த்தப்பட்டுவிட்டது. நமது சகோதரி 
களையும்‌, பெண்களையும்‌ சங்கீதப்‌ பள்ளிகளுக்கு அனுப்பக்‌ கூச்‌ 
சப்படுகிறோம்‌. இனிமை அல்லாத குரல்தான்‌ சிறந்தது என்று 
ஒரு மூட நம்பிக்கை இருப்பதுபோல்‌ தோன்றுகிறது. அதனால்‌ 
தான்‌, பத்து மாணவர்களாவது சங்கீத வகுப்புக்கு வந்தார்களே 
என்று டாக்டர்‌ ஹரி பிரஸாத்‌ திருப்தியடைய வேண்டியிருக்தது/ 


உண்மையில்‌ பார்க்கப்போனால்‌, சங்கீதம்‌ என்பது புராதன 
மானதும்‌, புனிதமானதுமான ஒரு கலை. ஸாம வேதத்திலுள்ள 
சுலோகங்கள்‌ சங்கீதச்‌ சரங்கமாக இருக்கின்றன. குரானிலுள்ள 
வாக்கியங்களை சங்கிதமின்றிக்‌ கூற முடியாது. டேவீடின்‌ கீதங்‌ 
கள்‌ (பைபிள்‌) நம்மைப்‌ பரவசப்படுத்தி, ஸாம வேதத்திலுள்ள 
சுலோகங்ககை சூாபகப்படுத்துகின்றன. எனவே இந்தக்‌ கலை 
யைப்‌ புனருத்தாரணம்‌ செய்து, சங்கீதப்‌ பள்ளிக்கு ஆதரவு அளிப்‌ 
போமாக. 


சங்கீதக்‌ கச்சேரிகளில்‌ ஹிந்து, முஸ்லிம்‌ சங்கீக வித்வான்‌௧ள்‌ 
ஒருவர்‌ பக்கத்தில்‌ மற்றொருவராக அமர்ந்து கொண்டு பாடுவதைப்‌ 
பார்க்கின்றோம்‌. ஈம்‌ வாழ்க்கையின்‌ இதர துறைகளிலும்‌ இதே 
சகோதர பாவத்தை எப்போது காணப்போகிறோமோசீ அந்த 
நிலைமை ஏற்படும்போது, ராமன்‌, ரஹிமான்‌ ஆகிய இரு திரு 
காமங்களையும்‌ ஏக காலத்தில்‌ பூஜிப்போம்‌. 


இங்குள்ளவர்களில்‌ கிலர்‌ சங்லீதத்திற்கு ஆதரவு அளிப்பது 
கண்டு மகிழ்ச்சியடைகிறேன்‌, இன்னும்‌ பலர்‌ தங்களுடைய குழந்‌ 
தைகளை சங்கீத வகுப்புகளுக்கு அனுப்பினால்‌, அது தேசீய அபி 
விருத்திக்கு அவர்கள்‌ செய்யும்‌ பங்காக இருக்கும்‌. 


இன்னும்‌ ஒரு படி மேலே போவோம்‌. லட்சக்கணக்கான 

வீடுகளில்‌ சங்கீதம்‌ முழங்குவதைக்‌ கேட்கவேண்டுமானால்‌, 

நாமெல்லோரும்‌ கதர்‌ அணியவேண்டும்‌. ராட்டினத்தில்‌ நூற்க 

வேண்டும்‌. இன்று நாம்‌ கேட்ட சங்கீதம்‌ இனிமையாகத்தான்‌ 

இருந்தது; ஆனால்‌, ஒரு சிலர்தான்‌ அதை அனுபவிக்கல்‌ கூடிய 

பாக்கியம்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. கை ராட்டின த்தின்‌ சங்கீதத்தை 
9 


130 கல்வி 


எல்லோருக்கும்‌ வெகுமதியாகக்‌ கொடுக்க முடியுமாகையால்‌, 
அது இன்னும்‌ அதிக இனிமையானதாக இருக்கும்‌. லட்சக்‌ 
கணக்கான மக்களுக்கு அது ஆறுதல்‌ அளிப்பதாகவும்‌, உயிர்‌ 
காடியாகவும்‌ இருக்கிறது. ஆகையால்‌, எனக்கு அது உண்மை 
யான நல்ல சங்கீதமாகவே இருக்கிறது. 

“எங்‌ இந்தியா” - 154-1996 


2 


குஜராத்‌ வீத்யா பீட மாணவர்‌ ஒருவர்‌ பின்வருமாறு கேட்‌ 
கிறார்‌ : 


*'உங்களூடைய வாழ்க்கையில்‌ சங்கீதத்தின்‌ செல்வாக்கு எந்த அளவுக்கு 
இருக்கிறதா?” 


சங்கிதம்‌ எனக்கு சாக்தியை அளித்திருக்கிறது. எதையா 
வது பற்றி கான்‌ மிகவும்‌ பரபரப்புடைந்திருக்க சமயத்தில்‌, சங்‌ 
- கீதம்‌ உடனடியாக எனக்கு மன நிம்மதியை அளித்த பல 
சந்தர்ப்பங்கள்‌ எனக்கு நினைவில்‌ இருக்கின்றன. கோபத்தைத்‌ 
தணித்துக்‌ கொள்ளுவதற்கு சங்கீதம்‌ எனக்கு உதவியளித்திருக்‌ 
கிறது. இன்னிசையுடன்‌ ஒரு கலோகத்தைக்‌ கேட்ட போது 
அது என்‌ மனத்தில்‌ ஆழப்‌ பதிந்தது. ஆனால்‌, அதையே வசன 
நடையில்‌ சொன்னபோது அது என்‌ உள்ளத்தைத்‌ தொடவில்லை. 
அபஸ்வரத்துடன்‌ கூறப்படும்‌ சலோகங்களின்‌ அர்த்தம்‌ எனக்‌ 
குப்‌ புரிவதில்லை; ஆனால்‌, அதையே சுருதி சுத்தமாகப்‌ பாடும்‌ 
போது, என்‌ மனத்தில்‌ நன்கு பதிகின்றது. கீதையின்‌ சலோ 
கங்கள்‌ இனிமையான குரலில்‌ பாடப்படுவதைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டே இருப்பதில்‌ எனக்கு அலுப்புத்‌ தட்டுவதே இல்லை. 
அதை எவ்வளவுக்கெவ்வளவு அதிகம்‌ கேட்கிறேனோ அவ்வள 
வுக்கவ்வள வு அதிகமாக அதன்‌ அர்த்தம்‌ என்‌ மனத்தில்‌ ஆழ்ந்து 
பதிகிறது. என்னுடைய குழந்தைப்‌ பருவத்தில்‌ நான்‌ கேட்ட 
இனிமையான ராமாயணப்‌ பிரசங்கத்தின்‌ நினைவு இவ்வளவு 
வருஷங்களாகியும்‌ என்‌ மனத்தைவிட்டு அகலவில்‌ஃ&. “கடவு 
னின்‌ பாதை வீரனுக்கே யன்றி, கோழைக்கு அல்ல” என்ற 
சுலோகத்தை ஒருவர்‌ மிகவும்‌ இனிய குரலில்‌ என்னிடம்‌ பாடிக்‌ 
காட்டிய போது, என்‌ மனம்‌ உருகியதைப்‌ போன்ற அனுபவம்‌ 
எனக்கு அதற்கு முன்பு ஏற்பட்டதே இல்லை. இந்தச்‌ சம்பவம்‌ 
எனக்கு நன்றாக நினைவில்‌ இருக்கிறது: 1907-ஆம்‌ வருஷத்தில்‌ 
கான்‌ திரான்ஸ்வாலில்‌ இருந்த போது, இறந்துவிடுவேனோ என்‌ 
அஞ்சக்‌ கூடிய அளவுக்கு அவ்வளவு கடுமையாக நான்‌ தாக்கி; 
பட்டேன்‌. என்னுடைய விருப்பத்திற்கிணங்க '“ஒளி விளக்கே, 
வழிகாட்டு” என்ற கீதத்தை ஆலிவ்‌ டோக்‌ இனிய குரலில்‌ எனக்‌ 
கூப்‌ பாடிக்‌ காட்டியபோது, காயங்களின்‌ வலிக்கு இதமாக 
இருந்தது. 


பள்ளிகளில்‌ சங்கீதம்‌ 131 


இதனால்‌ எனக்கு சங்கீதம்‌ தெரியுமென்று யாரும்‌ நினைத்து 
விட வேண்டாம்‌. அதற்கு மாறாக, சங்கீதத்தில்‌ எனக்குள்ள 
அறிவு மிகவும்‌ சாதாரணமானது என்று சொல்லுவதுதான்‌ 
பொருத்தமாக இருக்கும்‌. சங்கீதத்தை என்னால்‌ விமர்சனம்‌ 
செய்ய முடியாது. நல்ல சங்கிதத்சகை இயற்கையாகவே நான்‌ 
ஏஸிக்க முடியும்‌ என்று மட்டும்தான்‌ நான்‌ சொல்லிக்கொள்ள 
லாம்‌, 


சங்கீதம்‌ எப்போதுமே எனக்கு நன்மையளித்திருக்கிறது 
கான்ற காரணத்தினால்‌, எல்லோருக்குமே அதுமாதிரிதான்‌ 
இருக்க வேண்டுமென்று கான்‌ சொல்லவில்லை. தம்முடைய 
ஸாம இச்சைகளைத்‌ தூண்டி விடுவதற்காகப்‌ பலர்‌ சங்கிதத்தைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளுகிறார்களென்று எனக்குத்‌ தெரியும்‌. 
அருங்கக்‌ கூறுமிடத்து, அவரவர்களுடைய மனோபாவத்திற்குத்‌ 
தகுந்தாற்போல்‌ சங்கீதம்‌ வெவ்வேறு விதமான பலன்களை 
அளிக்கும்‌ என்று சொல்லலாம்‌. துளஸிதாசர்‌ பின்வருமாறு 
பாடியுள்ளார்‌ : 

“நன்மை, தீமை இரண்டையும்‌ கலந்தே சிருஷ்டி கர்த்தா 
இந்த உலகத்தில்‌ எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்தார்‌. ஆனால்‌, 
அன்ன பட்சியானது, பாலிலுள்ள நீரை ஒதுக்கிவிட்டு பாலை மட்‌ 
டும்‌ உட்கொள்ளுவது போல்‌, நல்ல மனிதன்‌ நல்லதை மாத்திரம்‌ 
காடுத்துக்‌ கொண்டு கெட்டதைத்‌ தள்ளிவீடுகிறான்‌.” 

--* எங்‌ இந்தியா'-10-1-1929 


28 
பள்ளிகளில்‌ சங்கீதம்‌ 


சிறுவர்‌, சிறுமிகளிடையே சுத்தமான சங்கீதத்தைப்‌ பரப்பு 
வதற்காக கந்தர்வ மகா வித்யாயைத்தைச்‌ சேர்ந்த பண்டித 
மகர்‌ தம்முடைய வாழ்க்கையையே அர்ப்பணம்‌ செய்துள்‌ 
னார்‌. பொதுவாக குஜராத்திலும்‌, குறிப்பாக ஆமதாபாத்திலும்‌ 
சங்கிதத்‌ துறையில்‌ ஏற்பட்டுள்ள பெரும்‌ முன்னேற்றத்தைப்‌ 
பற்றி அவர்‌ தகவல்‌ கொடுத்திருக்கிறார்‌. பள்ளிக்கூட பாட திட்‌ 
தீதில்‌ சங்கிதத்கைச்‌ சேர்ப்பதற்குக்‌ கல்வி அதிகாரிகள்‌ 
ஆதரவு கரவில்லை என்று தோன்றுகிறது என அவர்‌ வருந்து. 
கிறார்‌. ஆரம்பக்‌ கல்வி பாட திட்டச்தில்‌ சங்கீதம்‌ ஒரு பகுதி: 
யாக இருக்க வேண்டுமென்று தம்முடைய பரந்த அனுபவத்தைக்‌ 
கொண்டு அவர்‌ கருதுகிறார்‌. இந்த யோசனையை நான்‌ மனப்‌ 
பூர்வமாக ஆதரிக்கிறேன்‌. 


கைகளுக்குப்‌ பயிற்சி யளிப்பது எவ்வளவு அவசியமோ, 
அதே மாதிரி குரலுக்கும்‌ பயிற்சி யளிக்க வேண்டியது அவசிய 


132 கல்வி 


மாகும்‌. தேகப்‌ பயிற்சி, கைவினைத்‌ தொழில்கள்‌, சித்திரம்‌ வறை 
தல்‌, சங்கீதம்‌ ஆகியவையெல்லாம்‌ சேர்ந்து போதிக்கப்பட 
வேண்டும்‌. சிறுவர்‌, சிறுமிகளின்‌ சிறந்த தன்மைகளை வெளிக்‌. 
குக்‌ கொண்டு வந்து, தங்களுடைய படிப்பில்‌ அவர்களுக்கு, 
உண்மையான அக்கறை ஏற்படச்‌ செய்வதற்கு இது உதவியாக 
இருக்கும்‌. 

இதற்கு, பயிற்சியில்‌ புரட்கிகரமான மாறுதல்கள்‌ செய்யப்‌ 
பட வேண்டும்‌ என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயமாகும்‌... 
காட்டின்‌ எதிர்காலப்‌ பிரஜைகள்‌ வாழ்க்கையின்‌ பணிகளுக்கு. 
உறுதியான அஸ்திவாரம்‌ எழுப்ப வேண்டுமானால்‌, இந்த காண்‌ 
கும்‌ அவசியமாகும்‌. எந்த ஆரம்பப்‌ பள்ளியில்‌ போய்ப்‌ பார்த்‌. 
தாலும்‌ சோம்பேறித்தனமும்‌, ஒழுங்கு முறையின்மையும்‌, முரண்‌ 
பாடான பேச்சுகளுமே காணப்படுகின்றன. ஆகையால்‌. 
பல்வேறு மாகாணங்களிலுமுள்ள கல்வி மந்திரிகள்‌ கல்வி 
முறையை மாற்றியமைத்து, தேசத்தின்‌ தேவைகளுக்கேற்ப. 
அதை உருவாக்கினால்‌, நான்‌ குறிப்பிட்டுள்ள இந்த அவசியமான 
அம்சங்களை அதில்‌ சேர்க்கத்‌ தவறமாட்டார்கள்‌ என்று நிச்சய 
மாக நம்புகிறேன்‌. என்னுடைய ஆரம்பக்‌ கல்வித்‌ திட்டத்தில்‌ 
இந்த அம்சங்களுக்கு நிச்சயமாக இடம்‌ உண்டு. கடினமான 
ஒரு அந்நிய மொழியில்‌ தேர்ச்சி பெற வேண்டிய சுமையை 
மாணவர்களிடமிருந்து அகற்றிவிட்டால்‌, இவையெல்லாம்‌ 
எளிதாகிவிடும்‌. ்‌ 


புதிய திட்டத்தை போதிப்பதற்கு வேண்டிய ஆசிரியர்கள்‌ 
கம்மிடமில்லை என்பது உண்மைதான்‌. ஆனால்‌, அந்தச்‌ சங்கடம்‌ 
எந்தப்‌ புதிய முயற்கிக்கும்தான்‌ இருக்கிறது. இப்போதுள்ள 
ஆசிரியர்கள்‌, கற்றுக்கொள்ள சம்மதப்பட்டால்‌, அதற்கு அவர்‌ 
களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும்‌. அவசியமான பாடங்களில்‌: 
அவர்கள்‌ பயிற்கி பெற்ற பிறகு, அவர்களுடைய ஊதியங்களில்‌ 
உடனடியாக கணிசமான உயர்வு அளிப்பதற்கான சாத்தியக்‌. 
கூறுகளும்‌ இருக்க வேண்டும்‌. ஆரம்பக்‌ கல்வித்‌ திட்டத்தில்‌ 
சேர்க்கப்பட வேண்டிய எல்லாப்‌ பாடங்களுக்கும்‌ தனித்தனி 
யாக ஆசிரியர்களை நியமிப்பதென்பது நினைத்துக்கூடப்‌ பார்க்க. 
முடியாததாகும்‌. அதற்கு ஏராளமான செலவும்‌ ஆகும்‌. அவ்‌. 
விதம்‌ செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆரம்ப 
ஆசிரியர்களில்‌ சிலர்‌ போதிய யோக்கியதாம்‌சங்கள்‌ இல்லாத. 
காரணத்தினால்‌, சொற்ப காலத்திற்குள்‌ இந்தப்‌ புதிய பாடங்‌ 
களைக்‌ கற்றுக்கொள்ள முடியாமலிருக்கலாம்‌. ஆனால்‌, மெட்ரி” 
குலேஷன்‌ வகுப்புவரையில்‌ படித்த ஒரு மாணவனுக்கு, சங்கீதம்‌, 
உடற்பயிற்சி, சித்திரம்‌ வரைதல்‌, ஒரு கைவினைத்‌ தொழில்‌ 
ஆகியவற்றில்‌ ஓர்‌ அளவுக்காவது பயிற்சி பெறுவதற்கு மூன்று: 
மாதங்களுக்கு மேல்‌ ஆகக்கூடாது. இவற்றில்‌ ஓர்‌ அளவுக்குப்‌: 
பயிற்சி பெற்றால்‌, பையன்களுக்கு இவற்றைச்‌ சொல்லிக்‌ 
கொடுத்துக்‌ கொண்டிருக்கும்‌ காலத்திலேயே மேற்கொண்டு 
அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும்‌. தேசீயப்‌ புனருத்தாற 


கடினமான ஓரு கேள்வி 133 


ணம்‌ என்ற பணிக்குக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக தங்களைத்‌ தயார்‌ 
செய்துகொள்ள ஆசிரியர்களுக்கு ஆர்வம்‌ இருந்தால்தான்‌ இது 
சாத்தியமாகும்‌. 

_—'ஹரிஜன்‌'-11-9 1987 


29 
கடினமான ஒரு கேள்வி 


ஒர்‌ ஆசிரியர்‌ பின்வருமாறு கேட்கிறார்‌ : 


நமது புராணங்களில்‌ உள்ள கதைகளில்‌ ஈமது தெய்வங்களையும்‌ 
அம்பிகைகளையும்‌ பற்றி ஈம்ப முடியாத வர்ணனைகள்‌ காணப்படுகின்றன; அவர்‌ 
களைப்பற்றி பற்பலவிதமான கட்டுக்கதைகளும்‌ இருக்கின்றன. அவை இயற்கை . 
அல்லது மனத்தின்‌ சக்கிகளுடைய சின்னங்கள்‌ என்று கம்புகிறோம்‌. உண்மை 
யிலேயே அவர்களுக்கு அந்த உருவங்கள்‌ இருக்கின்றனவா, அவர்கள்‌ 
சொர்க்கம்‌, கைலாசம்‌ அல்லது வைகுண்டத்தில்‌ வசிக்கிறார்களா என்று காம்‌ 
அந்தேகப்பட்டாலும்‌ கூட, அவர்களைப்‌ போற்றி வணங்கி வழிபடுகிறோம்‌. 
இர்தக்‌ கதைகளை ஒப்புக்‌ கொள்ளுகிறோம்‌; அவற்றை உபயோகிக்கிறோம்‌; 
இவை மத போதனைகள்‌ அல்லது ருசிகரமான கவிதைகள்‌ என்று நினைக்‌ 
கிறோம்‌. இவற்றைப்‌ பையன்களுக்கு எப்படிச்‌ சொல்லிக்‌ கொடுப்பது? 
சாராம்சத்தை அல்லது உள்‌ அர்த்தத்தை மட்டும்‌ வைத்துக்‌ கொண்டு, 
அந்தக்‌ கதைகள்‌ சொல்லப்பட்டுள்ள விதத்தை மாற்றினால்‌, பல கதைகளைக்‌ 
கைவிட வேண்டியிருக்கும்‌. மேலும்‌, இவற்றில்‌ பல, கட்டுக்‌ கதைகள்‌ என்றும்‌ 
* குழக்தைகளிடம்‌ சொல்ல வேண்டியிருக்கும்‌. (உதாரணமாக, ராகுவானவன்‌ 
சந்கிரனையும்‌, சூரியனையும்‌ விழுங்குவது பற்றிய கதை). மற்றும்‌ பல கைகளில்‌ 
[சங்கரர்‌-பார்வதி, பாற்கடலைக்‌ கடைதல்‌ போன்றடை.) தெய்வங்கள்‌, அம்பி 
கைகளின்‌ உருவங்களைப்‌ பற்றிய வர்ணனைகளை விட்டுவிட்டால்‌, கதைகளின்‌ 
அழகே போய்விடும்‌. அப்படியானால்‌, நம்முடைய புராணக்‌ கதைகளில்‌ 
பெரும்பாலானவை வெறும்‌ கற்பனைகளே என்று நாம்‌ அடிக்கடி சொல்லிக்‌ 
கொண்டிருக்க வேண்டுமா? அல்லது அவை பூராவையும்‌ உடனடியாக 
கிராகரித்துவிட வேண்டுமா? சின்னங்கள்‌ குழந்தைகளின்‌ மனத்தில்‌ ஈன்றாகப்‌ 
பதிகின்றன. மேலும்‌, இவற்றில்‌ ஈல்ல கவிதைகள்‌ இருக்கின்றன. இவற்றைக்‌ 
கைவிட்டுவிடுவது கல்வி முறையிலிருந்து சின்னங்களின்‌ முக்கியத்துவத்தையே 
கிராகரிப்பதாக ஆகிவிடாதா? இதுதான்‌ இப்போது கேள்வி. தெய்வங்களைப்‌ 
வற்றிய கதைகளைச்‌ சொல்லும்‌ போது பக்தி பூர்வமான சூழ்‌ நிலை இருக்க 
வேண்டுமென்று சொல்லப்படுகிறது. குற்றம்‌ குறைகளை விமர்சனம்‌ செய்ப 
வருக்கு அங்கே இடமில்லை. அல்லது இப்போது செய்வதைப்‌ போலவே 
செய்து கொண்டிருக்க வேண்டுமா? அதாவது, தெய்வங்கள்‌, அம்பிகைகளின்‌ 
விக்கிரகங்களை ஆராதிப்பதில்‌ தவறு ஒன்றுமில்லை; ஆனால்‌, நிச்சயமான 
உண்மையைத்‌ தெரிந்து கொள்ளுவதற்கு அவர்களுக்கு வயது வரும்வரையில்‌, 
இது தற்காலிகமான ஒரு காரியத்திற்குப்‌ பயன்படும்‌ ஒரு மட்டரகமான 
உண்மை என்று வைத்துக்‌ கொள்ளலாமா? இது சத்தியத்தை மீறுவதாகுமா, 


194 கல்வி 


இல்லையா? வகுப்புகளில்‌ கதை சொல்லும்போது இக்கப்‌ பிரச்னை எழு 
தால்‌ இது மிகவும்‌ முக்கியமானதாகியிருக்கிறது. சுருங்கக்‌ கூறுமிடத்து, 
ஹிந்துக்கள்‌ என்ற முறையிலும்‌, நம்முடைய புராணக்‌ கதைகளைப்‌ பற்றி: 
கம்முடைய நிலை எப்படி இருக்கவேண்டும்‌??? 


நானும்‌ ஒரு விதத்தில்‌ ஆசிரியர்தான்‌. இத்துறையில்‌ நாண்‌ 
சோதனைகள்‌ நடத்தியிருக்கிறேன்‌, இன்னமும்‌ நடத்திக்‌ கொண்‌ 
டிருக்கிறேன்‌. ஆகையால்‌, இந்தக்‌ கேள்விக்கு பதில்‌ அளிக்கி: 
றேன்‌. இந்தக்‌ கேள்வியை ஒரு ஈண்பர்‌ எழுப்பியிருக்கிறார்‌. 
இதுவும்‌, இம்மாதிரியான வேறு சில கேள்விகளும்‌, விடையளிக்‌. 
கப்படாமல்‌ கொஞ்சகாலமாக என்னிடம்‌ இருந்துகொண்டிருக்‌ 
கின்றன. இந்த நண்பர்‌ தம்முடைய கேள்விக்கு ! கவஜீவனில்‌ ” 
பதிலளிக்க வேண்டும்‌ என்று விரும்பவில்லை. தம்முடைய 
சங்கடங்களைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளுவதற்குப்‌ பல ஆசிரியர்கள்‌ 
என்‌ உதவியை நாடுகிறார்கள்‌. இக்க விஷயமாக என்னுடைய 
கருத்துகள்‌ சிலருக்கு வழிகாட்டியாக இருக்கலாம்‌ ஆகையால்‌, 
* ஈவஜீவன்‌ * மூலம்‌ இதற்கு பதிலளிப்பதுதான்‌ சரி என்று நான்‌ 
கருதுகிறேன்‌. 


என்னைப்‌ பொறுத்தவரையில்‌, புராணங்களை மத நூல்களாக. 
நான்‌ நம்புகிறேன்‌. நம்முடைய தெய்வங்கள்‌, அம்பிகைகளிடமும்‌ 
எனக்கு நம்பிக்கை ' உண்டு. ஆனால்‌, புராணிகர்கள்‌ இதற்குச்‌ 
சில வியாக்கியானங்கள்‌ கூறுகிறார்கள்‌ ; மற்றவர்களும்‌ அப்படிச்‌ 
செய்ய வேண்டுமென்று விரும்புகிறார்கள்‌. ஆனால்‌, அம்மாதிரி” 
நம்பிக்கை எனக்கில்லை, இப்போது பொதுவாக சமுகம்‌ அதை 
எந்த விதத்தில்‌ ஈம்புகிறதோ அந்த மாதிரி ஈம்பிக்கை எனல்‌ 
கில்லை என்பதும்‌ எனக்குத்‌ தெரியும்‌. இந்திரன்‌, வருணன்‌ 
போன்ற தேவதைகள்‌ வானத்தில்‌ வசிக்கிறார்கள்‌ என்றோ, அவர்‌ 
கள்‌ வெவ்வேருனவர்கள்‌ என்றோ நான்‌ நம்பவில்லை. அல்லது 
சரஸ்வதி போன்ற பெண்‌ தெய்வங்கள்‌ தனித்தனியானவர்கள்‌ 
என்றும்‌ கான்‌ நம்பவில்லை. ஆனால்‌, தெய்வங்களும்‌ தேவதை. 
களும்‌ வெவ்வேறு விதமான சக்திகளைப்‌ பிரதிபலிக்கின்றன 
என்று நான்‌ நம்புகிறேன்‌. இந்த வர்ணனைகளில்‌ கவிதை 
இருக்கிறது. மதத்தில்‌ கவிதைக்கு இடமுண்டு, நாம்‌ நம்பும்‌. 
எல்லாவற்றையும்‌ ஹிந்து மதம்‌ சாத்திர ரூபமாகச்‌ செய்திருல்‌ 
கிறது. கடவுளுக்கு எவ்வளவோ விதமான சக்திகள்‌ இருக்‌ 
கின்றன என்று ஈம்புகிறவர்கள்‌ யாவரும்‌, ஒரு விதத்தில்‌ தெய்வங்‌: 
களை நம்புகிறவர்கள்‌ என்று சொல்லலைரம்‌. கடவுளுக்கு 
எவ்வளவோ சக்திகள்‌ இருப்பதைப்பெலாலவே, எவ்வளவேோ 
உருவங்களும்‌ இருக்கின்றன. எந்தப்‌ பெயரில்‌, எந்த உருவத்தில்‌ 
ஒருவர்‌ கடவுளை வழிபட விரும்புகிறாரோ அந்தப்‌ பெய 
ரில்‌, அந்த உருவத்தில்‌ அவர்‌ வழிபடுவதற்கு உரிமை 
இருக்க வேண்டும்‌. இதில்‌ தவறு எதுவும்‌ இருப்பதாகத்‌ 
தெரியவில்லை. எப்போது, எங்கு அவசியம்‌ ஏற்படுகிறதே 
அங்கு சின்னங்களை விளக்கிக்‌ கூறலாம்‌; அவற்றின்‌ உண்‌ 


கடினமான ஒரு கேள்வி 135 


அர்த்தங்களையும்‌ பையன்களுக்குத்‌ ெளிவாக்கலாம்‌. 
இப்படிச்‌ செய்வதற்கு நான்‌ தயங்கமாட்டேன்‌. என்னு 
டைய சொந்த அனுபவத்தைக்‌ கொண்டு பார்க்கும்‌ போது, 
இதனால்‌ தீய பலன்‌ எதுவும்‌ ஏற்பட்டிருப்பதாகவும்‌ கான்‌ 
சொல்ல முடியாது. பையன்களைத்‌ தவரான பாதையில்‌ இட்டுச்‌ 
செல்ல வேண்டும்‌ என்பது என்னுடைய விருப்பமல்ல. ஹிமய 
மலைதான்‌ சிவபெருமான்‌ என்பதையும்‌, பார்வதி என்ற உருவத்‌ 
தில்‌ கங்கை அவருடைய ஜடையிலிருந்து தோன்றிப்‌ பாய்கிற 
கென்பதையும்‌ ஒப்புக்‌ கொள்ளுவதில்‌ எனக்கு ஒரு கஷ்ட 
மும்‌ தோன்றவில்லை. அது மட்டுமல்ல; இந்தக்‌ கருத்து 
கள்‌, கடவுளிடம்‌ எனக்குள்ள பக்தியை மேலும்‌ வலுப்‌ 
படுத்துகின்றன. எல்லாவற்றிலும்‌ கடவுள்‌ இருக்கிறார்‌ 
என்பதை நான்‌ இன்னும்‌ தெளிவாகப்‌ புரிந்து கொள்ளு 
வதற்கு இது உதவி செய்கிறது. பாற்கடலைக்‌ கடைந்தது 
போன்ற கதைகளை அவரவர்‌ இஷ்டப்படி வியாக்கியானம்‌ 
செய்து கொள்ளலாம்‌. ஆனால்‌, இக்த வியாக்கியானம்‌ 
கல்லொழுக்கங்களையும்‌, நன்னடத்தையையும்‌ ஊட்டுவதற்குத்‌ 
துணையாக இருக்கின்றனவா என்று பார்த்துக்‌ கொள்ளவேண்‌ 
டும்‌. அறிஞர்கள்‌ தங்கள்‌ அறிவுக்குத்‌ - தகுந்தாற்போல்‌ 
அத்தகைய வியாக்கியானங்களைச்‌ செய்துமிருக்கிறார்கள்‌. ஆனால்‌, 
அறிஞர்கள்‌ தான்‌ உள்‌ அர்த்தங்களை வியாக்கியானம்‌ செய்யலாம்‌ 
என்று நினைத்துக்‌ கொண்டு விடக்‌ கூடாது. மனிதனின்‌ வளர்ச்‌ 
சியில்‌ ஒரு முறை இருப்பதைப்‌ போலவே, வார்த்தைகள்‌, வாக்கி 
யங்களின்‌ அர்த்தத்திற்கும்‌ ஒரு முறை இருக்கிறது. 
நமது புத்தியும்‌, உள்ளமும்‌ வளர்ச்சி பெற்றுக்‌ கொண்டு போகும்‌ 
போது, வார்த்தைகளும்‌, வாக்கியங்களின்‌ அர்த்தங்களும்‌ தெளிவு 
பட வேண்டும்‌ ; அப்படித்‌ தெளிவு படவும்‌ செய்கின்றன. அர்த்‌ 
தங்களைக்‌ குறுகிய வேலிபோட்டு அடைத்து விட்டால்‌, அது 
க்ஷீணிக்காமல்‌ இருக்க முடியாது. அர்த்தமும்‌, அந்த அர்த்தத்‌ 
திற்கு விளக்கம்‌ கூறுபவரும்‌ சேர்ந்தேதான்‌ வளர்ச்சி பெதுகிறுூர்‌ 
கள்‌. சாத்திரங்களில்‌ தாம்‌ படிப்பவற்றை, அவரவர்கள்‌ தம்‌ 
வீருப்பத்திற்கும்‌, கருத்துக்கும்‌ ஏற்ற விதத்தில்‌ அர்த்தத்தைத்‌ 
கிரித்தும்‌, மாற்றியும்‌ கூறிக்கொண்டுதான்‌ இருப்பார்கள்‌. 
மனத்தில்‌ தூய்மை இல்லாதவர்களுக்கு பாகவதத்தில்‌ வரன்‌ 
முறையற்ற காம இச்சை வருணிக்கப்பட்டிருப்பதாகத்தான்‌ 
தோன்றும்‌ ; ஆனால்‌, ஏகநாதர்‌ அதன்‌ மூலம்தான்‌ ஆத்மதரிசனம்‌ 
பெற முடிந்தது. வரன்‌ முறையற்ற காமக்‌ களியாட்டங்களுக்கு 
ஊக்கமளிக்க வேண்டும்‌ என்பது பாகவதத்தை எழுதியவரின்‌ 
நோக்கம்‌ அல்லவென்று தான்‌ நிச்சயமாக நம்புகிறேன்‌. ஆனால்‌, 
இன்று அதை வாசிப்பவர்களுக்கு, அதில்‌ ஒழுக்கக்‌ கேடானது 
ஏதாவது இருப்பதாகத்‌ தோன்றினால்‌, அவர்கள்‌ தாராளமாக 
அதை நிராகரித்து விடலாம்‌. அச்சில்‌ காணப்படுவதெல்லாம்‌-.- 
முக்கியமாக, அது சமஸ்கிருதத்தில்‌ இருந்தால்‌_—அது உண்மை 
யான மதம்‌ என்று நினைப்பது கண்மூடித்தனமான மூட ஈம்பிக்கை 
யாகும்‌, மிகவும்‌ மூடத்‌ தனமுமாகும்‌. 


196 கல்வி 


ஆகையால்‌, இந்தப்‌ பிரச்னையைத்‌ தீர்ப்பதற்கு எனக்கு 
ஒரே ஒரு நல்ல வழிதான்‌ தெரியும்‌. எனவே, ஆசிரியர்களாக 
இருப்பவர்களுக்கு அதை நான்‌ சமர்ப்பிக்கிறேன்‌. உண்மைக்கு 
முரணான தாகவோ தீயவற்றிற்கு ஊக்கமளிப்பதாகவோ உள்ள 
எதையும்‌, அது வேதங்களிலிருந்தாலும்‌, புராணங்களிலிருக்‌ 
தாலும்‌, வேறு மத நூல்களிலிருந்தாலும்‌, காம்‌ நிராகரித்து விட 
வேண்டும்‌. சிறையில்‌ இருந்த காலத்தில்‌ எனக்கு ஏற்பட்ட ஒரு 
அனுபவத்தை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன்‌. ஜெயதேவர்‌ 
இயற்றிய கீத கோவிந்தத்தைப்‌ பற்றிப்‌ பலர்‌ புகழ்ச்சியாகப்‌ 
பேசுவதை நான்‌ அடிக்கடி கேட்டிருக்கிறேன்‌. ஆகையால்‌, 
சந்தர்ப்பம்‌ கிடைத்தபோது அதை வாசிக்க விரும்பினேன்‌. 
இந்த நூல்‌ பலருக்கு இன்பம்‌ அளித்திருக்கலாம்‌, அதைப்‌ பற்றி 
எனக்குத்‌ தெரியாது. ஆனால்‌, என்னைப்‌ பொறுத்தவரையில்‌ 
அதைப்‌ படிப்பது எனக்கு கித்திரவதையாகவே இருந்தது. 
அதை கான்‌ படித்தேன்‌ ; ஆனால்‌ அதிலுள்ள _வர்ணனை¥கள்‌ 
எனக்கு வேதனையளித்தன. குற்றம்‌ என்னிடம்தான்‌ இரும்‌ 
திருக்கக்‌ கூடும்‌ என்பதைத்‌ தயக்கமின்றி ஒப்புக்‌ கொள்ளு 
கிறேன்‌. தன்னுடைய ஒழுக்க உணர்ச்சிக்கு முரணாக இருப்ப 
வைகளை நிராகரிக்க வாசகர்களுக்கு உரிமை இருக்கிறது என்‌ 
பதைக்‌ காட்டுவதற்காகவே என்னுடைய இந்த அனுபவத்தைச்‌ 
சொல்லுகிறேன்‌. கீத கோவிந்தம்‌ என்‌ மனத்தில்‌ நல்ல உணர்ச்‌ 
சிகளேத்‌ தூண்டிவிடவில்லையாகையால்‌, அதை என்னால்‌ படிக்க 
முடியவில்லை. இம்மாதிரி சந்தர்ப்பங்களில்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌ என்பது பற்றி நான்‌ தனியாக சில விதிகள்‌ வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. ஆகையால்‌, அதை நான்‌ நிராகரிக்க முடிக்‌ 
தது. தீய எண்ணங்களை அகற்றவும்‌, கண்மூடித்தனமான 
விருப்பு வெறுப்புகளைல்‌ குறைக்கவும்‌ உதவியாக உள்ளவற்றை 
மட்டும்‌ தான்‌ மதபோதனை களாகக்‌ கருத வேண்டும்‌. தூக்கு 
மேடை ஏறும்‌ போது கூட, சத்தியமே பேச வேண்டும்‌ என்று 
மனத்தை உறுதிப்படுத்தக்‌ கூடிய தன்மை வாய்ந்தவைகளும்‌ 
ஏற்பதற்குத்‌ தகுதியுள்ளவையே. கீத கோவிந்தம்‌ இந்தச்‌ 
சோதனையில்‌ வெற்றி பெறவில்லை. ஆகையால்‌, என்னால்‌ அதைப்‌ 
படிக்க முடியவில்லை. 


சாத்திரங்களில்‌ ஒரு விஷயம்‌ சொல்லப்பட்டிருக்கிறது 
என்ற காரணத்தினால்‌ மட்டுமே அது செய்யத்‌ தகுதியுள்ளது 
என்று கருதும்‌ பல வயோதிகர்களும்‌, சில இளைஞர்களும்‌ கூட 
நம்மிடையே இருக்கிறார்கள்‌. இந்த நம்பிக்கை மிகவும்‌ கேடு 
விளைவிக்கக்‌ கூடியது. இதனால்‌ ஈமது ஒழுக்கம்‌ கெடும்‌ என்பது 
கிச்சயம்‌. சாத்திரம்‌ என்றால்‌ என்ன என்று நமக்கு சரியாகத்‌ 
தெரியாது. சாத்திரம்‌ என்ற பெயரில்‌ கூறப்படுவதெல்லாம்‌ 
கருமம்‌ என்று நினைத்துக்‌ கொண்டு, அதன்படி ஈடப்பதென்று 
ஆரம்பித்தால்‌, விரும்பத்தகாத விளைவுகள்‌ தான்‌. ஏற்படும்‌. உதா 
ரணமாக, மனு ஸ்மிருதியை எடுத்துச்‌ கொள்ளுவோம்‌. அதிலுள்ள 
சுலோகங்களில்‌ எவை உண்மையானவை, எவை இடைச்‌ செரு 


~ 


கடினமான ஒரு கேள்வி 197 


கல்கள்‌ என்று எனக்குத்‌ தெரியாது. ஆனால்‌, அதிலுள்ள சில 
சுலோகங்கள்‌ நிச்சயமாக மதத்‌' தன்மை வாய்ந்தவை என்று 
சொல்ல முடியாது. அம்மாதிரி சுலோகங்களை நாம்‌ நிராகரித்து 
விட வேண்டும்‌. துளஸிதாசரிடம்‌ எனக்கு மிகுந்த மதிப்பு 
உண்டு. கவிதைகளிலேயே மிகச்‌ சிறந்தது ராமாயணம்தான்‌ 
என்று கான்‌ நினைக்கிறேன்‌. ஆனால்‌, அதில்‌ ஒரு சுலோகத்தி 
லுள்ள பின்‌ கண்ட கருத்தை நான்‌ ஏற்றுக்கொள்ள முடியாது : 
டமாரம்‌, கிராமத்திலுள்ள முட்டாள்‌, சூத்திரர்கள்‌, மிருகங்கள்‌, 
பெண்கள்‌-- இவர்கள்‌, அடிப்பதற்குத்தான்‌ தகுதியுள்ளவர்கள்‌.” 
தம்முடைய காலத்தில்‌ நிலவிய கருத்துகளுக்கு ஏற்ற முறையில்‌ 
துளஸிதாசர்‌ இந்தக்‌ கருத்தைத்‌ தெரிவித்திருக்கிறார்‌ என்பதற்‌ 
காக, நான்‌ சொன்னபடி கேட்காதபோது சூத்திரர்கள்‌ என்று 
சொல்லப்படுபவர்களையோ, என்‌ மனைவியையோ அல்லது 
மிருகங்கசாயோ கூட நான்‌ அடிக்க ஆரம்பிப்பது நியாய 
மாகாது. 

அந்த ஆசிரியர்‌ எழுப்பிய கேள்விகளுக்கு இந்தப்‌ பதில்‌ 
தெளிவாக இருக்கும்‌ என்று நினைக்கிறேன்‌. நல்லொழுக்கத்திற்கு 
ஆக்கம்‌ அளிக்கும்‌ அளவுக்கு தெய்வங்களையும்‌, தேவிகளையும்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளுவதற்கு எனக்கு ஒரு கஷ்டமுமில்லை. சின்னப்‌ 
களையும்‌, உள்‌ அர்த்தங்களையும்‌ விளக்கிக்‌ கூறிவிட்டால்‌, 
இந்தக்‌ கதைகளில்‌ பையன்களுக்கு அக்கறை குறைந்து விடுகிற 
தென்பதை நான்‌ ஒப்புக்‌ கொள்ளவில்லை. அப்படியே அவர்‌ 
களுக்கு அக்கறை குறைவதாக வைத்துக்‌ கொண்டாலும்‌, சத்தி 
யத்தை பலிகொடுத்தாவது, பையன்கள்‌ விரும்புவதைச்‌ 
சொல்லிக்‌ கொடுப்பது என்ற பழக்கத்தை நான்‌ ஒப்புக்‌ கொள்ள 
முடியாது. சத்தியத்தில்‌ என்ன ரஸம்‌ இருக்கிறதோ அதையே 
மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும்‌. இந்த ரஸத்தை மாணவர்‌ 
களுக்குப்‌ புரியும்‌ விதத்தில்‌ சொல்லிக்‌ கொடுக்க முடியும்‌ 
என்‌ பதே என்னுடைய அனுபவமாகும்‌. பத்து தலை ராட்சகன்‌ 
என்பது அசாத்தியமானது என்பதை முதலில்‌ அவர்களுக்குச்‌ 
சொல்ல வேண்டும்‌. அது மாதிரி முன்பும்‌ இருந்ததில்லை, 
இனியும்‌ இருக்கப்‌ போவதில்லை. இதைத்‌ தெளிவாக்கிய பிறகு, 
ராவணன்‌ என்று நிஜமாகவே ஒருவன்‌ இருந்ததாக இந்தக்‌ 
கதையைச்‌ சொன்னால்‌ அது உண்மையை மறுப்பதாகாது ; அதில்‌ 
ரஸக்‌ குறைவும்‌ இராது, பத்து தலை ராட்ச தனன ராவணன்‌ 
கம்முள்ளிருக்கும்‌ தீமையைத்‌ தவிர வேறு எதுவுமில்லை ; இதற்கு 
பத்து தலைகள்‌ மட்டுமில்லை, ஆயிரம்‌ தலைகள்‌ கூட இருக்கின்றன 
என்பதைப்‌ புரிந்து கொள்ளல்‌ கூடிய புத்திசாலித்தனம்‌ குழந்தை 
களுக்கு இருக்கிறது. ஈசாப்பின்‌ கட்டுக்‌ கதைகளில்‌, பறவை 
களும்‌, விலங்குகளும்‌ மனிதர்களைப்‌ போலவே பேசுகின்றன. 
பறவைகளும்‌, விலங்குகளும்‌ பேசுவதில்லை என்பது பையன்‌ 
களுக்கும்‌ பெண்களுக்கும்‌ தெரியும்‌. இருந்தாலும்‌, அதனால்‌ 
அந்தக்‌ கதைகளில்‌ அவர்களுக்குள்ள சுவை துளிக்கூடக்‌ குறைவ 


தில்லை. 
£ நவஜீவன்‌ 187196 


30 
உண்மையைத்‌ திரித்தல்‌ 


ஓர்‌ உயர்தரப்‌ பள்ளித்‌ தலைமை ஆசிரியரின்‌ உதவியுடன்‌ 
பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கீதை வகுப்புகள்‌ நடத்த ஒரு 
பிரமுகர்‌ முயற்சித்து வருகிறார்‌. ஆனால்‌, கீதை வகுப்புகளை ஆரம்‌ 
பிப்பதற்காக சமீபத்தில்‌ கூட்டப்பட்ட ஒரு கூட்டத்தில்‌ ஒரு 
பாங்கியின்‌ மானேஜர்‌ எழுந்திருந்து, கடவடிக்கைகள்‌ சீராக ஈடப்‌ 
பதைத்‌ தடுத்துக்‌ குழப்பி விட்டார்‌. கீதை படிப்பதற்கு மாணவர்‌ 
களுக்கு அதிகாரம்‌ (தகுதி) இல்லை என்றும்‌, அது மாணவர்‌ 
களிடம்‌ கொடுக்கப்படக்‌ கூடிய ஒரு விளையாட்டு சாமான்‌ அல்ல 
என்றும்‌ அவர்‌ கூறினார்‌. இந்தச்‌ சம்பவத்தைப்‌ பற்றி பல வாதங்‌ 
களுடன்‌ ஒரு நீண்ட கடிதத்தை அந்த பிரமுகர்‌ எனக்கு அனுப்பி 
யிருக்கிறார்‌. தமக்கு ஆதாரமாக ராமகிருஷ்ண பரமஹம்சரின்‌ 
உபதேசங்களிலிருந்து சில மேற்கோள்களையும்‌ அவர்‌ கொடுத்‌ 
திருக்கிறார்‌. அவற்றிலிருந்து சிலவற்றைக்‌ கீழே தருகிறேன்‌ : 


“ பையன்களும்‌, யுவர்களும்‌ கடவுளிடம்‌ நாட்டம்‌ செலுத்துவதற்கு 
ஊக்கம்‌ அளிக்கப்பட வேண்டும்‌. அவர்கள்‌ சுவைக்கப்படாத பழங்களைப்‌ 
போன்றவர்கள்‌ ; உலக ஆசைகளினால்‌ கொஞ்சமும்‌ மாசுபடாதவர்கள்‌. அந்த 
ஆசைகள்‌ அவர்கள்‌ மனத்தில்‌ புகுந்து விட்டால்‌, விமோசனப்‌ பாதையில்‌ 
அவர்களை இட்டுச்‌ செல்வது மிகவும்‌ கஷ்டமாக இருக்கும்‌. 


: இகாஞர்களிடம்‌ நான்‌ ஏன்‌ இவ்வளவு அன்பு காட்டுகிறேன்‌ ₹ 
அவர்கள்‌ தங்கள்‌ மனத்தின்‌ முழு எஜமானர்கள்‌. அவர்களுக்கு வயது அதிக 
மாக ஆக இது பல பிரிவுகளாகவும்‌ உட்பிரிவுகளாகவும்‌ கூறு போடப்பட்டு 
விடுகிறது. மணமான ஒருவனின்‌ மனத்தில்‌ ஒரு பாதி அவனுடைய 
மனைவியை நாடுகிறது. ஒரு குழந்தை பிறந்து விட்டால்‌ மற்றொரு கால்‌ பாகம்‌ 
போய்விடுகிறது. மீதமுள்ள கால்‌ பாகம்‌ பெற்றோர்கள்‌, உலக கெளரவங்கள்‌.. 
ஆடைகள்‌ முதலியவைகளுக்குப்‌ போய்விடுகிறது. ஆகையால்‌ ஓர்‌ இளம்‌. 
உள்ளம்‌ சுலபமாகக்‌ கடவுளை அறிய முடியும்‌, வயதானவர்களுக்கு அது 
மிகவும்‌ கஷ்டமாக இருக்கும்‌. 


“ ஒரு கிளியின்‌ தொண்டையிலுள்ள தசைகார்கள்‌ வயது காரணமாக: 
இறுகிவிட்டால்‌ அதற்குப்‌ பாடக்‌ கற்றுக்‌ கொடுக்க முடியாது. இளமையி 
லேயே அதற்குக்‌ கற்றுக்‌ கொடுத்திருக்க வேண்டும்‌. அதே மாதிரி வயதான 
காலத்தில்‌ கடவுளிடம்‌ மனத்தைச்‌ செலுத்துவது கடினமாகும்‌, இளமையில்‌: 
அதைச்‌ சுலபமாகச்‌ செய்ய முடியும்‌. 


“ ஒரு சேர்‌ பாலில்‌ வீசம்‌ சேர்‌ தண்ணீர்‌ கலந்திருந்தால்‌ அதிக உழைப்‌: 
பில்லாமலும்‌ விறகு செலவில்லாமலும்‌ அதை கோவாவாக ஆக்கிவிட 
முடியும்‌. ஆனால்‌, ஒரு சேர்‌ பாலில்‌ கால்‌ சேர்‌ தண்ணீர்‌ இருந்தால்‌ அதை. 
சுலபமாகக்‌ கெட்டிப்‌ படுத்த முடியாது. அதற்கு நிறைய விறகு வேண்டி 
யிருக்கும்‌. இளம்‌ உள்ளத்தில்‌ உலக ஆசைகள்‌ அற்பமாகத்தான்‌ இருக்கு 


உண்மையைத்‌ திரித்தல்‌ 199 


மாதலால்‌, சுலபமாக அதைக்‌ கடவுளிடம்‌ திருப்பி விட முடியும்‌. வயதானவர்‌ 
களின்‌ உள்ளங்களில்‌ அத்தகைய ஆசைகள்‌ நிறைய இருக்குமாதலால்‌- 
அப்படிச்‌ செய்ய முடியாது. 

“குருத்து மூங்கிலை எளிதில்‌ வளைத்துவிட முடியும்‌. ஆனால்‌, நன்கு. 
முற்றிய மூங்கிலை வளைத்தால்‌ அது முறிந்துவிடுகிறது. இளம்‌ உள்ளங்களை 
கடவுள்‌ பக்கம்‌ திருப்புவது சுலபம்‌ : ஆனால்‌, வயதானவர்‌ களின்‌ உள்ளம்‌ ஈம்‌. 
பிடியிலிருந்து ஈமுவி விடும்‌. 

“மனிதனுடைய மனம்‌ ஒரு கடுகுப்‌ பொட்டலம்‌ போன்றது. ஒரு கடுகுப்‌- 
பொட்டலம்‌ அவிழ்ந்து போய்‌ நாலாபக்கங்களிலும்‌ சிதறி ஓடிவிட்டால்‌, 
அதைத்‌ திரட்டிச்‌ சேர்ப்பது மிகக்‌ கடினம்‌. அதுபோலவே மனிதனுடைய- 
மனம்‌ பல உலக ஆசைகளுக்கு உட்பட்டு பல்றே திசைகளில்‌ அலைந்து கொண்‌ 
டிருக்கும்போது அதைச்‌ திரட்டி ஒரு இடத்திற்குக்‌ கொண்டுவருவது: 
எளிதல்ல. பல்வேறு திசைகளில்‌ ஓடி அலையாத ஒரு இளைஞனின்‌ மனத்தை 
எந்த ஒன்றின்‌ மீதும்‌ சுலபமாக நிலைக்க வைத்துவிட முடியும்‌; ஆனால்‌: 
வயதான ஒரு மனிதனின்‌ மனம்‌ முற்றிலும்‌ உலக விவகாரங்களால்‌ ஆட்‌ 
கொள்ளப்பட்டிருப்பதால்‌, தன்‌ மனத்தை அவற்றிலிருச்து திருப்பி கடவுளிடம்‌: 
செலுத்துவது அவனுக்கு மிகக்‌ கஷ்டமாக இருக்கும்‌.” 


வேதங்களைப்‌ படிப்பதற்கு அதிகாரம்‌ வேண்டும்‌ என்று நான்‌: 
கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. ஆனால்‌, கீதை படிப்பதற்கு அந்த. 
பாங்கி மானேஜர்‌ கூறிய தகுதி வேண்டும்‌ என்பது எனக்குத்‌ 
தெரியவே தெரியாது. எந்த மாதிரி தஞ்தி வேண்டும்‌ என்று 
அவர்‌ விவரங்கள்‌ கொடுத்திருந்தால்‌ நன்றாக இருந்திருக்கும்‌. 
நம்பிக்கையில்லாமல்‌ கேலி செய்பவர்களைத்‌ தவிர, மற்ற 
யாவருக்கும்‌ அது பொதுவானது என்று கீதை தெளிவாகக்‌ கூறு: 
கிறது. ஹிந்து மாணவர்கள்‌ கீதையைப்‌ படிக்கக்‌ கூடாதென்‌ 
றால்‌, எந்த மத நூல்களையுமே அவர்கள்‌ படிக்கக்‌ கூடாது. ஹிந்து 
மதத்தில்‌ மாணவனுடைய வாழ்க்கை ஒரு பிரம்மச்சாரியினுடைய: 
வாழ்க்கையாக இருக்க வேண்டும்‌ என்று கூறப்பட்டிருக்கிறது.. 
அந்த வாழ்க்கையை அவன்‌ அனுபவ பூர்வமான மத அறிவடன்‌ 
ஆரம்பிக்க வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ தான்‌ படித்தவைகளை 
அவன்‌ நன்கு புரிந்துகொண்டு, தன்னுடைய வாழ்க்கையை மதக்‌. 
கசோட்பாடுகளுக்கிணங்க அமைத்துக்‌ கொள்ள முடியும்‌. முன்‌ 
காலத்தில்‌ ஒரு மாணவன்‌ மகம்‌ என்ன என்பதைத்‌ தெரிந்து: 
கொள்வதற்கு முன்னதாகவே, தன்‌ மதக்‌ கோட்பாடுகளுக்‌. 
கிணங்க வாழ ஆரம்பித்துவி௫வான்‌. பின்னர்‌, தன்னுடைய 
நடத்தைக்கு விதிக்கப்பட்டுள்ள கோட்பாடுகளின்‌ காரணத்தை 
அறிந்து கொள்வதற்காக அவனுக்கு உரிய உபதேசங்கள்‌ செய்‌: 
யப்படுவது வழக்கம்‌. 


அப்பொழுதும்‌ அதிகாரம்‌ என்பது இருக்கத்தான்‌ இரும்‌. 
தீது. ஆனால்‌, அந்த அதிகாரம்‌ என்பது ஐந்து யமங்கள்‌ என்ற: 
நன்ன டத்தையாகும்‌. அகிம்சை (சாத்விகம்‌), சத்தியம்‌ 
(உண்மை), அஸ்தேயம்‌ (திருடாமை), அபரிக்ரகம்‌ (உடைமை. 
யின்மை), பிரும்மச்சர்யம்‌ (புலனடக்கம்‌) ஆகியவையே ஐந்து 


140 கல்வி 


யமங்களாகும்‌. மதத்தைப்பற்றி படிக்க விரும்பிய யாரும்‌ 
இந்த விதிகலைப்‌ பின்பற்றி ஆக வேண்டும்‌, மதத்தின்‌ இந்த 
அடிப்படைகளின்‌ அவசியத்தை ருசுப்பிப்பதற்கு எந்த மக நூல்‌ 
களிலிருந்தும்‌ அவர்‌ ஆதாரம்‌ தேட வேண்டியதில்லை. 


ஆனால்‌, ஆழ்ந்த கருத்துள்ள மற்றும்‌ பல சொற்களைப்‌ 
போலவே அதிகாரம்‌ என்ற சொல்லின்‌ அர்த்தமும்‌ திரிக்கப்பட்டு 
விட்டது. ஒழுக்கமே இல்லாத ஒரு மனிதன்‌, பிராம்மணன்‌ என்று 
அழைக்கப்படுகிறான்‌ என்ற ஒரே காரணத்தினால்‌, ஈமக்கு சாத்தி 
ரங்களை வாசித்துக்‌ காட்டி வியாக்கியானங்கள்‌ செய்வதற்கும்‌ 
அதிகாரம்‌ உள்ளவனாக இருக்கிறான்‌. ஆனால்‌, மற்றொருவன்‌ ஒரு 
குறிப்பிட்ட பிரிவில்‌ பிறந்ததால்‌ தீண்டத்தகாதவன்‌ என்று முத்‌ 
திரையிடப்பட்டு வீடுகிறான்‌. அதன்‌ காரணமாக, அவன்‌ எவ்வளவு 
ஒழுக்கமுள்ளவனக இருந்தாலும்‌, இந்த சாத்திரங்களைப்‌ 
படித்துச்‌ சொல்ல அவன்‌ தகுதியற்றவன்‌ ஆகிவிடுகிறான்‌. 


மகாபாரதத்தின்‌ ஒரு பகுதிதான்‌ பகவத்கீதை. அந்த மகா 
காவியத்தின்‌ ஆசிரியர்‌ பைத்தியக்காரத்தனமான இந்த ஆக்ஷே 
பணையைச்‌ சமாளிப்பகற்காகவே அதை எழுதினார்‌. நான்‌ குறிப்‌ 
பிட்டுள்ள விதிகளைப்‌ பின்பற்றுபவர்‌, அவர்கள்‌ எந்த ஜாதியைச்‌ 
சேர்ந்தவர்களாக இருந்தாலும்‌, அதைப்‌ படிக்கலாம்‌ என்று 
விதித்தார்‌. மத நூல்களைச்‌ சரியாகப்‌ புரிந்து கொள்ள வேண்டு 
மானால்‌, தூய்மையும்‌ பக்தியும்‌ அவசியம்‌ என்பது அனுபவத்தில்‌ 
'தெரிந்திருக்கிறது. 


இந்த அச்சு யந்திர யுகத்தில்‌ எல்லாத்‌ தடைகளும்‌ அகற்றப்‌ 
பட்டுவிட்டன. மத நம்பிக்கையுள்ளவர்கனைப்‌ போல்‌ அதே சதம்‌ 
திரத்துடன்‌ ஈம்பிக்கையில்லாதவர்களும்‌ மத நூல்களை வாசிக்‌ , 
கிறார்கள்‌. ஆனால்‌, மத போதனை, பக்தி மார்க்கம்‌, இவற்றின்‌ ஒரு 
பகுதியாக மாணவர்கள்‌ கீதையை வாசிப்பது சரியானதுதானா 
என்பதைப்பற்றியே இங்கு நாம்‌ விவாதிக்கிறோம்‌. இத்தகைய 
'போதனைக்கு, கட்டுப்பாடுகளுக்கு உட்படக்‌ கூடியவர்களும்‌, 
அகுதியானவர்களும்‌ மாணவர்களைத்‌ தவிர வேறு யாரும்‌ இருக்க 
முடியும்‌ என்று கான்‌ நினைக்கவில்லை. துரதிருஷ்டவசமாக மாண 
வர்களோ, பெரும்பாலான ஆசிரியர்களோ, நான்‌ குறிப்பிட்ட 
ஜந்து ஈல்லொமுக்க விதிகளில்தான்‌ உண்மையான அதிகாரம்‌ 
இருக்கிறது என்பதைக்‌ கவனிப்பதில்லை என்பதை ஒப்புக்‌ 
கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. 


“எங்‌ இந்தியா '-8-௨-12_1927 


31 
தேசீயப்‌ பள்ளிகளில்‌ கீதை 


தேசீயப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ ஹிந்துக்கள்‌, ஹிந்துக்களல்‌ 
லாதார்‌ என்ற வேற்றுமையின்றி எல்லாப்‌ பையன்களுக்கும்‌ கட்‌ 
டாயமாக கீதை சொல்லிக்‌ கொடுக்கலாமா என்று ஒரு நிருபர்‌ 
கேட்கிறார்‌. இரண்டு வருடங்களுக்கு முன்பு கான்‌ மைசூரில்‌: 
பிரயாணம்‌ செய்து கொண்டிருக்தபோது, ஓர்‌ உயர்தரப்‌ பள்ளியி 
லுள்ள ஹிந்து மாணவர்களுக்கு கீதை தெரியவில்லை என்பதைப்‌ 
பற்றி என்னுடைய வருத்தத்தைத்‌ தெரிவித்துக்‌ கொண்டேன்‌, 
தேசீயப்‌ பள்ளிகளில்‌ மட்டுமின்றி, எல்லாப்‌ பள்ளிகளிலுமே கீதை 
போதிக்கப்பட வேண்டும்‌ என்பதே என்னுடைய ஆசை. ஒரு. 
ஹிந்து பையனுக்கோ, பெண்ணுக்கோ கீதை தெரியவில்லை 
யென்றால்‌, அதை வெட்கப்படவேண்டிய ஒரு விஷயமாகவே கருத, 
வேண்டும்‌, ஆனால்‌, இதைக்‌ கட்டாயமாக போதிப்பதை நான்‌ 
ஒப்புக்‌ கொள்ளவில்லை. முக்கியமாக, தேசீயப்‌ பள்ளி: 
களில்‌ இதைக்‌ கட்டாயமாக்குவ)க கான்‌ விரும்பவில்லை... 
கீதை என்பது எல்லோருக்கும்‌ பொதுவான ஒரு நூல்‌ 
என்பது உண்மைதான்‌. ஆனால்‌, இதை யார்மீதும்‌ பல 
வந்தமாகத்‌ திணிக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவர்‌ அல்லது 
முஸ்லிம்‌ அல்லது பார்ஸி, கீதை எல்லோருக்கும்‌ பொது: 
வான நூல்‌ என்று கூறப்படுவதை மறுக்கலாம்‌. பைபிள்‌ அல்லது 
குரான்‌ அல்லது அவெஸ்தாதான்‌ அத்தகைய நூல்‌ என்று 
முறையே கிறிஸ்‌ தவர்களும்‌, முஸ்லிம்களும்‌, பார்சிகளும்‌, உரிமை 
கொண்டாடலாம்‌. ஹிந்துக்கள்‌ என்று கூறிக்‌ கொள்வோர்‌ 
எல்லோருக்கும்‌ கூட கீதையின்‌ உபதேசங்களைக்‌ கட்டாய பாட 
மாக்க முடியாது என்றே நான்‌ அஞ்சுகிறேன்‌. பல சீக்கியர்‌: 
களும்‌, ஜைனர்களும்‌ தங்களை ஹிந்துக்களாகவே கருதுகிறார்கள்‌. 
ஆனால்‌, தங்களுடைய பையன்களுக்கும்‌, பெண்களுக்கும்‌ 
கீதையைக்‌ கட்டாய பாடமாக வைப்பதை அவர்கள்‌ அட்சே: 
பிக்கல்‌ கூடும்‌. மதச்‌ சார்புள்ள பள்ளிகளின்‌ விஷயம்‌ வேறு, 
உதாரணமாக, பாடத்தின்‌ ஒரு பகுதியாக கீதை சேர்க்கப்‌: 
படுவது முற்றிலும்‌ சரியானது என்றே நான்‌ கருதுவேன்‌. தன்க்‌ 
கென்று தனியாக ஒரு பாட முறையை நிர்ணயித்துக்‌ கொள்ள 
ஒவ்வொரு தனியார்‌ பள்ளிக்கும்‌ உரிமையுண்டு. ஆனால்‌, ஒரு. 
தேசீயப்‌ பள்ளி ஈன்கு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்தான்‌ 
செயல்பட முடியும்‌. உரிமையில்‌ தலையீடு இல்லை யென்றால்‌, 
அங்கு கட்டாயம்‌ என்பதம்‌ இல்லை. குறிப்பிட்ட ஒரு தனியார்‌. 
பள்ளியில்தான்‌ சேருவேன்‌ என்று பாத்தியதை கொண்டாட 
யாருக்கும்‌ உரிமையில்லை ; ஆனால்‌, ஒரு தேசீயப்‌ பள்ளியில்‌ சேரு. 
வதற்கு, நாட்டில்‌ உள்ள ஒவ்வொருவருக்கும்‌ உரிமை உண்டு. 
ஆகையால்‌, ஒன்றில்‌ சேருவதற்கு நிபந்தணையாக இருப்பது, 
மன்றொன்றில்‌ கட்டாயமாக இருக்கும்‌. வெளியிலிருந்து கட்டா: 


142 கல்வி 


பப்படுத்தி கீதையை எல்லோரும்‌ கற்றுக்‌ கொள்ளும்படி செய்து 
விடவே முடியாது, கீதையில்‌ மதிப்பு வைத்திருப்பவர்கள்‌, 
அதை மற்றவர்கள்‌ மீது திணிக்க முயற்சி செய்யாமல்‌ இருக்க 
“வேண்டும்‌. அதனுடைய உபதேசங்களைத்‌ தங்களுடைய வாழ்க்‌ 
கையிலேயே நடத்திக்‌ காட்ட வேண்டும்‌. அப்போது கீதை 
பொதுவான தாகிவிடும்‌. 


--॥ எங்‌ இந்தியா ? - 20--6--1929 


32 
சிறுவர்கள்‌ புரிந்துகொள்ள முடியுமா ? 


ஞஜராத்‌ வித்யாபீடத்தைச்‌ சேர்ந்த ஒரு மாணவர்‌ பின்வரு 
மாறு எழுதுகிறார்‌ : 


“ மதக்‌ கல்வி பற்றி சிறுவர்களுக்கு நீங்கள்‌ எழுதிய சில கட்டுரைகளி 
-லிருக்து என்‌ மனத்தில்‌ எழுந்துள்ள ஒரு சந்தேகத்தை உங்களிடம்‌ கூற 
விரும்புகிறேன்‌. அவற்றைப்‌ படிக்கும்போது, பையன்களைப்பற்றி நீங்கள்‌ சில 
விசித்திரமான எண்ணங்கள்‌ கொண்டுள்ளீர்கள்‌ என்றே எனக்கும்‌ தோன்றி 
-யது, நாங்கள்‌ எவ்வளவு தூரம்‌ விஷயங்களைப்‌ புரிந்து கொள்ள முடியும்‌ 
என்பது பற்றி நீங்கள்‌ கொண்டுள்ள எண்ணமும்‌, தன்னைத்தானே அறிந்து 
"கொள்ளும்‌ சக்தி எங்களுக்கு இருக்கிறது என்ற உங்களுடைய நம்பிக்கையும்‌ 
அர்த்தமற்றவை போல்‌ எனக்குத்‌ தோன்றுகிறது. ஹிந்தியில்‌ நீங்கள்‌ எழுதி 
“யுள்ள கட்டுரையொன்றில்‌ பின்வருமாறு கூறியிருக்கிறீர்கள்‌ : 


க. 


ஒரு பையன்‌ எழுதப்படிக்கக்‌ கற்றுக்‌ கொள்ளுவதற்கு முன்பு, உலக 
அறிவு பெறுவதற்கு முன்பு, ஆன்மா, சத்தியம்‌, அன்பு முதலியவைகளைப்‌ 
பற்றியும்‌, ஆன்மாவில்‌ எந்தெந்த சக்திகள்‌ மறைந்திருக்கின்றன என்றும்‌ 
தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்‌", 

“ எங்களுடைய பாடமாலையில்‌ உள்ள பாடங்களில்‌ ஒன்றில்‌ மேற்கண்ட 
வாக்கியம்‌ காணப்படுகிறது. உலகத்தை அறிவதற்கு முன்பு ஒரு பையன்‌ 
ஆன்மா, அன்பு, சத்தியம்‌ முதலியவைகள்‌ என்ன என்று எப்படித்‌ தெரிந்து 
*கொள்ள முடியும்‌ ? எனக்குப்‌ புரிந்தவரையில்‌ இவை ஆழ்ந்த தத்துவங்‌ 
களைப்‌ பற்றியவை ; இவை சிக்கலான சிந்தனைகளுக்கு உரியவை. மேலும்‌, 
-ஒரு சிறு பையன்‌ எழுதப்படிக்கக்‌ கற்றுக்‌ கொள்ளுவதற்கு முன்பு: இவை 
"களைத்‌ தெரிந்து கொள்ளுவதென்பது அசாத்தியமானது, ஏனெனில்‌, அத்த 
இளம்‌ வயதில்‌ விஷயங்களைப்‌ புரிந்து கொள்ளும்‌ சக்தி வளர்ச்சி பெற்றிருக்‌ 
காது. ஆகையால்‌, இந்த விஷயத்தில்‌ நீங்கள்‌ கூறுவதை நான்‌ ஒப்புக்‌ 
கொள்ள முடியவில்லை. 


*: கடினமான ஒரு கேள்வி' என்ற கட்டுரையிலும்‌ இந்த விஷயத்தைப்‌ 
பற்றி மீண்டும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது, இந்துக்‌ கட்டுரை 18.7.1926 தேதி 
“யிட்ட (ஈவஜீவன்‌? பத்திரிகையில்‌ வெளியாகியிருக்கிறது. அதில்‌ சீங்கள்‌ பின்‌ 
வருமாறு கூறுகிறீர்கள்‌ : 


சிறுவர்கள்‌ புரிந்துகொள்ள முடியுமா ? : 148 


(பூத்து தலை ராட்சதனான ராவணன்‌ ஈம்முள்ளிருக்கும்‌ தீமையைத்‌ 
அவிர வேறு எதுவுமில்லை ; இதற்குப்‌ பத்து தலைகள்‌ மட்டுமில்லை, ஆயிரம்‌ 
கலைகள்‌ கூட இருக்கின்றன என்பதைப்‌ புரிந்து கொள்ளச்‌ கூடிய புத்திசாலித்‌ 
தினம்‌ சிறுவர்களுக்கு இருக்கிறது". 


“ அந்த அளவு புத்திசாலித்தனம்‌ பையன்களுக்கு இருக்கிறது என்று 
நீங்கள்‌ எப்படிச்‌ சொல்லுகிறீர்கள்‌ ? ராவணனுடைய கதையைக்‌ கேட்கும்‌ 
ஒரு பையனுக்கு அம்மாதிரி எண்ணம்‌ ஏற்படுமென்று நான்‌ கற்பனை செய்து 
கொள்ளவும்‌ முடியவில்லை. 


“ பத்தல்ல, ஆயிரம்‌ தலைகள்‌ உள்ள தீமை நம்முள்‌ இருக்கிறது என்ற 
எண்ணம்‌, படித்தவருக்குக்‌ கூட ஏற்படாது. உண்மையைத்‌ தேடுவோர்‌ 
அல்லது ஆன்மிக மனப்பான்மையுள்‌ ள ஒருவருக்குத்தான்‌ அது புலப்படும்‌. 
சாதாரணமாக, இரந்த எண்ணம்‌ வயது வக்கவருக்குக்‌ கூட ஏற்படாது. 
அப்படியிருக்க, பையன்கள்‌ விஷயத்தில்‌ அதை நீங்கள்‌ எப்படிச்‌ சொல்லு 
கிறீர்கள்‌ என்று எனக்குப்‌ புரியவில்லை. எந்தப்‌ பையனுக்கும்‌ அம்மாதிரி 
அண்ணம்‌ ஏற்படவே ஏற்படாது என்று நான்‌ உறுதியாக ஈம்புகிறேன்‌. 


“ ஆசிரமப்‌ பிரார்த்தனையின்போது பையன்களுக்கு கீதையும்‌, ராமாய 
ணமும்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்படுவதை, உங்களுடைய ஆதாரமற்ற கருத்து 
களுக்கு ஈல்ல உதாரணமாகக்‌ கூறலாம்‌. 


"மாணவர்களின்‌ சொல்‌ வளத்தைப்‌ பெருக்குவகற்காகவோ, மொழியில்‌ 
அவர்கள்‌ இன்னும்‌ அதிகத்‌ தேர்ச்சி பெறுவதற்காகவோ நீங்கள்‌ அவர்களுக்கு 
அவற்றைப்‌ போதிக்கிறீர்கள்‌ ; என்று கான்‌ நினைக்கவில்லை. சில சமயங்களில்‌ 
ஆழ்ந்த தத்துவப்‌ பிரச்னைகளைப்பற்றிப்‌ பையன்களிடையே நீங்கள்‌ விவர 
தித்து, விளக்க ஆரம்பிக்கும்போது, அவர்களுக்கு அது புரியாமல்‌ தூங்கத்‌ 
(தொடங்கிவிடுகிறார்கள்‌. இதில்‌ மற்றொரு நிச்சயமான கேள்வியும்‌ எழுகிறது. 
விளையாடிக்‌ கொண்டிருக்கும்‌ குழ்தைகளை பாபுஜி இழுத்துவந்து, 'ஸ்திதப்‌ 
பிரக்ஞன்‌ எப்படியிருப்பான்‌', கர்மம்‌ என்றால்‌ என்ன”, “தியாகம்‌ என்றால்‌ 
கான்ன? என்பன போன்ற குழந்தைகளுக்கு ஒரு கடுகத்தனைகூடப்‌ புரிய 
முடியாத சிக்கலான விஷயங்களை ப்பற்றி, ஏன்‌ சிந்தனை செய்யச்‌ சொல்லுகிறார்‌ 
என்ற கேள்வி எழுகிறது. 


இந்த நிருபர்‌ மேற்கோள்‌ கொடுத்துள்ள கட்டுரைகளைத்‌ 
திரும்பவும்‌ படித்துப்‌ பார்க்க எனக்கு அவகாசம்‌ கிடைக்க 
வில்லை. ஒரு கட்டுரையைப்‌ பூராவாகப்‌ பார்த்தாலொழிய, 
அல்லது எந்த சந்தர்ப்பத்தில்‌ ஒரு வாக்கியம்‌ எழுதப்பட்டது 
சான்பதையும்‌ சரியாகப்‌ பார்த்தாலொழிய, ஒரு கட்டுரையிலுள்ள 
ஒரு தனிப்பட்ட வாக்கியத்தின்‌ அர்த்தத்தைப்‌ புரிந்து கொள்ளு 
வது சாத்தியமில்லை. ஆயினும்‌, அசல்‌ கட்டுரையை வாகிக்காமல்‌ 
இந்த மாணவர்‌ எழுப்பியுள்ள கேள்விக்கு கான்‌ பதிலளிக்க 
முடியும்‌. ஏனெனில்‌, அந்து வாக்கியத்தில்‌ தொக்கி நிற்கும்‌ 
அர்த்தம்‌ என்னுடைய அனுபவத்திலிருந்து ஏற்பட்டதாகும்‌. 
அபயன்‌ என்றால்‌ இரண்டு வயதுக்‌ குழந்தை என்று நினைக்கக்‌ 
கூடாது. பையன்‌ என்றால்‌, சாதாரணமாகப்‌ பள்ளிக்கூடத்‌ 
கிற்கு அனுப்பப்படும்‌ வயதுள்ள பையன்‌ என்றே அர்த்தம்‌, 


144 கல்வி 


நான்‌ கீதை சொல்லிக்‌ கொடுக்கும்போது பிள்ளைகள்‌ தூங்கு. 
கிறார்கள்‌ என்றால்‌, அவர்களுக்கு அது புரியவில்லை என்று அர்த்த 
மில்லை. 


கீதையில்‌ போதிய அளவு அவர்களுக்கு அக்கறை ஏற்படும்‌ 
படி நரன்‌ செய்ய முடியவில்லை என்று கூறலாம்‌. அல்லது அந்த 
சமயத்தில்‌ பையன்கள்‌ களைப்புற்றிருக்கலாம்‌. கணக்குப்‌ பாடத்‌ 
கின்‌ போது, அல்லது சுவாரஸ்யமான ஒரு பேச்சைக்‌ கேட்கும்‌ 
போது அல்லது ஒரு நாடகத்தைப்‌ பார்க்கும்போது கூட பையன்‌ 
கள்‌ தூங்கிவிடுவதை நான்‌ பார்த்திருக்கிறேன்‌. கீதை பாராய்‌ 
ணத்தின்‌ போது வயதானவர்கள்‌ கூட கண்‌ அயர்வதை நான்‌. 
பார்த்திருக்கிறேன்‌. ஆகையால்‌, இங்கு எழுப்பப்பட்டுள்ள 
கேள்வியைப்‌ பரிசீலனை செய்யும்போது, தூக்கம்‌, அலுப்பு என்ற 
வாதங்களை சம்பந்தமில்லாதவை என்று புறக்கணித்துவிடவேண்‌ 
டும்‌. 

குழந்தை பிறப்பதற்கு முன்பே ஆன்மா இருந்திருக்கிறது ; 
அதற்கு ஆரம்பம்‌ கிடையாது. இளமை, மூப்பு ஆகியவை 
களாலும்‌ குழந்தைப்‌ பருவம்‌ பாதிக்கப்படுவதில்லை. இந்த. 
உண்மையைத்‌ தெளிவாக உணர்ந்தவர்களுக்கு, இப்போது 
எழுப்பப்பட்டுள்ள பிரச்னை எழாது. நம்முடைய உடலில்‌ 
உள்ள உணர்ச்சிகளின்‌ ஆளுகைக்கு உட்பட்டு, மேழெக்தவாரி' 
யாகத்‌ தோன்றுவதை நம்பியிருப்பதாலும்‌, ஆழ்ந்த சிர்தனைக்கு, 
இடையூராக இருக்கும்‌ அசட்டை காரணமாகவும்‌, விளையாடுவது 
அல்லது அகரவரிசையை மனப்பாடம்‌ செய்வதைத்தவிர பையன்‌ 
களால்‌ வேறு எதுவும்‌ செய்ய முடியாது என்று நாம்‌ கினைக்கி 
றோம்‌ ; அல்லது, ஐரோப்பா, அமெரிக்காவில்‌ உள்ள ஏதேதோ 
ஈகிகளின்‌ பெயர்கள்‌, அல்லது அந்த நாடுகளின்‌ மன்னர்கள்‌; 
கொள்ளைக்காரர்கள்‌, கொலைகாரர்கள்‌ முதலியவர்களின்‌ 
சரித்திரத்தைக்‌ தெரிந்து கொள்ளுவதைத்‌ தவிர பையன்‌ களுக்கு. 
வேறு எதுவும்‌ சாத்தியமில்லை என்றும்‌ கினைக்கிறோம்‌. 


ஆனால்‌, என்னுடைய சொக்க அனுபவம்‌ இதற்கு மாறானது... 
பையன்களுக்குப்‌ புரியக்‌ கூடிய விதத்தில்‌ நாம்‌ சொல்லிக்‌ 
கொடுக்க முடியும்‌ என்றால்‌, ஆன்மா, சத்தியம்‌, அன்பு முதலிய 
வைகளைப்‌ பற்றிப்‌ பையன்களுக்கு போதிக்கலாம்‌. ஒரு பிணக்‌. 
தைப்‌ பார்த்தவுடன்‌, “இந்த உடலின்‌ ஜீவன்‌ (உயிர்‌) எங்கு, 
போய்விட்டது 7” என்று கிறு பையன்கள்‌ கேட்பதை வாசகர்கள்‌ 
பார்த்திருப்பார்கள்‌. இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்கக்‌ கூடிய ஒரு 
பையனுக்கு, ஆன்மாவைப்பற்றிச்‌ சொன்னால்‌ புரிந்துகொள்ளும்‌ 
சக்கி இருக்குமென்றே நினைக்கவேண்டும்‌. விஷயங்களைப்‌ 
புரிந்து கொள்ளும்‌ பருவம்‌ பெற்றவுடன்‌, எழுத்து வாசனையில்‌ 
லாத கோடிக்கணக்கான ஈமது குழந்தைகள்‌ உண்மை, பொம்‌ 
இரண்டையும்‌ புரிந்துகொள்ள முடிகிறது. தன்னுடைய பெற்‌ 
நறோர்களின்‌ கண்களைப்‌ பார்த்தவுடனேயே அவர்கள்‌ கோபமாக 
இருக்கிறார்களா, சாதாரணமாக இருக்கிறார்களா என்று புரிந்து 


சிறுவர்கள்‌ புரிந்துகொள்ள முடியுமா? 145 


கொள்ளாத பையன்‌ யாராவது இருக்கிறானா 2 இந்தக்‌ 
கேள்வியை அனுப்பியவர்‌ தன்னுடைய குழந்தைப்‌ பருவத்தையே 
மறந்துவிட்டார்போல்‌ தோன்றுகிறது. அவர்‌ எழுதப்படிக்கல்‌ 
கற்றுக்‌ கொள்வதற்கு முன்பாகவே தன்னுடைய பெற்றோர்களின்‌ 
அன்‌ டபைபை அவர்‌ அனுபவித்திருக்கிறார்‌, அறிந்திருக்கிறார்‌ 
என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்‌. அன்பு, சத்தியம்‌, 
ஆன்மாவின்‌ கிரந்தரத்‌ தன்மை ஆகியவற்றை மொழியின்‌ முலமாக 
வன்றி வேறு எதன்‌ மூலமும்‌ சொல்லிக்‌ கொடுத்திருக்க முடியா 
தென்றால்‌, அவையெல்லாம்‌ வெகு காலத்திற்கு முன்பே மறைந்து” 
போயிருக்கும்‌. 

அந்த மாணவர்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ள வாசகத்தில்‌, தத்துவ 
உண்மைகளைப்‌ பற்றி உயிரற்ற, வறட்டு வாதம்‌ செய்ய வேண்டு 
மென்று கூறப்படவில்லை ; சத்தியம்‌ போன்‌ ற நிலையான குணங்‌ 
களின்‌ மேன்மையை கம்முடைய நடத்தையின்‌ முலமே செயலில்‌ 
காட்டி, அவர்களுக்கும்‌ அந்த சூணங்கள்‌ இருக்கின்றன என்று 
பையன்களுக்கு ரூசுப்பித்துக்‌ காட்டவேண்டுமென்றே கூறப்‌ 
பட்டிருக்கிறது. விஷய அறிவு பெறுவது முக்கியம்தான்‌; ஆனால்‌, 
நல்ல ஒழுக்கத்தை வளர்ப்பது இன்னும்‌ முக்கியமானதாகும்‌, 
டார்வினின்‌ காலத்தில்‌ வாழ்ந்த வாலஸ்‌ என்ற ஒரு விஞ்ஞானி. 
தமது 90-ஆவது வயதில்‌ ஒரு அபிப்பிராயம்‌ தெரிவித்தார்‌. படித்‌ 
தவர்கள்‌, மூன்னேற்றம்‌ அடைந்தவர்கள்‌ என்று சொல்லப்படும்‌ 
வர்க்கத்தினரின்‌ கடத்தையைப்‌ பார்க்கும்போது, நகாகரிகமற்‌ 
றவர்கள்‌ ஏன்று சொல்லப்படும்‌ நீக்ரோக்களுக்கும்‌, அவர்களுக்கு 
மிடையே வித்தியாசம்‌ எதுவும்‌ இருப்பதாகத்‌ தெரியவில்லை 
என்று அவர்‌ சொன்னார்‌. இன்று மலிர்துகிடக்கும்‌ மேலெழுந்த 
வாரியான கவர்ச்சிகளால்‌ ஈம்‌ கண்கள்‌ மறைக்கப்படவில்லை 
யென்றால்‌, வாலஸ்‌ கூறியதன்‌ உண்மையை நாம்‌ உணர்ந்து, 
நமது கல்வி முறையை வேறு விதத்தில்‌ திட்டமிட்டு, மாற்றி 
யமைப்போம்‌. 

பத்து தலை ராவணனைப்‌ பற்றிய கேள்விக்கு நான்‌ ஒரு பதில்‌ 
கேள்வி போடுகிறேன்‌. மாணவர்கள்‌ எதை ஏற்றுக்‌ கொள்ளு 
வது சலபமாயிருக்கும்‌ 2 ராவணன்‌ என்ற ஒரு பத்து தலை மனி 
தன்‌ இருந்தான்‌ இது அர்த்தமற்றது என்று சொல்லுவதையா? 
அல்லது தீமை என்ற பத்து தலை பூதம்‌ ஒன்று திருடனைப்போல்‌ 
மனிதனுக்குள்‌ ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லு 
வதையா ? பையன்களுக்குக்‌ கற்பனையோ, புத்திசாலித்தனமோ 
இல்லையென்று நினைப்பதன்‌ மூலம்‌ அவர்களுக்கு நாம்‌ பெரும்‌ 
அநீதியை இழைக்கிறோம்‌. அதுமட்டுமில்லை ; அதனால்‌ நமது 
புத்திசாலித்தன த்தையே கூடக்‌ குறைத்து மதிப்பிட்டுக்கொள்ளு 
கிறோம்‌. 

புரிந்து கொள்ளக்‌ கூடிய அளவுக்கு பையன்களுக்கு புத்தி 
சாலித்தனம்‌ இருக்கிறது £ என்று கூறியிருப்பதை, சொல்லிக்‌ 
கொடுக்காமலே அவர்கள்‌ புரிந்து கொள்ள முடியும்‌ என்று கூறுவ 
தாக அர்த்தப்படுத்திக்‌ கொள்ள வேண்டிய அவசியமில்லை. 

10 


146 கல்வி 


நீங்கள்‌ எவ்வளவுதான்‌ முயற்சி செய்தாலும்‌, பத்து தலை மனிதன்‌ 
ஒருவன்‌ இருக்க முடியும்‌ என்பதைப்‌ பையன்கள்‌ மனத்தில்‌ 
பதியவைக்க முடியாது ; ஆனால்‌, பத்து தலை ராவணன்‌ ஈம்முள்‌ 
ஒளிந்து கொண்டிருக்கிறான்‌ என்று சொன்னால்‌, உடனே அவர்‌ 
கள்‌ புரிந்து கொள்ளுவார்கள்‌ என்று நான்‌ நிச்சயமாக சம்பு 
கிறேன்‌. 
துளஸிதாசரின்‌ ராமாயணத்தையும்‌, வியாசரின்‌ மகாபார 
தத்தையும்‌ பையன்களிடையே வாசிக்க நான்‌ ஏன்‌ தயங்குவ 
தில்லை என்பதை அந்த மாணவர்‌ இப்போது புரிந்து கொள்ளுவா 
ரென்று ஈம்புகிறேன்‌. கர்மம்‌, தியாகம்‌, ஸ்திதப்‌ பிரக்ஞை 
போன்‌ ற தத்துவங்களை அவர்களுக்கு போ திக்கும்‌ உத்தேசம்‌ எனக்‌ 
குக்‌ கிடையாது. அதை நானே பூராவாகப்‌ புரிர்துகொண்டிருக்‌ 
கிறேனா என்று எனக்குத்‌ தெரியாது. கர்மம்‌ போன்றவைகளைப்‌ 
பற்றி நான்‌ ஒரு உயர்தரமான நூலை வாசித்தால்‌, ஒருக்கால்‌ 
நான்‌ அதை இன்னும்‌ சரியாகப்‌ புரிக்து கொள்ளலாம்‌ ; அது கூட 
நிச்சயமில்லை. இறுதியில்‌ அதை நான்‌ புரிந்து கொண்டுவிட்டே 
னால்‌, ஒருக்கால்‌ எனக்கு அலுப்புத்தட்டி நான்‌ தூங்கவும்‌ ஆரம்‌ 
பித்துவிடக்‌ கூடும்‌. என்‌ காட்டிலுள்ள லட்சக்கணக்கான 
வாயில்லாப்‌ பூச்சிகளுக்கான ஒரு தியாகமாக நூற்பதைப்பற்றி 
நினைத்து, அதற்காக சுகங்களைத்‌ தியாகம்‌ செய்யும்போது, 
தூக்கம்‌ எவ்வளவு வசீகரமானதாக இருந்தாலும்‌, ஒரு விஷப்‌ 
பாம்பின்‌ சீறலைப்போல்‌ இருக்கிறது. எனவே, நான்‌ விழிப்புட 
னேயே இருக்கிறேன்‌. குழந்தைப்‌ பருவத்தில்‌, எளிய முறையில்‌ 
சொல்லிக்‌ கொடுத்தால்‌, எதிர்‌ காலத்தில்‌ பையனின்‌ வாழ்க்கை 
யில்‌ அது ஏதாவது நல்ல பலனைக்‌ காட்டுகிறது என்பதும்‌, 
ஆகவே, அது சொல்லிக்‌ கொடுக்கத்தக்கதுதான்‌ என்பதுமே 
என்னுடைய உறுதியான கம்பிக்கையாகும்‌. 
_-' நவஜீவன்‌”... 9௨9-1928 


33 
தேசீயப்‌ பள்ளி ஹாஸ்டல்களில்‌ 
சாதி வேற்றுமை 


காகா சாகிபுக்குப்‌ பற்பல கடிதங்கள்‌ வருகின்றன. எல்லா 
விதமான கேள்விகளுக்கும்‌ அவரிடம்‌ பதில்‌ கேட்கப்படுகிறது. 
தேசீயப்‌ பள்ளிக்‌ கூடங்களின்‌ ஹாஸ்டல்களில்‌ உள்ள உணவுக்‌ 
கூடங்களில்‌ சாதி வேற்றுமை பாராட்டப்படுகிறதா என்பது அந்‌ 
தக்‌ கேள்விகளில்‌ ஒன்றாகும்‌. அந்த நிருபருக்கு எழுதிய பதிலின்‌ 
நகல்‌ ஒன்றை அவர்‌ எனக்கு அனுப்பியிருக்கிறார்‌. இர்சு விஷயத்‌ 
தில்‌ அவருடைய கருத்துகள்‌ அத்தகைய ஹாஸ்டல்களின்‌ நிர்வாகி 
களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம்‌. ஆகையால்‌, எந்த வித 
மான மாறுதலும்‌ இல்லாமல்‌ அதை அப்படியே கீழே தருகிறேன்‌: 


தேசீயப்‌ பள்ளி ஹாஸ்டல்களில்‌ சாதி வேற்றுமை 147 


வித்யா பீட ஹாஸ்டலில்‌ சாப்பிடும்போது சா தி வேற்றுமைகள்‌ நிலவு 
கின்றனவா என்று நிங்கள்‌ கேட்டது நல்லதுதான்‌. வித்யா பீடத்தின்‌ 
மீேோக்கங்களில்‌ பின்‌ கண்ட ஒரு ஷரத்து இருப்பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌ 
கான்று ஈம்புகிறேன்‌ : 

“ அதனுடைய நிர்வாகத்தில்‌ நடத்தப்படும்‌ ஸ்தாபனங்களில்‌ இப்போ 
துள்ள எல்லா மதங்களுக்கும்‌ உரிய மதிப்பு கொடுக்கப்படும்‌ ;; மாணவர்களின்‌ 
ஆன்மிக வளர்ச்சிக்காக சத்தியம்‌, அகிம்சை என்ற முக்கியமான கொள்கை 
களைக்‌ கருத்தில்‌ கொண்டு, அந்த மதங்களைப்‌ பற்றி மாணவர்களுக்கு போதிக்‌ 
கப்படும்‌.” 

“ தீண்டாமை ஹிந்து மதத்திற்கு ஒரு இழுக்கு என்றும்‌, அது ஒரு 
பாவம்‌ என்றும்‌ வித்யா பீடம்‌ கருதுகிறது என்பதையும்‌ நீங்கள்‌ அறிவீர்கள்‌. 
இங்கு அளிக்கப்படும்‌ கல்வியைப்‌ பெற விரும்பும்‌ மாணவர்கள்‌ யாரும்‌ வித்யா 
படத்தில்‌ சேரலாம்‌. சாதி, வகுப்பு வேற்றுமைகளை நாங்கள்‌ அனுசரிப்ப 
தில்லை. மாணவர்களை நாங்கள்‌ ஒத்துழையாமைப்‌ போராட்டத்திற்குத்‌ 
தயார்‌ செய்து கொண்டிருக்கிறோம்‌. நூற்பதற்கும்‌, கதர்‌ கெய்வதற்கும்‌ கூட 
அவர்களுக்குக்‌ கற்றுக்‌, கொடுக்கிறோம்‌, ஏனெனில்‌, ஈமது தேசியப்‌ புனருத்‌ 
காரணத்திற்கு இது உதவியாக இருக்கும்‌ எள்று காங்கள்‌ உறுதியாக சம்பு 
கிறோம்‌. பொதுவாக ஈமது மக்களிடையே பழக்கத்திலிருக்கும்‌ ஆசார 
தருமத்தை (முக்கியமாக, உடலைச்‌ சுத்தமாக வைத்துக்‌ கொள்ளுவதற்கான 
விதிகள்‌) எதிர்க்க வேண்டும்‌ என்பது வித்யா பீடத்தின்‌ நோக்கமல்ல. 
ஆகையால்‌, ஹாஸ்டலில்‌ ஒரு பிராம்மணர்‌ சமையல்காரராக இருக்கிறார்‌: 
சமையல்‌ சம்பந்தப்பட்டவரையில்‌ பொதுவாக உள்ள பழக்கத்தைப்‌ பின்பற்று 
கிறோம்‌. ஆனால்‌, சாப்பிடுபவர்களை சாதிவாரியாக உட்கார வைப்பது 
சுத்தமாயிருப்பதற்கான விதிகளில்‌ ஒன்றல்ல, அது சாதி வேற்றுமையையும்‌. 
அதில்‌ உள்ள சமூக ஏற்றத்தாழ்வுகளையும்‌ அனுசரிப்பதேயாகும்‌. நான்‌ 
சாப்பிடும்போது, என்ன விகமான உணவு எனக்குப்‌ போடப்படுகிறது, 
அதைத்‌ தயாரிக்கும்போது சுத்தமாக இருந்தார்களா என்பதை நிச்சயம்‌ 
கவனிக்கிறேன்‌. ஆனால்‌, என்னுடன்‌ சேர்ந்து சாப்பிடுபவர்களின்‌ மதக்‌ 
கருத்துகளைப்பற்றி கான்‌ அதிகம்‌ யோசிப்பதில்லை. சாதி வேற்றுமையில்‌ 
உள்ள உயர்ந்தவன்‌ என்ற உணர்ச்சியில்‌ எனக்கு நம்பிக்கை இல்லை என்பதே 
இதற்குக்‌ காரணமாகும்‌. உயர்ந்தவன்‌ என்ற இந்தத்‌ தவறான எண்ணத்தை 
'மேற்கொள்ளுவதிலோ அல்லது அதற்கு ஊக்கம்‌ அளிப்பதிலோ மத அம்சம்‌ 
எதுவும்‌ கிடையாது, அமெரிக்காவில்‌, தன்‌ பக்கத்தில்‌ ஒரு நீக்ரோ உட்கார்ச்‌ 
தால்‌ அது கெளரவக்‌ குறைவு என்று ஒரு வெள்ளையர்‌ நினைப்பார்‌. காரமும்‌ 
ஒருவரைப்பற்றி யொருவர்‌ உயர்ந்தவன்‌, தாழ்ந்தவன்‌ என்ற பேதங்களை 
வளர்ப்பதன்‌ மூலம்‌, நம்மிடையே அதே மாதிரியான உணர்ச்சிகளை 
உண்டாக்கிக்‌ கொள்ளுகிறோம்‌. அது அவ்வளவு பரிதாபகரமானதல்ல 
வென்றால்‌, ஈகைக்கத்தக்கதாகவே இருக்கும்‌, : 

“ பையன்கள்‌ எப்படி, எந்த வரிசையில்‌ சாப்பிட உட்காருகிறார்கள்‌ 
என்பதைப்‌ பற்றி எந்த விதமான விதியும்‌ கிடையாது, யாரும்‌ எதையும்‌ 
சொல்லாமலே அவர்கள்‌ சேர்ந்து உட்காருகிறார்கள்‌. ஆசிரியர்களுக்கும்‌ இம்‌ 
மாதிரி பேதங்களில்‌ நம்பிக்கை கிடையாது. ஆனால்‌, சமையற்காரர்கள்‌ சாப்‌ 
“பிடும்‌ இடத்தில்‌ உணவருந்தும்‌ மாணவர்கள்‌ இரண்டு, மூன்று பேர்கள்‌ இருக்‌ 
கிறார்கள்‌. அவர்களுடைய பெற்றோர்கள்‌ வைதிகமானவர்கள்‌ ; அவர்களுடைய 


145 கல்வி 


விருப்பத்திற்கிணங்க அப்படிச்‌ செய்யப்படுகிறது. ஆனால்‌, இனிமேல்‌ இந்தப்‌ 
பழக்கத்திற்கு இடம்‌ கொடுப்பதில்லையென்று வித்யா பீடம்‌ உத்தேசித்திருக்‌ 
கிறது. உணவு சுத்தமாயிக்கும்‌ விஷயத்தில்‌, இப்போது காட்டப்படுவகை, 
விட இன்னும்‌ அதிக கவனம்‌ செலுத்தவும்‌ உத்தேசித்திருக்கிறோம்‌. சாப்பிட 
உட்காருவதில்‌ பேதங்கள்‌ காட்டுவதை அனுமதிக்க முடியாது. ஏனெனில்‌, 
உயர்ந்தவன்‌ என்ற தவறான எண்ணம்தான்‌ இந்த வேற்றுமைகளுக்குக்‌ 
காரணம்‌ என்று வித்யா பீடம்‌ கருதுகிறது. மத விஷயத்தில்‌ பரிசுத்தமான 
சூழ்நிலை நிலவ வித்யா பீடம்‌ எப்போதும்‌ முற்சி செய்யும்‌.” 

காகா சாகிப்‌ அனாவசியமாக மாணவர்கள்‌ அல்லது பெற்‌ 
ஜறோர்களின்‌ உணர்ச்சிகளைப்‌ புண்படுத்த விரும்பவில்லை. ஆகை 
யால்தான்‌ தாம்‌ கூறும்‌ விஷயங்களில்‌ அவர்‌ மிகவும்‌ ஜாக்கிரதை 
யாக இருக்கிறார்‌. அதனால்தான்‌ அவர்‌ இவ்விதம்‌ கூறுகிறார்‌ ௪ 
“ஹாஸ்டலில்‌ ஒரு பிராம்மணர்‌ சமையல்‌ செய்கிறார்‌. சமை 
யல்‌ சம்பந்தப்பட்டவரையில்‌, பொதுவாக உள்ள பழக்கத்தைப்‌ 
பின்பற்றுகிறோம்‌”, ஒரு பிராம்மண சமையற்காரரை வைத்துக்‌ 
கொள்ளும்‌ இந்தப்‌ பழக்கம்‌ அதிக காலம்‌ நீடிக்க முடியாதென்று 
நான்‌ நினைக்கிறேன்‌. பிராம்மணர்கள்‌ மட்டும்தான்‌ சத்தமாக 
இருக்கும்‌ விதிகளைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌ என்பது உண்மையல்ல; 
எப்போதும்‌ அவர்கள்‌ அதைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌ என்‌ பதுமில்லை. 
உச்சந்‌ தலைமுதல்‌ உள்ளங்கால்‌ வரையில்‌ அசுத்தமாகவும்‌ எல்லா 
சுகாதார விதிகளுக்கும்‌ முரணாகவும்‌ உள்ள பல பிராம்மண சமை 
யற்காரர்களை கான்‌ பார்த்திருக்கிறேன்‌. கண்கள்‌ உள்ளவர்கள்‌ 
இந்த உண்மையைப்‌ பார்த்திருப்பார்கள்‌. அதே மாதிரி, பல 
பிராம்மணரல்லாத சமையற்காரர்கள்‌ சத்தமாக இருப்பதையும்‌ 
பார்த்திருக்கிறேன்‌; சுகாதார விதிகளை அவர்கள்‌ அறிந்‌ தவர்களா 
கவும்‌ பின்பற்றுபவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. ஆகையால்‌, பிராம்‌ 
மணன்‌ என்ற வார்த்தையின்‌ அடிப்படையான அர்த்தத்தை நாம்‌. 
நினைவில்‌ வைத்துக்‌ கொண்ட ல்‌, சத்தமாக இருக்கும்‌ விதிகளைப்‌ 
பின்‌ பற்றுபவர்களையெல்லாம்‌ பிராம்மணர்கள்‌ என்று ஏற்றுக்‌ 
கொண்டால்‌, காகா சாகிப்‌ பின்பற்றும்‌ கொள்கையை எல்லா 
தேசீயப்‌ பள்ளி ஹாஸ்டல்களுமே பின்பற்றுவது எளிதாக இருக்‌ 
கும்‌. ஆனால்‌, பிராம்மணர்களாகப்‌ பிறந்தவர்கள்தான்‌ பிராம்‌ 
மணர்கள்‌ என்று அர்த்தப்படுத்திக்‌ கொள்ளுவதாயிருந்தால்‌, கல்ல 
1ரரம்மண சமையற்காரர்கள்‌ அதிகமாக தமக்குக்‌ கிடைக்க மாட்‌ 
டார்கள்‌. அப்படிக்‌ கிடைக்கும்‌ சிலரும்‌ ஏராளமாகச்‌ சம்பளம்‌ 
கேட்பார்கள்‌. அத்துடன்‌ அவர்கள்‌ மிகவும்‌ அகம்பாவத்துடனும்‌. 
கடந்து கொள்ளுவார்கள்‌. அதிக காலம்‌ அவர்களை வைத்துக்‌. 
கொள்ளுவதென்பது சாத்தியமற்றதாகிவிடும்‌. ர்‌ 

சத்தியத்திற்கும்‌, அகிம்சைக்கும்‌ வித்யாபீடம்‌ தன்னை அர்ப்‌ 
பணித்துக்‌ கொண்டிருக்கிறது. ஆகையால்‌, ஈம்முடைய ஹாஸ்‌: 
டல்களின்‌ நிலைமையை உள்ளது உள்ளபடியே சொல்லவேண்டும்‌. 
ஹாஸ்டல்களில்‌ இருப்பவர்களிடமோ, வெளியில்‌ இருப்பவர்‌- 
களிடமோ அதை மறைக்கக்‌ கூடாது. அதனால்தான்‌ வித்யாபீட 
ஹாஸ்டலில்‌ இனி சாதி பேதங்களுக்கு இட மில்லையென்பதை. 
அவர்‌ தெளிவாக்கியிருக்கிறார்‌. சாதிவாரியாகச்‌ சாப்பிடுவதற்கு. 


மாணவர்கள்‌ ஹாஸ்டலுக்கு ஓர்‌ இலக்கணம்‌ 149 


உைட்காரவைப்பது உயர்ந்தஉன்‌. தாழ்ந்தவன்‌, என்பதை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டது என்பது தெளிவு, மற்றவர்களைவிட 
தான்‌ உயர்ந்த அந்தஸ்துள்ளவன்‌ என்று உரிமை கொண்டாடும்‌ 
பிராம்மணன்‌, தன்னுடைய மதிப்பைக்‌ குறைத்துக்‌ கொள்ளு 
கிறான்‌. அந்தஸ்து, பதவி ஆகிய எதையும்‌ எதிர்‌ பாராமல்‌ 
(ேவையிலேயே திருப்தியடையும்‌ எலியவர்களுக்கு உலகம்‌ 
உயர்ந்த மதிப்பு கொடுக்கிறது. விடுதலைதான்‌ மிகவும்‌ உயர்ந்கு 
லட்சியம்‌, அகிம்சைதான்‌ உயர்ந்த கடமை என்று கருதப்படும்‌ 
(போது, எல்லாருக்கும்‌ பொதுவான உள்ளம்‌ சம்பந்தப்பட்ட 
வரையில்‌ பேதம்‌ காட்டப்படாமலிருக்கும்போது, உயர்ந்தவன்‌, 
தாழ்ந்தவன்‌ என்ற வேற்றுமைக்கு இடம்‌ இருக்க முடியாது. 
ஆகையால்‌, தேசியப்‌ பள்ளி ஹாஸ்டல்களைப்பற்றி இதைத்தான்‌ 
சொல்ல முடியும்‌, அதாவது, சுத்தமாயிருப்பதற்கான விதிகளைப்‌ 
மின்பற்றுவதற்கு முயற்சிகள்‌ செய்யப்படும்‌; உண்மையான 
ஈ9ராம்மண தருமத்தைப்‌ பின்பற்றுவதே அகன்‌ லட்சியமாக 
இருக்கும்‌. பெயரளவில்‌ உள்ள பிராம்மண தருமம்‌ கம்முடைய 
லட்சியமாக இருக்க முடியாது; ஏனெனில்‌, அது ஒரு கெட்ட 
பழக்கமாகும்‌. அதைக்‌ கைவீட்டாக வேண்டும்‌. 

*நவஜீவன்‌” -90.-1928 


34 
மாணவர்கள்‌ ஹாஸ்டலுக்கு ஓர்‌ 
இலக்கணம்‌ 
1 


இந்த நகரத்தில்‌ இம்‌ மாகம்‌ ஹாஸ்டல்கள்‌ மகாகாமு 
ஒன்று நடைபெற இருப்பதால்‌, ஒரு மாணவர்‌ ஹாஸ்டல்‌ எப்படி 
இருக்கவேண்டும்‌ என்பது பற்றி என்னுடைய கருத்துகளைத்‌ 
தெரிவிக்கும்படிக்‌ கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்‌. 1904-ஆம்‌ 
வருடம்‌ முதல்‌ எனக்குத்‌ தெரிந்த விதத்தில்‌ மாணவர்களின்‌ 
ஹாஸ்டல்களை நான்‌ நடத்தி வந்திருக்கிறேன்‌. ஆகையால்‌, இந்த 
ஹாஸ்டல்களை எப்படி நடத்த வேண்டும்‌, எப்படி நிர்வகிக்க 
வேண்டும்‌ என்றெல்லாம்‌ எனக்குக்‌ கொஞ்சம்‌ அனுபவமிருக்கிறது 
என்று நான்‌ உரிமை கொண்டாடலாம்‌. ஹாஸ்டல்‌ என்ற பதத்தை 
அதனுடைய வீரிவான அர்த்தத்தில்‌ பரிசீலனை செய்வது ஈல்லது. 
ஏந்த ஒரு விஷயத்தையும்பற்றிக்‌ கற்றுக்‌ கொள்ளும்‌ ஒவ்வொரு 
வரும்‌ ஒரு மாணவராவார்‌; ஒன்றுக்கு மேற்பட்ட அத்தகைய மாண 
வர்கள்‌ வசிக்கும்‌ இடத்தை ஹாஸ்டல்‌ என்று நான்‌ கருதுகிறேன்‌. 

இத்தகைய ஹாஸ்டல்கள்‌ வெற்றி பெறுவதற்கு? 
அவற்றின்‌ நிர்வாகிகள்‌ கல்லொழுக்கம்‌ உள்ளவர்களாக 
இருக்க வேண்டும்‌. இதுதான்‌ முதலாவதும்‌ மிக முக்கியமானது 
ஊரான நிபந்தனையாகும்‌. 


159 கல்வி : 


ஒரு ஹாஸ்டல்‌ என்பது வெறும்‌ தங்கும்‌ விடுதியாக 
க்ஷீணித்துவிடும்படி வீடவே கூடாது; அதாவது, சாப்பிடுவதற்‌ 
காக மாணவர்கள்‌ ஒரு இடத்தில்‌ சேர்ந்து வகிக்கிறார்கள்‌ என்றூ 
ஆகிவிடக்கூடாது. 

மாணவர்கள்‌, தாங்கள்‌ ஒரு குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
என்ற உணர்ச்சியை வளர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. அதன்‌ நிர்‌ 
வாகியாக இருப்பவர்‌, தந்தையின்‌ ஸ்தானத்தை வகிக்க வேண்‌ 
டும்‌. அவர்‌ அவர்களுடைய நடவடிக்கைகளில்‌ அக்கறை எடுத்துக்‌. 
கொள்ளவேண்டும்‌; அவர்களுடைய. சமூக வாழ்வில்‌ பங்கு. 
கொள்ளவேண்டும்‌; அவர்களுடனேயே சேர்ந்து சாப்பிடவும்‌. 
வேண்டும்‌. 

ஒரு மாணவனுக்கு ஒரு நல்ல ஹாஸ்டல்‌, பள்ளிக்கூடத்தைக்‌. 
காட்டிலுங்கூட அதிக முக்கியமான இடம்‌ ஆகும்‌. பார்க்கப்‌: 
போனுல்‌, ஹாஸ்டல்தான்‌ உண்மையான பள்ளிக்கூடம்‌. பள்ளிக்‌. 
கூடங்கள்‌ அல்லது கல்லூரிகளில்‌ வாய்‌ மொழியான அறிவைத்‌ 
தான்‌ அவர்கள்‌ பெறமுடியும்‌; ஆனால்‌, ஹாஸ்டல்களில்‌ அவர்கள்‌ 
எவ்வளவோ விதமான விஷயங்களைத்‌ . தெரிந்து கொள்கிறார்கள்‌... 
ஒரு சிறந்த ஹாஸ்டல்‌, பள்ளிக்கூட த்திலிருந்து தனியாகப்‌ பிரிந்த 
ஒரு ஸ்தாபனமாக இருக்கக்‌ கூடாது. இரண்டும்‌ ஒரே நிர்வாகத்‌. 
தின்‌ கீழ்‌ இருக்க வேண்டும்‌. ஆசிரியர்களும்‌ மாணவர்களும்‌. 
சேர்ந்தே வசிக்க வேண்டும்‌. இவ்வாறாக, ஹாஸ்டல்களில்‌ வீடு' 
களைப்‌ போலவே ஈ௩டந்து கொள்ள வேண்டும்‌. உண்மையான வீடு: 
களில்‌ கூட இல்லாத வளர்ச்சிக்கான நல்ல சூழ்‌ நிலைகளை அங்கு, 
தோற்றுவிக்க வேண்டும்‌. ஆகையால்‌, ஹாஸ்டல்களை குருகுலங்க. 
ளாக்கிவிடுவதுதான்‌ ஈல்ல வழியாக இருக்கும்‌. 


நமது ஹாஸ்டல்களில்‌ பலகுறைபாடுகள்‌ இருக்கின்றன. நாம்‌: 
ஒரு குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ என்ற உணர்ச்சி, மாணவர்களி' 
டம்‌ இல்லை; ஹாஸ்டல்களை கடத்துபவர்களும்‌ மாணவர்களின்‌ 
வாழ்க்கையில்‌ பூராவாகக்‌ கலந்து கொள்வதில்லை, குறைபாடு 
களுக்குக்‌ காரணம்‌ இதுதான்‌. 

இந்த ஹாஸ்ட்ல்கள்‌ ஈகர எல்லைகளுக்கு அப்பால்‌ இருக்க. 
வேண்டும்‌. கிராமங்கள்‌ அல்லது ககரங்களுக்கு என்னென்ன சீர்‌ 
திருத்தங்கள்‌ அவசியம்‌ என்று கருதப்படுகின்றன வோ, அவற்றை 
யெல்லாம்‌ இந்த ஹாஸ்டல்களில்‌ அமுலுக்குக்‌ கொண்டுவர வேண்‌ 
டும்‌. அதாவது, சுகாதார வாழ்க்கைக்குத்‌ தேவையான எல்லா 
ஏற்பாடுகளும்‌ செய்யப்பட்டு அந்த விதிகளும்‌ கண்டிப்பாகப்‌ பின்‌ 
பற்றப்பட வேண்டும்‌. ஒரு ஹாஸ்டல்‌ சிறந்ததாக இருக்க வேண்டு: 
மானால்‌, அதை வாடகைக்‌ கட்டிடத்தில்‌ வைக்க முடியாது. அதில்‌ 
நல்ல ஸ்நான அறைகள்‌, கக்கூஸ்கள்‌ முதலியன இருக்க வேண்‌ 
டும்‌; கட்டிடம்‌ நல்ல காற்றோட்டம்‌ உள்ளதாக இருக்க வேண்டும்‌; 
அதில்‌ ஒரு கோட்டமும்‌.இருக்க வேண்டும்‌. 

ஒரு நல்ல ஹாஸ்டல்‌, எல்லாவிதங்களிலும்‌ சுதேசியாக 
இருக்க வேண்டும்‌. அதாவது, கட்டிடம்‌ கட்டப்படும்‌ விதம்‌, அதி 


மாணவர்கள்‌ ஹாஸ்டலுக்கு ஒர்‌ இலக்கணம்‌ 151 


லுள்ள சாமான்கள்‌, அலங்காரங்கள்‌ முதலியவை சுதேசியாக 
இருக்க வேண்டும்‌. கிராமக்‌ கலைகள்‌, கைவினைகள்‌, வாழ்க்கை 
முறைகள்‌ ஆகியவை அதில்‌ பிரதிபலிக்க வேண்டும்‌. இந்தியாவின்‌ 
வறுமையை மனத்திற்‌ கொண்டு ஈமது தேவை, சக்தி ஆகியவற்‌ 
றிற்கு உட்பட்டுக்‌ கட்டிடம்‌ கட்டப்பட்டிருக்க வேண்டும்‌. சுபிட்ச 
மான, வளமுள்ள மேல்‌ காடுகளில்‌ உள்ளவை போன்ற ஹாஸ்டல்‌ 
கட்டிடங்கள்‌ நமக்கு உதாரணங்களாக இருக்க முடியாது. இந்த 
நாட்டின்‌ சீதோஷ்ண நிலைமையே வேறு ப ஆகையால்‌, 
கட்டும்‌ கட்டிடம்‌ ஆங்காங்குள்ள நிலைமைக்குத்‌ தகுந்தவாறு 
இருக்க வேண்டும்‌. 


மந்தத்திற்கும்‌, அசட்டைக்கும்‌, அல்லது நிலை தவறிப்‌ போவ்‌ 
தற்கும்‌ இடமளிக்கக்‌ கூடிய எதுவும்‌ ஒரு நல்ல ஹாஸ்டலில்‌ இருக்‌ 
கக்‌ கூடாது. ஆகையால்‌, அங்கு அளிக்கப்படும்‌ உணவு அறிவைத்‌ 
தேடிச்‌ செல்பவர்களுக்கு ஏற்றதாக எளிய முறையில்‌ இருக்க 
வேண்டும்‌; ஒழுங்காகப்‌ பிரார்த்தனைகள்‌ ஈடக்க வேண்டும்‌; 
வேலை, ஓய்வு, தூக்கம்‌ ஆகியவைகளுக்கு விதிகள்‌ இருக்க 
வேண்டும்‌. 

ஒரு நல்ல ஹாஸ்டல்‌ என்பது, பிரம்மச்சரிய ஆசிரமமாகவே . 
இருக்கும்‌. அதாவது, பிரம்மச்சரிய வாழ்க்கை நடத்தும்‌ மாணவர்‌ 
கள்‌ குடியிருக்கும்‌ இடமாக இருக்கும்‌. மாணவன்‌ என்ற வார்த்தை 
சமீபத்தில்‌ தோன்றியதாகும்‌. முன்பெல்லாம்‌, மாணவனை பிரம்மச்‌ 
சாரி என்றே அழைப்பது வழக்கம்‌. அந்தச்‌ சொல்‌ இன்னும்‌ 
ஆழ்ந்த கருத்து உள்ளது; அது, மாணவனுடைய வாழ்க்கையின்‌ 
லட்சியத்தை இன்னும்‌ சரியான முறையில்‌ குறிப்பிட்டுக்‌ காட்டு 
கிறது. புலன்களை அடக்கி ஆள்வது, உடலிலும்‌ உள்ளத்திலும்‌ 
சுத்தம்‌, இறுதி லட்சியத்தை அடைவதற்காக படிப்பில்‌ ஆர்வம்‌ 
ஆகியவைதான்‌ பிரம்மச்சரியம்‌ ஆகும்‌. படிக்கும்‌ காலத்தில்‌ இம்‌ 
தக்‌ குணங்கள்‌ அத்தியாவசியமானவை. இன்றுள்ள தலைகீழான 
நிலமையிலும்‌, மணமான மாணவர்கள்‌, ஹாஸ்டல்களில்‌ சேர்ந்‌ 
தால்‌ கூட, தங்களுடைய படிப்பு முடியும்‌ வரையில்‌ அவர்களும்‌ 
பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்க வேண்டும்‌ என்றே விரும்புகிறேன்‌. 
இந்தக்‌ காலத்தில்‌ அவர்கள்‌ தங்களுடைய மனைவிமார்களிட 
மிருந்து பிரிந்து வசிக்க வேண்டும்‌. 


ஒரு ஈல்ல ஹாஸ்டல்‌ எப்படியிருக்கும்‌ என்பதையே நான்‌ 
விவரித்திருக்கிறேன்‌ என்பதை வாசகர்கள்‌ ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. எல்லா ஹாஸ்டல்களுமே இந்த லட்சி 
யத்தை அடைய முடியாமல்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌, மேலே விவரிக்‌ 
கப்பட்ளெள லட்சியம்‌ தான்‌ அளவு கோல்‌ என்பது ஒப்புக்‌ 
கொள்ளப்பட்டால்‌, ஒவ்வொரு ஹாஸ்டலும்‌ அந்த லட்சியத்தை 
அடைய முயற்சி செய்யவேண்டும்‌; அதீதுட ன்‌ ஒப்பிட்டுப்‌ 

பார்த்தே தங்களுடைய சாதனைகளையும்‌ மதிப்பிட வேண்டும்‌. 
“றவ ஜீவன்‌” - 8-8-1929 


152 .கல்வி 


2 


(ஹாஸ்டல்‌ நிர்வாகிகளின்‌ வேண்டுகோளுக்கிணங்க, மாண 
வர்‌ ஹாஸ்டல்கள்‌ மகாநாட்டில்‌ காந்திஜி செய்த பிரசங்கம்‌ கீழே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது:) 


ஹாஸ்டலில்‌ வசிப்பது ஒருவருடைய குடும்பத்துடனேயே 
சேர்ந்து வசிப்பது போல்‌ இருக்க வேண்டும்‌ என்பதே என்னு 
டைய அபிப்பிராயம்‌. நிர்வாகியும்‌, மாணவர்களும்‌ ஒரே குடும்பத்‌ 
கினரைப்‌ போல சேர்ந்து வசிக்க வேண்டும்‌. நிர்வாகிகள்‌ பெற்‌ 
நறோர்களின்‌ ஸ்தானத்தை வகிக்க வேண்டும்‌. நிர்வாகிக்கு மனைவி 
இருந்தால்‌, புருஷனும்‌ மனைவியும்‌ இந்த மாணவர்களின்‌ குடும்பத்‌ 
திற்கு தாயார்‌, தகப்பனார்‌ போல நடந்து கொள்ள வேண்டும்‌. 


மது ஹாஸ்டல்களில்‌ உள்ள கிலைமை திருப்கிகரமாயிருப்ப 
தாகச்‌ சொல்ல முடியாது. ஹாஸ்டல்‌ நிர்வாகி பிரம்மச்சரியத்தை 
அனுஷ்டிக்கவில்லையென்றால்‌, அவருடைய மனைவி ஹாஸ்டலில்‌ 
உள்ள மாணவர்களுக்குத்‌ தாயார்‌ போன்ற ஸ்தானத்தில்‌ இருக்க 
முடியாது. தன்‌ கணவன்‌ ஹாஸ்டலில்‌ வேலை செய்வதையே மனைவி ' 
விரும்பாமலிருக்கலாம்‌. அல்லது ஈல்ல சம்பளம்‌ கிடைக்கிறதே 
என்பதற்காக அவர்‌ அங்கு வேலை செய்வதை மனைவி அனுமதிப்‌ 
பதாக இருக்கலாம்‌. அப்படியானால்‌, ஹாஸ்டல்‌ சமையல்‌ அறை 
யிலிருந்து புருஷன்‌ கொஞ்சம்‌ கெய்‌ திருடினால்‌, மனைவி அதற்கு 
உடந்தையாயிருந்து, சந்தோஷமும்‌ அடைவாள்‌. எல்லா நிர்வாகி 
களுமே இப்படி இருக்கிறார்கள்‌ என்று நான்‌ சொல்லவில்லை; நம்‌ 
முடைய வீவகாரங்களேல்லாம்‌ இன்று இவ்வளவு வருந்தத்தக்க 
கிலைமையில்‌ இருக்கின்றன என்பதையே குறிப்பிடுகிறேன்‌. 

கான்‌ நினைப்பதுபோன்ற ஹாஸ்டல்கள்‌ இப்போது குறை 
வாகவே இருக்கின்றன. இந்தியாவில்‌, குஜராத்தைத்‌ தவிர, 
வெளி இடங்களில்‌ அத்தகைய ஹாஸ்டல்களே அதிகம்‌ இல்லை. 
மாணவர்‌ ஹாஸ்டல்‌ என்பது குஜராத்தின்‌ ஒரு விசேஷ பாக்கிய 
மாகும்‌, இதற்குப்‌ பல காரணங்கள்‌ இருக்கின்றன. குஜராத்‌, 
பணக்கார வியாபாரிகளும்‌, வர்த்தகர்களும்‌ நிறைந்த இடம்‌. 
வியாபாரத்தின்மூலம்‌ பணம்‌ சம்பாதிப்பவர்கள்‌, சமூகத்திலுள்ள 
குழந்தைகளுக்காக ஹாஸ்டல்களை ஆரம்பிப்பதில்‌ ஆர்வமுடைய 
வர்களாக இருக்கிறார்கள்‌. மாணவர்கள்‌ விடுதி அல்லது ஹாஸ்ட 
லுக்கு சத்திராலயம்‌ என்ற படாடோபமான பெயர்‌ பின்னர்தான்‌ 
வழக்கத்திற்கு வந்தது. ஆரம்பத்தில்‌ அவற்றைத்‌ தங்கும்‌ விடுதி 
கள்‌ என்றே அழைத்தார்கள்‌. ஏனெனில்‌, சுற்றுப்‌ புறங்களிலுள்ள 
கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு வரும்‌ மாணவர்களுக்கு வேறு 
எந்த எண்ணமும்‌ கிடையாது. அதிக விஷய அறிவுள்ள நிர்வா 
கிகள்‌ நியமிக்கப்பட்ட பிறகுதான்‌, இந்த ஸ்தாபனங்களை லட்‌ 
கிய உணர்ச்சியுடன்‌ அவர்கள்‌ நிர்வகிக்க ஆரம்பித்தார்கள்‌. 

என்னைப்‌ பொறுத்தவரையில்‌, பள்ளிக்கூடங்களைவிட ஹாஸ்‌ 
'உல்களுக்குத்‌ தான்‌ அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்கிறேன்‌. பள்‌ 
ளிக்கூடத்தில்‌ தெரிந்து கொள்ள முடியாத அவசியமான பல விஷ: 


மாணவர்கள்‌ ஹாஸ்டலுக்கு ஒர்‌ இலக்கணம்‌ 153 


பங்கை ஹாஸ்டல்களில்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. பள்ளிக்கூடங்‌ 
களில்‌ அவர்களுடைய அறிவு ஒரு அளவுக்கு வளர்க்கப்படுகிறது, 
ஆனால்‌, அதிகம்‌ அல்ல. அவர்கள்‌ காதால்‌ கேட்டு, திருப்பிச்‌ 
சொல்ல வேண்டியிருப்பதில்‌ ஒரு பகுதி அவர்கள்‌ மனத்தில்‌ 
தங்கிவிடுகிறது. அவர்கமாயறியாமலே அப்படித்‌ தங்கிவிடுகிறது. 
ஹாஸ்டல்களில்‌ சாத்தியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு, பள்ளிக்‌ 
கூடங்கள்‌ தனித்து கின்று, பையன்களின்‌ மனத்தை வளர்த்து, 
பலப்படுத்திவிட முடியாது. பள்ளிக்கூடம்‌, ஹாஸ்டல்‌ இரண்‌ 
ஷன்‌ வேலைகளுமே ஹாஸ்டலைச்‌ சேர்ந்ததாக இருக்க வேண்டும்‌ 
என்பதே என்னுடைய கருத்தாகும்‌. 


சேட்டுகளின்‌ உதார குணத்தினால்‌ ஆரம்பிக்கப்பட்ட ஹாஸ்‌ 
டல்கள்‌ வேறுவிதமாக இருந்தன. அவர்கள்‌ ஹாஸ்டல்களைக்‌ 
கட்டிக்‌ கொடுத்த போதிலும்‌, அதன்‌ நிர்வாகத்தில்‌ அவர்கள்‌ 
எந்த விதமான பங்கும்‌ எடுத்துக்‌ கொள்ளவில்லை. பையன்கள்‌ 
சாப்பிட்டுவிட்டு, பள்ளிக்கூடத்திற்குப்‌ போனால்‌, அத்துடன்‌ தம்‌ 
“வலை முடிந்து விட்டதென்று கிர்வாகியும்‌ நினைத்தார்‌. ஹாஸ்டல்‌ 
கனைக்‌ கட்டில்‌ கொடுத்த சேட்டுகளும்‌, அவற்றை நிர்வகித்த அதி 
-காரிகளும்‌ கொஞ்சம்‌ அக்கறை எடுத்துக்‌ கொண்டிருந்தால்‌, ஹாஸ்‌ 
உல்களின்‌ நிலைமை இன்றிருப்பதைப்‌ போல்‌ அவ்வளவு மோச 
மாக இராது. இப்போதுள்ள நிலைமையை கவனித்து, அவற்றை 
அப்படி அபிவிருத்தி செய்யலாம்‌ என்பதை நாம்‌ பரிசீலனை செய்ய 
வண்டும்‌. நாம்‌ உறுதியாக இருந்தால்‌, இந்த ஸ்தாபனங்களின்‌ 
தன்மையை நிச்சயமாக மாற்றிவிட முடியும்‌. பள்ளிக்‌ கூடங்களில்‌ 
அாதிக்கமுடியாதவற்றை ஹாஸ்டல்களில்‌ செய்ய முடியும்‌. ஹாஸ்‌ 
உல்‌ நிர்வாகி வெறும்‌ கணக்குப்‌ பிள்ளையாக மட்டும்‌ இருக்கக்‌ 
கூடாது. பையன்‌ பள்ளிக்கூட த்தில்‌ என்ன செய்கிறான்‌ என்பதை 
யும்‌ அவர்‌ கவனித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. மாணவனைத்‌ தன்‌ 
னுடைய மகனாக அல்லது சீடனாக அவர்‌ பாவித்து, அவனுடைய 
கல்விக்கும்‌, ஈலனுக்கும்‌ உதவி செய்ய வேண்டும்‌. இன்று, பல 
நிர்வாகிகளுக்கு, மாணவர்கள்‌ எந்த மாதிரியான உணவு சாப்பிடு 
-கிறார்கள்‌ என்பது கூடத்‌ கெரியாது! 


நமது ஹாஸ்டல்களில்‌ நிலவும்‌ வருந்தத்தக்க குழப்ப நிலைமை 
யையும்‌, பல சந்தர்ப்பங்களிலும்‌ அத்தகைய நிலைமை கவனிக்கப்‌ 
படாமல்‌ புறக்கணிக்கப்படுவதையும்‌ குறிப்பாக உங்கள்‌ கவனத்‌ 
.கிற்குக்‌ கொண்டுவர விரும்புகிறேன்‌. உண்மையான நிலைமை 
என்ன என்பதை வெளியே சொல்ல நிர்வாகிகள்‌ விரும்புவதில்லை. 
அப்படிச்‌ சொன்னால்‌, தங்களுடைய ஸ்தாபனங்களுக்குக்‌ கெட்ட 
பெயர்‌ வந்துவிடுமே என்பதற்காக அதை அவர்கள்‌ மறைக்கிறார்‌ 
கள்‌. மாணவர்களின்‌ முறையற்ற நடத்தை வெளிப்பட்டு விடும்‌ 
என்பதற்காக, பெற்றோர்களுக்குக்கூட அவர்கள்‌ தகவல்‌ 
கொடுக்க பயப்படுகிறார்கள்‌. ஆனால்‌, என்றென்றைக்கும்‌ இம்‌ 
மாதிரி விஷயங்களை மறைத்து வைத்திருக்க முடியாது. யாருக்கும்‌ 
ஒன்றும்‌ தெரியாது என்று நிர்வாகி நினைத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
ஆனால்‌, நாற்றம்‌ வெகு தூரம்‌ பரவிவிடுகிறது. எனவே, இதை 


154 கல்வி 


கவனிக்க வேண்டுமென்று வற்புறுத்துகிறேன்‌. அவர்கள்‌ கண்‌ 
காணிப்புடன்‌ இருந்து தங்கள்‌ கடமையைச்‌ சரிவரச்‌ செய்வார்‌ 
களாக. தங்களுடைய ஹாஸ்டல்களைச்‌ சரியான விதத்தில்‌ ஈடத்த: 
முடியாதவர்கள்‌ ராஜிநாமாச்‌ செய்து விடவேண்டும்‌. ஹாஸ்டல்‌ 
களில்‌ வசிக்கும்‌ மாணவர்கள்‌ நல்லொழுக்கத்தை இழந்துவிட 
டால்‌, அவர்களுடைய சிந்தனை சீர்குலைந்து, அறிவும்‌ ஸ்தம்பித்தூ 
விட்டால்‌, அவர்கள்‌ எதற்கும்‌ உதவாக்கரையாகி விடுகிறார்கள்‌. 
அப்படி நடந்தால்‌, அந்தப்‌ பழி நகிர்வாகிகளையே சேரும்‌. அது! 
நிர்வாகியின்‌ திறமையின்மையையே எடுத்துக்‌ காட்டும்‌. ம்‌ 

நான்‌ சொல்லுவதன்‌ அர்த்தத்தை விளக்குவதற்குப்‌ பல 
உதாரணங்கள்‌ கொடுக்க முடியும்‌. மாணவர்களிடமிருந்து எனக்கு. 
ஏராளமாகக்‌ கடிதங்கள்‌ வருகின்றன. பல கடி தங்கள்‌ அனாமதேய 
மானவையாக இருக்கின்றன. அவற்றை நான்‌ குப்பைக்‌ கூடை 
யில்‌ போட்டுவிடுகிறேன்‌. ஆயினும்‌, அக்கடிதங்களிலுள்ள , விஷ. 
யங்களைப்‌ பார்த்துக்‌ கொள்ளுகிறேன்‌. ஆனால்‌, கடிதங்கள்‌ 
எழுதுபவர்களில்‌ பலர்‌ தங்களுடைய பெயர்களையும்‌, விலாசங்‌ 
களையும்‌ கொடுத்து தங்களுடைய தீய வழிகளிலிருக்து தாங்கள்‌ 
எப்படி விடுபடலாம்‌ என்று என்னை யோசனை கேட்கிறார்கள்‌. 
ஆரம்பத்தில்‌, இந்தப்‌ பழக்கம்‌ புதிதாக இருக்கும்போது, அவர்‌ 
களிடம்‌ அது வேரூன்றாமலிருக்கும்‌ போது, நிர்வாகி, தன்‌ செல்‌: 
வாக்கை உபயோகித்து அந்த வழிகளிலிருந்து அவர்களைத்‌. 
கிருப்புவதற்குப்‌ பதிலாக, ஊக்கம்‌ அளிக்கிறார்‌. இறுதியில்‌ மாண 
வர்கள்‌ விழிப்புறும்போது அந்தப்‌ பழக்கத்திலிருந்து மீள்வதற்‌ 
கான மன உறுதியை அவர்கள்‌ இழந்துவிட்டவர்களாகிவிடுகிறார்‌ 
கள்‌. ஆசையால்‌, கான்‌ சொல்லக்‌ கூடிய யோசனையைப்‌ பின்‌ 
பற்ற அவர்களுக்கு சக்தி இல்லை. 

நிர்வாகியின்‌ பதவியை வகிப்பதற்கு வேண்டிய யோக்கிய 
தாம்சங்கள்‌ உள்ளவர்கள்‌ மிகவும்‌ உயர்ந்த சம்பளம்‌ கேட்கிறார்‌, 
கள்‌. விதவைகளாகிவிட்ட சகோதரிகளைக்‌ காப்பாற்ற வேண்டி 
யிருக்கிறது; சிறுவர்‌, சிறுமிகளின்‌ கல்யாண த்திற்குச்‌ செலவிட 
வேண்டியிருக்கிறது என்றெல்லாம்‌ அவர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இந்த நிலைமையில்‌, அவர்கள்‌ திறமைசாலிகளாக இருந்தால்கூட, 
அவர்கள்‌ இல்லாமலே நாம்‌ காரியங்களைச்‌ செய்ய வேண்டியது 
தான்‌. நல்ல காலமாக, இதை ஒரு சமூக சேவையாகவும்‌ தமது 
வாழ்க்கையின்‌ லட்சியமாகவும்‌ கருதும்‌ மற்றவர்கள்‌ இருக்கிறார்‌ 
கள்‌, வேறு எதையும்‌ செய்ய அவர்கள்‌ விரும்பவில்லை. வெறும்‌ 
ஜீவனத்திற்கு மட்டும்‌ தேவையானதைப்‌ பெற்றுக்‌ கொண்டு, 
இந்த வேலையைச்‌ செய்யத்‌ தயாராக இருப்பவர்கள்‌ இருக்‌. 
கிறார்கள்‌. 

நான்‌ இதுவரையில்‌ கூறியுள்ளவற்றிவிருந்து, ஹாஸ்டல்‌ கிர்‌ 
வாகி அகேகமாகக்‌ குறைபாடுகளே இல்லாத ஓர்‌ உதாரண மனித. 
னாக இருக்க வேண்டும்‌ என்பதை நீங்கள்‌ புரிந்து கொண்டிருப்பீர்‌ 
கள்‌. மாணவர்களின்‌ உள்ளங்களை த்‌ தொட்டு, அவர்களிடையே 
தார்மிக செல்வாக்கை உபயோகிக்கக்‌ கூடியவர்தான்‌ வெற்றிகர 


மாணவர்கள்‌ ஹாஸ்டலுக்கு ஓர்‌ இலக்கணம்‌ 15% 


மான ஹாஸ்டல்‌ நிர்வாகியாகச்‌ செயலாற்ற முடியும்‌. அத்தகைய 
நிர்வாகியைத்‌ தேடிக்கொள்ளாமல்‌, மாணவர்களுக்காக ஹாஸ்‌ 
டல்களை ஆரம்பிப்பது அபாயகரமானது. 

இவ்வளவு நேரம்‌ நிர்வாகிகளைப்பற்றிச்‌ சொல்லிவிட்டேன்‌. 
இனி மாணவர்களுக்கும்‌ கில வார்த்தைகள்‌ கூறுகிறேன்‌. ஹாஸ்‌: 
டல்‌ நிர்வாகியாக இருப்பவர்‌ தங்களுடைய எல்லாத்‌ தேவைகளை 
யும்‌ கவனித்துக்‌ கொள்ளுவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஒரு. 
வேலைக்காரர்‌ என்று மாணவர்கள்‌ அகம்பாவம்‌ காரணமாக நினைத்‌. 
தால்‌, அது பெரும்‌ தவறாகும்‌. தாங்கள்‌ எதுவுமே செய்ய வேண்‌ 
டியதில்லையென்று அவர்களை நினைப்பதும்‌, எல்லா வேலைகளையும்‌, 
வேலைக்காரர்கள்‌ செய்ய வேண்டுமென்று எதிர்பார்ப்பதும்‌ தவ: 
ருகும்‌. ஹாஸ்டல்‌ என்பது சுகமாகவும்‌, வசதிகளுடனும்‌ நாட்‌ 
களைக்‌ கழிப்பதற்கான இடம்‌ அல்ல என்பதை அவர்கள்‌ அறிய 
வேண்டும்‌. “ஹாஸ்டலில்‌ கமக்குக்‌ கிடைப்பவைகளுக்கு நாம்‌ 
தான்‌ பணம்‌ கொடுக்கிறோமே' என்று நினைப்பதை அவர்கள்‌ 
நிறுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. அவர்கள்‌ கொடுக்கும்‌ பணம்‌. 
அவர்களுக்காக ஆகும்‌ எல்லாச்‌ செலவுகளையும்‌ சமாளிக்கப்‌: 
போதுமானதல்ல. இறந்த ஹாஸ்டல்களை ஸ்தாபித்த சேட்டுகள்‌ 
விஷயம்‌ அறியாதவர்கள்‌. ஆகையால்‌, மாணவர்களை அவர்கள்‌ 
இஷ்டப்படி விடுவது அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி” 
செய்யுமென்றும்‌, அவர்களை வசதியாகவும்‌, செளக்கியமாகவும்‌ 
வைத்திருப்பதில்‌ ஏதோ புண்ணியம்‌ இருக்கிறதென்றும்‌ அவர்‌ 
கள்‌ நினைக்கிறார்கள்‌. இந்தக்‌ தவறான ஈம்பிக்கை காரணமாக, 
மாணவர்களுக்கு அவர்கள்‌ பல வசதிகளைச்‌ செய்து கொடுக்கிறார்‌ 
கள்‌. இதனால்‌ மாணவர்களுக்கு நல்லது படிவதற்குப்‌ பதிலாகக்‌. 
கெட்டதுதான்‌ படிகிறது; ஈல்லவர்களாவதற்குப்‌ பதிலாக அவர்‌ 
கள்‌ இன்னும்‌ மோசமாகத்தான்‌ போகிறார்கள்‌; அத்துடன்‌ மற்‌: 
றவர்களை ஈம்பி வாமும்‌ பழக்கமும்‌ அவர்களுக்கு ஏற்பட்டுவீடு' 
கிறது. புத்திசாலியாக உள்ள ஒரு மாணவன்‌, தான்‌ வசிக்கும்‌ 
வீட்டின்‌ வாடகை, நிர்வாகிக்கும்‌, வேலைக்காரர்களுக்கும்‌ கொடுக்‌ 
கப்படும்‌ சம்பளங்கள்‌ ஆகியவற்றை சுலபமாகக்‌ கணக்குப்‌ போட்‌ 
டுப்‌ பார்த்துக்‌ கொள்ள முடியும்‌. அப்படிப்‌ பார்த்தால்‌, இந்தச்‌ 
செலவுகளைச்‌ சரிக்கட்டும்‌ அளவுக்கு மாணவர்கள்‌ பணம்‌ கொடுக்க. 
வில்லை என்பது தெரியும்‌. தங்களுடைய சாப்பாட்டுக்கு ஆகும்‌ 
செலவை மட்டும்தான்‌ அவர்கள்‌ கொடுக்கிறார்கள்‌. பல ஹாஸ்‌: 
டல்களில்‌ உணவு, உடை, புத்தகங்கள்‌ முதலியவைகளெல்லாம்‌: 
கூட இலவசமாகவே அளிக்கப்படுகின்றன. இந்த ஹாஸ்டல்‌: 
களுக்காக நிதி ஒதுக்கிவைக்கும்‌ சேட்டுகள்‌, இதனால்‌ பயன்‌ 
பெறும்‌ மாணவர்கள்‌ தங்களுடைய படிப்புக்குப்‌ பிறகு தேச 
சேவை செய்யவேண்டும்‌ என்று எழுத்து மூலம்‌ ஒப்பந்தம்‌ வாங்‌ 
கிக்‌ கொண்டாலும்‌ பரவாயில்லை. ஆனால்‌, தாராள மனம்‌ படைத்‌. 
தவர்களாகையால்‌, அவர்கள்‌ அப்படியொன்றும்‌ செய்வதில்லை. 
எனினும்‌, தாங்கள்‌ பெற்றதைத்‌ திருப்பிக்‌ கொடுக்காவிட்டால்‌... 
தாங்கள்‌ திருட்டுப்‌ பணத்தில்‌ வாழ்க்கை நடத்துகிறோம்‌ என்பதை 
மாணவர்கள்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌. நான்‌ குழந்தையா 


156 கல்வி 


யிருந்த காலத்தில்‌, ஆகா பகத்‌ எழுதிய கவிதையொன்றைப்‌ 
படித்தேன்‌. அதில்‌ ஒரு வரி பின்வருமாறு : 

“திருட்டுச்‌ சொத்தில்‌ வாழ்க்கை நடத்துவது சுத்தம்‌ செய்யப்‌ 
படாது பாதரஸத்தை அருந்துவது போல்‌ ஆகும்‌.” * 

சட்ட விரோதமான பணத்தைக்‌ கொண்டு வாழ்க்கை ஈத்து 
வதன்‌ மூலம்‌ மாணவர்கள்‌ வீர உணர்ச்சிகளை வளர்த்துக்‌ கொள்‌ 
எத்‌ தவறி விடுகிறார்கள்‌. அதனால்‌ அவர்கள்‌ அடங்கி ஒடுங்கி 
கடக்கும்‌ தன்மையுடையவர்களாகிவிடுகிறார்கள்‌. ஆகையால்‌, 
இலவசமாகக்‌ கிடைக்கும்‌ உணவைத்‌ தொடுவதில்லை என்று 
அவர்கள்‌ உறுதி கொள்ள வேண்டும்‌. ஹாஸ்டலில்‌ உள்ள இதர 
“வசதிகளை அவர்கள்‌ தொடர்ந்து பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 
ஆனால்‌, இப்போது காள்‌ சொன்னதைக்‌ கேட்ட பிறகு, சிறிதும்‌ 
அராமதமின்‌ றி நிர்வாகியிடம்‌ சென்று. வேலைக்காரர்களை அனுப்பி 
விடலாம்‌ என்றும்‌, தங்களுடைய வேலைகளையும்‌, ஹாஸ்டல்களின்‌ 
வேலைகளையும்‌ தாங்களே செய்வதாகவும்‌ தெரிவித்துவிட வேண்‌ 
டும்‌, அல்லது, இப்படிச்‌ செய்தால்‌ அந்த வேலைக்காரர்களுக்கு 
'வேலையில்லாமற்போய்விடுமேயென்று தோன்றினால்‌, அவர்கள்‌ 
இருந்துவிட்டுப்‌ போகட்டும்‌ என்று விட்டுவிடலாம்‌. எப்படி 
யானாலும்‌, கக்கூஸ்‌ சுத்தம்‌ செய்வது உள்பட எல்லா வேலைகளை 
யும்‌ தாங்களே செய்வது என்று மாணவர்கள்‌ முடிவு செய்து 
கொள்ளவேண்டும்‌. அப்போதுதான்‌ நல்ல கூடித்தனக்காரர்களா 
“கவும்‌, பிரஜைகளாகவும்‌, தேசசேவைக்கான திறன்‌ பெற்றவர்‌ 
களாகவும்‌ அவர்கள்‌ பயிற்சிபெற முடியும்‌. இன்று காணயமாக 
“வேலை செய்து தங்களுடைய கிறு குடும்பங்களைக்‌ கூடப்‌ பலராலும்‌ 
காப்பாற்ற முடிவதில்லை. 

ஒருவன்‌ நல்ல வேலை பெறுகிறான்‌ என்றால்‌, அவன்‌ நாணய 
மான வேலை செய்கிறான்‌ என்று அர்த்தமில்லை. குமாஸ்தா வேலை 
செய்வதற்கு ஈமக்கு மாதம்‌ ரூ. 75 கிடைக்கும்‌ போது, ஒரு பெரிய 
குடும்பத்தைக்‌ காப்பாற்றும்‌ பொறுப்பு உள்ள ஒரு தொழிலா 
“னிக்கு மாதம்‌ பன்னிரண்டு ரூபாயே கிடைக்கிறது. இதற்குக்‌ 
காரணம்‌ என்ன என்று அவன்‌ யோசித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
பாரபட்சமின்றி இதைப்பற்றி அவன்‌ யோசித்துப்‌ பார்க் கால்‌, 
இவ்வளவு அதிகச்‌ சம்பளம்‌ பெறத்‌ தனக்குத்‌ தகுதியில்லை என்‌ 
பதை அவன்‌ சீக்கிரத்தில்‌ உணருவான்‌. தன்னுடைய ஜீவனோ 
பாயத்திற்குத்‌ தேவையான தொகையை, தான்‌ காணயமாகச்‌ சம்‌ 
பாதிக்கவில்லை என்பதையும்‌, ககரங்களில்‌ உள்ள ஈம்மில்‌ பெரும்‌ 
பாலோர்‌ திருடுவதன்‌ மூலமே வாழ்க்கை நடத்துகிறோம்‌ என்‌ 
வதையும்‌ அவன்‌ புரிந்து கொள்ளுவான்‌. ஒரு கொள்ளைக்‌ கூட்‌ 
டத்திற்கு கமிஷன்‌ ஏஜெண்டுகளாக நாம்‌ இருக்கிறோம்‌ என்‌ 
'யதைத்‌ தவிர, வேறொன்றுமில்லை. மக்களிடமிருக்து நாம்‌ பெறு 
வதில்‌ 95 சதவிகிகம்‌ வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிடுகிறோம்‌. அம்‌ 
மாதிரி வேலையிலிருந்து சம்பாதிப்பது, எதுவுமே சம்பாதிக்காத 
தற்குச்‌ சமமானதுதான்‌. 5 

* சுத்தம்‌ செய்யப்படாத பாதரசத்தை அருந்தினால்‌, உடம்பெல்லாம்‌ புண்கள்‌ 


“ஏற்பட்டுவிடும்‌, பின்னர்‌, உடலுக்கு உள்ளேயிருந்து பாதரசத்தை அகற்றினால்‌ தான்‌ 
அந்தப்‌ புண்கள்‌ ஆறும்‌. 


மாணவர்கள்‌ ஹாஸ்டலுக்கு ஓர்‌ இலக்கணம்‌ 187 


கான்‌ சொல்லுவது உங்களுடைய பகுத்தறிவுக்கு ஏற்றதாக 
இருந்தால்‌, நான்‌ சொல்லுவதை நீங்கள்‌ ஒப்புக்‌ கொண்டால்‌, 
இன்று முதலே அதன்படி நீங்கள்‌ கடக்க ஆரம்பிக்க வேண்டும்‌. 
என்று விரும்புகிறேன்‌. 


ஹாஸ்டல்கள்‌ ரிஷிகுலங்களைப்‌ போலவே * இருக்க: 
வேண்டும்‌. அங்கு பிரம்மச்சாரிகள்‌ மட்டுமே வசிக்க அனுமதிக்கப்‌: 
படுகிறார்கள்‌. மணமானவர்கள்‌, ஹாஸ்டலில்‌ இருக்கும்போது, 
வானப்‌ பிரஸ்த தருமத்தைப்‌ பின்பற்ற வேண்டும்‌. இம்மாதிரி 
லட்சிய வாழ்க்கையை நீங்கள்‌ ஐந்து முதல்‌ பத்து வருஷங்கள்‌ 
வரையில்‌ நடந்தி வந்தால்‌, இந்தியாவுக்காகப்‌ பெரிய அாரியங்‌- 
கள்‌ செய்யக்‌ கூடிய ஆற்றலை நீங்கள்‌ பெறுவீர்கள்‌. சுயராஜ்யப்‌ 
போராட்டம்‌ இப்போது ஈடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு. 
வேள்வியாகும்‌. பிச்சையெடுத்து வாழ்க்கை நடத்துபவர்கள்‌ 
இதில்‌ எப்படிப்‌ பங்கு கொள்ள முடியும்‌? அபாயங்களைப்‌ பொருட்‌ 
படுததாமல்‌ இதில்‌ கலந்து கொள்ளுவதற்கு முன்‌ வருபவர்கள்‌ 
என்னைப்‌ போல்‌ கிலர்‌ இருக்கலாம்‌. இதில்‌ சேர விரும்புபவர்‌ 
களுக்கு நான்‌ ஒன்று சொல்ல விரும்புகிறேன்‌. சாதாரண உணவு 
கான்‌ அவர்களுக்கு கான்‌ அளிக்க முடியும்‌; சோளம்‌ அல்லது 
கேழ்வரகினால்‌ செய்யப்பட்ட ஒன்றிரண்டு ரொட்டிகள்‌ தான்‌ 
கொடுக்க முடியும்‌. இப்போது முதலே அதைப்பற்றியெல்லாம்‌ 
கவலைப்படவேண்டிய அவசியமில்லை என்று உங்களில்‌ சிலர்‌ 
நினைக்கலாம்‌. அவர்களுக்கு கான்‌ சொல்லுவது இதுதான்‌: அப்‌: 
படி நினைத்தவர்கள்‌ பலரை நான்‌ பார்த்திருக்கிறேன்‌. ஆனால்‌, 
சோதனைக்‌ காலத்தில்‌ பெரும்பாலும்‌ அவர்கள்‌ தேர்ச்சி பெற 
வில்லை. கிறைகளுக்குச்‌ செல்லுபவர்கள்‌ அங்கு எப்படி கடந்து 
கொள்ளுகிறார்கள்‌ என்பதைப்‌ பற்றி நமக்கு அனுபவம்‌ உண்டு. 
1920-21-இல்‌ சிறை சென்றவர்கள்‌ உணவு விஷயமாக எப்படிச்‌ 
சண்டை போட்டார்கள்‌ என்பதும்‌, மிகவும்‌ கண்ணியம்‌ குறை. 
வான காரியங்களைச்‌ செய்தார்கள்‌ என்பதும்‌ யாவருக்கும்‌ தெரி 
யும்‌. அதைக்‌ கண்டு நாங்கள்‌ வெட்கப்பட வேண்டியிருந்தது. 
போதிய பயிற்சிபெற்ற பிறகுதான்‌ தியாகம்‌ செய்யும்‌ தன்மையை 
ஒருவர்‌ பெற முடியும்‌. ஒருவன்‌ உண்மையாகவே தியாக வாழ்க்‌ 
கையை நடத்த விரும்புவதாயிருக்கலாம்‌. ஆனால்‌, மிகவும்‌ 
சாதாரணமானவைகளாகத்‌ தோன்றும்‌ வாழ்க்கையின்‌ அற்ப. 
சுகங்களில்‌ உள்ள ஆசையை அவன்‌ அடச்கியாளவில்லையென்‌ 
றால்‌, சோதனைக்‌ காலத்தில்‌ அத்த ஆசைகள்‌ அவனைக்‌ காட்டிக்‌ 
கொடுத்துவிடும்‌. இது அனுபவத்தில்‌ ருசுவான உண்மை. இங்கே 
கூடியுள்ள மாணவர்களாகிய நீங்கள்‌, நான்‌ சொன்னதையெல்‌ 
லாம்‌ புரிந்து கொள்ளுவதற்கு உண்மையாகவே முயற்சி செய்‌ 
தால்‌, இது கஷ்டமான தல்ல என்பதையும்‌, சுலபமாகப்‌ பின்பற்‌ 

றக்‌ கூடியவைகளே என்பதையும்‌ தெரிந்து கொள்ளுவீர்கள்‌. 
உ நவஜீவன்‌ * - 28-.2_.1930* 


* படிப்புக்காக, சீடர்கள்‌ குருவான ரிஷியுடன்‌ சேர்ந்து வசிக்கும்‌ ஆசிரமமே ரிஷி : 
குலம்‌ அல்லது குருகுலம்‌ என்று கூறப்படுகிறது. 


35 
சர்வகலாசாலைகளில்‌ ஏன்‌ கூடாது ? 


ஈகேள்வி : கிரிக்கெட்‌ விளையாட்டில்‌ வகுப்புவாதம்‌ கூடாதென்று 
நீங்கள்‌ அபிப்பிராயம்‌ தெரிவித்திருக்கிறீர்கள்‌. வகுப்புவாத 
அடிப்படையில்‌ நடத்தப்படும்‌ சர்வகலாசாலைகளும்‌ 
ஆட்சேபிக்கத்தக்கவைகளே அல்லவா? எல்லோருக்கும்‌ 
பொதுவாக உள்ள கல்லூரிகளிலும்‌, ஹாஸ்டல்களிலும்‌ 
ஆழ்ந்த அந்நியோன்னியமான நட்பு நிலவுகின்றது. மத 
விஷயங்களில்‌ சகிப்புத்‌ தன்மை என்பதும்‌ இயற்கையான 
தாகிவீடுகிறது. பல்வேறு கலாசாரங்களின்‌ வளர்ச்சிக்காக, 
பொதுவான கல்வி நிலையங்களில்‌ தாராளமான நிதியுடன்‌ 
வகுப்புகளை ஆரம்பிப்பது பலன்‌ தரத்தக்கதாக இராதா? 


பதில்‌ : நீங்கள்‌ சொல்லுவது சரிதான்‌. வகுப்புவாத ஸ்தாபனங்‌ 
களே இல்லாமலிருக்க முடியுமானால்‌ நல்லதுதான்‌. வகுப்பு 
வாத அடிப்படையில்‌ கிரிக்கெட்‌ விளையாடக்‌ கூடாதென்று 
நான்‌ உறுதியாகச்‌ சொல்லுவதுபோல்‌, முஸ்லிம்‌ சர்வகலா 
சாலை, ஹிந்து சர்வகலாசாலை என்றெல்லாம்‌ இருக்கக்‌ கூடா 
தென்று நான்‌ அவ்வளவு உறுதியாகச்‌ சொல்ல முடியாது. 
வகுப்புவாத சர்வகலாசாலைகளின்‌ ஆரம்ப காரணத்தில்‌ 
களங்கம்‌ ஏதுவும்‌ இல்லையென்றால்‌ இவை ஒரு தேசீய கோக்‌ 
கத்திற்கு உதவியாக இருக்கவும்‌ கூடும்‌. ஹிந்து சர்வசலா 
சாலையும்‌, முஸ்லிம்‌ சர்வகலாசாலையும்‌ வகுப்பு ஒற்றுமைக்கு 
உறைவிடங்களாக இருக்கலாம்‌; அப்படித்தான்‌ இருக்க 
மவண்டும்‌. ஆனால்‌, வகுப்புவாத அடிப்படையில்‌ விளையாட்டு 
கள்‌ என்பது ஒன்றுக்கொன்று முரணானது என்றே தோன்று 
கிறது. வகுப்புவாதமற்ற கல்லூரிகளும்‌, ஹாஸ்டல்களும்‌ 
இருக்கின்றன. அப்படித்தான்‌ இருக்க வேண்டுமென்று 
நீங்கள்‌ சொல்லுவதை நான்‌ பூராவாக ஒப்புக்‌ கொள்ளு 
கிறேன்‌. ஆனால்‌, துரதிருஷ்டவசமாக விஷம்‌ அந்த ஸ்தா 
வனங்களிலும்‌ பரவிவிட்டது. இந்த அவல நிலை தற்காலிக 

மானதென்றே நம்புவோமாக. 
_ஹரிஜன்‌'-19--4--1942 


36 
ஒரு புனித யாத்திரை 


பாலிகாசிரமத்திற்கு விஜயம்‌ செய்த காந்திஜி, தமது இருப்‌ 
மடத்திற்கு உடனடியாகத்‌ திரும்பிவிட வேண்டும்‌ என்று நினைத்‌ 


ஒரு புனித யாத்திரை 159 


அக்‌ கொண்டிருந்தார்‌. ஆனால்‌, ஜமியா மில்லியாவைச்‌ சேர்ந்த 
வில மாணவர்களும்‌, சில கிப்பந்திகளும்‌ அவரிடம்‌ வந்து, எப்போ 
தாவது தங்களுடைய ஸ்தாபனத்திற்கும்‌ ஒரு முறை விஜயம்‌ 
செய்ய வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. 


“எப்போதாவது என்றால்‌, இப்போதுதான்‌ என்றே 
அர்த்தம்‌” என்று காந்திஜி பதிலளித்தார்‌. “இவ்வளவு தூரம்‌ 
வந்த பிறகு உங்கள்‌ ஸ்தாபனத்திற்கு வராமல்‌ திரும்பிப்‌ போக 
முடியாது'' என்றும்‌ கூறினார்‌. ஐமியா மில்லியா கோஷ்டிக்கு 
மகிழ்ச்சி தாங்கவில்லை. இந்தச்‌ சந்தோஷச்‌ செய்தியைத்‌ தங்க 
டைய சகபாடிகளுக்குத்‌ தெரிவிப்பதற்காக அவருக்கு முன்னால்‌ 
அவர்கள்‌ ஓடினார்கள்‌. வழி காட்டுவதற்காக பெட்ரோமாக்ஸ்‌ 
விளக்குகளுடன்‌ அவர்கள்‌ திரும்பிவந்தனர்‌. எதிர்பாராத இந்த 
விஜயம்‌, அங்கே ஒரே பரபரப்பை உண்டாக்கியது. டாக்டர்‌ 
ஜாகிர்‌ ஹுஸேன்‌ பவல்பூருக்குப்‌ போயிருந்தார்‌. ஆனால்‌, 
மெளஜீப்‌ சாகிபும்‌, மற்ற ஊழியர்களும்‌ அங்கே இருந்தார்கள்‌. 
பசும்‌ புல்‌ தரையில்‌ கம்பளங்கள்‌ விரிக்கப்பட்டன. திறந்த வெளி 
பில்‌ குடும்பத்தினர்‌ ஒன்று சேருவதுபோலிருந்தது. 2920-இல்‌ 
ஒத்துழையாமை இயக்கம்‌ ஆரம்பமான காலத்தில்‌ ஜமியா 
கமில்லியா ஸ்தாபிக்கப்பட்டது. சமீபத்தில்‌ அதனுடைய வெள்ளி 
விழாவையும்‌ கொண்டாடப்போகிறார்கள்‌. காலஞ்சென்ற 
ஹக்கீம்‌ அஜ்மல்கான்‌ , சாகிப்‌, டாக்டர்‌ அன்ஸாரி, அலி 
சகோதரர்கள்‌ ஆகியோர்‌ போட்ட விதை, டாக்டர்‌ ஜாகிர்‌ 
ஹுஸேன்‌, மற்றும்‌ அவருடைய சகபாடிகளின்‌ அன்பான அர 
வணைப்பில்‌, ஒரு பெரிய மரமாக வளர்க்திருக்கிறது. அதனுடைய 
ஆரம்ப வகுப்புகளில்‌ 200 மாணவர்கள்‌ படிக்கிறார்கள்‌. மத்திய 
.தர வகுப்புகளில்‌ 100 மாணவர்களும்‌, கல்லூரியில்‌ 28 மாணவர்‌ 
களும்‌ இருக்கிறார்கள்‌. இவர்களைத்‌ தவிர 60 ஆசிரியர்கள்‌ பயிற்சி 
பெற்று வருகிறார்கள்‌. அந்த ஸ்தாபனத்தின்‌ ஆதரவில்‌ ஒரு பகல்‌ 
பள்ளியும்‌, கரோல்பாகில்‌ ஒரு பிரசுராலயமும்‌ ஈடத்தப்படு 
கின்றன. 


“முன்னறிவிப்பு இல்லாமலே இங்கு நான்‌ வந்துவிட்டேன்‌. 
இந்தக்‌ சடும்பத்தில்‌ நானும்‌ ஒருவன்‌ என்ற உரிமையை இதன்‌ 
மூலம்‌ ருசுப்பித்துவிட்டேன்‌'' என்று காந்திஜி கூறினார்‌. அங்கு 
அளிக்கப்பட்ட மனப்பூர்வமான வரவேற்பு அவருடைய உள்ளத்‌ 
அதைத்‌ தொட்டது. பின்னர்‌, கேள்விகள்‌ கேட்க விரும்புபவர்கள்‌ 
கேட்கலாம்‌ என்று காந்திஜி கூறினார்‌. 

ஒரு மாணவர்‌ கேட்டார்‌: “ஹிந்து முஸ்லிம்‌ ஐக்கியத்தை 
ஏற்படுத்துவதற்கு மாணவர்கள்‌ என்ன செய்யலாம்‌?”' இது 
கார்திஜிக்கு மிகவும்‌ பிடித்தமான ஒரு விஷயத்தைப்‌ பற்றிய 
கேள்வியாகும்‌. “இந்த வழி சுலபமானது. எல்லா ஹிந்துக்‌ 
களுமே போக்கிரிகளாக மாறி, உங்களைத்‌ திட்டினால்‌ கூட, அவர்‌ 
களை உங்களுடைய உடன்‌ பிறந்த சகோதரர்களாக பாவிப்பதை 
கீங்கள்‌ நிறுத்தக்‌ கூடாது. அதே மாதிரி ஹிந்துக்களுக்கும்‌ இது 


160 கல்வி 


பொருந்தும்‌. இது அசாத்தியமானதா? இல்லை, சாத்தியமானது 
தான்‌. ஒரு தனி நபருக்கு சாத்தியமாக இருப்பது பொது மக்‌. 
களுக்கும்‌ சாத்தியமானதே. 

“இன்றுள்ள சூழ்‌ நிலை முற்றிலும்‌ விஷத்தன்மை வாய்ந்ததாக 
இருக்கிறது. பற்பல விதமான கோரமான வதந்திகள்‌ பத்திரிகை 
களில்‌ பிரசரிக்கப்படுகின்றன; பொதுமக்களும்‌ தராதரம்‌ பார்க்‌. 
காமல்‌ அவற்றை ஈம்பிவீடுகிறார்கள்‌. இதனால்‌ பீதி ஏற்படுகிறது. 
தாங்கள்‌ மனிதப்‌ பிறவிகள்‌ என்பதை ஹிந்துக்களும்‌, முஸ்லிம்‌. 
களும்‌ மறந்து, ஒருவருக்கொருவர்‌ கொடிய மிருகங்களைப்போல்‌. 
கடந்து கொள்ளுகிறார்கள்‌. மற்றவன்‌ என்ன செய்கிறான்‌ அல்லது 
செய்யவில்லை என்பதைப்‌ பொருட்படுத்தாமல்‌, கண்ணியமாக 
கடந்து கொள்ளுவதுதான்‌ மனிதனுக்கு அழகு. கண்ணியமாக 
இருப்பவனிடம்‌ கண்யமாக நடந்து கொள்ளுவதில்‌ சிறப்பு 
எதுவும்‌ இல்லை. திருடர்களும்‌, கொள்ளைக்காரர்களும்‌ கூட அப்‌ 
படிச்‌ செய்கிறார்கள்‌. அதில்‌ விசேஷம்‌ ஒன்றும்‌ இல்லை. லாம 
கஷ்டத்தைக்‌ கணக்கிடுவது மனிதத்‌ தன்மைக்கு அழகல்ல. 
மற்றவன்‌ எப்படியிருந்தாலும்‌, நாம்‌ கண்ணியமாக கடந்து 
கொள்ள வேண்டும்‌ என்பது கான்‌ மனிதனுக்கு அழகு. எல்லா 
ஹிந்துக்களும்‌ என்னுடைய யோசனையைச்‌ கேட்டால்‌, அல்லது 
எல்லா முஸ்லிம்களும்‌ கான்‌ சொல்லுவதைக்‌ கேட்டால்‌ இந்தியா 
வில்‌ அமைதி நிலவும்‌. கத்திகளோ, தடிகளோ அந்த அமைதி 
யைக்‌ குலைக்க முடியாது. பதிலுக்குப்‌ பதில்‌ தாக்குவது அல்லது 
ஆத்திரமூட்டுவது இல்லையென்றால்‌, கத்தியால்‌ குத்தும்‌ ஈனச்‌ 
செயலில்‌ விஷமிக்கு சீக்கிரத்தில்‌ அலுப்பு ஏற்பட்டுவிடும்‌. 
குத்துவதற்காகத்‌ தூக்கிய கரத்தை, கண்ணுக்குப்‌ புலப்படாத. 
ஒரு சக்தி தடுத்து நிறுத்திவிடும்‌; அவனுடைய கொடிய எண்‌ 
ணத்தை நிறைவேற்ற அவனுடைய கரம்‌ மறுத்துவிடும்‌. சூரியன்‌ 
மீது நீங்கள்‌ மண்ணை வாரி எறியலாம்‌; அதனால்‌ சூரியனுடைய 
ஒளி மங்கிவிடாது. நாம்‌ செய்யவேண்டியது என்னவென்றால்‌, 
உள்ளத்தில்‌ ஈம்பிக்கையுடனும்‌, பொறுமையுடனும்‌ இருக்க 
வேண்டும்‌, கடவுள்‌ ஈல்லவர்‌. கொடுமை ஒரு அளவுக்கு மேல்‌ 
போவகை அவர்‌ அனுமதிப்பதில்லை. 

“இந்த ஸ்தாபனத்தை வளர்ப்பதில்‌ எனக்கும்‌ பங்கு இருக்‌ 
தீது. ஆகையால்‌, என்னுடைய உள்ளத்தில்‌ இருப்பதை உங்களி: 
டம்‌ கூறுவது எனக்கு மகிழ்ச்சியளிக்கிறது. இதே விஷயத்தை 
ஹிந்துக்கள்‌ கூட்டத்திலும்‌ சொல்லியிருக்கிறேன்‌. இந்தியாவி 
விற்கும்‌ உலகத்திற்கும்‌ உங்களுடைய உதாரணம்‌ ஓர்‌ ஒளி 
விளக்காக இருக்கட்டும்‌.” - 

தம்‌ இருப்பிடத்திற்குப்‌ போவதற்கு மூன்‌ காந்திஜி காலஞ்‌ 
சென்ற டாக்டர்‌ எம்‌, ஏ. அன்ஸாரியின்‌ சமாதிக்குச்‌ சென்றார்‌. 
இஸ்லாமின்‌ சிறப்புக்கும்‌ ஹிந்து - முஸ்லிம்‌ ஒற்றுமைக்கும்‌ டாக்‌ 
டர்‌ அன்ஸாரி ஓர்‌ உயர்ந்த சின்னமாக விளங்கினார்‌. காந்திஜிக்கு 
அவர்‌ ஓர்‌ உடன்பிறந்த சகோதரர்‌ போலிருக்தார்‌. 1988-இல்‌ 
புனாவில்‌, காந்திஜி பர்ணகுடியில்‌ 51 நாட்கள்‌ உபவாசம்‌ இருந்த 


குழந்தைகள்‌ பள்ளிக்கு ஒரு முன்னுதாரணம்‌ 161 


போது, டாக்டர்‌ அன்ஸாரி தம்முடைய ஐரோப்யெ சுற்றுப்‌ பிர 
யாணக்கை இடையில்‌ நிறுத்திக்‌ கொண்டு, கார்திஜியினிடம்‌ 
ஓடிவந்தார்‌. அவரது சமாதி இருக்கும்‌ இடத்தில்‌ ஒரு விசால, 
மான மேடையும்‌, பல மேல்தளங்களும்‌ இருக்கின்‌ றன. சமாதிக்கு. 
அடியில்‌ அவருடைய பெயர்‌, பிறந்த, இறந்த தேதிகள்‌ 
பொறிக்கப்பட்ட சலவைக்கல்‌ ஒன்று இருக்கிறது. அந்த சமாதி: 
யின்‌ கம்பீரத்தை அந்த எளிமை இன்னும்‌ அதிகமாக்குகிறது. ௩ம்‌ 
பீக்கைக்கும்‌, சமூக ஐக்கியத்திற்கும்‌ சின்னமாக விளங்கிய 
காலஞ்‌ சென்ற டாக்டர்‌ அன்ஸாரியின்‌ பெயரை சுதந்திர இந்தியா 
வெகு காலம்‌ நினைவில்‌ வைத்திருக்கும்‌. 

ஹரிஜன்‌" - 9841948 


37 
குழந்தைகள்‌ பள்ளிக்கு 
ஒரு முன்னுதாரணம்‌ 


குழந்தைகளுக்குக்‌ கல்வி அளிப்பது, சாதாரணமாக மிக: 
வும்‌ சுலபமான தாயிருக்க வேண்டும்‌; ஆனால்‌, எப்படியோ அது 
மிகவும்‌ கஷ்டமானதாகிவிட்டது அல்லது கஷ்டமான தாக்கப்‌ 
பட்டுவிட்டது. நாம்‌ கவனித்தாலும்‌, கவனிக்காவிட்டாலும்‌, கல்‌ 
லதோ, கெட்டதோ, எதையாவது குழந்தைகள்‌ எப்போதும்‌ 
கற்றுக்‌ கொண்டிருக்கின்றனர்‌ என்பது அனுபவத்தில்‌ தெரிந்த 
உண்மையாகும்‌. கான்‌ இப்படிச்‌ சொல்லுவது சில வாசகர்களுக்கு 
விகித்திரமாகத்‌ தோன்றலாம்‌. குழந்தை என்றால்‌ யார்‌? கல்வி 
என்பது என்ன? குழந்தைகளுக்குக்‌ கல்வி போதிக்க ஈல்ல தகு 
தியுள்ளவர்கள்‌ யார்‌? இந்த விஷயங்களைப்‌ பற்றி நாம்‌ கவனமாகச்‌ 
சிந்தனை செய்து பார்த்தால்‌, கான்‌ மேலே கூறியது விசித்திரமா 
கத்‌ தோன்றாது; முற்றிலும்‌ சரியான தாகக்கூடத்‌ தோன்றும்‌. 
குழந்தைகள்‌ என்றால்‌, பத்து வயதுக்கு மேற்படாத பையன்‌ 
கள்‌, பெண்களையே குறிப்பிடுகிறோம்‌. அப்போது, கல்வி என்பது 
எழுதப்‌ படிக்கத்‌ தெரிவது என்று மட்டும்‌ அர்த்த மல்ல. எழுத 
வும்‌ படிக்கவும்‌ தெரிவது, கல்விக்கான முறைகளில்‌ ஒன்றுதான்‌. 
உண்மையில்‌ பார்த்தால்‌, கல்வி என்பது மனம்‌ உள்பட நமது 
உணர்வுக்‌ கருவிகளை சரியான முறையில்‌ உபயோகிக்கக்‌ கற்றுக்‌ 
கொள்ளுூவதாகும்‌. அதாவது, செயல்படுவதற்கு உரிய அவயவங்‌ 
களான கைகள்‌, கால்கள்‌ முதலியவற்றையும்‌, அறிவுக்‌ கருவி 
களான மூக்கு, கண்கள்‌ முதலியவற்றையும்‌ உபயோகிப்பதற்கு 
குழந்தைகள்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. பொருள்கனைத்‌ திருடு 
வதற்கோ, பூச்சிகளை அடித்துக்‌ கொல்லுவதற்கோ, தம்பிமார்‌ 
கள்‌, தங்கைள்‌, விளையாட்டுச்‌ தோழர்கள்‌ ஆகியோரை அடிப்ப 
ுற்கோ கைகளை உபயோகிக்கக்‌ கூடாது என்பதை ஒரு குழந்தை 
11 


162 கல்வி 


தெரிக்து கொண்டுவிட்டால்‌, அந்தக்‌ குழந்தை சரியான கல்விப்‌ 
பாதையில்‌ செல்ல ஆரம்பித்து விட்டது என்று எண்ணலாம்‌. 
தன்னுடைய பற்கள்‌, நாக்கு, காதுகள்‌, கண்கள்‌, ஈகங்கள்‌ முதலி 
யவைகளைச்‌ சுத்தமாக வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்பதைத்‌ 
தெரிந்து கொண்டு, அவற்றைச்‌ சுத்தமாகவும்‌ வைத்துக்‌ கொள்‌ 
ளும்‌ குழந்தையையும்‌ அதே மாதிரி கருதலாம்‌. சாப்பிடும்போது 
அல்லது தண்ணீர்‌ அருந்தும்போது குறும்புகள்‌ செய்யாமல்‌, தனி 
யாகச்‌ சாப்பிட்டாலும்‌, மற்றவர்களுடன்‌ சேர்ந்து சாப்பிட்டாலும்‌ 
சரியான விதத்தில்‌ ஈடந்து கொள்ளக்‌ கற்றுக்‌ கொண்டிருக்கும்‌ 
குழந்தைகள்‌, நல்ல உணவு, கெட்ட உணவு என்ற வேற்றுமையை 
அறிந்து நல்ல உணவைப்‌ பொறுக்கி எடுத்துக்‌ கொள்ளத்‌ 
தெரிந்த குழந்தைகள்‌, அளவுக்கு மீறி சாப்பிடாமலும்‌, புதிதாகக்‌ 
காண்பதையெல்லாம்‌ தங்களுக்குக்‌ கொடுக்கும்படி கேட்காமலும்‌ 
இருக்கும்‌ குழந்தைகள்‌, ஒன்றைக்‌ கேட்டு அது கிடைக்காவிட்‌ 
டால்‌ பேசாமல்‌ அமைதியாக இருக்கும்‌ குழந்தைகள்‌ ஆகிய இவர்‌ 
களையெல்லாம்‌, கல்விப்‌ பாதையில்‌ ஈல்ல முன்னேற்றம்‌ அடைந்த 
வர்கள்‌ என்று சொல்லலாம்‌. யாருடைய உச்சரிப்பு நன்ராக இருக்‌ 
கிறதோ, தான்‌ வாழும்‌ பிரதேசத்தின்‌ சரித்திரத்தையும்‌, 
பூகோளத்தையும்‌ யார்‌ சொல்ல முடியுமோ, - அவர்களுக்கு சரித்‌ 
திரம்‌, பூகோளம்‌ என்ற வார்த்தைகள்‌ தெரியாமலிருக்கலாம்‌- தாய்‌ 
காடு என்றால்‌ என்ன என்பது யாருக்குத்‌ தெரிக்திருக்கிறதோ, 
அந்தக்‌ குழந்கையும்‌ கல்விப்‌ பாதையில்‌ கணிசமான தூரம்‌ முன்‌ 
னேறியிருப்பதாக வைத்துக்‌ கொள்ளலாம்‌. சத்தியத்திற்கும்‌ 
அசத்தியத்திற்கும்‌, ஈல்லதுக்கும்‌ கெட்டதுக்கும்‌ இடையே உள்ள 
வேற்றுமையை உணர்ந்து, எப்போதும்‌ சத்தியத்தையும்‌, நல்‌ 
லதையுமே பின்பற்றும்‌ குழந்தைகளும்‌ அதே மாதிரி தான்‌. இந்த 
விஷயத்தை மேற்கொண்டு விவரிக்க வேண்டியதில்லை. வாசகர்‌ 
களே மற்ற விவரங்களைப்‌ பூர்த்தி செய்து கொள்ளலாம்‌, ஒரே 
ஒரு விஷயத்தை மட்டும்‌ தெளிவாக்க விரும்புகிறேன்‌. அதாவது, 
கான்‌ மேலே குறிப்பிட்ட்ள விஷயங்களைத்‌ தெரிந்து கொள்ளு 
வதற்கு எழுதப்‌ படிக்கத்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌ என்ற அவசிய 
மில்லை. பையன்களை அகரவரிசையைக்‌ கற்றுக்‌ கொள்ளும்படி 
செய்வது, அவர்களுடைய இளம்‌ மனத்தில்‌ அகிகமான சுமையை 
ஏற்றி, அவர்களுடைய கண்களையும்‌, கைகளையும்‌ துஷ்பிரயோ 
கத்திற்கு உட்படுத்துவதாகும்‌. ஈல்ல விஷயங்களைத்‌ தெரிந்து 
கொண்டுள்ள பையன்‌, அநேகமாக அதிக முயற்சி இல்லாமலே 
எழுதப்‌ படிக்கக்‌ கற்றுக்‌ கொண்டு விடுகிறான்‌. அத்துடன்‌ மட்டு 
மில்லை; உரிய காலத்தில்‌ சக்தோஷமாகவும்‌ அதைச்‌ செய்கிறான்‌. 
ஆனால்‌, இப்போது அவனுக்கு அது பெரிய சுமையாகிவிடுகிறது. 
நல்ல முறையில்‌ செலவிடப்பட்டிருக்கக்கூடிய பெரும்‌ பகுதி 
நேரம்‌ வீணடிக்கப்பட்டு விடுகிறது. முடிவில்‌, அழகாக எழுது 
வதற்கும்‌ சரியாக உச்சரிப்பதற்கும்‌ கற்றுக்கொள்ளாமல்‌ 
கோணல்‌ எழுத்துகளை எழுதத்தான்‌ கற்றுக்கொள்ளுகிறான்‌. 
கையெழுத்தும்‌ மோசமாக இருக்கிறது. படிப்பது சம்பந்தப்பட்ட 
வரையில்‌, படிக்காமல்‌ விட்டிருக்கவேண்டிய பலவற்றைப்‌ படிக்‌ 


குழந்தைகள்‌ பள்ளிக்கு ஒரு முன்னுதாரணம்‌ 163 


கிறார்கள்‌; அதையும்‌ கூட சரியாக உச்சரிக்கத்‌ தெரியாமல்‌ தாறு 
மாருகப்‌ படிக்கிறார்கள்‌. இதை, கல்வி என்று சொல்லுவது மதிப்‌ 
49ற்குரிய அந்த வார்த்தையை அவமதிப்பதாகும்‌. பையன்‌ எழு 
தப்‌ படிக்கக்‌ கற்றுக்‌ கொள்ளுவதற்கு முன்பு, அவன்‌ அடிப்படை 
பான விஷய அறிவைப்‌ பெற வேண்டும்‌. இப்படிச்‌ செய்தால்‌, 
பாட புத்தகங்கள்‌, குழந்தைகளின்‌ புத்தகங்கள்‌ முதலிய மற்றும்‌ 
பல திமைகளுக்காக இந்த ஏழை காடு செலவிடும்‌ பணம்‌ மிச்சப்‌ 
படும்‌. குழந்தைகளுக்கான புத்தகங்கள்‌ அவசியம்‌ என்று ௧௬ 
தப்பட்டால்‌, அவை ஆசிரியர்களின்‌ உபயோகத்திற்காக எழுதப்‌ 
படவேண்டுமேயொழிய, நான்‌ வர்ணித்த குழந்தைகளுக்காக 
அல்ல. காற்றடிக்கும்‌ பக்கமாக நாமும்‌ போவது என்றில்லாம 
லிருக்தால்‌, இந்த விஷயம்‌ ஈமக்கு வெட்டவெளிச்சமாகத்‌ 
தெரியும்‌. 

கான்‌ குறிப்பிட்டது போன்ற கல்வியை, வீடுகளில்‌ தான்‌ 
பையன்கள்‌ பெறமுடியும்‌; அதுவும்‌ தாயார்‌ மூலம்தான்‌ பெற முடி 
அரம்‌. ஒரு விதத்தில்‌, எல்லாப்‌ பையன்களுமே தங்களுடைய தாய்‌ 
மார்களின்‌ மூலம்‌ ஏதாவது கற்றுக்கொள்ளத்தான்‌ செய்கிறார்கள்‌. 
ஆனால்‌, இன்று குடும்பங்கள்‌ சீர்குலைந்துவிட்டன என்றே சொல்ல 
லாம்‌. பெரும்பாலான பெற்றோர்கள்‌ இந்த வேலைக்குத்‌ தகுதி 
யற்றவர்களாக இருக்கிறார்கள்‌. இந்த நிலைமையில்‌ வீட்டில்‌ 
இருப்பதே போன்ற சூழ்நிலை உள்ள இடங்களில்தான்‌ பையன்‌ 
களை விடவேண்டும்‌. மற்ற யாரையும்‌ விட, குழந்தைகளுக்குக்‌ 
கல்வி புகட்டும்‌ கடமையைத்‌ திறமையுடன்‌ செய்யக்‌ கூடியவள்‌ 
.தாயார்தான்‌. ஆகையால்‌, இந்தக்‌ குறிப்பிட்ட வேலையைப்‌ 
பெண்களிடமே ஒப்படைக்க வேண்டும்‌. அன்பு, பொறுமை 
சம்பந்தப்பட்டவரையில்‌ பெண்களைவிட ஆண்கள்‌ மிகவும்‌ பின்‌ 
தங்கியே இருக்கிறார்கள்‌. இது உண்மையானால்‌, பெண்கள்‌ 
கல்வியின்‌ பிரச்னையையும்‌ தீர்ப்பதற்கு முயற்சிகள்‌ எடுத்துக்‌ 
கொண்டாலொழிய, குழந்தைகளுக்குக்‌ கல்வி புகட்டும்‌ பிரச்‌ 
அனையைத்‌ தீர்க்க முடியாது. நமது குழந்தைகளுக்கு வெற்றிகர 
மாகக்‌ கல்வி புகட்டக்‌ கூடிய உண்மையான தாய்மார்கள்‌ 
ஆசிரியர்களாக இருந்தாலொழிய, பையன்கள்‌ பன்ளிக்கூடங்‌ 
களுக்குப்‌ போய்க்‌ கொண்டிருந்தாலும்‌ கல்வியறிவில்லா தவர்களா 
கவேதான்‌ இருப்பார்கள்‌ என்று சொல்ல நான்‌ தயங்கவில்லை, 


குழந்தைகளின்‌ கல்வி எப்படி இருக்க வேண்டும்‌ என்பதைச்‌ 
சுருக்கமாகக்‌ கூறுகிறேன்‌. ஒரு தாய்‌ ஆசிரியரிடம்‌ ஐந்து சூழக்‌ 
தைகளை ஒப்படைப்பதாக வைத்துக்கொள்ளுவோம்‌. இந்தக்‌ 
குழந்தைகள்‌, ஒழுங்காக நடந்து கொள்ளும்‌ விதத்தில்‌ பயிற்சி. 
இல்லாதவர்கள்‌. அவர்கள்‌ பேசுவது கூட காதில்‌ கேட்பதில்லை. 
சரியாக நடப்பதற்கோ, உட்காருவதற்கோ கூட அவர்களுக்குத்‌ 
"தெரியாது. மூக்கு, கண்கள்‌, காதுகள்‌, நகங்கள்‌ யாவும்‌ அசுத்த 
மாக இருக்கின்றன. உட்காரச்‌ சொன்னால்‌ கால்களை நீட்டிக்‌ 
“கொள்கிறார்கள்‌. பேசும்போது முணு முணுக்கிறார்கள்‌. திசை 
.களைப்பற்றியம்‌ அவர்களுக்கு எதுவும்‌ தெரியாது. ஆடைகள்‌ 


164 கல்வி. 


சுத்தமாக இல்லை. சட்டைப்பைகளில்‌ என்னென்னவோ: இருக்‌ 
கின்றன. இவற்றை எடுத்து அவர்கள்‌ வாயில்‌ போட்டுக்‌ 
கொண்டேயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தலயில்‌ அணிந்‌. 
திருக்கும்‌ குல்லாயின்‌ விளிம்பு சசகசவென்றும்‌ கருத்தும்‌ போயி 
ருக்கிறது. அதிலிருந்து துர்காற்றம்‌ வீசுகிறது. இவர்களுடைய 
ஆகிரியருக்குத்‌ தாய்‌ உள்ளம்‌ இருந்தால்தான்‌, அத்தகைய 
பையன்களுக்குப்‌ பயிற்சி அளிக்க முடியும்‌. சுத்தமாக இருக்கும்‌ 
படி சொல்லிக்‌ கொடுப்பதே அவர்களுக்கு ஆசிரியை அளிக்கும்‌. 
முதல்பாடமாக இருக்கும்‌. அந்த ஆசிரியை குழந்தைகளிடம்‌ 
கன்‌ அன்பைக்‌ கொட்டி, ஒரு தாய்க்கு மட்டுமே மிதரியக்‌ கூடிய 
பல்வேறு வழிகளில்‌ அவர்களுக்கு விளையாட்டுக்‌ காட்டுவாள்‌. 
கெளசல்யை, தன்னுடைய குமாரனான ராமனுக்குச்‌ செய்ததைப்‌ 
போல்‌ செய்வாள்‌. அவர்களை அன்பு என்ற கயிற்றினால்‌ தன்னு: 
டன்‌ பிணைத்துக்‌ கொள்ளுவாள்‌. இதன்‌ மூலம்‌, அவள்‌ சொல்லு 
வதையெல்லாம்‌ பையன்கள்‌ மனமுவந்து செய்யும்படி செய்வாள்‌ . 
பையன்கள்‌ சத்தமாயீருக்கக்‌ கற்றுக்‌ கொள்ளும்வரையில்‌, இவர்‌. 
களுடைய பற்கள்‌, காதுகள்‌, கைகள்‌, கால்கள்‌ யாவும்‌ சுத்து 
மாயிருக்கும்‌ வரையில்‌, தங்களுடைய ஆடைகளைச்‌ சுத்தமாக 
வைத்துக்‌ கொள்ளவும்‌ சரியாக உச்சரிக்கவும்‌ கற்றுக்‌ கொள்ளும்‌. 
வரையில்‌, ஆசிரியைக்கு ஓய்ச்சல்‌ ஒழிவே இராது.இதைச்‌ செய்து: 
முடித்தபிறகு, முதலில்‌ அவர்களுக்கு ராம காமத்தை அதா 
வது கடவுளின்‌ பெயரைக்‌ கற்றுக்‌ கொடுப்பாள்‌. அவருக்கு எவ்‌ 
வளவோ பெயர்கள்‌ இருக்கின்றன. எந்தப்‌ பெயரைச்‌ சொல்லி 
யழைத்தாலும்‌ பரவாயில்லை. தருமத்திற்கு அடுத்தபடியாக 
அர்த்தத்தை அதாவது உலக விவகாரங்களைக்‌ கற்றுக்கொடுக்க. 
வேண்டும்‌. பிறகு ஆசிரியை அவர்களுக்கு கணக்குச்‌ சொல்லிக்‌ 
கொடுப்பாள்‌; பெருக்கல்‌ வாய்ப்பாடுகளைக்‌ கற்றுக்‌ கொள்ளச்‌ 
செய்வாள்‌ கூட்டல்‌, கழித்தல்‌ கணக்குகளையும்‌ கூடியவரையில்‌ 
வாய்மொழியாகவே கற்றுக்‌ கொடுப்பாள்‌. தாங்கள்‌ எங்கே வசிக்‌, 
கிறோம்‌ என்பதைப்‌ பற்றிப்‌ பையன்களுக்குத்‌ தெரிந்திருக்க 
வேண்டும்‌. ஆகையால்‌, ஆறுகள்‌, சிற்றாறுகள்‌, குன்றுகள்‌, கட்டி 
டங்கள்‌ முதலியவைகளைப்பற்றிச்‌ சொல்லிக்‌ கொடுப்பாள்‌. 
அதே சமயத்தில்‌ திசைகனைப்‌ பற்றிய அறிவையும்‌ ஊட்டுவாள்‌.. 
குழந்தைகளின்‌ நன்மைக்காகத்‌ தன்னுடைய அறிவையும்‌ 
வளர்த்துக்‌ கொள்ளுவாள்‌. இந்த முறையில்‌, சரித்திரத்தையும்‌, 
பூகோளத்தையும்‌ தனித்தனிப்‌ பாடங்களாகக்‌ கருதக்‌ கூடாது. 
இரண்டையும்‌ கதைகள்‌ உருவத்தில்‌ போதிக்க வேண்டும்‌. 
இத்துடன்‌ அவள்‌ திருப்தியடைந்துவிட மாட்டாள்‌. ஒரு ஹிந்து 
தாய்‌ தன்னுடைய குழந்தைக்கு அதன்‌ இளம்‌ பிராயத்தி 
லிருந்தே சமஸ்கிருத சுலோகங்களைச்‌ சொல்லிக்‌ காட்டுவாள்‌. 
அப்போதுதான்‌ அவர்களுக்கு சமஸ்கிருக வார்த்தைகளின்‌ 
உச்சரிப்பு பிடிபடும்‌. ஆண்டவன்‌ புகழைப்‌ பாடும்‌ சமஸ்கிருத 
சலோகங்களையும்‌ குழந்தைக்குப்‌ பாடம்‌ பண்ணி வைப்பாள்‌. 
தேசபக்தியுள்ள தாயார்‌ தன்‌ குழந்தைகளுக்கு ஹிந்தியையும்‌. 
கற்றுக்கொடுப்பாள்‌. இதற்காக அவள்‌ அவர்களுடன்‌ ஹிந்தியில்‌ 


குழந்தைகள்‌ பள்ளிக்கு ஒரு முன்னுதாரணம்‌ 185 


பேசுவாள்‌. ஹிந்தி புத்தகங்களிலிருந்து குறிப்பிட்ட பகுதிகளை 
அவர்களுக்கு வாசித்துக்‌ காட்டி, அவர்களுக்கு இரு மொழிகளில்‌ 
பயிற்சி ஏற்படும்படி செய்வாள்‌. அதற்குள்‌ அவர்களுக்கு 
அகர வரிசை சொல்லிக்‌ கொடுக்க மாட்டாள்‌. இருந்தாலும்‌ 
அதிலும்‌ சிறிதளவு பயிற்சியளிப்பாள்‌. நேர்‌ கோடுகள்‌, வட்டங்‌ 
கள்‌ முதலியவற்றைப்‌ போடுவதற்குக்‌ கற்றுக்‌ கொடுப்பாள்‌. 
ஒரு மலர்‌. அல்லது தண்ணீர்க்‌ குடம்‌, அல்லது முக்கோணம்‌ 
வரையத்‌ தெரியாத ஒரு பையனை கல்வி பெற்றவன்‌ என்று 
சொல்ல முடியாது. அத்துடன்‌, நல்ல சங்கிகுத்கையும்‌ அவர்‌ 
கரூக்கு போதிக்காமலிருக்க மாட்டாள்‌. தேசீய கீதத்கையோ, 
பிரார்த்தனை கீதங்களையோ பையன்கள்‌ ஒருமிக்கச்‌ சேர்ந்து 
பாடத்‌ தெரியாவிட்டால்‌, அதை ஆசிரியை அனுமதிக்கமாட்‌ 
டாள்‌. தாளக்கட்டுடன்‌ பாடவும்‌ அவள்‌ கற்றுக்‌ கொடுப்பாள்‌. 
அவர்கள்‌ தேகாரோக்கியத்துடன்‌ இருக்க வேண்டும்‌ என்பதற்‌ 
காக, ஓடுதல்‌, தாண்டுதல்‌ போன்ற தேகப்பயிற்சிகளில்‌ ஈடுபடச்‌ 
செய்வாள்‌. பிறகு, பையன்களுக்கு சேவை உணர்ச்சியை உண்‌ 
மாக்கி, பல்வேறு கைவினைகளிலும்‌ தேர்ச்சி பெறச்‌ செய்ய வேண்‌ 
டும்‌. ஆகையால்‌, பஞ்சு எடுப்பதிலிருக்து ஆரம்பித்து நாற்பது 
அவரையில்‌ பூராவாகச்‌ சொல்லிக்‌ கொடுப்பாள்‌. பிள்ளைகள்‌ 
தினசரி அரைமணி கேரமாவது மனமுவந்து நூற்பார்கள்‌. 


இன்றுள்ள பெரும்பாலான பாட புத்தகங்கள்‌ இதற்குப்‌ 
பயனற்றவை. ஆகையால்‌, தாய்‌- -ஆசிரியை புதிய புத்தகங்‌ 
களைத்‌ தேடிப்பிடிக்க வேண்டும்‌; அல்லது புதிய புத்தகங்‌ 
களைத்‌ தயார்‌ செய்ய வேண்டும்‌, குழந்தைகளிடம்‌ அவளுக்‌ 
குள்ள அன்பு, இந்த வேலையில்‌ அவளுக்கு உதவி செய்யும்‌. 
ஒவ்வொரு கிராமத்திற்கும்‌ தனித்தனியான சரித்திரமும்‌, பூகோள 
மும்‌ இருக்கின்றன. அதற்கென்று தனியான சரித்திர புத்தக 
மும்‌ பூகோள புத்தகமும்‌ இருப்பதும்‌ இயற்கையே. கணக்குப்‌ 
பயிற்சிகளும்‌ புதிதாக இருக்கும்‌. தான்‌ பையன்களுக்குச்‌ 
சொல்லிக்‌ கொடுக்க விரும்பும்‌ பாடங்களைத்‌ தாய்‌-ஆசிரியை 
ஒவ்வொரு நாளும்‌ தானாகவே தயார்‌ செய்வாள்‌. புதுக்‌ கணக்கு 
அப்‌ போடுவாள்‌. ஒவ்வொரு நாளும்‌ பையன்களிடம்‌ புதிதாக 
ஏதாவது சொல்லுவதற்குத்‌ தயார்‌ செய்து வைத்திருப்பாள்‌. 
பாடங்களைத்‌ தயார்‌ செய்யும்போது இவற்றை யெல்லாம்‌ 
ஞுறித்து வைத்துக்‌ கொள்ளுவாள்‌. இவ்வாறாக, வகுப்பில்‌ அவள்‌ 
சொல்லிக்‌ கொடுக்கும்‌ பாடம்‌ யந்திரக்‌ தன்மை வாய்ந்ததாக 
இல்லாமல்‌, பையன்களின்‌ சிந்தனையைத்‌ தூண்டிவிடும்‌ வகையில்‌ 
விறுவிறுப்பாக இருக்கும்‌. 

பையன்களின்‌ அபிவிருத்திக்குத்‌ தகுந்தவாறு பாட திட்டம்‌ 
மாறும்‌. ஆகையால்‌, மூன்று மாதத்திற்கு ஒரு தடவை பாட திட்‌ 
மத்தைத்‌ தயாரிக்க வேண்டும்‌, வகுப்புகளுக்கு வரும்‌ பையன்‌ 
அள்‌ பல்வேறு குடும்பச்‌ சூழ்கிலைகளிலிருந்து வருபவர்களாக 
இருப்பார்கள்‌. ஆகையால்‌, எல்லாப்‌ பையன்களுக்கும்‌ ஒரே 
மாதிரியான பாட திட்டத்தை வைத்துக்‌ கொள்ள முடியாது. 


166 கல்வி 


சில சமயங்களில்‌ அவர்கள்‌ கற்றுக்‌ கொண்டதை மறக்கச்‌ செய்வா 
தும்‌ அவசியமாக இருக்கலாம்‌. உதாரணமாக, ஆறு அல்லது 
ஏழு வயதுள்ள ஒரு சிறுவன்‌ கோணல்‌ மாணலாக எழுதப்‌ பழகி 
யிருந்தால்‌ அல்லது என்ன வாசிக்கிறோம்‌ என்பதைப்‌ புரிந்து 
கொள்ளாமல்‌ வாசிக்கப்‌ பழகியிருக்தால்‌, அந்தப்‌ பையன்‌ அந்தப்‌ 
பழக்கத்தைக்‌ கைவிடும்படி தாய்‌-ஆசிரியை பார்த்துக்‌ கொள்ள: 
வேண்டும்‌. படிப்பதன்‌ மூலம்தான்‌ குழந்தை கற்றுக்‌ கொள்ள 
முடியும்‌ என்ற தவறான எண்ணத்தை அவள்‌ கைவிட வேண்டும்‌... 
படிப்பில்‌ பயிற்சியே இல்லாதவன்‌ கூட, புத்திசாலித்தனமாக. 
இருக்க முடியும்‌ என்பதைச்‌ சுலபமாகப்‌ புரிந்து கொள்ளலாம்‌. 


இந்தக்‌ கட்டுரையில்‌ ஆசிரியர்‌ என்ற வார்த்தையையே கான்‌ 
உபயோகிக்கவில்லை. அதற்குப்‌ பதிலாக, தாய்‌-ஆசிரியை 
என்ற வார்த்தையையே உபயோகித்திருக்கீறேன்‌. ஏனெனில்‌, 
தான்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்கும்‌ குழந்தைகளுக்கு ஆசிரியை 
உண்மையிலேயே தாயைப்போல்‌ இருக்கவேண்டும்‌. தாயின்‌ 
ஸ்தானத்தை வகிக்க முடியாதவர்‌, ஆசிரியையாக இருக்க முடி 
யாது. தனக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்கிறார்கள்‌ என்று 
உணர்ச்சியே குழந்தைகளுக்கு ஏற்படக்‌ கூடாது. பையனை 
கவனித்துக்‌ கொண்டு, அவனுக்கு வழிகாட்டிக்‌ கொண்டிருந்தால்‌ 
போதும்‌. ஆறு மணி நேரம்‌ பள்ளிக்கூடத்தில்‌ இருக்கும்‌ 
பையன்‌ ஒருக்கால்‌ தன்‌ நேரத்தை வீணடிப்பதாயிருக்கலாம்‌.. 
ஆனால்‌, மேலே கான்‌ குறிப்பிட்ட ஆசிரியையிடம்‌ உள்ள பையன்‌ 
எப்போதும்‌ உண்மையாக ஏதாவது கற்றுக்‌ கொண்டேயிருப்‌! 
பான. 


இப்போதுள்ள நிலைமையில்‌ நல்ல ஆசிரியைகள்‌ கிடைக்‌ 
காமற்‌ போகக்கூடும்‌. ஆகையால்‌, ஆடவர்களான ஆசிரியர்‌ 
களையே காம்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. அப்படியானால்‌, 
இந்த ஆசிரியர்கள்‌ தாயாரின்‌ ஸ்தானத்தைப்‌ பூர்த்தி செய்ய 
வேண்டும்‌. ஆனால்‌, இறுதியில்‌ தாய்தான்‌ இந்தப்‌ பொறுப்பை 
ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும்‌, நான்‌ சொல்லுவது 
சரியாய்‌ இருந்தால்‌, குழந்தைகளிடம்‌ அன்பு உள்ள சந்தத்‌. 
தாயும்‌, இந்தப்‌ பணிக்குத்‌ தன்னைத்‌ தயார்‌ செய்து கொள்ளும்‌ 

அதே சமயத்தில்‌, குழந்தைகளையும்‌ தயார்‌ செய்ய முடியும்‌. 
£ நவஜீவன்‌ '..4-6_10 


38 
மான்டிஸோரி பயிற்சிக்‌ கல்லூரியில்‌ 


ஸ்ரீமதி மான்டிஸோரி, காந்திஜியைச்‌ சந்தித்தது பற்றி இம்‌ 
பகுதிகளில்‌ குதிப்பிட்டிருக்கிறேன்‌. அது இரு ஆன்மாக்களின்‌ 
சந்திப்பேயாகும்‌. இந்தச்‌ சந்திப்பு, அந்த அம்மையாரின்‌ உள்‌ 
எத்தைப்‌ பெரிதும்‌ கவர்ந்துவிட்டது. அன்னார்‌ பின்வருமாறு 


மான்டிஸோரி பயிற்சிக்‌ கல்லூரியில்‌ 167 


எழுதியிருந்தார்‌ : “ காந்திஜி சாதாரண மனிதர்‌ அல்ல, ஒரு 
புனித ஆன்மா என்றே எனக்குத்‌ தோன்றுகிறது. என்‌ உள்ளத்‌ 
தினல்‌ அவரை நான்‌ பின்பற்றிவர்திருக்கிறேன்‌. அவருடைய 
சாந்தம்‌, இனிமையான சுபாவம்‌ ஆகியவற்றைப்‌ பார்க்கும்‌ 
போது, உலகத்தில்‌ கடுமை என்றே ஒன்று இல்லை என்று 
தோன்றுகிறது. எல்ல’ையோ, தடைகளேோ எதுவுமின்றி அவர்‌ 
மனம்‌ விட்டுப்‌ பேசினார்‌. சூரிய கிரணம்‌ வீசுவதுபோல்‌ 
அவ்வளவு உறுதியாகவும்‌ கேரடியாகவும்‌ இருக்கிறார்‌. கான்‌ 
பயிற்சி அளிக்கும்‌ ஆகிரியர்களுக்கு இத்த மகாபுருஷன்‌ பெரிதும்‌ 
உதவி செய்யக்‌ கூடுமென்று எனக்குத்‌ தோன்றியது. ஆசிரிய 
ராக இருப்பவர்‌ களங்கமற்ற உள்ளமும்‌, பெருந்தன்மையும்‌ 
படைத்தவராக இருக்கவேண்டும்‌. வயது வந்தவர்களின்‌ 
உலகம்‌ மிகக்‌ கடுமையானது, மனித வர்க்கத்தின்‌ வாழ்க்கைக்கு 
இடையுறு விளைவிக்கும்‌ பல தடங்கல்கள்‌ நிறைந்தது. அதிலிருந்து 
ஆசிரியர்‌ வெளியே வரவேண்டுமாயின்‌, தனது உள்ளத்தையே 
மாற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌. எங்களுடைய ஆசிரியர்களை அவர்‌ 
சந்திப்பது மனித வர்க்கத்திலுள்ள குழந்தையின்‌ ஆன்மிகப்‌ பாது 
காப்புக்கு உதவியாய்‌ இருக்குமாக.”'* 


நாங்கள்‌ உட்காருவதற்கு திண்டுகளும்‌, தலையணைகளும்‌ 
ஏற்பாடு செய்யப்பட்டிருக்தன. ஏழ்மை நிறைந்த ஐலிங்டன்‌ 
ஜில்லாவைச்‌ சேர்ந்த குழந்தைகள்‌, சின்னஞ்சிறு தேவதைகளைப்‌ 
போல்‌, சுத்தமாகவும்‌, சாதாரணமாகவும்‌ ஆடைகள்‌ அணிந்து 
கொண்டு, கை, கால்களில்‌ ஒன்றுமில்லாமல்‌, இந்திய முறைப்படி 
காந்திஜிக்கு நமஸ்காரம்‌ செய்தனர்‌. பின்னர்‌ அச்சிறுவர்கள்‌ 
தங்களுக்குக்‌ கற்றுக்‌ கொடுக்கப்பட்டவைகளை எங்களுக்குச்‌ 
செய்து“ காட்டினர்‌. ஒருமித்த நடனம்‌, மனே உறுதி, சித்தத்தை 
ஒன்றின்‌ மீதே நிலை நாட்டும்‌ சிறு சாதனைகள்‌ ஆகியவற்றை 
அவர்கள்‌ செய்து காட்டினர்‌. பின்னர்‌ வாத்திய சங்கீதமும்‌, 
கடைசியாக, மெளனப்‌ பயிற்சியும்‌ நிகழ்ந்தன. இந்தச்‌ செயல்‌ 
கள்‌ அங்கு கூடியவர்களைப்‌ பெரிதும்‌ கவர்ந்தன. குழைந்தை 
களால்‌ சூழப்பட்ட ஸ்ரீமதி மான்டிஸோரியைப்‌ பார்த்தபோது, 
குழந்கைகளுக்கென்றே உருவான ஒரு சுதந்திர உலகத்தின்‌ 
காட்சி மனக்கண்‌ முன்பு தோன்றியது. ஆண்டவனின்‌ சிருஷ்டி 
களில்‌ அவருக்கு மிகவும்‌ அருகாமையில்‌ இருப்பவர்கள்‌ குழந்தை 
கள்‌ தானே. ஸ்ரீமதி மான்டிஸோரியின்‌ கல்வித்‌ திட்டம்‌ முழுமை 
யான பலன்‌ அளிக்காவிட்டால்‌ கூட, குழந்தையினிடம்‌ உள்ள 
கவர்ச்சியை பெற்றோர்கள்‌, ஆசிரியர்கள்‌ ஆகியோரின்‌ கவனத்திற்‌ 
குக்‌ கொண்டுவந்ததன்‌ மூலம்‌, மனித வர்க்கத்திற்கே அவர்‌ அரு 
மையான சேலை செய்தவராகிறார்‌. காதுக்கு இனிமையான இத்‌ 
தாலிய மொழியில்‌, காந்திஜிக்கு அவர்‌ சுருக்கமான ஒரு வரவேற்‌ 
பளித்தார்‌. அவருடைய காரியதரிசி, அதை ஆங்கிலத்தில்‌ 

* ஸ்ரீமதி மான்டிஸோரி இருக்கும்‌ இடத்திற்கும்‌, அவரது பள்ளிக்கூட த்திற்கும்‌ 
காந்திஜி விஜயம்‌ செய்ததைக்‌ குறித்து ஸ்ரீ மகாதேவ தேசாய்‌ எழுதியுள்ள விவரங்களே 
டீ மலே கொடுக்கப்பட்டுள்ளன. 


168 கல்வி 


மொழி பெயர்த்துக்‌ கூறினார்‌. அந்து மொழிபெயர்ப்பேகூட 
எவரையும்‌ மெய்சிலிர்க்க வைத்தது. அதன்‌ விவரமாவது: 


* என்னுடைய வகுப்பில்‌ படிக்கும்‌ மாணவர்களுக்கும்‌, இங்‌ 
குள்ள நண்பர்களுக்கும்‌ மான்‌ சில வார்த்தைகள்‌ சொல்ல விரும்பு 
கிறேன்‌. நான்‌ ஒரு பெரிய விஷயத்தை உங்களிடம்‌ சொல்லப்‌ 
போகிறேன்‌. அதுதான்‌ காந்திஜியின்‌ ஆன்மா. அந்த மகாத்மா 
இப்போது ஈம்மிடையே உடலுடன்‌ நேரில்‌ வந்திருக்கிறார்‌. 
அவரது குரல்‌ உலகம்‌ பூராவிலும்‌ ஒலித்துக்‌ கொண்டிருக்கிறது. 
இன்னும்‌ சிறிது நேரத்தில்‌ அந்தக்‌ குரலைக்‌ கேட்கும்‌ பாக்கியம்‌ 
நமக்குக்‌ கிடைக்கும்‌. அன்பு உள்ளத்துடன்‌ அவர்‌ பேசுகிறார்‌. 
அவர்‌ தன்‌ குரலால்‌ மட்டும்‌ பேசவில்லை, தன்‌ வாழ்க்கையையே 
கொட்டிப்‌ பேசுகிறார்‌. இது அபூர்வமான ஒரு அரிய நிகழ்ச்சி 
யாகும்‌. அவர்‌ பேசும்போது ஒவ்வொருவரும்‌ முழு கவனத்துடன்‌ 
கேட்கிறார்கள்‌. உத்தம குருநாதரே ! உங்களை இங்கு வரவேற்‌ 
கும்‌ பாக்கியம்‌ பெற்றுள்ள இந்தக்‌ குரல்‌, லத்தீன்‌ ஜாதிகளைச்‌ 
சேர்ர்த ஒரு குரல்‌, மகோன்னதமான ரோமாபுரியைச்‌ சேர்ந்த 
குரல்‌. மேல்‌ நாட்டின்‌ மத சிக்தனைகளுக்குத்‌ தாயகமான ரோமா 
புரியின்‌ குரல்‌ என்பது பெருமைக்குரிய விஷயம்‌. கீழ்த்‌ 
திசைக்கு மரியாதை செலுத்துவதற்காக, மேல்‌ திசையின்‌ 
வாழ்க்கை, சிக்கனை ஆகிய எல்லாவற்றையும்‌ இங்கு உங்கள்‌ 
முன்பு சமர்ப்பிக்க முடியவில்லையே என்று வருந்துகிறேன்‌. 
இங்கு என்னுடைய மாணவர்களை உங்கள்‌ முன்பு நிறுத்து 
கிறேன்‌. இங்கே என்னுடைய மாணவர்கள்‌ மட்டுமில்லை ; அவர்‌ 
களுடைய கண்பர்களும்‌, அக்த நண்பர்களின்‌ ஈ௩ண்பர்களும்‌, 
உறவினர்களும்‌ இங்கே கூடியிருக்கிறார்சள்‌. ஆனால்‌ என்னுடைய 
மாணவர்களிடையே பல காட்டினர்‌ இருக்கிறார்கள்‌. தாராள 
மனம்‌ படைத்த ஆங்கில ஆசிரியர்களும்‌, இந்திய, இத்தாலிய, 
டச்சு, ஜெர்மன்‌, டேனிஷ்‌, ஸ்வீடிஷ்‌, ஆஸ்டிரேலிய, அமெரிக்க 
மாணவர்களும்‌, நியூஜீலந்து, தென்னாப்பிரிக்கா, கானடா, அயர்‌ 
லாந்து ஆகிய நாடுகளைச்‌ சேர்ந்த மாணவர்களும்‌ இங்கே கூடி 
யிருக்கிறார்கள்‌. குழந்தைகளிடம்‌ உள்ள அன்பு காரணமாகவே 
அவர்கள்‌ இங்கு வந்திருக்கிறார்கள்‌. 

“நாகரிகம்‌ என்ற வார்த்தையும்‌, குழந்தையைப்‌ பற்றிய 
சிந்தனையுமே நம்மைப்‌ பிணைத்து, இன்று உங்கள்‌ முன்பு கொண்டு 
வந்து சேர்த்திருக்கின்றன. குரு நாதரே ! எந்த ஒரு ஆன்மிக 
வாழ்க்கையினால்‌ மட்டுமே உலக சமாதானம்‌ என்ற கட்டிடத்தை 
எழுப்ப முடியுமோ, அந்த வாழ்க்கையை வர்ழ்வதற்கே நாங்கள்‌ 
கல்வி புகட்டுகிறோம்‌. வாழ்க்கைக்‌ கலையில்‌ கரைகண்ட ஒரு 
குரு நாதரின்‌ சொற்களைக்‌ கேட்பதற்காகவே மாணவர்கள்‌ 
இங்கே கூடியிருக்கிறார்கள்‌. மரணவர்களுக்கும்‌, அவர்களுடைய 
ஈண்பர்களுக்கும்‌ வாழ்க்கையிலேயே இது மறக்க முடியாத ஒரு 
நன்னாளா க இருக்கும்‌. உங்களுக்காகப்‌ பழிற்சி செய்துகொண்டு, 
உங்களுக்காகப்‌ பணி புரிந்துவரும்‌ இந்த 24 ஆங்கிலேயக்‌ 
குழந்தைகளும்‌ எதிர்காலத்தில்‌ தோன்றப்போகும்‌ புதுக்‌ குழந்‌ 


மான்டிஸோரி பயிற்சிக்‌ கல்லூரியில்‌ 169 


ஆதயின்‌ உயிர்ச்‌ சின்னங்கள்‌. உங்கள்‌ வார்த்தைகளைக்‌ கேட்க 
காங்கள்‌ யாவரும்‌ ஆவலுடன்‌ காத்திருக்கிறோம்‌." 


இந்த வரவேற்பு இதற்கு முன்‌ ஒருபோதும்‌ இராதவாறு 
காந்திஜியின்‌ உள்ளத்தை உருக்கிவிட்டது. அந்தச்‌ சந்தர்ப்பத்‌ 
திற்குத்‌ தகுதியான கீதம்‌ போன்ற இனிய மொழிகள்‌ அவரிட 
மிருந்து வந்தன. பெற்றோர்களுக்கும்‌, குழந்தைகளுக்கும்‌ அது 
ஒரு செய்தியாகவும்‌, உலகத்தில்‌ உள்ள எல்லாக்‌ கலைகளையும்‌ 
பற்றிய ஒரு சாசனமாகவும்‌ இருந்தது. அதைப்‌ பூராவாகக்‌ 
கீழே தருகிறேன்‌ : 


“அம்மணி, உங்களுடைய அன்பான வார்த்கைகளால்‌ என்‌ 
ஊத்‌ திணறும்படி செய்து விட்டீர்கள்‌. முற்றிலும்‌ உண்மையான 
ஒரு விஷயத்தை நான்‌ பணிவுடன்‌ ஒப்புக்‌ கொள்ள வேண்டும்‌. 
அதாவது, என்‌ உடலின்‌ ஒவ்வொரு கரம்பிலும்‌ அன்பு உணர்ச்சி 
ஓடவும்‌, கான்‌ அன்பு மயமாக விளங்கவுமே கான்‌ முயற்சித்து 
வருகிறேன்‌. என்னைப்‌ படைத்த கடவுளை, சத்தியத்தின்‌ உருவ 
மாகவே நான்‌ கருதுகிறேன்‌, அவரைக்‌ காண நான்‌ துடித்துக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. சத்தியத்தை நான்‌ அறியவேண்டுமானால்‌, 
என்‌ உயிரைக்‌ கொடுத்தாவது அன்பின்‌ ஆணைக்கு கீழ்ப்படிய 
வேண்டும்‌ என்பதை என்‌ வாழ்க்கையின்‌ ஆரம்ப காலத்திலேயே 
நான்‌ அறிந்து கொண்டேன்‌. நான்‌ குழந்தைப்‌ பேறு பெற்ற 
வன்‌. எனவே, சிறு குழந்தைகளின்‌ மூலம்‌ அன்பின்‌ நியதியை 
அறிந்து கொள்ளவும்‌ கற்றுக்‌ கொள்ளவும்‌ முடியும்‌ என்பதையும்‌ 
கண்டு கொண்டேன்‌. அறியாமையில்‌ ஆழ்ந்த பெற்றோர்களாகிய 
காம்‌ சரியாக ஈடந்து கொண்டிருந்தால்‌, குழந்தைகள்‌ ஒரு குற்ற 
மும்‌ அறியாதவர்களாக இருந்திருப்பார்கள்‌. குழந்தைகள்‌ விஷ 
மம்‌ செய்யும்‌ சுபாவம்‌ உள்ளவர்களாகப்‌ பிறப்பதில்லை என்பதே 
என்னுடைய உறுதியான கஈம்பிக்கை. குழந்தை வளர்ந்து 
கொண்டிருக்கும்‌ போதும்‌, பிறப்பதற்கு முன்பும்‌, பிறந்த பின்ன 
ரும்‌ பெற்றோர்கள்‌ ஒழுங்காக நடந்து கொண்டால்‌, குழந்தை 
இயற்கையாகவே சத்தியம்‌, அன்பு இரண்டுக்கும்‌ கட்டுப்பட்டு 
கடக்கும்‌ என்பது உலகம்‌ அறிந்த உண்மை. என்னுடைய 
வாழ்க்கையின்‌ ஆரம்ப காலத்தில்‌ இந்தப்‌ படிப்பினையை நான்‌ 
உணர்ர்தபோது, என்னுடைய வாழ்க்கையைக்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக மாற்றிக்‌ கொண்டேன்‌. 


எவ்வளவோ இன்னல்களுக்கு இலக்கான என்னுடைய 
வாழ்க்கை, எத்தனை விதமான கட்டங்களைத்‌ தாண்டியிருக்கிறது 
என்பதை உங்களிடம்‌ கான்‌ விவரித்துக்‌ கூறப்போவதில்லை. 
ஆயினும்‌, ஒரு விஷயத்தை கான்‌ தாழ்மையுடன்‌ கூறத்தான்‌ 
வேண்டும்‌. அது என்னுடைய சொந்த அனுபவமாகும்‌. அதா, 
வது, என்னுடைய வாழ்க்கையில்‌ சிந்தனை, சொல்‌, செயல்‌ ஆகிய 
வற்றில்‌ எந்த அளவுக்கு அன்பின்‌ ஆணைப்படி நடந்திருக்கிறேனோ 
அந்த அளவுக்கு, வார்த்தைகளினால்‌ விவரிக்க முடியாத மன 
அமைதியை கான்‌ அடைக்திருக்கிறேன்‌. என்னிடம்‌ காணப்‌ 


170 கல்வி 


படும்‌ அமைதியை பார்த்து நண்‌ பர்கள்‌ பொறாமைப்பட்டிருக்கிறார்‌ 
கள்‌. இது அவர்களைத்‌ திகைக்க வைத்திருக்கிறது. இந்த வீலை 
மதிப்பில்லாத உடைமை எனக்கு எப்படிக்‌ கிடைத்தது என்று 
அவர்கள்‌ கேட்டது உண்டு. என்னாலும்‌ இதை விளக்கிக்‌ கூற: 
முடியவில்லை. அந்த அமைதியை நண்பர்கள்‌ என்னிடம்‌ கண்‌ 
டால்‌, நம்‌ வாழ்விலேயே மிகவும்‌ பெரிய நியதியாகிய அன்பு 
என்ற ஆணையை நான்‌ பின்பற்ற முயற்சிப்பதே அதற்குக்‌ 
காரணம்‌ என்று அவர்களிடம்‌ சொல்லியிருக்கிறேன்‌. 

“1915-இல்‌ நான்‌ இந்தியாவுக்குத்‌ திரும்பினேன்‌. அப்போது 
தான்‌ உங்களுடைய நடவடிக்கைகளைப்‌ பற்றிய விவரங்கள்‌ முதல்‌: 
முதலாக எனக்குத்‌ தெரிந்தன. அம்ரேலி என்ற ஊரில்‌ மான்டி 
ஸோரி முறையின்படி ஒரு சிறிய பள்ளிக்கூடம்‌ நடத்தப்பட்டு 
வந்தது. அதற்கு முன்பே உங்களுடைய பெயரை நான்‌ கேள்விப்‌: 
பட்டிருக்தேன்‌. உங்களுடைய முறையின்‌ நோக்கத்தை அந்தப்‌ 
பள்ளிக்கூடத்தில்‌ சரிவரப்‌ பின்பற்றவில்லை என்பது உடனேயே 
எனக்குத்‌ தெரிந்துவிட்டது. எனினும்‌, உங்களுடைய கல்வி” 
முறை மேலெழுக்தவாரியாகப்‌ பின்‌ பற்றப்பட்டது. உங்களுடைய 
கல்வி முறையை அமலுக்குக்‌ கொண்டுவர அவர்கள்‌ நேர்மையுடன்‌ 
முயற்கிக்கிறார்கள்‌ என்பதைத்‌ தெரிந்துகொண்டேன்‌. ஆனால்‌,. 
அதில்‌ போலிப்‌ பகட்டும்‌ நிறைய இருப்பதைக்‌ கண்டேன்‌. 

“பின்னர்‌ அம்மாதிரிப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ பலவற்றைப்‌: 
பார்த்தேன்‌. இதைப்பற்றி கான்‌ அதிகம்‌ தெரிந்து கொள்ள 
ஆரம்பித்த போது. இதனுடைய அஸ்திவாரம்‌ சிறந்ததாக இரும்‌. 
ததைக்‌ கண்டேன்‌. மிருகங்களின்‌ தன்மையை அடிப்படையாகக்‌ 
கொண்டிராமல்‌, மனிதனுடைய கண்ணியத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்ட இயற்கை விதிகளின்படி குழந்தைகளுக்குக்‌ சல்வி' 
புகட்ட முடியுமென்றால்‌, இந்த அஸ்திவாரம்‌ சிறந்ததுதான்‌ என்‌ 
பதை அறிந்தேன்‌. குழந்தைகளுக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்‌ 
கப்பட்ட விதத்தைப்‌ பார்த்தபோது, இந்த போதனை அக்கறை. 
யில்லாமல்‌ இருந்தபோதிலும்‌, மேற்கூறிய அடிப்படையிலேயே. 
நீங்கள்‌ இந்த முறையை வகுத்திருக்கிறீர்கள்‌ என்பதை உடனடி. 
யாகத்‌ தெரிந்து கொண்டேன்‌. அதற்குப்‌ பிறகு உங்களுடைய 
மாணவர்களில்‌ பலரை கான்‌ பார்த்திருக்கிறேன்‌. அவர்களில்‌ 
ஒருவர்‌ இத்தாலிக்கு வந்து நேரில்‌ உங்களுடைய ஆசிகளையும்‌. 
பெற்றிருக்கிறார்‌. குழந்தைகளையும்‌, உங்களையும்‌ இங்கு சந்திக்க. 
வேண்டும்‌ என்று நான்‌ மிகுந்த ஆர்வத்துடன்‌ இருந்தேன்‌. 
இந்தக்‌ குழந்தைகளைப்‌ பார்த்ததில்‌ எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி 
ஏற்பட்டுள்ளது. இந்தச்‌ சிறுவர்களைப்‌ பற்றி முன்னதாகவே 
நான்‌ கொஞ்சம்‌ விசாரித்துத்‌ தெரிந்து கொண்டேன்‌. பர்மிங்‌ 
ஹாமிலும்‌ இம்மாதிரி பள்ளிக்கூடம்‌ ஒன்றிருக்கிறது. இங்கே 
எப்படி இருக்கும்‌ என்பதை அந்தப்‌ பள்ளியைப்‌ பார்த்தபோதே 
ஒருவாறு அறிந்து கொண்டேன்‌. ஆனால்‌, இவ்விரண்டுக்கு, 
மிடையே ஒரு வேற்றுமை இருக்கிறது. அங்கும்‌ கூட மனித 
சுபாவம்‌ செயல்பட முயற்சித்துக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்டேன்‌. 
இங்கும்‌ அதையே காண்கிறேன்‌. சிறுபிராயம்‌ முதலே மெளனத்‌ 


மான்டிஸோரி பயிற்சிக்‌ கல்லூரியில்‌ 171 


தின்‌ மேன்மையைக்‌ குழந்தைகளுக்கு உணர்த்தியிருப்பதையும்‌,. 
ஆசிரியர்‌ மெல்லிய குரலில்‌ ஒரு வார்த்தை சொன்னவுடன்‌ குழம்‌. 
தைகள்‌ ஒருவர்பின்‌ ஒருவராகத்‌ துளிக்கூட சப்தமில்லாமல்‌ 
வந்ததையும்‌ கண்டபோது எனக்கு விவரிக்க முடியாத அவ்வளவு: 
ஆனந்தம்‌ ஏற்பட்டது. குழந்தைகளின்‌ ஈடனங்களும்‌ எனக்கு. 
மிகுந்த மகிழ்ச்சியைக்‌ கொடுத்தன. தாளக்கட்டுடன்‌ அவர்‌ 
கள்‌ ஈகருவதைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தபோது, அரைப்‌: 
பட்டினி கிடக்கும்‌ இந்திய கிராமங்களிலுள்ள லட்சக்கணக்கான” 
குழந்தைகளின்‌ ஞாபகம்‌ எனக்கு வந்தது. “உங்களுடைய கல்வி்‌ 
முறையின்‌ கீழ்‌ இந்தக்‌ குழந்தைகளுக்கு அளிக்கப்படும்‌ இதே 
மாதிரியான பயிற்சியை அவர்களுக்கும்‌ நான்‌ அளிக்க முடியுமா?” 
என்று என்னை நானே கேட்டுக்‌ கொண்டேன்‌. இர்‌தியாவி 
லுள்ள மிகமிக ஏழ்மையான குழந்தைகளிடையே நாங்கள்‌ ஒரு. 
சோதனை நடத்திக்‌ கொண்டிருக்கிறோம்‌. அந்தச்‌ சோதனை 
எவ்வளவு தூரம்‌ வெற்றி பெறும்‌ என்று எனக்குத்‌ தெரியாது. 
இர்தியாவிலுள்ள குச்சுகளில்‌ வசிக்கும்‌ அந்தக்‌ குழந்தைகளுக்கு, 
அத்தியாவசியமான கல்வியளிக்கும்‌ பிரச்னை எங்களிடையே 
இருக்து வருகிறது. ஆனால்‌, அதற்கான வழிகள்‌ எங்களிடம்‌ 
இல்லை. 


“தாங்களாக மனமுவந்து சேவைக்கு முன்வரும்‌ ஆசிரியர்‌ 
களையே நாங்கள்‌ ஈம்ப வேண்டியிருக்கிறது. அத்தகைய ஆசிரி 
யர்கள்‌ அதிகமாக இல்லை. குழந்தைகளைப்‌ புரிந்து கொண்டு, 
அவர்களுடைய தனித்‌ தன்மைகளையும்‌ அறிந்து, பின்னர்‌ அவர்கள்‌ 
தாங்களாகவே அத்தன்மைகளைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளக்‌. 
கூடியவிதத்தில்‌ குழந்தைகளுக்கு இடம்‌ கொடுத்து, அவர்களைப்‌ 
பண்படுத்தக்‌ கூடிய ஆசிரியர்கள்‌ அதிகம்‌ கிடைக்கவில்லை. 
ஆயிரக்கணக்கான குழர்தைகளிடம்‌ எனக்கு அனுபவம்‌ உண்டு. 
உங்களுக்கும்‌, எனக்கும்‌ இருப்பதைவிட அவர்களுக்கு. 
இன்னும்‌ அதிக நாணய உணர்ச்சி இருக்கிறது என்பதை. 
நான்‌ அறிவேன்‌. நாம்‌ மட்டும்‌ கீழிறங்கி வந்து முயற்சி 
செய்தால்‌, வாழ்க்கையின்‌ மிகப்‌ பெரிய படிப்பினைகளை ஒன்‌ 
றும்‌ அறியாதவர்கள்‌ என்று சொல்லப்படும்‌ குழக்தைகளிட 
மிருந்து கற்றுக்‌ கொள்ளலாம்‌. வயது வந்த அறிஞர்‌- 
களிடமிருந்தல்ல, குழந்தைகளின்‌ சொற்களில்‌ விவேகம்‌ 
செறிந்த கருத்துகள்‌ வெளிவருகின்றன என்று ஏசுநாதர்‌ கூறி” 
யது எவ்வளவு மகத்தான உண்மை ! இதை கான்‌ பூரணமாக 
நம்புகிறேன்‌. தாழ்மையுடனும்‌, மனத்தில்‌ களங்கம்‌ இல்லா 
மலும்‌ குழக்தைகளிடமிருந்து விவேகத்தைக்‌ கற்றுக்‌ கொள்ள” 
லாம்‌ என்பதை, என்னுடைய அனுபவத்திலேயே பார்த்திருக்‌: 
கிறேன்‌. 


“உங்களுடைய நேரத்தை நான்‌ வீணடிக்கக்‌ கூடாது. இப்‌! 
போதைக்கு என்‌ மனத்தில்‌ அதிகமாக இடம்‌ பெற்றுள்ள விஷ. 
யங்களைப்பற்றியே உங்களிடம்‌ சொல்லியீருக்கிறேன்‌. அதாவது... 
நான்‌ குறிப்பிட்ட இந்த லட்சக்கணக்கான குழந்தைகளிடம்‌: 


172 கல்வி 


அள்ள சிறந்த அம்சங்களை வெளிக்‌ கொணருவதற்கு என்ன செய்‌ 
யலாம்‌ என்ற பிரச்னையையே குறிப்பிடுகிறேன்‌. ஆனால்‌, இந்த 
ஒரு பாடத்தை நான்‌ கற்றுக்‌ கொண்டிருக்கிறேன்‌. மனிதனுக்கு 
அசாத்தியமாக இருப்பது, கடவுளுக்கு மிகவும்‌ அற்பமானது. 
மிகவும்‌ அடிமட்டத்திலுள்ள சிருஷ்டியையும்‌ காக்கும்‌ அந்தக்‌ 
கடவுளிடம்‌ நாம்‌ நம்பிக்கை வைத்தால்‌ எதுவும்‌ சாத்தியமாக 
இருக்கும்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. இந்த இறுதி நம்பிக்கை 
யுடனேயே நான்‌ காலம்‌ தள்ளுகிறேன்‌. அவருடைய ஆணைக்கு 
உட்பட்டும்‌ கடக்க முயற்சிக்கிறேன்‌. ஆகையால்‌, குழந்தை 
களிடம்‌ உங்களுக்கு உள்ள அன்பு காரணமாக, உங்களுடைய 
பல்வேறு ஸ்தாப்னங்களின்‌ மூலம்‌ நீங்கள்‌ அவர்களுக்குக்‌ கல்வி 
புகட்டுகிறீர்கள்‌. அவர்களிடமுள்ள சிறந்த அம்சங்களை வெளிக்‌ 
கொணர முயற்சிக்கிறீர்கள்‌. இந்தக்‌ கல்வி, பணக்காரர்களின்‌ 
குழந்தைகளுக்கு மட்டும்தான்‌ என்றில்லாமல்‌, பரம ஏழைகளின்‌ 
குழந்தைகளுக்கும்‌ கிடைப்பது சாத்தியமாக இருக்குமென்று ௩ம்‌ 
யுகிறேன்‌. இந்த உலகத்தில்‌ சமாதானம்‌ நிலவ வேண்டுமானால்‌, 
யுத்தத்திற்கு எதிராக ஒரு உண்மையான யுத்தத்தை நாம்‌ 
நடத்த வேண்டுமானால்‌, குழந்தைகளிடமிருந்துதான்‌ நாம்‌ ஆரம்‌ 
பிக்க வேண்டும்‌. கள்ளம்‌ கபடமற்று இயற்கையாக அவர்கள்‌ 
வளர்ந்தால்‌, அந்தப்‌ போராட்டம்‌ அவசியமில்லை; பலனைற்ற, 
வீணான தீர்மானங்களை நிறைவேற்றிக்‌ கொண்டிருக்க வேண்டிய 
தில்லை. அன்பிலிருந்து அன்புக்கும்‌, சமாதானத்திலிருந்து 
சமாதானஜ்திற்கும்‌ போய்க்‌ கொண்டிருப்போம்‌, தெரிக்தோ 
தெரியாமலோ. எந்த சமாதானத்திற்காகவும்‌, அன்புக்காகவும்‌ 
உலகம்‌ ஏங்கி நிற்கிறதோ அந்த சமாதானம்‌ உலகின்‌ எல்லா 
மூலைகளிலும்‌ பரவி விடும்‌ என்று நீங்கள்‌ சொன்னீர்கள்‌. அது 
முற்றிலும்‌ சரியேயாகும்‌.” 

1 எங்‌ இந்தியா ! - 19-11-1951 


39 
நாடியாடில்‌ ஒரு மணிநேரம்‌” 


மாடியாடில்‌ ஒரு மணிநேரத்திற்குள்‌ நெருக்கியடித்துக்‌ 
(கொண்டு மூன்று நிகழ்ச்சிகள்‌ ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. 
அவையாவன : சென்ற வருஷம்‌ காலமான ஒரு ஊழியரின்‌ ஞாப 
கார்த்தமாக ஒரு மான்டிஸோரி பள்ளிக்கூட த்திற்கு விஜயம்‌; ஹரி 
ஜனங்களின்‌ ஆலயும்‌ ஒன்றுக்கு விஜயம்‌; காலஞ்சென்ற வித்தல்‌ 
யாய்‌ பட்டேல்‌ ஞாபகார்த்தப்‌ பெண்கள்‌ பள்ளித்‌ திறப்பு விழா. 


கடைசி நிகழ்ச்சியில்‌ பூல்சந்த்‌ ஷாவின்‌ சேவையை காந்திஜி 
பாராட்டினார்‌. அவருடைய ஞாபகார்த்தமாகத்தான்‌ அந்த 


* நாடியாடில்‌ ஒரு பெண்கள்‌ பள்ளியில்‌ காந்திஜி செய்த பிரசங்கத்தின்‌ சருக்கம்‌, 
ஸ்ரீ மகாதேவ தேசாயின்‌ வாராநத்திரக்‌ கடிதத்திலிருந்து கொடுக்கப்பட்டுளது . 


நாடியாடில்‌ ஒரு மணி நேரம்‌ 17> 


மான்டிஸோரி பள்ளிக்கூடம்‌ ஆரம்பிக்கப்பட்டது. சமீபத்தில்‌ 
காலமான மோகன்லால்‌ பாண்டியாவையும்‌ காந்திஜி பாராட்டிப்‌ 
பேசினார்‌. இருவரும்‌ ஆடம்பரமில்லாமல்‌ மெளனமாகத்‌. 
தொண்டு செய்த ஊழியர்கள்‌. இவ்வளவு காலமாக இவர்களைத்‌. 
தான்‌ காந்திஜி குஜராத்துக்கு உதாரணமாகக்‌ காட்டி வந்தார்‌. 


“ இருவரும்‌ சேவையிலேயே உயிர்‌ நீத்தனர்‌. ஆனால்‌, செங்கல்‌ 
லினாலும்‌, சுண்ணாம்பினாலும்‌, கருங்கல்லினாலும்‌ எழுப்பப்படும்‌. 
ஞாபகச்‌ சின்னங்கள்‌ நிலையானவையல்ல, இவர்களுடைய ஸ்தா 
னத்திற்கு தகுதியான ஊழியர்களைத்‌ தேடிப்‌ பிடிப்பதே உண்மை 
யான நினைவுச்‌ சின்னமாகும்‌. மன்னனின்‌ அரியாசனம்‌ எப்‌ 
போதுமே காலியாக இருப்பதில்லை. மன்னர்‌ இறந்ததற்கு, 
துக்கம்‌ கொண்டாடிக்‌ கொண்டிருக்கும்‌ போதே, “மன்னன்‌ 
நீடுழி வாழ்க” என்று கூறுவது போல்‌, தேச சேவை என்ற சிங்கா 
சனம்‌ ஒரு போதும்‌ காலியாக இருக்கக்‌ கூடாது. **ஒரு மனிதன்‌ 
செய்யும்‌ கல்ல காரியங்கள்‌ அவனுடனேயே புதைக்கப்பட்டுவிடு. 
கின்றன. ஆனால்‌, அவன்‌ செய்யும்‌ கெட்ட காரியங்கள்‌ அவன்‌: 
செத்த பிறகும்‌ இருக்கும்‌” ஏன்று ஷேக்ஸ்பியர்‌ கூறியிருக்கிறார்‌. 
எல்லோருக்கும்‌ பொதுவான ஓர்‌ உண்மையை இங்கு அவர்‌ 
சொல்லவில்லை. மனித சுபாவத்திலுள்ள ஒரு போக்கையே. 
குறை கூறியிருக்கிறார்‌. உண்மையில்‌ பார்த்தால்‌, அசுத்தம்‌, தீமை 
எல்லாவற்றையும்‌ இயற்கை தானே எடுத்துக்‌ கொண்டு, மலரை 
யும்‌, பழத்தையும்தான்‌ உலகத்திற்கு அளிக்கிறது. ஆகையால்‌, 
காமும்‌ காலஞ்சென்ற நமது தலைவர்களின்‌ குறைபாடுகளை மறந்து, 
வீட்டு, அவர்களிடமிருந்த கல்ல குணங்களையே ஞாபகத்தில்‌ 
வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. உலகம்‌ தன்னுடைய பாரம்பரி 
யத்தைப்‌ பெருக்கிக்‌ கொள்ளுவதற்கு இது ஒன்றுதான்‌ வழி” 
என்றார்‌ காந்திஜி. 

மான்டிஸோரி கல்வி முறை பற்றியும்‌ இந்த நிகழ்ச்சியில்‌: 
காந்திஜி கில வார்த்தைகள்‌ கூறினார்‌. எந்தக்‌ கொள்கைகளின்‌ 
மீது தம்முடைய கல்வி முறை அமைக்கப்பட்டுள்ளதோ, அந்தக்‌ 
கொள்கைகளின்‌ படியே அவர்‌ தமது வாழ்க்கையை நடத்தி 
வச்திருக்கிறுர்‌ என்று ஸ்ரீமதி மான்டிஸோரி காம்திஜியை ஒரு. 
சமயம்‌ பாராட்டினார்‌. அந்தப்‌ பாராட்டுரையை காந்திஜி நன்றி 
யுடன்‌ ஏற்றுக்‌ கொண்டார்‌. அத்தக்‌ கொள்கைகள்‌ அவருக்குத்‌ 
தெரியுமாகையால்‌, குழந்தைகளை சுகபோகத்தில்‌ வைத்திருப்‌: 
பதில்‌ பிரயோசனமில்லையென்றும்‌, குழந்தைகளை வீடுகளிலிருக்து 
பள்ளிக்கூடத்திற்கு அழைத்துவர மாதம்‌ ஐம்பது ரூபாய்‌ 
வீணடிக்கப்படுவது அக்கிரமம்‌ என்றும்‌ அவர்‌ கூறினார்‌. மேலும்‌, 
சில முறைகளைக்‌ கண்மூடித்தனமாக அப்படியே இங்கும்‌ பின்‌ 
பற்றுவதால்‌ பலன்‌ ஏற்படாது என்றும்‌, இந்தச்‌ சிறுவர்களைக்‌ 
கால்நடையாகவே ஆசிரியர்கள்‌ பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து: 
வருவதுதான்‌ ஈல்லது என்றும்‌, இரண்டரை வயதான குழக்தை. 
கள்‌ ஒரு மைல்‌ தூரம்‌ கடப்பது அவ்வளவு பெரிதல்ல என்றும்‌. 
காந்திஜி குறிப்பிட்டார்‌. 


174 கல்வி 


பெண்கள்‌ கல்வி பற்றி காந்திஜி கூறியதாவது : “ஓயாமல்‌ 
பெண்களின்‌ கல்வியைப்‌ பற்றிப்‌ பேசிக்கொண்டேயிருப்பவர்கள்‌ 
தங்களுடைய ௦ பெண்கள்‌, சகோதரிகள்‌, தாய்மார்கள்‌ விஷயத்தில்‌ 
தங்களுடைய கடமையை நிறைவேற்றி விட்டார்களா ? அப்படிச்‌ 
செய்யவில்லை யென்றால்‌, பெண்களின்‌ கல்வியைப்‌ பற்றிப்‌ பேச 
அவர்களுக்கு உரிமையில்லை. 


“காலஞ்சென்ற வித்தல்பாய்‌ பட்டேல்‌ ஞாபகார்த்தப்‌ 
பெண்கள்‌ பள்ளி யொன்றைத்‌ திறந்து வைப்பதற்காக இன்று 
நாம்‌ கூடியிருக்கிறோம்‌. வித்தல்பாயின்‌ தேச பக்தி எவ்வளவு 
விரிவான தாயிந்ததோ, அவ்வளவு பரந்த நோக்கம்‌ உடையதாக 
இருந்தாலொழிய, எந்த ஞாபகச்‌ சின்னமும்‌ அவருக்குத்‌ தகுதி 
யான தாயிருக்க முடியாது. இந்த ஞாபகச்‌ சின்னத்தை எழுப்ப 
பட்டிதார்கள்‌ ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்‌. வித்தல்பாய்‌ பட்‌ 
டேல்‌ தங்கள்‌ சாதியைச்‌ சேர்ந்தவரென்று அவர்கள்‌ சொல்லிக்‌ 
கொள்கிறார்கள்‌. ஆனால்‌, காலஞ்சென்ற வித்தல்பாய்‌ எந்த ஒரு 
சாதி அல்லது வகுப்பையும்‌ சேர்ந்தவர்‌ அல்ல. தேசியம்தான்‌ 
அவருடைய மதம்‌. ஒரு பட்டிதார்‌ அல்லது முஸ்லிம்‌ அல்லது 
கிறிஸ்தவரை அவர்‌ எவ்வளவு நேசித்தாரோ, அவ்வளவு ஒரு 
பங்கியையும்‌ நேசித்தார்‌. ஆகையால்‌ சாதி, வகுப்பு என்ற 
வேற்றுமைகில்லாமல்‌ எல்லா இக்தியர்களுக்கும்‌ சேவை செய்‌ 
யத்‌ தங்கள்‌ வாழ்க்கையை அர்ப்பணம்‌ செய்து கொள்ளக்‌ கூடிய 
பெண்களைத்‌ தயார்‌ செய்தாலொழிய, அவருக்கு உண்மையான 
ஞாபகச்‌ சின்னத்தை எழுப்ப முடியாது. டிரஸ்டிகள்‌ இத்த 
லட்சியத்தை எப்போதுமே ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌.” 

ஹரிஜன்‌ * ஃ 8-6-1985 


40 
சமூகக்‌ கல்வி” 


குழந்தைகளின்‌ கல்வியை விட, சமூகக்‌ கல்வி, அதாவது 
மக்களுக்கான கல்வி, இன்னும்‌ அதிகக்‌ கஷ்டமானது. குழந்தை 
கள்‌ கல்வி எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதற்கு 
உதாரணங்கள்‌ இருக்கின்றன. ஆனால்‌ நமது பாமர மக்களுக்குக்‌ 
கல்வி அளிப்பது சம்பற்தப்பட்டவரையில்‌, : நமக்கு வழிகாட்டு 
வதற்கு அந்த அளவுக்குக்‌ கூட எதுவும்‌ இல்லை என்று சொல்ல 
லாம்‌. இதந்த விஷயமாக, வெளி காடுகளிலிருந்துகூட நாம்‌ 
தெரிந்து கொள்ளக்‌ கூடியது மிகவும்‌ சொற்பம்தான்‌. மேலும்‌, 

* சத்தியாக்கிரக ஆசிரமத்திலுள்ள ராஷ்டிரீய பாடசாலையின்‌ ஆசிரியர்களால்‌ 


நடத்தப்படும்‌  வினிமயா' என்ற கையெழுத்து சஞ்சிகையிலிருந்து மேற்கண்ட கட்டுரை 
அடுக்கப்பட்டுளது, 


சமூகக்‌ கல்வி 175 


இந்தியாவின்‌ நிலைமை மற்ற காடுகளிலுள்ள நிலைமைகளிலிருந்து 
மாறுபட்ட தாகும்‌. 

மதத்தைப்‌ பற்றிய நமது கருத்துகளும்‌, மதக்‌ கோட்பாடு 
களின்‌ படி வாழ்க்கையை நடத்தும்‌ முறைகளும்‌ இன்று பலவீன 
மாகிவிட்டன, மேலும்‌, நம்‌ நாட்டில்‌ பல்வேறு மதங்கள்‌ இருப்ப 
வதன்‌ காரணமாக அடிக்கடி பூசல்களும்‌ ஏற்படுகின்றன. ஹிந்‌ 
துக்கள்‌, முஸ்லிம்கள்‌. பார்ஸிகள்‌, கிறிஸ்‌ தவர்கள்‌ ஆகிய எல்லோ 
ருக்கும்‌ ஒரே மாதிரியான கல்வித்‌ திட்டம்‌ இருக்க முடியாது. 
உதாரணமாக, பசுக்களைக்‌ காப்பாற்றும்‌ விஷயத்தில்‌ ஹிந்துக்‌ 
களிடம்‌ நாம்‌ சொல்லக்‌ கூடிய அதே வாதங்களை முஸ்லிம்களிடம்‌ 
சொல்ல முடியாது, ஆயினும்‌, ஹிந்துக்களுக்கும்‌ முஸ்லிம்களுக்கு 
மிடையே ஏற்படும்‌ பூசல்களில்‌ உள்ள தீங்கைப்‌ பற்றி இருவருக்‌ 
குமே நாம்‌ உணர்த்தியாகவேண்டியிருக்கிறது. 


சமூக சீர்திருத்தம்‌ என்பது மிகப்‌ பெரியதும்‌, கடினமானது 
மான ஒரு பிரச்னையாகும்‌. ஒவ்வொரு வகுப்புக்கும்‌ பிரத்தியேக 
மான சில தனித்‌ தன்மைகள்‌ இருக்கின்றன. ஓவ்வொரு சாதியும்‌, 
அதனதன்‌ உட்‌ பிரிவுகளால்‌ அவகிப்படுகிறது. முஸ்லிம்கள்‌, 
கிறிஸ்தவர்களிடையே உட்‌ பிரிவுகள்‌ இல்லையென்று யாரும்‌ 
நினைக்க வேண்டாம்‌. ஹிந்துக்கள்‌ இந்தத்‌ தீமையை எல்லா 
அகுப்புகளிலுமே பரவவிட்டிருக்கிறார்கள்‌. 

ஆரோக்கியம்‌, சுகாதாரம்‌, அரசியல்‌ ஆகிய விஷயங்களைப்‌ 
பற்றித்தான்‌ எல்லோருக்கும்‌ ஒரே மாதிரியாக போதிக்க 
முடியும்‌. அரசியலிலேயே பொருளாதாரமும்‌ சேர்ந்திருக்கிற 
கென்று கான்‌ கருதுகிறேன்‌. 

இந்தியாவில்‌ அரசியலும்‌, சுகாதார சாத்திரமும்‌ மதத்துடன்‌ 
-தெருங்கிய தொடர்பு கொண்டவை. இது விசித்திரமானதாகத்‌ 
தோன்றலாம்‌. எனினும்‌, இது உண்மை. உதாரணமாக, பல்‌ 
வேறு மதங்களைச்‌ சேர்ந்தவர்கள்‌ எல்லோருமே அரசியலைப்‌ பற்றி 
ஒரே மாதிரியான கண்ணோட்டம்‌ உள்ளவர்களல்ல. மேலும்‌, 
நோய்களுக்கு சிகிச்சையளிக்கும்‌ விஷயத்தில்‌, மத உணர்ச்சிகளை 
யும்‌ கவனிப்பது தவீர்க்க முடியா ததாகிவிடுகிறது. கோய்‌ குண 
மடைந்த பிறகு உடலைத்‌ தேற்றிக்‌ கொள்ளுவதற்கு மாட்டிறைச்சி 
ரஸத்தைச்‌ சாப்பிடுவது ஈல்லதென்று, மக்களுக்குக்‌ கல்வி 
புகட்டும்‌ பணியில்‌ எடுபட்டிருப்பவர்கள்‌, எல்லோரிடமுமே 
அவ்விதம்‌ சொல்லிவிட முடியாது. குடி தண்ணீர்‌ விஷயத்தில்‌ 
சுகாதார விதிகளைப்‌ பின்பற்றுவது விரும்பத்தக்கது என்பதை 
முஸ்லிம்களை ஏற்கும்படி செய்யவும்‌ முடியாது. 

இந்த நிலைமையில்‌, சமூகக்‌ கல்வி என்பது எங்கு ஆரம்ப 
மாக வேண்டும்‌ ? அதனுடைய தன்மை என்ன, அளவு என்ன 2 
சமூகக்‌ கல்வி என்பது எல்லா மக்களுக்கும்‌ கல்வி புகட்வெதைத்‌ 
தவிர வேறொன்றுமில்லை. இரவுப்‌ பள்ளிகளை ஆரம்பித்து, வேலை 


செய்து அலுப்புற்றிருக்கும்‌ தொழிலாளர்களுக்கு அகர வரிசை 
கற்றுக்‌ கொடுப்பது சமூகக்‌ கல்வி அல்ல. 


176 கல்வி 


அப்படியானால்‌, சமூகக்‌ கல்விப்‌ பணியில்‌ ஈடுபட்டுள்ள ஒரூ 
ஆசிரியர்‌ என்னதான்‌ செய்ய வேண்டும்‌? 


இப்போதைக்கு, அவருக்கு இரண்டே வழிகள்தான்‌ இருக்‌ 
கின்றன என்று எனக்குத்‌ தோன்றுகிறது. முதலாவதாக, அவர்‌ 
ஒரு கிராமத்தில்‌ குடியமர்ந்து அங்குள்ள மக்களுடன்‌ கலந்து 
பழகி, அவர்களுக்குச்‌ சேவை செய்ய வேண்டும்‌. எந்த 
அளவுக்கு அவர்‌ அவர்களுக்குச்‌ சேவை செய்கிறாரோ, அந்த. 
அளவுக்கு அவர்களுக்கு விஷய அறிவும்‌ ஊட்டுபவராகிருர்‌. மத்‌ 
றொன்று, மக்களுக்கு விஷய அறிவு ஊட்டுவதற்கான எளிய புத்த 
கங்களைத்‌ தயாரித்து, மலிவான விலையில்‌ வெளியிட வேண்டும்‌. 
அந்தப்‌ புத்தகங்களை மக்களிடையே பரப்புவதற்கு ஒரு இயக்கத்‌ 
தையும்‌ ஆரம்பிக்க வேண்டும்‌. இந்தப்‌ பணியில்‌ அக்கறை உள்ள 
வர்கள்‌, எழுத்தறிவில்லாதவர்களை கோஷ்டி கோஷ்டியாகல்‌ 
கூட்டி அவர்களுக்கு வாசித்துக்‌ காட்டுவதற்கு ஊக்கம்‌ அளிக்க 
வேண்டும்‌. கொஞ்சம்‌ கொஞ்சமாக இது ஒரு நிலையான பழக்க. 
மாகவும்‌ ஆகிவிட வேண்டும்‌. 


மக்கள்‌ கல்வியைப்‌ பற்றிய இந்தக்‌ கருத்து சரியானதுதான்‌ 
என்றால்‌, இதற்கு சரியான ஆசிரியர்களைப்‌ பயிற்றுவிக்க வேண்டி 
யதுதான்‌ ஈம்முடைய முதல்‌ வேலையாக இருக்க வேண்டும்‌. 
சமூகக்‌ கல்வி என்றால்‌ என்ன என்பது பற்றி மக்களுக்கு: 
இன்னும்‌ சரியாகத்‌ தெரியவில்லை. இத்துறையில்‌ காங்கிரஸ்‌ மறை 
முகமாகவேனும்‌ ஏதோ செய்திருக்கிறது. ஆனால்‌, கல்லொழுக்‌. 
கத்தைக்‌ கட்டி வளர்க்க வேண்டிய ஆசிரியரின்‌ கண்ணோட்டத்‌ 
துடன்‌ காங்கிரஸ்‌ இதைச்‌ செய்யவில்லை. அரசியல்‌ வாதிகளுக்கு, 
அரசியல்‌ கல்வி அளிப்பதில்தான்‌, சுயராஜ்யத்தில்‌ தான்‌ தீவிர 
அக்கறை இருக்கிறது. சுயராஜ்யம்‌ வந்த பிறகு பாமரமக்களின்‌ 
கல்வி தானாக வந்துவிடும்‌ என்று அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 
ஆனால்‌, கல்லொழுக்கம்‌ இருந்தால்தான்‌ சுயராஜ்யம்‌ வரும்‌ என்று 
மறுபுறம்‌ ஆசிரியர்‌ வாதாடுகிறார்‌. இப்போது கம்‌ முன்பு 
உள்ளது, கல்விக்கு எது ஏற்றது என்பதுதான்‌. அரசியல்வாதி 
யினிடம்‌ ஈல்லொழுக்கம்‌ இல்லாவிட்டால்‌ கூட, தன்‌ நோக்கத்தில்‌ 
அவர்‌ வெற்றி பெற்றுவிடக்‌ கூடும்‌. ஆனால்‌, மக்களுக்கு ஆசிரிய 
ராக இருப்பவருக்கு கல்லொழுக்கம்‌ இல்லாமல்‌ முடியாது. 
அவரிடம்‌ அந்த ஒழுக்கம்‌ இல்லையென்றால்‌, அவர்‌ கரிப்புத்தன்மை- 
யில்லாத சாரமற்ற உப்புக்குச்‌ சமமாவார்‌. இந்த விஷயத்தைம்‌ 
பற்றி இன்னும்‌ அதிகம்‌ எழுதுவதரல்‌ பலனில்லை. 


41 
நகர சபைகளும்‌ ஆரம்பக்‌ கல்வியும்‌ 


கேள்வி : **நம்முடைய முதியோர்‌ கல்வித்‌ திட்டங்களில்‌ எக்க 
அம்சம்‌ முக்கியமானது 2 எழுதப்‌ படிக்கக்‌ கற்றுக்‌ கொள் 


நகர சபைகளும்‌ ஆரம்பக்‌ கல்வியும்‌ 177 


வதைப்‌ பெருக்குவதா அல்லது “உபயோகமான அறிவைப்‌ 
போதிப்பகதா 2 பெண்கள்‌ கல்வியைப்‌ பற்றி என்ன நினைக்‌ 
கிறீர்கள்‌ 2 ” 

பதில்‌ : “* வயது ஆகி, ஒரு தொழிலையும்‌ செய்து கொண்டிருப்‌ 
பவர்களின்‌ முதல்‌ தேவை எழுதப்‌ படிக்கத்‌ தெரிந்து 
கொள்ளுவதுகான்‌. பெரும்பாலான மக்கள்‌ எழுத்தறிவில்‌ 
லாதவர்களாக இருப்பது, இக்தியாவின்‌ பாவமும்‌, வெட்கக்‌ 
கேடான நிலைமையுமேயாகும்‌. எனவே, இதை ஒழித்தாக 
வேண்டும்‌. அகர வரிசையைப்‌ போதிப்பதுடன்‌ எழுத்தறி 
விப்பு இயக்கம்‌ முடிந்துவிடக்‌ கூடாது. அத்துடன்‌ உப 
யோகமான அறிவும்‌ சேர்ந்தே அளிக்கப்பட வேண்டும்‌. 
ஆனால்‌, ஒரே சமயத்தில்‌ இரண்டு குதிரைகளின்‌ மீது சவாரி 
செய்வதைப்‌ பற்றி ககர சபைகள்‌ உஷாராக இருக்க வேண்‌ 
டும்‌ ; இல்லாவிடில்‌ அவர்கள்‌ நிச்சயமாகத்‌ தோல்வியடை 
வார்கள்‌. 


“பெண்களிடையே உள்ள எழுத்தறிவின்மை சம்பந்தப்‌ 
பட்டவரையில்‌, ஆண்களிடம்‌ இருப்பதைப்‌ போன்ற சோம்‌ 
பேறித்தனமும்‌, மந்தமும்‌ அதற்குக்‌ காரணமல்ல. தலைமுறை 
தலைமுறையாக, பெண்கள்‌ கீழானவர்கள்‌ என்ற நியாயமில்‌ 
லாத ஒரு சம்பிரதாயம்‌ இருந்து வருவதுதான்‌ இதற்கு 
முக்கிய காரணம்‌. தன்னுடைய சகபாடியாகவும்‌, “மறுபாதி 
யாகவும்‌'' கருதுவதற்குப்‌ பதிலாக, ஆண்கள்‌ அவர்களை 
வீட்டு வேலை செய்யும்‌ பணிப்பெண்களாகவும்‌, தங்களுடைய 
போகத்திற்கான கருவிகளாகவும்‌ மாற்றிவிட்டார்கள்‌. 
இதன்‌ பலனாக, நமது சமூகமே ஒரு அளவுக்கு செயலற்றுப்‌ 
போய்விட்டது. இனத்துக்கே தாய்‌ பெண்தான்‌ என்று 
சொல்லப்படுவது முற்றிலும்‌ சரியானது. அவர்களுக்கு நாம்‌ 
செய்துள்ள பெரிய தவறைப்‌ போக்க வேண்டியது, நாம்‌ 
நிறைவேற்ற வேண்டிய ஒரு முக்கியமான கடமையரகும்‌.”” 


கேதா ஜில்லாவிலுள்ள கபத்வஞ்ஜைச்‌ சேர்ந்த ஒரு ஈண்பர்‌ 
கேட்டார்‌ : “சிலவிஷயங்களைப்‌ பற்றி, வெவ்வேறு சமயங்களில்‌ 
நீங்கள்‌ வெவ்வேறு அபிப்பிராயங்களைத்‌ தெரிவித்திருக்கி றீர்கள்‌. 
நம்முடைய இப்போதைய கொள்கைகளை எதிர்ப்பதற்காக ௩ம்‌ 
முடைய எதிரிகள்‌ இந்த அபிப்பிராயங்களைச்‌ கில சமயங்களில்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளுகிறார்கள்‌. இந்த நிலைமையில்‌ நரங்கள்‌ 
என்ன செய்ய வேண்டும்‌ 2 £” 


காந்திஜி பின்வருமாறு பதிலளித்தார்‌: “இந்த முரண்பாடு 
கள்‌ பெயரளவில்‌ தான்‌. இவற்றைச்‌ எலபமாகச்‌ சீர்படுத்தில்‌ 
கொள்ள முடியும்‌. இந்த விஷயத்தில்‌ எப்போதும்‌ ஒரு வீதியைப்‌ 
பின்பற்ற வேண்டும்‌. அதாவது, முன்னர்‌ சொல்லப்பட்ட அடிப்‌ 
பிராயங்களைவிடக்‌ கடைசியாகக்‌ கூறப்பட்டுள்ள அபிப்பிராயத்‌ 
தையே பின்பற்ற வேண்டும்‌. ஆனால்‌, கான்‌ முதலில்‌ சொன்ன 
தாக இருக்தாலும்‌, கடைசியாகச்‌ சொன்னதாக இருந்தாலும்‌, 

12 


178 கல்வி 


எந்த அபிப்பிராயமும்‌ உங்களுக்குப்‌ பிடித்தமானதாயில்லை 
யென்றால்‌, அது உங்களைக்‌ கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. 
அதனால்‌ என்னுடைய அபிப்பிராயம்‌ தவறு என்று அர்த்த 
மில்லை. ஆனால்‌, நீங்கள்‌ புரிந்துகொள்ள முடியாத அல்லது பின்‌ 
பற்ற முடியாத ஒரு கருத்தை ஒப்புக்கொள்ளுவது தவறாகும்‌. 
_*ஹரிஜன்‌' - 182-1939 


42 
உண்மையான முதியோர்‌ கல்வி 


சீர்க்கா ஜெயந்திக்காக வந்த பல்வேறு கடிதங்கள்‌, தந்தி 
கள்‌ ஆகியவற்றுள்‌, இந்தூர்‌ முதியோர்‌ கல்வி சங்கத்திலிருந்து 
ஹிந்துஸ்தானியில்‌ வந்த ஒரு கடிதம்‌ என்‌ கவனத்தை மிகவும்‌ 
கவர்ந்தது. அக்கடிதத்திலுள்‌ ள விஷயம்‌ இதுதான்‌ : ஆடம்பர 
மான கொண்டாட்டங்களில்‌ நேரத்தை வீணடிப்பதற்குப்‌ பதி 
லாக இந்தச்‌ சங்கம்‌, ஜெயந்தி வாரத்தை அவசரமானதும்‌, 
உபயோகமானதுமான வேலைகளைச்‌ செய்யப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டது. அதாவது, இளைஞர்கள்‌, வயதானவர்கள்‌, பணக்‌ 
காரர்கள்‌, ஏழைகள்‌, அதிகாரிகள்‌, பொதுஜனங்கள்‌ எல்லோ 
ரும்‌ சேர்ந்துகொண்டு, மனிதர்களுக்கும்‌, மிருகங்களுக்கும்‌ தீங்கு 
விளைவிக்கக்‌ கூடிய ஒரு விஷப்‌ பூண்டை அழிப்பதில்‌ ஈடுபட்டார்‌ 
கள்‌. எந்தப்‌ பகுதியிலும்‌ இத்தகைய ஒத்துழைப்பு நிரந்தர 
மான ஒரு அம்சமாகிவிட்டால்‌, இளைஞர்கள்‌, முதியோர்கள்‌. இரு 
வருக்குமே அது ஒரு சிறந்த கல்வியாக இருக்கும்‌. அந்த ஒத்து 
ழைப்பு எங்கு இருக்கிறதோ, அந்தச்‌ சமூகத்தின்‌ தன்மையையே 

அது மாற்றி அச்சமூகம்‌ சிறப்புற்று விளங்கும்படி செய்யும்‌. 
ஹரிஜன்‌” - 96-10-1047 


43 
கிராமக்‌ கல்வி 


“நவஜீவன்‌' பத்திரிகையில்‌ இந்த அனுபந்தத்தை ஆரம்பிப்‌ 
பதில்‌ காகா சாகிபுக்குப்‌ பல நோக்கங்கள்‌ உண்டு. பள்ளிக்‌ 
கூடம்‌ போய்‌ எழுதப்‌ படிக்கக்‌ கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும்‌ 
வயதைத்‌ தாண்டிவிட்டவர்கள்‌, குஜராத்தில்‌ எத்தனையோ பேர்‌ 
இருக்கிறார்கள்‌. தங்கள்‌ ஜீவன த்திற்காகப்‌ பல தொழில்களைச்‌ 
செய்துகொண்டே அவர்கள்‌ குடும்பத்தை கடத்திவருகிறார்கள்‌. 
அத்தகையவர்களில்‌ சுமார்‌ பத்தாயிரம்‌ கிராமவாசிகளுக்குக்‌ 
கல்வியின்‌ மிக முக்கியமான சில அம்சங்களை எடுத்துக்‌ கூறுவ 
தற்கு, இதை ஒரு சாதனமாகப்‌ பயன்படுத்திக்கொள்ள வேண்‌ 


கிராமக்‌ கல்வி 179 


டும்‌ என்பது அவருடைய நோக்கங்களில்‌ ஒன்றாகும்‌. கிராமவாசி 
களுக்கு நாம்‌ அளிக்க விரும்பும்‌ இந்தக்‌ கல்வி முறைக்கு, இப்‌ 
போதிருப்பதைவிட இன்னும்‌ விரிவான முறையில்‌ வியாக்கியா 
னம்‌ செய்ய வேண்டும்‌. இந்தக்‌ கல்வி, எழுதப்‌ படிக்கக்‌ கற்றுக்‌ 
கொடுப்பதைவிட. இன்னும்‌ அதிகப்படியானதாக இருக்க வேண்‌ 
டும்‌. கடைமுறையில்‌ மிகவும்‌ உபயோகமான பல விஷயங்கள்‌ 
கிராமவாசிகளுக்குத்‌ தெரியாது. மேலும்‌, பல அர்த்தமற்ற மூட 
நம்பிக்கைகளினாலும்‌ அவர்கள்‌ கஷ்டப்படுகிறார்கள்‌. இந்த மூட 
தம்பிக்கைகளைப்‌ போக்கி, இந்த அனுபவத்தின்‌ மூலம்‌ நமது 
விவசாயிகளுக்கு உபயோகமான அறிவைப்‌ புகட்ட வேண்டும்‌ 
அன்று காகா சாகிப்‌ விரும்புகிறார்‌. 

தேகாரோக்கியம்‌ சம்பந்தமாக கிராமங்களில்‌ உள்ள நிலைமை 
மிகவும்‌ மோசமானதாக இருக்கிறது. அவசியமானவைகளும்‌, 
சலபமாகக்‌ கிடைக்கக்‌ கூடியவைகளுமான பல ஆரோக்கிய விதி 
களைப்‌ பற்றிய அறிவு மக்களுக்கு இல்லாமலிருப்பது, நமது வறு 
மையின்‌ முக்கிய காரணங்களில்‌ ஒன்றாகும்‌ கிராமங்களில்‌ உள்ள 
நமது மக்களின்‌ தேகாரோக்கியத்கை அபிவிருத்தி செய்ய முடியு 
மானால்‌, ஆயிரக்கணக்கான ரூபாய்‌ மிச்சப்படும்‌. அர்த அள 
வுக்கு மமது மக்களின்‌ பொருளா தார நிலைமையிலும்‌ அபிவிருத்தி 
தூற்பட முடியும்‌. தேக ஆரோக்கியத்துடன்‌ உள்ள ஒரு விவசாயி 
எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு, உடல்‌ நலி 
வுற்ற ஒரு விவசாயி செய்ய முடியாது என்பது வெளிப்படை. 
நம்‌ நாட்டில்‌ மரண விகிதம்‌ எவ்வளவு இருக்கலாமோ அதைவிட 
அதிகமாக இருக்கிறது. இதன்‌ மூலம்‌ ஏற்படும்‌ நஷ்டம்‌ அற்ப 
மான தல்ல. 

கம்முடைய வறுமைதான்‌ மோசமான நம்முடைய ஆரோக்கிய 
நிலைமைக்குக்‌ காரணம்‌ என்றும்‌, வறுமையைப்‌ போக்கிவிட 
முடியுமென்றால்‌, நமது ஆரோக்கியமும்‌ தானாகவே சீரடைந்து 
விடும்‌ என்றும்‌ சொல்லப்படுகிறது. அரசாங்கத்திற்குக்‌ கெட்ட 
“பெயரை உண்டுபண்ண வேண்டும்‌ என்று விரும்பினால்‌, அல்லது 
நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம முழுப்‌ பொறுப்பையும்‌ அவர்‌ 
கள்‌ மீது சுமத்த விரும்பினால்தான்‌ அப்படிச்‌ சொல்லலாம்‌. 
ஆனால்‌, இப்படிச்‌ சொல்லுவதில்‌ பாதி உண்மைகூட இல்லை. 
நம்முடைய மோசமான ஆரோக்கிய நிலைமைக்கு ஈம்முடைய 
வறுமை சிறிதளவுதான்‌ காரணம்‌. இது என்னுடைய அனுபவ 
பூர்வமான அபிப்பிராயமாகும்‌. வேறு அம்சங்களும்‌ இருக்கின்‌ 
றன. ஆனால்‌, இங்கு அவற்றை விவரிக்கப்‌ போவதில்லை. 

கம்முடைய அறியாமை, தவறான பழக்கங்கள்‌ காரணமாகச்‌ 
சில நோய்கள்‌ வருகின்றன. இவற்றை சுலபமாக குணமாக்கி 
விட முடியும்‌. அத்தகைய முறைகளை வெளியிடுவதுதான்‌ இந்தக்‌ 
கட்டுரைத்‌ தொடரின்‌ நோக்கங்களில்‌ ஒன்றாகும்‌. 


இந்தக்‌ கண்ணோட்டத்துடன்‌ ஈமது கிராமங்களிலுள்ள நிலை 
மையைக்‌ கவனிப்போம்‌. பெரும்பாலான கிராமங்கள்‌, குப்பை 


180 கல்வி 


மேடுகளைப்‌ போல்‌ காட்சியளிக்கின்றன. சுகாதாரத்தையோ, 
கண்ணியமான நடத்தையையோ பற்றி மக்களுக்கு உணர்வே 
இல்லை. எங்கு சிறுநீர்‌ கழிக்கிறோம்‌ என்று பார்ப்பதில்லை, தம்‌ 
வீட்டு முற்றங்களையே அசுத்தப்படுத்திவிடுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
கழிக்கும்‌ சிறு நீரையோ, மலத்தையோ மண்ணைப்‌ போட்டு மூடு 
வதுமில்லை. கிராமங்களிலுள்ள தெருக்கள்‌ சுத்தமாகவே இருப்‌ 
பதில்லை. திட்டுத்‌ திட்டுகளாக மண்ணும்‌ குப்பையும்‌ காணப்‌. 
படுகின்றன. இதனால்‌ மனிதர்களோ, மாடுகளோ தெருக்களை 
உபயோகிப்பது கஷ்டமாகிவீடுகிறது. குளங்கள்‌ இருக்கும்‌ 
ஊர்களில்‌, குளங்கள்‌ துஷ்பிரயோகம்‌ செய்யப்படுகின்றன. 
மக்கள்‌, தங்களுடைய துணிமணிகள்‌, பாத்திரங்களைக்‌ குளங்களி 
லேயே கழுவுகிறார்கள்‌. மனிதர்கள்‌, மாடுகள்‌, இருவருமே குளிப்‌ 
பதற்கு அதை உபயோகித்துக்‌ கொள்ளுகிறார்கள்‌. பக்கத்தி 
லுள்ள நிலத்தில்‌ மலம்‌ கழித்துவிட்டு, சிறுவர்களும்‌, பெரியவர்‌ 
களும்‌ குளங்களுக்கு வந்து சத்தம்‌ செய்து கொள்ளுகிறார்கள்‌. 
இதில்‌ மிகவும்‌ மோசமானது என்னவென்றால்‌, குடிப்பதற்கும்‌, 
சமையலுக்கும்‌ கூட இதே ஜலம்தான்‌ உபயோகிக்கப்படுகிறது !! 
எந்த விதமான திட்டமும்‌ இல்லாமல்‌ வீடுகள்‌ கட்டப்படு: 
கின்றன. பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அதனால்‌ ஏதாவது 
செளகரியம்‌ ஏற்படுமா, அந்த வீட்டில்‌ வசிப்பவர்களுக்குப்‌- 
போதிய வெளிச்சமும்‌, காற்றும்‌ கிடைக்குமா என்பதைப்‌ பற்றி 
யெல்லாம்‌ பினை த்துப்‌ பார்ப்பதேயில்லை, 


கிராமவாசிகளிடையே ஒத்துழைப்பு இல்லை; இதனால்‌ 
ஆரோக்கிய வாழ்வுக்குத்‌ தேவையான அத்தியாவசிய உணவுப்‌ 
பொருள்களைக்கூட அவர்கள்‌ பயிரிடுவதில்லை, தம்‌ ஓய்வு 
நேரத்தை அவர்கள்‌ நல்ல விதத்தில்‌ பயன்படுத்திக்கொள்ளுவ 
தில்லை; இதனால்‌ அவர்களுடைய உடல்‌ வளர்ச்சியோ, அறிவு 
வளர்ச்சியோ திருப்திகரமாக இருப்பதில்லை. 


ஆரோக்கியம்‌ பற்றிய விதிகள்‌ அவர்களுக்குத்‌ தெரியா 
தாகையால்‌, தாம்‌ கோயுறும்‌ போது வைத்தியர்களிடம்‌ போகா 
மல்‌, மந்திரவாதிகளிடம்‌ போய்‌ தமது கஷ்டங்களை இன்னும்‌: 
அதிகமாக்கிக்‌ கொள்ளுகிறார்கள்‌; பணத்தைச்‌ செலவு செய்கிறார்‌ 
கள்‌; நோயை இன்னும்‌ அதிகமாக்கி, நீடிக்கச்‌ செய்கிறார்கள்‌, 
கிராமவாசிகளின்‌ பரிதாபமான வாழ்க்கைக்குக்‌ காரண 
மான இந்த அம்சங்களையெல்லாம்‌ வீவாதித்து, அவற்றைப்‌ 
போக்குவதற்கான யோசனைகளைக்‌ கூற உத்தேசித்திருச்கிறோம்‌.* 
191020 


* இந்தக்‌ கட்டுரைத்‌ தொடர்‌, *காமதானி வஹாரே” என்ற பெயருடன்‌ குஜராத்தி 
யில்‌ புத்தக ரூபத்தில்‌ பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. 


44 
வீண்‌ பயம்‌ 


கிராமவாசிகள்‌ எல்லா நம்பிக்கையையும்‌ இழந்துவிட்டார்‌ 
கள்‌ என்பதுதான்‌ உண்மை. புதிதாக வருபவர்கள்‌ யாரும்‌ 
தங்கள்‌ குரல்வளையை நெறித்து, தங்களைச்‌ சுரண்டுவதற்கே வரு 
கிறார்கள்‌ என்று அவர்கள்‌ சந்தேகப்படுகிறார்கள்‌. அறிவுக்‌ 
கும்‌ உழைப்புக்கும்‌ சம்பந்தமில்லாமல்‌ போய்விட்டதால்‌, 
அவர்களுடைய சிந்தனைத்‌ திறன்‌ செயலற்றுப்‌ போய்‌ 
விட்டது. தங்களுடைய வேலை நேரங்களை அவர்கள்‌ சரியாகப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளுவதில்லை. ஊழியர்‌ இத்தகைய கிராமங்‌ 
களுக்கு அன்பு உணர்ச்சியுடனும்‌, ஈம்பிக்கையுடனும்‌ போக 
வேண்டும்‌. வருஷத்தில்‌ பாதி காள்‌ எந்த வேலையும்‌ இல்லாமல்‌, 
ஆண்களும்‌, பெண்களும்‌ சோம்பிக்‌ கிடக்கும்‌ இடங்களில்‌, காம்‌ 
புத்திசாலித்தனத்துடன்‌ வருஷம்‌ பூராவும்‌ உழைத்தால்‌ அவர்‌ 
களுடைய நம்பிக்கையைப்‌ பெறாமல்‌ இருக்கமாட்டோம்‌. அவர்‌ 
களிடையே நாணயத்துடன்‌ நன்றாக உழைத்தால்‌, கம்‌ ஜீவனத்‌ 
திற்கு வேண்டியதைச்‌ சம்பாதித்துக்‌ கொள்ளலாம்‌ என்ற நம்பிக்‌ 
கையுடன்‌ ஊழியர்கள்‌ இந்த கிராமங்களில்‌ வேலை செய்ய முன்‌ 
வரவேண்டும்‌. 


“என்னுடைய குழந்தைகள்‌ என்ன ஆவது? அவர்களுடைய 
படிப்பு என்ன ஆவது ?”” என்று கேட்கிறார்‌ வேலை செய்ய வரும்‌ 
ஊழியர்‌. நவீன முறையில்தான்‌ அவர்களுடைய குழந்தைகள்‌ 
கல்வி பெற வேண்டும்‌ என்றால்‌, இவர்களுக்குப்‌ பலன்‌ தரத்தக்க 
விதத்தில்‌ நான்‌ வழி காட்டுவதற்கு ஒன்றுமில்லை. அவர்களை 
கல்ல திடகாத்திரர்களான, நாணயமான, புத்திசாலித்தனமான 
கிராமவாசிகளாக்கி, தங்கள்‌ பெற்றோர்கள்‌ வேலை செய்யும்‌ ஊரில்‌ 
தங்களுடைய ஜீவனத்திற்கு வேண்டியதைச்‌ சம்பாதிக்கக்‌ கூடிய 
வர்களாக்கி விடுவது போதுமென்றால்‌, அவர்களுடைய பெற்றோர்‌ 
களின்‌ வீட்டிலிருந்து கொண்டே அவர்கள்‌ எல்லாப்‌ படிப்பையும்‌ 
பெறுவார்கள்‌. அவர்களுக்கு விவரம்‌ தெரிந்த தங்களுடைய 
கைகளையும்‌, கால்களையும்‌ சீராக உபயோகிக்கத்‌ தெரிந்துகொள்‌ 
ளும்‌ வயது வந்தவுடனேயே, ஓய்வு நேரத்தில்‌ அவர்களும்‌ குடும்‌ 
பத்திற்கு சம்பாதித்துப்‌ போடுபவர்களாகி விடுவார்கள்‌. ஒரு 
நல்ல வீட்டுக்குச்‌ சமமான பள்ளிக்கூடமும்‌ இல்லை; நல்லொழுக்க 
முள்ள, நாணயமான பெற்றோர்களுக்குச்‌ சமமான ஆசிரியர்களும்‌ 
இல்லை. தற்காலக்‌ கல்வி, கிராமவாசிகளின்‌ மீது பயனற்ற ஒரு 
பெரும்‌ பாரமாயிருக்கிறது. அவர்களுடைய குழந்தைகள்‌ அந்தக்‌ 
கல்வியைப்‌ பெறவே முடியாது; ஒரு கல்ல வீட்டில்‌ அவர்கள்‌ 
பயிற்சி பெற்றால்‌, நீவீனக்‌ கல்வி இல்லாததால்‌ அவர்களுக்கு 
ஒரு குறையும்‌ ஏற்பட்டுவிடாது. கிராமத்தில்‌ வேலை செய்யும்‌ 
ஆண்‌ ஊழியரோ அல்லது பெண்‌ ஊழியரோ, குடும்பத்தை நல்ல 


182 கல்வி 


முறையில்‌ நடத்தக்‌ கூடிய கண்ணியம்‌ இல்லாதவர்களாக இருக்‌ 
தால்‌, கிராம ஊழியர்‌ என்ற உயர்க்த பெருமைக்கு அவர்கள்‌ 
ஆசைப்படவே வேண்டாம்‌, 

_ ஹரிஜன்‌ ' - 93-12-1985 


45 
பள்ளிக்கூடப்‌ புத்தகங்கள்‌ 
1 


பொதுப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ குழந்தைகளுக்காக உபயோ 
கிக்கப்படும்‌ புத்தகங்கள்‌ தீமை விளைவிக்காவிடினும்‌, பெரும்பா 
லும்‌ உபயோகமற்றவையாகவே இருக்கின்றன என்பதில்‌ எனக்‌. 
குச்‌ சக்தேகமே இல்லை. அந்தப்‌ புத்தகங்களில்‌ பல, சாமர்த்திய 
மாக எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை மறுக்க முடியாது. எந்‌ 
ஐச்‌ சூழ்கிலைக்காக, எந்த மாதிரியானவர்களுக்காக அந்தப்‌ புச்‌ 
தகங்கள்‌ எழுதப்பட்டனவோ, அவர்களுக்கு அவை மிகச்‌ சிறந்த 
வையாக இருக்கலாம்‌. ஆனால்‌, அவை இந்தியச்‌ சிறுவர்‌ சிறுமி 
களுக்காகவோ அல்லது இந்தியச்‌ சூழ்சிலைக்கு உகந்தவாறோ 
எழுதப்பட்டவையல்ல. அப்படி எழுதப்பட்டவை, விஷயத்‌. 
தைச்‌ சரிவரப்‌ புரிந்துகொள்ளாமல்‌ எழுதப்பட்ட போலிகளா 
கவும்‌, மாணவர்களின்‌ சேவைகளுக்கு ஏற்ற முறையில்‌ இல்லா 
மலும்‌ இருக்கின்றன. இந்த நாட்டில்‌, அந்தந்த மாகாணங்கள்‌ 
அந்தந்த வகுப்புகளின்‌ குழந்தைகளுக்கு ஏற்றவிதத்தில்‌ கவை: 
கள்‌ மாறுபட்டிருக்கின்றன. உதாரணமாக, ஹரிஜனக்‌ குழந்தை 
களின்‌ தேவைகள்‌, ஆரம்ப கட்டங்களிலாவது, மற்றக்‌ குழக்தை, 
களின்‌ தேவைகளிலிருந்து மாறுபட்டிருக்கின்‌் றன. 


ஆகையால்‌, பாடம்‌ சொல்லிக்கொள்ளுபவர்களைவிட சொல்‌: 
விக்‌ கொடுப்பவர்களுக்குத்தான்‌ புத்தகங்கள்‌ முக்கியமாக வேண்‌ 
டும்‌ என்ற முடிவுக்கு கான்‌ வந்திருக்கிறேன்‌. ஒவ்வொரு ஆசிரி” 
யரும்‌, மாணவர்கள்‌ விஷயத்தில்‌ தமது கடமையைச்‌ சரியாக 
நிறைவேற்ற வேண்டுமானால்‌, தம்முடைய அன்றாட பாடங்‌ 
களைத்‌ தயார்‌ செய்துகொள்ள வேண்டும்‌. இந்த விஷயத்திலும்‌ 
கூட, தம்முடைய வகுப்பின்‌ விசேஷத்‌ தேவைகளை அனு: 
சரித்தே அவர்‌ தயாரிக்க வேண்டும்‌. 

பாடம்‌ சொல்லிக்கொள்ள வரும்‌ சிறுவர்‌, சிறுமிகளின்‌ கிறந்த 
அம்சங்களை 'வெளிக்கொணருவதுதான்‌ உண்மையான கல்வி 
டாகும்‌. மாணவர்களின்‌ மனத்தில்‌ சீரில்லாத, தேவையில்லாத. 
தகவல்களைத்‌ கிணிப்பதன்‌ மூலம்‌ இதைச்‌ செய்ய முடியாது. 
இப்படிச்‌ செய்தால்‌, அது மாணவர்களின்‌ தனித்‌ தன்மையை 
கசுக்கிவிடும்‌ ஒரு பெரும்‌ பாரமாகிவிடுகிறது; அத்துடன்‌ அவர்‌ 
களை வெறும்‌ யந்திரங்களாகவும்‌ ஆக்கிவிடுகிறது. நாமே இந்த 
முறைக்கு இரையாகாதவர்களாக இருந்திருந்தால்‌, இந்தியா 


பள்ளிக்கூடப்‌ புத்தகங்கள்‌ 188 


போன்ற ஒரு நாட்டில்‌, எல்லோருக்கும்‌ சேர்ந்து ஒரே மாதிரி 
யான கல்வியளிக்கும்‌ இந்த முறையினால்‌ எவ்வளவு தீங்கு ஏற்‌ 
பட்டிருக்கிறது என்பதை வெகு காலத்திற்கு முன்பே உணர்ந்‌ 
திருப்போம்‌. 


பல ஸ்தாபனங்கள்‌ தங்களுக்கு வேண்டிய பாட புத்தகங்‌ 
களைத்‌ தாங்களே தயார்‌ செய்துகொள்ள முயற்சிகள்‌ செய்திருக்‌ 
கின்றன. இந்த முயற்சிகளில்‌ அவை சற்றேறக்‌ குறைய வெற்‌ 
றியும்‌ பெற்றிருக்கின்றன. ஆனால்‌, அவை நம்முடைய நாட்டின்‌ 
அத்தியாவசியமான தேவைகளைப்‌ பூர்த்தி செய்யவில்லை என்‌ 
பதே என்னுடைய அபிப்பிராயமாகும்‌. 


இங்கு கான்‌ கடறும்‌ கருத்துகள்‌, என்னுடைய சொந்தக்‌ 
கருத்துகள்‌ என்று நான்‌ உரிமை கொண்டாடவில்லை. மிகவும்‌ 
கடுமையரன பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டிய ஹரிஜனப்‌ 
பள்ளிகளின்‌ நிர்வாகிகள்‌, ஆசிரியர்களின்‌ செளகரியத்திற்காவே 
இக்‌ கருத்துகள்‌ இங்கு திரும்பக்‌ கொடுக்கப்படுகின்றன. சிறு 
வர்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும்‌ புத்தகங்களை, எப்படியா 
வது கிளிப்‌ பிள்ளைகள்‌ மாதிரி கற்றுக்கொண்டால்‌ போதும்‌ 
என்ற உயிரற்ற முறையில்‌ அவர்கள்‌ தங்களுடைய வேலைகளைச்‌ 
செய்துகொண்டிருக்க முடியாது. அவர்கள்‌ மகத்தான ஒரு 
பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்‌, அந்தப்‌ பொறுப்பை 
அவர்கள்‌ துணிச்சலுடனும்‌, புத்திசாலித்தனமாகவும்‌, நரணயமர 
கவும்‌ நிறைவேற்ற வேண்டும்‌. 

இந்த வேலை கடினமானதுதான்‌. ஆனால்‌, கிர்வாகியோ, 
ஆசிரியரோ முழு மனத்துடன்‌ இதில்‌ உழைத்தால்‌ அப்படியொன்‌ 
றும்‌ கஷ்டமாக இராது. அவர்‌ தம்மை மாணவர்களின்‌ தற 
யாகப்‌ பாவித்துக்கொண்டால்‌, அவர்களுடைய சேவை என்ன 
என்பது உடனே அவருக்குப்‌ புலப்படும்‌; அந்தத்‌ தேவையையும்‌ 
அவர்‌ பூர்த்தி செய்வார்‌. அதற்கான தகுதி அவரிடம்‌ இல்லை 
யென்றால்‌, அந்தத்‌ தகுதியைப்‌ பெற அவர்‌ முயற்சிக்க வேண்டும்‌. 
சிறுவர்‌, சிறுமிகளின்‌ தேவைகளுக்குத்‌ தகுந்த கல்வியை த்தான்‌ 
அவர்களுக்கு அளிக்க வேண்டும்‌ என்ற எண்ணத்துடன்‌ நாம்‌ 
ஆரம்பித்திருக்கிறோம்‌; ஆகையால்‌ ஹரீஜன மாணவர்களின்‌ 
ஆசிரியருக்கோ அல்லது மற்ற ஏந்த அசிரியருக்குமோ அசாதார 
ணமான சாமர்த்தியமோ, வெளி விவகார அறிவோ தேவையாக 
இராது. 

எந்தக்‌ கல்வியின்‌ முக்கியமான நோக்கமும்‌, மாணவர்களின்‌ 
ஈல்லொழுக்கத்தை உருவாக்குவதுதான்‌. அதுதான்‌ கல்வியின்‌ 
நோக்கமாக இருக்க வேண்டும்‌. ஆகையால்‌, நல்கலொழுக்கமூள்ள 
ஒரு றின்‌ மனத்‌ தளர்ச்சி அடையவேண்டிய அவசியமே 

ல்லை. 


ட ஹரிஜன்‌" _ 1_-18_1089 


184 கல்வி 


2 


கல்வியின்‌ நலன்‌ என்ற கண்ணோட்டத்துடன்‌ பார்க்கும்‌ 
போது, பாட புத்தகங்களை மாற்றிக்‌ கொண்டேயிருக்க வேண்‌ 
டும்‌ என்ற இதந்த மோகம்‌ நல்லதல்ல. பாட புத்தகங்கள்‌ கல்விக்கு 
ஒரு சாதனமாஃப்‌ பாவிக்கப்பட்டால்‌, ஆசிரியர்‌ நேரில்‌ வாய்‌ 
மொழியாகச்‌ சொல்லிக்‌ கொடுப்பது பயனற்றதாகிவிடுகிறது. 
பாட புத்தகங்களை வைத்துக்‌ கொண்டு மாணவர்களுக்குப்‌ பரடம்‌ 
சொல்லிக்‌ கொடுக்கும்‌ ஒரு ஆசிரியர்‌, சுயமாக எதையும்‌ சொல்‌ 
லிக்‌ கொடுப்பதில்லை. ஆகையால்‌, பாட புத்தகங்கள்‌ எவ்வளவுக்‌ 
கெவ்வளவு குறைவாக இருக்கின்றனவோ, அவ்வளவுக்கவ்வளவு 
ஆசிரியர்கள்‌, மாணவர்கள்‌ இருவருக்குமே கன்மையாகும்‌ என்று 
தோன்றுகிறது. பாட புத்தகம்‌ என்பது ஒரு வியாபாரச்‌ சரக்காகி 
விட்டது என்றே தோன்றுகிறது. பணம்‌ சம்பாதிப்பதற்காக பாட 
புத்தகங்கள்‌ எழுதும்‌ ஆகிரியர்களுக்கும்‌, அவற்றை வெளியிடும்‌ 
பிரசுர கர்த்தர்களுக்கும்‌, அவை அடிக்கடி மாறுவதில்கான்‌ அக்‌ 
கறை இருக்கிறது. பல சந்தர்ப்பங்களில்‌ ஆகிசியர்கனும்‌, பரீட்‌ 
சைத்‌ தாள்களை சோகிப்பவர்களுமே பாட புத்தகங்களை எழுது 
பவர்களாக இருக்கிறார்கள்‌. தங்களுடைய புத்தகங்கள்‌ விற்பனை 
யாக வேண்டும்‌ என்று அவர்கள்‌ விரும்புவது இயற்கையே. பாட 
புத்தகங்களை த்‌ தேர்ந்தெடுக்கும்‌ குழுவிலும்‌ இத்தகையோர்தான்‌ 
இருக்கிறார்கள்‌. இவ்வாறாக, அந்த விஷச்‌ சுழல்‌ பூர்த்தியாகிவிடு 
கிறது. ஒவ்வொரு வருடமும்‌ புதிய புத்தகங்களை வாங்குவதற்குப்‌ 
பெற்றோர்களுக்குப்‌ பணம்‌ தேடுவதும்‌ கஷ்டமாக இருக்கிறது. 
பையன்களும்‌, பெண்‌ களும்‌ தூக்க முடியாமல்‌ புத்தகங்களின்‌ மூட்‌ 
டையைச்‌ சுமந்து கொண்டு பன்னிக்கூடங்களுக்குப்‌ போகும்‌ 
காட்சி பார்ப்பதற்குப்‌ பரிதாபமாக இருக்கிறது. இந்தப்‌ பிரச்னை 
பூராவையும்‌ அடியோடு பரிசினை செய்ய வேண்டும்‌. இதிலுள்ள 
வியாபார உணர்ச்சியை அடியோடு அகற்ற வேண்டும்‌; படிப்ப 
வர்களின்‌ கலன்கள்‌ என்ற ஒரே கண்ணோட்டத்துடன்‌ இப்பிரச்‌ 
னையை அணுக வேண்டும்‌. 
அப்படிச்‌ செய்தால்‌, முக்கால்‌ பங்கு பாட புத்தகங்களைக்‌ 
குப்பைத்‌ தொட்டியில்‌ போட வேண்டியிருக்கலாம்‌. என்‌ விருப்‌ 
பப்படி விடுவதாக இருந்தால்‌, புத்தகங்கள்‌ மாணவர்களுக்காக 
அன்றி, பெரும்பாலும்‌ ஆசிரியர்களுக்கு உதவியாக இருக்கும்படி 
செய்துவிடுவேன்‌. மாணவர்களுக்கு மிகவும்‌ அத்தியாவசிய 
மானவை என்று கருதப்படும்‌ புத்தகங்கள்‌, பல வருடங்களுக்கு 
மாற்றாமல்‌ வைக்கப்பட வேண்டும்‌; அப்போதுதான்‌ மத்தியதர 
வகுப்புக்‌ குடும்பங்கள்‌ சுலபமாக அந்தச்‌ செலவைக்‌ தாங்க மூடி 
யும்‌. பாட புத்தகங்களை அச்சிடுவது, வெளியிடுவது ஆகிய இரண்‌ 
டையும்‌ சர்க்காரே ஏற்றுக்‌ கொள்ளுவது, இத்துறையில்‌ முதல்‌ 
நடவடிக்கையாக இருக்கலாம்‌, புத்தகங்கள்‌ அனாவகியமாகப்‌ 
பெருகிக்‌ கொண்டே போவதற்கு இது இயற்கையான ஒரு தடை 
யாக இருக்கும்‌. 
ஹரிஜன்‌” -- 9-9-1989 


46 
நூல்‌ நிலையத்தின்‌ 
சீரிய கொள்கைகள்‌ 


சத்தியாக்கிரக ஆசிரமத்தின்‌ புத்தகங்களுக்காக, ஆமதா 
பாத்‌ சங்கிரகாலயத்தின்‌ அஸ்திவாரக்கல்‌ நாட்டு விழாவின்‌ 
போது காந்திஜி செய்த பிரசங்கத்திலிருந்து சில பகுதிகள்‌ கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளன: 


நூல்‌ நிலையங்கள்‌ எப்படி இருக்க வேண்டும்‌, என்ன செய்ய 
வேண்டும்‌ என்பவைகனைப்‌ பற்றி எனக்குச்‌ சில கொள்கைகள்‌ 
உண்டு. அவற்றை உங்களிடம்‌ கூறுகிறேன்‌. முதலாவதாக, தூல்‌ 
நிலையத்திற்காக நீங்கள்‌ கட்டும்‌ கட்டிடம்‌, நிலையம்‌ வளர வளர, 
அழகு குலையாமல்‌ வீஸ்கரிச்துக்‌ கொண்டே போவதற்கு ஏற்ற 
வையாகத்‌ திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும்‌. பின்னர்‌ கட்டும்‌ 
கட்டிடங்கள்‌, முதல்‌ கட்டிடத்தின்‌ சேர்க்கை 
கள்‌ என்று தோன்றும்‌ விதத்தில்‌ இருக்கக்‌ கூடாது. அவ்வப்‌ 
போது சில பிரசங்கங்களுக்கு ஏற்பாடு செய்வதற்கும்‌, ஆராய்ச்‌ 
சிப்‌ பணியில்‌ ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களும்‌, மாணவர்களும்‌ அமை 
தியான சூழ்நிலையில்‌ அங்குள்ள புத்தகங்களைப்‌ பயன்‌ படுத்திக்‌ 
கொள்ளுவதற்கும்‌ வசதிகள்‌ இருக்க வேண்டும்‌. இந்த நூல்‌ நிலை 
யத்தை உலகிலேயே மிகப்‌ பெரியதாகவும்‌, சிறந்ததாகவும்‌ ஆக்‌ 
கூவதைக்‌ குறிக்கோளாகக்‌ கொள்ள வேண்டும்‌. நம்மிடம்‌ உறுதி 
இருந்தால்‌, அதைச்‌ செய்வதற்கு வேண்டிய பலத்தை ஆண்ட 
வன்‌ மக்கு அளிப்பார்‌. வித்யாபீடத்திலள்ள புத்தகங்களை இந்த 
நிலையத்தில்‌ வைக்கலாம்‌ என்று காகா சாகிப்‌ யோசனை கூறியிருக்‌ 
கிறார்‌. குஜராத்தில்‌ கலைக்குப்‌ பஞ்சமே இல்லை. பத்ரா மசூதியில்‌ 
உள்ள பிரகித்தி பெற்ற சாளர வேலைக்கு இணையானது உலகத்தி 
லேயே கிடையாது. அதே மாதிரி, ஆமதாபாத்தின்‌ பின்னல்‌ 
வேலைக்குச்‌ சமமானதும்‌ இல்லை. ஆமதாபாத்‌ கல்‌ வேலைக்காரர்‌ 
களின்‌ வேலை நயம்‌ என்னை ஆச்சரியத்தில்‌ ஆழ்த்தியிருக்கிறது. 
அவர்கள்‌ இருள்‌ நிறைந்த மோசமான குடில்களில்‌ வசிப்பதை 
நரன்‌ பார்த்திருக்கிறேன்‌. கலைஞர்கள்‌, பிறர்‌ தங்களுக்கு ஊக்கம்‌ 
அளிக்க வேண்டும்‌ என்பதற்காகக்‌ காத்திருப்பதில்லை. ஒரு மிய 
ஸியத்திற்கு ஐம்பதாயிரம்‌ கொடுக்கத்‌ தயாராக உள்ள மற்றோரு 
நன்கொடையாளரை நாம்‌ கண்டுபிடிக்க முடியும்‌ என்றால்‌, இந்‌ 
தக்‌ கட்டிட த்திலேயே அத்தகைய ஒரு கலைப்‌ பொருள்‌ கூடத்தை 
அமைத்து விடலாம்‌. இந்த நூல்‌ நிலையம்‌ நாளுக்கு நாள்‌ வளர்ந்து 
பெருகும்‌ விதத்தில்‌ நாம்‌ வேலை செய்ய வேண்டும்‌. தங்களுடைய 
நேரத்தில்‌ பெரும்‌ பகுதியை இதற்காகச்‌ செலவிடக்கூடிய ஒன்‌ 


186 கல்வி 


நிருவர்‌ ஈமக்குக்‌ கிடைத்தால்‌ நன்றாக இருக்கும்‌. புத்தகங்களை 
கன்றாகவும்‌, ஜாக்கிரதையாகவும்‌ மட்டும்‌ வைத்துக்‌ கொள்ளக்‌ 
கூடிய வியாபார மனப்பான்மை உள்ள ஒருவரை நூல்‌ நிலையத்‌ 
தின்‌ நிர்வாகியாக நியமித்து விடாதீர்கள்‌. புத்தகங்களின்‌ 
தராதரத்தை உணர்ந்து வாங்கக்‌ கூடியவராகப்‌ பார்த்து அந்த 
வேலைக்கு ஒருவரை நியமிக்க வேண்டும்‌. சம்பளம்‌ வாங்கிக்‌ கொள்‌ 
ளாமல்‌ இந்த வேலையைச்‌ செய்ய யாரும்‌ முன்‌ வரவில்லையென்‌ 
ரூல்‌, நல்ல சம்பளம்‌ கொடுத்து, உண்மையிலேயே நல்ல தகுதி 
யுள்ள ஒருவரை நியமிப்பதற்கு நீங்கள்‌ தயாராக இருக்க வேண்‌ 
டும்‌. ஹரிஜனங்கள்‌ எந்தக்‌ கட்டணமும்‌ செலுத்தாமல்‌, நூல்‌ கிலை 
யத்தை இலவசமாக உபயோகித்துக்‌ கொள்ள அனுமதிக்க 
வேண்டும்‌, புத்தகங்கள்‌ சேதமடைந்து விட்டால்‌ அல்லது கிழிந்து 
விட்டால்‌ அல்லது திருட்டுப்‌ போய்விட்டால்‌ கூட, அந்த ஈஷ்‌ 
டத்தை நூல்‌ நிலையமே ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. ஹரிஜனங்‌ 
கள்‌ ஏழைகளிலும்‌ ஏழைகள்‌; ஆகையால்‌ சில விசேஷ சலுகை 
களைப்‌ பெற அவர்களுக்கு உரிமையுண்டு. உண்மையில்‌, இந்தச்‌ 
சலுகையை எல்லா ஏழைகளுக்குமே அளிக்கலாம்‌. அது இந்த 
ஸ்தாபனத்தின்‌ புகழை இன்னும்‌ அதிகமாக்கும்‌. 


இந்த ஸ்தாபனம்‌ உயிர்த்‌ துடிப்புடன்‌ வளர்ச்சி பெறுவதந்‌ 
காக, நன்கு படித்தவர்களாகப்‌ பார்த்து நிர்வாகக்‌ கமிட்டிக்கு 
நியமிக்க வேண்டும்‌ என்று பாய்‌ ரஸிக்லால்‌ கூறினார்‌. அந்த 
வேண்டுகோளை நானும்‌ திருப்பிச்‌ சொல்லுகிறேன்‌. உலக அனு 
பவம்‌ உள்ளவர்கள்‌ மட்டும்தான்‌ இதில்‌ இருக்க வேண்டுமென்று: 
நினைக்காதீர்கள்‌. ஒரு நூல்‌ நிலையம்‌ எப்படி இருக்க வேண்டும்‌, 
அது கன்கு பிரகாசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்‌ என்ற 
விவகாரங்களெல்லாம்‌ படித்தவர்களுக்கு கன்றாகத்‌ தெரியும்‌. 


பல நூல்‌ நிலையங்களுக்கு கார்னேஜி* ஏராளமான நன்‌ 
கொடைகள்‌ அளித்தார்‌. ஸ்காட்லாக்திலுள்ள அறிஞர்களை த்‌ 
தவிர, பெரும்பாலான மற்ற அறிஞர்கள்‌ அவருடைய நிபந்தனை 
களை ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌. இந்த நிபந்தனைகளை வற்புறுத்‌ 
கினால்‌, அவருடைய நன்‌ கொடையை ஏற்றுக்‌ கொள்ள முடியா 
தென்று ஸ்காட்லாந்து அறிஞர்கள்‌ ஒளிவு மறைவில்லாமல்‌ கார்‌ 
னேஜியினிடம்‌-சொன்னார்கள்‌; “நூல்‌ நிலையத்திற்கு என்ன புத்த 
கங்கள்‌ உபயோகமாக இருக்குமென்று உங்களுக்கு எப்படித்‌ 

*ஆண்ட்ரூ கார்னேஜி (1895 1919) ஸ்காட்லாந்தில்‌ மிகவும்‌ ஏழ்மையான குடும்‌: 
பத்தில்‌ பிறந்தவர்‌. சிறுவயதில்‌ அவர்‌ தந்தையுடன்‌ அமெரிக்காவுக்குக்‌ குடியேறி கீழ்த்‌ 
தரமான கூலி வேலையில்‌ அமர்ந்தார்‌. பின்னர்‌ அவருக்கு ரயில்வே இலாக்காவில்‌ ஒரு 
உத்தியோகம்‌ கிடைத்தது. அதிலிருந்து அவர்‌ படிப்படியாக உயர்ந்து கார்னேஜி 
இரும்புத்‌ தொழிற்சாலையை ஸ்தாபித்தார்‌. 1901-இல்‌ அவர்‌ அதிலிருந்து விலகிய 
போது, அவர்‌ கோடீசுவரராகி வீட்டார்‌! புத்தக சாலைகளுக்கும்‌, கல்வி வளர்ச்சிக்கும்‌, 
மற்றும்‌ பல தரும ஸ்தாபனங்களுக்கும்‌ அவர்‌ அளித்த ஏராளமான நன்கொடைகள்‌ உல: 
கப்‌ பிரசித்தி பெற்றவை. 


செய்திப்‌ பத்திரிகைகள்‌ 187 


தெரியும்‌” என்று அவரைக்‌ கேட்டார்கள்‌. கலைஞர்கள்‌ தங்க 
ளுடைய கலையை விற்பனை செய்வதில்லை. குஜராத்தில்‌ அருமை 
யான புத்தகங்கள்‌ நிறைய இருக்கின்றன. ஆனால்‌, அவை பனியாக்‌ 
களிடம்‌ இருக்கின்றன. சரித்திர முக்கியத்துவம்‌ உள்ள, அருமை 
யான பழைய நூல்கள்‌ ஜைனர்களிடம்‌ இருக்கின்றன. ஆனால்‌, 
அவை பட்டுத்‌ துணிகளில்‌ சற்றி வைக்கப்பட்டு பிரயோசனமில்‌ 
லாமல்‌ கிடக்கின்றன. பணம்‌ பண்ணுவதைச்‌ தவிர வெரென்‌ றும்‌ 
அறியாத பனியாக்களிடம்‌ இந்தப்‌ புத்தகங்கள்‌ பிரயோசனமில்‌ 
லாமல்‌ கிடப்பதைப்‌ பார்த்து சான்‌ கண்ணீர்‌ விட்டிருக்கிறேன்‌. 
இக்க நூல்கள்‌ அவர்களிடம்‌ இருப்பதால்‌, பணம்‌ என்ற பொறி 
யில்‌ சிக்கிக்‌ கொண்டு ஜைன மதமே அழிகிறது என்று கூட நான்‌ 
சொல்லுவேன்‌. தருமத்திற்கு விலை மதிப்புப்‌ போட முடியுமா? 
உண்மையில்‌ பணம்‌ என்பது தருமத்திற்கான ஒரு கருவியாகதீ 
கான்‌ இருக்க வேண்டும்‌. ஆகையால்‌, நால்‌ நிலையத்தின்‌ நிர்வா 
கல்‌ கமிட்டியில்‌ கற்றறிந்த திறமைசாலிகளைச்‌ சேர்க்கும்படி உங்‌ 
கரக்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. இதை எப்படிச்‌ செய்யலாம்‌ 
என்பதைச்‌ சிந்தித்துப்‌ பார்த்து அதைச்‌ செய்யுங்கள்‌. 
_'ஹரிஜனபத்து' -- 1-10-1998 


47 
செய்திப்‌ பத்திரிகைகள்‌ * 


ஹிந்துஸ்தான்‌ பத்திரிகையின்‌ தீபாவளி இதழுக்கு ஒரு. 
கட்டுரை தருவதாக அதன்‌ ஆசிரியரிடம்‌ கான்‌ வாக்களித்தேன்‌... 
ஆனால்‌, அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற எனக்கு நேரம்‌ 
கிடைக்கவில்லை. ஆயினும்‌, ஏதாவது எழுத வேண்டும்‌ என்று: 
எண்ணத்துடன்‌, பத்திரிகைகளைப்‌ பற்றி என்னுடைய கருத்து 
களை வாசகர்கள்‌ முன்பு சமர்ப்பிக்கிறேன்‌. சில சந்தர்ப்ப விசே 
ஷங்கள்‌ காரணமாக தென்னாப்பிரிக்காவில்‌ ஒரு பத்திரிகைக்‌ 
காரியாலயத்தில்‌ நான்‌ வேலை செய்ய நேர்க்தது. அப்போது 
இச்சு விஷயத்தைப்‌ பற்றி கான்‌ ஆழ்ந்து சிந்தன செய்திருக்‌ 
கிறேன்‌. இங்கு கான்‌ சமர்ப்பிக்கும்‌ அபிப்பிராயங்களை நானே 
நடைமுறையில்‌ பின்பற்றியுமிருக்கிறேன்‌. 

ஜீவலோபாயத்திற்கான ஒரு கருவியாகப்‌ பத்திரிகைளை 
உபயோகித்துக்கொள்ளக்‌ கூடாது என்பதே என்னுடைய அபிப்‌ 
பிராயமாகும்‌. பொதுமக்கள்‌ கேம நலத்துடன்‌ நேரடியான 
தொடர்பு உள்ள சில வேலைத்‌ துறைகள்‌ இருக்கின்றன. ஒருவர்‌ 
தம்முடைய ஜீவனத்திற்காக அவற்றைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளு 
வதில்‌ பல அபாயங்கள்‌ இருக்கின்றன. ஏனெனில்‌, இத்தகைய 


இந்தக்‌ கட்டுரை, “விக்ரமஸம்‌ வத்‌' 1973 என்ற பத்திரிகையின்‌ தீபாவளி இதழில்‌ 
ஜிரசுரிக்கப்பட்ட து. 


188 கல்வி 


காரியத்தில்‌ இறங்கும்போது ஒருவர்‌ கருத்தில்‌ கொள்ள 
வேண்டிய முக்கியமான நோக்கத்தை அது மறைத்துவிடக்கூடும்‌ 
என்பதுடன்‌, அந்த நோக்கத்திற்கே கூட பாதகம்‌ விளைவிக்கக்‌ 
கூடும்‌. ஒருவருடைய ஜீவளத்திற்காக மட்டுமின்றி, லாபம்‌ 
சம்பாதிப்பதற்காகவும்‌ பத்திரிகைகளை ஒரு கருவியாக உபயோ 
கித்துக்கொள்ளும்போது, அதனால்‌ பல தீமைகள்‌ ஏற்படுகின்றன. 
இப்போதே கூடப்‌ பெரும்‌ அளவில்‌ அம்மாதிரியான தீங்குகள்‌ 
இருந்து வருகின்றன என்பதை, பத்திரிகைகள்‌ வேலை செய்யும்‌ 
விதத்தைப்‌ பற்றி அறிந்தவர்களுக்கு ரசப்பித்துக்‌ காட்ட வேண்‌ 
டிய அவசியமில்லை. 


மக்களுக்கு அறிவு புகட்டுவதும்‌, உலக சரித்திரத்தின்‌ அன்‌ 
ரூடப்‌ போக்குகளைப்‌ பற்றி அவர்களுக்குத்‌ தகவல்கள்‌ கொடுப்‌ 
பதுமே பத்திரிகைகளின்‌ முக்கிய வேலையாகும்‌, இது பொறுப்‌ 
புள்ள வேலை. ஆனால்‌, பத்திரிகைகளில்‌ கொடுக்கப்படும்‌ செய்கி 
களை வாசகர்கள்‌ எப்போதுமே நம்ப முடிவதில்லை என்பதையும்‌ 
பார்க்கிறோம்‌. பல சமயங்களில்‌ பத்திரிகைகளில்‌ வெளியிடப்‌ 
படும்‌ செய்திகள்‌, உண்மையில்‌ நடந்தவைகளுக்கு நேர்மாறாக 
இருக்கின்றன. மக்களுக்கு அறிவூட்டுவதே தமது கடமை என்‌ 
பதைப்‌ பத்திரிகை ஆசிரியர்களும்‌, மற்ற சிப்பந்திகளும்‌ உணர்ந்‌ 
கால்‌, தாங்கள்‌ வெளியிடும்‌ செய்தி உண்மைதானா என்று சரி 
யார்த்துவிட்டுத்தான்‌ வெளியிடுவார்கள்‌. அவர்கள்‌ மிகவும்‌ சங்க 
டமான நிலைமையில்‌ வேலை செய்ய வேண்டியிருக்கிறது என்பது 
உண்மைதான்‌. அவர்களுக்கு ஏராளமான செய்திகள்‌ வந்து 
கொண்டே இருக்கின்றன. அவற்றை அலசிப்‌ பார்த்து, தங்க 
ரூக்குள்ள சொற்ப அவகாசத்தில்‌, எது உண்மையாயிருக்‌ 
கலாம்‌ என்று அவசரமாக ஊகித்துக்‌ கொள்ள வேண்டியிருக்‌ 
கிறது. ஆயினும்‌, ஒரு குறிப்பிட்ட செய்கி உண்மையரனது 
கானா என்று கிச்சயமாகத்‌ தெரியும்வரையில்‌, அதைப்‌ பிரசுரிக்‌ 
காமலிருப்பதே நல்லது என்று கான்‌ கினைக்கிறேன்‌. 


பிரசங்கங்களை இந்தியப்‌ பத்திரிகைகளில்‌ வெளியிடும்‌ விதம்‌ 
பொதுவாக அதிருப்திகரமாகவே இருக்கின்றது. ஒரு பிரசங்‌ 
கம்‌ செய்யப்படும்போது, அதை அப்படியே வரிக்கு வரி எழுதிக்‌ 
கொள்ளக்கூடியவர்களோ அல்லது பிறகு ஞாபகத்திலிருந்து 
அதை எழுதக்‌ கூடியவர்களோ மிகக்‌ குறைவுதான்‌. இகனால்‌ 
பிரசங்கத்தைப்‌ பற்றிய செய்திகளில்‌ பல மாறுதல்களும்‌, இடைச்‌ 
செருகல்களும்‌ ஏற்பட்டுவிடுகின்‌ றன. பிரசங்கத்தின்‌ நகல்‌ 
ஒன்றை பிரசங்கம்‌ செய்தவருக்கு அணுப்பி, அவரைத்‌ திருத்தச்‌ 
சொல்ல வேண்டும்‌. அதில்‌ அவர்‌ ஒரு மாறுதலும்‌ செய்யாம 
அிருந்தால்‌, அதைப்‌ பிரசுரிக்கலாம்‌. இதுவே சிறந்த விதியாய்‌ 
இருக்குமென்று கருதுகிறேன்‌. 


பத்திரிகைகளிலுள்ள காலி இடத்தை எப்படியாவது நிரப்ப 
"வேண்டும்‌ என்பதற்காக ஒரு செய்தியின்‌ அவசியத்தையோ, 


செய்திப்‌ பத்திரிகைகள்‌ 189 


முக்கியத்தையோ கவனிக்காமல்‌ எதையாவது பிரசுரித்து விடுகி 

ரூர்கள்‌. இந்த வழக்கம்‌ எல்லா நாடுகளிலுமே காணப்படுகிறது. 

மேல்‌ காடுகளிலும்‌ இப்படித்தான்‌ இருக்கிறது. பெரும்பாலான 

பத்திரிகைகள்‌ லாபத்திலேயே குறியாக இருக்கின்றன என்பது 

தான்‌ இதற்குக்‌ காரணம்‌. பத்திரிகைகள்‌ மக்களுக்குச்‌ சிறந்த 

சேவை செய்திருக்கின்றன என்பதில்‌ சந்தேகமில்லை. இதனால்‌ 

தான்‌ இந்தக்‌ குறைபாடுகள்‌ பொருட்படுத்தப்படுவதில்லை. 

ஆனால்‌, அவை பெரும்‌ தீங்கும்‌ செய்திருக்கின்றன என்றே எனக்‌ 

குத்‌ தோன்றுகிறது. மேல்‌ நாடுகளில்‌ சில பத்திரிகைகளில்‌ குப்பை 

கூளங்களே நிறைய இருக்கின்றன. அவற்றை வாசிப்பது கூடப்‌ 

பாவமாகும்‌. தங்களுடைய விருப்பு, வெறுப்பு காரணமாகப்‌ 

பல பத்திரிகைகள்‌ மக்களிடையே துவேஷத்கைக்‌ தோற்றுவித்து: 
வளர்த்துவிடுகின்றன; சில சமயங்களில்‌ பல்வேறு குடும்பங்கள்‌, 
வகுப்புகளிடையே மனக்‌ கசப்பையும்‌, பூசல்களையும்‌ கூட உண்‌ 

டாக்கிவிடுகின்‌ றன . ஆகவே, பத்திரிகைகள்‌ மக்களுக்குச்‌ சேவை 

யும்‌ செய்கின்றன என்ற காரணத்திற்காக மட்டும்‌, கண்டனம்‌. 
களிலிருந்து தப்பிவிட முடியாது. மொத்தத்தில்‌ பத்திரிகைகளின்‌ 

லாபமும்‌, ஈஷ்டமும்‌ சமமாயிருக்கும்‌ என்றே தோன்றுகிறது. 


சந்தாதார்களிடமிருந்து கிடைப்பதைவிட, விளம்பரங்கள்‌ 
லிருக்துகான்‌ பத்திரிகைகளுக்கு முக்கியமாக அதிக வருமானக்‌- 
கிடைக்கிறது என்பது இப்போது நிலையான பழக்கமாகி விட்‌ 
டது. இதன்‌ பலன்‌ வருந்தத்தக்ககாக இருக்கிறது. குடியின்‌ 
கேட்டைப்‌ பற்றித்‌ தன்னுடைய தலையங்கத்தில்‌ கடுமையாகக்‌ 
கண்டித்து எழுதும்‌ அதே பத்திரிகை, குடியைப்‌ புகழ்ந்து விளம்‌ 
பரங்களைப்‌ பிரசுரிக்கிறது. புகையிலையின்‌ கெடுதல்களைப்‌ பற்றீ 
படிக்கிறோம்‌. ஆனால்‌, அதே பத்திரிகையில்‌ நல்ல புகையிலை 
எங்கு வாங்கலாம்‌ அல்லது எந்த ரக சிகரெட்டுகளை உபயோ 
கிக்க வேண்டும்‌ என்ற விவரங்களையும்‌ பார்க்கிறோம்‌. பத்திரிகை 
கள்‌ “ஒரு குறிப்பிட்ட நாடகத்தைப்‌ பற்றிக்‌ கடுமையாகக்‌ கண்டித்‌ 
திருக்கலாம்‌. அதே சமயத்தில்‌, மற்றொரு பக்கத்தில்‌ அதைப்‌: 
பற்றி ஒரு நீண்ட விளம்பரத்தைப்‌ பிரசரித்திருக்கலாம்‌. மருக்து 
களைப்‌ பற்றிய விளம்பரங்களிலிருந்துதான்‌ மிகவும்‌ அதிகமான 
வருமானம்‌ கிடைக்கிறது. இந்த மருந்துகளால்‌ மக்களுக்கு 
மிகுந்த தீங்கே ஏற்படுகிறது. பத்திரிகைகள்‌ செய்யும்‌ இதர 
சேவைகளை, இத்தகைய விளம்பரங்கள்‌ அநேகமாக அழித்துவிடு 
கின்றன. இந்த விளம்பரங்களால்‌ ஏற்படும்‌ தீங்குகளை கான்‌ 
பார்த்திருக்கிறேன்‌. வீரியத்தை விருத்தி செய்து, கரம்புத்‌ தளர்ச்‌ 
சிகளைப்‌ போக்குவதாகச்‌ சொல்லப்படும்‌ இந்த மருந்துகளைப்‌ 
பலர்‌ வாங்குகிறார்கள்‌. இந்த மருந்துகளில்‌ பல, ஒழுக்கக்‌ குறை 
வுக்கு ஊக்கமளிப்பவைகளாக இருக்கின்றன. இம்மாதிரி விளம்‌ 
பரங்கள்‌ மதச்‌ சார்புள்ள பத்திரிகைகளிலும்‌ இடம்‌ பெறுவது 
தான்‌ விசித்திரமாக இருக்கிறது. இந்தப்‌ பழக்கம்‌ மேல்‌ காட்டி 
லிருந்து இங்கு வந்திருக்கிறது. இதற்காக எவ்வளவு கஷ்டப்‌: 
பட வேண்டியிருந்தாலும்‌, ஒன்று விரும்பத்தகாத இந்தப்‌ பழக்‌. 


190 கல்வி 


கத்தை நிறுத்த வேண்டும்‌; அல்லது அதைச்‌ சீர்திருத்தமாவது 
செய்ய வேண்டும்‌. பிரசுரத்திற்கு விளம்பரங்களை ஏற்றுக்கொள்‌ 
ளும்போது, அவற்றை ஜாக்கிரதையாகப்‌ பரிசீலனை செய்ய 
வேண்டியது ஒவ்வொரு பத்திரிகையினுடைய கடமையுமாகும்‌. 


கடைசியான, ஆனால்‌ முக்கியமற்றது என்று சொல்ல முடி 
யாத கேள்வி ஒன்றிருக்கிறது: “பத்திரிகைகளின்‌ சுதந்திரத்‌ 
தைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 'ராஜத்துவேஷ கட்டுரைச்‌ சட்டம்‌,” 
“இந்தியத்‌ தற்காப்பு விதிகள்‌ போன்ற சட்டங்கள்‌ இருக்கும்‌ 
ஒரு காட்டில்‌ பத்திரிகைகளின்‌ கடமை என்ன 2” இந்தக்‌ கட்டுப்‌ 
பாட்டைச்‌ சமாளிப்பதற்காக, ஈமது பத்திரிகைகள்‌ ஒரு மாதிரி 
யான நடையைக்‌ கண்டுபிடித்திருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட 
பிரச்னையின்‌ மீது அவர்கள்‌ எழுதுவது, இந்துச்‌ சட்டங்களின்‌ கீழ்‌ 
வரக்கூடியது போலிருந்தால்‌, அதற்கு இரண்டு வெவ்வேறு 
விதமான அர்த்தங்கள்‌ சொல்லக்‌ கூடிய விதத்தில்‌ எழுதுகிறார்‌ 
கள்‌; சிலர்‌ இதை ஒரு விஞ்ஞான ரீதியான கலையாகவே வளர்த்‌ 
திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இது, நம்‌ நாட்டுக்குத்‌ தீங்கு விளைவிக்‌ 
கிறது என்பதே என்னுடைய அபிப்பிராயமாகும்‌. இதனால்‌, 
மக்கள்‌ தைரியமாக உண்மையைப்‌ பேசும்‌ வழக்கத்தை வளர்ச்‌ 
துக்கொள்ளத்‌ தவறிவிடுகிறார்கள்‌. ஒரு விஷயத்தைப்‌ பற்றி 
திட்டமாக எதுவும்‌ சொல்லாமல்‌, அப்படியும்‌ இப்படியுமாகப்‌ 
பேசக்‌ கற்றுக்கொள்ளுகிறார்கள்‌. மொழி என்பது ஒருவருடைய 
கருத்துகளை வெளியிடுவதற்கான ஒரு கருவியாகும்‌. ஆனால்‌, 
இந்தப்‌ பழக்கத்தினால்‌ அத்தலைய மொழியின்‌ உருவம்‌ மாறுத 
லடைந்து, சிந்தனைகளை மூடி மறைப்பதற்கு அது ஒரு கருவியாக்‌ 
கப்பட்டுவீடுகிறது. ஈமது மக்களுக்கு அறிவூட்டுவதற்கு இது வழி 
அல்ல என்று நான்‌ உறுதியாக ஈம்புகிறேன்‌. மக்களும்‌ சரி, தனி 
ஈபர்களும்‌ சரி, தங்கள்‌ மனத்தில்‌ உள்ளதைச்‌ சொல்லும்‌ பழக்‌ 
கத்தை வளர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இந்தப்‌ பயிற்சியை மக்க 
ளுக்கு அளிக்கக்கூடிய நிலைமையில்‌ பத்திரிகைகள்‌ இருக்கின்றன. 
மேற்கூறிய சட்டங்களுக்கு பயப்படுபவர்களும்‌ அல்லது அவற்றில்‌ 
சிக்கிக்கொள்ள விரும்பாதவர்களும்‌, பத்திரிகைகள்‌ வெளியிடு 
வதை நிறுத்திக்கொள்ள வேண்டும்‌; அல்லது தங்களுடைய 
உண்மையான கருத்துகளை ஒளிவு மறைவின்றி வெளியிட்டு 
அதன்‌ பனையும்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. இதுதான்‌ சரியா 
னதும்‌, இறுதியில்‌ ஈமக்கு மிகுந்த ஈன்மையளிக்கக்‌ கூடியது 
மான வழியாகும்‌. உள்ளத்தில்‌ துவேஷம்‌ இல்லாதவனின்‌ சாமுத்‌ 
திலும்‌ துவேஷம்‌ இருக்கமுடியாதென்று 8ீதிபதி ஸ்டீவன்‌ ஏதோ 
ஒரு*இடத்தில்‌ கூறியிருக்கிறார்‌. துவேஷம்‌ ஏதாவது இருந்தால்‌, 
பட்டவர்த்தனமாக அதைச்‌ சொல்லிவிட வேண்டும்‌. இப்படிச்‌ 
செய்வதற்கு ஒருவருக்கு தைரியமில்லை யென்றால்‌, பத்திரிகை 
வெளியிடுவதை நிறுத்திவிட வேண்டும்‌. இதுதான்‌ ஈமது மக்க 
ஞக்கும்‌, நாட்டுக்கும்‌ ஈன்மையளிக்கல்‌ கூடியதாகும்‌. 


('காந்திஜினி விசார்‌-கிருஷ்டி யிலிருந்து எடுக்கப்பட்டது) 


48 


இலக்கிய மகாநாட்டின்‌ கடமை” 


லக்கிய மகாராட்டின்‌ கடமையைப்‌ பற்றி காந்திஜி மிச 
வும்‌ விரிவாகப்‌ பேசினர்‌. இதுவரையில்‌ அவர்‌ சிரித்துக்ககொண் 
டும்‌, தமாஷ்‌ செய்துகொண்டும்‌ இருந்தார்‌. ஆனால்‌, தம்முடைய 
மன வேதனையை அவர்‌ அடக்கிவைத்திருக்தார்‌ போலிருக்கிறது. 
அந்த மகோன்னதமான மண்டபத்தில்‌, ஆமதாபாத்தின்‌ பிரமுகர்‌ 
களும்‌ செல்வவந்தர்களும்‌ சூழ உட்கார்ந்திருந்தது, அவருக்குச்‌ 
சற்று கஷ்டமாகத்தான்‌ இருந்தது என்பதை அவருடைய பிரசம்‌ 
கத்தின்‌ பிற்பகுதியில்‌ காண முடிந்தது. அவருடைய எண்ணங்க 
ளெல்லாம்‌ பரம ஏழைகளைப்‌ பற்றியே இருந்தன. தாம்‌ சரியான 
இடத்திற்கு வந்திருக்கிறோமா என்று கூட அவர்‌ ஆச்சரியப்பட்‌ 
.இக்கொண்டிருந்தது போல்‌ தோன்றியது. தம்முடன்‌ மேடை மீது 
உட்கார்ந்திருந்த சில நூறு பேர்களும்‌, எதிரே உட்கார்ந்திருந்த 
தில ஆயிரம்‌ பேர்களும்‌, இலக்கியத்தைப்‌ பற்றி வெறும்‌ பேச்சுப்‌ 
பேசி இரண்டு நாட்களைச்‌ கழிப்பதற்குத்தானே அங்கே கூடி 
யிருக்கிறார்கள்‌ ? பட்டினி கிடக்கும்‌ லட்சக்கணக்கான மக்களைப்‌ 
பற்றி அவர்கள்‌ எண்ணுவது உண்டா? அந்த மக்கள்‌ அங்கே வர்‌ 
திருந்தால்‌ மகாகாட்டின்‌ வாதப்‌ பிரதிவாதங்களைப்‌ பார்த்து கேலி 
செய்யமாட்டார்களா? அடந்த வாயில்லாப்‌ பூச்சிகளின்‌ விருப்பங்‌ 
கள்‌, அபிலாஷைகள்‌ என்னவாகத்தான்‌ இருக்க முடியும்‌ என்று 
இவர்களுக்கு ஏதாவது சிந்தனை உண்டா? இவ்வாறாக அவர்‌ 
தம்முடைய உள்ளக்‌ குமுறல்களை யெல்லாம்‌ அவர்கள்‌ முன்பு 
கொட்டி, அவர்களுடைய சிந்தனைகளையும்‌ எங்கேயோ தொலை 
வீல்‌ உள்ள சேவா கிராமத்திற்கு இட்டுச்‌ சென்றுவிட்டார்‌. 
சவா கிராமத்தில்‌ உள்ள எழுத்‌ தறிவற்றவர்களையம்‌, அரைப்பட்‌ 
டினியுடன்‌ இருப்பவர்களையும்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டபோது 
காந்திஜி துக்கத்தினால்‌ விம்மிஞர்‌. 
தம்முடைய இலக்கியங்களெல்லாம்‌ யாருக்காக £ ஆமதா 
பாத்திலுள்ள பெரிய மனி தர்களுக்காகவா 2 இல்லவே இல்லை. 
கற்றறிக்த அறிஞர்களைச்‌ சம்பளம்‌ கொடுத்து அவர்களால்‌ வைத்‌ 
துக்கொள்ள முடியும்‌; தங்களுடைய வீடுகளிலேயே பெரிய நூல்‌ 
நிலையங்களையும்‌ அவர்களால்‌ வைத்துக்‌ கொள்ள முடியும்‌. ஆனால்‌, 
கிணற்றடியில்‌ நின்றுகொண்டு பெரிய தோல்‌ வாளியை இழுப்‌ 
பதற்காகத்‌ தம்முடைய எருதுகளை ஆபாசமான பாஷையில்‌ 
திட்டி விரட்டும்‌ அந்த ஏழை என்ன ஆவது 2 துர்ப்பாஷை என்‌ 


* ஆமதாபாத்தில்‌ (1989) நடைபெற்ற குஜராத்‌ இலக்கிய மகா நாட்டில்‌ காந்திஜி 
செய்த தலைமைப்‌ பிரசங்கமே, ஸ்ரீ மகாதேவ தேசாயின்‌ விமர்சளத்துடன்‌ மேலே 
ஷிகாடுக்கப்பட்டுள்‌ எ து. 


192 கல்வி 


பதை அறியாமலே, கிணற்றடியில்‌ உள்ள இந்த மனிதன்‌ அதை. 
உபயோகித்துக்‌ கொண்டிருக்கிறான்‌. அதை அவன்‌ மறந்து, 
வாய்விட்டுப்‌ பாடக்‌ கூடிய ஏதாவது பாடல்கள்‌ இருந்தால்‌ 
கொடுங்களேன்‌ என்று பல வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீ ஈரஸிம்ம. 
ராவை நான்‌ கேட்டிருந்தேன்‌. அவருக்கு மிகவும்‌ வயதாகிவிட்‌ 
டது. அத்துடன்‌ நோயாளியாகவும்‌ இருக்கிறார்‌. அதனால்‌ அவர்‌ 
இங்கு வரமுடியவில்லை. அவர்‌ கொச்சாரப்பைச்‌ சேர்ந்தவர்‌. 
எங்களுடைய சத்தியாக்கிரக ஆசிரமத்திற்கு அங்குதான்‌ விதை 
போடப்பட்டது. ஆனால்‌, கொச்சாரப்‌ ஒரு கிராமம்‌ அல்ல, ஆம 
காபாத்திலுள்ள ஒரு சேரி. உண்மையான, உயிரூட்டக்‌ கூடிய 
இலக்கியம்‌ அவசியம்‌ தேவையாக உள்ள நூற்றுக்‌ கணக்கான 
அத்தகையோர்‌ என்னிடம்‌ இருக்கிறார்கள்‌. அதை நான்‌ எப்ப 
டிச்‌ செய்வது 2 


“இப்போது நான்‌ சேவா கிராமத்தில்‌ வசித்துக்‌ கொண்டிருக்‌ 
கிறேன்‌. அதன்‌ ஜனத்‌ தொகை 800. அவர்களில்‌ பத்து பேர்‌ 
தான்‌ எழுதப்‌ படிக்கத்‌ தெரிந்தவர்கள்‌. எப்படியும்‌ அவர்களி 
டையே எழுதப்‌ படிக்கத்‌ தெரிக்தவர்களுடைய தொகை ஐம்பதுக்‌ 
குக்‌ குறைவாகத்தான்‌ இருக்குமே யொழிய அதிகமாக இராது. 
படிக்கத்‌ தெரிந்த சுமார்‌ பத்து பேர்களில்‌, தாங்கள்‌ 
என்ன படிக்கிறோம்‌ என்பதைப்‌ புரிந்துகொள்ளக்‌ கூடியவர்‌ 
கள்‌ மூன்று, நான்கு பேர்கள்‌ கூட இல்லை. அவர்களிடையே 
படிக்கத்‌ தெரிந்த பெண்‌ ஒருத்தி கூடக்‌ கிடையாது. ஜனத்‌ 
தொகையில்‌ 100-க்குூ 78 பேர்‌ ஹரிஜனங்கள்‌. அவர்களுக்காக 
ஒரு சிறிய நூல்‌ நிலையம்‌ ஏற்படுத்த வேண்டுமென்று கிளைத்‌ 
கேன்‌. அதில்‌ உள்ள புத்தகங்கள்‌ அவர்களுக்குப்‌ புரியக்‌ கூடிய 
வையாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. ஆசையால்‌, இரண்டு 
மூன்று பெண்களிடம்‌, அவர்களுக்கு உபயோகமில்லாத பத்து, 
டமி பள்ளிக்கூடப்‌ புத்தகங்களைக்‌ கொடுக்குமாறு கேட்‌ 

டன்‌. 


“என்னிடம்‌ உள்ளவர்களில்‌ எல்‌. எல்‌, பி, பட்டம்‌ பெற்ற 
ஒரு இளைஞர்‌ இருக்கிறார்‌. அவர்‌, கான்‌ படித்த சட்டத்தை 
யெல்லாம்‌ மறந்துவிட்டு, என்னுடனேயே இருக்கிறார்‌. அவர்‌ 
கிராமத்திற்குப்‌ போய்‌, விரும்பியவர்களுக்கு, இந்தப்‌ புத்தகங்‌ 
களில்‌ புரிந்துகொள்ளக்‌ கூடிய பாடங்களை வாசித்தும்‌ 
காட்டுகிறார்‌. ஒன்றிரண்டு பத்திரிகைகளையும்‌ அவர்‌ -எடுத்துச்‌ 
செல்லுகிறார்‌. ஆனால்‌, கம்முடைய பத்திரிகைகளை அவர்கள்‌ 
புரிந்துகொள்ளும்படி அவர்‌ எப்படிச்‌ செய்யமுடியும்‌ ? ஸ்பெயினை 
யும்‌, ரஷ்யாவையும்பற்றி அவர்களுக்கு என்னதெரியும்‌ ? பூகோள 
சாத்திரம்‌ பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும்‌? அவர்களுக்கு 
நான்‌ எதை வாசித்துக்‌ காட்டுவது ? முன்ஷியின்‌ காவல்கபையா 2 
அல்லது வங்காளியிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணலால்‌ ஜாவேரி மொழி 
பெயர்த்துள்ள கிருஷ்ண சரித்திரத்தையா 2 அது நல்ல புத்தகம்‌ 
தான்‌. ஆனால்‌, எழுத்தறிவில்லாக அவர்களிடம்‌ அதை கான்‌ 


இலக்கிய மகாநாட்டின்‌ கடமை 193 


எப்படிக்‌ கொடுக்க முடியும்‌? அதை அவர்கள்‌ புரிந்துகொள்ளு 
வதற்குக்‌ காலம்‌ ஆகும்‌. 

“சேவா கிராமத்துப்‌ பையன்‌ ஒருவனை என்னுடன்‌ இங்கு 
அழைத்துவர வேண்டும்‌ என்று எனக்கு ஆசைதான்‌. ஆனால்‌, 
நான்‌ அழைத்துவரவில்லை. இங்கு வந்து அவன்‌ என்ன செய்‌ 
வான்‌? ஏதோ ஒரு புதிய உலகத்தில்‌ இருப்பது போல்‌ அவனுக்‌ 
குத்‌ தோன்றும்‌. அவனுடைய பிரதிநிதியாக, அந்த கிராம மக்க 
ளின்‌ பிரதிநிதியாக நான்‌ இங்கு வந்திருக்கிறேன்‌. அதுதான்‌ 
உண்மையான ஜனநாயகம்‌. என்னுடன்‌ அங்கு வரும்படி ஒரு 
காள்‌ உங்களை கான்‌ அழைக்கப்‌ போகிறேன்‌. உங்களுக்காக நான்‌ 
வழி திறந்து கொண்டிருக்கிறேன்‌. வழியெல்லாம்‌ முட்கள்‌ 
நிறைக்திருக்கின்‌ றன என்பது உண்மையே, ஆனல்‌, அந்த முட்‌ 
களுடன்‌ ரோஜாவும்‌ இருக்கும்படி கான்‌ பார்த்துக்‌ கொள்ளு 
கிறேன்‌. 

“இப்போது - உங்கள்‌ முன்பு கான்‌ பேசிக்‌ கொண்டிருக்கும்‌ 
போது, டீன்‌ பர்ராரைர்ப்‌ பற்றியும்‌, அவர்‌ எழுதியுள்ள ஏசுகாத 
ரின்‌ வாழ்க்கை பற்றியும்‌ எனக்கு ஞாபகம்‌ வருகிறது. பிரிட்டிஷ்‌ 
ஆட்சியை எதிர்த்து நான்‌ போராடலாம்‌ ; ஆனால்‌, ஆங்கிலேயர்‌ 
கள்‌ மீது எனக்கு வெறுப்பு இல்லை. உண்மையில்‌, அவர்களுடைய 
இலக்கியப்‌ பொக்கிஷத்தை நான்‌ போற்றுகிறேன்‌. ஆங்கில 
மொழியில்‌ உள்ள பொக்கிஷங்களில்‌ டீன்‌ பர்ராரின்‌ புத்தகமும்‌ 
ஒன்றாகும்‌. அந்தப்‌ புத்தகத்தை எழுத அவர்‌ எவ்வளவு பாடு 
பட்டு உழைத்திருக்கிறார்‌, தெரியுமா? ஏசுகநாதரைப்‌ பற்றி ஆங்‌ 
கிலத்தில்‌ எழுதப்பட்டுள்ள நூல்களையெல்லாம்‌ அவர்‌ வாசித்‌ 
தார்‌. பின்னர்‌ அவர்‌ பாலஸ்தீன த்திற்குச்‌ சென்றார்‌. பைபிளில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள, தம்மால்‌ கண்டுபிடிக்க முடிந்த ஒவ்வொரு 
இடத்திற்கும்‌ விஜயம்‌ செய்தார்‌, கடைசியில்‌ நம்பிக்கையுடனும்‌, 
பக்தியுடனும்‌, இங்கிலாந்திலுள்ள பாமர மக்களுக்காக, அவர்கள்‌ 
எல்லோரும்‌ புரிந்து கொள்ளக்கூடிய நடையில்‌ அந்தப்‌ புத்த 
கத்தை எழுதினார்‌. அது டாக்டர்‌ ஜான்ஸனின்‌ கடையில்‌ எழுதப்‌ 
பட்ட தல்ல ; டிக்கன்ஸின்‌ எளிய நடையில்‌ எழுதப்பட்ட தாகும்‌. 
கிராமீய ஜனங்களுக்காக, பெரிய இலக்கியத்தை உற்பத்தி 
செய்யக்‌ கூடிய பர்ரார்‌ போன்ற மனிதர்கள்‌ ஈம்மிடையே இருக்‌ 
கிறார்களா ? ஈமது இலக்கிய நிபுணர்கள்‌ காளிதாஸனையும்‌, 
பவபூதியையும்‌, ஆங்கில ஆசிரியர்களையும்‌ பற்றிப்‌ பேசுவார்கள்‌ ; 
அவர்களைப்போல்‌ எழுதுவார்கள்‌. அவர்கள்‌ கிராமங்களுக்குச்‌ 
சென்று, அங்குள்ள மக்களைப்‌ புரிர்து கொண்டு, உயிரளிக்கக்‌ 
கூடிய இலக்கியத்தைச்‌ சிருஷ்டிக்க வேண்டும்‌ என்றே விரும்பு 
கிறேன்‌.” 

* டீன்‌ பர்ரார்‌ (1881-1908) காண்டர்பரியில்‌ தலைமைப்‌ பாதிரியாராக இருத்‌ 
தவர்‌. ஏசு. நாதரைப்‌ பற்றியும்‌, கிறிஸ்தவ மதத்தைப்‌ பற்றியும்‌ அவர்‌ சிறந்த நூல்கள்‌ 
எழுதியுள்ளார்‌. 

* டாக்டர்‌ ஜான்சனும்‌ (1709-1784), சார்லஸ்‌ டிக்கன்ஸும்‌. (1819-1870) புகழ்‌ 
பெற்ற பல நூல்களைச்‌ சிருஷ்டித்த பிரிட்டிஷ்‌ இலக்கிய மேதை ஆவர்‌, 

15 


194 கல்வி 


அன்று காலை காந்திஜி தாம்‌ பார்வையிட்ட கலைக்‌ கண்காட்சி 
யைப்பற்றி அடுத்தபடியாகக்‌ குறிப்பிட்டார்‌. அது மிகவும்‌ 
பாராட்டத்தக்க விதத்தில்‌ ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 
குஜராத்‌ கலைஞர்களின்‌ சிருஷ்டிகள்‌ மட்டுமே, குறிப்பாக, ஸ்ரீ ரவி 
சங்கர ரவாலிடம்‌ கலை பயின்றவர்களின்‌ படைப்புகளே அதில்‌ 
இடம்‌ பெற்றிருந்தன. குஜராத்‌ வித்யா பீடத்தில்‌ படித்தவர்கள்‌, 
பள்ளிக்‌ கூடத்திற்கோ, கல்லூரிக்கோ சென்று படிக்காதவர்கள்‌ 
முதலியோரின்‌ சிருஷ்டிகளும்‌ அங்கிருந்தன. உதாரணமாக, 
சகன்லால்‌ ஜாதவ்‌ என்பவர்‌ ஒரு ஹரிஜன்‌. அன்றாட மாமூல்‌ 
கிராம வாழ்க்கையைப்‌ பற்றிப்‌ பாராட்டத்தக்க விதத்தில்‌ அவர்‌ 
வரைந்திருக்கிறார்‌. ஸ்ரீ ரவி சங்கரோ காந்திஜியுடன்‌ வந்து 
குறிப்பிடத்தக்க சில படங்களை விளக்கிக்‌ கூறினார்‌. கலைக்‌ காட்‌ 
சியைப்‌ பற்றி காந்திஜி கூறியதைப்‌ புரிந்து கொள்ளுவதற்கு 
இந்த முன்னுரை அவசியமாகும்‌. காந்திஜி அப்போது பேசிய 
தாவது : 


“ இன்று காலை காட்சியில்‌ இருந்தவைகளைக்‌ காண எனக்கு 
மகிழ்ச்சியாகவும்‌, பெருமையாகவும்‌ இருந்தது. இம்மாதிரி 
குஜராத்தில்‌ இதற்கு முன்பு நரன்‌ பார்த்ததே இல்லை. ஆனல்‌, 
ஒன்று சொல்ல விரும்புகிறேன்‌. உயிரோவியம்‌ எதையும்‌ இங்கு 
கான்‌ பார்க்கவில்லை. ஒரு கலைப்‌ படைப்பை எனக்கு விளக்கிக்‌ 
கூறுவதற்கு ஒரு கலைஞர்‌ எதற்காக? அது தானாகவே என்னுடன்‌ 
பேச முடியாதா ? நான்‌ என்ன அர்த்தத்தில்‌ கூறுகிறேன்‌ என்‌ 
பதை விளக்குகிறேன்‌. வாடிகனிலுள்ள கலைக்‌ கூடத்தில்‌ சிலு 
வையில்‌ அறையப்பட்ட ஏசுநாதரின்‌ சிலை ஒன்றைப்‌ பார்த்தேன்‌. 
அது என்னை அடியோடு கவர்ந்து, மெய்ம்மறக்கச்‌ செய்து விட்‌ 
டது. நான்‌ அதைப்‌ பத்து வருடங்களுக்கு முன்பு பார்த்தேன்‌. 
ஆனால்‌, அது இன்னும்‌ என்‌ கண்‌ முன்‌ நிற்கிறது. மைசூரிலுள்ள 
பேலூரிலிருக்கும்‌ புராதனமான அந்தக்‌ கோவிலில்‌, கல்லில்‌ 
செதுக்கப்பட்டிரும்த ஒரு சிலை இருக்கிறது. அதைப்பற்றி யாரும்‌ 
எனக்கு விளக்கிச்‌ சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. 
அதுவே என்னுடன்‌ பேகிற்று. அது அரை நிர்வாணமான ஒரு 
பெண்ணின்‌ சிலை. முறியடிக்கப்பட்ட மன்மதன்‌ ஒரு தேள்‌ 
உருவத்தில்‌ அவள்‌ காலடியில்‌ கிடக்கிறான்‌. அவனுடைய கணை 
களிலிருந்து தப்புவதற்காக அந்தப்‌ பெண்‌ தன்னுடைய புட 
வையை இழுத்துச்‌ சுற்றிக்‌ கொள்ளுவதுபோல்‌ சிலையில்‌ செதுக்‌ 
கப்பட்டிருக்கிறது. அந்த உருவத்தில்‌ கேள்‌ கொட்டியதன்‌ 
வேதனையை கான்‌ காணமுடிந்தது. ஸ்ரீ ரவி சங்கர்‌ அதற்கு வேறு 
ஏதாவது வியாக்கியானம்‌ சொல்லலாம்‌. ஆனால்‌, நான்‌ அர்த்தப்‌ 
படுத்திக்‌ கொண்டது அப்படித்தான்‌. 


நான்‌ என்ன விரும்புகிறேன்‌ என்பதைப்பற்றி மணிக்‌ 
கணக்கில்‌ உங்களிடம்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்க முடியும்‌. லட்‌ 
சக்கணக்கான பாமர மக்களுடன்‌ பேசக்‌ கூடிய கலையையும்‌, 


இலக்கியத்தையுமே நான்‌ விரும்புகிறேன்‌. அது எப்படி இருக்க 


இலக்கிய மகரநாட்டின்‌ கடமை 195 


வேண்டும்‌ என்பதை நான்‌ பொதுவாக உங்களுக்குச்‌ சொல்வி 
விட்டேன்‌. விவரங்களை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம்‌. 
கரன்‌ சொல்ல வேண்டியதைச்‌ சொல்லிவிட்டேன்‌. இப்போது 
என்‌ உள்ளம்‌ கதறிக்‌ கொண்டிருக்கிறது. ஆனால்‌, அவசியம்‌ 
ஏற்பட்டால்‌ கூட, மனம்‌ உடைந்து போகாமல்‌ காலம்‌ அதைக்‌ 
கல்லாக்கிவிட்டது. சேவா கிராமத்தையும்‌ அங்குள்ள எலும்புக்‌ 
கூடுகளையும்‌ (இந்தச்‌ சமயத்தில்‌ கரந்திஜியினால்‌ துக்கம்‌ காரண 
மாக மேற்கொண்டு பேசமுடியவில்லை. அவர்‌ சற்று நிறுத்தி 
விட்டு, மீண்டும்‌ பேச ஆரம்பித்தார்‌). அங்குள்ள மக்களையும்‌ 
நினைத்துப்‌ பார்க்கும்போது, ஈமது இலக்கியங்களெல்லாம்‌ பரி 
தாபமான விஷயம்‌ என்று நான்‌ சொல்லாமல்‌ இருக்க முடிய 
வில்லை. தலைமை ஆசிசியர்‌ ஆனந்த சங்கர துருவா நாறு புத்த 
கங்களின்‌ பட்டியல்‌ ஒன்றை எனக்கு அனுப்பி வைத்தார்‌. 
ஆனால்‌, அதில்‌ ஒன்றாவது அவர்களுக்கு உபயோகப்படாது. 
அவர்களிடம்‌ நான்‌ எதைக்‌ கொடுப்பது 2 அந்தப்‌ பெண்களிடம்‌ 
எதைக்‌ கொடுப்பது 7 அவர்களுக்கும்‌, இப்போது என்‌ முன்பு 
உட்கார்ந்து கொண்டிருக்கும்‌ ஆமதாபாத்‌ சீமாட்டிகளுக்கும்‌ 
ஏதாவது சம்பந்தம்‌ இருக்கிறதா என்று எனக்குத்‌ தெரியவில்லை. 
சேவா கிராமத்திலுள்ள பெண்களுக்கு ஏந்த இலக்கியமும்‌ தெரி 
யாது. ரரம பஜனையைக்‌ கூட என்னுடன்‌ சேர்ந்து அவர்களால்‌ 
திருப்பிச்‌ சொல்ல முடியவில்லை. அடிமைகளைப்போல்‌ உழைத்‌ 
துக்‌ கொண்டே இருக்க அவர்களுக்குத்‌ தெரியும்‌. வெய்யிலோ, 
மழையோ, பாம்புகளோ, தேள்களோ, எதையும்‌ பொருட்படுத்தா 
மல்‌ அவர்கள்‌ ஜலம்‌ கொண்டுவருகிறார்கள்‌; புல்‌ வெட்டுகிறார்கள்‌; 
கட்டை உடைக்கிறார்கள்‌ ; அவர்களுக்கு வேலை கொடுத்து, ஏதா 
வது காசு கொடுத்தால்‌ என்னைத்‌ தெய்வமாகக்‌ கொண்டாடுகிறார்‌ 
கள்‌. இந்த வாயற்ற சகோதரிகளுக்கு கான்‌ எதை எடுத்துச்‌ 
செல்லுவது ? அந்த வாயில்லா மக்கள்‌ ஆமதாபாத்தில்‌ வசிக்க 
வில்லை. இந்திய கிராமங்களில்‌ வசிக்கிறார்கள்‌, அவர்களுக்கு 
எதைக்‌ கொண்டு செல்ல வேண்டும்‌ என்று எனக்குத்‌ தெரியும்‌, 
ஆனால்‌, உங்களிடம்‌ அதை நான்‌ சொல்லுவதற்கில்லை. நரன்‌ பேச்‌ 
சாளியல்ல ; எழுதுவதும்‌ என்னுடைய தொழில்‌ அல்ல. வேறு 
வழி யில்லாததால்‌, நான்‌ எழுதுகிறேன்‌. ஒரு காலத்தில்‌ நானும்‌ 
வாயில்லாதவனாகத்தான்‌ இருந்தேன்‌. இதனால்‌ என்னுடைய 
நண்பர்கள்‌ என்னை “முட்டாள்‌” என்று சொன்னார்கள்‌. கோர்ட்டு 
களுக்குப்‌ போனேன்‌. அங்கும்‌ கூட கஷ்டப்பட்டுத்தான்‌ சான்‌ 
பேச வேண்டியிருந்தது. பேசுவதோ, எழுதுவதோ என்னுடைய 
தொழில்‌ அல்ல. அவர்களிடையே வசிப்பதும்‌, எப்படி வாழ்வது 
என்று அவர்களுக்குக்‌ காட்டுவதுமே என்னுடைய வேலையாகும்‌. 
சுயராஜ்யத்திற்கான திறவுகோல்‌ ஈகரங்களில்‌ இல்லை, கிராமங்‌ 
களில்தான்‌ இருக்கிறது. ஆகையால்‌ நான்‌ ஒரு கிராமத்தில்‌ குடி 
யேறியிருக்கிறேன்‌. அதுவும்‌ நாகைக்‌ தேடிப்‌ பிடித்த கிராமம்‌ 
அல்ல, தானாக வந்த ஒரு கிராமம்‌,” 


_'ஹரிஜன்‌*-14_11_.199ச 


49 
நான்‌ விரும்பும்‌ இலக்கியம்‌' 


குஜராத்‌ இலக்கிய மகாநாட்டில்‌ காந்திஜி செய்த 
தலைமைப்‌ பிரசங்கத்தைப்‌ பற்றி என்னுடைய* சென்று 
வாரக்‌ கடிதத்தில்‌: விரிவான விவரங்கள்‌ கொடுத்திருந்தேன்‌.. 
கடைசி நாளன்று அவர்‌ செய்த பிரசங்கத்தில்‌, முதல்‌ 
நாள்‌ கூறிய கருத்தை இன்னும்‌ விரிவாகக்‌ குறிப்பிட்டார்‌; மேல்‌: 
நாடுகளிலுள்ள '' திடுக்கிடும்‌ சம்பவங்கள்‌ நிறைந்த” புத்தகங்கள்‌, 
ஒவ்வொரு நானம்‌ வெளியாகிக்‌ கொண்டே. இருக்கும்‌ காவல்கள்‌ 
முதலியவைகளைப்‌ பற்றிப்‌ பேசினார்‌. காந்திஜி கூறியதாவது: 
“சாதாரணமாக “கற்பனை' என்று குறிப்பிடும்‌ காவல்களோ, இலக்‌. 
கியங்களேோ இல்லாமலே இருந்தாலும்‌ குஜராத்திக்கு அதனால்‌ 
ஒரு நஷ்டமும்‌ இல்லை, எவ்வளவுக்கெவ்வளவு காம்‌ நாவல்களில்‌ 
ஈடுபடாமலிருக்கிறோமோ, அவ்வளவுக்கவ்வளவு நமக்கு நல்லது. 
சுமார்‌ 40 வருடங்களுக்கு முன்பு நான்‌ தென்னாப்பிரிக்காவுக்குப்‌: 
போனபோது, என்னுடன்‌ சில புத்தகங்களை எடுத்துச்‌ சென்‌ 
“நிருந்தேன்‌. குஜராத்தி இலக்கணம்‌ பற்றி டெய்லர்‌ எழுதிய புத்‌. 
தகம்‌ அவற்றில்‌ ஒன்று. அந்தப்‌ புத்தகம்‌ என்னை மிகவும்‌ கவர்ந்‌ 
தது என்பது எனக்கு ஞாபகமிருக்கிறது. ஆனால்‌, அதை மீண்டும்‌. 
படிப்பதற்கான சந்தர்ப்பமே எனக்குக்‌ கிடைக்கவில்லை. கான்‌: 
தலைமை வகிப்பதற்கு வந்த தினத்தன்று நூல்‌ கிலையத்திலிருந்து. 
அதை எடுத்துப்‌ பார்த்தேன்‌. ஆனால்‌, அந்த இலக்கண புத்தகத்‌ 
திற்கு அவர்‌ எழுதியிருந்த பின்னுரையில்‌ ஒரு சில இடங்களைப்‌: 
பார்த்ததைத்‌ தவிர, வேறு எதையும்‌ கான்‌ வாசிக்க முடியவில்லை. 
பின்னுரையில்‌ அவர்‌ எழுதியிருந்த சில வார்த்தைகள்‌ என்‌ கவ: 
னத்தை ஈர்த்தன. 'குஜராத்தி வளமில்லாத மொழி என்றோ, ஈன்கு. 
அபிவிருத்தியடையாத மொழி என்றோ யார்‌ சொன்னது?” என்று 

டெய்லர்‌ உணர்ச்சியுடன்‌ கேட்கிறார்‌. ‘சமஸ்கிருதத்தின்‌ புதல்‌. 
வியாகிய குஜராத்தி எப்படி வளமில்லாத மொழியாக இருக்க 
முடியும்‌? அது எப்படிப்‌. போதுமானதாயில்லாமல்‌ இருக்க முடி 
யும்‌?' என்றும்‌ ஸ்ரீ டெய்லர்‌ கேட்கிறார்‌. பேசுபவனின்‌ திறமைக்‌ 
கேற்றவாறுதான்‌ மொழியும்‌ இருக்கும்‌. வளமற்றிருப்பது மொழி 
யல்ல. அதைப்‌ பேசும்‌ மக்களின்‌ அறிவீனம்தான்‌ குஜராத்தியில்‌ 
பிரதிபலிக்கிறது. சில நரவல்களினால்‌ அந்த நிலையைச்‌ சீர்திருத்தி 
விட முடியாது. ஒரு சாகாரண உதாரணத்தை எடுத்துக்‌ கொள்‌ 
ஞூவோம்‌. நமது மொழியில்‌ பல “ஈந்த பத்ரிஷிகள்‌' இருந்தால்‌, 
நமக்கு என்ன லாபம்‌? மீண்டும்‌ கிராமவாசிகளைப்‌ பற்றியும்‌, 
நான்‌ விரும்புவதைப்‌ பற்றியுமே தான்‌ பேச வேண்டும்‌. வான 
சாத்திரத்தை எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. அதைப்‌ பற்றி எனக்குத்‌ 
துளிக்‌ கூடத்‌ தெரியாது. எராவ்டா சிறையில்‌ காகா சாகிப்‌ ஒல்‌ 


* ஸ்ரீ மகாதேவ தேசாயின்‌ வாரக்‌ கடிதம்‌, 


நான்‌ விரும்பும்‌ இலக்கியம்‌ 167 


வொரு இரவும்‌ நட்சத்திரங்களைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருப்பதைக்‌ 
கண்டேன்‌. அவருடைய ஆர்வம்‌ என்னையும்‌ பிடித்துக்‌: கொண்‌ 
டது. புத்தகங்களையும்‌, ஒரு தூரதிருஷ்டிக்‌ கண்ணாடியையும்‌ கூட 
வரவழைத்தேன்‌. வான சாத்திரத்தைப்பற்றி ஆங்கிலத்தில்‌ 
ஏராளமான புத்தகங்கள்‌ இருந்தன. ஆனால்‌, குஜராத்தியில்‌ 
அதன்‌ சம்பந்தமாக புத்தகங்களே இல்லை. குஜராத்தியில்‌ ஒரு 
சிறு புத்தகம்‌ எனக்கு அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால்‌, அது 
சகிக்க முடியாததாக இருந்தது. நமது மக்களுக்கு, கிராம வாசி 
களுக்கு வான சாத்திரம்‌ பற்றி நாம்‌ மல்ல புத்தகங்கள்‌ கொடுக்க 
முடியாதா? பூகோளம்‌ பற்றிய நல்ல புத்தகங்களாவது நம்மிடம்‌ 
இருக்கின்றனவா? எனக்குத்‌ தெரிக்த வரையில்‌ இல்லை. உன்மை 
மான்னவென்றால்‌, கிராமங்களிலுள்ள மக்களை நாம்‌ புறக்கணித்து 
விட்டோம்‌. கம்முடைய உணவுக்‌ தேவைகளுக்கு முற்றிலும்‌ 
அவர்களையே நாம்‌ நம்பியிருக்தாலும்‌, இவ்வளவு காலமாக நாம்‌ 
அவர்களுடைய போஷகர்களைப்‌ போலவும்‌, அவர்கள்‌ ஈம்முடைய 
வளர்ப்புகளைப்‌ போலவுமே நடந்து வந்திருக்கிறோம்‌. அவர்களு 
டைய தேவைகளைப்‌ பற்றி நாம்‌ நினைத்துப்‌ பார்த்ததே கிடை 
யாது. உலகத்திலேயே தன்னுடைய விவகாரங்களை ஒரு “அந்நிய - 
மொழியின்‌ மூலம்‌ நடத்தும்‌ பரிதாபமான நிலையிலுள்ள ஒரே 
நாடு ஈம்‌ நாடுதான்‌. ஈம்முடைய உணர்ச்சிகளில்‌ உள்ள ஏழ்மை 
தம்முடைய மொழியிலும்‌ பிரதிபலிப்பதில்‌ என்ன ஆச்சரியம்‌ 
இருக்கிறது? பிரெஞ்சு மொழியிலோ, ஜெர்மன்‌ மொழியிலோ ஒரு 
ஈல்ல புத்தகம்‌ வந்தால்‌, அது பிரசுரமான சிறிது காலத்திற்குள்‌ 
காகவே அதை ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்த்து விடுகிறார்கள்‌. 
அவர்களுடைய மொழியிலுள்ள சிறந்த இலக்கியங்கள்‌ கூட 
சாதாரண வாசகர்களுக்கும்‌ கூடப்‌ புரியக்‌ கூடிய விதத்தில்‌ சருக்‌ 
கப்பட்டு, மிகவும்‌ குறைந்த விலைக்குக்‌ கொடுக்கப்படுகின்‌ றன. 
இங்கே நம்மிடம்‌ அம்மாதிரி ஏதாவது இருக்கிறதா? இத்துறை 
யுதியது; இதில்‌ எவ்வளவோ செய்ய இடமிருக்கிறது. ஈமது இலக்‌ 
கிய கர்த்தாக்கள்‌ இத்துறையில்‌ பரிசிலனைகள்‌ நடத்த வேண்டு 
மென்று விரும்புகிறேன்‌. கிராமங்களுக்குச்‌ சென்று, மக்களின்‌ 
நாடியைப்‌ பிடித்துப்‌ பார்த்து, அவர்களுடைய தேவைகளைக்‌ கவ, 
னித்து, அவர்களுக்குத்‌ தேவையானவற்றை அளிக்க வேண்டும்‌. 
வார்தாவில்‌ கிராம ஊழியர்கள்‌ பயிற்சிப்‌ பள்ளி ஓன்‌ திருக்கிறது. 
கிராமக்‌ கைத்தொழில்களைப்‌ பற்றி புரியக்‌ கூடிய விதத்தில்‌ 
ஏதாவது எழுத வேண்டும்‌ என்று நீங்கள்‌ விரும்பினால்‌, அதீ 
தொழில்களை நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும்‌ என்று அக்‌ 
தப்‌ பள்ளியின்‌ தலைமை ஆசிரியரிடம்‌ நான்‌ கூறியிருக்கிறேன்‌. 
கிராமங்களிலுள்ள அடைபட்ட சூழ்நிலையில்‌ நாங்கள்‌ போய்‌ 
இருந்தால்‌ எங்களுடைய அறிவின்‌ மணம்‌ மங்கிவிடுமென்று 
சொல்லாதீர்கள்‌. அடைபட்ட சூழ்‌ நிலை இருப்பது அங்கே அல்ல; 
நீங்கள்தான்‌ உங்களுடைய அறிவை அடைத்துக்‌ கொண்டு 
அங்கே போகிறீர்கள்‌. உங்களுடைய கண்களையும்‌, காதுகளையும்‌, 
அறிவையும்‌ திறந்து வைத்துக்கொண்டு நீங்கள்‌ அங்கே போனால்‌, 


198 கல்வி 


சுத்தமான, உயிருள்ள அந்த கிராமீயச்‌ சூழ்‌ நிலையில்‌ உங்கள்‌ அறி 
வின்‌ மணம்‌ இன்னும்‌ அதிகமாக வீசம்‌.” 


ஹரிஜன்‌” - 21-11-1936 


50 
சமஸ்கிருதத்தில்‌ அக்கறையின்மை 


கேள்வி: சமஸ்கிருதம்‌ படிப்பதை பாட்னா சர்வகலாசாலை அநேக. 
மாகத்‌. தடை செய்துவிட்டது என்பதை நீங்கள்‌ அறிவீர்‌: 
களா? இந்த நடவடிக்கையை நீங்கள்‌ ஆதரிக்கிறீர்களா?” 
ஆதரிக்க வில்லையென்றால்‌ ஹரிஜன்‌” பத்திரிகையில்‌ உங்க 
ளுடைய அபிப்பிராயத்தை தெரிவிப்பீர்களா? 


பதில்‌: பாட்னா சர்வகலாசாலே என்ன செய்திருக்கிறதென்பது 
எனக்குத்‌ தெரியாது. ஆனால்‌, சமஸ்கிருதப்‌ படிப்பு வருந்தத்‌ 
தக்க விதத்தில்‌ புறக்கணிக்கப்படுகிறதென்று நீங்கள்‌ கூறு: 
வதை நான்‌ முற்றிலும்‌ ஒப்புக்‌ கொள்ளுகிறேன்‌. புராதன 
மொழிகளைப்‌ படிக்க வேண்டும்‌ என்பதில்‌ நம்பிக்கை 
கொண்ட தலைமுறையைச்‌ சேர்ந்தவன்‌ நான்‌. அப்படிப்‌ படிப்‌: 
பது நேரத்தையோ, முயறத்சியையோ வீணடிப்பதாகும்‌ 
என்று கான்‌ நினைக்கவில்லை, தற்கால மொழிகளைப்‌ படிப்பா 
தற்‌, அது ஒரு துணையாய்‌ இருக்கும்‌ என்று ரான்‌ ஈம்புகி 
றேன்‌. இம்தியா சம்பந்தப்பட்டவரையில்‌, புராதனமான 
வேறெந்த மொழியையும்‌ விட, சமஸ்கிருதத்தின்‌ விஷயத்‌. 
தில்‌ இது அதிகமாகப்‌ பொருந்தும்‌. ஒவ்வொரு தேசியவாதி” 
யும்‌ அதைப்‌ படிக்க வேண்டும்‌. ஏனெனில்‌, மாகாண மொழி” 
களைப்‌ படிப்பதை அது சலபமாக்குகிறது. நமது முன்னோர்‌ 
கள்‌ சிந்தனை செய்ததும்‌, எழுதியதும்‌ அந்த மொழியில்‌ 
தான்‌. தம்முடைய மதத்தின்‌ தத்துவத்தை அறிந்து கொள்ள 
விரும்பும்‌ எந்த ஹிந்து பையனும்‌, பெண்ணும்‌, சமஸ்கிருதத்‌ 
தைப்‌ பற்றிய ஆரம்ப அறிவாவது இல்லாமல்‌ இருக்கக்‌. 
கூடாது, காயத்ரியை மொழி பெயர்க்க முடியாது, காயத்‌: 
ரிக்கு ஒரு தனி அர்த்தம்‌ இருக்கிறதென்று நான்‌ கருது 
கிறேன்‌. எர்த மொழி பெயர்ப்பிலும்‌ அசல்‌ மூலத்திலுள்ள 
இனிமையைக்‌ காணமுடியாது. நான்‌ சொன்னதற்கு காயத்ரீ 
ஒரு உதாரணம்‌ தரன்‌. 


ராம்கர்‌, 17-38-1940 -*ஹரிஜன்‌'-28-9-1940 


51 
அடிக்காதீர்கள்‌ 


கேள்வி : கான்‌ ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர்‌. என்னுயை பள்ளி 
மாணவர்கள்‌, என்‌ சொந்தக்‌ குழந்தைகள்‌ எல்லோருடை 
விஷயத்திலும்‌ அகிம்சைக்‌ கொள்கையையே பின்பற்ற 
கான்‌ முயற்சி செய்கிறேன்‌. யாராவது முரட்டுப்‌ பையனைத்‌ 
தவிர, மற்ற பள்ளி மாணவர்கள்‌ விஷயத்தில்‌ பெரும்‌ அள 
வுக்கு நான்‌ வெற்றி பெற்றிருக்கிறேன்‌, அந்த முரட்டுப்‌ 
பையனை மட்டும்‌ தலைமை ஆகிரியரிடம்‌ அனுப்பி விடுவேன்‌. 
ஆனால்‌, என்‌ சொந்தக்‌ குழந்தைகள்‌ சம்பந்தப்பட்டவரையில்‌ 
பல சமயங்களில்‌ அவர்களை அடிக்க வேண்டுமென்று எனக்‌ 
குத்‌ தோன்றுகிறது ; இருந்தாலும்‌ என்னை நானே அடக்கில்‌ 
கொண்டுவிடுகிறேன்‌. என்னுடைய சிறிய தகப்பனாரிடம்‌ 
அவர்கள்‌ உண்மையாகவே பயப்படுகிறார்கள்‌. அவர்‌ என்‌ 
சைப்‌ போலில்லை. அடியாத மாடு படியாது” என்ற மூதுரை 
யில்‌ அவர்‌ நம்பிக்கை கொண்டவர்‌. என்‌ சொந்தக்‌ குழந்‌ 
தைகள்‌ விஷயத்தில்‌ நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌ ? 
அகிம்சையைப்‌ பின்பற்றும்‌ ஒரு தலைமை ஆசிரியர்‌ முரட்டுப்‌ 
பையனை எப்படிச்‌ சமாளிக்க வேண்டும்‌ ? 


பதில்‌ : நீங்கள்‌ உங்களுடைய குழந்தைகளுக்கோ, பள்ளிப்‌ 
பிள்ளைகளுக்கோ, அடிப்பது போன்ற தண்டனைகளைக்‌ 
கொடுக்கக்‌ கூடாதென்பதைப்‌ பற்றி எனக்குச்‌ சந்தேகமே 
கிடையாது. உங்களுக்குத்‌ தகுதி இருந்தால்‌, உங்க 
ளுடைய குழந்தைகள்‌ அல்லது மாணவர்களின்‌ மனத்தை 
மாற்றுவதற்கு, வேண்டுமானால்‌ உங்களையே நீங்கள்‌ தண்டித்‌ 
துக்‌ கொள்ளலாம்‌. பல தாய்மார்கள்‌ இந்த முறையைக்‌ 
கையாண்டு தங்களுடைய குழந்தைகளைத்‌ திருத்தியிருக்‌ 
கிறார்கள்‌. பல சந்தர்ப்பங்களில்‌ நானே அப்படிச்‌ செய்‌ 
திருக்கிறேன்‌. தென்னாப்பிரிக்காவில்‌ பல முரட்டுப்‌ பையன்‌ 
களை நான்‌ சமாளிக்க வேண்டியிருந்தது. முஸ்லிம்கள்‌, 
கிறிஸ்தவர்கள்‌, ஹிந்துக்கள்‌, பார்ஸீகள்‌ ஆகிய பையன்‌ 
களில்‌ ஒரு பையளையாவது நான்‌ அப்படித்‌ தண்டித்ததாக 
எனக்கு ஞாபகமில்லை. இதற்கு ஒரே ஒரு விலக்குதான்‌ 
இருந்தது. அகிம்சை வழி பெரும்‌ பாலும்‌ வெற்றியே அளித்‌ 
தது. ஒரு ஆசிரியருக்கும்‌, அவருடைய மாணவர்களுக்கு 
மிடையே ஒரு பிணைப்பு ஏற்பட்டுவிட்டால்‌, தங்களுக்காக 
தங்களுடைய ஆசிரியர்கள்‌ கஷ்டப்படுவதைப்‌ பார்க்கும்‌ 
போது சாதாரணமாக அவர்கள்‌ பணிந்துவிடுவார்கள்‌. 
நீங்கள்‌ சொல்லும்‌ :முரட்டுப்‌ பையனுக்கு உங்களிடம்‌ 
மதிப்பு இல்லை என்றால்‌, அவனை உங்கள்‌ பள்ளிக்கூடத்தி 
லிருந்து வெளியே அனுப்பிவிட்டு, ஓத்துழையாமையை மேற்‌ 


200 கல்வி 


கொள்ளலாம்‌. ஒழுங்கு, கட்டுப்பாடு விதிகளைப்‌ பின்பற்றாத 
ஒரு மாணவனை, உங்கள்‌ பள்ளிக்கூடத்தில்‌ வைத்துக்‌ 
கொள்ளத்தான்‌ வேண்டும்‌ என்று அகிம்சை உங்களை நிர்ப்‌ 
பந்தப்படுத்தவில்லை. 

ஹரிஜன்‌! - 187-1040 


22 
மதக்‌ கல்வி, ராணுவப்‌ பயிற்சி, 
ரோமன்‌ லிபி” 
1 


உங்களுடைய சொற்பகால விஜயமும்‌, பொதுவான முக்கிய 
விஷயங்களைப்பற்றி காம்‌ ஈடத்திய சுருக்கமான விவாதமும்‌ 
எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. கல்வியைப்பற்றி 
மெளலானா ஆஜாத்‌ கூறியதாகச்‌ சொல்லப்படும்‌ விவரங்கள்‌ 
கொண்ட “ஹிந்துஸ்தான்‌ ஸ்டான்டர்ட்‌' பத்திரிகைப்‌ பிரதி 
யொன்றையும்‌ நீங்கள்‌ அனுப்பியிருந்தீர்கள்‌. அந்தப்‌ பத்திரிகைச்‌ 
செய்தி சரியானதுதான்‌ என்று வைத்துக்‌ கொண்டால்‌ கூட, 
ஹிந்துஸ்தானி தாலிமி சங்கம்‌ பின்பற்றும்‌ கொள்கைக்கு அது 
முரணாக இருக்கிறதென்று கான்‌ கண்டிப்பாகக்‌ கூறுவேன்‌. 
இந்தியாவின்‌ உயிர்‌ நாடி இருப்பது கிராமங்களிலேயே ஒழிய, 
ஓர்‌ அந்நிய வல்லரசின்‌ கோட்டைகளாக இருக்கும்‌ மேல்‌ நாட்டு 
பரணியில்‌ உள்ள சில நகரங்களில்‌ அல்ல. 


மதக்‌ கல்வியுடன்‌ சர்க்கார்‌ சம்பந்தம்‌ வைத்துக்‌ கொள்ள 
முடியும்‌ என்றோ அல்லது அதை அவர்கள்‌ சமாளிக்க முடியும்‌ 
என்றோ நான்‌ நம்பவில்லை. மதக்‌ கல்வி என்பது முற்றிலும்‌ மத 
ஸ்தாபனங்களின்‌ பொறுப்பாக இருக்க வேண்டும்‌ என்று நம்பு 
கிறேன்‌. மதத்தையும்‌, ஒழுக்கக்‌ கோட்பாடுகளையும்‌ ஒன்றோ 
டொன்று குழப்பாதீர்கள்‌. அடிப்படையான ஒழுக்கக்‌ கோட்‌ 
பாடுகள்‌ எல்லா மதங்களுக்குமே பொதுவானவை என்று நான்‌ 
ஈம்புகிறேன்‌. இந்த அடிப்படையான ஒழுக்கக்‌ கோட்பாடுகளை 
போதிக்க வேண்டியது சர்க்கார்‌ செய்ய வேண்டிய வேலை என்‌ 
பதில்‌ சந்தேகமில்லை. மதம்‌ என்று சொல்லும்‌ போது அடிப்‌ 
படையான ஒழுக்கக்‌ கோட்பாடுகக நான்‌ குறிப்பிடவில்லை; 
தனித்தனியாக உள்ள மதங்களையே குறிப்பிடுகிறேன்‌. சர்க்கார்‌ 


சஹிந்துஸ்தானி தாலிமி சங்கத்தைச்‌ சேர்ந்த ஸ்ரீ ஈ, டபிள்யூ . அரியநாயகத்திற்கு 
காந்திஜி எழுதிய ஒரு கடிதமும்‌, மெளலானா ஆஜாதின்‌ பேட்டியிலிருந்து சில பகுதி 
களும்‌ முறையே இந்தக்‌ கட்டுரையிலும்‌ அடுத்த கட்டுரையிலும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


மதக்‌ கல்வி, ராணுவப்‌ பயிற்சி, ரோமன்‌ லிபி 201 


உதவி பெற்ற மதம்‌, சர்க்கார்‌ உதவி பெற்ற சர்ச்‌ ஆகியவை 
களினால்‌ நரம்‌ வேண்டிய கஷ்டங்களை அனுபவித்தாகிவிட்டது. 
தங்களுடைய மதம்‌ உயிர்‌ வாழ்வதற்கு முற்றிலுமோ அல்லது ஓர்‌ 
அளவுக்கோ சர்க்காரின்‌ ஆதரவை நம்பியிருக்கும்‌ ஒரு சமூகம்‌ 
அல்லது கோஷ்டிக்கு மதம்‌ என்று ஒன்று இருப்பதற்கே தகுதி 
இல்லை ; அவர்களுக்கு மதம்‌ என்று ஒன்றிருப்பதாகவே சொல்ல 
முடியாது. வெட்டவெளிச்சமாக எனக்குத்‌ தெரியும்‌ இந்த உண்‌ 
மைக்கு ஆதாரமாக நான்‌ உதாரணங்கள்‌ எதுவும்‌ காட்ட. வேண்‌ 
டிய அவசியமில்லை. 


பிரஸ்தாப அறிக்கையில்‌ கவனிக்க வேண்டிய இரண்டாவது 
விஷயம்‌, உருது, நாகரி லிபிகளுக்குப்‌ பதிலாக ரோமன்‌ லிபியை 
ஏற்பதைப்‌ பற்றியது. இந்த யோசனை சவர்ச்கிகரமாக இருக்க 
லாம்‌. இந்திய ராணுவ வீரர்கள்‌ விஷயத்தில்‌ இது உண்மை 
யாகவும்‌ இருக்கலாம்‌. ஆயினும்‌, லிபியை மாற்றுவது மிகப்‌ 
பெரிய ஒரு தவறாக இருக்கும்‌ என்பதே என்னுடைய அபிப்‌ 
பிராயமாகும்‌. இப்படிச்‌ செய்வது எண்ணைச்‌ சட்டியிலிருந்து 
அடுப்பில்‌ விழுவதுபோலாகும்‌. சென்ற ஜனவரி 21-இல்‌ இது 
சம்பந்தமாக நான்‌ பத்திரிகைகளுக்கு வெளியிட்ட அறிக்கையை 
கீங்கள்‌ படிக்க வேண்டும்‌ என்று விரும்புகிறேன்‌. 


எனக்கு வேதனையளித்த மூன்றாவது விஷயம்‌, ராணுவப்‌ 
யயிற்சியைப்‌ பற்றியது. இது சம்பந்தமாக தேசம்‌ பூராவிலும்‌ 
ஒரு முடிவு ஏற்படுவதற்கு நாம்‌ நீண்ட காலம்‌ காத்திருக்க வேண்‌ 
டியிருக்குமென்று நான்‌ நினைக்கிறேன்‌. இல்லையேல்‌, காம்‌ உலகத்‌ 
திற்கு ஈலன்‌ அளிப்பதற்குப்‌ பதிலாக சாபக்கேடாகி வீடக்‌ 
கூடும்‌. தலைவர்கள்‌ உற்பத்தி செய்யப்படுவதில்லை. தலைவர்கள்‌ 
இயற்கையாகவே பிறக்கிறார்கள்‌. முழு சுதந்திரம்‌ ஸ்தாபிக்கப்‌ 
படுவதற்கு முன்பே சர்க்கார்‌ இரக்க விஷயத்தில்‌ அவசரப்பட 
வேண்டுமா 2 ஆகையால்‌, இத்தகைய ஒரு தீவிரமான சிபாரி 
சுக்கு மத்திய ஆலோசனை போர்டு உடந்தையாக இருக்திருப்பது 
எனக்கு ஆச்சரியமாகவே இருக்கிறது. 


_ ஹரிஜன்‌ 2-239 1947 


538 
மதக்‌ கல்வி பற்றி மெளலானா ஆஜாத்‌ 


19-2-—1947 தேதியிட்ட * ஹிந்துஸ்தான்‌ ஸ்டான்டர்டு 
பத்திரிகையில்‌ வெளியான மெளலானா ஆஜாதின்‌ பேட்டியி 
லிருந்து சில பகுதிகள்‌ கீழே கொடுக்கப்பட்டுள்ளன : 

பள்ளிக்கூடங்களில்‌ மதக்‌ கல்வி போதிக்கப்‌ படுவது பற்றி 
மெளலானா ஆஜாத்‌ பின்வருமாறு கூறினார்‌ : “£ மற்ற நாடுகளை விட 
இந்தியாவில்‌ மதத்திற்கு அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட்டு: 
வந்திருக்கிறது, இன்னமும்‌ கொடுக்கப்பட்டு: வருகிறது. இந்தி 
யாவின்‌ சென்ற காலப்‌ பழக்கம்‌ மட்டுமல்ல, மக்களின்‌ இன்றைய 
மனப்பான்மையும்‌ கூட, மதபோதனையின்‌ முக்கியத்துவத்தை வற்‌: 
புறுத்தும்‌ விதத்திலேயே இருக்கிறது. கல்வியில்‌ மத போதனை 
யும்‌ சேர்க்கப்பட வேண்டும்‌ என்று அரசாங்கம்‌ முடிவு செய்தால்‌, 
அந்த போதனை சிறந்த முறையில்‌ இருக்க வேண்டியது மிகவும்‌ 
அவசியமாகும்‌. 


“தனிப்பட்ட ஸ்தாபனங்களில்‌ அளிக்கப்படும்‌ மத போதனை, 
பெரும்பாலும்‌ மனப்பான்மையை விரிவுபடுத்தி, எல்லா மக்களி 
டமும்‌ சகிப்புத்‌ தன்மையையும்‌, ஈல்லெண்ணத்தையும்‌ ஊட்டு 
வதற்குப்‌ பதிலாக, நேர்மாறான பலன்களையே விளைவிக்கின்றன. 
அரசாங்கத்தின்‌ மேற்பார்வையில்‌, அந்தந்த மதத்தைப்‌ பற்றிய 
போதனை கூட, தனியார்‌ மேல்‌ பார்வையில்‌ இருப்பதைவிட 
இன்னும்‌ அதிக தாராளப்போக்குடன்‌ போதிக்கப்படலாம்‌. 
மனிதர்களை இன்னும்‌ அதிக தாராள மனப்பான்மையும்‌, பரந்த 
நோக்கமும்‌ உள்ளவர்களாகச்‌ செய்வதே எல்லா மத போதனை 
களின்‌ கோக்கமுமாகும்‌. இதைத்‌ தனியார்‌ செய்யும்படி 
விடுவதைவிட, அரசாங்கமே இந்தப்‌ பொறுப்பை ஏற்றுக்‌ 
கொண்டால்‌ இதை இன்னும்‌ அதிகமாகப்‌ பலனளிக்கத்தக்க 
விதத்தில்‌ செய்யலாம்‌ என்பதே என்னுடைய அபிப்பிராயமாகும்‌. 


“மற்றொரு விஷயத்தைப்‌ பற்றியும்‌ என்னுடைய அபிப்பிரா 
யத்தைத்‌ தெரிவிக்க விரும்புகிறேன்‌. அது பாதிரிமார்‌ சங்கங்‌ 
களின்‌ கல்வி ஈடவடிக்கைளைப்‌ பற்றியது. நவீனக்‌ கல்வியைப்‌ 
பரப்புவதிலும்‌, நவீன மனப்பான்மையை வளரச்‌ செய்வதிலும்‌ 
பாதிரிமார்‌ சங்கங்கள்‌ முக்கியமான பணியா ந்றியிருக்கின்‌ றன 
என்‌ பதில்‌ சந்தேகமில்லை. இந்தியாவில்‌ மட்டுமில்லாமல்‌, கீழ்த்‌ 
திசையில்‌ உள்ள மற்ற நாடுகள்‌ விஷயத்திலும்‌ இது உண்மை 
யாகும்‌. 


“சென்ற காலத்தில்‌ பாதிரிமார்‌ செய்துள்ள நல்ல வேலைகத்க்‌ 
கவனிக்கும்‌ போது, எதிர்காலத்தில்‌ அதே மனிதாபிமான ரீதியில்‌ 
அவர்கள்‌ செய்யும்‌ வேலைகளுக்கு ஏன்‌ அதே மாதிரியான பாராட்‌ 
டுதல்‌ கிடைக்கக்‌ கூடாது என்பதற்கு ஒரு காரணமும்‌ இல்லை. 


மதக்‌ கல்விபற்றி மெளலானா ஆஜாத்‌ 203 


ஒரே ஒரு விஷயத்தைப்‌ பற்றித்தான்‌ சில சமயங்களில்‌ சங்கடங்‌ 
கள்‌ ஏற்படுகின்றன. இது மத மாற்றத்தை, குறிப்பாக, கூட்டம்‌ 
கூட்டமாக மக்களை மதமாற்றம்‌ செய்வதைப்‌ பற்றியது. இந்த. 
விஷயமாக உலக அபிப்பிராயத்தில்‌ பெரும்‌ மாறுதல்கள்‌ ஏற்பட்‌ 
டுள்ளன. கூட்டம்‌ கூட்டமாக இப்படி மத மாற்றம்‌ செய்யப்படு 
வது உண்மையான மத மாற்றமே அல்‌௪ என்பதைப்‌ பொறுப்பு 
உணர்ச்சியுள்ள பாதிரிமாரே ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்‌ 
கிறார்கள்‌. உள்ளத்திற்கு ஞான ஸ்நானம்‌ அளிப்பதே சிறந்தது 
என்று ஏசுமாதரே வலியுறுத்தியிருக்கிறார்‌.  பாதிரிமாரும்‌ 
மக்களை ஒரு சர்ச்சின்‌ சித்தாந்தங்களுக்கு உட்படுத்துவதற்கு 
மூயற்சிப்பதைவிட அவருடைய மனிதாபிமானமுள்ள போதனை 
களைப்‌ பிரசாரம்‌ செய்தால்‌, ஏசுகாதரிடம்‌ உண்மையான விசுவா 
சத்துடன்‌ நடந்து கொண்டவர்களாவார்கள்‌. எல்லாப்‌ பாதிரி 
மார்‌ சங்கங்களும்‌ இந்தப்‌ பரந்த மனப்பான்மையை மேற்‌ 
கொண்டால்‌, அவர்கள்‌ அளிக்கும்‌ சேவையை ஏற்றுக்கொள்ள 
சுதந்திர இந்தியா தயங்குவதற்குக்‌ காரணம்‌ இல்லை.” ்‌ 


_ ஹரிஜன்‌! - 293194 


பகுதி இரண்டு 
இலக்கியக்‌ கல்வி 
1 
அரசாங்கப்‌ பள்ளிகளின்‌ விளைவு 


லக்கியப்‌ பயிற்சியை கான்‌ எப்போதுமே பிரமாதம்‌ 
படுத்த முடிந்ததில்லை. இலக்கியப்‌ பயிற்கியினல்‌ ஒருவருடைய 
தார்மிக அந்தஸ்து ஒரு அங்குலம்‌ கூட உயர்வதில்லை. நல்‌ 
லொழுக்கமும்‌, இலக்கியப்‌ பயிற்சியும்‌ வெவ்வேறானவை என்‌ 
பதை என்னுடைய அனுபவத்தில்‌ நான்‌ நன்கு உணர்க்திருல்‌ 
கிறேன்‌. அரசாங்கப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ நம்மை வலிமையற்றவர்‌' 
களாக, கதியற்றவர்களாக, கடவுள்‌ அற்றவர்களாக ஆக்கிவிட்‌ 
டன என்று கான்‌ உறுதியாக நம்புகிறேன்‌. அவற்றினால்‌ நமக்கு 
அதிருப்திதான்‌ ஏற்பட்டிருக்கிறது. அந்த அதிருப்தியை நீக்கு 
வதற்கும்‌ வழியில்லை. இதனால்‌ காம்‌ ஏக்கமுற்றவர்களாகிவிட்‌ 
டோம்‌. நாம்‌ குமாஸ்தாக்களாகவும்‌, துவிபாஷிகளாகவும்‌ ஆக 
வேண்டுமென்பதே அப்பள்ளிகளின்‌ நோக்கம்‌, அம்மாதிரியே 

நாம்‌ ஆகிவிட்டோம்‌. 
எங்‌ இந்தியா? - 1-6-1928 


2 
தேவைக்கு உகந்ததா. ? 


இந்தக்‌ கல்வி மக்களின்‌ தேவைகளைப்‌ பூர்த்தி செய்கிறதா 
என்ற கேள்வி எழுகிறது. இந்தியாவின்‌ மற்ற பாகங்களில்‌ 
இருப்பதைப்‌ போலவே பரோடாவிலும்‌, ஜனத்தொகையில்‌ 
பெரும்பான்மையோர்‌ விவசாயத்தை ஈம்பியிருப்பவர்கள்‌. இந்த 
விவசாயிகளின்‌ குழந்தைகள்‌ இன்னும்‌ சிறந்த விவசாயிகள்‌ 
ஆகிறார்களா? அவர்கள்‌ பெற்ற கல்விக்கு, இன்னும்‌ அதிகமான 
தார்மிக, லோகாயத அபிவிருத்தி அவர்களிடம்‌ காணப்படு 
கிறதா? பலன்களைப்‌ பார்ப்பதற்கு ஐம்பது வருட காலம்‌ 
போதாதா? இந்தக்‌ கேள்விகளுக்குப்‌ பதில்‌ திருப்திகரமாக 
இருக்க மூடியாதென்றே அஞ்சுகிறேன்‌. பரோடாவில்‌ உள்ள விவ 
சாமிகள்‌, மற்ற இடங்களில்‌ உள்ளவர்களை விட அதிக மகிழ்ச்சி 
யுடனோ, நல்ல நில்மையிலோ இருக்கவில்லை. பஞ்ச காலங்களில்‌ 


206 கல்வி 


மற்றவர்களைப்‌ போலவே அவர்களும்‌ திக்கற்றவர்களாகத்தான்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களுடைய கிராமங்களிலுள்ள சுகாதார 
நிலைமையும்‌, இந்தியரவின்‌ மற்ற பாகங்களில்‌ இருப்பதைப்‌ 
போலவே அவ்வளவு மோசமாகத்தான்‌ இருக்கிறது. தங்களு 
டைய துணிகளைத்‌ தாங்களே உற்பத்தி செய்துகொள்ள வேண்‌ 
டியது எவ்வளவு முக்கியம்‌ என்றுகூட அவர்களுக்குத்‌ தெரியாது. 
இக்தியாவில்‌ உள்ள மிகவும்‌ வளம்‌ மிக்க நிலங்களில்‌ சில பரோ 
டாவில்‌ இருக்கின்றன. அங்கு விளையும்‌ பருத்தியை அவர்கள்‌ 
ஏற்றுமகி செய்யவேண்டியதே யில்லை. அது எளிதில்‌ சுய 
தேவையைப்‌ பூர்த்தி செய்துகொள்ளக்‌ கூடியதாகவும்‌, சுபிட்ச 
மான விவசாயிகளைக்‌ கொண்டதாகவும்‌ உள்ள ஒரு ஈமஸ்‌ தானமா 
கிவிட முடியும்‌. ஆனால்‌, அது அந்நியத்‌ துணிகளால்‌ அலங்கரிக்கப்‌ 
பட்டிருப்பது, அவர்களுடைய வறுமைக்கும்‌, அவமானத்திற்கும்‌ 
கண்கூடான ஓர்‌ அடையாளம்‌. குடிப்‌ பழக்கம்‌ சம்பத்தப்பட்ட 
வரையிலும்‌ அவர்கள்‌ அப்படித்தான்‌. ஒருக்கால்‌ அவர்கள்‌ 
இன்னும்‌ மோசமான நிலையில்‌ இருக்கிறார்களோ, என்னவோ. 
பிரிட்டிஷ்‌ வருமானத்தைப்‌ போலவே, பரோடா வருமானமும்‌ 
கள்ள, சாராயக்கடை வருமானத்தினால்‌ இழுக்குற்றிருக்கிறது. 
காளிபராஜ்‌ குழந்தைகள்‌ என்னதான்‌ கல்வி பெற்றாலும்‌, குடி 
என்ற பூதத்தினால்‌ அவர்கள்‌ அழிந்து போகிறார்கள்‌. உண்மை 
என்னவென்றால்‌, பரோடாவில்‌ உள்ள கல்வி முறை அநேகமாக 
பிரிட்டிஷ்‌ முறையை அப்படியே “கரப்பி'யடிப்பதாக இருக்கிறது. 
உயர்தரக்‌ கல்வி கம்மை நம்‌ நாட்டிலேயே அந்நியர்களாக்கிவீடு 
கிறது; ஆரம்பக்‌ கல்வி பிற்கால வாழ்க்கைக்கு யாதொரு உதவி 
யும்‌ அளிக்கக்‌ கூடியதாக இல்லை. ஆகையால்‌, அதுவும்‌ உய 
யோகமற்ற தாகிவிடுகிறது. அதில்‌ தனித்‌ தன்மையோ, இயற்கை 
யானதோ எதுவும்‌ இல்லை. அது மக்களுக்கு ஏற்றதாயிருக்கு 
pe தனித்‌ தன்மை பெற்றதாயிருக்க வேண்டிய அவசியமே 
ல்லை. 


எங்‌ இந்தியா? ௨ 9%11986 


3 
ஆங்கிலக்‌ கல்வி 


வாசகர்‌: சுயாட்சி பெறுவதற்கு ஆங்கிலக்‌ கல்வி அவசிய 
மில்லை என்று நீங்கள்‌ கருதுகிறீர்களா? 


“ஆசிரியர்‌ (காந்திஜி): ஆம்‌ என்பதும்‌, இல்லை என்பதுமே 
என்னுடைய பதிலாகும்‌. லட்சக்கணக்கான பாமர மக்களுக்கு 
ஆங்கில அறிவு அளிப்பது அவர்களை அடிமைப்படுத்துவதாகும்‌. 
கல்விக்கு மெக்காலே போட்ட அஸ்திவாரம்‌ ஈம்மை அடிமைப்‌ 


ஆங்கிலக்‌ கல்வி ஜா 


படுத்திவிட்டது. அவருக்கு அம்மாதிரி நோக்கம்‌ இருந்ததென்று 
கான்‌ சொல்லவில்லை; ஆனால்‌, பலன்‌ அப்படித்தான்‌ இருக்கிறது. 
சுயாட்கியைப்‌ பற்றி நாம்‌ ஒரு அந்நிய மொழியில்‌ பேசவேண்டி 
யிருப்பது வருந்தத்தக்க நிலைமை அல்லவா? 


ஐரோப்பியர்கள்‌ வேண்டாம்‌ என்று உதறித்‌ தள்ளிய முறை 
களே இப்போது நம்மிடையே அமலில்‌ இருக்கின்றன என்பதும்‌ 
குறிப்பிடத்‌ தக்கது, அவர்களிடையே உள்ள அறிஞர்கள்‌ அடிக்‌ 
கடி மாறுதல்களைச்‌ செய்துகொண்டே இருக்கிறார்கள்‌. விஷய 
மறியாத நாம்‌ அவர்கள்‌ உதறித்‌ தள்ளியவைகளைப்‌ பற்றிக்கொண் 
டிருக்கிறோம்‌. ஒவ்வொரு பகுதியிலும்‌ தங்களுடைய நிலைமையை 
உயர்த்திக்கொள்ள அவர்கள்‌ முயற்சி செய்துகொண்டிருக்கிறார்‌ 
கள்‌. வேல்ஸ்‌ இங்கிலாந்தில்‌ ஒரு சிறிய பகுதி. வேல்ஸில்‌ 
இருப்பவர்களிடையே வெல்ஷ்‌ மொழியின்‌ அறிவை மீண்டும்‌ 
பரப்புவதற்குப்‌ பெரும்‌ முயற்சிகள்‌ செய்யப்பட்டு வருகின்றன. 
வேல்ஸ்‌ சூழந்தைகள்‌ வெல்ஷ்‌ மொழியையே பேசச்‌ செய்ய 
வேண்டு மென்ற இயக்கத்தில்‌ பிரிட்டிஷ்‌ மந்திரி ஸ்ரீ லாயிட்‌ ஜார்ஜ்‌ 
முக்கிய பங்கு எடுத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. நம்முடைய 
நிலைமை என்ன? நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ தப்பும்‌ தவறுமான 
ஆங்கிலத்தில்‌ எழுதிக்கொள்ளுகிறோம்‌. ஈம்மிடையே உள்ள எம்‌. 
ஏ. பட்டதாரிகள்‌ கூட இதற்கு விலக்கல்ல, நமது காங்கிரஸின்‌ 
நடவடிக்கைகள்‌ ஆங்கிலத்தில்‌ நடத்தப்படுகின்றன; நம்முடைய 
சிறந்த சிந்தனைகள்‌ ஆங்கிலத்திலேயே வெளியிடப்படுகின்றன; 
நமது சிறந்த பத்திரிகைகளும்‌ ஆங்கிலத்திலேயே அச்சிடப்படு 
கின்றன. இந்த நிலைமை வெகுகாலம்‌ தொடர்ந்து நீடித்தால்‌, 
எதிர்கால சந்ததிகள்‌ நம்மைக்‌ கண்டித்து, சபிப்பார்கள்‌ என்‌ 
பதே எனது உறுதியான அபிப்பிராயமாகும்‌. 


ஆங்கிலப்‌ படிப்பைப்‌ பெறுவதன்‌ மூலம்‌ ஈரம்‌ தேசத்தை 
அடிமைப்படுத்திவிட்டோம்‌ என்பது கவனிக்கத்தக்கது. ஆஷாட 
பூதிக்கனம்‌, கொடுங்கோன்மை முதலியவைகள்‌ அதிகமாகி விட்‌ 
டன; ஆங்கிலம்‌ தெரிந்த இந்தியர்கள்‌ மக்களை ஏமாற்றவும்‌, பய, 
முறுத்தவும்‌ தயங்குவதில்லை. இப்போது மக்களின்‌ ஈன்மைக்காக 
நாம்‌ ஏதாவது செய்கிறோம்‌ என்றால்‌, அவர்களுக்கு காம்‌ செலுத்த 
வேண்டிய கடனில்‌ ஒரு பகுதியைத்தான்‌ செலுத்துகிறோம்‌. 


கான்‌ ஒரு கியாய ஸ்தலத்திற்குப்‌ போக வேண்டுமானால்‌, ஆங்‌ 
கிலத்தைத்தான்‌ உபயோகிக்க வேண்டியிருக்கிறது என்பது 
வேதனையளிக்கும்‌ விஷயம்‌ அல்லவா? நான்‌ பாரிஸ்டர்‌ ஆனால்‌, 
அன்‌ தாய்‌ மொழியில்‌ பேசக்‌ கூடாது; என்‌ மொழியிலிருந்தே இன்‌ 
இஜொருவர்‌ எனக்கு மொழி பெயர்தீதுச்‌ சொல்ல வேண்டும்‌ என்‌ 
பது வேதளையளிப்பதல்லவா? இது முற்றிலும்‌ அர்த்தமற்றதாக 
இருக்கிறதல்லவா? இது அடிமைத்தனத்திற்கு அடையாளம்‌ அல்‌ 
லவா? இதற்காக "நான்‌ ஆங்கிலத்தைக்‌ குறை கூறுவதா? ஆப்‌ 


208 கல்வி 


கிலம்‌ அறிந்தவர்களாகிய நாம்தான்‌ இந்தியாவை அடிமைப்படுத்‌ 
தியிருக்கிறோம்‌. தேசத்தின்‌ சாபம்‌ ஆங்கிலத்தைச்‌ சேராது; நம்‌ 
தலையில்தான்‌ விழும்‌. 


உங்களுடைய கடைசிக்‌ கேள்விக்கு கான்‌ அளிக்கும்‌ பதின்‌ 
ஆம்‌ என்றும்‌, இல்லை என்றும்‌ கூறினேன்‌. *ஆம்‌' என்பதற்குக்‌ 
காரணம்‌ என்னவென்பதை விளக்கிவிட்டேன்‌. “இல்லை” என்ப 
தற்கு என்ன காரணம்‌ என்று இனிக்‌ கூறுகிறேன்‌. 


நாகரிகம்‌ என்ற வியாதி நம்மை சரியாகப்‌ பிடித்திறாக்‌ 
கிறது. இதனால்‌ ஆங்கிலக்‌ கல்வியை காம்‌ அடியோடு கைவிட்டு 
விட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே அதைப்‌ பெற்றுள்ளவர்கள்‌, 
அவசியமான சமயங்களில்‌ அதை நல்ல விதத்தில்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளக்‌ கூடும்‌, ஆங்கிலேயர்களுடனும்‌, ஈமது மக்களுடனும்‌. 
காம்‌ தொடர்பு வைத்துக்‌ கொள்ளும்போது, ௮க்ச மொழியின்‌ 
மூலம்தான்‌ அது சாத்தியம்‌ என்றிருக்கும்‌ போது, தங்களுடைய 
காகரிகத்தில்‌ அவர்களுக்கு (ஆங்கிலேயர்களுக்கு) எவ்வளவு 
வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறதென்பதை அறிந்து கொள்ளுவதற்காக 
ஆங்கிலத்தை உபயோகிக்கலாம்‌, அல்லது கற்றுக்‌ கொள்ளலாம்‌. 
ஆங்கிலம்‌ படித்தவர்கள்‌, தங்களுடைய குழந்தைகளுக்குத்‌ தாய்‌ 
மொழியின்‌ மூலம்‌ ஒழுக்கக்‌ கோட்பாடுகளைக்‌ கற்றுக்‌ கொடுக்க 
வேண்டியிருக்கும்‌; மற்றொரு இந்திய மொழியையும்‌ போதிக்க 
வேண்டியிருக்கும்‌. ஆனால்‌, அவர்களுக்கு வயது வந்த பிறகு. 
அவர்கள்‌ ஆங்கிலம்‌ கற்றுக்‌ கொள்ளலாம்‌; அது நமக்குத்‌ தேவை: 
பில்லை என்பதே இறுதி கோக்கமாக இருக்கும்‌. அதன்‌ மூலம்‌ சம்‌. 
பாதிக்க வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ இருக்கக்‌ கூடாது. அந்த. 
ஒரு அளவுக்கு ஆங்கிலம்‌ கற்றுக்கொள்ளும்போது கூட, அதன்‌ 
மூலம்‌ எதைக்‌ கற்றுக்‌ கொள்ளலாம்‌, எதைக்‌ கற்றுக்‌ கொள்ளக்‌ 

கூடாது என்பதையும்‌ காம்‌ கவனிக்க வேண்டியிருக்கும்‌. 
“ஹிந்த்‌ ஸ்வராஜ்‌” (1908)-அத்தியாயம்‌-18 


4 
குமாஸ்தாக்களின்‌ உற்பத்தி 

சென்னையிலுள்ள மாணவர்களாகிய நீங்களும்‌, இந்தியா 
பூராவிலுமுள்ள மாணவர்களும்‌, லட்சியத்தை நிறைவேற்றக்‌ கூடி 
யதும்‌, உங்களிடமுள்ள சிறந்த அம்சங்களை வெளிக்‌ கொணரக்‌ 
கூடியதுமான ஒரு கல்வியைப்‌ பெற்றுவருகிறீர்களா? அல்லது 
சர்க்கார்‌ சிப்பந்திகளையும்‌, வர்த்தக -ஸ்தாபன குமாஸ்தாக்கள்‌ 
யும்‌ உற்பத்தி செய்யும்‌ தொழிற்சாலையாகிவிட்ட ஒரு கல்வியைப்‌ 
பெற்று வருகிறீர்களா? அரசாங்க இலாகாக்களிலோ, வேறு 
துறைகளிலோ உத்தியோகம்‌ பெறுவதுதான்‌ நீங்கள்‌ பெறும்‌ 
கல்வியின்‌ கோக்கமா? உங்களுடைய கல்வியின்‌ நோக்கம்‌ அது: 


அடிமைப்படுத்திய கல்வி 209 


தான்‌ என்றால்‌, நீங்கள்‌ விதித்துக்‌ கொண்டுள்ள லட்சியம்‌ அது 
தான்‌ என்றால்‌, கவிஞர்‌* கற்பனை செய்துள்ள லட்சியம்‌ ஈடேற 
வில்லை என்றே நான்‌ அஞ்சுகிறேன்‌. நவீன நாகரிகத்தை 
கான்‌ கண்டிப்பாக எதிர்ப்பவன்‌. இதை நான்‌ சொல்லி நீங்கள்‌ 
கேட்டிருக்கலாம்‌ அல்லது படித்திருக்கலாம்‌, இன்று ஐரோப்பா 
வில்‌ என்ன ஈடம்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள்‌ கவ 
விக்க வேண்டுமென்று விரும்புகிறேன்‌. நவீன நாகரிகத்தின்‌ கால 
டியில்‌ மிதிபட்டு ஐரோப்பா வேதனைப்பட்டுக்‌ கொண்டிருக்‌ 
கிறதென்ற முடிவுக்கு நீங்கள்‌ வந்தால்‌, ஈம்‌ நாட்டிலும்‌ அதே 
காகரிகத்தைப்‌ பின்பற்றுவதற்கு முன்பு நீங்களும்‌, உங்களுடைய 
பெரியவர்களும்‌ ஒரு முறைக்கு இரு முறையாகச்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்க வேண்டும்‌. “கம்மை ஆளுபவர்கள்‌ அந்தக்‌ கலாசாரத்தை 
நம்‌ தாய்காட்டுக்குக்‌ கொண்டுவரும்போது, ஈாங்கள்‌ என்ன 
செய்ய முடியும்‌?” என்று கேட்கிறார்கள்‌. ஒரு விஷயத்தில்‌ உங்க 
ஞக்கு ஒரு சந்தேகமும்‌ இருக்கக்‌ கூடாது. நீங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்‌ 
எத்‌ தயாராக இருந்தாலொழிய, எந்த ஆட்சியாளரும்‌ அதைக்‌ 
கொண்டுவர முடியுமென்று கான்‌ ஈம்பவேயில்லை, அப்படியே அம்‌ 
தக்‌ காலாசாரத்தை ஆளுபவர்கள்‌ நம்மிடம்‌ கொண்டுவந்தாலும்‌, 
அதை நிராகரிக்கக்‌ கூடிய சக்திகள்‌ நம்மிடத்திலேயே இருக்கின்‌ 
றன என்றே கான்‌ நினைக்கிறேன்‌. 

காந்திஜியின்‌ கட்டுரைகளும்‌, பிரசங்கங்களும்‌' - 97--4_1015 


3] 
அடிமைப்படுத்திய கல்வி 


நமக்கு அளிக்கப்பட்டுள்ள ஆங்கிலக்‌ கல்வி, அந்தக்‌ கல்வி 
பெற்ற இந்தியர்களை அடிமைகளாக்கிவிட்டது என்று நான்‌ உறு 
தியாக ஈம்புகிறேன்‌. இந்திய மாணவர்களின்‌ மனோவலிமையை 
அது மிகவும்‌ சோதித்துவிட்டது; பிறர்‌ செய்வதைப்‌ போலவே 
செய்பவர்களாக நம்மை ஆக்கிவிட்டது. தாய்மொழியைப்‌ புறச்‌ 
கணிக்கும்‌ வேலை, பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ மிகவும்‌ வருந்தத்தக்க 
அத்தியாயங்களில்‌ ஒன்றாக இருந்திருக்கிறது. ஆங்கிலத்தில்‌ கிந்‌ 
தித்து, தமது சிந்தனைகளைப்‌ பெரும்பாலும்‌ ஆங்கிலத்திலேயே 
சொல்ல வேண்டும்‌ என்ற நிர்ப்பந்தம்‌ இல்லாதிருந்தால்‌, ராம்‌ 
மோகன்‌ ராய்‌ இன்னும்‌ பெரிய சீர்கிருத்தக்காரராக இருந்திருப்‌ 
ப்ாரர்‌; லோகமான்ய திலகர்‌ இன்னும்‌ பெரிய சிந்தனையாளராக 
இருக்திராப்பார்‌. அவர்களுடைய சீர்சிருத்தமும்‌, புலமையும்‌ மக்‌ 
களிடையே ஆச்சரியமான பலன்களை விளைவித்திருக்கின்றன, 
இயற்கைக்கு மாறான ஒரு முறையின்‌ கீழ்‌ அவர்கள்‌ பயிற்சி 


* கவியரசர்‌ ரவீந்திரதாது தாகூரையே சுவீஞர்‌ என்று காந்திஜி மேலே குறிப்‌ 
பிட்டிருக்கிறார்‌. 
14 


210 கல்வி 


பெற்றிருக்கவில்லை யென்றால்‌, பலன்‌ இன்னும்‌ பிரமாதமாக 
இருந்திருக்கும்‌. ஆங்கில இலக்கியம்‌ என்ற பொக்கிஷ த்திலிருந்து 
அவர்கள்‌ இருவரும்‌ பயன்‌ பெற்றிருக்கிறார்கள்‌ என்பதில்‌ சந்தேக 
மில்லை. தங்களுடைய காய்மொழிகளின்‌ மூலமே இந்த அறிவு 
அவர்களுக்குக்‌ கிடைத்திருக்க வேண்டும்‌. இன்னொருவர்‌ செய்வ 
தையே செய்யும்‌ மக்களை உற்பத்தி செய்யும்‌ எந்த நாடும்‌ ஒரு 
சமுதாயமாக முடியாது. பைபிள்‌ புத்தகம்‌ ஒன்று இல்லாதிருந்‌ 
தால்‌, ஆங்கிலத்திற்கு என்ன நேர்ந்திருக்கும்‌ என்று சிந்தித்துப்‌ 
பாருங்கள்‌. சைதன்யர்‌, கபீர்‌, கானக்‌, குரு கோவிந்தசிங்‌, சிவாஜி, , 
பிரதாப்‌ போன்றவர்கள்‌ ராம்‌ மோகன்‌ ராயையும்‌, திலகரையும்‌ 
விடப்‌ பெரிய மனிதர்கள்‌ என்று கான்‌ நினைக்கிறேன்‌. ஒருவரை 
மற்றொருவருடன்‌ ஒப்பிட்டுப்‌ பேசுவது நல்லதல்ல என்பதை நான்‌ 
அறிவேன்‌. எல்லோரும்‌ அவரவர்கள்‌ துறையில்‌ பெரிய மனிதர்‌ 
களே. ஆனால்‌, பலன்களைக்‌ கொண்டு பார்க்கும்போது, இன்னும்‌ 
அதிருஷ்டவசமான நிலைமையில்‌ பிறந்த அவர்களைப்போல்‌ ராம்‌ 
மோகன்‌ ராயும்‌, திலகரும்‌ செய்த போதனைகள்‌ மக்களிடையே 
அவ்வளவு நிரத்தரமானவையாக இல்லை. அவர்களுக்கு சேர்ந்த 
இடையூறுகளைப்‌ பார்க்கும்போது, அவர்களை சூரர்கள்‌ என்றே 
சொல்ல வேண்டும்‌. அவர்கள்‌ இருவரும்‌ இன்னும்‌ அதிகமான 
காரியங்களைச்‌ சாதித்திருப்பார்கள்‌. ஆங்கில அறிவு இல்லையென்‌ 
ரூல்‌ ராஜாராம்‌ மோகன்ராயோ, திலகரோ அம்மாதிரி இருக்‌ 
திருக்க முடியாது என்பதை கான்‌ ஈம்பத்‌ தயாராயில்லை. சுதந்தி 
ரம்‌ பற்றிய கருத்துகளை உணர்ந்து கொள்ளவும்‌, சிந்தனைத்‌ 
தெளிவு பெறவும்‌ ஆங்கில அறிவு அவசியமானது என்பதைப்‌ 
போன்ற பெரிய முட நம்பிக்கை வேறு எதுவும்‌ இந்தியாவில்‌ 
கிடையாது. சென்ற ஜம்பது வருடங்களாக நாட்டில்‌ 
ஒரே ஒரு கல்வி முறைதான்‌ இருக்கிறதென்பதை ஞாபகத்‌ 
தில்‌ வைத்துக்‌ கொள்ளவேண்டும்‌; ஒரே ஒரு போதனா மொழி 
தான்‌ நம்மீது சமத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால்‌, இப்‌ 
போதுள்ள கல்லூரிகளிலும்‌, பள்ளிக்கூடங்களிலும்‌ கல்வி பெற்‌ 
நிராவீட்டால்‌ நாம்‌ எப்படி இருந்திருப்போம்‌ என்று மதிப்பிடு 
வதற்கு நம்மிடம்‌ ஆதாரங்கள்‌ எதுவுமில்லை. ஆனால்‌, ஒன்று 
மட்டும்‌ ஈமக்குத்‌ தெரியும்‌. அதாவது ஐம்பது வருடங்களுக்கு 
முன்பு இருந்ததைவிட, இன்று நரம்‌ மோசமான நிலைமையில்‌ 
இருக்கிறோம்‌; இந்தியாவின்‌ தற்காப்புக்‌ திறமை குறைந்‌ 
திருக்கிறது; மக்களின்‌ தாங்கும்‌ சக்தியும்‌ குறைந்துள்ளது. 
சர்க்கார்‌ முறையிலுள்ள குறைபாடுதான்‌ இதற்குக்‌ காரணம்‌ 
என்று என்னிடம்‌ சொல்ல வேண்டிய அவசியம்‌ இல்லை. கல்வி 
முறைதான்‌ அதிலுள்ள மிகப்‌ பெரிய குறைபாடு ஆகும்‌. 


அது திட்டமிடப்பட்ட விதமும்‌ தவறு, பிறந்த விதமும்‌ 
தவறு. ஏனெனில்‌, இந்த நாட்டிலிருந்த கல்வி முறை துளிக்‌ 
கூடப்‌ பிரயோசனமில்லை என்று ஆங்கில ஆட்சியாளர்கள்‌ 
உண்மையாகவே ஈம்பினார்கள்‌. அது பாவத்திலேயே வளர்க்கப்‌ 
பட்டு வந்திருக்கிறது. ஏனெனில்‌, இந்தியர்களின்‌ உடல்‌, 


தாகூருக்கு பதில்‌ 211 


உள்ளம்‌, ஆன்மா மூன்றும்‌ குன்றிவீடும்படி செய்வதே அதன்‌ 


போக்காக இருந்திருக்கிறது. ராட்‌ அல 


6 
தாகூருக்கு பதில்‌ 


என்‌ வீட்டைச்‌ சுற்றி காலு புறங்களிலும்‌ சுவர்கள்‌ எழுப்பப்‌ 
படுவகையோ, என்னுடைய ஜன்னல்கள்‌ 'அடைக்கப்படு 
வதையோ நான்‌ விரும்பவில்லை. என்‌ வீட்டைச்‌ சற்றி எல்லா 
தேசங்களின்‌ கலாசாரங்களும்‌ தாராளமாக மணம்‌ வீச வேண்டும்‌ 
சான்றே நான்‌ விரும்புகிறேன்‌. ஆனால்‌, அவற்றில்‌ எதுவும்‌ என்‌ 
காலை வாரிவீடுவதை கான்‌ அனுமதிக்கமாட்டேன்‌. ஒரு அந்கிய 
கை வோ, அடிமையாகவோ, பிச்சைக்‌ காரனாகவோ மற்றவர்களின்‌ 
வீட்டில்‌ வசிக்க கான்‌ தயாராக இல்லை. ஆங்கிலம்‌ கற்பது 
கஷ்டமான ஒரு நிர்ப்பந்தம்‌. வறட்டு கெளரவத்திற்காகவோ, 
ஆட்சேபகரமான சமூக வசதிகளுக்காகவேர அந்த கிர்ப்பந்‌ 
தத்தை எனது சகோதரிகளின்‌ மீது சுமத்த கான்‌ தயாராக 
இல்லை. இலக்கிய ஆர்வமுள்ள இளைஞர்களும்‌, யுவதிகளும்‌ 
வேண்டிய அளவு ஆங்கிலத்தையும்‌, மற்ற உலக மொழிகளையும்‌ 
கற்றுக்‌ கொள்ளட்டும்‌. பின்னர்‌, தங்களுடைய அறிவின்‌ பலன்‌ 
களே ஒரு போஸைப்போல்‌, ஒரு ராயைப்போல்‌ அல்லது 
கவிஞரைப்போல்‌* இந்தியாவுக்கும்‌, உலகத்திற்கும்‌ அளிக்‌ 
கட்டும்‌. ஆனால்‌, ஓர்‌ இந்தியராவது தன்னுடைய தாய்‌ 
மொழியை மறப்பதையோ, புறக்கணிப்பதையோ, அதைப்பற்றி 
வெட்கப்படுவதையோ நான்‌ அனுமதிக்கமாட்டேன்‌. தம்முடைய 
சொந்தக்‌ தாய்‌ மொழியில்‌ சிறந்த முறையில்‌ சிந்திக்க முடியா 
தென்றே நினைப்பதையும்‌ அனுமதிக்க மாட்டேன்‌. என்னுடைய 
மதம்‌ சிறைச்சாலையின்‌ மதமல்ல. ஆண்டவனின்‌ மிகச்‌ சிறிய 
சிருஷ்டிக்குக்‌ கூட அதில்‌ இடமிருக்கிறது. ஆனால்‌, அகம்பாவம்‌, 
இனம்‌, மதம்‌, நிறம்‌ ஆகியவை பற்றிய இறுமாப்பு முதலியவை 
களுக்கு அதில்‌ இடமில்லை. 


_*எவ்‌ இந்தியா ?- 1-6-1921 


* தாவர ஆராய்ச்சி மேதையான ஜகதீச சந்திர போஸையும்‌ (1858-1998), விஞ்‌ 
ஞான ஆராய்ச்சி மேதையான பி. ஸி. ராயையும்‌ (1861-1944), கவியரசர்‌ தாகூரையுமே 
(1861-1041), மேலே காந்திஜி குறிப்பிட்டுள்ளார்‌. 


7 
அருமையான இலக்கிய சிருஷ்டிகள்‌ 


நம்‌ நாட்டிலுள்ள ஆண்களும்‌, பெண்களும்‌ ஆங்கிலம்‌ கற்றுக்‌ 
கொள்ளுவதில்‌ இப்போது செலவிடும்‌ நேரத்தைக்‌ குறைத்துக்‌ 
கொள்ளும்படி நான்‌ கேட்பதன்‌ நோக்கம்‌, அதிலிருந்து அவர்கள்‌ 
பெறக்கூடிய இன்பத்தைப்‌ பறிக்கவேண்டும்‌ என்பதல்ல; 
ஆனால்‌, இன்னும்‌ இயற்கையான ஒரு வழியைப்‌ பின்பற்றுவதன்‌ 
மூலம்‌ இவ்வளவு செலவோ, கஷ்டமோ இல்லாமல்‌ அதே 
இன்பத்தை அடையலாமென்றே நான்‌ சொல்லுகிறேன்‌. வீலை 
மதிப்பில்லாத எழில்‌ நிறைந்த ரத்தினங்கள்‌ உலகத்தில்‌ 
எவ்வளவோ இருக்கின்றன; ஆனால்‌, இந்த ரத்தினங்கள்‌ 
யாவுமே ஆங்கிலத்தில்‌ பொறிக்கப்பட்டிருக்கவில்லை. அதே: 
மாதிரி அருமையான சிருஷ்டிகள்‌ தம்மிடமும்‌ இருக்கின்றன 
என்று மற்ற மொழிகளும்‌ பெருமைப்பட முடியும்‌. இவை யெல்‌ 
லாம்‌ ஈமது பாமர மக்களுக்குக்‌ கிடைக்கும்படி செய்யவேண்டும்‌. 
இவற்றையெல்லாம்‌ நமது கல்விமான்கள்‌ நமது மொழிகளில்‌: 
மொழி பெயர்த்துக்‌ கொடுக்க முன்வந்தால்‌ தான்‌ அது சாத்திய 
மாகும்‌. 


காந்திஜியின்‌ கட்டுரைகளும்‌, பிரசங்கங்களும்‌” - 80-9-191& 


பகுதி மூன்று 


ஒத்துழையாமையும்‌ 
தற்காலக்‌ கல்வியும்‌ 
1 
இன்றைய கல்வி முறை 


கல்வி என்ற சொல்‌ இப்போது வெகுவாக அடிபட்டுக்‌ 
கொண்டிருக்கிறது. அநேகமாக ஒவ்வொருவருமே அதைப்பற்றி 
ஏதாவது சொல்லிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. பள்ளிக்கூடங்களில்‌, 
சர்க்கார்‌ பள்ளிகளாயிருர்தாலும்‌ தனியார்‌ பள்ளிகளாயிருக்கா 
லும்‌, மாணவர்கள்‌ கிறைந்திருக்கிறார்கள்‌. கல்லூரிகளும்‌ அப்‌ 
படியே இருக்கின்றன. குஜராத்‌ கல்லூயில்‌ சேர விரும்பிய பல 
மாணவர்கள்‌ ஏமாற்றத்துடன்‌ திரும்பவேண்டியதாயிற்று, 
ஆனால்‌, கல்வி பெற வேண்டுமென்ற விருப்பம்‌ இப்படி அதிக 
மாகிக்‌ கொண்டிருந்த போதிலும்‌, கல்வி என்றால்‌ உண்மையில்‌ 
என்ன என்பைைப்‌ பற்றி யாரும்‌ யோசித்துப்‌ பார்ப்ப 
தில்லை. இதுவரையில்‌ நாம்‌ பெற்றுள்ள கல்வி நமக்கு வு தாவது 
கன்மை செய்திருக்கிறதா 2 ஆம்‌ என்றால்‌, அதற்காக செலவிட்ட 
பணத்திற்கும்‌ நேரத்திற்கும்‌ ஏற்ற அளவில்‌ அது இருக்கிறதா 2 
கல்வி என்பதன்‌ அர்த்தத்தைப்பற்றி கவனம்‌ செலுத்தப்பட 
வில்லையென்றால்‌, அதன்‌ நோக்கங்களைப்பற்றியும்‌ அப்படிதீசான்‌. 
கில ரக சர்க்கார்‌ உத்தியோகங்களுக்கு தங்களைத்‌ தகுதியாக்கிக்‌ 
கொள்வதே பெரும்பாலானவர்களின்‌ நோக்கம்‌ என்று தோன்று 
கிறது. சாதாரணமாக பல்வேறு தொழில்களையும்‌ சேர்ந்தவர்கள்‌, 
கல்வி கற்ற பிறகு, தங்களுடைய பழக்கமான தொழில்களைக்‌ 
கைவிட்டுவிட்டு ஜீவானோபாயத்திற்கு வேறு உத்தியோகங்களைத்‌ 
தேடி அலைகிறார்கள்‌. அத்தகைய உத்தியோகங்கள்‌ பெறுவது, 
தங்கள்‌ வகுப்பிலுள்ள மற்றவர்களிடையே தங்களுக்கு இன்னும்‌ 
ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அளிக்கும்‌ என்று அவர்கள்‌ நினைக்‌ 
கிறார்கள்‌. நமது பள்ளிக்கூடங்களில்‌ கொல்லர்கள்‌, கருமான்‌ 
கள்‌, தச்சர்கள்‌, தையற்காரர்கள்‌, செருப்பு தைப்பவர்கள்‌ 
போன்ற பல்வேறு தொழில்‌ சாதிகளைச்‌ சேர்ந்த பிள்ளைகள்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌ கல்வி கற்ற பிறகு, தம்முடைய 
பரம்பரையான தொழில்‌ திறமையை உயர்த்திக்கொண்டு, அதை 
மேலும்‌ அபிவிருத்தி செய்வதற்கு பதிலாக அதை ஏதோ மட்ட 
மானவை என்று கைவிட்டு விடுகிறார்கள்‌; ஒரு குமாஸ்தா வேலை 


214 கல்வி 


பெறுவதே கெளரவமானது என்றும்‌ நினைக்கிறார்கள்‌. அவர்க 
ளுடைய பெற்றோர்களும்‌ இதே மாதிரி தவறாகத்தான்‌ நினைக்‌ 
கிறார்கள்‌. இவ்வாறாக சாதி, கர்மா என்ற இரு கண்ணோட்டங்‌ 
களுடனும்‌ பார்த்தால்‌ கூட, அடிமைத்தனத்தில்‌ நாம்‌ இன்னும்‌ 
ஆழ்ந்து சிக்கிக்‌ கொள்ளுகிறோம்‌. இந்த நாட்டைச்‌ சுற்றி நான்‌ 
செய்த பிரயாணங்களில்‌, இந்த நிலைமை எங்குமே இருப்பது 
கண்டு பல சமயங்களில்‌ கண்ணீர்‌ வடித்திருக்கிறேன்‌. 


கல்வி என்பது ஒரு கருவியே தவிர, அதுவே ஒரு குறிக்‌ 
கோள்‌ அல்ல. நல்ல ஒழுக்கத்தை வளர்ப்பதற்கு உதவி செய்யும்‌ 
கல்வி முறையைத்‌ தான்‌ உண்மையான கல்வி என்று சொல்ல 
முடியும்‌. இப்போது ஈமது பள்ளிக்கூடங்களில்‌ நிலவும்‌ கல்வி 
முறையினால்‌ இந்த பலன்‌ ஏற்படுகிறது என்று யாரும்‌ உண்மை 
யில்‌ கூறமுடியாது. அதற்கு மாறாக, இளம்‌ வயதினர்‌ தங்க 
ளுடைய ஒழுக்கத்தின்‌ ஈல்ல அம்சங்களைப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ 
இழந்திருக்கிறார்கள்‌ என்பதற்கு பல உதாரணங்கள்‌ இருக்‌ 
கின்றன. புள்ளிக்கூடங்களுக்கும்‌, மாணவர்களின்‌ இல்லங்‌ 
களுக்குமிடையே இணக்கம்‌ இல்லாதவரையில்‌, மாணவர்கள்‌ இரு 
வழிகளிலும்‌ கஷ்டப்படுவார்கள்‌ என்று பக்ஷபாதமற்ற ஆங்கில 
எழுத்தாளர்‌ ஒருவர்‌ ஒரு சமயம்‌ கூறினார்‌. அவர்கள்‌ பள்ளிக்‌ 
கூடத்தில்‌ கற்றுக்‌ கொள்ளுவதும்‌ வீட்டில்‌ கற்றுக்‌ கொள்ளு 
வதும்‌ ஒன்றுக்‌ கொன்று முரணானவையாக இருக்கின்றன. 
பள்ளிக்கூட வாழ்க்கை என்பது, வீட்டிலுள்ள வாழ்க்கைக்கு 
கேர்மாறானதாக இருப்பதால்‌, பாட புத்தகங்களின்‌ மூலம்‌ போதிக்‌ 
கப்படும்‌ கல்வி, உபதேசம்‌ செய்வதற்குமட்டும்‌ தகுதி பெற்று, 
நடைமுறையில்‌ செய்துகாட்ட முடியாதவர்கள்‌ அளிப்பது 
போன்று போலியானதாக இருக்கிறது. இப்படிப்‌ பெறும்‌ 
அறிவை, ஈம்முடைய வீட்டு வாழ்க்கையில்‌ பலன்தரத்தக்க விதத்‌ 
தில்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள முடியாது. பள்ளிக்கூடத்தில்‌ என்ன 
சொல்லிக்‌ கொடுக்கப்படுகிறது என்பது பெற்றோர்களுக்குத்‌ 
தெரியாது ; அதைப்பற்றி அவர்கள்‌ கவலைப்படுவதும்‌ இல்லை. 
இறுதிப்‌ பரீட்சைக்காக அவர்கள்‌ அலுப்பூட்டும்‌ விதத்தில்‌ தங்‌ 
கள்‌ பாடங்களைப்‌ படிக்க வேண்டியிருக்கிறது. இந்தப்‌ பரீட்சை 
முடிக்கவுடன்‌ அவர்கள்‌ படித்ததையெல்லாம்‌ சீக்கிரத்தில்‌ மறந்‌ 
தும்விடுகிறார்கள்‌. மேல்‌ நாட்டு முறைகளை நாம்‌ அப்படியே காப்பி 
அடிக்கிறோம்‌ என்று சில ஆங்கில விமர்சகர்கள்‌ ஈம்மீது கூறும்‌ 
குற்றச்சாட்டில்‌ உண்மை இல்லாமலில்லை. அவர்களில்‌ ஒருவர்‌ 
நம்மை மை ஒத்தும்‌ காகிதத்திற்கு ஒப்பிட்டிருக்கிறார்‌. அதிகப்‌ 
படியான மையை அந்தக்‌ காகிதம்‌ உறிஞ்சிக்‌ கொள்வதைப்‌ 
போல்‌, நாமும்‌ தேவையற்றவைகளையே எடுத்துக்‌ கொள்ளு 
கிறோம்‌. அதாவது, மேற்கத்திய நாகரிகத்திலுள்ள கெட்ட 
அம்சத்தையே நாம்‌ எடுத்துக்‌ கொள்ளுகிறோம்‌. ஒரு அளவுக்கு 
இது ஈம்முடைய போக்கையும்‌, நடத்தையையும்‌ சரியாகவே 
எடுத்துக்‌ காட்டுகிறது என்பதை நாம்‌ ஒப்புக்‌ கொள்ளத்தான்‌ 
வேண்டும்‌, 


இன்றைய கல்வி முறை 215 


இந்த மாதிரி நிலைமைக்கு என்ன காரணம்‌ என்று கான்‌ 
யோசித்துப்‌ பார்த்திருக்கிறேன்‌. ஆங்கிலத்தின்‌ மூலம்‌ நாம்‌ 
கல்வி பெறுவதுதான்‌ முக்கிய குறைபாடு என்று எனக்குத்‌ 
கோன்றுகிறது. மெட்ரிகுலேஷன்‌ பரீட்சையில்‌ தேர்ச்சி பெற 
சமார்‌ 12 வருடங்கள்‌ ஆகின்றன. ஆனால்‌, இவ்வளவு காலத்தில்‌ 
பெறும்‌ பொது அறிவு எவ்வளவு குறைவான தாயிருக்கிறது என்‌ 
பதைப்‌ பார்க்க பரிதாபமாக இருக்கிறது. மேலும்‌, கம்முடைய 
இந்த அறிவை கரம்‌ செய்ய வேண்டியிருக்கும்‌ வேலைக்கேற்றவாறு 
நாம்‌ இணக்கமாக்கிக்‌ கொள்வது ஈல்லது. அதாவது, நாம்‌ 
கற்ற அறிவை செயலில்‌ காட்டுவதில்லை. அதற்குப்‌ பதிலாக, 
ஆங்கில மொழியில்‌ புலமை பெறுவதிலேயே ஈமது முயற்சிகளில்‌ 
பெரும்‌ பகுதி செலவிடப்படுகிறது. மெட்ரிகுலேஷன்‌ வகுப்பு 
வரை மாணவர்களுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்படும்‌ பாடங்கள்‌ 
அவர்களுடைய தாய்‌ மொழியிலேயே சொல்லிக்‌ கொடுக்கப்பட 
டால்‌, குறைந்க பட்சம்‌ ஐந்து வருடங்களாவது மிச்சப்படும்‌ 
என்று, இந்த விஷயத்தைப்‌ பற்றிப்‌ பேசத்‌ தகுதியுள்ள அறிஞர்‌ 
கள்‌ அபிப்பிராயம்‌ தெரிவித்திருக்கிறார்கள்‌. இந்துக்‌ கணக்குப்படி 
பார்த்தால்‌, பத்தாயிரம்‌ பிள்ளைகள்‌ மெட்ரிகுலேஷன்‌ பரீட்சை 
தேர்ச்சி பெறுவதற்குள்‌ மக்களுக்கு ஐம்பதாயிரம்‌ வருடங்கள்‌ 
நஷ்டமேற்படுகின்‌ றன! இது உண்மையிலேயே ௩ம்‌ எல்லோருக்‌ 
கும்‌ மிகுந்த கவலையை அளிக்க வேண்டிய ஒரு நிலைமையாகும்‌. 
அத்துடன்‌ மட்டுமில்லை. இதனால்‌ ஈமது மொழிகளும்‌ கூட தம்‌ 
வளத்தை இழக்கச்‌ செய்துவிடுகிறோம்‌. “குஜராத்தி வளமில்லாத 
ஒரு மொழி'' என்று பலர்‌ அடிக்கடி சொல்லிக்‌ கேட்டிருக்கிறேன்‌. 
இதைக்‌ கேட்கும்போது எனக்கு கோபம்‌ வருகிறது. சமஸ்கிரு 
கத்தின்‌ அருமைக்‌ குமாரத்திகளில்‌ ஒன்றான குஜராத்தியை 
வளர்க்க வேண்டிய பொறுப்புள்ள நம்மிடம்தான்‌ குற்றம்‌ இருக்‌ 
கிறதேயொழிய, மொழியில்‌ இல்லை. அதை நரம்‌ புறக்கணித்து 
விட்டோம்‌, அலட்சியப்படுத்தி விட்டோம்‌. அது தனக்குரிய 
பலத்தையும்‌, சக்தியையும்‌ எப்படிப்‌ பெற முடியும்‌? இப்போ 
துள்ள கல்விமுறை, நமக்கும்‌ ஈம்முடைடய குடும்பங்களுக்கு 
மிடையே ஒரு பிளவைத்‌ தோற்றுவித்திருக்கிறது. நம்முடைய 
பெற்றோர்கள்‌, மற்ற உறவினர்கள்‌, ஈம்முடைய குடும்பத்திலுள்ள 
பெண்கள்‌, வீடுகளில்‌ வேலை செய்பவர்கள்‌ ஆகியவர்களுடன்‌ 
தான்‌ நம்‌ நேரத்தில்‌ பெரும்‌ பகுதியை நாம்‌ செலவிடுகிறோம்‌. 
ஆனால்‌, நம்முடைய பள்ளிக்கூடக்‌ கல்வி அவர்களுக்லெல்லாம்‌ 
புதையுண்ட தனத்தைப்‌ போல்‌ ஆகிவிட்டது. அதல்‌ அவர்‌ 
களுக்கு எந்த விதமான பிரயோஜனமுமில்லை. பிரத்தியட்ச 
தேவைகளுக்கு சம்பந்தமேயில்லாத நிலைமை இருந்தால்‌, மக்கள்‌ 
ஒருக்காலும்‌ முன்னேற முடியாது என்பதை இதிலிருந்து நாம்‌ 
உணர்ந்து கொள்ள வேண்டும்‌. நாம்‌ வெறும்‌ மை ஒத்தும்‌ 
காகிதத்‌ துண்டுகளாக இருந்திருக்கவில்லையென்றால்‌, ஐம்பது 
வருடக்‌ கல்விக்குப்‌ பிறகு ஈமது பாமர மக்களிடையே ஒரு புதிய 
உணர்ச்சி எழுந்திருப்பதை நாம்‌ பார்த்திருக்க வேண்டும்‌, 
ஆனால்‌, அவர்களுடன்‌ நமக்கு எந்தத்‌ தொடர்பும்‌ இல்லை. 


216 கல்வி 


அவர்களும்‌ நம்மிடமிருந்து ஒதுங்கி நிற்கிறார்கள்‌. ஏனெனில்‌, நாம்‌ 
முன்னே ற்றமடைகம் தவர்கள்‌, காகரிகமடைந்தவர்கள்‌ என்று அவர்‌ 
கள்‌ நினைக்கிறார்கள்‌ ; அவர்களை காம்‌ நாகரிகமற்றவர்சளாக எண்‌ 
ணுவதாகவும்‌ அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 


கம்முடைய கல்லூரிக்‌ கல்வி விஷயமும்‌ இப்படி த்தான்‌. காம்‌ 
கல்லூரியில்‌ படிக்கும்‌ காலத்தில்‌, அறிவின்‌ அஸ்திவாரத்தை 
மேற்கொண்டு உறுதிப்படுத்தி பலப்படுத்துவதாகக்‌ கருதப்படு 
கிறது. ஆனால்‌, உண்மை வேறு விதமாக இருக்கிறது. ஏனெனில்‌, 
நம்முடைய மொழியையே காம்‌ மறக்க ஆரம்பித்துவிடுகிறோம்‌. 
பலருக்கு தமது சொந்த தாய்‌ மொழியில்‌ ஒரு வெறுப்பு உணர்ச்சி 
ஏற்பட்டுவிடுகிறது. இலக்கணப்‌ பிழைகள்‌ கிறைந்த கீழ்த்தர 
மான ஆங்கிலத்தில்‌ ஈமது அலுவல்களை நடத்த ஆரம்பித்துவிடு 
கிறோம்‌, பல்வேறு கலைகளுக்கு நாம்‌ இன்னும்‌ சரியான வார்த்‌ 
கைகளைக்‌ கண்டு பிடிக்கவில்லை ; ஆங்கிலப்‌ பதங்களும்‌ நமக்கு 
சரியாகப்‌ புரிவதில்லை. நமது கல்லூரிப்‌ படிப்பு முடியும்போது 
நமது அறிவின்‌ சக்தி மழுங்கிவிடுகிறது ; ஈமது உடல்களும்‌ 
பலவீன மடைந்துவிடுகின்றன. நோய்வாய்ப்பட்ட நாம்‌, நமது 
வாழ்நாள்‌ பூராவும்‌ ஊக்கமளிக்கும்‌ மருந்துகளுக்கு அடிமைகளாகி 
விடுகிறோம்‌. இப்படியிருந்தும்‌ கூட, நாம்தான்‌ அவர்களுடைய 
தலைவர்கள்‌ என்றும்‌, ரக்ஷகர்கள்‌ என்றும்‌, அவர்களுடைய எதிர்‌ 
காலத்தை உருவாக்கப்‌ போகிறவர்கள்‌ என்றும்‌ மக்கள்‌ நினைக்‌ 
கிறார்கள்‌; நாமும்‌ கூட அப்படியே நினைக்கிறோம்‌. பல்வேறு 
கல்லூரிகளில்‌ தேர்ச்சி பெற்று வெளிவரும்‌ குஜராத்‌ இளைஞர்கள்‌ 
உண்மையாகவே தாங்கள்‌ மக்களின்‌ ரக்ஷகர்களாகப்‌ போவதாக 
நச்சர்‌ த்து அவர்களின்‌ துணிச்சலை என்னவென்று சொல்லு 
வது 


நம்முடைய கல்வியைப்‌ பற்றி நான்‌ இவ்வளவு மோசமாகச்‌ 
சித்திரித்தாலும்‌, இதிலேயே நம்பிக்கைக்கான விதைகளும்‌ இருக்‌ 
கின்றன. ஒரு இந்தியனும்‌ ஆங்கிலம்‌ கற்றுக்‌ கொள்ளக்‌ கூடாது 
என்று நான்‌ சொல்லவில்லை. ருஷ்யாவில்‌ அவர்கள்‌ செய்திருப்‌ 
பதையும்‌, தென்னாப்பிரிக்காவிலும்‌, ஜப்பானிலும்‌ அவர்கள்‌ 
செய்து கொண்டிருப்பதையும்‌ காமும்‌ செய்வோமாக, பின்னர்‌ 
சொன்ன நாட்டில்‌ குறிப்பிட்ட ஒரு சிலர்‌ பொறுக்கி எடுக்கப்‌ 
பட்டு. ஆங்கிலத்தில்‌ உயர்தரக்‌ கல்வி பெறுகிறார்கள்‌. அந்த 
மொழியில்‌ உள்ள தகுதியுள்ள ஈல்ல நூல்களை யெல்லாம்‌ தமது 
தாய்‌ மொழியில்‌ எளிய ஈடையில்‌ மொழி பெயர்க்கிறார்கள்‌. 
இதனால்‌ மக்கள்‌ தாமே ஆங்கிலம்‌ கற்றுக்‌ கொள்ளும்‌ உபயோக 
மற்ற சிரமத்தினின்றும்‌ அவர்களைக்‌ காப்பாற்றுகின்றார்கள்‌ ஈம்‌ 
மில்‌ பலருக்கு ஆங்கிலம்‌ தெரியம்‌. அவர்கள்‌ மேற்கொண்டு அந்த 
அறிவைப்‌ பெருக்கிக்‌ கொள்ளலாம்‌, நல்ல கேகாரோக்கியமும்‌, 
மூளைக்‌ சுறு சுறுப்பும்‌ உள்ளவர்கள்‌ ஆங்கிலத்திலிருக்தும்‌, மற்ற 
அர்கிய மொழிகளிலிருந்தும்‌ நமது பாமர மக்களுக்கு நன்மை 
யளிக்கக்‌ கூடிய கருத்துகளை குஜராத்தியில்‌ மொழி பெயர்க்க 


இன்றைய கல்வி முறை 217 


முன்வரலாம்‌, நரம்‌ நீடித்து முயற்சி செய்தால்‌, கல்வியின்‌ இப்‌ 
போதைய போக்கை மாற்றி புதிய கலைகள்‌, புதிய கருத்துகள்‌ 
ஆகியவற்றை குஜராத்தியின்‌ மூலமே போதிக்கலாம்‌. வைத்தியம்‌, 
கப்பலோட்டுதல்‌, மின்சாரம்‌ போன்றவைகளைப்பற்றிய அறிவை 
குஜராத்தியின்‌ மூலம்‌ போதிப்பது அசாத்தியமல்ல, ஆங்கில 
அறிவு பெற்ற பிறகுதான்‌ ஒருவர்‌ உடற்கூறு பற்றிய அறிவைப்‌ 
பெற மூடியுமென்றோ, அறுவை சிகிச்சை செய்ய முடியுமென்றோ 
நினைப்பது அர்த்தமற்றதாகும்‌. 


இந்தியாவின்‌ ஜனத்தொகையில்‌ சுமார்‌ 86 ௪த விகிதத்தினர்‌ 
விவசாயத்தில்‌ ஈடுபட்டிருக்கிறார்கள்‌. பத்து ௪த விகிதத்தினர்‌ 
மற்றும்‌ பல்வேறு தொழில்களில்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. அவர்களில்‌ 
பெரும்பாலோர்‌ நெசவாளர்கள்‌. மீதமுள்ள ஐந்து சத விகிதத்‌ 
தினர்‌ படித்தவர்கள்‌, அரசியல்வாதிகள்‌, வக்கீல்கள்‌, வைத்தி 
யர்கள்‌ முதலியோர்‌. இந்தப்‌ பிரிவைச்‌ சேர்ந்தவர்கள்‌ உண்மை 
யிலேயே மக்களுக்குச்‌ சேவை செய்ய விரும்பினால்‌, ஜனத்‌ 
தொகையில்‌ 96 ௪த விகிதத்தினர்‌ செய்யும்‌ தொழில்களைப்‌ பற்றிக்‌ 
கொஞ்சமாவது தெரிந்துகொள்ள வேண்டும்‌. தங்களுடைய 
பரம்பரைக்‌ கொழில்கலை நன்கு தெரிந்துகொள்ள வேண்டியதும்‌ 
அந்த 9௪ சத விகிதத்தினரின்‌ கடமையாகும்‌. இந்தக்‌ கருத்து 
சரியானதென்றால்‌, குழந்தைப்‌ பருவம்‌ முதற்கொண்டே விவ 
சாயம்‌, நெசவு ஆகிய இரண்டிலும்‌ மாணவர்களுக்குப்‌ பயிற்சி 
யளிக்க ஈமது பள்விக்கூடங்களில்‌ ஏற்பாடு செய்ய வேண்டும்‌. 
விவசாயம்‌, கெசவு ஆகிய இரண்டையும்‌ கற்றுக்கொடுப்பதற்கு 
வேண்டிய சரியான சூழ்நிலையை உண்டாக்குவதற்காக, நமது 
பள்ளிக்கூடங்கள்‌ யாவும்‌ ஜன நெருக்கம்‌ மிகுந்த நகர்ப்‌ பகுதி 
களிலிருந்து வெகுதூரத்தில்‌ இருக்க வேண்டும்‌. பெரிய வயல்‌ 
கள்‌ இருப்பதும்‌, திறந்த வெளிகளில்‌ வகுப்புகளை கடத்துவதற்கு 
ஏற்றதுமான இடங்களில்‌ பள்ளிக்கூடங்கள்‌ இருக்க வேண்டும்‌... 
அத்தகைய பள்ளிக்கூடங்களில்‌ சிறுவர்களுக்கு விளையாட்டு என்‌ 
பது, வயல்களை உழுவதாயிருக்க வேண்டும்‌, ஈமது சிறுவர்களுக்‌ 
கும்‌, இளைஞர்களுக்கும்‌ கால்பந்து, கிரிக்கெட்‌ போன்ற ஆட்டங்‌ 
கள்‌ இல்லாவிட்டால்‌, அவர்களுடைய வாழ்க்கை சுவையற்றதா 
யிருக்கும்‌ என்ற எண்ணம்‌ முற்றிலும்‌ தவறானதாகும்‌. நமது 
விவசாயிகளின்‌ பிள்ளைகள்‌ கிரிக்கெட்டா ஆடுகிறார்கள்‌ ? அவர்‌ 
களுடைய வாழ்க்கையில்‌ மகிழ்ச்சிக்கோ, மாசற்ற ஆர்வத்‌ 
திற்கோ என்ன குறை இருக்கிறது? 


ஆகவே, கல்வியின்‌ இப்போதைய போக்கை மாற்றுவது 
கஷ்டமானதல்ல. இக்க ரீதியில்‌ பொதுஜன அபிப்பிராயம்‌ உரு 
வாக்கப்பட்டு, வற்புறுத்தப்பட வேண்டும்‌ என்பதுதான்‌ முக்கி 
யம்‌. அப்போது, தங்களுடைய, இப்போதைய கொள்கையை . 
சர்க்கார்‌ மாற்றத்தான்‌ வேண்டியிருக்கும்‌. மேலும்‌, மேற்கண்ட 
திட்டத்தில்‌ ஈம்பிக்கையுள்ளவர்கள்‌, பொது ஜன அபிப்பிராயம்‌ 
அதை ஏற்றுக்கொள்ளத்‌ தயாராகும்‌ வரையில்‌, அந்த ரீதியில்‌ 


218 கல்வி 


சோதனைகள்‌ செய்ய முன்வர வேண்டும்‌. இத்துறையில்‌ செய்யப்‌ 
படும்‌ முயற்சிகள்‌ பலனளித்திருக்கின்றன என்பதை மக்கள்‌ 
கண்டுகொண்டால்‌, அவர்களும்‌ அதே மாதிரி செய்ய விரும்பு 
வார்கள்‌. இந்தச்‌ சோதனைகளுக்கு முதலில்‌ அதிகமாகச்‌ செலவு 
செய்ய வேண்டியிருக்குமென்று நான்‌ நினைக்கவில்லை. அது 
காப்படியிருக்தகாலும்‌, செலவு அவ்வளவு முக்கியமான விஷயமல்ல. 
உண்மையான கல்வி என்பது என்ன என்று வாசகர்கள்‌ கண்டு 
கொள்ள வேண்டுமென்பதே இந்த விஷயத்தைப்‌ பற்றி நான்‌ 
எழுதுவதற்கு காரணமாகும்‌, இந்த ஆராய்ச்சிக்கு உதவியா 
யிருந்தால்‌, என்‌ நோக்கம்‌ நிறைவேறிய தாகிவிடும்‌. 


(1916 அக்டோபர்‌ 'மைலோசக்‌' பத்திரிகையில்‌ குஜராத்தியில்‌ வெளி 
யான காந்திஜியின்‌ கட்டுரை.) 


2 
சுதந்திரப்‌ போராட்டத்திற்கு அழைப்பு 


[28--9--1920-இல்‌ ஆமதாபாத்‌ மாணவர்களின்‌ கூட்டத்தில்‌ காந்திஜி 
குஜராத்தியில்‌ செய்த பிரசங்கத்தின்‌ முக்கியமான பகுதியைக்‌ கீழே 
காணலாம்‌:] 


பஞ்சாபிலுள்ள மாணவர்கள்‌ எவ்வளவோ அவமானங்க 
ளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ ஒவ்வொரு காளும்‌ 
16 முதல்‌ 76 மைல்கள்‌ வரையில்‌ நடக்கும்படி செய்யப்பட்டார்‌ 
கள்‌. சிலர்‌ கசையால்‌ அடிக்கப்பட்டார்கள்‌. அத்துடன்‌ மட்டு 
மில்லை; ஒவ்வொரு காளும்‌, பிரிட்டிஷ்‌ கொடிக்கு வணக்கம்‌ 
செலுத்துவதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தில்‌ வரும்படியும்‌ 
உத்திரவிடப்பட்டார்கள்‌. இந்த விதத்தில்‌ பிரிட்டிஷ்‌ 
கொடிக்கோ அல்லது கடவுளுக்கே கூடவோ வணக்கம்‌ செலுத்த 
வேண்டுமென்று அவர்கள்‌ கிர்ப்பக்திக்கப்பட்டால்‌, இப்படி நிர்ப்‌ 
பக்கிக்கப்பட்டவர்களும்‌, கடவுளும்‌ என்ன நினைத்திருப்பார்கள்‌ 
என்பதை முடிவு செய்யும்‌ பொறுப்பை உங்களிடமே விட்டுவிடு 
கிறேன்‌. மேலும்‌ சிலர்‌ கல்லூரிகளிலிருந்தும்‌ வெளியேற்றப்‌ 
பட்டார்கள்‌. தங்களுடைய நிலைமையைப்‌ பற்றி இந்த மாணவர்‌ 
களில்‌ சிலர்‌ எனக்கு எழுதினார்கள்‌. தாங்கள்‌ இப்போது முற்றி: 
லும்‌ திக்கற்றவர்களாக இருப்பதாகவும்‌, தங்களுடைய எதிர்‌ 
காலமும்‌ நம்பிக்கையற்றதாக இருப்பதாவும்‌ அவர்கள்‌ நினைக்கி 
ர்கள்‌. பஞ்சாப்‌ சம்பவங்களிலிருந்து மாணவர்கள்‌ தெரிந்து 
கொள்ளக்‌ கூடியது ஏதரவது இருக்கிறதென்றால்‌, அது இது 
தான்‌: கல்லூரிகளின்‌ மீதுள்ள மோகத்தை அவர்கள்‌ வீட்‌ 
டொழிக்க வேண்டும்‌; தாங்கள்‌ கல்லூரிகளுக்குப்‌ போகாவிட்‌ 
டால்‌, தங்களுடைய ஜீவனத்திற்கான வாய்ப்பை இழந்துவீடு 
வோம்‌ என்ற எண்ணத்தையும்‌ அவர்கள்‌ மனத்திலிருந்து விரட்ட 


சுதந்திரப்‌ போராட்டத்திற்கு அழைப்பு 219- 


வேண்டும்‌. கான்‌ லாகூருக்குப்‌ போனபோது, மாணவர்களின்‌ 
முகங்களில்‌ நரன்‌ கண்ட மகிழ்ச்சிக்‌ குறியிலிருந்து, இந்தச்‌ கல்‌ 
லூரி மோகம்‌ பெரும்‌ அளவு குறைந்துவிட்டது என்பதை அறிந்‌ 
தேன்‌. நான்‌ ஈம்பிக்கை இழந்து, 'நீங்கள்‌ கல்லூரிகளிலிருந்து 
வெளியேற்றப்பட்டுவிட்டதால்‌, உங்களுடைய எதிர்‌ காலம்‌ உண்‌ 
மையாகவே காசமாகிவிட்டது' என்று அவர்களுக்கு தவறான வழி 
யைக்‌ காட்டியிருந்தால்‌, அவர்களுடைய மோகத்தை அது இன்‌ 
னும்‌ அதிகப்படுத்தித்தானிருக்கும்‌. மாணவர்கள்‌ சர்க்கார்‌ கல்‌ 
லூரிகளுக்கே போகாதிருந்தால்‌, சர்க்கார்‌ என்ன செய்திருக்க 
முடியும்‌? சர்க்கார்‌ அவர்களுக்கு ஒரு தீங்கும்‌ செய்திருக்க முடி 
யாது; பிரிட்டிஷ்‌ கொடிக்கு வணக்கம்‌ செலுத்தும்படி அவர்களை 
நிர்ப்பர்தம்‌ செய்திருக்க முடியாது. பிரிட்டிஷ்‌ கொடிக்கு வணக்‌ 
கம்‌ செலுத்தாவிட்டால்‌, தங்களுடைய உயிர்‌ போய்விடும்‌ என்‌ 
பதுதானே மாணவர்களிடமிருந்த மிகப்‌ பெரிய பயம்‌? இந்த 
மாணவர்கள்‌ சுதந்திரமான தங்களுடைய சொந்தக்‌ கல்லூரிகளில்‌ 
படித்துக்கொண்டிருந்தால்‌. அவர்களுக்கு யாரும்‌ எந்தக்‌ கெடுத 
லும்‌ செய்திருக்க முடியாது. ஆனால்‌, அவர்கள்‌ சர்க்கார்‌ கல்லூரி 
களில்‌ படித்துச்‌ கொண்டிருந்தார்கள்‌ என்பதற்காக, சர்க்கார்‌ 
தங்கள்‌ விருப்பத்தை அவர்கள்‌ மீது சுமத்தி, அவர்களுடைய சுய 
மரியாதையை அழிக்க முடிந்தது. நம்முடைய சுதந்திரப்‌ 
போராட்டம்‌ பெரும்‌ அளவுக்கு மாணவர்களின்‌ தன்மையையே 
பொறுத்திருக்கிறது. அவர்களுடைய பலம்‌, அந்தப்‌ போராட்டத்‌ 
தில்‌ காம்‌ வெற்றி பெறுவதற்கு உதவி செய்யும்‌. ஆனால்‌, அவர்‌ 
களுடைய பலவீனம்‌ அந்த வெற்றியை அநேகமாகக்‌ காலவரை 
யறையின்றி தள்ளிப்‌ போட்டுவிடும்‌. சட்ட சபைகளின்‌ பகிஷ்‌ 
காரத்தை நான்‌: அதிகம்‌ வற்புறுத்தியிருக்கிறேன்‌ என்பது உண்‌ 
மைதான்‌. எல்லா மனிதர்களும்‌ தலைவர்களிடம்‌ தெய்வம்போன்ற 
மதிப்பு வைத்திருப்பவர்கள்‌. ஆகையால்‌, சட்டசபைகளுக்குப்‌ 
போகத்‌ தகுதி உள்ள தலைவர்கள்‌ அங்கு போகவில்லை யென்றால்‌, 
மக்களிடையே அது மகத்தான உணர்ச்சியை உண்டுபண்ணி 
வீடும்‌, இதை இப்போகே செய்ய முடியுமாகையால்‌, உடனடி 
யாகவே செய்துவிட வேண்டும்‌. சர்க்காரால்‌ நடத்தப்படும்‌ 
எல்லாப்‌ பள்ளிக்கூடங்களையும்‌, கல்லூரிகளையும்‌ நீங்கள்‌ கரலி 
செய்துவிட்டால்‌, ஒரு மாதத்திற்குள்‌ இந்தியாவின்‌ தன்மையே 
மாறியிருப்பதைக்‌ காண்பீர்கள்‌ என்று நான்‌ நிச்சயமாகச்‌ சொல்‌ 
லுவேன்‌. ஒவ்வொரு பள்ளிக்கூடப்‌ பையனும்‌ நாளைக்கு திடீ 
ரென்று அங்கிருந்து வெளியே வந்துவிட்டால்‌, சர்க்காரையும்‌, 
மக்களையும்‌ அது திகைக்க வைத்துவிடும்‌; வேறு எதுவும்‌ அந்தப்‌ 
பலனை அளிக்க முடியாது. வக்கீல்கள்‌ கோர்ட்டுகளை பகிஷ்‌ 
காரம்‌ செய்வதைவிடக்‌ கூட அது பெரிய விஷயமாக இருக்கும்‌. 
மாணவர்கள்‌ பள்ளிக்கூடங்களை விட்டால்‌, டான்ஸா ஏரியில்‌-ஏன்‌ 
அவ்வளவு தூரம்‌ போக வேண்டும்‌; தூதேசவர்‌ நீர்த்‌ தேக்கம்‌ 
என்று வைத்துக்‌ கொள்ளுவோம்‌-ஜலம்‌ வறண்டுவிட்டதென்பதை: 
சர்க்கார்‌ உடனே உணருவார்கள்‌. இத்தியா சதக்திரம்‌ பெறுவது, 
பெரும்பாலும்‌ மாணவர்களையே பொறுத்திருக்கிறது. ஏனெ 


1220 கல்வி 


னில்‌, மாணவர்கள்‌ இளைஞர்கள்‌; வக்கீல்கள்‌ சாதாரணமாக 
வயதானவர்கள்‌. அவர்கள்‌ தங்களுடைய தொழில்களில்‌ கட்‌ 
டுண்டு கிடப்பவர்கள்‌, ஆனால்‌, மாணவர்களுக்கு அம்மாதிரி 
பொறுப்புகள்‌ கிடையாது. வக்கீல்கள்‌ தங்கள்‌ தொழிலின்‌ 
மூலம்‌ தங்கள்‌ ஜீவனோபாயத்தைப்‌ பார்த்துக்கொள்ள வேண்டும்‌; 
ஆகையால்‌, சுயநலம்‌ காரணமாக அவர்கள்‌ தம்‌ தொழிலில்‌ 
இருக்க வேண்டியிருக்கிறது. அதைக்‌ கைவிடும்படி அவர்களைத்‌ 
திருப்புவது சற்று கஷ்டமாயிருக்கும்‌. ஆனால்‌, மாணவர்களுக்‌ 
குத்‌ தமது பள்ளிகளில்‌ அம்மாதிரியான அக்கறை ஏதுமில்லை. 
ஆகையால்‌, சர்க்கார்‌ ஸ்தாபனங்கள்‌ மீதுள்ள மோகத்தை மட்‌ 
டும்‌ அவர்கள்‌ விட்டுவிட்டால்‌, பள்ளிக்கூடங்களிலிருந்து 
த வருவது அவர்களுக்கு இன்னும்‌ அதிக சுலபமான தாகி 
டும்‌. 


பள்ளிக்கூடங்களையும்‌, கல்லூரிகளையும்‌ மாணவர்கள்‌ ஏன்‌ 
பகிஷ்காரம்‌ செய்ய வேண்டுமென்று கேட்கலாம்‌. மத விஷயங்‌ 
களில்‌ ஆழ்ந்த அறிவுள்ளவரும்‌, நல்ல பொதுஜன சேவை செய்‌ 
துள்ளவருமான பண்டித மகன்‌ மோகன்‌ மாளவியா, ஈம்முடைய 
சிறந்த கிந்தனையாளர்களில்‌ ஒருவரான ஸ்ரீ சாஸ்திரிஜி முதலிய 
வர்களும்‌, லாலா லஜபதிராய்‌ போன்ற தலைவர்களும்கூட, இந்த 
இயக்கம்‌ வேண்டாமென்று சொல்லுகிறார்கள்‌. பள்ளிக்‌ 
கூடங்கள்‌, கல்லூரிகளிலிருக்து மாணவர்கள்‌ வெளியே வந்துவிட 
வேண்டும்‌ என்ற யோசனை அபாயம்‌ கிறைந்ததாகும்‌ என்று 
அவர்கள்‌ எச்சரித்திருக்கிறார்கள்‌, அவர்களுடைய கருத்துகளை 
கவனிக்க வேண்டியதில்லை என்று கான்‌ சொல்லமாட்டேன்‌. 
மிகுந்து கேசபக்தர்களான இந்தத்‌ தலைவர்கள்‌ தெரிவிக்கும்‌ 
கருத்துகளுக்கு முழு மதிப்புக்‌ கொடுக்க வேண்டும்‌; அதன்‌ பிற 
கும்‌, நான்‌ சொல்லுவது சரியென்று தோன்‌ றினால்தான்‌ பள்ளிகளி 
லிருந்தும்‌, கல்லூரிகளிலிருக்தும்‌ வெளியே வரவேண்டும்‌. 


காம்‌ பெறும்‌ கல்வி திடீரென்று எப்படிக்‌ கெடுதலானதாகி 
விட்டதென்று கேட்கலாம்‌. சர்க்கார்‌ எவ்வளவு மோசமானதா 
யிருந்தாலும்‌ கூட, பள்ளிகளும்‌, கல்லூரிகளும்‌ கன்கு கிர்வகில்‌ 
கப்பட்டால்‌, ஆசிரியர்களும்‌ பேராசிரியர்களும்‌ கல்லவர்களா 
யிருந்தால்‌, எதற்காக வெளியே வரவேண்டும்‌? உங்கள்‌ ஒவ்‌ 
வொருவர்‌ மனத்திலும்‌ இந்தக்‌ கேள்வி எழக்கூடும்‌. 


சர்க்கார்‌ கொள்கைகளை எப்படியோ பொறுத்துக்‌ கொள்ள 
லாம்‌. பஞ்சாப்‌, கிலாபத்‌ சம்பவங்கள்‌ வரையில்‌, நமக்கு நிச்சய 
மாக நியாயம்‌ கிடைக்கும்‌ என்றுதான்‌ நான்‌ நம்பிக்‌ கொண்டிருந்‌ 
தேன்‌. “பிரதம மந்திரி லாயிட்‌ ஜார்ஜ்‌ கொடுத்த வாக்குறுதிப்படி 
யாவது உங்களுக்குக்‌ கிடைக்கும்‌ என்று முஸ்லிம்களிடம்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருக்தேன்‌. ஆனால்‌. நியாயத்திற்கு பதிலாக 
மிருகத்தனமான உதைதான்‌ நமக்குக்‌ கிடைத்தது; மக்களுக்கு 
இழைக்கப்பட்ட பெரிய அநீதியை மூடி மறைப்பதற்கு, மிகவும்‌ 
மோசமான சூழ்ச்சிகளும்‌ ஈடவடிக்கைகளும்‌ மேற்கொள்ளப்‌ 


சுதந்திரப்‌ போராட்டத்திற்கு அழைப்பு 221 


பட்டன. கிலாபத்‌ விஷயத்தில்‌ அவர்கள்‌ சொன்ன சொல்லை 
மீறியதை ஒரு குழந்தை கூடப்‌ புரிந்து கொள்ள முடியும்‌. 


பஞ்சாபில்‌ இவ்வளவு மோசமான அடக்கு முறைகளுக்கு 
உள்ளாக்கப்பட்டவர்கள்‌ படித்த வகுப்பினரேயொழிய, பாமர 
மக்கள்‌ அல்ல. 

சர்க்கார்‌ ஈம்மடைய கெளரவத்தைப்‌ பறித்துவிட்டார்கள்‌. 
ஒரு கொள்ளைக்காரன்‌ கம்‌ வீட்டுக்குள்‌ புகுந்து மது செல்‌: 
வத்தையெல்லாம்‌ அடித்துக்‌ கொண்டுபோய்‌ விடுகிறான்‌. பிறகு 
நம்மிடம்‌ வந்து, “உங்களிடமிருந்து எடுத்துச்‌ சென்ற செல்வத்‌ 
தைக்‌ கொண்டு ஒரு பள்ளிக்கூடம்‌ ஏற்படுத்தியிருக்கிறேன்‌. 
அந்தப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ சேர்ந்து கல்வி பெறுங்கள்‌” என்று 
அவன்‌ சொன்னால்‌, நாம்‌ என்ன பதிலளிப்போம்‌. என்னுடைய 
செல்வத்தையும்‌, இதர உடைமைகளையும்‌ என்னிடமிருந்து பறித்‌ 
துக்கொண்டு போய்விட்டால்‌, அதை நான்‌ பொறுத்துக்‌ கொள்ள 
முடியும்‌. ஏனெனில்‌, மீண்டும்‌ அவற்றை கான்‌ சம்பாதித்துக்‌ 
கொள்ள முடியும்‌. ஆனால்‌ என்னுடைய கண்ணியத்தையும்‌, 
மனிதத்‌ தன்மையையும்‌ பறித்துக்கொண்டு போய்விட்டால்‌, 
அவற்றை மீண்டும்‌ கான்‌ எப்படிப்‌ பெற முடியும்‌ ? என்னுடைய 
மூக்கை அறுத்துவிட்டால்‌, பின்னர்‌ அதை நான்‌ எப்படி முழுமை 
யானதாக்க முடியும்‌? கத்தியவாட்‌ கொள்ளைக்‌ காரர்கள்‌, 
சாலையில்‌ செல்லும்‌ பிரயாணிகளின்‌ மூக்கை அறுத்துவிடுவது 
வழக்கம்‌. அங்கு ஒரு டாக்டர்‌ இருந்தார்‌. அவர்‌ மூக்கை சரிப்‌ 
படுத்திவிடுவார்‌. ஆனால்‌, இச்சு மோசமான சச்ச்காரினால்‌ அறுக்‌ 
கப்பட்டுள்ள இந்தியாவின்‌ மூக்கை முழுமையான தாக்கக்‌ கூடிய 
வைத்தியர்‌ ஐருவரும்‌ இல்லை, காமேசான்‌ அதைச்‌ செய்ய 
முடியும்‌. மிகவும்‌ நல்ல பாலாயிருந்தால்‌ கூட, அதில்‌ விஷம்‌ 
கலந்து விட்டால்‌, அந்தப்‌ பாலை காம்‌ கொட்டிவிட வில்லையா 7 
சிறந்த கல்வியின்‌ விஷயமும்‌ அப்படித்தான்‌. இந்தச்‌ சம்பவங்கள்‌ 
எனக்கு அளித்துள்ள வேதனையைப்‌ போல்‌ மாளவியாதிக்கும்‌, 
சாஸ்திரிஜிக்கும்‌ அளிக்கவில்ல்யோ என்று நினைக்கிறேன்‌. இந்த 
"விஷயங்களில்‌ சர்க்காரின்‌ கொள்கை பாலில்‌ கலந்த விஷம்‌ 
என்று அவர்களும்‌ நினைத்தால்‌, கான்‌ சொல்லுவதை அவர்கள்‌ 
ஒப்புக்‌ கொள்ளுவார்கள்‌. சர்க்கார்‌ நமக்கு அளிக்கும்‌ கல்வியில்‌ 
உள்ள விஷத்தைக்‌ கண்டுபிடிக்க இந்தப்‌ பெரிய தலைவர்கள்‌ 
தவறிவிட்டார்கள்‌ என்பதை வருத்தத்துடன்‌ கூறுகிறேன்‌. 


இந்த நிலைமைக்கு நாம்‌ சரீயானபடி பதிலளிக்காமல்‌, 
தாழ்ந்து பணிந்து போனால்‌, என்றென்றைக்கும்‌ கமது சுயமரி 
யாதையை இழந்துவிடுவோம்‌, ஈம்முடைய சுதந்திர உணர்ச்கி' 
யைக்‌ காட்டுவதற்குத்‌ தகுதியற்றவர்களாகவும்‌ ஆகிவிடுவோம்‌. 
நிங்கள்‌ சுயமாகச்‌ கிச்திச்து, காரியங்கள்‌ செய்ய முடியாத 
குழந்தைகள்‌ அல்ல. ஆகையால்‌, உங்களுடைய முடிவை உங்கள்‌ 
பெத்றோர்களிடமும்‌, பெரியவர்களிடமும்‌ மரியாதையான 
விதத்தில்‌ தெரிவித்துவிட்டு, நாளையிலிருந்தே பள்ளிக்கூடங்களி 


222 கல்வி 


விருந்தும்‌, கல்லூரிகளிலிருந்தும்‌ வெளியே வந்து விடுங்கள்‌. 
ஆனால்‌, பதினாறு வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கும்‌, பெண்‌ 
களுக்கும்‌ சுதக்திரம்‌ பெற உரிமை இருக்கிறது; அதே சமயத்தில்‌ 
அதில்‌ உள்ள நிபந்தனைகளையும்‌ பூராவாகத்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. 

இந்த சர்க்காரின்‌ ஆட்சியை இனிப்‌ பொறுத்துக்‌ கொண்‌ 
டிருக்க முடியாதென்ற உள்ளக்‌ குமுறல்‌ உடையவர்கள்தான்‌ 
பள்ளிக்கூடங்களை விட்டுவிட உரிமை பெற்றவர்கள்‌. *இதில்‌ 
விஷம்‌ கலந்திருக்கிறது, இதன்‌ கீழ்‌ வாமுவது வெட்கக்கேடா 
னது” என்று நினைப்பவர்களுக்குத்தான்‌ அந்த உரிமை உண்டு. 
கம்முடைய சொத்துகளை யெல்லாம்‌ கொள்ளையடித்துக்‌ கொண்டு 
போகும்‌ ஒரு கொள்ளைக்‌ காரனிடமிருந்து எப்படி நாம்‌ தருமத்தை 
ஏற்றுக்கொள்ள முடியாதோ, அதே மாதிரி, இந்த அந்நிய சர்க்‌ 
காரினால்‌ அளிக்கப்படும்‌ கல்வியைப்‌ பெறவும்‌ நரம்‌ மறுக்க 
வேண்டும்‌. ஈம்முடைய தாயார்‌, தகப்பனார்‌, ஆசிரியர்‌, தலை 
வர்கள்‌ ஆகியோரிடம்‌ நமக்குள்ள மரியாதை இதில்தான்‌ இருக்‌ 
கிறது ; அவர்களுக்கு நாம்‌ கீழ்ப்படிவதும்‌ இதில்தான்‌ இருக்‌ 
கிறது... அப்படிக்கான்‌ செய்ய வேண்டும்‌ என்று யரருடைய 
உள்ளம்‌ கூறுகிறதோ அவருக்குத்தான்‌ பள்ளிக்கூடங்களையும்‌, 
கல்லூரிகளையும்‌ பகிஷ்கரிக்கும்‌ உரிமை உண்டு. நாள்‌ சொல்லு 
வது சரி, அதில்‌ உண்மை இருக்கிறது என்று நீங்கள்‌ நினைத்தால்‌, 
பல முதலே பள்ளிக்‌ கூடங்களையும்‌, கல்லூரிகளையும்‌ விட்டு 
விடுங்கள்‌. 


“அப்படியானால்‌, நாங்கள்‌ எந்தப்‌ பள்ளிக்‌ கூடங்கள்‌ 
அல்லது கல்லூரிகளுக்குப்‌ போவது?” இவ்விதம்‌ கேட்கும்‌ 
மாணவர்களுக்கு நான்‌ அளிக்கும்‌ பதில்‌ இதுதான்‌ : அவர்‌ 
களுக்கு இன்னும்‌ சந்தேகம்‌ தெளியவில்லை, ஆகையால்‌, 
அவர்கள்‌ பொறுத்திருந்து தமது பெற்றோர்களைக்‌ கலந்‌ 
தாலோசிக்க வேண்டும்‌. ஒரு கொடிய விஷப்‌ பாம்பு இருக்கும்‌ 
அறையிலிருந்து வெளியேற வேண்டியதுதான என்பதைப்பற்றி 
அனக்கு எப்படி சந்தேகம்‌ இருக்க முடியும்‌? இந்த விஷயமாக 
காங்கிரஸ்‌ நிறைவேற்றியுள்ள தீர்மானத்தை வாசித்துப்‌ 
பாருங்கள்‌, உங்களுக்குப்‌ புதிய பள்ளிக்கூடங்களைத்‌ தேடித்‌ 
தருவதாக அதில்‌ வாக்களிக்கப்படவில்லை. புதிய பள்ளிக்கூடங்‌ 
கள்‌ கிடைத்தாலும்‌ கிடைக்காவிட்டாலும்‌, இப்போது நீங்கள்‌ 
படிக்கும்‌ பள்ளிக்கூடங்களிலிருந்து வெளியேறுவது என்பதே 
உங்களுடைய முடிவாக இருக்க வேண்டும்‌. இதுதான்‌ கேள்வி : 
நமக்கு விஷமாகிவிட்ட இப்போதுள்ள பள்ளிக்கூடங்களை நீங்கள்‌ 
.பகிஷ்கரிக்கத்‌ தயாராயிருக்கிறீர்களா 2 நீங்கள்‌ பகிஷ்கரிக்க க்‌ 
தான்‌ வேண்டும்‌ என்பதே என்னுடைய பதிலாகும்‌. 

இதனால்‌ கான்‌ கல்வியை எதிர்க்கிறேன்‌ என்றோ, அல்லது 


என்னுடைய கருத்துகளைப்‌ பரப்புவதற்கு இதை ஒரு வாய்ப்‌ 
மாகப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளுகிறேன்‌ என்றோ யாரும்‌ நினைக்க 


சுதந்திரப்‌ போராட்டத்திற்கு அழைப்பு 223 


வேண்டாம்‌, கல்வியைப்பற்றிய என்னுடைய கருத்துகளை 
தேசீயப்‌ பள்ளிகளின்‌ மூலம்‌ பரப்ப கான்‌ முயற்சி செய்து கொண்‌ 
ருக்கிறேன்‌ ; அந்த இயக்கத்தை இன்னும்‌ தீவிரமாக்கி, துரி 
தப்படுத்த வேண்டுமென்று எப்போதாவது எனக்குக்‌ தோன்றி 
னல்‌, அதற்குரிய வழியை நான்‌ கண்டு பிடிப்பேன்‌ என்பது 
நிச்சயம்‌. ஆனால்‌, ஒரு போர்வீரன்‌ என்ற கண்ணோட்டத்துட 
னேயே பள்ளிகளையும்‌, கல்லூரிகளையும்‌ பகிஷ்காரம்‌ செய்ய 
வேண்டுமென்று நான்‌ கோருகிறேன்‌. யுத்தம்‌ ஏற்பட்டால்‌, 
மாணவர்கள்‌ தமது படிப்புகளை விட்டுவிடுகிறார்கள்‌; கோர்ட்டு 
கள்‌ மூடப்பட்டுவிடுகின்றன; சிறைகளில்‌ உள்ளவர்களும்‌ விடு 
விக்கப்பட்டுவிடுகிறார்கள்‌. பல சமயங்களில்‌ கைதிகள்‌ கூட, தம்‌ 
பழைய குணங்களை மறந்து, போராட்டத்தில்‌ குதித்துவிடு 
கிறார்கள்‌. அதே மாதிரி, காம்‌ போராட வேண்டிய காலம்‌ 
வந்துவிட்டது. ௩ம்‌ மக்களிடம்‌ ஆயுதங்கள்‌ இருந்து, அவற்றை 
எப்படி உபயோகிப்பது என்றும்‌ அவர்களுக்குத்‌ தெரிந்கிரும்‌ 
தால்‌, ஆயிரக்கணக்கான வாள்கள்‌ உறையிலிருந்து உருவப்‌ 
பட்டு, வீசப்படுவதைக்‌ கண்டிருப்போம்‌. ஆனால்‌, இந்தியாவில்‌ 
அப்படி இருக்க முடியாது. இப்போது இந்தப்‌ பிரச்ளையை 
மாமூலான உலக வழக்கத்தின்‌ படியே மக்கள்‌ முன்பு சமர்ப்பிக்‌ 
கிறேன்‌. நான்‌ சொல்லுவது மிகவும்‌ சாதாரணமானது. அதா 
வது, எந்த தருமத்தையும்‌ காம்‌ ஏற்றுக்‌ கொள்ள முடியாது. 
நம்மீது இவ்வளவு பெரிய அவமதிப்புகளைச்‌ சுமத்தியுள்ள ஒரு 
சர்ச்காரிடமிருந்து எந்த விதமான உதவியையும்‌ காம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள முடியாது. இதை நீங்கள்‌ ஒப்புக்‌ கொண்டால்‌, வேறு 
பள்ளிக்கூடங்கள்‌ இருக்கின்றனவா, இல்லையா என்ற கேள்‌ 
விக்கே இடமிருக்க முடியாது. மாணவர்கள்‌ தாம்‌ இப்போது 
படிக்கும்‌ பள்ளிக்கூடங்களிலிருந்து உடனடியாக வெளியேற 
வேண்டுமென்பது அவர்களுடைய கடமையாகிவிட்டதா, இல்‌ 
லையா என்ற ஓரே கேள்வியின்‌ மீது நீங்கள்‌ முடிவு செய்ய வேண்‌ 
டும்‌. பள்ளிக்கூடங்களை வீட்ட பிறகு மாணவர்கள்‌ என்ன செய்‌ 
வது £ அவர்கள்‌ வேலையற்றிருக்கும்‌ இடைக்‌ காலத்தில்‌ என்ன 
செய்வார்கள்‌ 2 இந்தக்‌ கேள்வியையும்‌, இம்மாதியான மற்றக்‌ 
கேள்விகளையும்‌ நீங்கள்‌ கேட்கலாம்‌, அப்போதும்‌ கூட இந்தப்‌ 
பிரச்னையின்‌ முக்கிய நோக்கம்‌ பாதிக்கப்படவில்லை. இதன்‌ பல 
ஓக ஏற்படக்‌ கூடிய பல விளைவுகளையும்‌ உங்கள்‌ முன்பு நான்‌ 
சமர்ப்பிக்கவில்லை. முக்கிய நோக்கத்தின்‌ அடிப்படையில்‌ 
நீங்கள்‌ ஒரு முடிவு செய்தாக வேண்டும்‌ ; பின்னர்‌ கொஞ்சமும்‌ 
தயங்காமல்‌ அதைச்‌ செயலில்‌ காட்ட வேண்டும்‌. ஆனால்‌ சந்தே 
கம்‌ நீங்கிய பிறகு, தன்னுடைய பலவீனம்‌ காரணமாக எந்த 
மாணவனும்‌ பள்ளிக்கூடத்திலோ, . கல்லூரியிலோ தொடர்ந்து 
படிக்க உரிமை இல்லை என்பதையும்‌ எடுத்துக்‌ காட்ட வேண்டி 
யது என்னுடைய கடமையாகும்‌. மக்கள்‌ உறுதியின்றி இருப்‌ 
பதற்கு இது சமயமல்ல. 


224 கல்வி்‌ 


௮ 


[அதே இடத்தில்‌, மறுநாள்‌ முக்கியமாக ஆசிரியர்களுக்காக 
குஜராத்தி மொழியில்‌ காந்திஜி செய்த பிரசங்கத்தின்‌ சுருக்கமான 
விவரம்‌ கீழே கொடுக்கப்பட்டுளது : 


ஒரு காலத்தில்‌ நானும்‌ ஒரு ஆசிரியராக இருந்தேன்‌. கான்‌ 
இன்னமும்‌ ஆசிரியர்தான்‌ என்றுகூடச்‌ சொல்லிக்‌ கொள்ளலாம்‌. 
கல்வித்‌ துறையில்‌ கான்‌ சோதனைகள்‌ ஈடத்திப்‌ பார்த்திருப்‌ 
பதால்‌, அதில்‌ எனக்கு அனுபவம்‌ உண்டு. எந்த சமுதாயத்தில்‌ 
ஆசிரியர்கள்‌ தமது சுயமரியாதையை இழந்துவிட்டார்களோ, 
அந்த சமுதாயத்திலுள்ளவர்கள்‌ ஒருபோதும்‌ மூன்னுக்கு வர 
முடியாதென்பதே இந்தச்‌ சோதனைகளின்‌ பலனாக எனக்கு ஏற்‌ 
பட்டுள்ள நம்பிக்கையாகும்‌. 


கமது ஆசிரியர்கள்‌ நிச்சயமாகத்‌ தம்முடைய சுயமரி 
யாதையை இழந்துவிட்டார்கள்‌. தாம்‌ செய்ய விரும்பாத காரி 
யங்களை, வேறு கதியில்லை என்ற காரணத்தினால்‌, செய்யச்‌ சம்ம. 
திக்கிறார்கள்‌. அவர்கள்‌ அந்தக்‌ காரியங்களைச்‌ செய்யும்படி நிர்ப்‌ 
பந்திக்கப்படுகிறார்கள்‌ என்பதில்லை; ஆனால்‌, அவர்களின்‌ மனதுக்‌ 
குள்‌ அவர்களை யறியாமலே ஒரு நிர்ப்பக்த உணர்ச்சி வேலை 
செய்து கொண்டிருக்கிறது. தம்முடைய மேல்‌ அதிகாரிகளின்‌ பய 
முறுத்தல்கள்‌ அல்லது கண்டனங்களைப்பற்றி அவர்கள்‌ பயப்படு 
கிறார்கள்‌ ; தம்முடைய சம்பளம்‌ குறைக்கப்பட்டுவிடுமோ, உத்தி 
யோக உயர்வு நிறுத்தப்பட்டுவிடுமோ என்றெல்லாம்‌ பயப்படு 
கிறார்கள்‌. ஆசிரியர்கள்‌ தம்முடைய உயிர்‌, சொத்து, சம்பளங்‌ 
கள்‌ ஆகிய யாவற்றையுமே பணயம்‌ வைத்து, உண்மையை அப்ப 
டியே, உள்ளது உள்ளபடியே மாணவர்களிடம்‌ எடுத்துச்‌ சொல்ல: 
வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
அப்படிச்‌ செய்ய முடியவில்லையென்றால்‌ இந்தத்‌ தொழிலையே 
அவர்கள்‌ விட்டுவிட வேண்டும்‌. இதை உங்களுக்குத்‌ தெளி 
வாக்கி, இந்து உண்மையை நீங்கள்‌ உணரும்படி செய்துவிட 
முடிந்தால்‌, என்னுடைய கோக்கம்‌ நிறைவேறியதாகிவிடும்‌. 
சாஸ்திரிஜி போன்ற புகழ்‌ பெற்ற ஆசிரியர்கள்‌ எனக்கு விரோத. 
மாக இருக்கிறார்கள்‌. ஹிந்து சர்வகலாசாலை போன்ற மகத்தான 
ஒரு ஸ்தாபனத்தைத்‌ தோற்றுவித்த பண்டித மாளவியாஜி, கான்‌ 
மக்களைத்‌ தவறான பாதையில்‌ இட்டுச்‌ செல்கிறேன்‌ என்று கம்பு 
கிறார்‌. பல தேசீயவாதிகளும்‌ இப்படியே சந்தேகப்படுகிறார்கள்‌. 
இருந்தாலும்‌ நான்‌ சரியான பாதையில்‌ செல்வதாகவே நான்‌ 
நினைக்கிறேன்‌. 


சமீபத்தில்‌ பாக்தாதிலிருந்து திரும்பி வந்துள்ள ஒரு கன 
வான்‌ தம்முடைய அனுபவத்தை என்னிடம்‌ சொல்லிக்‌ கொண்டி 
ருந்தார்‌. அவற்றைக்‌ கேட்டபோது எனக்கு ஆச்சரியமாக 
இருந்தது. இந்தியாவில்‌ வசிப்பது எனக்கு சகிக்க முடியாத 
தாக இருக்கிறது என்று நரன்‌ சொல்லுகிறேன்‌, இருபத்து 


சுதந்திரப்‌ போராட்டத்திற்கு அழைப்பு 995 


கான்‌ கூ. மணி கேரமும்‌ நான்‌ ஒத்துழையாமையைப்‌ பற்றியே நினைத்‌ 
துக்‌ கொண்டிராமலிருந்தால்‌ - இந்த சிந்தனைதான்‌ எனக்குத்‌ தூக்‌ 
கத்தில்‌ ஆறுதல்‌ அளிக்கிறது-கான்‌ இங்கு வசிப்பதென்பது உண்‌ 
மையாகவே அசாத்தியமானதாகிவிடும்‌, பாக்தாதிலுள்ள எழுத்‌ 
தறிவில்லாக அரபுகள்‌ நம்மை விட எவ்வளவோ முன்னேற்றம்‌ 
அடைந்தவர்கள்‌ என்று நான்‌ சொல்லுவேன்‌. கான்‌ மேலே 
குறிப்பிட்ட கனவான்‌ சாதாரண மனிதரல்ல. பாக்தாதில்‌ அவர்‌ 
பெரிய சர்க்கார்‌ உத்தியோகத்தில்‌ இருந்தவர்‌. அவர்‌ பிரிட்டிஷ்‌ 
சர்க்காரின்‌ வீரோதியல்ல. அங்கு அவர்‌ தாம்‌ பார்த்தவைகளைத்‌ 
தான்‌ ௯ றினார்‌. 


“பிரிட்டிஷ்‌ ஆட்சி அங்கு தொடர்ந்து நீடிக்குமா 2 ”' என்று 
கங்கா பென்‌ அவரைக்‌ கேட்டார்‌. 


“அதென்ன இந்தியாவர 2 "' என்று அவர்‌ பதிலளித்தார்‌. 
“டும்ஸ்படோமியாவில்‌ ஒரு ஆங்கிலேயராவது இருக்கும்வரை 
மில்‌ அரபுகள்‌ சும்மா இருக்கமாட்டார்கள்‌. அரபுகளிடம்‌ 
நவீன ஆயுதங்கள்‌ இல்லை. அவர்களிடமுள்ள கொஞ்சநஞ்ச 
ஆயுதங்களால்‌ ஒரு பிரயோசனமும்‌ இல்லை. ஆனால்‌, அவர்களிடம்‌ 
ஒன்று இருக்கிறது. *இது எங்களுடைய காடு. இங்கே இருக்க 
வேண்டாம்‌ என்று நாங்கள்‌ நினைப்பவர்கள்‌ ஒரு நிமிஷம்‌ கூட 
இங்கே இருக்க முடியாது” என்‌ று அவர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌.” 


அவர்களை அடக்குவதற்காக பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அங்கு 
அனுப்பிய சீக்கியப்‌ போர்வீரர்களையெல்லாம்‌ அவர்கள்‌ தீர்த்துக்‌ 
கட்டி விட்டார்கள்‌. இந்தியர்களும்‌ அப்படிச்‌ செய்ய வேண்டு 
மென்று கான்‌ சொல்லவில்லை. அதற்கு மாறாக, மக்கள்‌ அந்தப்‌ 
பாதையில்‌ செல்லுவதை நான்‌ தடுத்து நிறுத்துகிறேன்‌. அரபு 
களுக்கு சீக்கியர்களிடம்‌ எந்த விரோதமும்‌ கிடையாது. அப்படி 
யானால்‌ அவர்களுடைய நோக்கமென்ன? ஆங்கிலேயர்கள்‌ அவர்‌ 
களுக்குப்‌ பெரிய பெரிய வாக்குறுதிகளைக்‌ கொடுத்‌ தார்கள்‌-நல்ல 
சாலைகள்‌, ரயில்‌ பாதைகள்‌ போட்டுத்‌ தருவதாகவும்‌, கல்வீ 
அளிப்பதாகவும்‌, அவர்களுடைய செளகரியத்திற்கும்‌ சுகத்‌ 
திற்கும்‌ இன்னும்‌ பற்பல வசதிகளைச்‌ செய்து தருவதாகவும்‌ 
வாக்களித்தார்கள்‌. ஆனால்‌, அரபுகளுக்கு ஒரு விஷயம்‌ தெரியும்‌. 
“எங்களை அடிமைப்படுத்துவதற்காக இங்கு நீங்கள்‌ வந்திருக்‌ 
கிறீர்கள்‌ ; நீங்கள்‌ வெளியேற வேண்டும்‌” என்று பிரிட்டிஷா 
ரிடம்‌ அவர்கள்‌ சொன்னார்கள்‌. இப்போது மெஸபடோமியாவீல்‌ 
உள்ள முஸ்லிம்கள்‌, இந்த காட்டிலுள்ள முஸ்லிம்களைவிடக்‌ கூட 
இன்னும்‌ முன்னதாகவே ஆங்கிலேயர்கனைத்‌ தம்‌ காட்டிலிருந்து 
விரட்டிக்‌ கொண்டிருப்பதை நாம்‌ பார்க்கிறோம்‌. 

பிரிட்டிஷாருடைய விமானங்களைக்‌ கண்டு அவர்கள்‌ பயப்‌ 
படுவதில்லை. இன்னும்‌ அதிக சக்தியும்‌ நாசகாரத்தன்மையும்‌ 
வாய்ந்தவைகளான மற்ற ஆயுதங்களைக்‌ கண்டும்‌ அவர்கள்‌ 
பயப்படவில்லை, : தம்‌ உயிர்களைக்‌ கையில்‌ பிடித்துக்‌ கொண்டே 

15 


226 கல்வி 


பயமின்றி அவர்கள்‌ ஈடமாடிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. எதிரியி 
னிடம்‌ இழப்பதற்கு அவர்களிடம்‌ ஒன்றுமில்லை. தம்முடைய 
செல்வத்தையோ, உடைமைகளையோ காப்பாற்றிக்‌ கொள்ளுவதற்‌ 
காக அவர்கள்‌ போராடவில்லை. அவர்களுடைய ஆடைகள்‌ 
கூடத்‌ தோலினால்‌ செய்யப்பட்டவை. அவர்களுக்கு வீகெள்‌ கிடை 
யாது. காடோடிகளான அவர்கள்‌ கூடாரங்களில்‌ வசிக்கிறார்கள்‌. 
தம்முடைய காட்டைக்‌ காப்பாற்றுவதென்று அவர்கள்‌ உறுதி 
கொண்டிருக்கிறார்கள்‌. மணல்‌ நிறைந்த பாலைவனமாக இருக்‌ 
தாலும்‌, அதன்‌ சுதந்திரத்தைக்‌ காப்பாற்ற அவர்கள்‌ உறுதி 
கொண்டிருக்கிறுர்கள்‌. மதிப்பிற்குரிய பல பெரியார்களால்‌ 
புனிதம்‌ அடைந்த புண்ணிய பூமியாகிய பாக்காதுக்குள்‌ தங்க 
ஞடைய அனுமதி இல்லாமல்‌ யாரும்‌ பிரவேசிப்பதை அவர்கள்‌ 
அனுமதிக்க மாட்டார்கள்‌. அவர்களுடைய சம்மதம்‌ இல்லாமல்‌, 
ஆங்கிலேயர்களோ, சீக்கியர்களோ, மற்றவர்களோ அங்கு வாழ 
முடியாது. 

அரபுகள்‌ நிச்சயமாக நம்மை விட உயர்க்தவர்களே. “இது 
எங்களுடைய நாடு. இதற்கெதிராக யாராவது தம்‌ விரலை 
உயர்த்தினால்‌, அந்த விரலைத்‌ துண்டித்துவிடுவோம்‌. எங்கள்‌ 
மீது கெட்ட எண்ணம்‌ கொண்டுள்ளவர்கள்‌ யாரையும்‌ இங்கு 
அனுமதிக்கமாட்டோம்‌” என்று சொல்லக்‌ கூடிய துணிச்சலும்‌, 
தேச பக்திக்‌ கனலும்‌ யாரிடம்‌ இருக்கிறதோ, அவர்களே 
உண்மையில்‌ மகிழ்ச்சியுடன்‌ இருப்பவர்களாவர்‌. காம்‌ நாகரிக 
மடைந்தவர்களென்றும்‌, அரபுகள்‌ நாகரிகமில்லாக காட்டுமிராண்‌ 
டிகளென்றும்‌ நாம்‌ நினைத்தால்‌, அவர்களுக்கு அநீதி இழைத்தவர்‌ 
களாகிறோம்‌. அடிமைத்தனத்தின்கீழ்‌ நாம்‌ வாழ்ந்துகொண்டி 
ருந்தபோதிலும்‌, இன்னமும்‌ ஒரு அளவுக்கு செளகரியங்களையும்‌, 
சுகத்தையும்‌ நாம்‌ அனுபவிக்க முடிகிறது. தேக சுகங்களில்‌ நாம்‌ 
பற்றுதல்‌ வைத்துக்‌ கொண்டிருக்கும்‌ வரையில்‌, அரபுகளுக்கு 
நாம்‌ தாழ்ந்தவர்கள்‌ தான்‌. 

இந்தப்‌ புண்ணிய பூமியின்‌ புனிதத்‌ தன்மையை நாம்‌ காப்‌ 
பாற்ற வேண்டுமென்று வேதங்களிலும்‌, உபநிஷத்துகளிலும்‌ நமது 
முன்னோர்கள்‌ பணித்திருக்கிறார்கள்‌. மற்றவர்கள்‌ விருந்தினர்‌ 
களாகத்தான்‌ இங்கு காலடி எடுத்து வைக்கலாம்‌. தம்முடைய 
சுதந்திரத்தை இழந்தவர்கள்‌, கம்முடைய கருமம்‌ உள்பட, யரவற்‌ 
றையுமே இழக்தவர்களாவர்‌, 

முஸ்லிம்‌ ஆட்சியைவிட பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ நம்முடைய 
மதக்‌ கோட்பாடுகளை நாம்‌ இன்னும்‌ அதிக தாராளமாகப்‌ பின்‌ 
பற்ற முடியும்‌ என்ற கருத்தை கான்‌ ஒப்புக்‌ கொள்ளவில்லை. முஸ்‌ 
லிம்‌ ஆட்சியாளர்கள்‌ கொடுங்கோலர்களாயிருந்தார்கள்‌, மக்க 
ளிடம்‌ அவர்களுடைய மனப்பான்மை சர்வாதிகாரத்‌ தன்மை 
வாய்ந்ததாயிரும்தது என்பதையெல்லாம்‌ நான்‌ அறிவேன்‌. 
ஆனால்‌, பிரிட்டிஷ்‌ ஆட்சி முற்றிலும்‌ மதத்திற்கு முரணானது, கட 
வுள்‌ பற்றில்லாதது. ஈம்முடைய மதம்‌ உயிர்‌ வாழ்வதற்கே, அந்த 
ஆட்சி ஆபத்தை விளைவித்துவிட்டது. 


சுதந்திரப்‌ போராட்டத்திற்கு அழைப்பு 227 


நம்மைச்‌ சுற்றியுள்ள ஈரடுகளில்‌ பட்டாணியர்கள்‌, இரானி 
யர்கள்‌, அரபுகள்‌ ஆகியோரின்‌ நிலைமை நம்‌ நிலைமையை விட 
கன்றாயிருக்கிறது. நம்மைப்போல்‌ அவர்கள்‌ கல்வி எதுவும்‌ பெறு 
வதில்லை ஆயினும்‌, அவர்கள்‌ நம்மைவிட உயர்ந்தவர்களாக 
இருக்கிறார்கள்‌. 

இந்த நிலைமையில்தான்‌ நாம்‌ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்‌. 
இதனுடைய பயங்கரத்தை உங்களுக்கு நான்‌ உணர்த்தியிருக்கி 
(றேன்‌. இவ்வளவு தூரம்‌ கான்‌ சொன்ன பிறகு, என்‌ கட்சியை 
ஆசிரியர்கள்‌ முன்பு சமர்ப்பிக்கிறேன்‌. நாம்‌ இப்போது பெறுவது 
(போன்ற கல்வியைத்‌ தியாகம்‌ செய்யத்‌ தயாராக இல்லாத 
வரையில்‌, ஈம்‌ நாட்டுக்கு நாம்‌ சுதந்திரம்‌ பெறுவகெள்பது சாத்‌ 
தியமில்லை. 

இப்போதெல்லாம்‌ பல மாணவர்கள்‌ என்னைப்‌ பார்க்க 
வருகிறார்கள்‌, தங்களுடைய கஷ்டங்களைப்பற்றி என்னிடம்‌ கலம்‌ 
தாலோசிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கூறுவதை நான்‌ ஒப்புக்‌ கொள்ள 
முடியாவிட்டாலும்‌, அவர்களிடம்‌ கான்‌ அனுதாபம்‌ காட்டுகிறேன்‌. 
இப்போது படிக்கும்‌ பள்ளிக்கூடங்களை விட்டுவிட்டால்‌, உடனடி 
யாக வேறு தகுதியான பள்ளிக்கூடங்களுக்கு காம்‌ ஏற்பாடு 
செய்யமுடியுமா என்று அவர்கள்‌ என்னைக்‌ கேட்கிறார்கள்‌. இப்‌ 
போதைய முறையில்‌ உள்ள ஒரு தவறான மோகத்தையே இது 
காட்டுகிறது. கல்வியின்‌ மீது எனக்கு விரோதம்‌ இருப்பதாக 
யாரும்‌ குற்றம்‌ சாட்ட முடியாது. சித்திக்காமலோ அல்லது வாசில்‌ 
காமலோ என்னால்‌ ஒரு கணம்‌ கூடச்‌ சும்மா உட்கார்ந்திருக்க 
முடியாது. ஆனால்‌, நம்மைச்‌ சுற்றித்‌ தீப்பற்றி எரிந்துகொண் 
டிருக்கும்போது, காம்‌ பைபிளையோ, டிக்கன்ஸையோ படித்துக்‌ 
கொண்டு உட்கார்ந்திருக்க முடியாது. இந்தியா இன்று தீப்பற்றி 
எரிகிறது. இப்போதுள்ள கல்வி முறையின்‌ மீது நமக்குள்ள 
கவர்ச்சியை நாம்‌ கைவிட வேண்டும்‌. 


கிலாபத்‌ பிரச்னை, பஞ்சாப்‌ அட்டூழியங்கள்‌ ஆகியவற்றில்‌ 
ஆங்கிலேயர்கள்‌ இந்தியாவுக்குப்‌ பெரும்‌ அநீதியை இழைத்து 
விட்டார்கள்‌ என்று உண்மையாக நீங்கள்‌ ஈம்பினால்‌, அவர்கள்‌ 
பூராவாக அதற்குப்‌ பிராயச்சித்தம்‌ செய்து, தம்முடைய உள்ளங்‌ 
ளைப்‌ பரிசுத்தம்‌ செய்து கொண்டாலொழிய, அவர்களிடம்‌ சாம்‌ 
எந்த தருமத்தையும்‌ பெறுவது பெரிய பாவம்‌ என்பதை நீங்கள்‌ 
உணரவேண்டும்‌. அவர்களிடமிருந்து நீங்கள்‌ சம்பளங்கள்‌ பெறு 
வதோ, மாணவர்கள்‌ கல்வி பெறுவதோ சரியாகாது. கல்வி பெறு 
வதற்காக நாம்‌ பேயினிடம்‌ போவதில்லை. அசுத்தமானவர்களிட 
மிருந்து மிகச்‌ சிறந்த கல்வி கிடைத்தால்‌ கூட, அது அசத்தமானது 
தான்‌. ஆனால்‌, ஆங்கிலேயர்கள்‌ தம்முடைய அசுத்தத்தைக்‌ கூட 
சுத்தம்‌ போல்‌ காட்டிக்‌ கொள்ளப்‌ பார்க்கிறார்கள்‌. 

இன்று ௩ம்மைப்‌ பீடித்துள்ள பயம்‌, அடிமை உணர்ச்சி, மற்‌ 
றும்‌ நம்மிடமுள்ள பல்வேறு மாயைகள்‌ ஆகியவற்றிற்கெல்லாம்‌ 
காரணம்‌ ஆங்கிலக்‌ கல்விதான்‌. காம்‌ ஆங்கிலக்‌ கல்வி பெற்றிரா 


228 கல்வி 


விட்டால்‌, நமக்கு அரசியல்‌ உணர்வு ஏற்பட்டிராதென்றும்‌, 
இன்று தாம்‌ ஆரம்பித்திருப்பதைப்‌ போன்ற அரசியல்‌ இயக்கம்‌. 
எதையும்‌ ஆரம்பித்திருக்க மாட்டோம்‌ என்றும்‌ கூறுவது முற்றி 
லும்‌ தவறான தாகும்‌. 

தம்‌ நாட்டுக்காக உயிரைவிடும்‌ உணர்ச்சி அரபுகளிடம்‌ இருக்‌. 
கிறது. அந்த உணர்ச்சி கம்மிடமில்லை, இந்த இழி நிலையிலிருந்து 
நாம்‌ வெளியேறாதவரையில்‌, இக்தியா சுதந்திரம்‌ பெறாதென்று 
நான்‌ நிச்சயமாகக்‌ கூறுகிறேன்‌. 

மக்களிடையே ஆர்வத்தையும்‌, தைரியத்தையும்‌ ஊட்ட 
வேண்டுமானால்‌, உடனடியாகத்‌ தமது வேலைகளை ராஜிநாமாச்‌ 
செய்துவிட வேண்டுமென்று ஆசிரியர்கள்‌, பேராசிரியர்கள்‌ இரு. 
வருக்கும்‌ நான்‌ கூறுகிறேன்‌. தம்‌ வேலையை ராஜினாமாச்‌ செய்யும்‌ 
ஆசிரியர்‌, தமது மாணவர்களுக்கு மிகப்‌ பெரிய ஒரு பாடத்தை. 
போதித்தவராவார்‌. 

ஆசிரியந்கள்‌ தைரியமாயிருந்தால்‌, நியாயமும்‌ வழங்காமல்‌, 
தம்முடைய தவறுகளுக்கும்‌ பிராயச்சித்தம்‌ செய்ய மறுக்கும்‌ ஒரு. 
சர்ச்காரிடமிருந்து தாம்‌ சம்பளம்‌ பெறுவறு சரியல்ல என்பதை: 
உணர்ந்தால்‌, உடனே குஜராத்‌ சுதந்திரம்‌ பெற்றுவிடும்‌. நாங்கள்‌ 
பிச்சை வாங்க வேண்டியிருக்கால்‌ கூட, உண்மையான தேசீயக்‌ 
கல்வியைக்‌ கொடுக்க வேண்டுமென்றுதான்‌ வற்புறுத்துவோம்‌ 
என ஆசிரியர்கள்‌ பறைசாற்றினால்‌, இந்த உன்னதமான காட்சி 
யைக்‌ காண்பதற்காக சுவர்க்கத்திலுள்ள கடவுள்கள்‌ வெளியே 
வந்து, ஆசிரியர்கள்‌ தம்முடைய லட்சியத்தில்‌ வெற்றி பெறுவ 
தற்காகப்‌ பணமாரி பொழிவார்கள்‌ என்பது கிச்சயம்‌. 


3 


(6-10-1920-இல்‌ சூரத்‌ மாணவர்களின்‌ கூட்டத்தில்‌ காந்திஜி குஜராத்‌ 
தியில்‌ செய்த ஒரு பிரசங்கத்தின்‌ விவரமே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது3), - 


சர்க்கார்‌ ஈமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்கள்‌, ஈம்மிட 
மிருந்து என்ன எடுத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ என்று ஒரு. 
கணக்குப்‌ போட்டுப்‌ பார்த்தேன்‌; வரவைவிடப்‌ பற்று வழிதான்‌ 
அதிகமாயிருக்கிறது என்பதைக்‌ கண்டேன்‌. அரசியல்‌ சீர்திருத்‌ 
தங்களில்‌ கொடுப்பதைவிட எடுத்துக்‌ கொள்ளுவதுகான்‌ அதிக 
மாக இருக்கிறது. சர்க்காரின்‌ சக்தி அவர்களிடமுள்ள பீரங்கி” 
களில்‌ இல்லை; அதில்‌ ஈமக்குள்ள கவர்ச்கியில்தான்‌ இருக்கிறது. 
நம்முடைய இந்த கவர்ச்சியை, 'மாய மிருகம்‌” என்று துவிஜேந்திர 
காத தாகூர்‌ வர்ணித்திருக்கிறார்‌. ராமனை ஏமாறச்‌ செய்த மாயப்‌: 
பொன்‌ மானையே அது குறிப்பிடுகிறது. அது மூன்றுவகைப்பட்‌ 
டது: சட்டசபைகளிடம்‌ மோகம்‌, கோர்ட்டுகளில்‌ மோகம்‌. பட்‌ 
டங்களில்‌ உள்ள மோகத்தை இதில்‌ கான்‌ சேர்க்கவில்லை. ஏனெ 
னில்‌, வெகு சிலருக்கே அது கிடைக்கிறது. ஆனால்‌, நம்மில்‌ பலர்‌ 
மேற்கூறிய மூன்றிலும்‌ சிக்கிக்‌ கொண்டுவிடுகிறோம்‌. அறிஞரும்‌, 


சுதந்திரப்‌ போராட்டத்திற்கு அழைப்பு 229 


வயது முதிர்க்த நமது தலைவருமான லாலா லஜபதிராய்‌ அதில்‌ 
சிக்கிக்‌ கொண்டிருக்கிறார்‌. மாளவியாஜி மகராஜிடம்‌ எனக்கு 
மிகுந்த மரியாதை உண்டு. நான்‌ நிதானம்‌ இழந்துவிட்டேன்‌ 
என்றும்‌, மக்களைத்‌ தவறான வழியில்‌ இட்டுச்‌ செல்கிறேன்‌ 
அன்றும்‌ அவர்‌ நினைக்கிறார்‌. காம்‌ சட்டசபைகளில்‌ பங்கு 
கொள்ள வேண்டுமென்றும்‌, பள்ளிக்கூடங்களுக்குப்‌ போக 
“வேண்டுமென்றும்‌ அவர்‌ நினைக்கிறார்‌. ஆனால்‌, இது தவறானது 
என்றே எனக்குத்‌ தோன்றுகிறது. 


இந்த உண்மையை வக்கீல்கள்‌ ஒப்புக்‌ கொள்ளும்படி கான்‌ 
செய்ய முடியாவிட்டால்‌, அதற்குக்‌ காரணமிருக்கிறது, அவர்‌ 
களுக்குப்‌ பணத்தில்‌ எவ்வளவு பற்றுதல்‌ இருக்கிறதென்பது 
மானக்குத்‌ தெரியும்‌. தம்‌ குழம்தைகளிடமுள்ள பாசத்தைக்‌ 
கைவிடுவது அவர்களுக்கு மிகவும்‌ கடினமான தாகும்‌ ; தம்முடைய 
சாய்வு நாற்காலிகளையும்‌, மோட்டார்‌ வண்டிகளையும்‌ விட்டு 
விட்டு, வறுமையை மேற்‌ கொள்ளூவது அவர்களுக்குக்‌ கஷ்டமா 
விருக்கும்‌. ஆனால்‌, மாணவர்களுக்கு அத்த மதிரியான சங்கடம்‌ 
ஒன்றுமில்லை. அவர்களை சுபமாக நேர்‌ பரதையில்‌ செலுத்த 
முடியும்‌. அடிமைத்தனத்திற்கு மட்டுமே தகுதியாக்கும்‌ இப்‌ 
மீபாதைய கல்வியை அவர்கள்‌ தொடர்ந்து பெற்றுக்‌ கொண்டிருப்‌ 
பதையும்‌, ஏதாவது வேலை சம்பாதிப்பதற்காக அவர்கள்‌ பள்ளிக்‌ 
கூடங்களுக்குப்‌ போய்க்கொண்டிருப்பதையும்‌ நான்‌ நிறுத்தர்விட்‌ 
டால்‌, சர்க்காரின்‌ ஆணிவேரை அசைக்க மூடியாது. அந்த வேர்‌ 
கலை அசைத்து, களைந்து எறிந்துவிட வேண்டுமென்று கான்‌ 
விரும்புகிறேன்‌. மரணவர்களிடமிருந்துதான்‌ சர்க்கார்‌ தமக்கு 
வேண்டிய ஊட்டத்தை, தண்ணீர்‌, உரம்‌ முதலியவற்றைப்‌ பெறு 
கிறார்கள்‌. சர்க்கார்‌ என்ற செடிக்கு மாணவர்கள்‌ அளிக்கும்‌ 
இந்த ஜலம்‌, நயாகரா நீர்‌ வீழ்ச்சியைப்‌ போன்றது ; கங்கை 
யமுனை, பிரம்ம புத்திரா ஆகிய ஆறுகளின்‌ ஜலங்களை ஒன்றாகச்‌ 
சேர்த்தால்‌ எவ்வளவு இருக்குமோ, அதற்குச்‌ சமமானது. ஈம்‌ 
முடைய அடிமைத்‌ தளையின்‌ மிகப்‌ பெரிய பிணைப்பான இந்தக்‌ 
கல்வியைக்‌ கைவிடத்தான்‌ வேண்டும்‌ என்பதை, இதிலிருந்து 
நீங்கள்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. இந்தக்‌ கல்வியைக்‌ கைவிடுவது, 
சுதந்திரப்‌ போராட்டத்தின்‌ இன்றியமையாத முதல்‌ கடவடிக்கை 
யாகும்‌. அடிமைத்‌ தனத்திலிருக்து விடுதலை பெறுவதற்கான 
இந்த ஆரம்பக்‌ கடமையை நான்‌ உங்களுக்குக்‌ கற்றுத்‌ தராத 
வரையில்‌, மற்றதெல்லாம்‌ வீண்‌ விரயம்தான்‌. அசுத்தமான 
ஒரு பாத்திரத்தில்‌: நீங்கள்‌ பாலைக்‌ கொட்டிக்‌ கொண்டே யிருக்‌ 
தால்‌, பாத்திரம்‌ கத்தமடையாது ; பால்தான்‌ திரிந்து போகும்‌. 
அடிமைத்தனம்‌ என்ற அசுத்தத்தினால்‌ பாதிக்கப்பட்ட ஒரு 
பாத்திரத்தைப்‌ போன்றவர்கள்‌ காம்‌, அதே நிலைமையில்‌ காம்‌ 
இருக்கும்‌ வரையில்‌ கல்வியினால்‌ ஈமக்கு ஒரு ஈன்மையும்‌ ஏற்‌ 
படாது. ஆகையால்‌, முதலில்‌ நாம்‌ கத்தமடைய வேண்டும்‌. 
கொஞ்ச காலத்திற்கு நரம்‌ வைத்தியம்‌ அல்லது சட்டம்‌ கற்றுக்‌ 
கொள்ளாவிட்டால்‌, இந்தியா முழுகிப்போய்‌ அழிந்து விடாது. 


230 கல்வி 


ல்‌, இந்த அடிமைத்தனம்‌ தொடர்ந்து நீடித்தால்‌ நிச்சயமாக 
இந்த விபரீதம்‌ நேர்ந்தே தீரும்‌. அப்போது இந்தியா மிருகங்கள்‌ 
வாமும்‌ காடாக இருக்குமேயொழிய, மனிதர்கள்‌ வாழும்‌ நாடாக 
இராது. நாம்‌ பேசினால்‌ அதிகாரிகளுக்குக்‌ கோபம்‌ வந்து 
விடுமோ என்ற பயத்தினால்‌ ஒருவன்‌ தனக்கு உண்மையென்று: 
தோன்றுவதை ஒளிவு மறைவின்றி எடுத்துச்‌ சொல்ல மூடிய 
வில்லையென்றால்‌, அது அடிமைத்தனம்தான்‌. ஈமது உள்ளங்களைப்‌ 
பாழ்படுத்தும்‌ இந்த பயத்தை விட்டொழிப்பதே நாம்‌ கற்றுக்‌ 
கொள்ள வேண்டிய முதல்‌ பாடமாகும்‌. ஜாலியன்வாலா அட்டூழி' 
யங்களும்‌, இஸ்லாத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதியும்‌, உங்கள்‌ 
உள்ளங்களிலும்‌, எனக்கிருப்பதைப்‌ போன்ற சுதந்திரக்‌ கனலை 
மூட்டட்டும்‌. 


ஆ 


[காசி மாணவர்களின்‌ கூட்டத்தில்‌ காந்திஜி நிகழ்த்திய ஒரு 
பிரசங்கத்தின்‌ விவரம்‌ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது :] 


தன்னடக்கத்தின்‌ அவசியத்தைப்பற்றிச்‌ சில மாதங்களுக்கு 
முன்பு உங்களிடம்‌ பேசினேன்‌. இன்றும்‌ அதே விஷயத்தைப்‌ 
பற்றி, எனக்குத்‌ தெரிந்த வழியில்‌ பேசுவதற்காக வந்திருக்‌ 
“கிறேன்‌. இப்போதெல்லாம்‌ நான்‌ மாணவர்களுக்குத்‌ தவறான 
வழி காட்டிக்‌ கொண்டிருப்பதாகச்‌ கிலர்‌ என்‌ மீது குற்றம்‌ 
சாட்டுகிறார்கள்‌. என்னுடைய பொறுப்புகளை நான்‌ உணர்ச்‌ 
திருக்கிறேன்‌. ஆகையால்‌, யாரையும்‌ தவறான வழியில்‌ செலுத்த 
நான்‌ விரும்பவில்லே என்பதைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளு 
கிறேன்‌. மாணவர்களைத்‌ தவறான வழியில்‌ செலுத்த வேண்டும்‌ 
என்று கான்‌ நினைத்துப்‌ பார்க்கக்கூட முடியாது. நானும்‌ 
ஒரு காலத்தில்‌ மாணவனாகத்தான்‌ இருந்தேன்‌. மாணவன்‌ 
என்ற முறையில்‌ என்னுடைய மூத்தவர்களிடம்‌ நான்‌ எப்‌ 
போதுமே மரியாதை காட்டி வந்தேன்‌. நான்‌ நான்கு பிள்ளை 
களுக்குத்‌ தகப்பனார்‌. தம்முடைய கஷ்டங்களுக்கு உதவி செய்‌ 
யக்‌ கோரி நூற்றுக்‌ கணக்கான பிள்ளைகள்‌ என்னிடம்‌ வந்திருக்‌ 
கிறார்கள்‌, இன்றைக்கும்‌ கூட அவர்களுக்கெல்லாம்‌ நான்‌ தந்‌ைத 
போல்தான்‌ இருக்கிறேன்‌. பிள்ளைகளை ஏமாற்றி, தவறான வழி 
யில்‌ இட்டுச்‌ செல்லக்‌ கூடிய வார்த்தைகள்‌ என்‌ வாயிலிருந்து 
௨ ராது என்பது தெளிவு. 


ஆனால்‌, இன்றுள்ள காலப்போக்கில்‌, என்னுடைய: நடவடிக்‌ 
கைகளின்‌ மூலம்‌ அவர்களுக்கு நான்‌ அநீதி இழைக்கிறேன்‌ 
என்று பெரியவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌; என்னுடைய சத்தியம்‌ 
பாதையிலிருந்து கான்‌ கிறிது விலகிவிட்டேன்‌ என்று நினைக்‌. 
கிறார்கள்‌. வார்த்தைகளை அளந்து பேசவேண்டுமென்று கான்‌ 
எப்போதும்‌ வற்புறுத்துவது உண்டு. அந்தக்‌ தன்மை இப்போது 


சுதந்திரப்‌ போராட்டத்திற்கு அழைப்பு 221 


என்னிடம்‌ குறைந்துவிட்டதென்றும்‌ நினைக்கிறார்கள்‌. இந்தப்‌ 
புகார்கனைப்பற்றி நான்‌ தீவிரமாக யோசித்துப்‌ பார்த்திறாக்‌ 
கிறேன்‌. ஆனால்‌, கான்‌ தராதரமற்ற விதத்தில்‌ பேசவில்லை 
என்றே என்னுடைய மனச்சாட்சி கூறுகிறது. 


பண்டித மாளவியாஜி செய்த பிரசங்கமொன்று, 'லீடர்‌' 
பத்திரிகையில்‌ வெளியாகியிருக்கிறது. அவருடைய சம்மதத்‌ 
துடனேயே அது பிரசரிக்கப்பட்டிருக்கிறதென்று அறிகிறேன்‌. 
அந்தப்‌ பிரசங்கத்தில்‌ உள்ள ஒரு வாக்கியத்தை உங்கள்‌ கவனத்‌ 
திற்குக்‌ கொண்டுவர விரும்புகிறேன்‌. “இந்தப்‌ பிரச்னையைப்‌ 
பற்றி நன்றாக யோகித்துப்‌ பார்த்து, உங்களுடைய மனச்சாட்சி 
என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்கள்‌”' என்று அவர்‌ 
கூறியிருக்கிறார்‌. உங்களிடம்‌ கானும்‌ அதையேதான்‌ சொல்ல 
விரும்புகிறேன்‌. உங்களுடைய மனச்சாட்சி என்ன சொல்லு 
கிறது என்பதைப்‌ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்‌ ஏற்பட்‌ 
டால்‌, நீங்களாகவே இதைப்பற்றி முடிவு செய்ய முடியவில்லை 
யென்றால்‌, நான்‌ சொல்லுவதையோ, அல்லது மற்றவர்கள்‌ 
சொல்லுவதையோ நீங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளக்‌ கூடாது. மதிப்‌ 
பிற்குரிய பண்டிட்ஜி என்ன சொல்லுகிறாரோ, அதன்படியேதான்‌ 
செய்ய வேண்டும்‌, 


ஒரு காரியம்‌ சுத்தமானதாலவும்‌, அதனுடைய நோக்கமும்‌, 
பலனும்‌ கூட சத்தமான தாகவும்‌ இருக்தால்தான்‌, மனச்சாட்சிக்‌ 
கிணங்க செய்த காரியம்‌ என்று அதைச்‌ சொல்ல முடியும்‌, அத்‌ 
துடன்‌ மட்டுமில்லை. அது சம்பந்தமாக சாத்திரங்கள்‌ மற்றொரு 
நிபந்தனை யையும்‌ விதித்திருக்கின்றன. தன்னடக்கம்‌, பிரம்மச்‌ 
சரியம்‌, சத்தியம்‌, உடைமையின்மை ஆகிய விதிகளை யார்‌ பின்‌ 
பற்றுகிறாரோ, அவர்தான்‌ மனச்சாட்சி இருப்பதாகச்‌ சொல்லிக்‌ 
கொள்ள முடியும்‌. மீங்கள்‌ பிரம்மச்சாரி அல்ல வென்றால்‌, உங்க 
னிடம்‌ இரக்கம்‌ இல்லையென்றால்‌, பெரியவர்களிடம்‌ மரியாதை 
இல்லையென்றால்‌, தராதர உணர்ச்சி இல்லையென்றால்‌, சத்தியம்‌ 
இல்லையென்றால்‌, உங்களுடைய செய்கைகள்‌ மனச்சாட்சிப்படி 
செய்யப்பட்டவை என்று நீங்கள்‌ சொல்லிக்‌ கொள்ள முடியாது. 
ஆனால்‌, உங்களிடம்‌ இந்த குணங்களெல்லாம்‌ இருந்தால்‌, மேற்‌ 
கத்தி வாழ்க்கை முறைகளை நீங்கள்‌ கைவிட்டிருந்தால்‌, உங்கள்‌ 
உள்ளத்தில்‌ கடவுள்‌ இருக்கிறார்‌ என்ற உணர்வு உங்களுக்கிருக்‌ 
தால்‌, உங்களுடைய பெற்றோர்களின்‌ சொல்லை மீறி நடப்பதற்குக்‌ 
கூட உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால்‌, அதையும்‌ மரியா 
தையாகச்‌ செய்ய வேண்டும்‌. அப்போது உங்களுக்குச்‌ செயல்‌ 
சுதந்திரம்‌ உண்டு ; அப்படி நீங்கள்‌ செய்வதும்‌ சரியானதாக 
இருக்கும்‌. மேல்‌ காடுகளில்‌ மாணவர்களிடையே அராஜகம்‌ நிலவு 
கிறதென்பதை கான்‌ அறிவேன்‌, தங்கள்‌ மனத்திற்குத்‌ தோன்று 
வதைத்‌ தவிர, வேறெந்த விதியையும்‌ அவர்கள்‌ ஒப்புக்‌ கொள்ளு 
வதில்லை. ஆனால்‌, நமது மாணவர்கள்‌ அம்மாதிரி கட்டுப்பாடில்‌ 
லாத முறையில்‌ ஈடந்து கொள்ளுவதை நான்‌ விரும்பவில்லை. அத்‌ 


292 கல்வி 


தகைய போக்குக்கு உங்களுக்கு கான்‌ ஊக்கமளித்தால்‌, நான்‌ 
எந்த லட்சியத்திற்காக வேலை செய்கிறேனோ அந்த லட்சியத்திற்‌ 
குத்‌ தகுதியுள்ளவனாக மாட்டேன்‌. அப்படியானால்‌, பள்ளிக்‌ 
கூடங்களையும்‌, கல்லூரிகளையும்‌ வீட வேண்டியது உங்கள்‌ கடமை 
என்று நான்‌ ஏன்‌ சொல்லுகிறேன்‌? உங்களுடைய படிப்பை 
இடையில்‌ மறித்து, உங்களுடைய மாணவர்‌ வாழ்க்கையைப்‌ 
பாழ்படுத்த வீரும்புகிறேனா? இல்லை; நானே இன்னமும்‌ , ஒரு 
மாணவனைப்‌ போல்தான்‌ வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்‌. 
ஆனால்‌, உங்களுக்கு கான்‌ ஒன்று சொல்ல விரும்புகிறேன்‌. சுதந்‌ 
திரத்தின்‌ படிப்பினையை அறியாதவர்கள்‌ - பலர்‌ எழுதிய சுதந்தி 
ரம்‌' என்ற நூலைப்‌ படிப்பதால்‌ இது தெரிந்துவிடாது-எதையுமே 
அறிந்தவர்கள்‌ அல்ல. ்‌ 

சீதா பிராட்டி அசோக வனத்தில்‌ சிறை வைக்கப்பட்டிருந்த 
காலத்தில்‌, ராவணன்‌ மன்னர்களுக்குரிய ஆகாரவகைகளை 
அனுப்பி வைத்தான்‌; பணிவிடைகள்‌ செய்வதற்கு எவ்வளவோ 
தாதிகளை அனுப்பினான்‌. ஆனால்‌, தேவியார்‌ அவற்றையெல்லாம்‌ 
பயன்‌ படுத்திக்‌ கொள்ளவில்லை; இலைகள்‌, கனிகளை மட்டுமே உட்‌ 
கொண்டு திருப்தியடைந்தார்‌. சீதா தேவியைப்‌ போல்‌ அமைதி 
யாக ஒத்துழையாமை செய்யும்‌ அந்த சக்தியை நீங்கள்‌ பெறாவீட்‌ 
டால்‌, இக்தியா நாசமடைந்துவிடும்‌ என்பதிலும்‌, தொடர்ந்து 
அடிமைத்தனத்திலேயேதான்‌ உழன்று கொண்டிருக்கும்‌ எவ்‌ பதி 
லும்‌ சந்தேகமில்லை. 


இன்று நாட்டிலுள்ள ஒவ்வொரு ஆணும்‌, பெண்ணும்‌ ஒரே 
குறிக்கோளுடன்‌ ஒன்று சேர முடிந்தால்‌, இந்தியா சீக்கிரத்தில்‌ 
வீடுதலை பெற்றுவிட முடியும்‌. ஆனால்‌, இம்மாதிரியான போராட்‌ 
டத்தை ஆரம்பித்த எல்லா நாடுகளிலுமே கருத்து வேற்றுமை 
களும்‌ இருர்திருக்கின்றன; ஒருமைப்பாடு ஏற்பட்ட பிறகு அவர்‌ 
கள்‌ இறுதியில்‌ தம்‌ லட்சியத்தில்‌ வெற்றி பெற்றிருக்கிறார்கள்‌. 
நாமும்‌ ஈமது லட்சியத்தை அடைவதற்கு, மற்ற நாடுகள்‌ அனுப 
வித்தவை போன்ற சோதனைகளையும்‌, கஷ்டங்களையும்‌ அனுபவிக்‌ 
கத்தான்‌ வேண்டும்‌. ஆயினும்‌, மரியாதையான நடத்தையைக்‌ 
கைவிட்டுவிடக்‌ கூடாது. உங்களுடைய மனப்பான்மையிலும்‌, 
நீங்கள்‌ நடந்து கொள்ளும்‌ விதத்திலும்‌ தாழ்மையாகவும்‌, தன்‌ 
னடக்கத்துடனும்‌ இருக்க வேண்டும்‌. நீங்கள்‌ சொல்லுவதை ஒப்‌ 
புக்‌ கொள்ளாத மாணவர்களை தொந்தரவு செய்யவோ. சிறுமைப்‌ 
படுத்தவோ கூடாது. நம்முடைய மதிப்பிற்குரிய சில சகோதரர்‌ 
களின்‌ மனத்தில்‌ உங்களைப்பற்றி அவநம்பிக்கை இருக்கிறது. 
அந்த அவநம்பிக்கை அகலும்‌ விதத்தில்‌ நீங்கள்‌ நடந்து கொள்ள 
வேண்டும்‌. இப்போது. நீங்கள்‌ படிக்கும்‌ பள்ளிக்கூடங்களை விட்ட 
பிறகு, நீங்கள்‌ இன்னும்‌ நல்ல பிள்ளைகளாக நடந்து கொள்ள 
முயன்றால்‌, அவர்களுடைய ஆசிகளைப்‌ பெறுவீர்கள்‌. ஆனால்‌ கல்‌ 
லூரிகளை விடுவதன்‌ அர்த்தம்‌ என்ன என்பதைப்‌ பூராவாக 
யோசித்துத்‌ தெரிக்து கொள்ளாமல்‌, சுயகலமான காரியங்களைச்‌ 
செய்து கொண்டும்‌, தற்பெருமையடித்துக்‌ கொண்டும்‌, சேவைப்‌ 


சுதந்திரப்‌ போராட்டத்திற்கு அழைப்பு 233 


பாதையைக்‌ துறந்து, கெட்ட வழிகளில்‌ செல்ல ஆரம்பித்தீர்‌ 
களானால்‌, அவர்களுக்கும்‌ எனக்கும்‌ மிகுந்த வேதனையை அளித்‌ 
தவர்களாவீர்கள்‌, என்ன செய்ய வேண்டுமென்பதை நீங்களே 
முடிவு செய்ய முடியாமலிருந்து, பெரியவர்களின்‌ சொல்படியே 
கடக்க விரும்பினீர்களானால்‌, பண்டிட்ஜி கூறும்‌ யோசனைப்படி 
நடப்பதுதான்‌ நல்லது என்று கூறுவேன்‌. ஆனால்‌, நீங்களே ஒரு 
முடிவுக்கு வந்திரும்தால்‌, மற்றவர்களுடைய யோசனை உங்களுக்‌ 
குது தேவையில்லை. ஏனென்றால்‌, ஒத்துழையாமைதான்‌ உங்களு 
டைய கடமை என்பதை உங்களுடைய மனச்சாட்சி சந்தேகத்‌ 
திற்கிடமில்லாமலும்‌, வற்புறுத்தியும்‌ சொல்லுவதாயிரும்தால்‌, 
கீங்கள்‌ நிச்சயமாக இப்போது படிக்கும்‌ பள்ளிக்கூடங்களை 
விடத்தான்‌ வேண்டும்‌. அப்போது பண்டிட்ஜியே உங்களுக்கு 
ஆசி கூறுவார்‌; உங்களை அவர்‌ தடுக்கமாட்டார்‌. 


ஆயினும்‌, ஒத்துழையரமைக்கு மிகுந்த தன்னடக்கம்‌ வேண்‌ 
டும்‌, உங்களிடம்‌ சகிப்புத்‌ தன்மை இல்லையென்றால்‌, நீங்கள்‌ 
ஒத்துழையாமையாளராக இருக்க முடியாது. உங்களுடைய 
பெற்றோர்கள்‌ விஷயத்தில்‌ நீங்கள்‌ செய்ய வேண்டிய கடமை 
சம்பந்தப்பட்டவரையில்‌, நீங்கள்‌ ஒரு முடிவுக்கு வந்துவிட்டீர்‌ 
களென்றால்‌, மரியாதையுடன்‌ அவர்களிடம்‌ , சென்று, நீங்கள்‌ 
செய்யும்‌ காரியம்‌ எவ்வளவு நியாயமானது என்பதை அவர்‌ 
களிடம்‌ விளக்கிக்‌ கூறுங்கள்‌. பின்னர்‌ அவர்கள்‌ சொல்லுவது, 
உங்களூடைய உறுதியைச்‌ குலைப்பதாயிருந்தால்‌, அவர்கள்‌ 
சொன்னபடி தான்‌ ஈடக்க வேண்டும்‌. உங்களுடைய ஒவ்வொரு 
செய்கையும்‌ தருமத்தை அடிப்படையாகக்‌ கொண்டிருக்க வேண்‌ 
டும்‌. கடமையில்‌ பற்றுதலும்‌, தாழ்மை உணர்ச்சியும்‌ உங்களுக்கு 
இருக்சக வேண்டும்‌. தருமத்தைப்‌ பின்பற்றுவதை நீங்கள்‌ புறக்‌ 
கணித்தால்‌, பள்ளிக்‌ கூடங்களை விடும்போது நீங்கள்‌ எடுத்துக்‌ 
கொள்ளும்‌ புனிதமான பிரதிச்ளையை மீறியவர்களாவீர்கள்‌. 
ஆகையால்‌, முதலில்‌ தாழ்மையைக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 
“பெரிய தியாகங்கள்‌” என்று கான்‌ சொல்லுவதன்‌ காரண 
மென்ன? இப்போது காம்‌ உள்ள தாழ்க்த கிலைமையில்‌, நமது 
மனிதத்‌ தன்மையை இழந்துவிட்டோம்‌. ஜீவனோபாயத்தைக்‌ 
கைவிடுவதென்பது நமக்குப்‌ பெரிய தியாகமாகிவிட்டது.- 
கடைசியாக, கான்‌ மீண்டும்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 
உங்களுக்கு நம்பிக்கையுள்ள ஆசிரியர்களையும்‌, மாளவியாதி 
யையும்‌ கலந்தாலோசியுங்கள்‌; நன்கு சிந்தித்துப்‌ பார்த்து அவர்‌ 
களுடைய ஆசிகளுடன்‌ பள்ளிக்கூடங்களையும்‌, கல்லூரிகளையும்‌ 
விடுங்கள்‌. 
- நவஜீவன்‌! - 5-19-1920 


3 
இப்போதுள்ள கல்வி முறை 
(ஒரு சம்பாஷணை) 


இந்திய ஈண்பர்‌: அப்படியானால்‌, இப்போதுள்ள கல்வி முறை 
தவறான தா? 


காந்திஜி: இந்தக்‌ கேள்வியே எழவில்லை. இருந்தாலும்‌, இந்தக்‌. 
கேள்விக்கு பதிலளிப்பதில்‌ எனக்கொன்றும்‌ கஷ்டமில்லை. 
அது தவ்றானதுதான்‌ என்றே நான்‌ சொல்லுகிறேன்‌... 
போதனா மொழி ஆங்கிலமாயிருப்பதால்‌, மாணவர்களின்‌ 
மூளையில்‌ ஏற்றப்படும்‌ சமை இரட்டிப்பாய்‌ விட்டது. 
இந்த விஷயத்தில்‌ எனக்கு ஆழ்ந்த உணர்ச்சி உண்டு. 
இந்த அந்நிய மொழியின்‌ மூலம்‌ கல்வி பெற்றவர்கள்‌, 
தம்முடைய சிந்தனையின்‌ விறுவிறுப்பை இழந்துவிட்டார்‌ 
களென்ற கருத்தைப்‌ பேராகிரியர்‌ யதுகாத சர்க்கார்‌ 
போன்றவர்கள்‌ ஆதரிக்கிறார்கள்‌. புதிய புதிய விஷயங்‌ 
களக்‌ கண்டுபிடித்து, சிருஷ்டி செய்யும்‌ ஈமது சக்தியை 
இது அழித்துவிட்டது. ஒரு அந்நிய மொழியின்‌ உச்சரிப்பை 
யும்‌, அதன்‌ சொல்‌ அலங்காரத்தையும்‌ கற்றுக்‌ கொள்ளு 
வதிலேயே நமது கேரம்‌ பூராவும்‌ போய்விடுகிறது. இது 
வெளியிலிருந்து நம்மீது சுமத்தப்படும்‌ உபயோகமற்ற வேலை 
யாகும்‌; இதன்‌ பலனாக, ஐரோப்பிய நாகரிகத்தை நாம்‌ 
அப்படியே கண்ணை மூடிக்‌ கொண்டு பின்பற்றுபவர்களாக- 
வெறும்‌ மை ஓத்தும்‌ காகிதங்களாக-ஆகிவிட்டோம்‌. அவர்க 
ளிடமுள்ள நல்ல அம்சங்களைக்‌ கற்றுக்கொண்டு, அவற்றைப்‌ 
பின்பற்றுவதற்குப்‌ பதிலாக, அவர்களை அப்படியே காப்ப 
யடிக்க ஆரம்பித்துவிட்டோம்‌. இதனால்‌, ஈமக்கும்‌ பாமர மக்க 
ஒக்கும்‌ இடையே பெரிய பிளவு ஒன்று ஏற்பட்டுவிட்டது. 
அரசியல்‌ கிடக்கட்டும்‌, சகாதார விதிகள்‌, மற்றும்‌ சமூக 
நன்மைக்கு ஏற்றவைகளான சாதாரண விஷயங்களைக்‌ கூட, 
அவர்களுக்குப்‌ புரியக்‌ கூடிய பாஷையில்‌ நாம்‌ விளக்கிக்‌ கூற. 
முடியவில்லை. பழைய தலைமுறையைச்‌ சேர்ந்த பிராம்மணர்‌ 
களைப்‌ போலவே நாம்‌ அவ்வளவு மோசமானவர்களாகி விட்‌ 
டோம்‌. இன்னும்‌ அதிக மோசமானவர்களாகிவிட்டோம்‌ 
என்று கூடச்‌ சொல்லலாம்‌. ஏனெனில்‌, அந்த பிராம்மணர்க 
ளுடைய உள்ளங்கள்‌ அசத்தமாயில்லை, அவர்கள்‌ தேசத்தின்‌ 
நாகரிகத்திற்கு தரும கர்த்தாக்கள்‌ போல்‌ இருந்தார்கள்‌. 
காம்‌ அப்படிக்கூட இல்லை. கம்முடைய கல்வியை நாம்‌ துஷ்‌ 
பிரயோகம்‌ செய்கிறோம்‌; ஆனால்‌, பாமர மக்களுக்கு நாம்‌ 
தான்‌ ரட்சகர்கள்போல்‌ நடந்து கொள்ளுகிறோம்‌. இந்த விஷ 
யத்தைப்‌ பற்றி நீங்கள்‌ என்னுடன்‌ வாதம்‌ செய்ய வேண்டு 
மென்று வீரும்புகிறேன்‌. ஆனால்‌, என்னுடைய இந்தக்‌ 


இப்போதுள்ள கல்வி முறை 29௭ 


கருத்துகளெல்லாம்‌ சமீபத்தில்‌ தோன்றியவையல்ல/ பல 
வருஷ அனுபவத்தின்‌ பலன்‌ என்பதையும்‌ தெரிவித்துக்‌ 
கொள்ள விரும்புகிறேன்‌. 


ஆங்கில ஈண்பர்‌ : இந்தப்‌ பிரச்னையைப்‌ பற்றி மாங்கள்‌ தீவிர 
மாக யோசித்துப்‌ பார்த்ததில்ல. ஆகையால்‌, இதைப்‌: 
பரிசீலனை செய்கிறோம்‌ என்றுதான்‌ நாங்கள்‌ சொல்ல 
முடியும்‌. 


காந்திஜி: அது சரிதான்‌. ஒரு விஷயத்தைச்‌ சொல்ல 
மறந்துவிட்டேன்‌. அதாவது, இந்த முறை எங்களுடைய 
ஆன்மாவைக்‌ கொன்றுவிட்டது. கீங்கள்‌ பணம்ஜை தெய்வ 
மாகச்‌ கொண்டாடுபவர்கள்‌. ஆகையால்‌, எல்லா வீதங்‌ 
களிலும்‌ லோகாயதமான ஒரு கல்வி முறையை நீங்கள்‌ உரு 
வரக்கியிருக்கிறீர்கள்‌; இதன்‌ பலனாக, ஹிந்துக்கள்‌ எந்தவித 
மான மதக்‌ கல்வியும்‌ பெற முடிவதில்லை. இங்கிலாந்தில்‌ 
இதன்‌ பலன்‌ அவ்வளவு மோசமாக இல்லை; ஏனெனில்‌, 
அங்குள்ள சர்ச்சுகளைச்‌ சேர்ந்த பெரியவர்கள்‌ ஏதோ ஒரு. 
அளவுக்காவது மதக்‌ கல்விக்கு ஏற்பாடு செய்ய முடிகிறது. 


இந்திய நண்பர்‌: கெட்ட வழிகளில்‌ கிடைத்த பணத்தைக்‌: 
கொண்டு உங்கள்‌ நாட்டுக்‌ குழந்தைகளுக்குக்‌ கல்வி போதிக்‌ 
கப்படுவதை நீங்கள்‌ விரும்பவில்லை, அல்லவா 2 


காந்திஜி: ஆம்‌. கெட்ட வழிகளில்‌ கிடைத்த பணத்தைக்‌ 
கொண்டு அவர்கள்‌ கல்வி. பெறுவதை நான்‌ விரும்பவில்லை 
என்பதோடு மட்டுமில்லை; அப்படி சம்பாதித்தவர்களிட 
மிருந்து கல்வி பெறுவதையும்‌ விரும்பவில்லை. நாங்கள்‌ மரி 
யாதையோ, அன்போ வைக்காத ஒரு சர்க்காரின்‌ கீழ்‌ ஈடத்‌ 
தப்படும்‌ பள்ளிக்கூடங்களுக்கும்‌ எங்களுக்கும்‌, ஒரு சம்பந்‌ 
கமும்‌ இருக்கக்‌ கூடாதென்று நான்‌ சொல்லியிருக்கிறேன்‌. 
ஒரு சாதாரண விஷயத்தை உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 
“தடவுள்‌ மன்னரைக்‌ காப்பாற்றட்டும்‌” என்று மிகுந்த உற்‌ 
சாகத்துடன்‌ நான்‌ பாடிக்கொண்டிருந்த காலம்‌ ஒன்றிருக்‌ 
குது. அதோடுமட்டுமில்லை, ஆங்கிலம்‌ அறியாத எனது 
பையன்களைக்‌ கூட அதை மனப்பாடம்‌ செய்ய வைத்தேன்‌. 
ஆப்பிரிக்காவிலிருந்து கான்‌ ராஜ்கோட்டுக்கு வந்தபோது, 
அங்குள்ள பயிற்சிக்‌ கல்லு. ரி மாணவர்களுக்கு அதைக்‌ 
கற்றுக்‌ கொடுத்தேன்‌; ஏனெனில்‌, உண்மையான ராஜ 
பக்தியுள்ள ஒவ்வொரு பிரஜைக்கும்‌ அது தெரிந்திருக்க 
வேண்டுமென்று நான்‌ நினைத்தேன்‌. ஆனால்‌, இன்றுள்ள 
நிலைமை என்ன 2 இனி அதை நானும்‌ பாட முடியாது, மற்ற- 
வர்களையும்‌ அதைப்‌ பாடச்‌ சொல்ல முடியாது. ஒரு மனிதன்‌ 
என்ற முறையில்‌ ஜார்ஜ்‌ மன்னர்‌ நீடுழி வாழட்டும்‌ என்று 
மகிழ்ச்சியுடன்‌: நான்‌ சொல்லுவேன்‌; ஆனால்‌ மனிதர்களா 
லும்‌, கடவுளாலும்‌ இழிவானதாகக்‌ கருதப்படும்‌ ஒரு சாம்‌. 


246 கல்வி 


ராஜ்யம்‌ ஒரு கணம்கூட உயிர்‌ வாழ வேண்டும்‌ என்று கான்‌ 
மனப்பூர்வமாகச்‌ சொல்ல முடியாது. 


இந்திய ஈண்பர்‌: பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்படும்‌ விதத்தை 
ஒப்புக்கொள்ளுவற்கில்லை என்று சொல்லியிருக்கிறீர்களே. 


காந்திஜி: ஆம்‌, உண்மைதான்‌. 


இந்திய நண்பர்‌: ஈமது சர்வ கலாசாலைகளை இந்தியர்கள்கான்‌ 
நடத்துகிறார்கள்‌, நிர்வகிக்கிறார்கள்‌; அவற்றின்‌ கொள்கை 
களையும்‌ அவர்களே நிர்ணயிக்கிறார்கள்‌. 


காந்திஜி: ஆம்‌, அது சரிதான்‌. சர்வகலாசாலைகள்‌ நான்‌ 
சொன்னபடி கேட்பதாயிருந்தால்‌, தம்முடைய அமைப்புச்‌ 
சாசனத்தைக்‌ கிழித்துத்‌ தூர எறியும்படி அவர்களிடம்‌ 
சொல்லுவேன்‌. பிறகு, இது எங்களுடைய சர்வகலாசாலை 
என்று கூறுவேன்‌. சர்வகலாசாலைக்கு மான்யம்‌ கொடுப்‌ 
பதை சர்க்கார்‌ மிறுத்திவிடுவார்களென்று சொன்னால்‌, அவர்‌ 
களுக்குத்‌ தேவையான பணத்தையெல்லாம்‌ நான்‌ திரட்டித்‌ 
தருகிறேன்‌ என்று உறுதி கூறுகிறேன்‌. சர்வகலாசாலைகளை 
அவர்கள்‌ தேசீய ஸ்தாபனங்களாக மாற்ற வேண்டுமென்று 
கான்‌ விரும்புகிறேன்‌. பண்டித மாளவியாஜியினிடம்‌ நான்‌ 
என்ன சொன்னேன்‌ ? சர்வகலாசாலையின்‌ அமைப்புச்‌ சாச 
னத்தை வைஸ்ராயினிடமே திருப்பிக்‌ கொடுத்துவிடுங்கள்‌ ; 
சமஸ்தானாதிபதிகள்‌ தாம்‌ கொடுத்த பணத்தைக்‌ திரும்பக்‌ 
கேட்டாலும்‌ கொடுத்துவிடுங்கள்‌. பற்றாக்குறை. ஏற்பட்‌ 
டால்‌, பிச்சையெடுப்போம்‌. கேட்க முடியுமென்றால்‌, மக்க 
சிடமிருந்து நான்‌ பிச்சை கேட்க முடியும்‌ என்று அவரிடம்‌ 
சொன்னேன்‌. 


இந்திய ௩ண்பர்‌: சர்வகலாசாலை அமைப்புச்‌ சாசனம்‌ நமக்கு 
என்ன கெடுதல்‌ செய்தது? 


காந்திஜி : எல்லாச்‌ சங்கடங்களுக்கும்‌ மூலகாரணம்‌ சாசனம்‌ 
தான்‌. எல்லாவிதமான சர்க்கார்‌ தலையீடுகளுக்கும்‌, ஆதிக்‌ 
கத்திற்கும்‌ அதுதான்‌ ஆரம்பம்‌. சாசனம்‌ காரணமாகத்‌ 
கான்‌ ஹிந்து சர்வகலாசாலை காட்டுக்‌ கோமகனை வர 
வேற்று, கெளரவிக்க வேண்டியிருக்கிறது. அதை நான்‌ 
எப்படி அனுமதிக்க முடியும்‌? நாட்டை, புரட்சியை நோக்கி 
ஈான்‌ இட்டுச்‌ செல்லுவதாகத்‌ தனக்குத்‌ தோன்றுகிற 
தென்று ஸ்ரீமதி பெஸன்ட்‌ அம்மையார்‌ ஒரு சமயம்‌ என்னி 
டம்‌ கூறினார்‌. அவர்‌ அதை ஆட்சேபிக்கும்‌ தோரணையி 
லேயே கூறினர்‌; ஆனால்‌, அவர்‌ சொன்னது சரிதான்‌. 
எனினும்‌, நான்‌ செய்யும்‌ புரட்சி, இயற்கையாக ஒன்றின்‌ 
விளைவாக மற்றொன்று ஏற்படும்‌ புரட்சியாக இருக்கும்‌. 
-ஆனால்‌, புரட்சி ஏற்பட்டுத்தான்‌ தீர வேண்டும்‌. வேறு 

மாற்று வழியே இல்லை. 
நவஜீவன்‌” - 80-12-1920 


4 


ஒத்துழையாமைக்கு மூன்று 
நிபந்தனைகள்‌ 


ஒத்துழையாமையில்‌ நம்பிக்கை உள்ள எந்த மாணவனும்‌, 
அமைதிக்குப்‌ பங்கம்‌ விளைவிக்கக்‌ கூடிய எதையும்‌ செய்யக்‌ 
கூடாது. ஒத்துழையாமையாளர்‌ மூன்று நிபந்தனைகளை ஒப்புக்‌ 
கொள்ள வேண்டும்‌: முதலாவது அமைதி: அதை மீறக்கூடிய 
எதையும்‌ செய்யக்‌ கூடாது. உங்களுக்கு ஒருபோதும்‌ கோபம்‌ 
வரக்கூடாது உங்களுடைய எதிெனை நீங்கள்‌ திட்டக்கூடாது, 
கேலி செய்து கூச்சல்‌ போடக்கூடாது, அடிக்கக்‌ கூடாது. இந்த 
நிபந்தனைகளுக்கு நீங்கள்‌ உட்படச்‌ தயாராயிருந்தாலொழிய, 
இக்த இயக்கத்தில்‌ சேரக்கூடாது. 


ஒத்துழையாமை என்பது முற்றிலும்‌ அமைதியாக இருக்க 
வேண்டும்‌; கத்தியை உபயோகிப்பதற்கு அதில்‌ இடமில்லை. 
பலாத்காரத்‌ தன்மை வாய்ந்த எதுவுமே கத்தியைப்‌ போன்றது 
தான்‌. பலாத்கரரமான பேச்சு, கரங்கள்‌ யாவுமே, கூரிய முளை 
வுள்ள இரும்பும்‌ துண்டைப்‌ போன்றதேயாகும்‌. இரண்டாவது 
நிபந்தனை, தன்னடக்கம்‌: உங்களை நீங்களே அடக்கியாளத்‌ 
தெரிய வேண்டும்‌. மூன்றாவது நிபந்தனை, யக்ஞம்‌: யக்ஞம்‌ 
அல்லது தியாகத்தின்‌ மூலம்‌ ஒருவர்‌ தூய்மை பெறவேண்டும்‌. 
அதைப்‌ பெற்றுவிட்ட தாகச்‌ கருதினாலொழிய, நீங்கள்‌ பள்ளிக்‌ 
கூடங்களை விடக்கூடாது. இங்கு இன்று சுமார்‌ அறுபது மாண 
வர்கள்‌ இருக்கிறார்கள்‌. இந்த எண்ணிக்கை ஐந்தாகக்‌ குறைந்து 
விட்டால்‌ கூட, வித்யா பீடம்‌ ஒழுங்காக நடந்து கொண்டிருக்‌ 
கும்‌. அஸ்திவாரம்‌ பரிசுத்தமான தாயிருக்கால்‌, சுயராஜ்யம்‌ 
என்ற கட்டிடத்தை அதன்மீது எழுப்பலாம்‌. யார்‌ தன்னைத்‌ 
தானே பரிசுத்தப்படுத்திக்‌ கொள்ளவில்லையோ, அவன்‌ அஸ்தி 
வாரத்தின்‌ பரிசுத்தத்தை அதிகமாக்க மாட்டான்‌. ஆகையால்‌, 
இந்த ஸ்தாபனத்தில்‌ சேர விரும்பும்‌ மாணவர்களிடம்‌ ஒன்று 
கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. அதாவது, நீங்கள்‌ இந்த நிபந்தனை 
களை நிறைவேற்ற வீரும்பவில்லையென்றால்‌, இசைவிட்டுப்‌ போய்‌ 
விட வேண்டும்‌. 


நவஜீவன்‌? - 19-11-1000 


2 
நூலின்‌ மூலம்‌ சுயராஜ்யம்‌ 
1 


குஜராத்‌ வித்யாபீட ஆசிரியர்கள்‌, மாணவர்களிடையே குஜராத்தி 
யில்‌ காந்திஜி 18-1-1921-இல்‌ செய்த பிரசங்க விவரங்கள்‌ கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளன : 


எனது வாழ்க்கையில்‌ சில விஷயங்களை. நான்‌ சில சமயங்‌ 
களில்தான்‌ தெலிவாகப்‌ பார்க்க முடிந்திருக்கிறது. ரெளலட்‌ 
சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும்‌ என்பதற்காக நடத்தப்பட்ட 
இயக்கத்தின்போது, சட்ட மறுப்புக்கு மக்கள்‌ இன்னும்‌ தயா 
சாகவில்லை என்று திடீரென்று எனக்குத்‌ தோன்றியது. அதே 
மாதிரி, சென்ற மூன்று, நான்கு நாட்களாக எனக்கு ஒரு 
எண்ணம்‌ தோன்றியிருக்கிறது: ஒத்துழையாமை இயக்கம்‌ 
வெற்றி பெறுவதற்கு காம்‌ என்ன செய்யவேண்டும்‌? மாணவர்‌ 
களை அதில்‌ பங்கெடுத்துக்‌ கொள்ளச்‌ செய்து, ஒரு வருஷத்தில்‌ 
சுயராஜ்யம்‌ பெறுவதற்கு என்ன செய்யவேண்டும்‌ 2 நான்‌ வெகு 
காலமாக உண்மையென்று கம்பிவந்துள்ள ஒன்றை இப்போது 
உங்கள்‌ முன்பு சமர்ப்பிக்கிறேன்‌. இதில்‌ எப்போதுமே எனக்கு 
நம்பிக்கை இருந்துவந்திருக்கிறது; ஆனால்‌, அத்தகைய நம்பிக்‌ 
கைக்கான ஓர்‌ அம்சத்தை இப்போதுதான்‌ நான்‌ இன்னும்‌ 
அதிகத்‌ தெளிவாகப்‌ புரிந்து கொள்ளமுடிர்திருக்கிறது. 


இந்த ஸ்தாபனத்தின்‌ குலபதி (அத்யட்சகர்‌) என்ற 
முறையில்‌ உங்களிடம்‌ எதையும்‌ கூற நான்‌ வரவில்லை. உங்‌ 
கஞூக்கு யோசனை கூறுவதற்காக மட்டுமின்றி, இந்த விஷயத்தில்‌ 
ஒரு மூத்த சகோதரணப்போல்‌ உங்களுடைய கருத்தை 
அறியவும்‌ வந்திருக்கிறேன்‌. மிகுந்த ஈம்பிக்கையுடனேயே நான்‌ 
இந்த யோசனையைக்‌ கூறப்போகிறேன்‌. இன்று இதை உங்க 
நக்கு இவ்வளவு ஈம்பிக்கையுடனும்‌, பலத்துடனும்‌ கூறுவதைப்‌ 
போல்‌ இதற்கு முன்பு உங்களிடம்‌ நான்‌ சொன்ன தில்லை. பள்ளிக்‌ 
கூடத்தை விடுவதோ அல்லது கல்வி இல்லாமல்‌ இருப்பதோ 
தற்கொலைக்கு ஒப்பாகும்‌ என்று நீங்கள்‌ சொன்னால்‌, தற்கொலை 
செய்து கொள்ஞங்கள்‌ என்றே சொல்லுகிறேன்‌. அதற்காகக்‌ 
கடவுள்‌ உங்களை மன்னித்துவிடுவார்‌ என்பது நிச்சயம்‌. இது 
வரையில்‌ உங்களுக்குச்‌ சுவையான பல உண்டிகளை நான்‌ வழங்கி 
வந்தேன்‌. ஆனால்‌, ஒத்துழையாமை இயக்கத்தை வெற்றிகர 
மானதாக்கவேண்டும்‌ என்று நீங்கள்‌ விரும்பினால்‌, உங்கள்‌ 
கேரம்‌ பூராவையும்‌ நூல்‌ நூற்பதில்‌ செலவிட வேண்டுமென்று 
கூறுவதற்காகவே இன்று இங்கு நான்‌ வந்திருக்கிறேன்‌. இது 
உங்களுக்கு ஒரு புதிய கருத்தாக இருக்கலாம்‌; உங்களுக்கு 
அதிர்ச்சியளிப்பதாகக்‌ கூட இருக்கலாம்‌. உங்களில்‌, பி. ஏ. 


நூலின்‌ மூலம்‌ சுயராஜ்யம்‌ 299 


பட்டம்‌ பெற விரும்புகிறவர்கள்‌ பலர்‌ இருப்பீர்கள்‌. இந்த 
வித்யாபீடம்‌ அந்தப்‌ பட்டத்தை அளிக்கும்‌ என்றும்‌ சொல்லி 
யிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு நான்‌ சொல்லுவது இதுதான்‌. 
அதாவது, இன்று இந்தியா உள்ள நிலைமையில்‌, யாருக்கும்‌ 
கொடுக்கப்படக்‌ கூடிய மிகப்‌ பெரிய பட்டம்‌ சர்க்கா சுற்றுவது 
தான்‌. இது மிகைபடுத்திக்‌ கூறப்படுவதுபோல்‌ தோன்றலாம்‌ ; 
ஆனால்‌, அப்படியில்லை. அதை கான்‌ மனப்பூர்வமாக கம்பு 
கிறேன்‌. : என்னைப்‌ போலவே உங்களிடமும்‌ அதே ஆர்வமும்‌, 
உற்சாகமும்‌ இருக்கவேண்டும்‌ என்பதற்காகவே இதை 
உங்களிடம்‌ சொல்லுகிறேன்‌. 


காம்‌ சுதேசியைல்‌ கைவிட்டதால்தான்‌ இந்தியா ஈம்மிட 
மிருந்து பறிபோயிற்று. இந்தியாவில்‌ நூல்‌ நூற்பது, குறிப்பிட்ட 
ஒரு வகுப்பினரிடையே மட்டும்‌ ஒரு தொழிலாக இருக்கவில்லை. 
பெண்கள்‌ யாவரும்‌, அவர்கள்‌ எந்த வகுப்பைச்‌ சேர்ந்தவர்களா 
யிருந்தாலும்‌ நூற்றுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. பல ஆண்களும்‌ 
நூற்றுக்‌ கொண்டிருக்தார்கள்‌. டாக்கா மஸ்லினை நூற்றவர்கள்‌ 
ஆண்களேயாவர்‌. ஆனால்‌, அவர்கள்‌ அதை ஒரு தொழிலாகக்‌ 
கொண்டிரும்தார்கள்‌. பொதுவாக, நூற்பது ஒரு கடமை 
யாகக்‌ கருதப்பட்டதேயொழிய தொழிலாக அல்ல. காட்டில்‌ 
நூற்கும்‌ பழக்கம்‌ இருந்தவரையில்‌, இந்தியா சுபிட்சமாக 
இருந்தது. நாம்‌ உற்பத்தி செய்த துணி, ஈமது தேவைகளுக்குப்‌ 
போதுமானதாக இருந்தது. ஆனால்‌, காம்‌ இன்னும்‌ அதிகம்‌ 
உற்பத்தி செய்தோம்‌ என்பதும்‌, ஏராளமான துணி வெளிகாடு 
களுக்கு அனுப்பப்பட்டது என்பதும்‌, சென்ற கால சரித்திரத்தி 
லிருந்து தெரிகிறது. முற்றிலும்‌ நேர்மையற்ற, அக்கிரமமான முறை 
களின்‌ மூலம்‌ கிழக்கிந்தியா கம்பெனி ஈமது ஜவுளித்‌ தொழிலை 
அழித்தது; பணத்திற்காக யுத்தங்களை நடத்தியது; துறை 
முகங்களைக்‌ கைப்பற்றிக்‌ கொண்டது; வர்த்தகத்தை ஏகபோக 
மரக்கிக்‌ கொண்டது ; இறுதியில்‌ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையும்‌ 
ஸ்தாபித்தது. நமது முன்னோர்களுக்கு இழைக்கப்பட்ட 
கொடுமைகளுக்குப்‌ பிராயச்சித்தம்‌ செய்தாலொழிய, காம்‌ 
எப்படி சுயராஜ்யம்‌ பெறமுடியும்‌ 2 தீங்கிறைத்தவர்களை தண்‌ 
டிப்பதன்மூலம்‌ அதை நாம்‌ பெறமுடியாது. தண்டிக்கும்‌ முறையை 
நாம்‌ கைவிட வேண்டும்‌. ஈம்மை நாமே பரிசுத்தமாக்கிக்‌ கொள்‌ 
ஞவதன்‌ மூலம்தான்‌ வலிமைபெற வேண்டுமேயொழிய, எதிரி 
களைத்‌ தண்டிப்பதன்முலம்‌ அல்ல. அவர்கள்‌ ௩ம்‌ நாட்டை. ஆளு 
வதை நாம்‌ அப்படித்தான்‌ நிறுத்தவேண்டும்‌. நம்மிடம்‌ தூய்மை 
யும்‌, சத்தியமும்‌ இல்லை என்ற காரணத்திற்காக. அவர்கள்‌ 
இங்கேயே இருந்து நம்மை ஆளவேண்டும்‌ என்பதையும்‌, 
சரியான முறைகளின்‌ மூலம்தான்‌ காம்‌ மீண்டும்‌ சுதந்திரம்‌ பெற 
வேண்டும்‌ என்பதையும்‌ நிங்கள்‌ ஒப்புக்‌ கொண்டால்‌, நம்முடைய 
கடமை என்ன? நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ பிராயச்கித்தம்‌ 
செய்யவேண்டும்‌ என்பதே இந்தக்‌ கேள்விக்குப்‌ பதிலாகும்‌, 
முன்‌ காலத்தில்‌ செய்ததைப்போல்‌, காம்‌ நூற்க ஆரம்பிக்க 


240 கல்வி 


வேண்டும்‌. வேறு எந்த வேலைக்கும்‌ பதிலாக இதைச்‌ செய்வதா 
யிருக்கக்‌ கூடாது; மக்களின்‌ வீண்‌ நேரத்தை இதற்குப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொண்டு, அதன்மூலம்‌ அதனுடைய இப்போதைய 
அவல நிலையிலிருந்து அதை உயர்த்தவேண்டும்‌. ஆண்கள்‌, 
பெண்கள்‌, குழந்தைகள்‌, எல்லோருமே நூற்க ஆரம்பித்த பிறகு, 
தான்‌, நம்முடைய பிராயச்சித்தம்‌ பூர்த்தியான தாயிருக்கும்‌. 


பிரிட்டிஷ்‌ சாமான்‌௧ளை பகிஷ்காரம்‌ செய்ய வேண்டுமென்று 
சொல்லுபவர்கள்‌, லங்காஷயரை மண்டியிடச்‌ செய்ய வேண்டும்‌. 
என்பதற்காகவே அப்படிச்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌, கான்‌ 
அப்படி நினைக்கவில்லை, மற்றவர்களை மண்டியிடச்‌ செய்வதற்குப்‌ 
பதிலாக, நம்மை மண்டியிடவைப்பதற்கு மற்றவர்கள்‌ செய்யும்‌ 
முயற்சிகளை எதிர்த்து நிற்பதற்கான பலத்தை நாம்‌ பெறுவதற்கு. 
வேலை செய்வதே சிறந்தது என்று எனக்குத்‌ தோன்றுகிறது. 
ஒப்பான்‌, இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள்‌ வரமுடி 
யாமல்‌ ஈம்‌ கதவுகளை அடைக்கவிரும்பினால்‌, ஈமக்கு த்‌ தேவையான 
எல்லாக்‌ துணிகளையும்‌ காமே உற்பத்தி செய்யவேண்டும்‌. 
தேவையான அளவுக்கு நாம்‌ நூலை உற்பத்தி செய்தாலொழிய, 
தேவையான அளவு துணியையும்‌ உற்பத்தி செய்ய முடியாது.. 
கமக்குத்‌ கேவையான துணி பூராவையும்‌ நமது மில்களில்‌ 
உற்பத்தி செய்ய வேண்டுமானால்‌, இதற்கு வேண்டிய மில்களை 
அமைப்பதற்குக்‌ குறைந்த பட்சம்‌ ஜம்பது வருஷங்களாவதுூ 
ஆகும்‌ என்று அனுபவம்‌ உள்ள தொழிலதிபர்கள்‌ கூறுகிறார்கள்‌. 
மில்களின்‌ மூலம்‌ நாட்டிலுள்ள கோடிக்கணக்கான மக்களின்‌ 
நிலைமைக்குப்‌ பரிகாரம்‌ காணமுடியாது. ஏராளமான ஆண்களும்‌, 
பெண்களும்‌ இப்போது அகேகமாகக்‌ துணியே கூட இல்லாமல்‌: 
இருக்கிறார்கள்‌. மில்களின்‌ மூலம்‌ இவர்களுக்கு வேண்டிய 
துணியைக்‌ கொடுக்கமுடியாது. எந்த நாடும்‌ விவசாயத்கை 
மட்டுமே நம்பி வாழ்ந்ததில்லை; அப்படி வாழவும்‌ முடியாது... 
விவசாயத்திற்குத்‌ துணையாக ஒரு உபதொழில்‌ இருக்க 
வேண்டும்‌. நெசவுதான்‌ அந்த உபதொழில்‌. அந்தக்‌ தொழிலை 
உயிர்ப்பித்து, அதை நரம்‌ கற்றுக்‌ கொண்டாலொழிய, நம்‌. 
முடைய கல்வியினாலெல்லாம்‌ ஒரு பலனும்‌ ஏற்படாது. 


நான்‌ சொல்லியிருப்பது சரிதான்‌ என்றால்‌-இது உண்மை: 
தான்‌ என்பதை ஒரு தீர்மானத்தின்‌ மூலம்‌ தேசீய காங்கிரஸ்‌ 
பகிரங்கமாக ஒப்புக்‌ கொண்டிருக்கிறது- இப்போது சாம்‌ என்ன 
செய்ய வேண்டும்‌? அடுத்த ஓன்பது மாதங்களில்‌ சுதந்திரம்‌ பெற 
வேண்டுமென்ற ஈம்முடைய உறுதி உண்மையானதுதான்‌ 
என்றால்‌, இந்தியாவில்‌ உள்ள துணிப்‌ பஞ்சத்தைப்‌ போக்குவது: 
தான்‌ மாணவர்களுக்கு உண்மையான கல்வியாக இருக்கும்‌... 
இப்போது இந்தியாவுக்கு உணவுப்‌ பஞ்சத்தை வீட, துணிப்‌ 
பஞ்சம்தான்‌ அதிகமாக இருக்கிறது. மிகவும்‌ அவசியமான 
இந்தத்‌ துணிக்காக, வருஷத்தில்‌ அறுபது கோடி ரூபாய்கள்‌ வெளி! 
காடுகளுக்கு அனுப்பப்படுகின்‌ றன. இந்தியா இப்போது வெளி 


நூலின்‌ மூலம்‌ சுயராஜ்யம்‌ 241 


நாடுகளிலிருந்து சாற்பது கோடி பவுன்‌ நூலை இறக்குமதி செய்து 
கொண்டிருக்கிறது. ஈமது வீடுகளிலேயே இந்த நூலையெல்லாம்‌ 
நாம்‌ நூற்க ஆரம்பிக்க வேண்டும்‌. நெசவாளர்களுக்குப்‌ பஞ்ச, 
மில்லை; ஆனால்‌, இப்போது நூற்பாளர்கள்‌ இல்லை. எவ்வளவு 
நெசவாளர்கள்‌ இருக்கிறார்கள்‌ என்ற சரியான விவரம்‌ இன்னும்‌ 
எனக்குக்‌ கிடைக்கவில்லை. அவர்களுடைய எண்ணிக்கை 
ஐம்பது லட்சம்‌ அல்லது அதற்கு அதிகமாகவே இருக்கலரம்‌. இக்‌ 
தப்‌ பணத்தையெல்லாம்‌ காம்‌ மிச்சப்படுத்த வேண்டுமானால்‌, நாம்‌ 
நூற்க ஆரம்பிக்க வேண்டும்‌. இந்த அறுபது கோடி ரூபாயும்‌, நம்‌ 
நாட்டிலேயே கைத்தொழில்களில்‌ முதலீடு செய்யப்பட்டால்‌, 
நமது மக்களில்‌ எவ்வளவு ஆயிரக்‌ கணக்கான பேர்களுக்கு வேலை 
கிடைக்கும்‌ என்பதை நினைத்துப்‌ பாருங்கள்‌. நெய்யை எவ்‌ 
வளவு ஜாக்கிரதையாகவும்‌ அளவாகவும்‌ உபயோகிக்கிறோமோ, 
அதே மாதிரி துணியையும்‌ உபயோகிக்க வேண்டும்‌. காம்‌ விரும்‌ 
பும்‌ அளவுக்குத்‌ துணியை உபயோகிக்க நமக்குக்‌ கட்டுபடியா 
காது. ஒரு சட்டையுடன்‌ நரம்‌ காலம்‌ தள்ள முடியுமென்றால்‌, 
அதற்கு அதிகமாக விரும்புக்‌ கூடாது. ஒரு குட்டையான 
துணியை நாம்‌ உபயோகிக்கக்கூடுமாயின்‌, நாம்‌. நீளமான 
துணியை உபயோகிக்க முற்படக்‌ கூடாது. அறுபது கோடி 
ரூபாயை மிச்சப்படுத்த வேண்டுமானால்‌, அதற்கேற்றவாறு பெரிய 
தியாகம்‌ செய்யவும்‌ நாம்‌ தயாராயிருக்க வேண்டும்‌. 


இந்த ஆண்டில்‌ மீதமுள்ள காலக்தை மாணவர்கள்‌ இந்தப்‌ 
பணியில்‌ செலவிட்டால்‌ காங்கிரஸ்‌ தீர்மானத்தில்‌ உறுதி கூறப்‌ 
பட்டிருப்பதுபோல்‌, இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாகவே காம்‌ 
சுயராஜ்யம்‌ பெற்றுவிடுவோமென்று கான்‌ நிச்சயமாக நம்புகி 
றேன்‌. ஆனால்‌, இதற்குக்‌ கடும்‌ உழைப்பு அவசியமாகும்‌. சில 
நிபந்தனைகளின்‌ மீதுதான்‌ நாம்‌ ஈமது லட்சியத்தைப்‌ பெற முடி 
யும்‌. மாணவர்கள்‌ தமது படிப்பை நிறுத்திவிட்டு, இந்தியாவின்‌ 
சன்மைக்காகத்‌ தொழிலாளர்களாகட்டும்‌. கீங்கள்‌ செய்யும்‌ 
வேலைக்கு ஊதியம்‌ கேட்காமவிருந்தால்‌, அது உங்களுக்குப்‌ பெரும்‌ 
பெருமையளிக்கும்‌; அது உங்களுடைய அன்புப்‌ பணியாயிருக்கும்‌. 
ஆனால்‌, ஊதியம்‌ வேண்டுவோர்‌ அதைக்‌ கேட்டுப்‌ பெறலாம்‌. 


உங்களுக்கு புத்திமதி கூற கான்‌ தகுதியுள்ளவன்‌ என்று 
நீங்கள்‌ கருதினால்‌, பள்ளிக்கூடங்களையும்‌ கல்லூரிகளையும்‌ நீங்கள்‌ 
விட்டுவிடுங்கள்‌ என்று நரன்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. சுயராஜ்‌ 
யப்‌ போராட்டத்தில்‌ முழுப்‌ பங்கு எடுத்துக்கொள்ளுவ தற்கு உங்க 
ளுக்கு விருப்பமும்‌, உறுதியும்‌ இருந்தால்‌, இந்தியாவுக்காக உங்‌ 
களால்‌ முடிந்த அளவுக்கு நூற்க வேண்டும்‌. அது சாத்தியமில்லை 
யெனில்‌, காலு மணி நேரமாவது நூற்க வேண்டும்‌. நீங்கள்‌ அடி 
யோடு படிப்பை நிறுத்திவிட வேண்டும்‌ என்று நான்‌ சொல்ல 
வில்லை. அப்படியே நீங்கள்‌ நிறுத்திவிட்டாலும்‌, அதனால்‌ உங்க 
ளுடைய அறிவு மங்கிவிடுமென்றும்‌ நான்‌ நினைக்கவில்லை, 
யாருடைய மனத்தில்‌ அசத்தமில்ல்யோ அவர்களுடைய அறிவு 
எப்போதும்‌ அப்படியே இருக்கும்‌. படிப்பதற்குப்‌ புத்தகங்களே 

16 


242 கல்வி 


இல்லாமல்‌ கான்‌ சிறையில்‌ இருந்த காலத்தில்‌, என்னால்‌. இன்னும்‌ 
நன்றாகச்‌ சிந்தனை செய்ய முடிந்தது. இது என்னுடைய 
அனுபவம்‌. அளவுக்கு மீறிய படிப்பினால்‌, ஈம்முடைய மூளைகள்‌ 
அழுகிப்‌ போய்விட்டன. அதனால்தான்‌ தினசரி ஆறுமணி 
நேரம்‌ நூற்றுவிட்டு, மீதமுள்ள நேரத்தைப்‌ படிப்பதில்‌ செல 
விடுங்கள்‌ எனறு சொன்னேன்‌. நீங்கள்‌ நூற்கக்‌ கற்றுக்‌ 
கொண்டு, அதில்‌ தேர்ச்சியும்‌ பெற்ற பிறகு உங்களில்‌ சிலர்‌ 
கிராமங்களுக்குக்‌ கூடச்‌ சென்று, இதை அங்கேயும்‌ பரப்ப 
லாம்‌. ஆனால்‌, உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை 
யென்றால்‌, கல்லூரிகளிலேயே இருந்துவிடலாம்‌. நாமெல்‌ 
லோருமே தினசரி நான்கு முதல்‌ ஆறு மணி கேரம்‌ வரையில்‌ நூற்‌ 
பதில்‌ செலவிடாவிட்டால்‌, ஈரம்‌ சுயராஜ்யம்‌ பெற முடியாது. ஒரு 
மாதத்தில்‌ அல்லது அதிகமாகப்போனால்‌ மூன்று மாதங்களில்‌ நூற்‌ 
கக்‌ கற்றுக்‌ கொண்டுவிடலாம்‌; பின்னர்‌ கிராமங்களுக்குச்‌ சென்று 
அதை அங்கேயும்‌ பரப்பலாம்‌. தீராத நூல்‌ பஞ்சத்தைப்‌ போக்கு 
வதற்காக, வேண்டிய அளவு நூலை உற்பத்தி செய்வதுதான்‌ இந்தி 
யாவை அதனுடைய லட்சியத்தை நோக்கி இட்டுச்‌ செல்லுவதற்கு 
நமக்குள்ள நல்ல பலனளிக்கக்‌ கூடிய வழியாகும்‌. மேலும்‌, காம்‌ 
அப்படிச்‌ செய்யவில்லையென்றால்‌, காங்கிரஸ்‌ அமைப்பின்‌ கீழ்‌ 
காம்‌ ஏற்றுக்‌ கொண்டிருக்கும்‌ வாக்காளர்களை எப்படி உண்டாக்‌ 
கப்‌ போகிறோம்‌? இன்றைய குஜராத்தி கிராமங்களுக்கு நான்‌ 
என்ன செய்தியைக்‌ கொடுக்கப்‌ போகிறேன்‌? ஆங்கிலேயர்களைத்‌ 
கிட்டச்‌ சொல்லட்டுமா? அல்லது அவர்களுக்கு ஆயுதங்கள்‌ 
கொடுக்கட்டுமா? இல்லையென்றால்‌, அவர்களிடம்‌ நான்‌ என்ன 
சொல்லுவது? ஒவ்வொருவரும்‌ உடனடியாக நூற்க ஆரம்பிக்க 
வேண்டும்‌ என்பது ஒன்றுதான்‌ என்னிடமுள்ள செய்தியாகும்‌ 
கிராமவாசி யொருவர்‌ ஆமதாபாத்திலிருந்து தனக்கு வேண்டிய 
துணியை வாங்குவதைப்‌ பார்க்கும்‌ போது, எனக்கு வேதனையா 
யிருக்கிறது. ஒவ்வொரு கிராமமும்‌ தனக்குத்‌ தேவைப்படுவதை 
உள்ளூரிலேயே உற்பத்திசெய்து கொள்ள வேண்டும்‌ என்பதே 
சுதேசியின்‌ கடமையாகும்‌. இதுமுதல்‌ ஒரு வருஷத்திற்கு 
இதையே தான்‌ வேலைத்‌ திட்டமாக வைத்துக்‌ கொள்ள வேண்டு 
மென்று இங்கு கூடியுள்ள தலைமை ஆசிரியரையும்‌, ஆசிரியர்களை 
யும்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. மாணவர்கள்‌ கிராமங்களுக்குப்‌ 
போவதற்குப்‌ பயிற்சியளித்து, அவர்களைத்‌ தயார்‌ செய்வதில்‌ ஆகி 
ரியர்கள்‌ கவனம்‌ செலுத்தவேண்டும்‌. 


இந்த வருடத்தில்‌ பின்‌ கண்டவற்றை நீங்கள்‌ செய்து முடித்‌ 
தால்போதும்‌: ஆங்கிலத்தைக்‌ கைவிட்டுவிட்டு குஜராத்தியை அபி 
விருத்தி செய்து கொள்ளுவது, ஹிந்துஸ்‌ தானி, உருது லிபிகளைக்‌ 
கற்றுக்‌ கொள்ளுவது, ஈன்கு நூற்கப்‌ பயிற்சி பெறுவது. இதை 
நீங்கள்‌ செய்து விட்டால்‌, அடுக்க ஆண்டில்‌ மேற்கொண்டு வேலைக்‌ 
குத்‌ தயாராயிருப்போம்‌. சுயராஜ்யம்‌ பெறும்வரையில்‌ நாம்‌ இந்த 
வேலைத்‌ திட்டத்தைப்‌ பின்பற்ற வேண்டுமென்றே கான்‌ விரும்புகி 
றேன்‌. ஆனால்‌, அது சாத்தியமானதாகத்‌ தோன்றாவிட்டால்‌, 


நூவின்‌ மூலம்‌ சுயராஜ்யம்‌ 243 


ஒரு வருட காலத்திற்காவது இதைப்‌ பின்பற்ற வேண்டும்‌. கான்‌ 
இன்று உங்களுக்கு அளிக்கும்‌ செய்தி இதுதான்‌. 

உங்களுக்குள்ள எந்த சந்தேகத்தையும்‌ தெளிவுபடுத்திக்‌ 
கொள்ள, நீங்கள்‌ என்ன கேள்வி வேண்டுமானாலும்‌ கேட்கலாம்‌. 
ஆகையால்‌, தயங்காதீர்கள்‌. இந்தப்‌ புதிய வேலைத்‌ திட்டத்தில்‌ 
நம்பிக்கையில்லா ஒரு மாணவராவது இதை ஏற்றுக்‌ கொள்ள 
வேண்டுமென்று கான்‌ விரும்பவில்லை. உங்களுடைய உள்ளத்திற்‌ 
கும்‌, அறிவுக்கும்‌ பிடித்தமானதாயிருந்தால்‌ மட்டும்‌ இதை ஏற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌. 


கேள்விகளும்‌, பதில்களும்‌ 


ஒரு மாணவர்‌: நூல்‌ நூற்பது, ஒத்துழையாமை இயக்கத்திற்கு 
எப்படி உதவியாக இருக்கும்‌? 


காந்திஜி: இந்தியா பொருளாதார விடுதலை பெறுவதற்கு நூற்றல்‌ 
உதவியாக இருக்கும்‌. பொருளாதார சுதந்திரம்‌ பெறும்‌ 
வரையில்‌ நாம்‌ சுயராஜ்யம்‌ பெற முடியாது; அப்படியே பெற்‌ 
லும்‌, அதன்‌ பலன்களை அனுபவிக்க முடியாது. சோப்பு இல்‌ 
லாமலும்‌, ஊசி, குண்டூசி இல்லாமலும்‌ நாம்‌ காலம்‌ தள்ள முடி 
யும்‌; ஆனால்‌, துணியில்லாமல்‌ இருக்க முடியாது. இப்போது 
நம்முடைய ஏற்றுமதிகளும்‌, இறக்குமதிகளும்‌ சமமாக இல்லை; 
ஏற்றுமதிகளைவிட இறக்குமதிகள்‌ மிகவும்‌ அதிகமாக இருக்‌ 
கின்றன. இதன்‌ பலனாக, கமது வறுமை ஆண்டுதோறும்‌ 
அதிகமாகிக்‌ கொண்டே போகிறது. அத்துடன்‌, ராணுவத்‌ 
திற்காக ஆகும்‌ பெரும்‌ செலவையும்‌ காம்‌ ஏற்றுக்‌ கொள்ள 
வேண்டியிருக்கிறது. துணிக்காக நாம்‌ அறுபது கோடி ரூபாய்‌ 
பெரும்‌ அளவு தொகையை வீணடிக்கிறோம்‌. ஆகையால்‌, முத 
லில்‌ காம்‌ பொருளாதார சுதந்திரம்‌ பெற வேண்டும்‌ என்பது 
தெளிவு. நூற்பது, அந்த அறுபது கோடி ரூபாயை மிச்சப்‌ 
படுத்த உதவியாக இருக்கும்‌; அந்த அறுபது கோடியை நாம்‌ 
மிச்சப்படுத்தினால்‌, மீதமுள்ள கொகையையும்‌ மிச்சப்படுத்தும்‌ 
சக்தி நமக்கு ஏற்படும்‌ அல்லது அவற்றை வெளியிலிருந்து 
வாங்கும்‌ சுமையைத்‌ தாங்கக்‌ கூடிய நிலைமையிலாவது இருப்‌ 
போம்‌. ஒரு கடிகாரத்‌ தொழிற்சாலையோ, குண்டீசித்‌ தொழிற்‌ 
சாலையோ இல்லாமல்‌ இந்தியா இருக்க முடியும்‌; ஆனால்‌, 
நமக்கு வேண்டிய துணியை நாமே உற்பத்தி செய்து கொள்‌ 
ளாமல்‌ இருக்க முடியாது. 


ரு மாணவர்‌ : கைராட்டினத்தைப்‌ புகுத்துவது, மீண்டும்‌ 
மாணவர்களிடையே ஒரு புயலை உண்டாக்கிவிடுமே. 


காந்திஜி: அப்படிப்‌ புயல்‌ ஏற்படுவது வரவேற்க த்தக்கதுதான்‌ 
மாணவர்கள்‌ இன்னும்‌ உயர்வு பெறுவதற்கு அது உதவி 


244 கல்வி 


செய்கிறது. மாணவர்கள்‌ தமக்குத்‌ தாமே கிந்தனை செய்‌ 
யும்படியாக நிரப்பந்தப்படுத்துவதற்கு, இத்தகைய புயல்‌ 
கனை உண்டாக்க வேண்டியது என்னுடைய கடமை: 
யாகும்‌; ஆசிரியர்களுடைய கடமையுமாகும்‌, இப்போது 
மாணவர்களுடைய உடல்‌ விழிப்புடனிருக்த போதிலும்‌, 
அறிவு உறங்கிக்‌ கிடக்கிறது. இக்கப்‌ புயல்‌ கரரணமாகவும்‌, 
அதனால்‌ மாணவர்களிடையே ஏற்படக்கூடிய மோதல்‌ 
காரணமாகவும்‌, ஒரு சிலராவது விழிப்படையக்கூடும்‌. 
ஆகையால்‌, அதில்‌ ஒன்றும்‌ தீங்கு இல்லை. 

ஒரு மாணவர்‌ : மாணவர்களைத்‌ தவிர மற்றவர்களையும்‌ நீங்கள்‌ 
ஏன்‌ நூற்கச்‌ சொல்லக்கூடாது? மாணவர்கள்‌ மட்டும்‌. 
படிப்பைவிட வேண்டுமென்று ஏன்‌ சொல்லுகிறீர்கள்‌? 


காந்திஜி : நாற்பது கல்வியல்ல என்று நினைப்பது நம்முடைய 
முதலாவது தவறாகும்‌. தியாகம்‌ செய்வது கல்வியல்ல: 
என்று நினைப்பது இரண்டாவது தவறாகும்‌. தம்முடைய 
படிப்பை தியாகம்‌ செய்வதன்மூலம்‌ கேசத்கிற்குக்‌ தொண்டு. 
செய்ய வேண்டியது தமது கடமை என்பதை மாணவர்கள்‌ 
நாளைக்கு உணர்வார்களாயின்‌, இந்த வருடத்திற்கு கான்‌ 
செய்ய வேண்டிய வேலை இப்போதே முடிந்துவிட்டதாகக்‌. 
கருதுவேன்‌. 


ஒரு மாணவர்‌ : இந்த மாறுதல்‌ ஒத்துழையாமை இயக்கத்திற்கு. 
ஒரு முட்டுக்கட்டையாக இராதா? 

காந்திஜி: இராது; சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களையும்‌, கல்லூரிகளை 
யும்‌ விடுபவர்கள்‌, சர்க்கார்‌ அளிக்கும்‌ கல்வி அசுத்தமானது: 
என்ற ஈம்பிக்கையுடன்‌ விடவேண்டும்‌. இந்த ஸ்தாபனத்‌ 
தினிடம்‌ உள்ள ஒரு கவர்ச்சியினால்‌, அவற்றை விடுவதா 
யிருந்தால்‌, அப்படிச்‌ செய்யக்கூடாது; அந்த நிலைமையில்‌ 
இப்போதுள்ள கல்லூரிகளே அவர்களுக்குப்‌ போதும்‌. 
வெறும்‌ இலக்கியக்‌ கல்வி போதிப்பதற்காக மட்டும்‌ இந்த. 
ஸ்தாபனத்தை நாங்கள்‌ ஆரம்பிக்கவில்லை. ஆகையால்‌, 
மற்றக்‌ கல்லூரிகளைப்‌ போல்‌ இதுவும்‌ ஒரு கல்லூரியல்ல. 
இப்போது இதுதான்‌ நம்முடைய கடமை என்பதை நாம்‌ 
தெளிவாக உணர்ந்தால்‌, ஒரு வருட காலத்திற்கு இந்த 
வேலையைச்‌ செய்வது தேசத்திற்கு ஈன்மை செய்யும்‌ என்‌ 
பதை உணர்ந்தால்‌, சுயராஜ்யம்‌ பெறுவதற்கு அது நமக்கு. 
உதவி செய்யும்‌ என்பதை உணர்ந்தால்‌, அதை நாம்‌ செய்யத்‌ 
தான்‌ வேண்டும்‌. 


ஒரு மாணவர்‌ : எங்களுடைய கவனம்‌ பூராவையும்‌ கைராட்டி 
னத்திலேயே செலுத்திக்‌ கொண்டிருந்தால்‌, எங்களுடைய 
பள்ளிக்கூடங்களிலும்‌, கல்லூரிகளிலும்‌ நாங்கள்‌ பெற்ற. 
அறிவை நாங்கள்‌ மறந்துவிடக்கூடும்‌ என்று நீங்கள்‌ நினைக்க 
வில்லையா? 


ஒரு புதிய உண்மை 245 


காந்திஜி: கைராட்டினம்‌ நமக்கு சுதந்திரம்‌ தேடித்தரும்‌; ஆகை 
யால்‌, அது நம்மை இலக்கிய அறிவுக்கு உண்மையாகவே 
தகுதியுள்ளவர்களாக்கிவீடும்‌. இவ்வாறாக, கைராட்டினம்‌ 
இப்போதைய கல்விக்கு ஒரு புதியவிறுவிறுப்பைக்‌ 
கொடுக்கும்‌. 


6 
ஒரு புதிய உண்மை 


ஒரு புதிய உண்மையை, இன்னும்‌ சிறக்த ஒரு உண்மையை 
சமர்ப்பிப்பதற்காக இன்று உங்கள்‌ முன்பு நான்‌ வந்திருக்கிறேன்‌. 
பன்னிரண்டு மாதங்களுக்குள்‌ சுயராஜ்யம்‌ பெறுவதென்று நீங்கள்‌ 
உறுதி கொண்டிருந்தால்‌, ஒரு வருடத்திற்குள்‌ சுயராஜ்யம்‌ பெறு 
வதற்கு உதவி செய்வதென்று நீங்கள்‌ உறுதி கெர்ண்டிருக்தால்‌, 
இப்போது நான்‌ சொல்லப்போகும்‌ யோசனையை ஏற்றுக்‌ 
கொள்ளுவதன்‌ மூலம்‌, ஏற்கனவே சுயராஜ்யத்திற்காகத்‌ தமது 
வாழ்க்கையை அர்ப்பணம்‌ செய்துள்ளவர்களின்‌ வேலையைச்‌ 
கலபமான தாலவும்‌, தெளிவானதாகவும்‌ செய்யுங்கள்‌ என்று 
கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. நீங்கள்‌ எந்த ஸ்தாபனங்களை விட்டு 
விட்டு வந்திருக்கிறீர்களோ, அதே ரீதியில்‌ உங்களுடைய கல்லூரி 
களையும்‌, பள்ஸிக்கூடங்களையும்‌ தொடர்ந்து நடத்துவதன்‌ மூலம்‌ 
அயராஜ்யம்‌ பெற முடியுமென்று நீங்கள்‌ நினைத்தால்‌, அது வருந்‌ 
தத்தக்க தவறாகும்‌. வேதனையும்‌, தியாகமும்‌ இல்லாமல்‌ உலகத்‌ 
தில்‌ எந்த நாடும்‌ சதந்திரம்‌ பெற்றதில்லை; சங்கடங்களில்லைமல்‌ 
புதிய பிறப்பைப்‌ பார்த்ததில்லை. தியாகம்‌ என்றால்‌ என்ன? 
யுனிதமாக்குவது என்பதே, தியாகம்‌ என்ற வார்த்தைக்கு எனது 
இளமையில்‌ நான்‌ கற்ற சரியான அர்த்தமாகும்‌. ஒத்துழை 
யாமை என்பது பரிசுத்தத்திற்கான ஒரு மார்க்கம்‌; அந்தப்‌ பரிசத்‌ 
தத்தைப்‌ பெறுவதற்காக நமது சாதாரணமான மாமூலை நிறுத்தி 
வைக்க வேண்டியது அவசியமாயிருந்தால்‌, அதைச்‌ செய்துதானாச 
வேண்டும்‌. வங்காளத்தை எனக்குத்‌ தெரியும்‌. இதை நீங்கள்‌ 
தட்டிக்‌ கழிக்க மாட்டீர்களென்றும்‌, இதை நீங்கள்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளுவீர்களென்றும்‌ எனக்குத்‌ தெரியும்‌. 

நமது கல்வியில்‌ ' இரண்டு விஷயங்கள்‌ மிகவும்‌ குறைவாக 
இருக்திருக்கின்றன. நமது கல்வியமைப்பை உருவாக்கியவர்கள்‌ 
உடலுக்கும்‌, உள்ளத்திற்கும்‌ பயிற்சியளிப்பதைப்‌ புறக்கணித்து 
விட்டார்கள்‌. உள்ளத்திற்கான கல்வியை நீங்கள்‌ பெற்றுவரு 
கிறீர்கள்‌; ஆனால்‌, ஒத்துழையாமைக்காகவே ஒத்துழையாமை 
என்பது, இந்த சர்க்கார்‌ தொடர்ந்து செய்துகொண்டேயிருக்கும்‌ 
தீமையிலிருந்து வாபஸ்‌ யெறுவது என்பதைத்‌ தவிர வேறொன்று 
மில்லை. மனமறிந்து வேண்டுமென்று காம்‌ தீமையிலிருந்து 
வாபஸ்‌ பபெறுகிரோமென்றால்‌, கடவுளை நோக்கி 


246 கல்வி 


நமது முகங்களைத்‌ திருப்பிக்‌ கொண்டு செல்லுகிறோம்‌ என்று 
தான்‌ அர்த்தம்‌. அது உள்ளத்தின்‌ பயிற்சியை முடிவுறச்‌ செய்‌ 
கிறது அல்லது ஆரம்பித்து வைக்கிறது என்று எடுத்துச்‌ கொள்‌ 
ளலாம்‌. இந்தியா கைராட்டினத்தை மறந்ததால்‌, இந்தியா 
உதவாக்கரையான ஒன்றுக்குத்‌ தன்னை விற்றுக்கொண்டதால்‌: 
அது அடிமைத்தனத்தில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டது. ஆகை. 
யால்‌, வங்காள இளைஞர்களாகிய நீங்கள்‌ கைராட்டினத்தை 
ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று கோர நான்‌ அஞ்சவில்லை. 
இந்தச்‌ சோதனை வருடத்தின்போது, நூற்பதில்‌ பயிற்சி 
பெற்று, உங்களால்‌ .எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நூலை 
உற்பத்தி செய்யுங்கள்‌. இதுவே உங்களுடைய முக்கிய 
நோக்கமாகவும்‌, பயிற்சியாகவும்‌ இருக்கட்டும்‌. சுயராஜ்யம்‌ 
ஏற்பட்ட பிறகு உங்களுடைய சாதாரணக்‌ கல்வி ஆரம்ப 
மாகட்டும்‌, ஆனால்‌, வங்காளத்திலுள்ள ஒவ்வொரு இளைஞனும்‌ 
ஒவ்வொரு யுவதியும்‌ நூற்பதிலேயே தமது நேரத்தைச்‌ செலவு 
செய்வதைத்‌ தமது புனிதமான கடமையாகக்‌ கொள்ளட்டும்‌. 
யுத்தத்திலிருக்து கிடைக்கும்‌ உதாரணத்தை உங்கள்‌ கவனத்‌ 
திற்குக்‌ கொண்டு வந்திருக்கிறேன்‌. 

-₹ எங்‌ இந்தியா ? 2-2-1921 


7 


ஒத்துழையாமையும்‌ 
இலக்கியப்‌ பயிற்சியும்‌ 


இலக்கியப்‌ பயிற்சி அவசியமானதுதான்‌. எழுதவும்‌, 
படிக்கவும்‌ ஒருவருக்குத்‌ தெரிந்திருக்க வேண்டியதே. ஆனால்‌, 
அத்துடன்‌ எல்லாம்‌ முடிந்து விடவில்லை. முடிவுக்கான ஒரு 
'மார்க்கம்தான்‌ அது; எழுதப்படிக்கத்‌ தெரியாமலே விஷய 
அறிவு இருந்தால்‌ போதாதா? உலகத்தின்‌ பல பெரிய ஆசிரியர்‌ 
களுக்கும்‌, சீர்கிருத்தவாதிகளுக்கும்‌ எழுதப்‌ படிக்கத்‌ தெரியாது... 
ஏசுநாதருக்கும்‌, முகமது நபிகளுக்கும்‌ படிப்பு கிடையாது, 
போயர்‌ ஜனாதிபதியான குருகருக்கு. கஷ்டப்பட்டுத்‌ தன்‌ 
கையெழுத்தை மட்டும்தான்‌ போடத்‌ தெரியும்‌. அவருடைய 
படிப்பு அவ்வளவுதான்‌. மாஜி ஆப்கானிஸ்கான அமீரின்‌ விஷய: 
மும்‌ அப்படித்தான்‌. ஆனால்‌, அவர்‌ கள்‌ ஒவ்வொருவருக்குமே 
அகேகமாக அளவற்ற விஷய அறிவு இருந்தது. 

ஆனால்‌, நான்‌ சாதாரணமான மனிதர்களைப்பற்றிப்‌ பேசுவ 
தாகச்‌ சொல்லலாம்‌. அது உண்மைதான்‌. எனினும்‌, படிப்பின்‌ 
'லாமலிருப்பது அசாத்தியமல்ல என்பதை அது ருசுப்பிக்கிறது... 
இன்றைக்கும்‌ கூட, உலக ஜனத்தொகையில்‌ பெரும்‌ பகுதியினர்‌ 
எழுதப்‌ படிக்கத்‌ தெரியாதவர்களாகவே இருக்கிறார்கள்‌; ஆனால்‌ 


ஓத்துழையாமையும்‌ இலக்கியப்‌ பயிற்சியும்‌ 247 


அவர்களுக்கு விஷய அறிவு இல்லாமலில்லை. உண்மையில்‌ பார்க்‌ 
கப்‌ போனால்‌, நம்முடைய வாழ்க்கைக்கு உலகத்திலுள்ள அத்‌ 
தகையவர்களைத்தான்‌ நரம்‌ ஈம்பியிருக்கிறோம்‌. சுதந்திரப்‌ போராட்‌ 
டம்‌ நடந்துகொண்டிருக்கும்‌ வரையில்‌ நமது குழந்தைகள்‌ இலக்‌ 
கியக்‌ கல்வி பெற முடியாமலிருந்தால்‌, அதனால்‌ அவர்களுக்கும்‌, 
தேசத்திற்கும்‌ நல்லதுதான்‌ என்பதைக்‌ காட்டுவகற்காகவே 
இதையெல்லாம்‌ எழுதுகிறேன்‌. ஒரு வீட்டிலுள்ள காற்று விஷத்‌ 
தன்மை வாய்ந்ததாகி விட்டால்‌, அது சுத்தமாகும்‌ வரையில்‌ அந்த 
வீட்டைக்‌ கரலி செய்வதுதான்‌ புத்திசாலித்தனம்‌. அதைப்‌ 
போலவே, விஷத்‌ தன்மை வாய்ந்த சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களை 
யும்‌, கல்லூரிகளையும்‌ காலி செய்வதும்‌ கமக்கு நல்லதுதான்‌. 


அதுவரையில்‌ நமது பிள்ளைகள்‌ என்ன செய்வார்கள்‌?, மக்க 
ளுக்குத்‌ தம்முடைய கடமையைப்பற்றிய உணர்வு இருந்தால்‌, தம்‌ 
மிடமுள்ள பெரிய கட்டிடங்களில்‌ சிலவற்றை தாராளமாக நமக்குக்‌ 
கொடுப்பார்கள்‌; கமது பிள்ளைகளுக்கு அங்கு பாடம்‌ சொல்லிக்‌ 
கொடுக்க ஏற்பரடு செய்யலாம்‌. ஆனால்‌, இப்படி நடக்கவில்லை 
யென்றாலும்‌ கூட, திறந்த வெளியில்‌ வகுப்புகளை நடத்த ஏற்பாடு 
செய்ய முடியும்‌. நூற்பது, பக்திப்‌ பாடல்கள்‌ பாடுவது, உடற்‌ 
பயிற்சி செய்வது முதலியவைகளை அங்கே நடத்தலாம்‌. காங்கிரஸ்‌ 
தீர்மானத்தின்படி கமது ஆசிரியர்களில்‌ பலர்‌ இப்போது சிறைக்‌ 
குப்‌ போகத்‌ தயாராக வேண்டும்‌. ஆகையால்‌, குறைந்தபட்ச 
ஆசிரியர்களைக்கொண்டு நமது வேலையை நடத்துவதற்குச்‌ செளக 
சியமான விதத்தில்‌ இப்போது நமது கல்வி முறையை மாற்ற 
வேண்டும்‌. வயது முதிர்ந்த பெண்களிடம்‌ சிறுவர்களை ஒப்படைப்‌ 
பதில்‌ எனக்குத்‌ தயக்கமே இல்லை. அவர்கள்‌ ஏற்கனவே நூற்க 
ஆரம்பித்துவிட்டார்கள்‌. குழந்தைகளையும்‌ அவர்கள்‌ கவனித்துக்‌ 
கொள்ளட்டும்‌. மரியாதையாக நடந்து கொள்ளுவதற்கு நமது 
பையன்களுக்கு நாம்‌ கற்றுக்‌ கொடுத்திருந்தால்‌, பெண்களுக்கு 
அதிக மரியாதை கொடுப்பதன்‌ மூலம்‌, ஈன்றாகப்‌ பழகத்‌ தெரிந்து 
கொள்ளுவார்கள்‌; பெண்களும்‌ இன்னும்‌ அதிகமான, நல்ல சேவை 
களுக்கான பயிற்சியைப்‌ பெறுவார்கள்‌. 


_' நவஜீவன்‌ *- 15- 11922 


8 
ஆங்கில அறிவு 


வியாபார காரண த்திற்காகவும்‌, அதிலிருப்பதாகச்‌ சொல்‌ 
லப்படும்‌ அரசியல்‌ மதிப்புக்காகவும்‌ தான்‌ இன்று ஆங்கிலம்‌ 
கற்கப்படுகிறதென்பது ஒருவேளை கவிஞருக்குத்‌ தெரியாமல்‌ 
இருக்கலாம்‌. ஆங்கிலம்‌ இல்லாமல்‌ தமக்கு சர்க்கார்‌ உத்தியோகம்‌ 
கிடைக்காதென்று நமது பையன்கள்‌ நினைக்கிறார்கள்‌. இப்போ 
துள்ள நிலைமையில்‌, அவர்கள்‌ நினைப்பது சரிதான்‌. திருமண த்திற்கு 
ஒரு அனுமதிச்‌ சீட்டாகப்‌ பெண்களுக்கு ஆங்கிலம்‌ பொதிக்கப்படு 
கிறது. ஆங்கிலேயர்களுடன்‌ ஆங்கிலத்தில்‌ பேசலாமே என்பதற்‌ 
காகப்‌ பல பெண்கள்‌ ஆங்கிலம்‌ கற்க விரும்புவதை கான்‌ அறி 
வேன்‌. தம்மிடமும்‌, தம்முடைய ஈண்பர்களிடமும்‌ தமது மனைவி 
மார்கள்‌ ஆங்கிலத்தில்‌ பேச முடியவில்லையே என்று வருத்தப்‌ 
படும்‌ கணவன்மார்களை கான்‌ அறிவேன்‌. ஆங்கிலம்‌ தாய்‌ மொழி 
யாக்கப்படும்‌ குடும்பங்களையும்‌ கான்‌ அறிவேன்‌. ஆங்கில அறி 
வில்லாமல்‌ இந்தியாவுக்கு சுதந்திரம்‌ என்பது அநேகமாக அசாத்‌ 
தியம்‌ என்று நூற்றுக்கணக்கான இளைஞர்கள்‌ ஈம்புகிறார்கள்‌. 
ஆங்கிலம்‌ என்ற புற்று நோய்‌ நம்‌ சமூகத்தில்‌ அவ்வளவு ஆழ்ந்து 
புரையோடி யிருக்கிறது; இதன்‌ பலனாக, பல இடங்களில்‌ கல்வி 
என்பதற்கான ஒரே அர்த்தம்‌ ஆங்கில அறிவு என்றாகிவிட்டது. 
இவையெல்லாம்‌ நமது அடிமைத்தனத்திற்கும்‌, இழிவுக்கும்‌ அடை 
யாளங்கள்‌ என்றே எனக்குத்‌ தோன்றுகிறது. ஈமது இந்திய 
மொழிகள்‌ இப்படி நசுக்கப்பட்டு, சாகடிக்கப்படுவதைக்‌ காண 
எனக்குத்‌ தாங்க முடியவில்லை. பெற்றோர்கள்‌ தங்கள்‌ குழந்தை 
களுக்கும்‌, கணவர்கள்‌ தமது மனைவிகளுக்கும்‌ தமது சொந்த 
மொழியில்‌ எழுதாமல்‌, ஆங்கிலத்தில்‌ எழுதுவது என்பதை என்‌ 
னல்‌ சகிக்க முடியவில்லை. அந்த மாபெரும்‌ கவிஞரைப்‌ போலவே 
நானும்‌ சுதந்திரமான காற்றில்‌ அவ்வளவு நம்பிக்கை உடையவன்‌ 
என்றே நம்புகிறேன்‌. என்‌ வீட்டைச்‌ சுற்றி நாலாபுறங்களிலும்‌ 
சுவர்‌ எழுப்பப்பட்டு எனது ஜன்னல்கள்‌ அடைக்கப்படுவதை நான்‌ 
விரும்பவில்லை. எனது வீட்டைச்‌ சற்றி எல்லா நாடுகளின்‌ பண்‌ 
பாடுகளும்‌ முடிந்த அளவு சுதந்திரத்துடன்‌ வீசவேண்டுமென்றே 
கான்‌ ஆசைப்படுகிறேன்‌. ஆனால்‌, எதுவும்‌ என்னைத்‌ தலைகுப்புறக்‌ 
கவிழ்ப்பதை கான்‌ ஏற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது மனித 
கைவோ, பிச்சைக்காரனாகவோ, அடிமையாகவோ மற்றவர்களின்‌ 
வீடுகளில்‌ வசிக்க நான்‌ மறுக்கிறேன்‌. வறட்டு கெளரவத்திற்‌ 
காகவோ, நிச்சயமில்லாக சமூக அந்தஸ்திற்காகவோ, ஆங்கிலம்‌ 
கற்றுக்‌ கொள்ள வைக்கும்‌ அனாவசியமான நிர்ப்பந்தத்தை எனது 
சகோதரிகளின்மீது சுமத்த நான்‌ விரும்பவில்லை. இலக்கிய ஆர்வ 
முள்ள நமது இளைஞர்களும்‌, யுவதிகளும்‌ தங்களுக்கு விருப்பமான 
அளவுக்கு ஆங்கிலத்தையும்‌, இதர உலக மொழிகளையும்‌ கற்றுக்‌ 


ஓத்துழையாமை செய்யும்‌ மாணவர்கள்‌ 249 


கொள்ளட்டும்‌; பின்னர்‌, ஒரு போஸைப்போல, ஒரு ராயைப்‌ 
போல, அல்லது கவிஞரையே போல, தமது அறிவின்‌ பலனை 
இந்தியாவுக்கும்‌, உலகத்திற்கும்‌ அளிக்கட்டும்‌. ஆனால்‌, ஒரு 
இந்தியனாவது தன்‌ தாய்‌ மொழியை மறப்பதையோ, புறக்கணிப்‌ 
பதையோ அல்லது அதைப்பற்றி வெட்கப்படுவதையோ கான்‌ 
அனுமதிக்கமாட்டேன்‌; தம்முடைய சொந்த மொழியில்‌ சிந்திக்க 
மூடியாதென்றோ, சிறந்த சிந்தனைகளைத்‌ தம்‌ தாய்‌ மொழியில்‌ 
வெளியிட முடியாதென்றோ நினைப்பதையும்‌ நான்‌ அனுமதிக்க 
மாட்டேன்‌. என்னுடைய மதம்‌ சிறைக்கூடத்தின்‌ மதமல்ல. 
கடவுளின்‌ மிகவும்‌ தாழ்மையான சிருஷ்டிக்கும்‌ அதில்‌ இடமுண்டு. 
ஆனால்‌, அகம்பாவம்‌, சாதி அல்லது மதம்‌ அல்லது நிறத்தின்‌ பெரு 
மைக்கு அதில்‌ இடமில்லை. மனிதவர்க்கத்தின்‌ சீர்திருத்தம்‌, 
பரிசுத்தம்‌, தேசபக்தி ஆகியவைகளுக்கான இந்த மகத்தான 
இயக்கத்தை கவிஞர்‌ தப்பு அர்த்தம்‌ செய்துகொண்டிருப்பதுபற்றி 
மிகவும்‌ வருந்துகிறேன்‌. அவர்‌ பொறுமையுடன்‌ இருந்தால்‌, தன்‌ 
னுடைய நாட்டினரைப்பற்றி வருத்தமோ, வெட்கமோ அடைவ 
தற்கு ஒரு காரணமும்‌ இல்லை என்பதை அவரே அறிவார்‌. சில 
வெளித்தோற்றங்களைக்‌ கண்டு, அவையேதான்‌ இயக்கமோ என்று 
தவராக நினைத்துவிட வேண்டாம்‌ என்று மரியாதையுடன்‌ அவரை 
எச்சரிக்கிறேன்‌. டயர்கள்‌ அல்லது ஓட்வியர்களே உதாரணமாக 
வைத்துக்கொண்டு ஆங்கிலேயர்களை மதிப்பிடுவது எவ்வளவு 
தவரறாகுமோ, அதே மாதிரி லண்டனிலோ, இந்தியாவிலோ மாண 
வர்கள்‌ தவறாக நடந்து கொண்டதை வைத்துக்கொண்டு ஒத்துழை 
யரமையை மதிப்பிடுவதும்‌ தவறாகும்‌. 

4 எங்‌ இந்தியா * - 1-0-1921 


9 
ஒத்துழையாமை செய்யும்‌ மாணவர்கள்‌ 
1 


நான்‌ தெரிவித்த கில கருத்துகள்‌ மாணவர்களிடையே 
ஒரு கண்டனப்‌ புயலை எழுப்பி யிருப்பதாக அறிகிறேன்‌. இந்த 
மாணவர்களில்‌ சிலர்‌, தமது கடிதங்களின்‌ மூலம்‌ என்மீது சொல்‌ 
லம்புகளை வீசிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 


மாணவர்கள்‌ செய்துள்ள தியாகத்தைக்‌ கண்டு நரன்‌ பெரு 
மைப்படுகிறேன்‌. மாணவர்கள்‌ காட்டுக்கு நல்ல சேவை செய்‌ 
திருக்கிறார்கள்‌ என்பதை நான்‌ அறிவேன்‌. ஆனால்‌, அவர்கள்‌ 
நிறையச்‌ செய்திருந்த போதிலும்‌, அவர்கள்‌ இன்னும்‌ செய்ய 
வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. தியாகத்திற்கு ஒரு 
வரம்பே இருக்க முடியாது. தாம்‌ செய்துள்ள தியாகம்‌ போது 


250 கல்வி 


மானது என்று சொல்பவர்கள்‌, அது தற்பெருமை என்பதையும்‌, 
அவர்களுடைய தியாகத்தினால்‌ ஏற்பட்டிருக்கக்கூடிய பலன்‌ 
களை அது சூன்யமாக்கிவிடும்‌ என்பதையும்‌ மறந்துவிடுகிறார்கள்‌. 
மிகவும்‌ பரிபூர்ணமான தியாகத்திற்குப்‌ பிறகுதான்‌ சுயராஜ்யம்‌ 
கிடைக்கும்‌. ஈமது தியாகத்தை மதிப்பிடுவதற்கான சோதனை 
அதுதான்‌. ஈரம்‌ சுயராஜ்யம்‌ பெராமலிரூக்கும்‌ வரையில்‌, கமது 
தியாகம்‌ பூர்த்தியானதாக இல்லை என்றே கருதப்படவேண்டும்‌ 


மேலும்‌, ஒருவருடைய தியாகம்‌ அவருக்கு வருத்தத்தை 
விளைவித்தால்‌ அது தியாகமல்ல. உண்மையான தியாகம்‌ என்‌ 
பது தியாகம்‌ செய்பவரின்‌ மனத்திலுள்ள பாரத்தை இறக்கி, 
அவருக்கு ஒரு சாத்தியையும்‌, மகிழ்ச்சியையும்‌ அளிக்கும்‌. வாழ்க்‌ 
கையின்‌ சுகங்கள்‌ மனதுக்கு வேதனையளிப்பவையாக இருந்த 
தால்தான்‌ புத்தர்‌ அவற்றைக்‌ துறந்தார்‌. உண்மையில்‌, இந்தத்‌ 
தியாகமே அவருக்கு சுகானுபவமாயிருந்கது. அவருக்கு தியாகம்‌ 
என்பது போகமாக இருந்தது; அதனால்தான்‌ அது நிலைத்‌ 
கிருந்தது. 


பள்ளிக்கூடங்களையும்‌, கல்லூரிகளையும்‌ விட வேண்டியதன்‌ 
அவசியத்தை மனப்பூர்வமாக உணர்ந்தால்தான்‌, சர்க்கார்‌ பள்ளிக்‌ 
கூடங்களின்‌ பகிஷ்காரம்‌ உண்மையானதா யிருக்கும்‌. ஒரு பொற்‌ 
கூண்டில்‌ வசிக்கும்‌ கிளிக்கு பாம்பு போன்ற ஜந்துக்களின்‌ 
அபாயம்‌ கொஞ்சமும்‌ கிடையாது. அதற்கு நிச்சயமாக காலா 
காலத்தில்‌ ஆகாரமும்‌ கிடைக்கிறது. ஆயினும்‌, எஜமான்‌ அந்தக்‌ 
கூண்டின்‌ கதவைத்‌ திறந்தால்‌, கிளி பறந்தோடிப்போய்‌ ஒரு மரக்‌ 
கிளையில்‌ உட்கார்ந்துகொண்டு, அதில்‌ ஒய்யாரமாக ஊசலாடிக்‌ 
கொண்டே பரமானந்தத்தை அனுபவிக்கும்‌. இந்த சுதந்திரத்‌ 
திற்குக்‌ கடுமையான பொறுப்புகள்‌ உண்டு என்று அதற்குத்‌ 
தெரியும்‌; ஆகாரத்திற்குத்‌ தேடியலைய வேண்டும்‌ என்பதும்‌, 
பாம்புகள்‌, மற்றும்‌ பெரிய பறவைகளிடமிருந்து தனக்கு அபாயம்‌ 
வரும்‌ என்றும்‌ அதற்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌, அதைப்பற்றியெல்‌ 
லாம்‌ அது கவலைப்படுவதில்லை. பொன்‌ கூண்டிடமும்‌, அத. 
னுடைய எஜமானனிடமும்‌ இந்தக்‌ கிளி செய்யும்‌ ஒத்துழையாமை 
நிலைத்து நிற்கும்‌. ஏனெனில்‌, கூண்டையும்‌, அதனால்‌ கிடைத்த 
பந்தோபஸ்தையும்‌ தியாகம்‌ செய்தது மகிழ்ச்சிக்குரிய காரியம்‌ 
என்று அந்தக்‌ கிளி கருதுகிறது. எஜமானன்‌ தம்மீது வைத்‌ 
திருந்த அன்பு சுயகலத்‌ தன்மை வாய்ந்தது என்று அதற்குத்‌ 
தெரியும்‌. அங்கு அனுபவித்த வசதிகள்‌ அதற்கு எரிச்சலூட்டு 
யவையாகத்‌ தோன்றியிருக்கின்றன. சுதந்திரமே விலை மதிப்பில்‌ 
லாத மிகவும்‌ உயர்ந்த சொத்து என்பதையும்‌, ஈவரத்தினங்களாக 
வைத்து இழைத்திருந்தாலும்‌ கூண்டு கூண்டுகான்‌ என்பதையும்‌ 
அது உணர்ந்துவிட்டது. அதனால்தான்‌ கூண்டின்‌ கதவைத்‌ 
திறந்த உடனேயே, அது பறந்தோடி விட்டது. 


, சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்கள்‌ அபாயகரமான படுகுழிகள்‌ 
என்பதை உணர்ந்து அவற்றிலிருந்து வெளியே வந்துவிட்ட மாண 


ஒத்துழையாமை செய்யும்‌ மாணவர்கள்‌ க 


வர்கள்‌, தாம்‌ படிப்பதற்கு வேறு சுதந்திரமான பள்ளிக்கூடங்கள்‌ 
இருந்தாலும்‌, இல்லாவிட்டாலும்‌ திரும்ப அங்கு போகமாட்டார்‌ 
கள்‌. இந்தத்‌ தியாக உணர்ச்சியுள்ள மாணவர்களுக்குத்தரன்‌ 
பள்ளிக்கூடங்களை விடுவதற்கு உரிமை உண்டு. ஒத்துழையா 
மையை கிறுத்திவைப்பது, ஒத்துறையாமையின்‌ மதிப்பை இன்‌ 
னும்‌ அறியாதவர்கள்‌, யாருடைய கண்டனத்திற்கும்‌ உட்படாமல்‌ 
அதைக்‌ கைவிடுவதற்கு வாய்ப்பு பெறுவது என்பதேயாகும்‌. நாம்‌ 
சலபமாகதி தாங்க முடியாத தியாகம்‌, தவறானது என்று நமக்குத்‌ 
தோன்றும்‌ தியாகம்‌ ஆகியவற்றினால்‌ ஈமக்கு ஒரு நன்மையும்‌ 
ஏற்படாது. ஒத்துழையாமை நிறுத்தி வைக்கப்படும்போது, 
இத்தகைய மனமில்லாத ஒத்துழையாமையாளர்கள்‌ காங்கிரஸ்‌ 
கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள்‌; அவர்கள்‌ கிரும்ப 
வும்‌ சர்க்கார்‌ பள்ளிகளுக்குப்‌ போவதற்கு வாய்ப்பு கிடைக்கும்‌. 


ஆனால்‌, இந்தப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ கிறைச்சாலைகளைப்போல்‌ 
சகிக்க முடியாதவைகளாக இருக்கின்றன என்று நினைப்பவர்‌ 
கள்‌, என்ன நேர்ந்தாலும்‌ கூட, சுயராஜ்யம்‌ கிடைக்கும்‌ வரையில்‌ 
அங்கு திரும்பிச்‌ செல்ல மாட்டார்கள்‌. இவ்வாறாக, மாணவர்களுக்‌ 
கும்‌ சரி, மற்ற ஒத்துழையாமையாளர்களுக்கும்‌ சரி, எப்போதுமே 
இருந்த பிரச்னைதான்‌ இப்போதும்‌ இருக்கிறது. இப்போது ஒரே 
ஒரு வித்தியாசம்‌ இருக்கிறது. அதாவது காங்கிரஸ்‌ விதித்திருந்த 
குடை காரணமாக சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களுக்குப்‌ போக முடி, 
யாமல்‌ இருந்தவர்களுக்கு, இப்போது அந்தக்‌ தடை நீங்கி விடு 
கிறது. ஆனால்‌, தங்கள்‌ மனச்சாட்சியின்‌ கட்டளைக்கிணங்க தமது 
பள்ளிக்கூடங்களை விட்டவர்களுக்கு அந்தக்‌ கட்டுப்பாடு அப்‌ 
படியேதான்‌ இருக்கிறது. 


இப்படிப்‌ பார்க்கும்போது, சர்க்கார்‌ கல்விக்கும்‌, தேசீயக்‌ 
கல்விக்குமிடையே உள்ள வித்தியாசம்‌ கற்பனையில்‌ உள்ளது 
தான்‌; ஏனெனில்‌, கொள்கையை அடிப்படையாகக்‌ கொண்ட 
வித்தியாசம்‌ இராது. ஆயினும்‌, கொள்கையை அடிப்படையாகக்‌ 
கொண்ட ஒரு வித்தியாசமும்‌ இருக்கிறது - கொடிக்கும்‌, அதன்‌ 
உரிமையாளருக்கும்‌ உள்ள வித்தியாசத்தைப்போல. என்‌ 
னுடைய வீட்டில்‌ சமைக்கப்படும்‌ உணவும்‌, இன்னொரு வீட்டில்‌ 
சமைக்கப்படும்‌ உணவும்‌ ஒரே மாதிரியானவைதான்‌; ஆனால்‌ 
இன்னொருவர்‌ வீட்டில்‌ சமைக்கப்படும்‌ உணவை எடுத்துக்‌ 
கொள்ளுவது திருட்டாகும்‌; ஆகையால்‌, அது தடை செய்யப்பட்ட 
தாகவே கருத வேண்டும்‌. ஈமக்கு வீட்டில்‌ கிடைப்பதுபோன்ற 
உணவே கிறைச்சாலையிலும்‌ நமக்குக்‌ கிடைக்கலாம்‌; ஆனால்‌, 
அதற்காக நாம்‌ வீட்டு உணவைப்போல்‌ அதை கல்லதாகக்‌ கருத 
முடியாது. சர்க்கார்‌ பள்ளிக்கூடத்தை சிறைச்சாலையாக நினைக்‌ 
காத மாணவர்‌ அங்கு திரும்பப்‌ போய்விடலாம்‌. அவரைக்‌ குறை 
கூறுவதற்கு மற்றவர்களுக்கு உரிமை இல்லை. ஒருவருக்குச்‌ சிறை 
வாசமாகத்‌ தோன்றுவது, இன்னொருவருக்கு சுதந்திரமாகத்‌ 
தோன்றுவது முற்றிலும்‌ சாத்தியமே. 


252 கல்வி 


உண்மையானதும்‌, அடிப்படையானதுமான ஒரு இயக்கம்‌, 
சிந்தனையின்‌ போக்கில்‌ ஒரு மாறுதலை உண்டாக்குகிறது. சிக்கனை 
மாறுதலைத்‌ தொடர்ந்து செயல்படுவதும்‌ தானாகவே ஏற்படுகிறது. 
முன்னதாகவே சிந்தனை மாறுதலின்றிச்‌ செய்யப்படும்‌ ஒரு 
செய்கை ஒரு சமையாயிருக்கும்‌, அதனால்‌ ஒருவருக்கு எந்த 
கஈன்மையும்‌ ஏற்படுவதில்லை. கிந்தனை செய்யாத ஒருவன்‌ அப்‌ 
படியே மற்றொருவனைப்‌ பின்பற்றுபவனாவான்‌. பொதுவாக, 
சிந்தனை செய்யும்‌ சக்தி ஈம்மிடம்‌ இல்லை. அதனால்தான்‌ எல்லா 
இடங்களிலுமே பக்தர்கள்‌ கல்ல. சேர்க்கையைப்‌ புகழ்ந்து பாடி 
யிருக்கிறார்கள்‌. 


பூராவாக யோசித்துப்‌ பார்க்காமல்‌ ஒருவர்‌ ஒத்துழையாமை 
இயக்கத்தில்‌ சேரக்கூடிய காலம்‌ போய்விட்டது; இனிமேல்‌ இதில்‌ 
சேருவதானாலும்‌, சேர்க்தவர்கள்‌ தொடர்ந்து நீடிப்பதானாலும்‌, 
அதைப்பற்றி ஜாக்கிரதையாக யோசித்துப்‌ பார்த்து, அதன்‌ 
அர்த்தம்‌ என்ன என்பதைப்‌ பூராவாக உணர்ந்த பிறகுதான்‌ 
அப்படிச்‌ செய்ய முடியும்‌. காங்கிரஸ்‌ விதித்திருந்த வெளித்‌ 
தடைகள்‌, தற்கால சாந்தியான மருந்தைப்போல்‌, கொஞ்ச காலத்‌ 
திற்குத்தான்‌ வேலை செய்ய முடியும்‌. மூன்று, நான்கு வருட சோத 
க்குப்‌ பிறகு, பள்ளிக்கூடங்கள்‌ சம்பந்தப்பட்டவரையில்‌ 
ஒத்துழையாமை சரியானதுதானா என்று பல அறிஞர்கள்‌ சந்தே 
கப்பட ஆரம்பித்திருப்பதைக்‌ காண்கிறோம்‌. அவர்களுடைய 
யோசனையை காம்‌ கேட்பதாயிருந்தால்‌, அவர்களில்‌ பெரும்‌ 
பாலோர்‌ சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களை பகிஷ்கரிப்பதற்கு விரோத 
மாக இருப்பார்கள்‌. இத்தகைய எதிரிடையான சூழ்நிலையில்‌, 
சுதந்திரமாகச்‌ சிந்திக்கக்‌ கூடிய குறிப்பிட்ட ஒரு சில மாணவர்கள்‌ 
தான்‌ ஒத்துழையாமை செய்ய வேண்டுமென்ற தம்‌ உறுதியைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்ள முடியும்‌. அத்தகைய மாணவர்களுக்கு 
உதவி செய்வதுதான்‌ தேசீயப்‌ பள்ளிகள்‌, கல்லூரிகளின்‌ கோக்க 
மாகும்‌. என்னை இக்த ஸ்தாபனத்தின்‌ “குலபதி” (அத்யட்சகர்‌) 
என்று அழைக்கிறார்கள்‌. இந்தப்‌ பதவியை வகிப்பதற்கு எனக்‌ 
குள்ள தகுதி என்னுடைய உயர்ந்த படிப்பைப்‌ பொறுத்திருக்க 
வில்லையென்பது நிச்சயம்‌. இந்தப்‌ பதவியை வகிக்க எனக்கு 
ஏதாவது யோக்கியதை இருக்கிறதென்றால்‌, ஒத்துழையாமைச்‌ 
துறையில்‌ எனக்குள்ள பெயரே அதற்குக்‌ காரணமாக இருக்க 
வேண்டும்‌. ஆகையால்‌, கல்வி விஷயத்தில்‌ ஒத்துழையாமைக்கு 
ஆதரவான அம்சங்களை நரன்‌ வற்புறுத்தியிரும்தால்‌, அது 
மன்னிக்கத்‌ தகுந்தது என்று மட்டுமின்றி, பாராட்டத்‌ தகுந்தது 
என்றும்‌ கருதப்பட வேண்டும்‌. 


ஆனால்‌, இந்த விஷயத்தில்‌ எனது நிலையைச்‌ தவறாக அர்த்‌ 
கம்‌ செய்து கொண்டிருக்கிறார்கள்‌; அதாவது, எழுதப்‌ படிக்கக்‌ 
கற்றுக்‌ கொள்ளுவதையும்‌, அறிவு பெறுவதையும்‌ நான்‌ எதிர்ப்ப 
வன்‌ என்று தவறாக நினைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. உண்மை 


ஒத்துழையாமை செய்யும்‌ மாணவர்கள்‌ 253: 


அதற்கு கேர்மாறானது. எழுதப்‌ படிக்கக்‌ கற்றுக்‌ கொடுப்பதை 
நிறுத்திவிட்டு, அதற்குப்‌ பதிலாக பஞ்சு பட்டைபோடுகல்‌, நூற்‌ 
நல்‌ ஆகியவற்றை மட்டுமே கற்றுக்‌ கொடுக்க வேண்டுமென்று 
கான்‌ சொல்லவில்லை. மாணவர்களுக்கு எழுதப்‌ படிக்கக்‌ கற்றுக்‌ 
கொடுப்பதுடன்‌, போதிய அளவுக்குப்‌ புத்தக அறிவும்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என்றே கான்‌ விரும்புகிறேன்‌. புத்தக அறிவு விஷயத்‌ 
தில்‌, அவர்கள்‌ சர்க்கார்‌ பள்ளிகளில்‌ படிப்பவர்களுக்குச்‌ சமமான 
வர்களாக இருக்கவேண்டும்‌. 


ஆனால்‌, வெறும்‌ புத்தக அறிவு மட்டும்‌ எனக்குத்‌ திருப்தி” 
யளிக்க முடியாது. சர்க்கார்‌ உத்தியோகங்களுக்காகவோ, 
குமாஸ்தாக்களுக்காகவோ தயாரிப்பதுதான்‌ சர்க்கார்‌ பள்ளிக்‌ 
கூடங்களின்‌ நோக்கம்‌. அங்கு எழுதப்‌ படிக்கக்‌ கற்றுக்கொடுக்கப்‌ 
படுகிறது. ஆனால்‌, தேசியப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ தமக்கு விதித்துக்‌ 
கொண்டுள்ள லட்கியம்‌ சுயராஜ்யம்‌, விடுதலை, தன்னம்பிக்கை, 
ஆகையால்‌, இந்தப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ எழுதப்‌ படிக்கக்‌ கற்றுக்‌ 
கொடுப்பதுடன்‌ உள்ளத்‌ தூய்மையையும்‌, உறுதியையும்‌ வளர்க்‌ 
கவும்‌, உடலுழைப்பின்‌ மேன்மையைப்‌ போதிக்கவும்‌ வேண்டும்‌. 
தேசீயப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ எழுதப்‌ படிக்கத்‌ தெரிவதை ஒரு. 
முடிவாகக்‌ கருதுவதற்குப்‌ பதிலாக, நல்லொழுக்கத்தை வளர்க்க 
வும்‌, சயராஜ்யம்‌ பெறவும்‌ அதை ஒரு சாதனமாகக்‌ கருதவேண்‌ 
டும்‌. மாணவர்களுக்குச்‌ தூய்மையையும்‌, ஒழுக்கத்தையும்‌ 
போதிக்க வேண்டுமானால்‌, தூய்மையும்‌, உறுதியும்‌ கொண்ட 
ஆசிரியர்கள்‌ நமக்கு வேண்டும்‌. கைராட்டினமே நம்‌ ஆயுதசாலை 
யிலுள்ள மிகவும்‌ சக்தி வாய்ந்த ஆயுதமாகையால்‌, தேசியப்‌: 
பள்ளிக்கூடங்களில்‌ ஈம்முடைய போதனா முறையில்‌ அதற்கு முத 
லிடம்‌ கொடுக்க வேண்டியது அத்தியாவசியமாகும்‌. காங்கிரஸ்‌ 
மகாசபை தன்னுடைய தீர்மானங்களில்‌ கைராட்டின த்திற்கு 
மிகுந்த முக்கியத்துவம்‌ அளித்திருக்கிறது; ஆயினும்‌, இந்தத்‌ 
தீர்மானங்களை நிறைவேற்றுபவர்கள்‌ அவற்றின்படி ஈடப்பதில்லை 
யென்பதும்‌ உண்மைதான்‌. காங்கிரஸ்‌ அங்கத்தினர்கள்‌ மனம்‌: 
பூர்வமாகவும்‌, பூராவாகவும்‌ தாம்‌ நிறைவேற்றிய தீர்மானங்களைச்‌ 
செயலில்‌ காட்டியிருக்கால்‌, இதற்குள்ளாக நாம்‌ சுயராஜ்யம்‌ 
பெற்றிருப்போம்‌ அல்லது அதன்‌ பிரகாசமான வாயிலுக்கு அருகி 
லரவது வந்திருப்போம்‌. ஆனால்‌, அந்த காங்கிரஸ்‌ அங்கத்தினர்‌ 
களின்‌ அசட்டையையும்‌, விசுவாசமின்மையையும்‌ மாணவர்கள்‌ 
பின்பற்றக்‌ கூடாது. இளைஞர்கள்‌ வயதானவர்களின்‌ வழிகளைப்‌ 
பின்பற்றினால்‌ அழிந்துவிடுவார்கள்‌. துளஸிதாசர்‌ கூறியிருக்கி” 
றார்‌: “பலசாலிகள்‌ என்ன செய்தாலும்‌ குற்றமில்லை.” மக்கள்‌ 
அவர்களுடைய தவறுகளை மன்னித்து விடுகிறார்கள்‌. ஆனால்‌, 
பலசாலிகளின்‌ வழிகளை நரம்‌ பின்பற்ற முடியாது. எந்த தேசீயப்‌ 
பள்ளிக்கூடத்தில்‌ ஹிந்தியையும்‌, உருதுவையும்‌ போதிப்பது 
கட்டாயமான தாக்கப்படவில்லையோ, அது கேசத்தின்‌ பலக்‌ 
தைப்‌ பெருக்காது. அதே மாதிரி, தீண்டாதார்களைச்‌ சேர்த்துக்‌- 
கொள்ள மறுக்கும்‌ ஒரு தேசீயப்‌ பள்ளியை, தேச நன்மையை 


254 கல்வி 


முன்னிட்டு மூடிவிடுவதே நல்லது. தேசீயப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ 
ஹிந்துக்கள்‌, முஸ்லிம்கள்‌, பார்ஸிகள்‌, கிறிஸ்தவர்கள்‌, மற்றும்‌ 
இதர வகுப்புகளைச்‌ சேர்ந்த மாணவர்கள்‌ சகோதரர்களைப்‌ 
போல்‌ சேர்ந்து வாழவேண்டும்‌. இந்த ஸ்தாபனங்களின்‌ தேசீயத்‌ 
தன்மைக்கு இவை அத்தியாவசியமான அம்சங்கள்‌ என்று 
எனக்குத்‌ தோன்றுகிறது. தேசீயக்‌ கல்விக்காக எழுப்பப்படும்‌ 
கூச்சல்கள்‌ விஷயத்தில்‌ சிந்தனையே இல்லை என்பதில்‌ எனக்குச்‌ 
சந்தேகமில்லை. பாட புத்தகங்களை மாற்றுவதும்‌, சரித்திரம்‌ 
சொல்லிக்‌ கொடுக்கும்‌ முறையை மாற்றுவதும்‌ சில்லறை விஷயங்‌ 
கள்‌ ஆகும்‌. இந்தக்‌ காரியங்களுக்காக நாம்‌ பெரும்‌ தொகை 
களைச்‌ செலவிட முடியாது; இவற்றிற்காக தனி ஸ்தாபனங்களை 
அமைக்கவும்‌ முடியாது. முயற்சி செய்தால்‌, சர்க்கார்‌ பள்ளிக்‌ 
கூடங்களிலும்‌ இந்த மாறுதல்களைச்‌ செய்ய முடியும்‌. எப்படி 
யிருந்தாலும்‌, சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களை பகிஷ்காரம்‌ செய்வ 
தற்கு இது போதிய காரணமாயிராது; அது வேலை செய்யாது. 
சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களை பகிஷ்காரம்‌ செய்வதற்கான 
காரணங்களை கான்‌ பரிசீலனை செய்திருக்கிறேன்‌. அந்தப்‌ 
பள்ளிக்கூடங்களுக்கும்‌, தேசீயப்‌ பள்ளிகளுக்குமிடையே இருக்க 
வேண்டிய வேற்றுமையையும்‌ குறிப்பிட்டிருக்கிறேன்‌. இந்த 
வித்தியாசம்தான்‌ தேசியப்‌ பள்ளிகளின்‌ நிர்வாகிகளுக்கும்‌, 
ஆசிரியர்‌ களுக்கும்‌, மாணவர்களுக்கும்‌ சோதனையாகும்‌. ஒத்துழை 
யாமைதான்‌ இவற்றைக்‌ கண்டுபிடிப்பதற்கான அடையாளம்‌; 
இர்த வித்தியாசம்‌ அதனுடைய வெளித்தோற்றமாயிருக்கும்‌. 
ஒத்துழையாமையில்‌ மேலும்‌ பல விஷயங்கள்‌ இருக்கலாம்‌; 
ஆனால்‌, இவை இருந்தாக வேண்டும்‌. இவை இல்லாவிடில்‌ 
ஒத்துழையாமை என்பதற்கே அர்த்தமில்லை. 

4தவஜீவன்‌' 21-12-1924 


2 
ஒரு நிருபர்‌ பின்வருமாறு எழுதுகிறார்‌ : 


“சமீபத்தில்‌ குஜராத்‌ வித்தியா பீடத்தில்‌ நீங்கள்‌ செய்த பிரசங்கங்‌ 
களையும்‌, இது சம்பந்தமான இதர கட்டுரைகளையும்‌ படித்தேன்‌. ஆயினும்‌, 
மாணவர்களின்‌ நிலையில்‌ உள்ள உண்மையை என்னால்‌ நிராகரிக்க முடிய 
வில்லை. 


* ஒத்துழையாமை இயக்கத்தில்‌ சேர்ந்ததன்‌ மூலம்‌ மாணவர்கள்‌ தமது 
கடமையைத்‌ தான்‌ செய்திருக்கிறார்சள்‌ என்பது உண்மையே. ஆனால்‌, இதனால்‌ 
மிகுந்த பண ஈஷ்டத்திற்குள்ளானவர்கள்‌ அவர்கள்தான்‌ என்பதை ஞாபகத்‌ 
தில்‌ வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

“ ஒத்துழையாமை இயக்கம்‌ நிறுத்திவைக்கப்பட்டிருப்பதாலும்‌, அவ்‌ 
வியக்கத்தில்‌ இப்போது ஒன்றும்‌ ஈடவடிக்கை இல்லாமலிருக்கும்‌ காரணத்தி 


ஓத்துழையாமை செய்யும்‌ மாணவர்கள்‌ 255 


னாலும்‌, ஒரு காலத்தில்‌ சமூகத்தில்‌ மாணவர்களுக்கு இருந்த மதிப்பும்‌, மரியா 
தையும்‌ இப்போது இல்லாமற்போய்விட்டன. ஒருவர்‌ எவ்வளவுதான்‌ 
உணர்ச்சிவசப்பட்டுப்‌ போனாலும்‌, வாழ்க்கையை நடத்துவதற்கு ஏதாவது 
சம்பாதித்தாக வேண்டும்‌ என்ற பிரச்னையைப்‌ புறக்கணித்துவிடுவதற்கில்லை 
மேலும்‌, பெரும்பாலான ஈமது மாணவர்கள்‌, தாம்‌ படிப்பதோடல்லாமல்‌, 
தமது குடும்பங்களையும்‌ பராமரிக்க வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள்‌ 
அறிவீர்கள்‌. 

சரியான கல்வி என்பது ஒரு மாணவர்‌ பொருளாதாரத்‌ துறையில்‌ 
தன்னிறைவு பெறுவதற்கு உதவியாக இருச்க வேண்டுமென்று நீங்கள்‌ 
சொல்லுகிறீர்கள்‌. அதாவது, அவன்‌ வாழ்க்கைக்குத்‌ தேவையானதை 
சம்பாதித்துக்‌ கொள்ள உதவியாக இருக்க வேண்டுமென்று கூறுகிறீர்கள்‌. 
ஆனால்‌, இப்போதுள்ள நிலைமையில்‌ இதில்‌ எவ்வளவோ கஷ்டங்கள்‌ இருக்‌ 
கின்றன. 

“ ஒத்துழையாமை இயக்கம்‌ இப்போது நிறுத்திவைக்கப்பட்டிருப்‌ 
பதால்‌, மற்றவர்கள்‌ சுலபமாகத்‌ தமது பழைய சொழில்களுக்குத்‌ திரும்பிவிட 
லாம்‌. ஆனால்‌, மரணவர்கள்‌ விரும்பினால்‌ கூட அப்படிச்‌ செய்ய முடியாது. 


“ஒத்துழையாமை இயக்கத்தில்‌ பங்கு கொண்டதன்‌ பலனாகக்‌ கிடைத்த 
புசழ்‌ காரணமாக, ஏற்கனவே அதிக வருமானம இல்லாத வக்கில்கள்‌ 
கூட இப்போது நிறைய சம்பாதிக்கிறார்சள்‌. ஆனால்‌, மாணவர்கள்‌ அடியோடு 
மங்கிவிட்டார்கள்‌ ; அவர்களைப்பற்றி யாருமே கவலைப்படுவதில்லை. அதற்கு 
மாறாக, அவர்கள்‌ அலட்சியம்‌ செய்யப்படுகிறார்கள்‌.. 


“ இந்த மாதம்‌ 15௨, கிங்கள்‌ ராஜ்கோட்டுக்கு வருகிறீர்கள்‌. நமதூ 
சமஸ்தானாதிபதிகளாவது பட்டப்‌ படிப்புகளைவிட, தகுதியையே அதிகமாக 
விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும்‌. பம்பாய்‌ சர்வகலாசாலையில்‌ பட்டம்‌ 
பெற்றவர்களைத்தான்‌ வேலைக்கு வைத்துக்கொள்ள வேண்டுமென சர்க்கார்‌ 
அவர்களுக்கு ஏதாவது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்களா என்று எனக்குத்‌ 
தெரியாது. வித்தியா பீடத்தில்‌ படித்துத்‌ தேறியவர்களை வேலையில்‌ வைத்துக்‌ 
கொள்ள வேண்டுமென்று நீங்கள்‌ அவர்களுக்கு யோசனை கூறக்‌ கூடாதா £ 
ராஜ்கோட்டிலும்‌, பவஈகரிலும்‌ உள்ள பிரிஜா--பிரதிகிதி சபைகளில்‌ (சமஸ்‌ 
தானப்‌ பிரஜைகள்‌ மகாநாடு) இதற்கான தீர்மானங்களை நீங்கள்‌ சுலபமாக 
நிறைவேற்றிவைக்க முடியுமென்று கான்‌ நிச்சயமாக நம்புகிறேன்‌, அத்தீர்‌ 
மானங்களுக்கு அந்த சமஸ்தானாதிப திஃளிட மிருந்து அங்கீகாரத்தையும்‌ பெற 
முடியும்‌. மேலும்‌, ராஷ்டிரீய பாடசாலைக்கு அஸ்திவாரக்‌ கல்‌ காட்டுவதற்காக 
நீங்கள்‌ ராஜ்கோட்டுக்குப்‌ போவதால்‌, இதற்கு இது மிகவும்‌ பொருத்தமான 
சந்தர்ப்பமாகவும்‌ இருக்கும்‌. இந்திய சமஸ்தானாதிபதிகள்‌ இவ்வாறு மறை 
முகமாக வித்தியா பீடத்திற்கு உதவி செய்யும்படி தூண்டப்பட்டால்‌, இந்தப்‌ 
பிரச்னை எளிதாகிவிடும்‌." 


மாணவர்‌ சமூகத்தினர்‌ தாமாக மனமுவந்து செய்த தியா 
ங்களை கான்‌ பல சமயங்களில்‌ பாராட்டியிருக்கிறேன்‌. ஆனல்‌, 
தம்முடைய தியாகங்களைப்‌ பற்றித்‌ தாமே புகழ்‌ பாடிக்கொண் 
டிருப்பவர்களை உலகம்‌ அங்கிகரிப்பதில்லை என்பது பொதுவான 
ஒரு விதியாகும்‌. இதற்கு விலக்கே கிடையாது. தியாகம்‌.செய்‌ 


256 கல்வி 


பவன்‌ தானே அதைப்‌ புகழ்ந்து கொண்டால்‌ அது தியாகமாகாது. 
தியாகம்‌ செய்யப்‌ போவதாக அறிவிக்க வேண்டிய அவசிய 
மில்லை; அது தானகவே பறைசாற்றிக்‌ கொண்டுவிடும்‌, தம்‌ 
முடைய தியாகம்‌ எவ்வளவு பெறுமானம்‌ உள்ளது என்று மதிப்‌ 
யிட்டுக்‌ கொண்டிருப்பதற்குப்‌ பதிலாக, மாணவர்கள்‌ ஓத்துழை 
யாமையீனால்‌ தமக்குக்‌ கிடைத்த லாபம்‌ என்ன என்பதை ஏன்‌ 
கணக்குப்‌ போட்டுப்‌ பார்க்கக்கூடாது? 


தான்‌ தேசீயக்‌ கல்வி பெற்றதே ஒரு பெரிய லாபம்‌ என்‌ 
பதை அறியாதவன்‌, ஒன்றையுமே அறியாதவனாவான்‌. தன்‌ 
னுடைய மதிப்பு குறைந்துவிட்டதென்று நினைப்பதற்கு வித்தியா 
டப்‌ பட்டதாரிக்குக்‌ காரணமில்லை. எதற்காக அவன்‌ இப்‌ 
படித்‌ தன்னைத்தானே குறைத்துக்‌ கொள்ளவேண்டும்‌? வித்தியா 
பீட மாணவர்கள்‌ தன்னம்பிக்கை காட்ட வேண்டுமென்று கான்‌ 
எதிர்பார்க்கிறேன்‌. கதியற்ற பிச்சைக்காரர்களைப்‌ போல்‌ அவர்‌ 
கள்‌ தைரியத்தை இழந்துவிடக்‌ கூடாது. கடவுளிடம்‌ அவர்‌ 
களுக்கு உறுதியான ஈம்பிக்கை இருக்க வேண்டும்‌. சமஸ்தரனங்‌ 
களில்‌ அவர்களுக்காக கான்‌ கெஞ்ச வேண்டும்‌ என்று ஏன்‌ அவர்‌ 
கள்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌? தம்முடைய அறிவின்‌ மூலமும்‌, நல்‌ 
லொழுக்கத்தின்‌ மூலமும்‌ தமது மதிப்பை அவர்கள்‌ தாமாகவே 
உயர்த்திக்‌ கொள்ள முடியும்‌. அவர்களுடைய சேவையைக்‌ 
கோரும்‌ காலம்‌ வந்துதானாகவேண்டும்‌. அந்தக்‌ காலம்‌ வருவதை 
துரிதப்படுத்தும்‌ பொறுப்பு முற்றிலும்‌ வித்தியா பீட பட்டதாரி 
களிடமே தான்‌ இருக்கிறது. சிறு கிறு கண்ணாடித்‌ துண்டுகளில்‌: 
உள்ள ரத்தினங்கள்‌ எப்போதாவது அறியத்தான்‌ படுகின்றன. 
தேசீயப்‌ பள்ளிகளின்‌ பட்டதாரிகளும்‌ அம்மாதிரி ரத் தினங்களைப்‌ 
போன்றவர்களே. என்னுடைய கத்தியவார்‌ சுற்றுப்‌ பிரயாணத்‌ 
கின்‌ போது இந்தப்‌ பட்டதாரிகளைப்‌ பற்றி ஒரு வார்த்தை கூட 
நான்‌ பேச விரும்பவில்லை. கதரையும்‌ கைராட்டினத்தையும்‌ 
பிரபலப்படுத்துவதற்காக கான்‌ அங்கு போகிறேன்‌. கதரிடம்‌ 
அதிகாரிகளுக்குப்‌ பிடித்தம்‌ உண்டாகும்படி செய்யவும்‌, சமஸ்‌ 
தானாதிபதிகள்‌ தமது கடமையில்‌ கவனம்‌ செலுத்த வேண்டு 
மென்று கேட்டுக்கொள்ளுவதற்காகவும்‌ கான்‌ அங்கு போகிறேன்‌. 
கதர்‌, கைராட்டினம்‌ ஆகியவற்றின்‌ அந்தஸ்து உயர்ந்தால்‌ இந்த 
பட்டதாரிகளின்‌ மதிப்பும்‌ உயரும்‌. ஏனெனில்‌, இந்தக்‌ கலையில்‌ 
முழுத்‌ தேர்ச்சி பெறாதவர்கள்‌ உண்மையான பட்ட தாரிகள்‌ 
அல்ல. முன்பெல்லாம்‌ அதிகாரிகள்‌ ஆங்கிலம்‌ தெரிக்க மந்திரி 
தான்‌ வேண்டுமென்று தேடிக்‌ கொண்டிருக் கார்கள்‌. இப்போது, 
நல்ல கைராட்டின நிபுணரின்‌ சேவை அவசியம்‌ என்று அவர்கள்‌ 
கருதுவதற்கான ஒரு சூழ்நிலையைத்‌ தோற்றுவிக்கவே நான்‌ அங்கு 
போகிறேன்‌. 


இந்த நிருபர்‌ செய்துள்ள சில தவறுகனணையும்‌ எடுத்துக்‌ 
காட்ட விரும்புகிறேன்‌. மற்றவர்களைப்‌ போல்‌ மாணவர்கள்‌ 
தமது ஓத்துழையாமையை கிறுத்திவைக்க முடியாகென்று 


ஒத்துழையரமையும்‌ கல்வியும்‌ 257 


கூறுவது சரியல்ல. இதில்‌ உள்ள மிகவும்‌ வருந்தத்தக்க, வேதனை 
யளிக்கும்‌ உண்மை என்னவென்றால்‌, ஒத்துழையாமையில்‌ கலந்து 
கொண்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள்‌ இப்போது மீண்டும்‌ 
ஒத்துழைப்பவர்களாகிவிட்டார்கள்‌; அதாவது, முன்பு ஒத்துழை 
யாமையாளர்களாக இருந்த சில்‌ மாணவர்கள்‌, தேசீயப்‌ பள்ளிக்‌ 
கூடங்களில்‌ பரீட்சை எழுதி, நற்சாட்சி பெற்றிருந்தும்‌ கூட, 
மீண்டும்‌ சர்க்கார்‌ பரீட்சையில்‌ எழுதியிருக்கிறார்கள்‌. ஆனால்‌, 
பல வக்கில்களுடைய தொழில்‌ நடத்தும்‌ சன்னதுகள்‌ ரத்து 
செய்யப்பட்டுவிட்டன. இதன்‌ பலனாக அவர்கள்‌ ஒத்துழை 
யாமையாளர்களாகும்‌ நிர்ப்பந்தம்‌ ஏற்பட்டுவிட்டது. மேலும்‌, 
தமது உத்தியோகங்களைத்‌ துறந்த பல சர்க்கார்‌ ஊழியர்கள்‌, 
வறுமையில்‌ ஆழ்ந்துவிட்டதாகக்‌ கருதப்படலாம்‌. ஆனால்‌, 
அவர்கள்‌ தம்‌ நில்மையைப பற்றிப்‌ பரிசாபப்படவில்லை; தாங்கள்‌ 
ராஜாக்களைப்‌ போலிருப்பதாகவே நினைக்கிறார்கள்‌. ஏனெனில்‌, 
அவர்கள்‌ சர்க்கார்‌ உத்தியோகங்களில்‌ இரும்தபோது தளை 
களுடன்‌ இருந்தார்கள்‌; இப்போது அவர்கள்‌ சுதந்திரமாக 
இருக்கிறார்கள்‌, 

ஆகையால்‌, ஏக்கத்திற்கு இடம்‌ கொடுப்பதற்கு நியாயமே 
இல்லை என்றே இந்த மாணவர்களுக்கு நான்‌ கூறுகிறேன்‌. அத்‌ : 
துடன்‌ மட்டுமில்லை, அவர்கள்‌ முன்னேறிச்‌ சென்று கொண்டே 
யிருக்க வேண்டும்‌. ஆனால்‌, அவர்கள்‌ காண யமுள்ளவர்களா 
கவும்‌, பயமற்றவர்களாகவும்‌, தம்மைத்‌ தாமே அடக்கியாளக்‌ 
கூடியவர்களாகவும்‌, சுறுசுறுப்பானவர்களாகவும்‌, தேசத்திற்குத்‌ 
கொண்டு செய்ய வேண்டுமென்ற ஆர்வம்‌ உளளவர்களாகவும்‌ 
இருக்க வேண்டும்‌. அத்தகைய மாணவர்கள்‌ ஒருக்காலும்‌ ஏக்‌ 
கத்திற்கு இடம்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. நமது நாட்டின்‌ எதிர்‌ 
கால நலன்‌ அவர்களைப்‌ பொறுத்துத்‌ தானிருக்கிறது. சுதந்திரம்‌ 
என்ற தேவதையின்‌ பொற்கோவிலுக்கு அஸ்திவாரம்‌ போடப்‌ 
போகிறவர்களும்‌ அவர்கள்தான்‌. 

£ நவஜீவன்‌! - 1521925 


10 
ஒத்துழையாமையும்‌ கல்வியும்‌ 
1 


ஒத்துழையாமை இயக்கத்தின்‌ மற்றத்‌ துறைகளில்‌ எந்த 
விதமான மாறுதல்கள்‌ ஏற்பட்டாலும்‌ கூட, தேசீயப்‌ பள்ளிக்‌ 
கூடங்கள்‌ நடந்துகொண்டுதான்‌ இருக்க வேண்டும்‌. அவை 
அப்படி நீடிக்கவில்லை யென்றால்‌, மக்களுக்கு அது மிகவும்‌ 
ஆழ்ந்த அவமானத்தை அளிக்கும்‌ ஒரு விஷயமாக இருக்கும்‌. 

17 


258 கல்வி 


அத்துடன்‌ மட்டுமில்லை; காலம்‌ போகப்போக, இந்தப்‌ 
பள்ளிக்கூடங்களின்‌ எண்ணிக்கையும்‌ அதிகமாக வேண்டும்‌. 
சயராஜ்யம்‌ கிடைத்த பிறகு, ஓத்துழையாமையில்‌ ஈடுபட்ட 
வக்கீல்கள்‌ மீண்டும்‌ கோர்ட்டுகளில்‌ தம்‌ தொழிலை நடத்துவார்‌ 
கள்‌; ஆனால்‌ இந்தக்‌ காலத்தில்‌ ஏற்படுத்தப்பட்ட தேசீயப்‌ 
பள்ளிக்‌ கூடங்கள்‌ தொடர்ந்து நீடிக்க வேண்டும்‌. மற்றப்‌ பள்‌ 
ளிக்‌ கூடங்கள்‌ பார்த்துப்‌ பின்பற்றுவதற்கு, இவை உதாரணமாக 
இருக்கும்‌. இந்தப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ நிர்ணயிக்கும்‌ தரத்தைத்‌ 
தான்‌ சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்கள்‌ பின்பற்றும்‌. இந்த சயராஜ்யம்‌ 
இன்றைக்குக்‌ கிடைக்காமலிருக்கலாம்‌; அது வருவதற்கு யுகக்‌ 
கணக்கில்‌ ஆகலாம்‌. ஆனால்‌, இடைக்கால இடையூறுகளைச்‌ 
சமாளித்து முழுமையாக உயிர்வாமும்‌ தேசியப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ 
அப்போது உதாரணங்களாக விளங்கும்‌; மக்கள்‌ அவற்றைப்‌ 
போற்றிக்‌ கொண்டாடுவார்கள்‌. 


ஆகையால்‌, ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திவைக்க 
வேண்டுமென்ற என்னுடைய யோசனையைக்‌ கேட்டு கவலையும்‌, 
நடுக்கமும்‌ காட்டுபவர்கள்‌, ஒத்துழையாமை வேலைக்‌ திட்டத்தில்‌ 
தமக்கே நம்பிக்கை இல்லை என்பதைத்தான்‌ காட்டிக்‌ கொள்ளு 
கிறார்கள்‌ என்றே சொல்லுவேன்‌. தன்னுடைய கொள்கைகளிலும்‌, 
பணியிலும்‌ ஈம்பிக்கை உள்ளவன்‌, மற்றவர்களுக்கு நம்பிக்கை 
யில்லாததைப்‌ பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 
கம்பிக்கையுள்ள ஒருவன்‌, மற்றவர்களுக்கு கம்பிக்கையில்லாதது 
தன்னுடைய நம்பிக்கையைக்‌ கூலைக்கக்‌ கூடாது என்று இரட்‌ 
டிப்பு உறுதிகொள்ள வேண்டும்‌. ஒருவனைக்‌ காப்பற்றுவதற்குக்‌ 
காவலர்கள்‌ இல்லை யென்றால்‌, அவன்‌ இன்னும்‌ அதிக உஷாரா 
கிறான்‌. அதே மாதிரி, ஈம்பிக்கையுள்ளவன்‌ தன்‌ தோழர்களால்‌ 
லைவிடப்பட்டாலும்‌ கூட உறுதியுடன்‌ சிங்கத்தைப்‌ போல்‌ 
தனித்து நின்று போராடுவான்‌; மலைபோல்‌ அசைக்க முடியாத 

வனாக இருப்பான்‌. 
-* நவஜீவன்‌ * - 29-11-1024 


௮ 


என்னப்‌ பொறுத்தவரையில்‌, ஒத்துழையாமையின்‌ எந்த 
அம்சத்தைப்‌ பற்றியும்‌ கான்‌ என்னுடைய கருத்துகளைக்‌ துளிக்‌ 
கூட மாற்றிக்கொள்ள வில்லை. கல்வியைப்‌ பற்றிய என்னுடைய 
அபிப்பிராயமும்‌ 1920-21-இல்‌ என்னவாக இருந்ததோ, அப்‌ 
படியேதான்‌ இன்னமும்‌ இருக்கிறது. அந்தக்‌ கருத்துகள்‌ சரியா 
னவைதாம்‌ என்று மாணவர்களையோ, அவர்களுடைய கார்டியன்‌ 
களையோ நம்பச்‌ செய்வதற்கான சக்கி எனக்கிருந்தால்‌, இன்று 
சர்க்கார்‌ பள்ளிக்‌ கூடங்களில்‌ ஒரு மாணவன்‌ கூட இருக்க மாட்‌ 
டான்‌. முன்போல்‌ இந்த விஷயத்தைப்பற்றி நவஜீவன்‌” 
யத்திரிகையில்‌ இப்போது அடிக்கடி கான்‌ விவாதிக்கவில்லை 


ஒத்துழையாமையும்‌ கல்வியும்‌ 259 


யென்றால்‌, பள்ளிக்கூடங்களைக்‌ காலி செய்வதற்காகப்‌ பிரசாரங்‌ 
அள்‌ செய்வது அல்லது கட்டுரைகள்‌ எழுதுவதற்கான காலம்‌ 
கடந்துவிட்டது என்பதுதான்‌ அதற்குக்‌ காரணம்‌. கொஞ்சமும்‌ 
தளராமல்‌ ஓத்துழையாமைக்‌ கொள்கையைப்‌ பின்பற்றி 
வந்துள்ள பள்ளிக்கூடங்களைக்‌ காப்பாற்றி, அவற்றை பலப்படுத்‌ 
துவதே இப்போது காம்‌ செய்யவேண்டிய காரியமாகும்‌. 
கதரைப்‌ போல்‌, தேசியக்‌ கல்வி வேலையில்‌ அவ்வளவு முன்னேற்‌ 
ஐம்‌ ஏற்படவில்லை என்பதை கான்‌ ஒப்புக்கொள்ளத்தான்‌ 
(வேண்டும்‌. பள்ளிக்கூடங்களின்‌ எண்ணிக்கையும்‌, மாண 
வர்களின்‌ எண்ணிக்கையும்‌ குறைந்து கொண்டுதான்‌ 
வந்திருக்கின்றன. இதைப்‌ பற்றியே எப்போதும்‌ பேசிக்‌ 
கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை என்றாலும்‌, சந்தர்ப்‌ 
யம்‌ ஏற்படும்போது இந்த உண்மையை ஒப்புக்கொள்ள 
நான்‌ தயங்கவில்லை. இதனால்‌ என்‌ மனத்தில்‌ பயமோ, தோல்வி 
உணர்ச்சியோ ஏற்படவில்லை. நம்முடைய நம்பிக்கையை நாம்‌ 
அகைவிடாமலிருக்தால்‌, நம்முடைய கல்விப்‌ பணியில்‌ அலை ஐய்ர்‌ 
திருப்பதைத்‌ தொடர்ந்து, அலை மோதுவதும்‌ ஏற்படத்தான்‌ 
செய்யும்‌. ஒத்துழையாமை உபதேசத்தை விடாமல்‌ பின்பற்றி 
வந்துள்ள பள்ளிக்கூடங்கள்‌, அவற்றை விட்டுக்‌ கொடுக்காமல்‌ 
அதே பாதையில்‌ மனப்பூர்வமாகப்‌ போய்க்‌ கொண்டிருந்தால்‌, 
பலன்‌ ஈல்லதாகத்தான்‌ இருக்கும்‌ என்று கான்‌ உறுதியாக 
கம்புகிறேன்‌. ஒத்துழையாமை வேலையை இப்போது கரம்‌ செய்து 
கொண்டுதானிருக்க வேண்டும்‌, ஆனால்‌, கண்ணை மூடிக்கொண்டு 
பின்பற்றும்‌. மனப்பான்மையுடனோ அல்லது ஒரு கொள்கை 
யாகவோ அல்லது ஒரு உபாயமாகவோ அல்ல, உண்மையான 
ஆத்துறையாமையாளர்கள்‌, தம்முடைய சொந்த ஆன்மிக 
பலத்தை ஈம்பி, தன்னம்பிக்கையுடன்‌ தமது கொள்கைக்காகப்‌ 
போராடிக்‌ கொண்டுதான்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ இன்னும்‌ பல 
சோதனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கலாம்‌. ஆனால்‌, இது 
உண்மையானால்‌, அனலில்‌ இட்ட தங்கம்‌ எப்படி இன்னும்‌ அதிக 
பிரகாசம்‌ பெறுகிறதோ, அதே மாதிரி ஒத்துறையாமையாளர்‌ 
களும்‌ இந்தச்‌ சோதனையிலிருந்து இன்னும்‌ அதிக ஒளியுடன்‌ 
'வெளிவருவார்கள்‌ என்று நம்புகிறேன்‌. கடைகிவரையில்‌ தமது 
உறுதியில்‌ தளராதிருப்பவர்களே உண்மையான ஒத்துழையாமை 
யாளர்கள்‌ ஆவர்‌. இத்தகையோர்‌ ஒருவராயிருந்தாலும்‌, பலரா 
கிருக்காலும்‌, அவர்கள்தான்‌ காட்டுக்கு சுயராஜ்யம்‌ தேடிக்‌ 
கொடுப்பார்கள்‌. 

_'தவஜீவன்‌' - 90-85-1926 


வ 


பெர்லினுக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஐரோப்பிய 
சர்வகலாசாலைக்கோ போக வேண்டுமென்ற இந்தப்‌ பித்தம்‌, 
ஒத்துழையாமை உணர்ச்சிக்கு அடையாளமல்ல. இங்கிலாந்தில்‌ 
உற்பத்தி செய்யப்பட்ட துணிக்கு பதிலாக ஜப்பான்‌ துணி 


260 கல்வி 


யைக்‌ கொண்டுவருவது போன்றதுதான்‌ இது. ஆங்கிலேயர்‌ 
துணியை ஏன்‌ கைவிடுகிறோம்‌? அது ஆங்கிலேயர்‌ துணி என்ப 
தற்காகவல்ல; அது ஏழைகளின்‌ பரம்பரையான தொழிலைக்‌ 
குலேத்து, அவர்களை இன்னும்‌ அதிக ஏழைகளாக்கிவிடுகிறது 
என்பதற்காகத்தான்‌. ஆங்கிலேயரின்‌ துணி ஏழைகனைக்‌ 
கொள்ளையடிக்கிற தென்றால்‌, ஜப்பானியத்‌ துணியும்‌ அப்படித்‌ 
தான்‌. அதே மாதிரி, சர்க்கார்‌ ஸ்தாபனங்கள்‌ தீங்கிழைக்கும்‌ 
தன்மை வாய்ந்தவைகளாக இருக்கின்றன என்பதற்காகத்தான்‌ 
அவற்றைக்‌ கைவிடுகிறோம்‌. ஆகையால்‌, அதையே வேறு ஒரு 
பெயரின்‌ கீழ்க்‌ கொண்டுவந்து, நாம்‌ நம்மை ஒத்துழையாமை 
யாளர்கள்‌ என்று நம்பிக்கொண்டிருக்கக்‌ கூடாது. இந்திய 
பாரம்பர்யத்தில்‌ உள்ள எல்லாச்‌ சிறந்த அம்சங்களுடனும்‌ ஒத்து 
ழைப்பது என்பதுதான்‌ ஒத்துழையாமையின்‌ அர்த்தம்‌. பெர்லி 
னில்‌ இருந்துகொண்டு அந்த உணர்ச்சியை நாம்‌ வளர்த்துக்‌ 
கொள்ள முடியாது. இந்தியாவில்தான்‌ ஈமது சோதனைகளெல்‌ 
லாம்‌ செய்யப்பட வேண்டும்‌. முழுமையான, பலன்‌ அளிக்கத்‌ 
தக்க ஒரு மாற்றை நாம்‌ கண்டுபிடிக்கும்‌ வரையிலாவது, சர்க்கார்‌ 
ஸ்தாபனங்களை விடுவதுதான்‌ முதல்‌ நடவடிக்கையாக இருக்க 
வேண்டும்‌ என்பது தெளிவு. ஆகையால்‌, அந்த ஈடவடிக்கையை 
எடுத்துக்கொண்ட மாணவர்கள்‌, தாம்‌ செய்வது என்ன என்‌ 
பதை அறிந்து செய்திருந்தால்‌, சரியான காரியத்தைச்‌ செய்தவர்‌ 
களேயாவர்‌. காலம்‌ போகப்‌ போக, அத்தகைய மாணவர்களின்‌ 
தியாகம்தான்‌ . நாட்டுக்கு அதிகமான பலன்களை கொடுத்துக்‌ 
கொண்டிருக்கும்‌. ஆனால்‌, இப்படிச்‌ செய்துவிட்டோமே என்று 
வருந்துபவர்கள்‌ அல்லது தம்முடைய நிலையையே கண்டு கவலைப்‌ 
படுபவர்கள்‌, திரும்பவும்‌ சர்க்கார்‌ ஸ்தாபனங்களுக்குச்‌ செல்லத்‌ 
தயங்கவே கூடது. இது லட்சியத்தின்‌ மோதலாகும்‌. ஓத்துழை 
யாமை லட்சியம்‌ நல்லது. ஏனென்றால்‌, இந்திய மண்ணுக்கு 
அது ஏற்றதுதானென்றால்‌, எந்த மாதிரியான தடங்கலையும்‌ அது 
சமாளித்துவிடும்‌. 


“எஸ்‌ இந்தியா! . 157-1926 


11 
அது ஒரு தோல்விதானா ? 


ஒத்துழையாமை முற்றிலும்‌ தோல்வியடைந்து விட்ட 
தென்று அடிக்கடி பத்திரிகைகளில்‌ படிக்கிறோம்‌. மரியாதை 
தெரிந்த பல விமர்சகர்கள்‌ பல சமயங்களில்‌, சம்பாஷணையின்‌ 
போது தயங்கித்‌ தயங்கி இந்த விஷயத்தை பிரஸ்‌ தாபிக்கிறார்கள்‌. 
ஒத்துழையாமை என்ற என்னுடைய தவரான இயக்கத்தினால்‌ 
தேசத்தை நான்‌ தப்பு வழியில்‌ செலுத்தியிராவிட்டால்‌, தேசத்‌ 


அது ஒரு தோல்விதானா ? 261 


தில்‌ பெரிய முன்னேற்றம்‌ ஏற்பட்டிருக்கும்‌ என்றும்‌ என்னிடம்‌ 
அவர்கள்‌ லேசாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. இன்றைய அரசியலுக்‌ 
கும்‌ இந்த விஷயத்திற்கும்‌ சம்பந்தமில்லை என்றே சொல்லலாம்‌. 
ஆயினும்‌, காரணமில்லாமல்‌ இதைப்பற்றி நான்‌ குறிப்பிடவில்லை. 
ஒத்துழையாமை என்பது உயிர்த்‌ துடிப்பு உள்ள சக்தியாக 
கம்மிடம்‌ வந்திருக்கிறது. எத்தச்‌ சமயத்திலும்‌ இது சர்வ வியாபக 
மான ஒரு தன்மையைப்‌ பெற்றுவிடலாம்‌. அவநம்பிக்கை, கண்‌ 
டனங்கள்‌ ஆகியவற்றின்‌ மத்தியில்‌ ஒத்துழையாமையில்‌ தங்க 
ளுக்கு உள்ள நம்பிக்கையைக்‌ கைவிடாமல்‌ துணிச்சலுடன்‌ 
செயல்பட்டுக்‌ கொண்டிருப்பவர்களுக்கும்‌ தைரியம்‌ கூற விரும்பு 
கிறேன்‌. அதற்காகத்தான்‌ இந்த விஷயத்தைப்‌ பற்றிக்‌ குறிப்‌ 
பிடுகிறேன்‌. ஆயினும்‌, அபாயகரமான ஒரு அரை குறை உண்மை 
யையும்‌ நான்‌ ஒப்புக்கொள்ளுகிறேன்‌. அதாவது, எப்போது 
யலாத்காரம்‌ தலை தூக்கியதோ அப்போதே ஓத்துழையாமை 
இயக்கம்‌ முழுமையாகத்‌ தோல்வியடைந்துவிட்டது. ஒத்துழை 
யாமை, பலாத்காரம்‌ இரண்டும்‌ ஒன்றுக்கொன்று நேர்‌ முரணான 
சொற்களாகும்‌. பலாத்காரத்திற்கு ஊட்டமளீப்பது பலாத்கா 
ரமேதான்‌; அது உயிருடன்‌ இருப்பதற்கு, பதிலுக்குப்‌ பதில்‌ 
பலாத்காரம்‌ வேண்டியிருக்கும்‌; இதனால்தான்‌ சாத்விக ஓத்துழை 
யாமை தோன்றியது. ஆகையால்‌, ஒத்துழையாமை இயக்கத்‌ 
தில்‌ பலாத்காரம்‌ தோன்றியவுடன்‌, அது தன்னுடைய வீரியத்‌ 
தையும்‌ தேச நிர்மாணத்‌ தன்மையையும்‌ இழந்துவிடுகிறது. 
ஆனால்‌, அகிம்சை வழியிலேயே இருக்கும்‌ வரையில்‌, அதற்கு 
முழு வெற்றிதான்‌ என்பதைக்‌ கண்கூடாகப்‌ பார்க்க முடிந்தது. 
1920-இல்‌ மக்களிடையே ஏற்பட்ட மகத்தான விழிப்பை, ஒத்து 
ழையாமையின்‌ சக்திக்கு மிகச்‌ சிறந்த எடுத்துக்காட்டாகக்‌ 
கொள்ளலாம்‌. மீண்டும்‌ திரும்பப்‌ பெற முடியாதவாறு தமது 
அந்தஸ்தை சர்க்கார்‌ இறந்துவிட்டனர்‌. பட்டங்கள்‌, கோர்ட்டு 
கள்‌, கல்வி ஸ்தாபனங்கள்‌ முதலியவைகளில்‌ 1920-இல்‌ இரும்‌ 
துதைப்‌ போன்ற மதிப்பும்‌ மோகமும்‌ இப்போதெல்லாம்‌ மக்க 
க்கு இல்லை. நாட்டிலுள்ள மிகச்‌ சிறந்த வக்கீல்களில்‌ சிலர்‌ 
சட்டத்‌ தொழிலை அடியோடு கைவிட்டுவிட்டார்கள்‌; வறுமையை 
ஏற்றுக்கொண்டது பற்றியும்‌ அவர்கள்‌ மகிழ்ச்சியுடனேயே 
இருக்கிறார்கள்‌. மீதமுள்ள சில தேசீயப்‌ பள்ளீகளும்‌ கல்லூரி 
களும்‌ நல்ல முறையில்‌ ஈடந்துகொண்டிருக்கின்றன. ஒரு காலத்‌ 
தில்‌ வளமான ஒரு தோட்டத்தைப்‌ போலிருந்த குஜராத்தை 
வெள்ளம்‌ வந்து பாழாக்கிய போது, எவ்வளவு பெரிய ஸ்தா 
பனம்‌ தோன்றியது என்று நினைத்துப்‌ பாருங்கள்‌. தேசீயப்‌ 
பள்ளிக்கூடங்களைச்‌ சேர்ந்த மாணவர்களும்‌, ஆசிரியர்களும்‌, 
மற்ற ஒத்துழையாமையாளர்களும்‌ இல்லாவிட்டால்‌, குஜராத்‌ 
விவசாயிகளுக்கு அவசியமான அந்த உதவி உற்றகாலத்தில்‌ 
கிடைத்தே இருக்காது. இம்மாதிரி உதாரணங்களைப்‌ பெருக்கிக்‌ 
கொண்டே போகலாம்‌. எங்கே நல்ல நிலையில்‌ இருப்பவர்களுக்‌ 
ஆம்‌, பாமர மக்களுக்குமிடையே பிணைப்பு இருக்கிறதோ, அங்கு 


262 கல்வி 


தான்‌ உண்மையான தேசீய வாழ்வு இருக்கிறது என்பதையும்‌, 
ஒத்துழையாமைதான்‌ அதற்குக்‌ காரணம்‌ என்பதையும்‌ ருசுப்பிக்‌. 
கலாம்‌. 


இந்த வேலைத்‌ திட்டத்திலுள்ள மூன்று நிர்மாண அம்சங்‌: 
களைத்தான்‌ எடுத்துக்கொள்ளுங்களேன்‌. தேசீயப்‌ புனர்‌ வாழ்‌: 
வில்‌ கதர்‌ வரவர முக்கியமான ஒரு அம்சமாக வளர்ச்சி பெற்றுச்‌. 
கொண்டுவருகிறது. சுமார்‌ இரண்டாயிரம்‌ ஊழியர்கள்‌ 1500-க்கு, 
மேற்பட்ட கிராமங்களில்‌ பணியாற்றிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட நூற்பாளர்களுக்கும்‌, குறைந்த. 
பட்சம்‌ பத்தாயிரம்‌ நெசவாளர்கள்‌, அச்சு போடுபவர்கள்‌, சாயம்‌. 
ஏற்றுபவர்கள்‌, சலவையாளர்கள்‌, மற்றும்‌ இதர வேலைக்காரர்‌ 
களுக்கும்‌ கண்கூடான நிவாரணம்‌ அளித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
கள்‌. தீண்டாமையும்‌ உயிருக்கு மன்றாடிக்‌ கொண்டிருக்கிறது. 
1920-21-இல்‌ ஏற்பட்ட ஹிந்து-முஸ்லிம்‌ ஒற்றுமை அதனுடைய 
மகத்தான சாத்தியக்‌ கூறுகளை எடுத்துக்காட்டியது. இந்த. 
இரு பெரிய வகுப்பினருக்குமிடையே இன்று காணப்படும்‌ பலாத்‌. 
காரம்‌, மோசடி, பொய்‌ ஆகியவைகளெல்லாம்‌ மோசமான அறி 
குறிகள்காம்‌; ஆனால்‌ இவையெல்லாம்‌ பக்குவப்படாத சுய 
உணர்வையே காட்டுகின்றன. ஒத்துழையாமை என்பது கடைக்‌ 
தெடுப்பது போன்ற ஒரு இயக்கம்‌; உள்ளே இருந்த அசுத்தங்க. 
ளெல்லாம்‌ இதில்‌ மேலே வந்துவிட்டன. சாத்விக ஒத்துழை: 
யாமை என்பது உயிர்த்துடிப்புள்ள, தூய்மைப்படுத்தவல்ல ஒரு 
சக்திதான்‌ என்றால்‌, இன்று ஈம்‌ கண்ணுக்குப்‌ புலப்படும்‌ அந்த. 
அசுத்தங்களுக்கு அடியில்‌, கண்ணுக்குப்‌ புலப்படாமலே உரு. 
வாகிக்‌ கொண்டிருக்கும்‌ சுத்தமான ஒற்றுமையையும்‌ சீக்கிரத்தில்‌: 
வெளியே கொண்டுவந்துவிடும்‌, ஆகையால்‌, உண்மையான சுய: 
ராஜியம்‌ ஈமக்கு எப்போது வந்தாலும்‌, அது லண்டனிலிருந்து ஈம்‌. 
மீது சொரியப்படும்‌ ஒரு ஈன்கொடையாக இருக்க வேண்டி௰ 
தில்லை; அதற்கு மாறாக, அது ஊட்டமளிக்கும்‌ ஒத்துழையாமை: 
யின்‌ உதவியுடன்‌, கட்டுப்பாடான தீமைகளை எதிர்த்து நாம்‌: 
நடத்திய கடும்‌ போராட்டத்திற்குப்‌ பரிசாக இருக்கும்‌ என்பது 
எனக்கு வெட்ட வெளிச்சமாகி யிருக்கிறது. 


எங்‌ இந்தியா? _ 10-11-1927 


12 
பரோடாவில்‌ கல்வி 


பரோடா மன்னர்‌ தமது சமஸ்தானத்‌ திலேயே இருப்பா 
தில்லை என்பதைப்‌ பற்றியும்‌, சீர்கிருத்தங்கள்‌ விஷயத்தில்‌ அந்த. 
சமஸ்தானத்தின்‌ கஞ்சத்தனமான கொள்கையைப்‌ பற்றியும்‌ 
என்னதான்‌ சொன்னாலும்‌, அங்கு கல்வித்துறையில்‌ ஏற்பட்டுள்ள 


பரோடாவில்‌ கல்வி 268 


முன்னேற்றத்தைப்‌ பற்றி எந்தவிதமான சந்தேகமும்‌ இல்லை. 
மகாராஜாவின்‌ பொன்‌ விழாவையொட்டி அந்த சமஸ்தானத்தில்‌ 
கல்வி இலாகா வெளியிட்டுள்ள ஒரு கிறு பிரசுரத்தில்‌ இத்த விவ 
ரங்களைக்‌ காண்லாம்‌. ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அங்கு 
இருநாறு ஆரம்பப்‌ பள்ளிகள்‌ தான்‌ இருந்தன. அவற்றை தனிப்‌ 
பட்டவர்கள்‌ நடத்திக்கொண்டிருந்தார்கள்‌. அந்தப்‌ பள்ளிகளில்‌ 
800 பிள்ளைகள்‌ தான்‌ இருந்தார்கள்‌. இன்று கல்லூரி உள்பட 
78 ஆங்கில கல்வி ஸ்தாபனங்கள்‌ இருக்கின்றன. 344,499 மாண 
வர்களுக்குக்‌ கல்வீ போதிக்கப்படுகிறது. அவர்களில்‌ 845 பேர்‌ 
பெண்கள்‌. 2916 தாய்‌ மொழிப்‌ பள்ளிகள்‌ இருக்கின்றன. 
இங்கு 9,72,722 மாணவர்களும்‌, 67,864 மாணவிகளும்‌ 
படிக்கிறார்கள்‌. ஒடுக்கப்பட்ட வகுப்பினர்களுக்காக உள்ள 219 
பள்ளிகளும்‌ இதில்‌ சேர்ந்திருக்கின்றன. இவற்றைத்‌ தவிர, 124 
உருதுப்‌ பள்ளிகள்‌ இருக்கின்றன. இவற்றில்‌ 26 பெண்களுக்‌ 
கான பள்ளிகள்‌. இந்தப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ 6,098 மாணவர்கள்‌ 
கல்வி பயின்று வருகிறார்கள்‌. இவையெல்லாம்‌ பாராட்டுக்கு 
உரியவையே. ஆனால்‌, இந்தக்‌ கல்வி மக்களின்‌ சேவைகளைப்‌ 
பூர்த்திசெய்கிறகா என்ற கேள்வி எழுகிறது. இந்தியாவின்‌ மற்‌ 
றப்‌ பாகங்கள்‌ இருப்பதைப்‌ போலவே பரோடாவிலும்‌, பெரும்பா 
லான மக்கள்‌ விவசாயத்தை நம்பியிருப்பவர்கள்‌. இந்த விவசாயி 
களின்‌ குழக்தைகள்‌ இன்னும்‌ நல்ல விவசாயிகளாகிறார்களா 2 
தாம்‌ பெற்ற கல்விக்கு ஏற்ற தார்மிக, லோகாயத அபிவிருத்தி 
அவர்களிடம்‌ காணப்படுகிறதா ? ஈல்ல பலன்கள்‌ காட்டுவதற்கு 
ஐம்பது வருஷங்கள்‌ போதாதா? இந்தக்‌ கேள்விக்குப்‌ பதில்‌, 
திருப்தியளிப்பதாக இராதென்றே அஞ்சுகிறேன்‌. மற்ற இடங்‌ 
களிலுள்ள விவசாயிகளைவிட, பரோடாவிலுள்ள விவசாயிகள்‌ 
இன்னும்‌ நல்ல கிலைமையிலோ, அதிக சந்தோஷமாகவோ இல்லை. 
பஞ்ச காலங்களில்‌ மற்றவர்களைப்‌ போலவே அவர்களும்‌ கதியற்‌ 
றவர்களாகவே இருக்கிறார்கள்‌. இந்தியாவின்‌ மற்றப்‌ பகுதிகளி 
லிருப்பதைப்‌ போலவே அங்கும்‌ சுகாதார நிலைமைகள்‌ படுமோச 
மாகவே இருக்கின்றன. தம்முடைய துணியைத்‌ தாமே உற்‌ 
பத்தி செய்துகொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியம்‌ என்பது 
கூட அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. இந்தியாவிலேயே மிகவும்‌ 
வளமான சில நிலங்கள்‌ பரோடாவில்‌ இருக்கின்றன. அவர்கள்‌ 
மங்களுக்குத்‌ தேவையான பருத்தியை ஏற்றுமதி செய்ய வேண்‌ 
டிய அவசியமில்லை. சுபிட்சமான விவசாயிகள்‌ கொண்ட, தன்‌ 
னிறைவு பெற்ற ஒரு சமஸ்தானமாக அது சலபமாகத்‌ திகழ 
முடியும்‌. ஆனால்‌, அது அந்கியத்‌ துணிகளால்‌ தன்னை அலங்‌ 
கரித்துக்‌ கொண்டிருக்கிறது. அவர்களுடைய உறுமைக்கும்‌, 
அவமானத்திற்கும்‌ இது கண்கூடான ஒரு சின்னம்‌. குடி விஷயத்‌ 
திலும்‌ அவர்கள்‌ மற்றவர்களைப்‌ பேர்லவேதான்‌ இருக்கிறார்கள்‌. 
ஒருக்கால்‌ அவர்கள்‌ இன்னும்‌ மோசமாக இருக்கிறார்களோ 
என்னவோ! பிரிட்டிஷ்‌ வருமானத்தைப்‌ போலவே, பரோடாவின்‌ 
வருமானமும்‌ குடி வருமானத்தினால்‌ இழுக்குற்றிருக்கிறது. காளி 
பராஜ்‌ குழந்தைகள்‌ என்ன கல்வி பெற்றாலும்‌, குடிப்‌ பழக்கத்‌ 


264 கல்வி 


தினால்‌ பாழடிக்கப்படுகிறார்கள்‌. பரோடாவில்‌ உள்ள கல்வி முறை, 
பிரிட்டிஷ்‌ முறையை அநேகமாக அப்படியே 'காப்பியடிப்பதாக 
இருக்கிறது என்பதே இதிலுள்ள உண்மையாகும்‌, உயர்தரக்‌ 
கல்வி நம்‌ நாட்டிலேயே கம்மை அந்நியர்களாக்கி விடுகிறது. 
ஆரம்பக்‌ கல்வி என்பது பிற்கால வாழ்க்கைக்கு ஒரு பிரயோசன 
மும்‌ இல்லாமலிருக்கிறது. ஆகவே, அதுவும்‌ உபயோகமற்றதாகி 
விடுகிறது. அதில்‌ தனித்‌ தன்மையோ, இயற்கையானீதோ எதுவு 
மில்லை. மக்களின்‌ தேவைக்கு ஏற்றவாறு இருப்பதாயிருந்தால்‌, 
தனித்‌ தன்மை வாய்ந்ததாக இருக்கவேண்டும்‌ என்ற அவசியமே 
இல்லை, 


1 எங்‌ இத்தியா * - 217190 


18 
மெக்காலேயின்‌ கனவுகள்‌ 


மெக்காலேயின்‌ * வாழ்க்கையும்‌ கடிதங்களும்‌ * என்ற நூலி 
விருந்து ஒரு ஈண்பர்‌ பின்கண்ட பகுதிகளை எனக்கு அனுப்பி 
யிருக்கிறார்‌ : 


“* “இந்தியாவிலுள்ள சுதேசிகளிடையே ஐரோப்பிய இலக்கி 
யத்தையும்‌, விஞ்ஞானத்தையும்‌ பரப்புவதே பிரிட்டிஷ்‌ சர்க்‌ 
காரின்‌ மகத்தான குறிக்கோளாக இருக்க வேண்டும்‌” என்று 
1835 மார்ச்‌ 7-ந்‌ தேதியன்று லார்டு வில்லியம்‌ பெண்டிக்‌ முடிவு 
செய்தார்‌. பொதுக்கல்விக்‌ கமிட்டியிலிருந்து இரண்டு உறுப்பினர்‌ 
கள்‌ ஓய்வு பெற்றார்கள்‌; ஆங்கிலேயர்கள்‌, சுதேசிகள்‌ உள்பட பல 
புதிய உறுப்பினர்கள்‌ நியமிக்கப்பட்டார்கள்‌. மிகுந்த ஆர்வத்துட 
னும்‌ ஊக்கத்துடனும்‌ மெக்காலே தலைவர்‌ பதவியை ஏற்றுக்‌ 
கொண்டார்‌. மெக்காலே அப்படி இருந்‌ தாரென்றால்‌, அந்த வேலை 
அவருடைய மனதுக்குப்‌ பிடித்தமாயிருக்தது என்பதே நிச்சய 
மாக அதற்கு அர்த்தமாகும்‌.” 

லார்டு மெக்காலே கூறியதாவது : 


நமது ஆங்கிலப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ பிரமாதமாக முன்‌ 
னேறிக்‌ கொண்டிருக்கின்றன. கில இடங்களில்‌ கோருபவர்‌ 
களூக்கெல்லாம்‌ கல்வி போதிப்பது அநேகமாக அசாத்திய 
மாகவே இருக்கிறது. ஹூக்ளி நகரத்தில்‌ 1,400 பையன்கள்‌ 
ஆங்கிலம்‌ கற்றுக்‌ கொள்கிறார்கள்‌. ஹிந்துக்களிடையே இந்தக்‌ 
கல்வியினால்‌ ஏற்பட்டுள்ள பலன்‌ வியக்கத்தக்கதாக இருக்கிறது. 
ஆங்கிலக்‌ கல்வி பெற்ற எந்த ஹிந்துவும்‌ பின்னர்‌ தன்‌ 
னுடைய மதத்தினிடம்‌ ஒரு காலத்திலும்‌ உண்மையான 
பற்றுதல்‌ காட்டமாட்டார்‌. சிலர்‌ கொள்கைக்காக அதைத்‌ 
தொடர்ந்து பின்பற்றுவதாகச்‌ சொல்லிக்‌ கொள்ளுகிறார்கள்‌, சிலர்‌ 


மெட்ரிகுலேட்டுகளின்‌ கும்பல்‌ 265 


கிறிஸ்தவ மதத்தை தழுவிவிடுகிறார்கள்‌. நம்முடைய கல்வித்‌ திட்‌ 
டங்கள்‌ தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டால்‌, முப்பது வருஷங்‌ 
களுக்குப்‌ பிறகு வங்காளத்திலுள்ள உயர்தர வகுப்பினரிடையே 
விக்கிரக ஆராதனை செய்பவர்‌ ஒருவர்கூட இருக்க மாட்டார்‌ 
என்பது என்னுடைய உறுதியான ஈம்பிக்கையாகும்‌, மதமாற்றம்‌ 
செய்வதற்கான முயற்சியோ, மத சுதந்திரத்தில்‌ கிறு தலையீடேர 
கூட இல்லாமல்‌ இது நடந்துவிடும்‌. அறிவு, அதன்‌ பலனான 
சிந்தனை என்ற இயற்கையான விதியின்‌ கீழ்‌ அப்படி நடந்து 
விடும்‌. இந்த சாத்தியக்‌ கூறைக்‌ கண்டு நான்‌ மகிழ்ச்சியடை 
கிறேன்‌.” 


ஆங்கிலக்‌ கல்வி பெற்ற இந்தியா, தனது மத நம்பிக்கை 
யைக்‌ கைவிட்டு விடுமென்ற மெக்காலேயின்‌ கனவு பலித்து 
விட்டதா என்று எனக்குத்‌ தெரியாது. ஆனால்‌, அவருக்கு 
மற்றொரு கனவும்‌ இருந்ததென்பது நமக்குத்‌ தெரியும்‌. அதாவது, 
ஆங்கிலக்‌ கல்வி பெற்ற இந்தியாவின்‌ மூலம்‌, ஆங்கில ஆட்சி 
யாளர்களுக்கு குமாஸ்தாக்கள்‌ போன்றவர்களைத்‌ தயாரித்துக்‌ 
கொடுக்க வேண்டுமென்ற கனவு எதிர்பார்த்ததைவிட அதிக 

மாகவே நிச்சயமாகப்‌ பலித்துவிட்டது. 
*எங்‌ இந்தியா! - 29--8-1928 


14 
மெட்ரிகுலேட்டுகளின்‌ கும்பல்‌ 


ஒரு கிருபர்‌ பின்வருமாறு எழுதுகிறார்‌ : 

“ சென்ற வருடம்‌ 9,000 பையன்கள்‌ மெட்ரிகுலேஷன்‌ பரீட்சை எழுதி 
ஞர்கள்‌ ; ஆனால்‌, இந்த வருடம்‌ அவர்களுடைய எண்ணிக்கை 14 ஆயிரமாக 
உயர்ந்துவிட்டது. இந்தக்‌ கணக்கு பம்பாய்க்கு மட்டும்தான்‌ ; இந்தியா பூரா 
வுக்குமான தொசை சுமார்‌ 56,000 இருக்கும்‌, இவர்களில்‌ 50 எத விகிதத்தி 
னர்‌ தேர்ச்சி பெறுவார்கள்‌ என்று வைத்துக்‌ கொண்டால்‌, பரீட்சையில்‌ 
தேர்ச்சி பெறுபவர்கள்‌ பம்பாய்‌ மாகாணத்தில்‌ 7000 ஆகவும்‌ இந்தியா பூரா 
வுக்குமாக 28000 ஆவும்‌ இருக்கும்‌, இவ்விஷயமாக இயற்கையான ஒரு 
கேள்வி எழுகிறது: இந்த மாணவர்களுக்காக 28,000 உத்தியோகங்கள்‌ காலி 
யாக இருக்கின்றனவா? இல்லையென்றால்‌, இவர்கள்‌ தம்முடைய ஜீவனோபாயத்‌ 
திற்கு என்ன செய்யப்போகிறார்கள்‌ ? இவர்கள்‌ பள்ளிக்கூடங்களில்‌ இருக்கும்‌ 
காலத்தில்‌ இவர்களுடைய செலவுகள்‌ மிகவும்‌ அதிகமாகி விடுகின்றன. ஒரு 
சாதாரணமான வருமானத்தைக்‌ கொண்டு தம்‌ தேவைகளைப்‌ பூர்த்தி செய்து 
கொள்ள முடியாத அளவுக்கு அதிகமாகிவிடுகின்றன. மூக்குக்‌ கண்ணாடிகள்‌ , 
“காலர்‌'கள்‌,'ரெக்டைகள்‌', நாடகக்‌ கொட்டகைகள்‌, சினிமாக்கள்‌ , கவிதைகள்‌ 
காவல்கள்‌, மருந்துகள்‌, கூந்தல்‌ தைலங்கள்‌, சீப்புகள்‌, பிரஷ்கள்‌ முதலியவை 
இல்லாமல்‌ இவர்களால்‌ இருக்க முடியவில்லை. தமக்குக்‌ கிடைக்கும்‌ தொகை 


266 கல்வி 


யில்‌ பெரும்‌ பகுதியை, அவசியமில்லாத இந்தச்‌ சாதனங்களுக்காகச்‌ செலவிட 
வேண்டியிருக்கிறது. மாதம்‌ இருபது அல்லது முப்பது ரூபாய்‌ கிடைக்கக்‌ 
கூடிய தம்முடைய உத்தியோகத்திலிருந்து அவர்களுக்கு அதற்கெல்லாம்‌. 
எப்படிப்‌ பணம்‌ கிடைக்கும்‌? இந்தப்‌ பிரச்னையைச்‌ சிந்தித்துப்‌ பார்க்க 
வேண்டியது அவசியமாகும்‌, இல்லாவிடில்‌, அடுத்த பத்து வருடங்களில்‌ இது 
மிகவும்‌ பெரிதாகிவிடும்‌ ; அப்படியாகிவிட்டரல்‌ நீங்கள்‌ கூறக்‌ கூடிய மிகச்‌ 
சிறந்த மருந்து கூட வேலை செய்யாது. பின்னர்‌ அவர்கள்‌ சட்ட விரோதமான 
வருமானம்‌ பெறுவதற்கு வாய்ப்புகள்‌ உள்ள ரெவினிய அல்லது ரயில்வே 
இலாகாக்களில்தான்‌ உத்தியோகம்‌ தேடுவார்கள்‌.” ர 


இந்த நிருபர்‌ எழுப்பியுள்ள கேள்வி சரியான கேள்விதான்‌. 
இதே பத்திரிகையில்‌ இதற்குப்‌ பதிலும்‌ பல தடவைகளில்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்க்கார்‌ பட்டம்‌ அல்லது பரீட்சை 
என்ற முத்திரையைப்‌ பெற வேண்டுமென்ற கவர்ச்சி, ஈம்மி 
டையே அடிமை மனப்பான்மையைத்‌ தோற்றுவித்து, அடிமைத்‌ 
தளைகளை பலப்படுத்திவிடுகிறது. அதனால்தான்‌ சர்க்கார்‌ பள்‌ 
விக்கூடங்களுக்குப்‌ போவதை நிறுத்த வேண்டிய அவசியத்தை 
நான்‌ வற்புறுத்தி வந்திருக்கிறேன்‌. ஆனால்‌ மாணவர்களை இந்த 
மோகத்திலிருந்து யார்‌ மீட்பது? சர்க்கார்‌ பட்டம்‌ அல்லது 
நற்சாட்சி ஒன்றை அவன்‌ பெற்றுவிட்டால்‌, லஞ்சம்‌ போன்ற 
வகைகளில்‌ சட்ட விரோதமான வருமானம்‌ தேடித்தரக்‌ கூடிய 
உத்தியோகத்தை அவன்‌ எப்படிப்‌ பெறமுடியும்‌? உடல்‌ 
உழைப்பை வரவேற்பதற்கு நமது மாணவர்கள்‌ கற்றுக்‌ கொள்‌ 
ளாதவரையில்‌, இலக்கிய அறிவைவிட அது அதிக முக்கிய 
மானது என்று உணராதவரையில்‌, இந்தக்‌ கவர்ச்சியின்‌ 
பிடிப்பை அவர்கள்‌ தகர்க்க முடியாது. கைராட்டினத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்க வேண்டும்‌ என்பதற்கு இதுவும்‌ ஒரு 
காரணம்‌ ; ஏனெனில்‌, உடல்‌ உழைப்பை ஏற்றுக்‌ கொள்ளு 
வதற்கு இது ஒரு சின்னமாகும்‌, “ஈவஜீவன்‌' பத்திரிகையின்‌ 
முதல்‌ இதழில்‌, கைராட்டினம்‌, கலப்பை இரண்டையும்‌ சித்தி 
சிக்கும்‌ படம்‌ ஒன்று இருந்தது. கைராட்டின த்தை நமது மக்கள்‌ 
ஏற்றுக்‌ கொண்டு விட்டால்‌, உடலுழைப்பும்‌, கெளரவமான 
வறுமையும்‌ மக்களின்‌ வாழ்க்கையில்‌ தாமாகவே உரிய இடத்‌ 
தைப்‌ பெற்றுவிடும்‌. இதனால்‌ எல்லோரும்‌ சர்க்காவின்‌ மூலம்தான்‌ 
சம்பாதிக்க வேண்டுமென்று அர்த்தமில்லை; ஆனால்‌, எல்லோருமே 
ஏதாவது ஒன்றை உற்பத்தி செய்வதற்கு உழைப்பதன்‌ மூலம்‌ 
தான்‌ சம்பாதிக்க வேண்டும்‌ என்று அர்த்தமாகும்‌. மாணவர்கள்‌ 
வரவர மேல்‌ நாட்டு வாழ்க்கை முறையை மேற்கொள்ளுவது, 
மேல்‌ காட்டுப்‌ பொருள்களில்‌ ஆசை கொள்ளுவது ஆகியவை 
சம்பந்தப்பட்டவரையில்‌, பள்ளிக்கூடங்களில்‌ நிலவும்‌ சூழ்நிலை 
யைத்தான்‌ குற்றம்‌ சொல்ல வேண்டும்‌. அநேகமாக எந்த மாண 

வனுமே இந்த வியாதியிலிருந்து தப்புவதில்லை. 
41 நவஜீவன்‌ '- 26—8—1928 


15 


மாணவர்களும்‌, நல்லொழுக்கமும்‌ 
1 


ஒரு மாணவர்‌ பின்வருமாறு எழுதுகிறார்‌ : 

“்‌ குறை கூறுபவர்களுக்கு பல சமயங்களில்‌ நீங்கள்‌ அளிக்கும்‌ பதில்‌” 
கள்‌, தர்க்க ரீதியில்‌ சரியாக இருக்கின்றன ; அவை மனத்திற்குத்‌ தற்காலிக- 
மான திருப்தியை அளிக்கின்றன. ஆனால்‌, உண்மையில்‌ அந்தப்‌ புதிர்‌ புரியா 
மலேதான்‌ இருந்து கொண்டிருக்கிறது, உதாரணமாக, ''கோழைதாள்‌ எண்‌ 
ணிக்கையின்‌ பலத்தைக்‌ கொண்டு போராடுவான்‌' என்று நீங்கள்‌ சொல்லு : 
வதை எடுத்துக்‌ கொள்ளுவோம்‌. ஏட்டளவில்‌ இது சரியாகத்தான்‌ இருக்‌ 
கிறது. அப்போதைக்கு இதனால்‌ மனத்திற்கு ஒரு தைரியமும்‌ ஏற்படுகிறது. 
ஆனல்‌, நடைமுறையில்‌ இதனால்‌ என்ன பிரயோசனம்‌ ? உங்களுடைய ஆன்ம 
சக்திக்‌ கொள்கையைத்‌ தராதரமின்றி எல்லோருக்கும்‌ போதிக்கிறீர்கள்‌. 
ஆனால்‌, கைராட்டினத்திலும்‌, கதரிலும்‌ கூட நம்பிக்கை இல்லாதவர்கள்‌ உங்க 
ளுடைய கற்பனைகளை உண்மையாக ஏற்றுக்‌ கொள்ளுவார்களென்று நினைக்‌ 
கிறீர்களா? உங்களுடைய உபதேசம்‌ வாத்தின்‌ கழுத்தில்‌ ஜலத்தை ஊற்று : 
வது போல்‌ முற்றிலும்‌ பயனற்றதாக இராதா?! 

ஆன்ம பலத்தைப்பற்றிய என்னுடைய உபதேசம்‌ இப்போ 

தைக்குப்‌ பயனற்றதாகத்‌ தோன்றிஞலும்‌ கூட, முற்றிலும்‌: 
விணாகிவிடாதென்றே நரன்‌ நிச்சயமாக நம்புகிறேன்‌. “எறும்பு 

ஊர கல்லும்‌ தேயும்‌' என்பது பழமொழி. இந்த நிருபருக்கு 

இன்று அனுபவ சாத்தியமந்றதாகத்‌ தோன்றும்‌ கற்பனைகள்‌, 

நாளைக்கு அனுபவ சாத்தியமானவைகளாகக்‌ கருதப்படும்‌ என்‌ 

பே என்னுடைய ஈம்பிக்கையாகும்‌. சரித்திரத்தில்‌ இம்மாதிரி 

உதாரணங்கள்‌ எவ்வளவோ இருக்கின்‌ றன. **ஆன்ம பலம்‌” என்ற : 
வார்த்தை மாணவர்களுக்கு இன்று அர்த்தமற்றதாகக்‌ தோன்றி 

னல்‌, காம்‌ எவ்வளவு மோசமான நிலைமைக்கு வந்து விட்டோம்‌ 

என்பதையே அது காட்டுகிறது. நிரந்தரமான மதிப்புள்ள 

அன்மிச விஷயங்களை இன்றைய இளைஞர்கள்‌ கற்பனைகள்‌ 

என்று கருதுவதும்‌, அவ்வப்போதுள்ள நிலையற்ற வீஷயங்களை 

அனுபவ்சாத்தியமானவைகளாகக்‌ கருதுவதும்‌ மிகவும்‌ வருந்தத்‌ 

தக்கதல்லவா? 


வெறும்‌ எண்ணிக்கையினால்‌ ஒரு பிரயோசனமும்‌ இல்லை 
என்பதை ஒவ்வொரு நாளும்‌ கண்‌ முன்பு கண்டிருக்கிறோம்‌. 30 
கோடி மக்கள்‌ உள்ள இந்தியாவை, ஒரு லட்சத்திற்கும்‌ குறை 
வான ஆங்கிலேயர்கள்‌ ஆளுவதைவிட இந்த உண்மையை எடுத்‌ 
துக்‌ காட்ட வேறு என்ன ௬௪ வேண்டும்‌? ஆயிரம்‌ ஆடுகளிருக்கா 
லும்‌, ஒரு சிங்கத்தைப்‌ பார்த்த மாத்திரத்திலேயே ஓடிவிடுகின்‌ 
றன. இதன்‌ காரணம்‌ தெளிவானது. ஆடுகளுக்குத்‌ தம்முடைய 
பலவீனம்‌ தெரியும்‌; சிங்கத்திற்குத்‌ தன்னுடைய பலம்‌ தெரியும்‌, 


268 கல்வி 


தன்னுடைய பலத்தைச்‌ சிங்கம்‌ உணர்ந்திருப்பதால்‌, அந்த 
உணர்வு எண்ணிக்கையின்‌ பலத்தை மிஞ்சி விடுகிறது. இதி 
லிருந்து ஆன்ம பலம்‌ என்பது வெறும்‌ கற்பனையல்ல என்றும்‌, 
உண்மையில்‌ அது பலமுள்ள ஒரு சக்திதான்‌ என்றும்‌ நாம்‌ ஊகிக்‌ 
கக்கூடாதா 2 


எண்ணிக்கையில்‌ உள்ள பலத்தை கான்‌ குறைத்துக்‌ கூற 
விரும்பவில்லை. அதற்கும்‌ உபயோகம்‌ இருக்கிறது. ஆனால்‌, 
ஆன்ம பலத்தின்‌ பக்கபலம்‌ இருக்கும்பேோதுதான்‌ அது பயன்‌ 
படும்‌. லட்சக்கணக்கான எறும்புகள்‌ சேர்ந்து கொண்டு, 
யானையின்‌ பலவீனமான இடத்தில்‌ தாக்கினால்‌ யானையைக்‌ 
கொன்று விடலாம்‌. அந்த எறும்புகளின்‌ ஒருமையுணர்ச்சி 
காரணமாக அவை பலம்‌ பெறுகின்றன. அதே மாதிரி, எறும்பு 
களைப்போல்‌ நாம்‌ ஒருமையுணர்ச்சி பெற்றுவிட்டால்‌, நாமும்‌ 
வெல்ல முடியாதவர்களாகி, நமது தளைகளிலிருக்து விடுதலை 
பெற்று விடுவோம்‌, 


கமது தேசீயப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ உள்ள மாணவர்கள்‌ ஒரு 
கிலராகவே இருந்தாலும்‌ கூட, அவர்களுக்கு உண்மையாகவே 
தியாக உணர்ச்சியும்‌, சேவை செய்யும்‌ உணர்ச்சியும்‌ இருந்தால்‌, 
தம்முடைய லட்சியங்களில்‌ உயிர்த்‌ துடிப்புள்ள நம்பிக்கை 
யிருந்தால்‌, சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களில்‌ உள்ள எல்லா 
மாணவர்களையும்‌ விடக்கூட அதிகமாக தேசத்திற்கு உதவியாக 
இருப்பார்கள்‌ என்பது என்னுடைய திடமான நம்பிக்கையாகும்‌. 
எண்ணிக்கையை விட தரம்தான்‌ உயர்ந்தது என்பது சரியான 
உண்மையாகும்‌. ஏனெனில்‌, ஈடைமுறையில்‌ அது உண்மையாக 
இருக்கிறது. நடைமுறையில்‌ எதை ருசுப்பிக்க முடியவில்லையோ 
அது சரியான கொள்கையாகவும்‌ இருக்க முடியாது என்றே 
நான்‌ கருதுகிறேன்‌. 

உலகம்‌ பந்தைப்போல்‌ உருண்டையாயிருக்கிறதென்றும்‌, 
அது தன்னைத்தானே கற்றிக்‌ கொள்ளுகிறதென்றும்‌ கலீலியோ 
அறிவித்தபோது, கற்பனைக்காரன்‌, கனவு காண்பவன்‌ என்று 
அவரைக்‌ கேலி செய்தார்கள்‌, திட்டினார்கள்‌. ஆனால்‌, கலீலியோ 
சொன்னதுதான்‌ உண்மை என்பதை இன்று நரம்‌ அறிவோம்‌. 
உலகம்‌ தட்டையாயிருக்கிறதென்றும்‌, சுற்றாமல்‌ இருந்த இடத்தி 
லேயே நிலையாக இருக்கிறதென்றும்‌ சொன்ன அவருடைய 
எதிரிகள்தான்‌ அறியாமை என்ற புகை மண்டலத்தில்‌ வகித்துக்‌ 
கொண்டிரும்தார்கள்‌ என்பதையும்‌ காம்‌ அறிவோம்‌. 

இன்றைய கல்வி முறை ஆன்மிக விஷயங்களிலிருந்து 
நம்முடைய கவனத்தைத்‌ திருப்பிவிட்டுவிடும்‌ தன்மை வரய்ந்த 
தாக இருக்கிறது. ஆகையால்‌, ஆன்ம சக்தியின்‌ சாத்தியக்‌ 
கூறுகள்‌ நமக்குப்‌ புரிவதில்லை. இதன்‌ பலனாக நம்‌ கவனமெல்‌ 
லாம்‌ தற்காலிகமான, லோகாயதமான விஷயங்களிலேயே 
சென்று விடுகிறது. கற்பனையே இல்லாத அசட்டுத்தனத்திற்கு 
இதுதான்‌ எல்லை. 


மாணவர்களும்‌ நல்லொழுக்கமும்‌ 269 


ஆனால்‌, நம்பிக்கையையும்‌, பொறுமையையும்‌ விடாமலே 
கான்‌ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்‌. நான்‌ கூறுவதில்‌ உள்ள 
உண்மையில்‌ எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்‌. 
கிறது. இந்து நம்பிக்கை என்னுடையவும்‌, என்னுடைய சகபாடி 
களுடையவுமான அனுபவத்தை அடிப்படையாகக்‌ கொண்டது... 
பொறுமையுடனும்‌, விருப்பு வெறுப்பில்லாமலும்‌ ஆராய்ச்சி: 
செய்யும்‌ சக்தி உள்ள ஓவ்வொரு மாணவரும்‌ பின்‌ கண்ட 
உண்மைகளைத்‌ தானே சோதித்துப்‌ பார்த்துத்‌ தெரிந்து: 
கொள்ளலாம்‌ : 

1. வெறும்‌ எண்ணிக்கையினால்‌ பிரயோசனமில்லை. 


2. ஆன்ம சக்தியைத்‌ தவிர மற்றெல்லா சக்திகளுமே தற்கா 
லிகமானவை, பயனற்றவை. 
சி. மேலே கூறியது உண்மைதான்‌ என்றுல்‌, கட்டுப்‌ 
பாட்டின்‌ மூலமும்‌, தன்னைத்‌ தானே பரிசுத்தப்படுத்திக்‌ கொள்‌ 
ஞவதன்‌ மூலமும்‌, ஈடு இணையற்ற இந்த ஆயுதத்தைப்‌ பெறு 
வதற்கு விடாமல்‌ முயற்சி செய்வது ஒவ்வொரு மாணவருடைய 
கடமையாகவும்‌ இருக்க வேண்டும்‌ என்பது சொல்லாமலே 
விளங்கும்‌. 
“எங்‌ இந்தியா” - 14-11-1929" 


2 


ஓய்வு பெற்ற பள்ளிக்கூட இன்ஸ்பெக்டர்‌ (பஞ்சாப்‌) ஒருவர்‌ 
பின்வருமாறு எழுதுகிறார்‌ : 

“ சென்ற காங்கிரஸ்‌ மகா சபைக்குப்‌ பிறகு எங்கள்‌ மாகாணத்திலுள்ள 
மாணவர்களிடையே பெரும்‌ பரபரப்பு இருந்து வந்திருப்பதை நீங்கள்‌ 
கவனித்திருக்கலாம்‌. அந்த இனம்‌ உள்ளங்களில்‌ ஒரு புதிய கனல்‌ கொழுத்து 
விட்டெரிவதுபோல்‌ தோன்றுகிறது. இந்தக்‌ கனலுக்கு மூல காரணம்‌ 
நீங்கள்தான்‌; இது எந்தப்‌ பக்கமாக அடிக்கும்‌ என்பதற்கும்‌ பொறுப்பு நீங்கள்‌ 
தான்‌. ஆகையால்‌, இது சம்பந்தமான பின்‌ கண்ட இரண்டு விஷயங்‌ : 
களையும்‌ சிந்தித்துப்‌ பார்த்து, உங்களுடைய அபிப்பிராயத்தைத்‌ தெரிவிப்பீர்‌ 
கள்‌ என்று நம்புகிறேன்‌ : 

1, சரியான சர்தர்ப்பங்களில்‌ மாணவர்கள்‌ தங்கள்‌ தாய்‌ நாட்டின்‌ 
மீதுள்ள பற்றுதலைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுவதிலோ அல்லது சுயாட்சியில்‌ 
தங்களுக்குள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்துவதிலோ எனக்குக்‌ கொஞ்சம்‌ கூட 
ஆட்சேபணை இல்லை; ஆனால்‌ இது உண்மையான * அகிம்சை 'யை மீறுவ 
தாக இருக்கக்‌ கூடாது. காலாகாலம்‌ இல்லாமல்‌ முரட்டுத்‌ தனமான 
அல்லது வெறுப்புத்தன்மை வாய்ந்த புரட்சி கோஷங்களை எழுப்பும்‌ போது, 
இவர்கள்‌ நிச்சயமாக பலாத்காரம்‌ ' என்ற குற்றத்தைப்‌ புரிக்தவர்களா 
கிறர்கள்‌ என்றே நான்‌ அஞ்சுகிறேன்‌. * யூனியன்‌ ஜாக்‌ கொடி ஒழிக "' என்று: 
அவர்கள்‌ கோஷமிடுவது இந்தக்‌ குற்றத்தின்‌ கீழ்‌ வராதா 1 


370 கல்வி 


“9, கல்லொழுக்கத்தை வளர்க்கும்‌ விஷயத்தில்‌ நமது பள்ளிக்‌ 
கூடங்களிலும்‌ கல்லூரிகளிலும்‌ உருப்படியாக எதையுமே செய்யவில்லை. 
இந்து நிலைமையில்‌, மாணவர்கள்‌ கண்ணியத்தையும்‌, கட்டுப்பாட்டையும்‌ 
பலி கொடுத்து, மாணவர்கள்‌ என்ற முறையில்‌ தம்முடைய பல்வேறு 
கடமைகளையும்‌ சிறிதும்‌ பொருட்படுத்தாமல்‌, அவ்வப்போது மனத்தில்‌ 
கதோன்றுவதற்கேற்ப நடப்பதை நீங்கள்‌ அனுமதிக்கப்‌ போகிறீர்களா? ஈம்மு 
டைய இளைஞர்கள்‌ முதலில்‌ நல்ல ஒழுக்கம்‌ பெறுவதே, சம்பந்தப்பட்ட 
யாவருடைய முதல்‌ கவலையாகவும்‌ இருக்க வேண்டாமா £”* 

இந்த கோஷங்கனைப்பற்றி “எங்‌  இந்தியா' பத்திரி 

கையில்‌ சமீபத்தில்‌ நான்‌ எழுதியிருக்கிறேன்‌. “யூனியன்‌ 
ஜாக்‌ கொடி ஒழிக” என்ற கோஷத்தில்‌ பலாத்காரம்‌ தொனிக்‌ 
கிறது என்பதை நான்‌ முற்றிலும்‌ ஒப்புக்கொள்ளுகிறேன்‌. 
மேலும்‌, பல ஆட்சேபகரமான கோஷங்களும்‌ வழக்கத்தில்‌ 
வந்திருக்கின்றன. அகிம்ஸையை ஒரு செயல்‌ முறையாக நம்பு 
கிறவர்கள்‌ கூட இந்த கோஷங்களை எழுப்பக்‌ கூடாது. இந்த 
கோஷங்களினால்‌ ஒரு ஈன்மையுமில்லை. அதனால்‌ கெடுதலே 
ஏற்படலாம்‌. கட்டுப்பாடுள்ள ஒரு இளைஞன்‌ இத்தகைய 
கோஷங்களை எழுப்பமாட்டான்‌. இது நிச்சயமாக சத்தியால்‌ 
கிரகத்திற்கு முரணானதுதான்‌. 
: அவர்‌ எழுப்பியுள்ள இரண்டாவது விஷயம்‌ சம்பந்தப்பட்ட 
வரையில்‌, அதிகாரிகள்‌ எதை விதைத்தார்களோ அதைத்தான்‌ 
அறுவடை செய்கிறார்கள்‌ என்பண்த அவர்‌ கவனிக்கத்‌ தவறி 
விட்டார்‌ என்று தோன்றுகிறது. எங்கே நல்லொழுக்கம்‌ காணப்‌ 
படவில்லையோ, அங்கே கல்வி முறைதான்‌ அதற்குப்‌ பொறுப்‌ 
பாகும்‌, என்னுடைய அபிப்பிராயத்தையோ, உதவியையோ 
கோருவது அதற்குப்‌ பரிகாரமாகாது. ஆகிரியர்களும்‌ மாணவர்‌ 
களின்‌ லட்சியத்தைப்‌ பகிர்ந்து கொண்டு அவர்களை வெற்றிப்‌ 
பாதையில்‌ இட்டுச்‌ செல்ல வேண்டும்‌. தம்முடைய நாட்டின்‌ 
சோக சரித்திரம்‌ மாணவர்களுக்குத்‌ தெரியும்‌. மற்ற காடுகள்‌ 
எப்படி சுதந்திரம்‌ பெற்றன என்பதும்‌ அவர்களுக்குத்‌ தெரியும்‌. 
தம்முடைய சொக்க நாட்டின்‌ விடுதலைக்காக அவர்கள்‌ வேலை 
செய்வதைக்‌ கட்டுப்படுத்துவது சாத்தியமில்லை. அவர்களுடைய 
லட்சியத்தை அடைவதற்கு அவர்களுக்கு சரியான வழிகாட்டா 
விட்டால்‌, முதிர்ச்சியற்ற அவர்களுடைய அறிவு எந்த வழியைக்‌ 
காட்டுகிறதோ அந்த வழியில்தான்‌ அவர்கள்‌ செல்லுவார்கள்‌. 
அது எப்படி யிருந்கபோதிலும்‌, என்னைப்‌ பொறுத்த வரையில்‌, 
அவர்களுக்கு நான்‌ வழிகாட்டிவிட்டேன்‌. அவர்களுடைய உற்சா 
கத்திற்கு நான்தான்‌ காரணம்‌ என்றால்‌, அதைப்பற்றி எனக்கு 
மகிழ்ச்சிதான்‌. அவர்களை சரியான பாதையில்‌ நடத்திச்‌ செல்லு 
வதற்கும்‌ கான்‌ முயற்சி செய்து வருகிறேன்‌. என்னுடைய 
முயற்சியையும்‌ மீறி அவர்கள்‌ தவறான பாதையில்‌ சென்றால்‌, 
அதற்கு கான்‌ பொறுப்பாளி அல்ல. 

அமிருதசரஸில்‌ வெடி வீச்சின்‌ மூலம்‌ சர்தார்‌ பிரதாப்‌ சிங்‌ 
என்ற குற்றமற்ற இளைஞர்‌ ஒருவர்‌ தன்‌ உயிரை இழந்ததைக்‌ 


விலைக்கு வாங்கித்‌ திருமணம்‌ 271. 


குறித்து என்ன விட அதிகமாக வருந்துபவர்‌ யாரும்‌ இருக்க 
முடியாது. வெடி வீசியவர்‌; அவரைக்‌ கொல்ல வேண்டுமென்று 
நினைக்கவில்லை. ஓய்வு பெற்ற இந்தப்‌ பள்ளிக்கூட இன்ஸ்பெல்டர்‌ 
குறிப்பிட்டுள்ள ஈல்லொழுக்கமின்மைதான்‌ இந்த அக்கிரமங்‌ 
களுக்குக்‌ காரணமாகும்‌. ஈல்லொழுக்கம்‌ என்பது அவ்வளவு 
சரியான வார்த்தையல்ல. நிதானம்‌ என்று கூறுவது சரியாக 
இருக்கும்‌. கல்ஸா கல்லூரியின்‌ தலைமை ஆசிரியர்தான்‌ அவர்க 
ரூடைய குறி என்றால்‌, மிகவும்‌ ஆழ்க்த ஒரு கோய்‌ இருக்கிறது 
என்பதையே அது காட்டுகிறது. ஆசிரியர்கள்‌, மாணவர்கள்‌ 
இருவரையும்‌ பிணைக்கும்‌ பந்தம்‌ ஒன்றும்‌ இல்லை. முற்றிலும்‌ 
சர்க்காருக்குச்‌ சொந்தமான அல்லது சர்க்கார்‌ உதவி பெற்ற 
அல்வி ஸ்தாபனங்களில்‌ உள்ள ஆசிரியர்கள்‌ தமக்கு சர்க்காரிடம்‌ 
விசுவாசம்‌ இருந்தாலும்‌, இல்லாவிட்டாலும்‌, விசுவாசம்‌ இருப்ப 
தாகச்‌ சொல்லிக்‌ கொள்ளுவதும்‌, மற்றவர்களுக்கு அதை ஊட்டு 
வதும்‌ தம்முடைய கடமை என்று நினைக்கிறார்கள்‌. மாணவர்‌ 
களிடம்‌ அக்க விசுவாச உணர்ச்சி இல்லை, அவர்கள்‌ பொறுமை 
இழந்துவிட்டார்கள்‌. இதனால்‌ அவர்கள்‌ தன்னடக்கத்தை 
இறந்து, தம்முடைய சக்திகளைப்‌ பல்வேறு வழிகளில்‌ செலவிடு 
கிறார்கள்‌. என்னைப்‌ பொறுத்த வரையில்‌, இந்தச்‌ சம்பவங்கள்‌ 
என்னுடைய நடவடிக்கைகளை நான்‌ திருத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்பதற்கு எச்சரிக்கையல்ல. இரு தரப்பிலும்‌ அலை 
மோதிக்‌ கொண்டிருக்கும்‌ பலாத்காரத்தை நான்‌ கட்டுப்படுத்த 
வேண்டும்‌ அல்லது இந்த முயற்சியில்‌ நான்‌ தோல்வியடைய 
வேண்டும்‌; என்னுடைய வேலைத்‌ திட்டமும்‌ தொடர்ந்து செயல்‌ 
பட வேண்டும்‌. 

4 எங்‌ இந்தியா * - 6-8-1930 


16 
விலைக்கு வாங்கித்‌ திருமணம்‌ 


அநேகமாக இந்தியா பூராவிலும்‌, எல்லா வகுப்பினரிடை 
ீயேயும்‌ நிலவிவரும்‌ வரதட்சிணை வழக்கத்தைப்பற்றி சில மாதங்‌ 
களுக்கு முன்பு “ஸ்டேட்ஸ்மன்‌' பத்திரிகையில்‌ வாசகர்கள்‌ விவா 
கித்தார்கள்‌ ; இதைப்பற்றி அப்பத்திரிகை தலையங்கமும்‌ எழுதி 
யிருந்தது. இந்தக்‌ கொடுமையான வழக்கத்தைப்பற்றி * எங்‌ 
இக்தியா ” பத்திரிகையில்‌ நான்‌ அடிக்கடி எழுதுவது உண்டு. 
“ ஸ்டேட்ஸ்மன்‌ ” பத்திரிகையில்‌ வெளியான விவரங்கள்‌ எனக்கு 
அப்போதே தெரிக்க கொடும்‌ நினைவுகளை மீண்டும்‌ என்‌ 
மனத்தில்‌ எழுப்புகின்றன. ஸிந்துவில்‌ நிலவி வந்த வழக்கத்தைப்‌ 
பற்றியே கான்‌ எழுதியிருந்தேன்‌. தமது பெண்களை நல்ல இடத்‌ 
தில்‌ மணம்‌ செய்து கொடுக்க வேண்டுமென்று ஆசைப்படும்‌ 
பெற்றோர்களிடமிருக்து ஏராளமான பணம்‌ பறிக்கும்‌ படித்த 


272 கல்வி 


ஸிந்திகள்‌ பலர்‌ இருந்தார்கள்‌. * ஸ்டேட்ஸ்மன்‌ £ பத்திரிகை, 
பொதுவான இந்த வழச்கத்தையே எதிர்த்துப்‌ புனிதமான ஒரு 
இயக்கம்‌ நடத்தியிருக்கிறது. இது இருதயமற்ற ஒரு வழக்கம்‌ 
என்பதில்‌ சந்தேகமில்லை. ஆனால்‌, எனக்குத்‌ தெரிந்தவரையில்‌ 
பாமர மக்களை இது பாதிக்கவில்லை. நடுத்தர வகுப்பினரிடையே 
மட்டும்தான்‌ இந்த வழக்கம்‌ இருந்துவருகிறது. இந்திய சமு 
தாயம்‌ என்ற சமுத்திரத்தில்‌ இவர்கள்‌ ஒரு துளியேயாகும்‌. 
கொடிய பழக்கங்களைப்பற்றி நாம்‌ பேசும்போதெல்லாம்‌, ஈடுத்தர 
வகுப்பினரைப்பற்றியே நாம்‌ நினைக்கிறோம்‌. கிராமங்களில்‌ 
வசிக்கும்‌ லட்சக்கணக்கான மக்களுக்கும்‌ பழக்க வழக்கங்களும்‌, 
சங்கடங்களும்‌ இருக்கின்றன. ஆனால்‌, அவற்றைப்பற்றி இன்னும்‌ 
நமக்கு ஒன்றும்‌ தெரியாது. 


இந்த நாட்டில்‌ உள்ள மக்களில்‌, ஒரு கிறு பிரிவினரிடையே 
மட்டும்தான்‌ வரதட்சிணைக்‌ கொடுமை இருக்கிறது என்பதற்காக 
அதை நாம்‌ புறக்கணித்து விடலாம்‌ என்று அர்த்தமில்லை. இந்த 
வழக்கம்‌ ஒழிந்தாக வேண்டும்‌. திருமணம்‌ என்பது, பணத்திற்‌ 
காகப்‌ பெற்றோர்கள்‌ செய்யும்‌ ஒரு ஏற்பாடாக இருக்கும்‌ நிலைமை 
போக வேண்டும்‌. இந்த வழக்கம்‌ சாதிப்‌ பிரிவினையுடன்‌ நெருங்‌ 
கிய தொடர்பு உள்ளது. ஒரு குறிப்பிட்ட சாதியைச்‌ சேர்ந்த 
சில நூறு இளைஞர்கள்‌ அல்லது யுவதிகளிடையேதான்‌ பெண்‌ 
அல்லது பிள்ளை பார்க்கலாம்‌ என்ற கட்டுப்பாடு இருக்கும்‌. 
வரையில்‌, என்னதான்‌ சொன்னாலும்‌ இந்த வழக்கம்‌ இருத்து 
கொண்டுதானிருக்கும்‌. இந்தத்‌ தீமையைப்‌ போக்க வேண்டு 
மானால்‌, பெண்கள்‌ அல்லது பையன்கள்‌ அல்லது பெற்றோர்கள்‌ 
சாதிக்‌ கட்டுப்பாடுகளை உடைத்தாக வேண்டும்‌. பின்னர்‌ 
திருமண வயதையும்‌ உயர்த்த வேண்டும்‌. தமக்குத்‌ தகுதியான 
வரன்‌ கிடைக்காவிட்டால்‌, மணமாகாதவர்களாகவே இருக்கவும்‌ 
பெண்கள்‌ துணிய வேண்டும்‌. இதற்கு நமது நாட்டின்‌ இளைஞர்‌ 
களின்‌ மனப்பான்மையில்‌ புரட்சிகரமான மாறுதல்களை உண்டு 
பண்ணக்கூடிய  தன்மைவாய்ர்த ஒரு முறை வேண்டும்‌. 
துரதிருஷ்டவசமாக கல்வி முறைக்கும்‌, நமது சூழ்‌ நிலைக்கும்‌ 
இடையே ஒரு சம்பந்தமும்‌ இல்லாமலிருக்கிறது. இதனால்‌ நமது 
நாட்டிலுள்ள மிகச்‌ கிறுபான்மையோரான பையன்களும்‌, பெண்‌ 
களும்‌ பெறும்‌ கல்வி இந்த வழக்கத்தைப்‌ பாதிப்பதேயில்லை. 
ஆகையால்‌, இந்தத்‌ தீமையைக்‌ குறைப்பதற்காக என்னென்ன 
செய்ய முடியுமோ அதையெல்லாம்‌ செய்ய வேண்டியதுதான்‌. 
இருந்தாலும்‌, துரிதமாக மாறுதலடைந்துவரும்‌ நாட்டின்‌ - நிலை 
மைக்கேற்ற ஒரு கல்வி முறை இருந்தால்தான்‌ இதையும்‌, இன்‌ 
னும்‌ பல தீமைகளையும்‌ சமாளிக்க முடியுமென்று நான்‌ உறுதி 
யாக நம்புகிறேன்‌. திருமணம்‌ என்பது, வாழ்க்கையில்‌ மிகவும்‌ 
அந்கியோன்னியமான ஒரு விஷயம்‌. இம்மாதிரி ஒரு விஷயத்தில்‌, 
கல்லூரிப்‌ பயிற்சி பெற்ற பல பையன்களும்‌, பெண்களும்‌ கூட, 
தீமை என்று தெரிந்த இந்தப்‌ பழக்கத்தை ஏன்‌ எதிர்க்க 
முடியாமல்‌ அல்லது எதிர்க்க விரும்பாமல்‌ இருக்கிறார்கள்‌ 2 


கல்வி இலாகா மந்திரிகளுக்கு 278 


தமக்குத்‌ திருமணம்‌ ஆகவில்லை என்பதற்காகப்‌ படித்த 
பெண்கள்‌ ஏன்‌ தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்‌? ஒருவ 
ருடைய தார்மிக உணர்ச்சிக்கு முற்றிலும்‌ முரைருப்பதும்‌, 
நியாயமற்றதுமான ஒரு வழக்கத்தை எதிர்க்கத்‌ துணிய முடிய 
வில்லையென்றால்‌, அவர்கள்‌ பெற்ற கல்விக்கு என்ன மதிப்பு இருக்‌ 
கிறது? இதற்குப்‌ பதில்‌ தெளிவானது, சமூகத்‌ தீங்குகளையோ, 
மற்றத்‌ தீங்குகளையோ பெண்கள்‌ எதிர்ப்பதற்குத்‌ துணிவு 
அளிக்காத கல்வி முறையில்‌ ஏகோ பெரிய தவறு இருக்கத்தான்‌ 
வேண்டும்‌. வாழ்க்கையின்‌ எல்லாத்‌ துறைகளிலும்‌ எழக்கூடிய 
பிரச்னைகளையும்‌ சரியான முறையில்‌ தீர்க்கக்‌ கூடிய விதத்தில்‌ 
மாணவனின்‌ ஆற்றலை வெளிக்‌ கொணரத்‌ தக்க கல்வி 


முறைதான்‌ பிரயோசனமாகும்‌, 
_* ஹரிஜன்‌ ' - 2-5-1936 


17 
கல்வி இலாகா மந்திரிகளுக்கு 


மாணவர்களுக்குள்ள சில சங்கடங்களை எடுத்துக்‌ காட்டும்‌ 
சில விவரங்களை, தெற்கேயுள்ள ஒரு உயர்நிலைப்‌ பள்ளியின்‌ 
தலைமை ஆசிரியர்‌ எனக்கு அனுப்பியிருக்கிறார்‌ : 
ஏம்‌. இ, ஆர்‌. 99: ராஜத்துரோகமான நடவடிக்கைகளுக்காக 
கோர்ட்டுகளினால்‌ தண்டிக்கப்பட்ட எந்த மாணவரையும்‌ சர்க்காரின்‌ முன்‌ 
அனுமதி பெறாமல்‌ பள்ளிக்கூடத்தில்‌ சேர்த்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. சர்க்‌ 
காருக்கு எதிரான அரசியல்‌ கிளர்ச்கிகளில்‌ பள்ளிக்கூட நிர்வாகியோ, அதில்‌ 
உள்ள சிப்பந்திகளோ கலந்து கொள்ள அனுமதிக்கக்‌ கூடாது ; சர்க்கார்‌ மீது 
துவேஷம்‌ உண்டாக்கக்‌ கூடிய அபிப்பிராயங்களையும்‌ பரப்பக்‌ கூடாது ; மாண 
வர்கள்‌ அரசியல்‌ கூட்டங்களுக்குப்‌ போவதையும்‌, எந்த வீதமான அரசியல்‌ 
கிளர்ச்சியில்‌ கலந்து கொள்ளுவதையும்‌ அனுமதிக்கக்‌ கூடாது. 


100, இம்மாதிரி தவறான நடத்தை தொடர்ந்து இருந்து கொண்டிருந்‌ 
தால்‌, அல்லது ஆசிரியர்களோ, நிர்வாகிகளோ இதற்கு ஊக்கமளித்துக்‌ 
கொண்டிருந்தால்‌, முதலில்‌ எச்சரிக்கை செய்து விட்டு, கல்வி இலாகா 
டைரக்டர்‌ அத்தகைய பள்ளிக்கூடத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள அங்கீகா 
ரத்தை வாபஸ்‌ பெறலாம்‌, மான்யத்‌ தொகையை நிறுத்தி வைக்கலாம்‌, 
சர்க்கார்‌ உபகாரச்‌ சம்பளப்‌ பரீட்சைகளுக்கு எழுதக்‌ கூடாதென்று நிறுத்தி 
வைக்கலாம்‌ அல்லது சர்க்கார்‌ உபகாரச்‌ சம்பளங்கள்‌ பெறுபவர்களுக்கு 
அதை நிறுத்தி வைக்கலாம்‌. 


101. பள்ளிக்கூட ஆசிரியர்‌ ஒருவர்‌ பகிரங்கமாகத்‌ தெரிவிக்கும்‌ அயிப்‌ 
பிராயங்கள்‌, அவர்‌ பொறுப்பிலுள்ள மாணவர்களின்‌ சீரான அபிவிருத்திக்கு 
அபாயம்‌ விளைவிக்கக்‌ கூடியவையாக இருந்தால்‌, முதிர்ச்சி பெறாத அவர்க 
ளுடைய உள்ளங்களில்‌ அதிகாரிகளிடம்‌ உள்ள மரியாதையைக்‌ குறைக்கத்‌ தக்க 


18 


274 கல்வி 


கருத்துகளைப்‌ புகுத்துவதாயிருக்‌ தால்‌, அவர்கள்‌ உபயோகமான பிரஜைகளா 
வதையும்‌, பிற்கால வாழ்க்கையில்‌ முன்னேற்றம்‌ பெறுவதையும்‌ தடை செய்யும்‌ 
விதத்தில்‌ இருந்தால்‌, அல்லது ஒரு ஆசிரியர்‌ தானே நேரில்‌ தன்னுடைய 
மாணவர்களை ஒரு அரசியல்‌ கூட்டத்திற்கு அழைத்துச்‌ சென்றதாகத்‌ தெரிந்‌ 
தால்‌, அல்லது அவர்கள்‌ அப்படிப்‌ போவதற்கு ஊக்கமளித்திருக்தால்‌, 
அந்த ஆசிரியர்‌ தன்‌ கடமையில்‌ தவறியதாகக்‌ கருதி, அவர்‌ மீது ஒழுங்கு 
நடவடிக்கை எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 


£9. சர்க்காரால்‌ அங்கீகரிக்கப்படாத புத்தகங்களை (மதக்‌ கல்வி 
போதனைக்கான புத்தகங்கள்‌ தவிர) உபயோகிக்கக்‌ கூடாது. எந்தப்‌ 
பள்ளிக்கூடத்திலும்‌, எந்தப்‌ பாட புத்தகத்தையும்‌ அனுமதிக்கவோ, 
நிராகரிக்கவோ சர்க்காருக்கு உரிமையுண்டு, 


80. எல்லாக்‌ குழக்ைகளுக்கும்‌ அம்மை குத்த வேண்டும்‌. 


அங்கிகரிக்கப்பட்ட பள்ளிக்‌ கட்டிடங்களில்‌ தேசீயக்‌ கொடியை ஏற்று 
வது, பள்ளி வகுப்புகளில்‌ தேசீயக்‌ தலைவர்களின்‌ படங்களை மாட்டுவது, . 
சர்க்கார்‌ பரீட்சைகளில்‌ மாணவர்கள்‌ தமது பதில்களில்‌ தேசீயக்‌ கருத்து 
களைத்‌ தெரிவிப்பது ஆகியவற்றைத்‌ தடுக்கும்‌ சுற்றறிக்கைளும்‌ இன்னும்‌ 
அமலில்‌ இருக்கின்றன. 


ஆசிரியர்‌ சங்கங்களைக்‌ கலந்தாலோசிக்காமல்‌ பாடத்‌ திட்டங்களை 
மாற்றக்‌ கூடாதென்று சர்க்கார்‌ ஒரு விதி இயற்றலாம்‌, சென்னையில்‌ தென்‌ 
னிந்திய ஆசிரியர்கள்‌ சங்கம்‌ ஆகிரியர்களுக்குப்‌ பிரதிநிதித்துவம்‌ வகிக்கிறது. 
4-ஆவது படிவத்திலும்‌ சர்க்கார்‌ பரீட்சை ஈடத்த வேண்டுமென்று சென்ற 
சர்க்கார்‌ கொண்டுவந்த யோசனையை இந்தச்‌ சங்கம்‌ கண்டித்திருக்கிறது. 

ஹிந்தி பேசாத மாகாணங்களில்‌ ஹிந்திக்கு ஊக்கமளிப்பதற்காக, 
ஹிந்தி ஆசிரியகுக்கு மற்ற ஆசிரியர்களுக்குக்‌ கொடுப்பதை விட அதிக 
மான்யம்‌ கொடுக்க வேண்டும்‌. ஹிந்தி பிறசாரகர்கள்‌ உருது விபியிலும்‌ 
சிறிது காலம்‌ பயிற்சி பெற வேண்டும்‌. 


தலைமை ஆசிரியர்கள்‌ ஐந்து வருடங்களுக்குள்‌ பாட புத்தகங்களை 
மாற்றக்‌ கூடாதென்று சென்னையிலுள்ள விதி, பெற்றோர்களுக்கு பணத்தை 
மிச்சப்படுத்தவில்லை. ஏனெனில்‌, உயர்‌ வகுப்புகளுக்குப்‌ போகும்‌ பிள்‌காகள்‌ 
எப்படியும்‌ புதிய புத்தகங்கள்‌ வாங்கி விடுகிறார்கள்‌. தேர்ச்சி பெறாதவர்கள்‌ 
சாதாரணமாக வேறு புத்தகங்கள்‌ உள்ள மற்றப்‌ பள்ளிக்கூடங்களுக்குபப்‌ 
போய்‌ விடுகிறார்கள்‌. இதனால்‌ திறமை பாதிக்கப்படுகிறது. 79-ஆவது விதியின்‌ 
கீழ்‌ தேசியப்‌ போக்கு வாய்ந்த புத்தகங்கள்‌ வைக்கப்படுவதையும்‌ தடுக்கிறது. 


இரண்டு வருடங்களுக்குள்ளாக எல்லா உயர்‌ வகுப்புகளிலும்‌ தாய்‌ 
மொழி உபயோகிக்கப்பட வேண்டும்‌. ஆறாவது படிவத்தின்‌ ஆங்கிலத்தை 
4-வது படிவத்தின்‌ தரத்திற்குக்‌ குறைப்பது, ஆங்கில இஷ்ட பாட வகுப்புகளை 
ஆரம்பிப்பது, ஆங்கிலத்திற்குப்‌ பதிலாக 5-ஆவது வகுப்பு, 1, 2-ஆவது 
படிவங்களில்‌ (மற்ற ராஜ்யயங்களில்‌ அதற்குச்‌ சமமான வகுப்புகளில்‌) முற்றி 
லும்‌ ஹிக்தியைப்‌ போதிப்பது, கணக்குப்‌ பாடத்தை சலபமாக்குவது ஆகிய 
வற்றை உடனே கவனிக்க வேண்டுமென்று கான்‌ யோசனை கூறுகிறேன்‌. 
இதனால்‌ ஹிந்தி சரியான கவனம்‌ பெறுவதற்கும்‌, கை வினைத்‌ தொழில்களில்‌ 


உயர்தரக்‌ கல்வி 275 


உண்மையான பயிற்சி அளிப்பதற்கும்‌ செளகமியமாயிருக்கும்‌. இப்போதெல்‌ 
லாம்‌ பயிற்சி என்பது வெறும்‌ பெயரளவில்தான்‌ இருக்கிறது. 

99, 100 பிரிவுகளுக்குப்‌ பதிலாக வேறு மூன்று பிரிவுகளை இயற்ற 
லாம்‌. மாணவர்களுக்கு அனுபவத்தில்‌ பிரஜைகளின்‌ கடமை, சுகாதாரம்‌, 
ஆரோக்கிய உணவு முதலியவைகளில்‌ தலைமை ஆசிரியர்கள்‌ பயிற்சியளிக்க 
வேண்டுமென்று விதிக்கலாம்‌, பள்ளிக்கூட சூழ்நிலை, இன்றைய அரசிய , 
பொருளாதாரப்‌ பிரச்னைகள்‌ பற்றியும்‌ அறிஷட்டலாம்‌. இப்படிச்‌ செய்தால்‌ 
விரும்பத்தகாத, விஷயமறியாத கிளர்ச்சிகள்‌ தாமாகவே செத்துவிடும்‌."' 


மேலே கூறியவற்றில்‌ பெரும்பாலானவை ஒரு கணமும்‌ 
தாமதமின்றி உடனே அகற்றப்படவேண்டும்‌. மாணவர்‌ 
களுடைய மனத்தையோ, ஆசிரியர்களுடைய மனத்தையோ 
கூட்டுக்குள்‌ அடைக்கக்‌ கூடாது. தாம்‌ அல்லது சர்க்கார்‌ எது 
சிறந்த வழி என்று கருதுகிறார்கள்‌ என்பதைத்தான்‌ ஆசிரியர்கள்‌ 
எடுத்துக்‌ காட்ட முடியும்‌. அப்படிச்‌ செய்த பிறகு, மாணவர்‌ 
களின்‌ கருத்துகளையோ, உணர்ச்சிகளையோ கட்டுப்படுத்த 
அவர்களுக்கு எந்த உரிமையும்‌ கிடையாது. இதனால்‌, மாணவர்‌ 
கள்‌ எந்தக்‌ கட்டுப்பாட்டுக்கும்‌ உட்படுத்தப்படச்‌ கூடாது 
என்று அர்த்தமில்லை. கட்டுப்பாடு இல்லாமல்‌ எந்தப்‌ பள்ளிக்‌ 
கூடத்தையுமே நடத்த முடியாது. ஆணால்‌, கட்டுப்பாட்டுக்கும்‌, 
மாணவர்களுடைய பொது அபிவிருத்திக்குக்‌ கடைகள்‌ விதிப்ப 
தற்கும்‌ எந்த விதமான சம்பந்தமும்‌ இல்லை. அவர்களுடைய 
நடவடிக்கைகள்‌ வேவு பார்க்கப்படும்போது, இது சகிக்க 
முடியாததாகிவிடுகிறது. பகிரங்கமாக இல்லாவிட்டாலும்‌, மறை 
முகமாக தேசிய விரோதமான ஒரு கூழ்‌ நிலையிலேயே இதுவரை 
வில்‌ அவர்கள்‌ இருந்துவந்திருக்கிறார்கள்‌ என்பதுதான்‌ இதி 
லுள்ள உண்மை. இந்த நிலமையை இனி அகற்றிவிட 
வேண்டும்‌. தேசியத்தை வளர்ப்பது ஒரு கல்ல காரியமே 

யொழிய, குற்றமல்ல என்பதை மாணவர்கள்‌ அறிய வேண்டும்‌. 
4 ஹரிஜன்‌ ! - 189-1937 


18 
உயர்தரக்‌ கல்வி 


உயர்தரக்‌ கல்வியைப்‌ பற்றி கொஞ்ச காலத்திற்கு முன்பு 
நான்‌ தயக்கத்துடனும்‌, சுருக்கமாகவும்‌ தெரிவித்த கருத்துகளை, 
மகாகனம்‌ ஸ்ரீனிவாச சாஸ்திரி குறை கூறியிருக்கிறார்‌. அப்படிக்‌ 
குறை கூறுவதற்கு அவருக்கு முழு உரிமையுண்டு. மனிதர்‌, 
தேசபக்கர்‌, அறிஞர்‌ என்ற முறையில்‌ அவரிடம்‌ எனக்கு 
மிகுந்த மதிப்பு உண்டு, ஆகையால்‌, அவருடன்‌ கருத்து 
வேற்றுமைகள்‌ ஏற்படும்‌ சந்தர்ப்பங்கள்‌ எழும்போது எனக்கு 
வேதனையாகவே இருக்கிறது. ஆயினும்‌, உயர்தரக்‌ கல்வியைப்‌ 


276 கல்வி 


பற்றிய என்னுடைய கருத்துகளை, முன்பு சொன்னதை விட இன்‌ 
னும்‌ விரிவாகச்‌ சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையா 
கிறது. அப்போதுதான்‌ எங்கள்‌ இருவரிடையே உள்ள கருத்து 
வேற்றுமைகளை வாசகர்கள்‌ தாமாகவே புரிந்துகொள்ள முடியும்‌. 


என்னிடமுள்ள குறைகளை நான்‌ ஒப்புக்கொள்ளுகிறேன்‌... 
சர்வகலாசாலைக்‌ கல்வி என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய 
எதுவும்‌ எனக்குக்‌ கிடையாது. என்னுடைய உயர்தரப்‌ பள்ளிப்‌ 
படிப்பு சாதாரண அளவுக்குமேல்‌ அதிகமாக இருக்ததே கிடை 
யாது. என்னுடைய பரீட்சைகளில்‌ தேர்ச்சி பெற முடிந்தால்‌, 
அதுவே பெரிய காரியம்‌ என்று நான்‌ நினைத்தேன்‌. பள்ளிக்கூடத்‌ 
தில்‌ மிகவும்‌ சூடிகையான பையன்‌ என்று பெயர்‌ வாங்கவேண்‌ 
டும்‌ என்பது என்னுடைய அபிலாஷைகளுக்கு அப்பாற்பட்டது. 
இருந்தாலும்‌, உயர்தரக்‌ கல்வி என்று கூறப்படுவதுள்பட, 
பொதுவாகக்‌ கல்வியைப்பற்றி எனக்கு மிகவும்‌ திடமான அபிப்‌ 
பிராயங்கள்‌ உண்டு. என்னுடைய கருத்துகள்‌ தெளிவாகத்‌ 
தெரிந்து கொள்ளப்பட வேண்டும்‌. இது, தேசத்திற்கு நான்‌ 
செய்ய வேண்டிய கடமையாகும்‌. என்னை நானே அடக்கி 
வைத்துக்கொள்ளும்‌ அளவுக்கு என்னிடம்‌ உள்ள அச்சத்தை 
கான்‌ விடவேண்டும்‌. கேலி செய்வார்களோ அல்லது நம்முடைய 
செல்வாக்கும்‌, அந்தஸ்தும்‌ போய்விடுமேோவென்று கரன்‌ பயப்‌ 
படக்‌ கூடாது. என்னுடைய கருத்துகளை நான்‌ மறைத்து 
வைத்துக்‌ கொண்டிருந்தால்‌, தவறுகளைத்‌ கிருக்திக்‌ கொள்ளவே 
முடியாது. என்னுடைய தவறுகளைக்‌ கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
என்றும்‌, அவற்றைத்‌ திருத்திக்‌ கொள்ளவேண்டும்‌ என்றுமே 
நான்‌ ஆசைப்படுகிறேன்‌. 


நரன்‌ பல வருடங்களாகக்‌ கொண்டிருப்‌. பவைகளும்‌, எனக்கு 
வாய்ப்பு கிடைத்தபோதெல்லாம்‌ அமல்‌ நடத்தப்பட்டிருப்பவை 
களுமான என்னுடைய முடிவுகளைக்‌ கூறுகிறேன்‌ : 


ம. உலகத்திலேயே மிகவும்‌ உயர்தரமான கல்வியைப்‌: 
பெறுவதைக்‌ கூட நான்‌ ஆட்சேபிக்கவில்லை. 


2. அத்தகைய கல்விக்கு சர்க்காருக்கு நிச்சயமான உப 
யோகம்‌ இருக்கிறதென்றால்‌, அந்தச்‌ செலவை சர்க்கார்தான்‌ 
ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌, 


2. பொது வருமானத்திலிருந்து உயர்தரக்‌ கல்விக்குச்‌ செல: 
விடுவதை நான்‌ ஆட்சேபிக்கிறேன்‌. 


4, கலைகள்‌ என்ற பெயரில்‌ கமது கல்லூரிகளில்‌ அளிக்கப்‌ 
படும்‌ கல்வியில்‌ பெரும்‌ பகுதி வீணேயாகும்‌. இதனால்‌ படித்தவர்‌ 
களிடையே வேலையில்லாமை ஏற்பட்டுவிட்டது என்பதே என்னு 
டைய உறுதியான ஈம்பிக்கை, அது மட்டுமா £ நமது கல்லூரி 
களில்‌ இந்தச்‌ செக்கில்‌ அறைபட வேண்டிய துரதிருஷ்டம்‌ 


உயர்தரக்‌ கல்வி 277 


வாய்ந்த நம்முடைய சிறுவர்‌, சிறுமிகளின்‌ உடல்‌, உள்ளம்‌ இரண்‌ 
டையுமே இது பாதித்துவிட்டது. 

ச. இந்தியாவில்‌ ஒரு அந்நிய மொழியின்‌ மூலமே உயர்தரக்‌ 
கல்வி போதிக்கப்படுகிறது. இதனால்‌ தேசத்திற்கு அறிவுத்‌ 
துறையிலும்‌, தார்மிகத்‌ துறையிலும்‌ சொல்லொணாத்‌ தீங்கு 
ஏற்பட்டுவிட்டது. இந்தக்‌ காலத்திலேயே வாழும்‌ நாம்‌, இந்தத்‌ 
தீங்கு எவ்வளவு பெரியது என்பதை மதிப்பிட முடியாது, 
இந்தக்‌ கல்வியைப்‌ பெற்றுள்ள நாமே குற்றவாளிகளாகவும்‌, 
நீதிபதிகளாகவும்‌ இருக்க வேண்டியிருக்கிறது. இது அசாத்திய 
மான வேலையாகும்‌. 

மேற்கூறிய என்னுடைய முடிவுகளுக்கான காரணங்களையும்‌ 
இனி கான்‌ கூற வேண்டும்‌. அதற்கு, என்னுடைய சொந்த 
அனுபவத்திலிருக்தே ஒரு அத்தியாயத்தைக்‌ கொடுத்தால்‌ நன்றா 
யிருக்கும்‌. 

79 வயது வரையில்‌ நான்‌ பெற்ற அறிவெல்லாம்‌, என்னு 
டைய தாய்‌ மொழியான குஜராக்தியின்‌ மூலம்தான்‌. கணக்கு, 
சரித்திரம்‌, பூகோளம்‌ ஆகியவைகளைப்‌ பற்றி அப்போது எனக்கு 
ஏதோ கொஞ்சம்‌ தெரியும்‌. பின்னர்‌ ஒரு உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ 
சேர்ந்தேன்‌. மூன்று வருடங்களுக்குத்‌ தாய்‌ மொழியின்‌ மூலமே 
பாடங்கள்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்பட்டன. ஆனால்‌, மாணவர்களின்‌ 
மூளையில்‌ ஆங்கிலத்தை அடித்துப்‌ புகுத்துவதுதான்‌ ஆசிரியரின்‌ 
வேலையாக இருந்தது. ஆகையால்‌, எங்களுடைய நேரத்தில்‌ 
பாதி, ஆங்கிலம்‌ கற்றுக்‌ கொள்ளுவதிலும்‌, அதனுடைய உச்சரிப்பு 
களைத்‌ தெரிந்து கொள்ளுவதிலுமே செலவாகிக்கொண்டி 
ருந்தது. வார்த்தைகள்‌ எப்படி எழுதப்படுகின்றனவோ அதே 
மாதிரி உச்சரிக்க முடியாத ஒரு மொழியைக்‌ கற்றுக்‌ கொள்ளூ 
வது வேதனை மிக்க ஒரு அனுபவமாயிருந்தது. வார்த்தைகளின்‌ 
எழுத்துக்களை மனப்பாடம்‌ செய்வது ஒரு விசித்திரமான 
அனுபவமாயிருந்தது. ஆனால்‌, என்னுடைய வாதத்திற்கும்‌ 
இதற்கும்‌ சம்பந்தமில்லை. முதல்‌ மூன்று வருடங்கள்‌ வரையில்‌ 
எல்லாம்‌ சலபமாக இருந்தது. 

நாலாவது வருடத்தில்தான்‌ சங்கடம்‌ ஆரம்பமாயிற்று. 
க்ஷேத்திர கணிதம்‌, பின்ன கணிதம்‌, ரசாயனம்‌, வான சாத்திரம்‌, 
சரித்திரம்‌, பூகோளம்‌ ஆகிய எல்லாவற்றையும்‌ ஆங்கிலத்தின்‌ 
மூலம்‌ நாங்கள்‌ கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. சமஸ்கிருதம்‌, 
யாரசீகம்‌ ஆகியவற்றைக்கூட, தாய்மொழியின்‌ மூலமின்றி, 
ஆங்கிலத்தின்‌ மூலம்தான்‌ கற்றுக்‌ கொள்ளவேண்டும்‌ என்ற 
அளவுக்கு ஆங்கிலத்தின்‌ கொடுங்கோன்மை அவ்வளவு அதிகமா 
யிருக்தது. தனக்குப்‌ புரிந்த குஜராத்தியில்‌ எந்த மாணவனாவது 
வகுப்பில்‌ பேசினால்‌, அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. 
சரியாக உச்சரிக்க முடியாமலும்‌, சரியாகப்‌ புரிந்துகொள்ள 
முடியாமலும்‌, தப்பும்‌, தவறுமாக ஆங்கிலத்தில்‌ பேசினாலும்‌ 
அதைப்பற்றி ஆசிரியருக்குக்‌ கவலையில்லை. அதைப்‌ பற்றி 


278 கல்வி 


ஆசிரியர்‌ ஏன்‌ கவலைப்பட வேண்டும்‌ ? அவருடைய ஆங்கிலக்‌ 
திலேயே தவறு இல்லாமலில்லை. வேறு எப்படித்தான்‌ இருக்க 
முடியும்‌ 2 மாணவர்களைப்‌ போலவே ஆசிரியருக்கும்‌ ஆங்கிலம்‌ 
அந்நிய மொழிதானே. இதன்‌ பலன்‌ ஒரே குழப்பமாயிருந்தது. 
எல்லாவற்றையும்‌ நாங்கள்‌ மனப்பாடம்‌ செய்யவேண்டி 
யிருந்தது. சில சமயங்களில்‌ படிப்பது முற்றிலும்‌ புரியவே 
புரியாது. கில சமயங்களில்‌ ஒன்றுமே புரியாது. கேத்திர 
கணிதத்தை எங்களுக்குப்‌ புரிய வைப்பதற்கு ஆசிரியர்‌ திணறிக்‌ 
கொண்டிருக்கும்போது, எனக்குத்‌ தலை சற்றும்‌. யூக்ளிடின்‌ 
முதல்‌ புத்தகத்தில்‌ 18-ஆவது கணக்குக்கு வரும்வரையில்‌,. 
க்ஷேத்திர கணிதம்‌ என்றால்‌ என்னவென்று எனக்கு ஒன்றுமே 
புரியவில்லை, என்னுடைய தாய்‌ மொழியினிடம்‌ எனக்கு மிகுந்த 
பற்றுதல்‌ உண்டு. ஆயினும்‌, க்ஷேத்திர கணிதம்‌, பின்ன கணிதம்‌ 
போன்ற பாடங்களில்‌ வரும்‌ வார்த்தைகளுக்குச்‌ சரியான குஜு 
ராத்தி வார்த்தைகள்‌ இன்றும்‌ கூட எனக்குத்‌ தெரியாதென்பதை 
ஒப்புக்‌ கொள்ளுகிறேன்‌. கணக்கு, க்ஷேத்திர கணிதம்‌, பின்ன 
கணிதம்‌, ரசாயனம்‌, வான சாத்திரம்‌ முதலியவைகளை கான்கு, 
வருடங்களில்‌ நான்‌ எவ்வளவு கற்றுக்‌ கொண்டேனோ, அவற்றை: 
ஆங்கிலத்தின்‌ மூலமின்றி குஜராத்தியின்‌ மூலம்‌ கற்றிருந்தால்‌, 
சலபமாக ஒரு வருடத்திற்குள்‌ எனக்குத்‌ தெரிந்திருக்கும்‌... 
அந்தப்‌ பாடங்களை நான்‌ புரிந்து கொள்ளுவது சுலபமாகவும்‌, 
தெளிவாகவும்‌ இருந்திருக்கும்‌. என்னுடைய குஜராத்தியும்‌: 
வளம்‌ பெற்றிருக்கும்‌. அந்த அறிவை என்‌ வீட்டிலேயே 
நான்‌ பயன்படுத்திக்‌ கொண்டிருப்பேன்‌. இந்த ஆங்கில 
போதனாமொழி காரணமாக, ஆங்கிலப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ 
படித்தறியாத என்‌ குடும்பத்தினருக்கும்‌, எனக்குமிடையே 
தாண்டமுடியாத ஒரு தடை ஏற்பட்டுவிட்டது. நான்‌ என்ன 
செய்து கொண்டிருக்கிறேன்‌ என்பதைப்‌ பற்றி என்‌ தகப்ப: 
ருக்கு ஒன்றுமே தெரியாது. நான்‌ விரும்பியிருக்தால்‌ கூட, 
நான்‌ என்ன கற்றுக்‌ கொள்ளுகிறேன்‌ என்பதில்‌ என்‌ தகப்பனார்‌ 
அக்கறை கொள்ளும்படி செய்திருக்க முடியாது. அவர்‌ நல்ல 
புத்திக்‌ கூர்மையுள்ளவர்கான்‌ என்றாலும்‌, அவருக்கு ஆங்கி 
லத்தில்‌ ஒரு வார்த்தைகூடத்‌ தெரியாது. என்னுடைய வீட்டி 
லேயே நான்‌ வெகு சீக்கிரமாக ஒரு அச்கியனாகிக்‌ கொண்டு 
வந்தேன்‌. நான்‌ மற்றவர்களைவிட உயர்ந்த மனிதனாகவும்‌ 
ஆகிவிட்டேன்‌. என்னுடைய ஆடைகளில்‌ கூடக்‌ கண்ணுக்குப்‌: 
புலப்படாத மாறுதல்கள்‌ ஏற்படத்‌ தொடங்கின என்பது எனக்கு 
ஏர்பட்ட ஒரு தனி அனுபவமல்ல; பெரும்பாலானவர்களுக்கும்‌. 
இச பொதுவான ஓர்‌ அனுபவமாகவே இருந்தது. 


உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ கான்‌ படித்த மூன்று வருடங்களின்‌ 
என்னுடைய பொது அறிவு கொஞ்சம்‌ கூட அதிகமாகவில்லை. 
எல்லாவற்றையும்‌ ஆங்கிலத்தில்‌ போதிப்பதற்குப்‌ பிள்ளைகளைத்‌ 
தயார்‌ செய்யும்‌ ஏற்பாடுதான்‌ அது. உயர்நிலைப்‌ பள்ளிகள்‌ 
என்பது, ஆங்கிலேயர்கள்‌ கலாசாரத்‌ துறையில்‌ வெற்றி பெறு 


உயர்தரக்‌ கல்வி 2798 


வதற்கான பள்ளிகளேயாகும்‌. நான்‌ படித்த பள்ளிக்கூடத்தில்‌ 
இருந்த முன்னூறு பையன்கள்‌ பெற்ற அறிவு, கட்டுப்படுத்தப்‌ 
பட்ட அறிவேயாகும்‌. அந்த அறிவைப்‌ பாமர மக்களுக்குக்‌ 
கொடுக்க முடியாது. 


இலக்கியத்தைப்பற்றியும்‌ ஒரு வார்த்தை. பல ஆங்கில 
வாசகங்களையும்‌, ஆங்கிலக்‌ கவிதைப்‌ புத்தகங்களையும்‌ நாங்கள்‌ 
படிக்க வேண்டியிருந்தது. இதெல்லாம்‌ ஈன்றாகத்தான்‌ இருக்‌ 
தன என்பது உண்மையே. ஆனால்‌, பாமர மக்களுக்குச்‌ சேவை 
செய்வதற்கோ அல்லது அவர்களுடன்‌ தொடர்பு பெறச்‌ செய்வ 
தற்கோ இந்த அறிவெல்லாம்‌ எனக்குப்‌ பயன்படவேயில்லை. 
ஆங்கில வாசகம்‌, கவிதை இரண்டிலும்‌ கான்‌ படித்ததைப்‌ படித்‌ 
திராவிட்டால்‌, ஒரு அபூர்வமான பொக்கிஷத்தை இழக்திருப்‌ 
பேன்‌ என்று நான்‌ சொல்ல முடியாது. இந்த ஏழு வருடங்‌ 
களையும்‌ குஜராத்தியில்‌ தேர்ச்சி பெறுவதில்‌ செலவிட்டிருக்தால்‌, 
கணிதம்‌, விஞ்ஞானம்‌, சமஸ்கிருதம்‌, மற்றும்‌ இதர 
பாடங்களை குஜராத்தியின்‌ மூலம்‌ கற்றுக்கொண்டிருந்தால்‌, 
அப்படி கான்‌ பெற்ற அறிவைச்‌ சுலபமாக என்னுடைய அண்டை 
அயலார்களுடன்‌ பகிர்ந்து கொண்டிருக்க முடியும்‌. குஜராத்திக்கு 
நான்‌ இன்னும்‌ வளம்‌ ஊட்டியிருப்பேன்‌. என்‌ தேசத்தினிடமும்‌, 
என்‌ தாய்‌ மொழியினிடமும்‌ எனக்கு அபாரமான பற்றுதல்‌ 
உண்டு. தீவிரமாக முனைந்து வேலை செய்யும்‌ சுபாவமும்‌ உண்டு. 
ஆகையால்‌, தாய்‌ மொழியின்‌ மூலம்‌ கல்வி பெற்றிருந்தால்‌, பாமர 
மக்களுக்கு கான்‌ இன்னும்‌ உயர்ந்த முறையில்‌, இன்னும்‌ நல்ல 
சேவை செய்திருப்பேனோ என்னவோ, யார்‌ கண்டது ? 

ஆங்கிலத்தையோ, அதிலுள்ள உன்னதமான இலக்கியத்‌ 
தையேச நான்‌ குறை கூறுவதாக நினைக்கக்‌ கூடாது. ஆங்கிலத்‌ 
தினிடம்‌ எனக்குள்ள அன்புக்கு * ஹரிஜன்‌ * பத்திரிகையே 
போதிய சான்றாகும்‌. இங்கிலாந்தின்‌ மிதமான சீதோஷ்ண 
நிலையும்‌, அதனுடைய காட்சிகளும்‌ இக்தியாவுக்கு என்ன பிர 
யோசனம்‌ ? அதே மாதிரி ஆங்கிலத்தின்‌ உன்னதமான இலக்‌ 
கியத்தினாலும்‌ இந்தியாவுக்குப்‌ பிரயோசனமில்லை. தன்னுடைய 
சீதோஷ்ண நிலையிலும்‌, இலக்கியத்திலும்‌ காட்சிகளிலுமே 
இந்தியா வளர்ச்சி பெற வேண்டும்‌. இவையெல்லாம்‌ இங்கி 
லாந்தில்‌ உள்ளனைகளுக்குக்‌ குறைவாக இருக்கலாம்‌. நமது 
பாரம்பரியத்தை அடிப்படையாகக்‌ கொண்டே நாமும்‌, நமது 
குழந்தைகளும்‌ முன்னேற வேண்டும்‌. அக்கிய ஆகாரத்தைக்‌ 
கொண்டு நாம்‌ வளர்ச்சி பெறவே முடியாது, அந்த மொழியில்‌ 
உள்ள பொக்கிஷங்களையும்‌, உலகத்திலுள்ள மற்ற மொழிகளில்‌ 
உள்ளவற்றையும்‌, ஈம்‌ காட்டினர்‌ தமது சொந்த மொழிகளின்‌ 
மூலமே பெறவேண்டுமென்று கான்‌ விரும்புகிறேன்‌. ரவீந்திர 
நாதரின்‌ இணையற்ற சிருஷ்டிகளின்‌ மூலம்‌ அதை நான்‌ பெறு 
கிறேன்‌. டால்ஸ்டாயின்‌ சிறுகதைகளை ரஸிப்பதற்கு குஜராத்திப்‌ 
பையன்களும்‌, பெண்களும்‌ ரஷ்ய மொழியைக்‌ கற்றுக்‌ கொள்ள 
வேண்டிய அவசியமில்லை. கல்ல மொழி பெயர்ப்புகளின்‌ மூலம்‌ 


280 கல்வி 


அவற்றை அவர்கள்‌ பெறுகிறார்கள்‌. உலகத்திலுள்ள சிறந்த 
இலக்கிய வெளியீடுகஃ, அவை வெளியான ஒரு வாரகாலத்திற்‌ 
குள்ளாகவே எளிய ஆங்கில கடையில்‌ மொழி பெயர்த்துவிடுவ 
தாக ஆங்கிலேயர்கள்‌ பெருமைப்பட்டுக்‌ கொள்ளுகிறார்கள்‌. 
ஷேக்ஸ்பியரும்‌, மில்டனும்‌ என்ன நினைத்தார்கள்‌, என்ன எழுதி 
ஞர்கள்‌ என்பதைக்‌ தெரிந்து கொள்ளுவதற்கு கான்‌ ஏன்‌ 
ஆங்கிலம்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌ 2 


உலகத்திலுள்ள பல்வேறு மொழிகளிலுமுள்ள கிறந்த 
வற்றைக்‌ கற்றுக்‌ கொண்டு, அவற்றைத்‌ தாய்‌ மொழிகளில்‌ 
மொழி பெயர்த்துக்‌ கொடுப்பதற்கென்றே தனியாக ஒரு 
மாணவர்‌ வகுப்பை ஈடத்துவது, ஈல்ல சிக்கனமான ஏற்பாடா 
யிருக்கும்‌. நமது எஜமானர்கள்‌ ஈமக்குத்‌ தவறான வழியைக்‌ 
காட்டினர்கள்‌; பழக்கம்‌ காரணமாக, தவறு கூட சரியானதாகத்‌ 


தோன்ற ஆரம்பித்து விட்டது. 


இந்தியப்‌ பண்பாட்டை அழித்துவிடத்தக்க இந்தத்‌ தவறான 
கல்வியினால்‌, நாட்டிலுள்ள லட்சக்கணக்கான மக்களுக்குத்‌ 
தொடர்ந்து தீங்கிழைக்கப்பட்டுக்‌ கொண்டே வருகிறது என்ப 
தற்கான ருசுவை கான்‌ ஒவ்வொரு நாளும்‌ பார்த்துக்‌ கொண்டி 
ருக்கிறேன்‌. என்னுடைய மதிப்பிற்குரிய சகபாடிகளான பட்ட 
தாரிகள்‌ கூட, தம்முடைய உள்ளக்‌ கிடக்கைகளை வெளியிட 
வேண்டியிருக்கும்போது தடுமாறுகிறார்கள்‌. தம்முடைய 
இல்லங்களிலேயே அவர்கள்‌ அந்நியர்களாக இருக்கிறார்கள்‌. 
தம்முடைய தாய்‌ மொழிகளில்‌ அவர்களுக்குத்‌ தெரிந்த சொற்கள்‌ 
அளவுக்குட்பட்டிருப்பதால்‌, ஆங்கில வார்த்தைகளையும்‌, 
வாக்கியங்களையுமேகூடக்‌ கலக்காமல்‌ அவர்கள்‌ 
தம்முடைய பேச்சை முடிக்க முடிவதில்லை. ஆங்கிலப்‌ புத்த 
கங்கள்‌ இல்லாமலும்‌ அவர்கள்‌ இருக்க முடியாது. பல சமயங்‌ 
களில்‌ அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ ஆங்கிலத்திலேயே எழுதிக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌. இந்தத்‌ தீமை எவ்வளவு விரிவாகப்‌ பரவி 
யிருக்கிறது என்பதைக்‌ காட்டுவதற்காகவே எனது சகபாடி 
களின்‌ உதாரணத்தைக்‌ குறிப்பிடுகிறேன்‌. ஏனெனில்‌, எங்களைத்‌ 
திருத்திக்‌ கொள்ளுவதற்கு காரங்கள்‌ உண்மையாகவே முயற்சிகள்‌ 
செய்து வருகிறோம்‌. 


கமது கல்லூரிகளில்‌ படிப்பவர்களிடையேயிருக்து, ஒரு 
ஜகதீஷ்‌ போஸையாவது தோற்றுவிக்க முடிந்தால்‌, நம்முடைய 
கல்லூரிகளில்‌ உள்ள வீண்‌ விரயத்தைப்பற்றி காம்‌ கவலைப்‌ பட 
வேண்டியதில்லை என்று வாதிக்கப்படுகிறது. இந்த விரயம்‌ 
தவிர்க்க முடியாக தாயிருந்தால்‌, இந்து வாதத்தை தாராளமாக 
நான்‌ ஒப்புக்‌ கொள்ளுவேன்‌. இக்த விரயத்தைத்‌ தவிர்த்திருக்க 
லாம்‌; இன்னமும்‌ கூடத்‌ தவிர்க்க முடியும்‌ என்பதை நான்‌ ருசுப்‌ 
பித்திருக்கிறேன்‌. மேலும்‌ ஒரு போஸைத்‌ தோற்றுவித்துவிடுவ 
தென்பது, வாதத்திற்குத்‌ துணைபுரியவில்லை. ஏனெனில்‌, போஸ்‌ 
இந்தக்‌ கல்வியின்‌ உற்பத்தியல்ல. அவருக்கிருந்த பெரிய இடை 


உயர்தரக்‌ கல்வி 287 


யூறுகளையும்‌ மீறி அவர்‌ முன்னுக்கு வந்தார்‌. அவருடைய 
அறிவு அநேகமாக மற்றவர்களுக்கு எடுத்துக்கூற முடியாததாகி 
விட்டது. ஆங்கிலம்‌ தெரிந்தாலொழிய யாரும்‌ போஸைப்போல்‌ 
ஆக்‌ முடியாதென்று நாம்‌ நினைக்கத்‌ தொடங்கிவிட்டோம்‌ போலி 
ருக்கிறது. இதைவிட மட்டமான ஒரு மூட கஈம்பிக்கை இருக்க 
முடியுமென்று நான்‌ நினைக்க முடியவில்லை. கம்மைப்‌ போல்‌ எந்த 
ட றா அவ்வளவு நிர்க்கதியாக இருப்பதாகக்‌ தெரிய 
ல்லை. 


நான்‌ விவரிக்க முயற்சித்துள்ள இந்தத்‌ தீமைகளை, துணிச்‌ 
சலான ஒரு பரிகாரத்தின்‌ மூலம்‌ தவிர வேறு விதமாகப்‌ போக்க 
முடியாது. காங்கிரஸ்‌ மந்திரிகள்‌ மனம்‌ வைத்தால்‌, இந்கத்‌ தீமை 
களைப்‌ போக்க முடியாவிட்டாலும்‌, அவற்றின்‌ கடுமையையாவது 
குறைக்க முடியும்‌. 


சர்வ கலாசாலைகளைத்‌ தன்னிறைவு பெற்றவைகளாக்க 
வேண்டும்‌ ; யாருடைய சேவை தமக்குத்‌ தேவைப்படுமோ அவர்‌ 
களுக்கு மட்டுமே சர்க்கார்‌ கல்வியளிக்க வேண்டும்‌; மற்றத்‌ 
துறைகளில்‌ அறிவு பெற தனியார்‌ முயற்சிக்கு ஊக்கமளிக்க 
வேண்டும்‌ ; என்ன நேர்ந்தாலும்‌ கேரட்டும்‌ என்று, போதனா 
மொழியை உடனடியாக மாற்ற வேண்டும்‌; மாகாண மொழி 
களுக்கு உரிய ஸ்தானத்தை அளிக்க வேண்டும்‌, இப்போது 
தினசரி சேர்ந்து கொண்டேயிருக்கும்‌ இந்த விரயத்தைவிட, 
உயர்தரக்‌ கல்வியில்‌ தற்காலிகமாகக்‌ குழப்பம்‌ ஏற்பட்டால்‌ கூட 
எனக்கு ஆட்சேபணையில்லை. 


மாகாண மொழிகளின்‌ அந்தஸ்தையும்‌, அவற்றின்‌ வியாபார 
மதிப்பையும்‌ உயர்த்துவதற்கு ஒன்று செய்ய வேண்டும்‌; அதா 
வது, ஒரு கோர்ட்‌ எந்த மாகாணத்தில்‌ இருக்கிறதோ, அந்த 
மாகாணத்தின்‌ மொழிதான்‌ கோர்ட்டில்‌ உபயோகிக்கப்படும்‌ 
மொழியாயிருக்கும்‌ என்று விகித்து விட வேண்டும்‌. ஒரு மாகா 
ணத்தில்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள்‌ இருந்தால்‌, அந்த 
மொழிகளில்தான்‌ மாகாண சட்டசபைகளின்‌ நடவடிக்கைள்‌ 
நடத்தப்பட வேண்டும்‌. சட்டசபை அங்கத்தினர்கள்‌ தீவிரமாக 
முயற்சி செய்தால்‌, ஒரு மாத காலத்திற்குள்ளாகத்‌ தமது மாகா 
ணத்தில்‌ உள்ள மொழிகளைக்‌ கற்றுக்‌ கொண்டுவிட முடியும்‌. 
தெலுங்கு, மலையாளம்‌, கன்னடம்‌ ஆகிய மொழிகளின்‌ ஆரம்ப 
இலக்கணத்தையும்‌, அம்மொறிகளில்‌ சில நூறு வார்த்தைகளை 
யும்‌ தமிழர்‌ ஒருவர்‌ கற்றுக்‌ கொள்ளுவதை யார்‌ தடை செய்கிறார்‌ 
கள்‌ 2 இவையெல்லாம்‌ தமிமுடன்‌ இணைந்த மொழிகளேயாகும்‌. 
மத்திய சர்க்காரில்‌ ஹிந்தியே முதல்‌ முக்கியத்துவம்‌ பெற்றிருக்க 
வேண்டும்‌, 

இது, கல்வித்‌ துறைப்‌ பிரமுகர்களால்‌ முடிவு செய்யப்பட 
வேண்டிய விஷயம்‌ அல்ல என்பதே என்னுடைய அபிப்பிராய 
மாகும்‌. ஒரு இடத்தில்‌ உள்ள பையன்களும்‌ பெண்களும்‌ எந்த 


282 கல்வி 


மொழியின்‌ மூலம்‌ கல்விபெற வேண்டும்‌ என்பதை அவர்கள்‌ 
முடிவு செய்ய முடியாது. ' இந்தப்‌ பிரச்னை ஒவ்வொரு சுதந்திர 
காட்டிலும்‌ ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்தப்‌ 
பாடங்களைச்‌ சொல்லிக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்பதையும்‌ அவர்‌ 
கள்‌ முடிவு செய்ய முடியாது. அது, அவர்கள்‌ எந்த இடத்தில்‌ 
வசிக்கிறார்களோ அங்குள்ள தேவையைப்‌ பொறுத்திருக்கிறது. 
தம்மால்‌ இயன்றவரையில்‌ நாட்டினரின்‌ விருப்பத்தை நிறை 
வேற்றி வைப்பதே அவர்களுடைய கடமையாகும்‌. இந்த தேசம்‌ 
உண்மையாகவே சுதந்திரம்‌ பெறும்‌ போது, போதனா மொழிப்‌ 
பிரச்னை ஒரே ஒரு வழியில்தான்‌ தீர்க்கப்பட முடியும்‌. கல்வித்‌ 
துறையாளர்கள்‌ பாட திட்டங்களை வகுத்து, அவற்றிற்கான பாட 
புத்தகங்களையும்‌ தயாரிப்பார்கள்‌. இன்றைய கல்வியைப்‌ 
பெறுபவர்கள்‌ அந்நிய ஆட்சியாளர்களின்‌ தேவைகளைப்‌ பூர்த்தி 
செய்கிறார்கள்‌. ஆனால்‌, சுதந்திர இந்தியாவில்‌ கல்வி பெறுபவர்‌ 
கள்‌ காட்டின்‌ தேவைகளைப்‌ பூர்த்தி செய்பவர்களாக இருப்பார்‌ 
கள்‌. படித்தவர்களாகிய நாம்‌ இந்தப்‌ பிரச்னையுடன்‌ விளையாடிக்‌ 
கொண்டிருக்கும்‌ வரையில்‌, நாம்‌ கனவு காணும்‌ சுபிட்சமான 
சுதந்திர இந்தியாவைத்‌ தோற்றுவிக்க மாட்டோமென்று நான்‌ 
பெரிதும்‌ அஞ்சுகிறேன்‌. கல்வி, பொருளாதாரம்‌, சமூகம்‌, 
அரசியல்‌ ஆகிய எந்தத்‌ துறையாயிருந்தாலும்‌, நம்முடைய கடும்‌ 
முயற்சிகளின்‌ மூலமே நம்‌ தளைகளிலிருந்து விடுபட்டு, வளர்ச்சி 
பெறவேண்டும்‌. இந்த முயற்சியே போராட்டத்தின்‌ முக்கால்‌ 
பாகமாகும்‌. 


ஆகவே, நான்‌ உயர்தரக்‌ கல்விக்கு விரோதியல்ல என்றே 
சொல்லிக்‌ கொள்ளுகிறேன்‌. ஆனால்‌, இன்று இக்நாட்டில்‌ அளிக்‌ 
கப்படும்‌ உயர்தரக்‌ கல்விக்கு நான்‌ விரோதிதான்‌. என்னுடைய 
திட்டத்தின்‌ கீழ்‌ இன்னும்‌ நல்ல நூல்‌ நிலையங்கள்‌ இருக்கும்‌; 
ரசாயன சாலைகள்‌ இருக்கும்‌; ஆராய்ச்சிக்‌ கழகங்கள்‌ இருக்கும்‌. 
அத்திட்டத்தின்‌ கீழ்‌ ஈம்மிடம்‌ ஏராளமான ரசாயன நிபுணர்கள்‌, 
இஞ்சினீர்கள்‌, மற்றும்‌ இதர நிபுணர்கள்‌ இருப்பார்கள்‌. 
இவர்கள்‌ நாட்டின்‌ உண்மையான ஊழியர்களாக இருப்பார்கள்‌; 
தம்முடைய உரிமைகளையும்‌ தேவைகளையும்‌ பற்றி வரவர அதிக 
உணர்வு பெற்றுவரும்‌ மக்களின்‌ பல்வேறு தேவைகளைப்‌ பூர்த்தி 
செய்பவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. இந்த நிபுணர்களெல்லாம்‌, 
மக்களின்‌ மொழியில்தான்‌ பேசுவார்களேயொழிய, அந்நிய மொழி 
யீல்‌ பேசமாட்டார்கள்‌. அவர்கள்‌ பெறும்‌ அறிவெல்லாம்‌ பாமர 
மக்களின்‌ பொதுச்‌ சொத்தாக இருக்கும்‌. வெறும்‌ காப்பி யடிப்‌ 
பதற்குப்‌ பதிலாக உண்மையான வேலையும்‌ நடக்கும்‌. அதனு 
டைய செலவும்‌ சீராகவும்‌, நேர்மையாகவும்‌ வினியோகிக்கப்பட்‌ 
டிருக்கும்‌. 


ஹரிஜன்‌" - 9-7-1988 


19 
ஒரு விளக்கம்‌ 


உயர்தரக்‌ கல்வி சம்பந்தமாக நான்‌ எழுதியிருந்த கட்டுரை” 
யைப்‌ பற்றி ஒரு கல்லூரியின்‌ மாஜி ஆசிரியர்‌ ஒருவர்‌ நீண்ட 
கடிதமொன்று எழுதியிருக்கிறார்‌. அதிலிருந்து பின்‌ கண்ட 
பகுதிகளைக்‌ கீழே தருகிறேன்‌ : 


** உயர்தரக்‌ கல்வியைப்‌ பற்றிய உங்களுடைய கருத்துகள்‌, 9-7-1938 
“ஹரிஜன்‌ பத்திரிகையில்‌ வெளியிடப்பட்டிருந்தன. இதற்கு, மேற்‌ கொண்டு 
விளக்கம்‌ அவசியமாயிருக்கிறது. உங்களுடைய கருத்துகளில்‌ பலவற்றை நான்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளுகிறேன்‌. முக்கியமாக, ஒரு அந்நிய போதனா மொழியினால்‌ 
ஏற்படும்‌ தீங்கு மிகவும்‌ அதிகமாகும்‌. இன்று உயர்தரக்‌ கல்வியில்‌, தங்கம்‌ 
என்று தவறாகக்‌ கருதப்படும்‌ பித்தளை நிறைய இருக்கிறதென்றே கானும்‌ 
கினைக்கிறேன்‌. மிகவும்‌ சமீப காலம்‌ வரையில்‌, * உயர்தரக்‌ கல்வி” என்று: 
சொல்லப்படும்‌ துறையில்‌ நானும்‌ ஆசிரியராக இருந்திருக்கிறேன்‌.. 
ஆகையால்‌, நேரடியான அனுபவத்தின்‌ மீதே நான்‌ பேசுகிறேன்‌, பொது 
வருமானம்‌, உயர்தரக்‌ கல்வியின்‌ தேவைக்கு அதன்‌ பங்கு, அதன்‌ விளைவு 
ஆகியவை சம்பந்தமான உங்களுடைய மூன்றாவது முடிவுதான்‌ எனக்குத்‌ 
திருப்தி அளிக்கவில்லை. அதாவது, சர்வகலாசரலைகள்‌ தன்னிறைவு பெற்றவை : 
களாயிருக்க வேண்டுமென்ற தங்களுடைய கருத்து எனக்குத்‌ திருப்தி அளிக்க 
வில்லை. ஒரு நாடு முற்போக்கான நாடாக இருக்க வேண்டுமானால்‌, அதில்‌: 
ரசாயனம்‌, வைத்தியம்‌, இஞ்சினீரிங்‌ ஆகியவைகளுக்கு மட்டுமின்றி: - 
இலக்கியம்‌, தத்துவம்‌, சரித்திரம்‌, சமூகவீயல்‌ ஆகிய எல்லாத்‌ துறைகளிலுமே 
அறிவு பெறுவதற்கு வாய்ப்புகள்‌ இருக்க வேண்டுமென்று நான்‌ கம்புகிறேன்‌. 
உயர்கர அறிவு பெறுவதற்குப்‌ பற்பல வசதிகள்‌ வேண்டியிருக்கும்‌, சர்க்‌: 
காரின்‌ ஆதரவு இல்லாமல்‌ அந்த வசதிகளைப்‌ பெறமுடியாது, மற்றவர்கள்‌ 
வலுவில்‌ தாங்களாக அளிக்கும்‌ உதவியை மட்டுமே ஒரு காடு ஈம்பியிருக்தால்‌, 
அது பின்தங்கித்தான்‌ நிற்கும்‌. அது சுதந்திரம்‌ பெறவும்‌ முடியாது, பெற்ற. 
சுதந்திரத்தைக்‌ கரப்பாற்றிக்‌ கொள்ளவும்‌ முடியாது. எல்லாத்‌ துறை 
களிலுமே உயர்கரக்‌ கல்வியைப்‌ பற்றி சர்க்கார்‌ மிகவும்‌ கண்காணிப்புடன்‌ 
இருக்க வேண்டும்‌. தன்னிச்சையான உதவிகளும்‌ இருக்க வேண்டியதுதான்‌; . 
கமக்கும்‌ ஈப்பீல்டுகளும்‌, ராக்பெல்லர்களும்‌ தேவைதான்‌.ஈ ஆனல்‌, சர்க்கார்‌ 


* மேலே காந்திஜி குறிப்பிட்டுள்ள நப்பீல்டும்‌, ராக்பெல்லரும்‌ கோடீசுவரர்கள்‌, 
கல்விக்காகவும்‌ மற்றும்‌ பல தரும காரியங்களுந்காகவும்‌ கோடிக்‌ கணக்கில்‌ நன்கொடை 
அளித்தவர்கள்‌. ஜான்‌ டேவிஸன்‌ ராக்‌ பெல்லர்‌ (1899-1987) ஜீவனத்திற்காக அமெரிக்‌ - 
காவில்‌ சிதிய உத்தியோகத்தில்‌ அமர்ந்து தம்முடைய அறிவினாலும்‌, உழைப்பினாலும்‌, 
தொழில்‌ திறமையினாலும்‌ சில ஆண்டுகளுக்குள்‌ கோடீசுவரராகிவிட்டார்‌. எண்ணெய்‌ 
சுத்திகரிப்புத்‌ தொழிலில்‌ பல அரிய அபிவிருத்திகளைச்‌ செய்தவர்‌ அவர்தான்‌. ராக்‌ 
பெல்லர்‌ தமது ஆயுட்‌ காலத்தில்‌ சுமார்‌ 950 கோடி ரூபாய்க்கு மேல்‌ கல்வி முதலிய பல 
தரும கைங்கர்யங்களுக்காக நன்கொடைகள்‌ அளித்தார்‌. 


கோடீசுவரரான நப்பீல்டும்‌ வைத்திய, கல்வித்‌ துறைகளின்‌ அபிவிருத்திக்காக ஒரு 
கோடி பவுனுக்கு மேல்‌ நன்கொடை அளித்துள்ளார்‌. 


294 கல்வி 


கையைக்‌ கட்டிக்‌ கொண்டிருப்பதைப்‌ பேசாமல்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்க 
முடியாது; அப்படி இருப்பதை அனுமதிக்கவும்‌ கூடாது. வேண்டிய 
ஏற்பாடுகளைச்‌ செய்யவும்‌, உதவிகள்‌ அளிக்கவும்‌, வழிகாட்டவும்‌ அது 
முன்வரவேண்டும்‌. இந்தப்‌ பிரச்னையின்‌ இந்த அம்சத்தை நீங்கள்‌ தெளிவு 
படுத்த வேண்டுமென்று விரும்புகிறேன்‌, 


“ “என்னுடைய திட்டத்தின்‌ கீழ்‌ இன்னும்‌ நல்ல நூல்‌ நிலையங்கள்‌! 
இருக்கும்‌ * என்று உங்கள்‌ கட்டுரையின்‌ முடிவில்‌, கூறியிருக்கிறிர்கள்‌ 
கீங்கள்‌ கூறும்‌ திட்டத்தை அந்தக்‌ கட்டுரையில்‌ நான்‌ காணவில்லை ; அதன்‌ 
-கீழ்‌ எப்படி * இன்னும்‌ அதிகமான நல்ல நூல்‌ நிலையங்களும்‌, ரசாயன 
ஆராய்ச்சி சாலைகளும்‌ ஏற்படும்‌! என்பதை என்னால்‌ புரிந்து கொள்ள முடிய 
கில்லை. அம்மாதிரி நூல்‌ நிலையங்களும்‌, ரசாயன ஆராய்ச்சி சாலைகளும்‌ 
.இருக்கவேண்மிமென்றே நான்‌ சினைக்கிறேன்‌. இதற்கு நன்கொடை அளிப்ப 
வர்களும்‌, இதர ஸ்தாபனங்களும்‌ போதிய அளவுக்கு முன்‌ வராதவரையில்‌ 
இந்தப்‌ பொறுப்பை சர்க்கார்‌ தட்டிக்‌ கழிக்க முடியாது. 


என்னுடைய கட்டுரையில்‌ “நிச்சயமான உபயோகம்‌” 
என்ற வார்த்தைகளை உபயோகித்திருக்கிறேன்‌. அதை விரிவாக 
அர்தீதப்படுத்திக்‌ கொண்டால்‌, என்னுடைய கட்டுரை தெளிவா 
கவே இருக்கிறது. வறுமை நிறைந்த, விஷயமறியாத மக்கள்‌ 
கொண்ட ஒரு இந்தியாவை நரன்‌ கித்திரிக்கவில்லை. தன்னு 
டைய மேதைக்கு ஏற்ற விதத்தில்‌ தொடர்ந்து முன்னேறிக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஒரு இந்தியாவையே நான்‌ கற்பனை செய்திருக்‌ 
கிறேன்‌. ஆயினும்‌ இந்தியாவை, மடிந்துகொண்டிருக்கும்‌ மேற்‌ 
கத்திய நாகரிகத்தை '*காப்பி'யடிக்கும்‌ ஒரு மூன்றாம்‌ தர நாடா 
கவோ, முதல்தர காடாகவோ கூட கான்‌ கற்பனை செய்யவில்லை. 
என்னுடைய கனவு பலித்தால்‌, இங்குள்ள ஏழு லட்சம்‌ கிராமங்‌ 
கள்‌ ஒவ்வொன்றும்‌, நல்ல முறையில்‌ வாழ்க்கை நடத்தும்‌ முடி 
யரசுகளாக மாறினால்‌ நிலைமை எப்படி இருக்கும்‌ ? அங்கு எழுதப்‌ 
படிக்கத்‌ தெரியாதவர்கள்‌ இருக்கமாட்டார்கள்‌; வேலையில்‌ 
லாமல்‌ யாரும்‌ சோம்பி இருக்கமாட்டார்கள்‌; ஒவ்வொருவரும்‌ 
ஏதா வது உபயோகமான வேலையைச்‌ செய்து கொண்டிருப்பார்‌ 
கள்‌; எல்லோருக்கும்‌ சத்துள்ள உணவு இருக்கும்‌; நல்ல காற்‌ 
ரேட்‌ டமுள்ள வீடுகள்‌ இருக்கும்‌; உடலை மூடிக்கொள்ளுவ 
தற்குப்‌ போதுமான கதர்‌ துணி கிடைக்கும்‌; எல்லாக்‌ கிராமவாசி 
களுக்‌ கும்‌ சுகாதார விதிகள்‌ தெரிந்திருக்கும்‌; அந்த விதிகளையும்‌ 
அவர்‌ கள்‌ பின்பற்றுவார்கள்‌. அத்தகைய நாட்டுக்கு பற்பல வித 
மான தேவைகள்‌ வளர்ந்துகொண்டே இருக்கும்‌. அந்தத்‌ 
“தேவைகளை சர்க்கார்‌ பூர்த்தி செய்ய வேண்டும்‌. இல்லாவிடில்‌ 
அது தேக்கமடைந்துவிடும்‌. ஆகையால்‌, இந்த நிருபர்‌ கூறுவது 
"போ ல்‌ எல்லரக்‌ கல்விக்கும்‌, நான்‌ கூறக்‌ கூடியதைவிட இன்னும்‌ 
அதிகமாகக்கூட, சர்க்கார்‌ பண உதவி அளிக்கலாம்‌. சர்க்கா 
ருக்கு அம்மாதிரியான தேவைகள்‌ இருந்தால்‌, அதற்கேற்ற நூல்‌ 
அிலையங்களும்‌ இருக்கத்தான்‌ செய்யும்‌. 


ஒரு விளக்கம்‌ 285 


அப்படியானால்‌, என்ன நடக்காதென்று கான்‌ கருதுகிறேன்‌? 
அளவுக்கு மீறிய மனப்பாடங்களினால்‌ மூளை வரட்சியடைந்தவர்‌ 
களும்‌, ஆங்கிலேயர்களைப்‌ போலவே ஆங்கிலத்தைப்‌ பேச 
வேண்டும்‌, எழுத வேண்டும்‌ என்ற அசாத்தியமான காரியத்‌ 
தைச்‌ செய்ய முயற்சித்து மூனை அசேகமாக செயலற்றுப்‌ போய்‌- 
விட்டவர்களுமான பி, ஏ., எம்‌, ஏ., பட்டதாரிகளின்‌ சைன்யம்‌- 
இராது. இவர்களில்‌ பெரும்பாலோருக்கு வேலை இல்லை, உத்தி 
யோகம்‌ இல்லை, அப்படி உத்தியோகம்‌ கிடைத்தாலும்‌, சாதா 
ரணமாக குமாஸ்தா உத்தியோகம்தான்‌ கிடைக்கிறது. பள்ளிக்‌. 
கூடங்களிலும்‌, கல்லூரிகளிலும்‌ 12 வருட காலம்‌ படித்து அவர்‌ 
கள்‌ பெற்ற அறிவெல்லாம்‌ அந்த வேலைக்கு அவர்களுக்குப்‌ பிர 
யோசனமே இல்லை. 


சர்வகலாசாலைகளின்‌ உற்பத்திகளை சர்க்கார்‌ பயன்படுத்திக்‌: 
கொள்ளும்‌ போது, சர்வகலாசாலைகள்‌ தன்னிறைவு பெற்றவைக 
ளாகின்றன. தேசத்திற்கோ, தனிப்பட்டவருக்கோ ஈன்மையளிக்‌ 
காத ஒரு பயிற்சிக்காகப்‌ பணம்‌ செலவிடுவது ஒரு குற்றமாகும்‌. 
தேசத்திற்கு கன்மையளிக்காத தனிப்பட்டவர்‌ நன்மை என்று 
ஒன்றிருக்க முடியாது என்பதே என்னுடைய அபிப்பிராயமாகும்‌. 
இப்போதுள்ள உயர்தரக்‌ கல்வி மட்டுமின்றி, ஆரம்பக்‌ கல்வியும்‌, 
மத்தியதரக்‌ கல்வியும்கூட பிரத்தியட்ச நிலைமைக்கு ஏற்றவை 
யாக இல்லை என்பதை, என்னைக்‌ குறை கூறுபவர்களில்‌ பெரும்‌ 
பாலோர்‌ ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்‌ என்றே தோன்றுகிறது. 
ஆகையால்‌ இந்தக்‌ கல்வி காட்டுக்கு கன்மையளிப்பதாக இருக்க 
முடியாது. இது முற்றிலும்‌ பிரத்தியட்ச நிலைமைக்கு ஏற்றதா 
யிருந்தால்‌, முற்றிலும்‌ தாய்‌ மொழியின்‌ மூலமே கல்வி போகதிக்‌: 
கப்பவெதா யிருந்தால்‌, ஒருக்கால்‌ அதை நான்‌ ஆட்சேபிச்‌- 
காமல்‌ இருக்கலாம்‌. பிரத்தியட்ச நிலைமைக்கு ஏற்ற கல்வி. 
என்றால்‌, தேசீய அதாவது, நாட்டின்‌ தேவைக்கு ஏற்ற கல்வி 
என்றே அர்த்தமாகும்‌. அதற்கான செலவை சர்க்காரே ஏற்றுக்‌. 
கொள்ளுவர்‌. அந்த நன்னாள்‌ வரும்போது கூட, பல ஸ்தாபனங்‌ 
கள்‌ வெளியார்களின்‌ தன்னிச்சையான நன்கொடைகளின்‌ மூலம்‌ 
நடத்தப்படுவதைக்‌ காண்போம்‌. அவை நாட்டுக்கு நன்மை 
யளிக்கலாம்‌ அல்லது ஈன்மையளிக்காமல்‌ இருக்கலாம்‌. இன்று 
கல்வி என்ற பெயரில்‌ இந்தியாவில்‌ அளிக்கப்படுவதில்‌ பெரும்‌ 
பகுதி அந்த ரகத்தைச்‌ சேர்க்ததேயாகும்‌. ஆகையால்‌, எண்‌: 
விருப்பப்படி விட்டால்‌, அதற்காகும்‌ செலவு பொது வருமானத்‌ 
திலிருந்து கொடுக்கப்பட மாட்டாது. 


ஆனால்‌, 'பிரத்தியட்ச நிலைமை,” போதனாமொழி ஆகியவை: 
பற்றி என்னுடைய கருத்துகளை என்னுடைய எதிர்ப்பாளர்கள்‌ 
ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்‌ என்ற காரணத்தினால்‌ கான்‌ அயர்ந்து 
விட முடியாது. இப்போதுள்ள முறையை, அவர்கள்‌ வெகு கால 
மாகக்‌ குறை கூறியும்‌ சகித்துக்கொண்டும்‌ வந்திருக்கிறார்கள்‌. 
சீர்திருத்தத்திற்கான சந்தர்ப்பம்‌ இப்போது ஏற்பட்டிருப்பதால்‌, 


286 கல்வி: 


காங்கிரஸ்காரர்கள்‌ செயல்படத்‌ துடிக்க வேண்டும்‌. போதனா 
மொழி கொஞ்சம்‌ கொஞ்சமாகவன்றி உடனடியாக மாற்றப்பட்‌ 
டால்‌, கம்ப முடியாதபடி அவ்வளவு சீக்கிரத்தில்‌ பாட புத்தகங்‌ 
களும்‌, ஆசிரியர்களும்‌ தோன்றுவதைக்‌ காண்போம்‌. காம்‌ உண்‌ 
மையிலேயே காரியங்கள்‌ செய்ய விரும்பினால்‌, ஒரு அந்நிய 
மொழியின்‌ மூலம்‌ கலாசாரத்தின்‌ அடிப்படைகளைக்‌ கற்றுக்‌ 
கொள்ளுவதில்‌ தேசத்தின்‌ நேரத்தையும்‌, சக்தியையும்‌ இப்படி 
அகியாயமாக வீணடித்திருக்க வேண்டியதில்லை என்பதை ஒரு 
வருட காலத்திற்குள்ளாகவே காம்‌ உணர்ந்து கொள்ளுவோம்‌. 
வெற்றிக்கு ஒரு நிபந்தனை உண்டு, அதாவது, மாகாண சர்க்கார்‌ 
களுக்கு கோர்ட்டுகள்‌ விஷயத்தில்‌ அதிகாரம்‌ இருந்தால்‌, 
அல்லது அவர்களிடம்‌ செல்வாக்கு இருந்தால்‌, கோர்ட்டுகளி 
லும்‌, மாகாண சர்க்கார்கலின்‌ காரியாலயங்களிலும்‌ உடனடி 
யாக பிரதேச மொழியை உபயோகிக்க ஆரம்பித்துவிட 
வேண்டும்‌. 

ஹரிஜன்‌" - 907-1988 


20 
காசி விசுவ வித்தியாலயத்தில்‌ காந்திஜி 


(ஜனவரி 21௨ யன்று காசி ஹிந்து சர்வ கலாசாலையின்‌ வெள்ளி வீழாக்‌ 
கொண்டாட்டத்தில்‌ காந்திஜி ஹிக்துஸ்தானியில்‌ ஒரு பிரசங்கம்‌ செய்தார்‌. 
அநேகமாக அதன்‌ மொழி பெயர்ப்பு முழுவதும்‌ கீழே கொடுக்கப்பட்டிருக்‌ 
கிறது) 


புண்ணிய யாத்திரை 


மதிப்பிற்குரிய மாளவியாஜி அவர்களே, சர்‌ ராதாகிருஷ்ணன்‌ 
அவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, 


நீண்ட தூரம்‌ பிரயாணம்‌ செய்வதற்கு வேண்டிய உடல்‌ 
பலமோ, மன விருப்பமோ எனக்கு இல்லை என்பதை நீங்களெல்‌ 
லோரும்‌ ஈன்கு அறிவீர்கள்‌. ஆயினும்‌, காகி ஹிந்து சர்வ கலா 
சாலையின்‌ வெள்ளி விழா பட்டமளிப்பில்‌ நான்‌ பிரசங்கம்‌ செய்ய 
வேண்டுமென்று சர்‌ ராதாகிருஷ்ணனிடமிருந்து எனக்கு அழைப்பு 
வந்தபோது, அதை மறுப்பதற்கு எனக்கு மனம்‌ வரவில்லை. 
பண்டிட்ஜிக்கும்‌ எனக்குமிடையே உள்ள ஆழ்ந்த அன்புப்‌ 
பிணைப்புகளை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. ஆகையால்‌, அவரிடமிருந்து 
அழைப்பு வரும்போது, முடிந்தால்‌ அதற்குக்‌ கீழ்ப்படிவது எனக்கு 
ஒரு அளவுக்கு பெருமையையும்‌, திருப்தியையும்‌ அளிக்கிறது.- 
ஆகையால்‌, 'மூடியாது” என்று நான்‌ சொல்ல முடியவில்லை. சர்‌ 


காசி விசுவ வித்தியாலயத்தில்‌ காந்திஜி 287 


சாதாகிருஷ்ணனின்‌ கடிதம்‌ ஒரு புண்ணிய ஸ்தல யாத்திரைக்‌ 
கான அழைப்பாகும்‌. 


மாளவியாஜி நாட்டுக்கு மகத்தான சேவைகள்‌ செய்திருக்‌ 
கிறார்‌. இருந்தாலும்‌; இந்த சர்வ கலாசாலைதான்‌ அவருடைய 
மகத்தான சேவையும்‌, சாதனையுமாகும்‌ என்பதில்‌ எனக்குச்‌ 
சம்தேகமே இல்லை. தம்முடைய உயிருக்குச்‌ சமமாகக்‌ கருதும்‌ 
இரந்த வேலையில்‌ அவர்‌ உழைத்துத்‌ துரும்பாகிவிட்டார்‌. இந்து 
சர்வ கலாசாலையின்‌ அஸ்திவாரக்‌ கல்‌ காட்டு விழாவில்‌ கான்‌ 
அலச்துகொள்ள வேண்டுமென்று இருபத்தைந்து வருஷங்களுக்கு 
முன்பு அவர்‌ என்னை அழைத்த போது, அவரிடம்‌ எனக்கிருக்கு 
ஆழ்ந்த மதிப்பு காரணமாக அதை ஏற்றுக்‌ கொண்டேன்‌. 
வைஸ்ராயும்‌, இந்தியாவிலுள்ள சமஸ்தானதிபதிகளும்‌ கலந்து 
கொள்ள விருந்த அந்தப்‌ பெரிய விழாவில்‌, என்னைப்‌ போன்ற 
ஒரு ஏழைக்கு இடமில்லை என்பது எனக்குத்‌ தெரியம்‌, அப்‌ 
போது கான்‌ 'மகாத்மா' ஆக்கப்படவில்லை. அந்தப்‌ பெயரால்‌ 
யாராவது என்ன அழைத்தால்‌, மகாத்மா முன்ஷி ராம்ஜி என்று 
என்னைத்‌ தவறாக எண்ணிக்‌ கொண்டிருப்பார்கள்‌ என்று 
சானக்கும்‌ தெரியும்‌. காலஞ்‌ சென்ற சுவாமி சிரத்தானந்தஜியின்‌ 
அப்போதைய பெயர்‌ அதுதான்‌. ஏனெனில்‌, பல மகாத்மாக்கள்‌ 
இருக்க முடியாது. முன்ஷி ராம்ஜியின்‌ மகத்தான சேவைகள்‌ 
காரணமாக அவர்‌ அந்தப்‌ பெயருக்கு உரியவர்‌ என்பது தென்‌ 
ஓப்பிரிக்காவிலிரும்கபோதே எனக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌, 
மக்களின்‌ ஊழியர்கள்‌ எவ்வளவு சாதாரண நபர்களாக 
இருந்தாலும்‌, அவர்களைக்‌ கண்டுபிடிக்கும்‌ ஒரு சாமர்த்தியம்‌ 
மாளவீயாஜிக்கு உண்டு. 


உஷ்ணத்தையும்‌ ஒளியையும்‌ வீசும்‌ சூரியன்‌ 
உலகத்தில்‌ மாளவியாஜியை வீடப்‌ பெரிய பிச்சைக்காரர்‌ 
யாரும்‌ கிடையாது என்பது எல்லோருக்கும்‌ தெரியும்‌, அவர்‌ 
தனக்காகப்‌ பிச்சை கேட்டதே கிடையாது. ஆண்டவனின்‌ 
அருளினால்‌, அவருக்கு எப்போதுமே அதற்குத்‌ தேவை இருந்த 
தில்லை. ஆனால்‌, அவர்‌ பல லட்சியங்களைத்‌ தம்முடையவை 
யாக்கிக்‌ கொண்டிருக்கிறார்‌. அந்த லட்சியங்களை நிறைவேற்று 
வதற்காக அவர்‌ தாமாகவே பிச்சைக்காரர்‌ ஆனார்‌. கடவுள்‌ எப்‌ 
போதுமே அவருடைய கப்பை நிறைந்து வழிச்தோடும்படி 
அருளியிருக்கிறார்‌. ஆனால்‌, அவருடைய பசி தீராப்பசி, அவர்‌ 
கோரிய கோடி ரூபாய்‌ கிடைத்துவிட்ட போதிலும்‌, அவர்‌ இன்ன 
மும்‌ வேண்டுமென்று கேட்கிறார்‌. நமது தலைவரான தர்பங்கா 
மகாராஜூாவினிட மிருந்து ஒரு நல்ல ஈன்கொடை கிடைத்திருப்ப 
தாக இப்போது கூட என்‌ காதில்‌ அவர்‌ ரகசியமாகக்‌ கூறினார்‌. 
உயர்ந்த சிந்தனை, பரிசுத்தமான எளிய வாழ்க்கை ஆகிய 
வற்றின்‌ உயிர்ச்‌ சின்னமாக அவர்‌ இன்னமும்‌ நம்மிடையே 
இருப்பது அரியதொரு பாக்கியம்தான்‌. ஆனால்‌, அவருடைய 


288 கல்வி 


உடல்‌ உங்கள்‌ மத்தியில்‌ இருந்தாலும்‌ கூட, அவருடைய பெரிய 
உதாரணம்‌ உங்களில்‌ பலரையும்‌ ஆட்கொள்ளவில்லை என்‌ே 

கான்‌ அஞ்சுகிறேன்‌. தவறு முற்றிலும்‌ உங்களுடையதேயொழிய, 
அவருடையதல்ல. உலகத்திலுள்ள எல்லோருக்கும்‌ சூரியன்‌ 
தனது வெப்பத்தையும்‌, ஒளியையும்‌ வீசுகிறுன்‌. ஆனால்‌, அதிலி 
ருந்து ஒளிந்துகொள்ள விரும்புகிறவர்களுக்கு சூரியன்‌ கூட 
எப்படி உதவி செய்ய முடியும்‌? எனினும்‌, மாளவியாஜியின்‌ 
புகழைப்‌ பாடுவதற்காக நரன்‌ இங்கே வரவில்லை. இந்த மேடை 
பூராவிலும்‌ அவருடைய புகழ்‌ ஓலித்திருக்கிறது. அதற்கெல்லாம்‌ 
அவர்‌ தகுதியுள்ளவரே. 


இனி உங்களுக்கும்‌, வித்தியாபீட த்தின்‌ ஆசிரியர்களுக்கும்‌, 
மாணவர்களுக்கும்‌ கான்‌ சில வார்த்தைகள்‌ சொல்ல வேண்டும்‌. 
சர்‌ ராதாகிருஷ்ணனின்‌ அழைப்பை நான்‌ ஏற்றுக்கொண்ட 
போது, என்னுடைய பிரசங்கத்தின்‌ ஈகல்‌ ஒன்றைத்‌ தமக்கு 
அனுப்பிவைக்கும்படி அவர்‌ என்னைக்‌ கேட்டிருந்தார்‌. எதையும்‌ 
எழுதுவதற்கு எனக்கு அவகாசமில்லையென்று அவருக்குப்‌ பதில்‌ 
அனுப்பியிருக்கேன்‌. கான்‌ என்ன சொல்லப்போகிறேன்‌ என்று 
கூட எனக்குத்‌ தெரியாது. படித்த அறிஞர்களிடையே பேச 
வரும்போது எனக்கு ஒரு விதமான அச்சம்‌ ஏற்படுகிறது. கான்‌ 
இந்தியாவுக்குத்‌ திரும்பிவந்த காலம்‌ முதற்கொண்டு, காங்கிரஸ்‌. 
பிரதிகிதித்துவம்‌ வகிக்கும்‌ ஏழைகள்‌, ஒடுக்கப்பட்டோர்கவின்‌ 
மத்தியிலேயே கான்‌ வேலை செய்து வந்திருக்கிறேன்‌. அவர்க 
விடையே இருக்கும்போது எனக்குத்‌ தயக்கமோ, தடங்கலோ 
ஏற்படுவதில்லை. உங்களிடையே பேச வரும்போது எனக்கு 
நாவடைத்து விடுகிறது. அந்தச்‌ சமயத்தில்‌ மனத்தில்‌ என்ன 
உதிக்கிறதோ அதைத்தான்‌ பேச வேண்டியிருக்கும்‌ என்று சர்‌ 
ராதாகிருஷ்ணனிடம்‌ சொன்னேன்‌. என்ன பேச வேண்டுமென்று 
இப்போது என்‌ மனத்தில்‌ புலப்பட்டுவிட்டது. ஆனால்‌, கான்‌ 
மனம்‌ விட்டுப்‌ பேசுவதை நீங்கள்‌ எப்படி வரவேற்பீர்களோ 
என்று எனக்குத்‌ தெரியாது. 


வருந்தத்தக்க நிலைமை 

ஒவ்வொருவராகப்‌ பேசிவிட்டு மேடையிலிருந்து இறங்கிச்‌ 
சென்ற போது, ஹிர்தி, உருது, ஹிந்துஸ்தானி அல்லது 
சமஸ்கிருதத்திலாவது, மராத்தி அல்லது வேறு ஏதாவது 
ஒரு இந்திய மொழியிலாவது யாராவது பேசமாட்டார்களா 
என்று நான்‌ ஏங்கினேன்‌. ஆனால்‌, எனக்கோ, உங்களுக்கோ 
அம்மாதிரி அதிருஷ்டம்‌ ஏதும்‌ ஏற்படவில்லை. ஏன்‌? நாம்‌ 
அடிமைகள்‌; கம்மை அடிமைப்படுத்தி வைத்திருப்பவர்களின்‌ 
மொழியை நரம்‌ விடாமல்‌ பிடித்து வைத்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 
நம்முடைய சங்கடங்களுக்கெல்லாம்‌ ஆங்கிலேயர்கள்‌ மீது குறை 
கூறுவது ஒரு காகரிகமாகிவிட்டது. அவர்கள்‌ செய்துள்ள பல 
தவறுகளுக்காக அவர்களைக்‌ குறைகூற நான்‌ தயங்கியதில்லை. 


காசி விசுவ வித்தியாலயத்தில்‌ காந்திஜி 289 


ஆனால்‌, ஆங்கிலத்தை ஈமது மொழியாக வைத்துக்கொள்ள 
வேண்டுமென அவர்கள்‌ நம்மை கிர்ப்பர்தம்‌ செய்தார்களென்று 
கான்‌ குற்றம்‌ சாட்டியதே இல்லை. ஈம்‌ வாழ்க்கையின்‌ 
முக்கியமான வருடங்களை ஆங்கிலம்‌ கற்றுக்கொள்ளுவதில்‌ 
காம்‌ செலவிடுகிறோம்‌. ஆங்கிலேயர்களைப்‌ போல்‌ நாமும்‌ 
ஆங்கிலம்‌ பேச வேண்டுமென்பதே நம்முடைய பேராவ 
லாக இருக்கிறது. தப்பு இல்லாத நல்ல ஆங்கிலம்‌ பேசு 
கிறீர்களே என்று ஒரு ஆங்கிலேயர்‌ நம்மைத்‌ தட்டிக்கொடுத்‌ 
தால்‌, நமக்குப்‌ பெருமை தூங்குவதில்லை, கம்முடைய தாய்‌ 
மொழியைப்‌ போல்‌ ஆங்கிலத்தை நினைத்துக்கொண்டு, அதைக்‌ 
கற்றுக்கொள்ளூவதற்கு எவ்வளவு வருடங்களையும்‌, இளமையின்‌ 
சக்தியையும்‌ செலவிட்டிருக்கிறோமென்று யோகித்துப்‌ பாருங்‌ 
கள்‌. எவ்வளவு வருடங்கள்‌, எவ்வளவு சக்தி தேசத்திற்கு ஈஷ்ட 
மாகியிருக்கின்றன என்பதை, சாதாரணப்‌ பெருக்கல்‌ மூலம்‌ 
கணக்குப்‌ போட்டுப்‌ பாருங்கள்‌. 


ஆயினும்‌, இந்திய கலாசாரத்தின்‌ உயிர்ச்‌ சின்னம்‌ என்று 
இன்று போற்றப்படும்‌ காசி ஹிந்து விசுவ வித்தியாலயத்திலேயே 
இவ்வளவும்‌ கடந்து கொண்டிருக்கிறது. நல்ல சம்பளங்கள்‌ 
கொடுப்பதாகச்‌ சொல்லி, கிறந்த ஆசிரியர்களைக்‌ கொண்டு 
வருவதற்கு மாளவியாஜி தம்மால்‌ இயன்றகையெல்லாம்‌ செய்‌ 
தார்‌ ; ஆனால்‌, பாக்கி காரியத்தை அவரால்‌ செய்ய முடியவில்லை. 
அது அவருடைய தவறல்ல, ஆங்கிலத்தின்‌ இடத்தை ஹிந்தி 
பெறவில்லை. ஆசிரியர்கள்‌ வாழையடி வாழையாக வரும்‌ சம்பிர 
தாயத்தைப்‌ பின்‌ பற்றுகிறார்கள்‌. அவர்களிடமிருந்து என்ன 
கிடைக்கிறதோ அத்துடன்‌ மாணவர்களும்‌ திருப்தியடைந்து 
விடுகிறார்கள்‌. அவர்கள்‌ அப்படித்‌ திருப்தியடைய வேண்டிய 
தில்லை. அற்ப காரணங்களுக்காக அவர்கள்‌ பல சமயங்களில்‌ 
"வேலை நிறுத்தம்‌ செய்கிறார்கள்‌; உண்ணாவிரதங்களைக்‌ கூட 
ஆரம்பிக்கிறார்கள்‌. அகில இந்திய மொழியில்‌ கான்‌ தங்களுக்குப்‌ 
பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்க வேண்டுமென்று அவர்கள்‌ ஏன்‌ 
வந்புறுத்தவில்லை 2 ஆரற்திர மாகாணத்தைச்‌ சேர்ந்த 260 மாண 
வர்கள்‌ இன்று இங்கிருப்பதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ சர்‌ 
ராதாகிருஷ்ணனிடம்‌ சென்று, சர்வகலாசாலையில்‌ ஆந்திரா 
பிரிவு ஒன்றை ஆரம்பிக்க வேண்டுமென்று கேட்கட்டும்‌; அவர்கள்‌ 
அகில இந்திய மொழியைக்‌ கற்க விரும்பவில்லையென்றால்‌, 
தெலுங்கின்‌ மூலம்‌ தங்களுக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்பட 
வேண்டுமென்று கேட்கட்டும்‌. 


ஜப்பானின்‌ உதாரணம்‌ 


ஐப்பானில்‌ என்ன ௩டந்திருக்கிறதென்பதை நீங்கள்‌ அறிவீர்‌ 
கள்‌. அது ஒரு மகத்தான காடு என்று நான்‌ நினைக்கவில்லை. 
ஆனால்‌, மேற்கத்தி காடுகளின்‌ ஆதிக்கத்தை அது வெற்றிகரமாக 
அறைகூவியிருப்பதால்‌, ஆசியாவில்‌ ஜப்பான்‌ ஒரு பெரிய நாடு 
19 


290 கல்வி 


என்று கருதப்படுகிறது. ஜப்பானிய பள்ளிக்கூடங்களிலும்‌, 
கல்லூரிகளிலும்‌ கல்வி பெறும்‌ ஆயிரக்கணக்கான பையன்களும்‌, 
பெண்களும்‌ ஜப்பானிய மொழியின்‌ மூலம்தான்‌ பாடம்‌ கற்றுக்‌ 
கொள்ளுகிறார்களேயொழிய, ஆங்கிலத்தின்‌ மூலம்‌ அல்ல. அவர்‌ 
களுடைய லிபி கடினமானது ; ஆனால்‌, அதைக்‌ கற்றுக்‌ கொள்ளு 
வதற்கு அது அவர்களுக்குத்‌ தடையாக இல்லை. அதைக்‌ 
கைவிட்டுவிட்டு, அவர்கள்‌ ரோமன்‌ லிபியையும்‌ மேற்கொள்ள 
வில்லை. ஆங்கிலத்தையோ, மற்ற ஐரோப்பிய மொழிகளையோ 
அவர்கள்‌ பகிஷ்காரம்‌ செய்யவில்லை. ஆனால்‌, தம்முடைய 
சக்தியை மிச்சப்படுத்தி வைத்துக்‌ கொள்ளுகிறார்கள்‌. மேற்‌, 
கத்தியர்‌ மட்டுமே அளிக்கக்‌ கூடியவைகளை ஜப்பானுக்கும்‌ 
அளித்து, ஜப்பானிய சிந்தனையையும்‌, அறிவையும்‌ வளம்‌ பெறச்‌ 
செய்வதற்காகவே அந்த மொழிகளை அவர்கள்‌ கற்றுக்‌ கொள்ளு 
கிறார்கள்‌. மேல்‌ நாடுகளிலிருந்து ஏற்றுக்கொள்ளத்‌ தகுதி 
யுள்ளவை யாவற்றையும்‌ ஐப்பானிய மொழியில்‌ அவர்கள்‌ 
கொண்டுவந்து விடுகிறார்கள்‌. ஜப்பானிய இளைஞர்களின்‌ மனம்‌ 
உஷாராகவும்‌, ஆரோக்கியமாகவும்‌ இருப்பதே அதற்குக்‌ காரண 
மாகும்‌. இப்படி அவர்கள்‌ பெறும்‌ அறிவு தேசத்தின்‌ சொத்தாகி 
விடுகிறது. சர்க்கார்‌ காரியாலயங்களில்‌ குமாஸ்தாக்களாக 
வேண்டும்‌ அல்லது பாரிஸ்டர்கள்‌, வக்கீல்கள்‌, நீதிபதிகள்‌ ஆக 
வேண்டும்‌ என்பதனைத்‌ தாண்டி நம்முடைய ஆசை போவதில்லை. 
அவர்கள்‌ அழிக்க வேண்டிய ஒரு முறைக்கு உதவியாக இருக்கும்‌ 
வேலைகளே இவை. ஆங்கில மொழியில்‌ நல்ல புலமை பெறுவ 
திலும்‌ நாம்‌ வெற்றிபெறவில்லை. ஆங்கிலம்‌ படித்தவர்களிட 
மிருந்து எனக்குப்‌ பல கடிதங்கள்‌ வருகின்றன. எனக்கு எழுது 
பவர்களில்‌ சர்வகலாசாலைகளின்‌ மிக உயர்தரமான பட்டங்களைப்‌ 
பெற்றவர்கள்‌. ஆனால்‌, ஆங்கில மொழியில்‌ அவர்களுக்குள்ள 
அறியாமை சகிக்க முடியவில்லை. அதற்குக்‌ காரணம்‌ இதுதான்‌. 
மாளவியாஜிக்களும்‌, ராதாகிருஷ்ணன்களும்‌ மிக அரிது; அவர்‌ 
கள்‌ சாதித்தவைகளை மற்றவர்கள்‌ சாதிக்க முடியாது. 


கட்டுப்பாடு இல்லை 


ஆங்கிலப்‌ பிரசங்கங்களை நான்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்த 
போது, நம்‌ மக்களின்‌ பொறுமையும்‌, அவர்களிடம்‌ இயற்கையாக 
அமைந்துள்ள மரியாதைக்‌ குணமும்‌ எனக்குப்‌ பெரிதும்‌ வியப்‌ 
பாக இருந்தது. என்ன பேசுகிறார்களென்று அவர்களுக்கு ஒரு 
வார்த்தை கூடப்‌ புரியாது. நியாயமாக அவர்கள்‌ தம்மைச்‌ 
சூழ்ந்து கொண்டு வம்பு செய்திருக்கலாம்‌ ; ஆனால்‌, அவர்கள்‌ 
அப்படிச்‌ செய்யவில்லை. இதைப்‌ பற்றி உங்களுக்கு ஏதாவது 
சந்தேகம்‌ இருந்தால்‌, உங்களுக்கு ருசுப்பித்துக்‌ காட்டுகிறேன்‌. 
இங்கு கூடியிருப்பவர்களில்‌ மாணவர்கள்‌ உட்பட வெகு கிலரே 
இங்கு ஈடந்தவைகளைப்‌ புரிந்து கொண்டிருப்பார்கள்‌. இங்கிருப்‌ 
பவர்களைக்‌ கைதூக்கச்‌ சொல்லி இதை நான்‌ ருசுப்பிக்க முடியும்‌, 


காசி விசுவ வித்தியாலயத்தில்‌ காந்திஜி 291 


மற்றொரு விஷயத்தையும்‌ உங்கள்‌ கவனத்திற்குக்‌ கொண்டு 
வர விரும்புகிறேன்‌. இன்று காலே இங்கு நான்‌ ஒரு காட்சியைல்‌ 
கண்டேன்‌. அதை நான்‌ எதிர்பார்க்கவேயில்லை. காலையீல்‌ 
வஸந்த பஞ்சமி தின ஊர்வலம்‌ நடை பெற்றது. மாளவியாஜி 
மின்‌ மெளன ஆசிகளைப்‌ பெற்றுக்‌ கொண்டு, மாணவர்கள்‌ 
அவருடைய வீட்டைத்‌ தாண்டி பவனி செல்ல வேண்டும்‌. 
அவர்கள்‌ நடந்து சென்ற விதம்‌, அவர்களுக்கு அடிப்படையான 
உடற்‌ பயிற்சி கூட இல்லையென்பதைத்‌ தெளிவாக்கியது. பவனி 
செல்லும்‌ போர்‌ வீரர்களைப்‌ போல்‌ சீராக, தலை நிமிர்ந்து, கட்டுப்‌ 
யாடுடன்‌ நடந்து செல்லுவதற்குப்‌ பதிலாக, அவர்கள்‌ மனம்‌ 
“போன வாக்கில்‌ போய்க்‌ கொண்டிருந்தார்கள்‌. 


ஹிந்திக்கு முக்கியத்துவம்‌ கொடுங்கள்‌ 

சர்வ கலாசாலையின்‌ வெளிவாசலை அடையும்போது, 
உங்கள்‌ கண்களில்‌ தென்படும்‌ ஒரு காட்சியைப்பற்றி 
யும்‌ கான்‌ ஒரு வார்த்தை சொல்லாமலிருக்க முடியவில்லை. 
மாளவியாஜி வாய்திறந்து கேட்டால்‌ பணம்‌ கிடைக்கும்‌. 
இதனால்‌ அந்த வாசல்‌ இங்குள்ள மகோன்னதமான 
கட்டிடங்களுக்கு ஏற்றவகையில்‌ அமைந்திருக்கிறது. ஆனால்‌, 
வாசலில்‌ நான்‌ என்ன கண்டேன்‌ 2 அதில்‌ முக்கால்‌ பாகத்தை, 
காசி ஹிந்து சர்வகலாசாலை என்ற ஆங்கில வார்த்தைகள்‌ 
அடைத்துக்கொண்டிருக்கின்றன. நீங்கள்‌ எந்து ஹிக்தியின்‌ மூலம்‌ 
அறிவு பெறவேண்டுமோ, அந்த ஹிந்தி வார்த்தைகள்‌ மீதமுள்ள 
கால்பாகத்தில்‌ இடம்‌ பெற்றிருக்கின்றன. ஆங்கிலத்திற்கு 
என்ன அவசியம்‌ வந்தது என்று யோசித்துப்‌ பார்த்தேன்‌. இந்த 
மாதிரி விஷயங்களைப்‌ பொறுப்பேற்றுக்‌ கொண்டவர்கள்‌ சிறிது 
யோசித்துப்‌ பார்த்திருந்தால்‌, தேவநாகரி அல்லது பாரசீக 
லிபிகளில்‌ கான்‌ இந்தப்‌ பெயரை எழுதியிருக்க வேண்டும்‌ என்‌ 
பது புலப்பட்டிருக்கும்‌. வகுப்பு ஒற்றுமை ஏற்படவேண்டும்‌ 
என்பதே மாளவியாஜி, சர்‌ ராதாகிருஷ்ணன்‌ ஆகிய இருவரின்‌ 
விருப்பமுமாகும்‌. அவர்களுடைய விருப்பத்திற்கு இது சின்னமாக 
இருந்திருக்கும்‌. இந்தப்‌ பகுதிகளில்‌ உள்ளவர்களுக்கு ஹிர்கி, 
உருது இரண்டுமே தெரியும்‌ ; இரண்டு விபிகளும்‌ இங்குள்ளவர்‌ 
களுக்குத்‌ தெரியும்‌. ஆகையால்‌, அப்படிச்‌ செய்வதுதான்‌ உசித 
மாக இருந்திருக்கும்‌. உண்மை என்னவென்றால்‌, ஆங்கிலத்திற்‌ 
காக நாம்‌ வீணடித்த வருடங்கள்‌ நம்முடைய ஞாபக சக்தியை 
யும்‌, கற்பனையையும்‌ ஸ்தம்பிக்க வைத்து, நமது மதத்தையும்‌ 
மரத்துப்‌ போகும்படி செய்து விட்டன. 


ஹிந்தி பேசாத ஒருவர்‌ ஹிந்தியையோ, ஹிந்துஸ்தானி 
யையோ கற்றுக்கொள்ளுவது அவ்வளவு கஷ்டமா என்ன? 
குஜராத்தி, வங்காளி அல்லது மராத்தி தெரிந்த யாருக்கும்‌ 
மூன்று மாதங்களில்‌ ஹிந்தி கற்பிக்க கான்‌ பொறுப்பேற்றுக்‌ 
கொள்ள முடியும்‌. தென்னிர்திய மொழிகளான கமிழ்‌, தெலுங்கு. 


292 கல்வி 


மலையாளம்‌, கன்னடம்‌ ஆகியவற்றில்‌ கூட நிறைய சமஸ்கிருகு 
வார்த்தைகள்‌ இருக்கின்றன. நம்மிடம்‌ நாட்டுப்‌ பற்று மட்டும்‌ 
இருக்தால்‌, சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்த மொழிகளையும்‌ 
தென்னிந்திய மொழிகனையும்கூட தேவநாகரி லிபியில்‌ 
எழுதுவதற்கு நாம்‌ தயங்கக்‌ கூடாது. இக்க மொழிக்குப்‌ 
பொதுவான வார்த்தைகள்‌ உண்டு. அத்துடன்‌ லிபியும்‌ பல 
அம்சங்களில்‌ ஒரே மாதிரியாக இருக்கின்றன. நமது மூளை அயர்‌ 
வுற்றிருக்கவில்லை. ஐந்தாறு இந்திய மொழிகளைச்‌ சுலபமாக நாம்‌ 
கற்றிருப்போம்‌. உருது கற்றுக்கொள்ளூவதும்‌ கஷ்டமில்லை; 
அதில்‌ பாரசீக, அரபு வார்த்தைகளை வைத்து அடைப்பது ஒரு, 
பெருமை என்று ஈமது அறிஞர்கள்‌ நினைக்காவிட்டால்‌ அது கஷ்ட 
மல்ல. பண்டிதர்களும்‌ ஹிக்தியில்‌ அதிகமான சமஸ்கிருத வார்த்‌ 
கைகளை உபயோகித்துவிடுகிறார்கள்‌. 


ஒரு சிறப்பு அம்சத்திற்கு யோசனை 

மற்றொரு விஷயத்தையும்‌ உங்களிடம்‌ சொல்ல விரும்பு 
கிறேன்‌. ஒவ்வொரு சர்வகலாசாலைக்கும்‌ ஒரு தனிச்‌ சிறப்பு 
அம்சம்‌ இருப்பதாகக்‌ கருதப்படுகிறது, உதாரணமாக, ஆக்ஸ்‌ 
போர்டு, கேம்பிரிட்ஜ்‌ சர்வகலாசாலைகளுக்கென்று தனியான 
சிறப்பு அம்சங்கள்‌ இருக்கின்றன. ஆனால்‌, ஈம்முடைய சர்வ 
கலாசாலைகள்‌ மேல்‌ காடுகளிலுள்ள சர்வகலாசாலைகளின்‌ மை 
ஒத்தும்‌ காகிதங்களாக இருக்கின்றன என்றே அஞ்சுகிறேன்‌. 
மேல்‌ நாட்டு சர்வகலாசாலைகளின்‌ வெளித்‌ தோற்றங்களை காம்‌ 
கடன்‌ வாங்கிக்கொண்டிருக்கிறோம்‌; அதை வைத்துக்கொண்டு 
இங்கு காம்‌ உயிருள்ள சர்வகலாசாலைகளை ஏற்படுத்திவிட்ட 
தாகப்‌ பெருமைப்பட்டுக்‌ கொள்ளுகிறோம்‌. இவை பாமர மக்க 
ளின்‌ தேவைகளைப்‌ பூர்த்தி செய்கின்றனவா? வேறு எந்து 
இடத்திலும்‌ இல்லாத இஞ்ஜினீரிங்‌ கல்வியும்‌, தொழில்‌ நுட்‌ 
பழும்‌ இங்கு போதிக்கப்படுவதாக அறிகிறேன்‌. இதை ஒரு 
சிறப்பு அம்சமாக நான்‌ கருதமாட்டேன்‌. உங்களுக்கு கான்‌ ஒரு 
சிறப்பு அம்சம்‌ கூறுகிறேன்‌.  அலிகாரிலுள்ள இனணைஞர்களை 
உங்கள்‌ சர்வகலாசாலைக்குக்‌ கொண்டுவர முடிக்திருக்கிறதா 2 
அதுவே உங்களுடைய விசேஷ வேலையாக இருக்க வேண்டும்‌, 
உங்களுடைய சர்வகலாசாலையின்‌ விசேஷ சாதனையாக இருக்க 
வேண்டும்‌. கடவுள்‌ மாளவியாஜியை இன்னும்‌ சில வருடங்‌ 
களுக்கு நம்மிடையே விட்டுவைத்திருக்தால்‌, வேண்டிய பணம்‌ 
வந்துகொண்டேயிருக்கும்‌. ஆனால்‌, நான்‌ விரும்பும்‌ ஹிந்து 
முஸ்லிம்‌ உள்ளப்‌ பிணைப்பு என்ற அற்புக நிகழ்ச்சியை எந்தப்‌ 
பணத்தினாலும்‌ சாதிக்க முடியாது. முஸ்லிம்களை இங்கு வரும்படி 
கீங்கள்‌ வெளியே போய்‌ அழைக்க வேண்டும்‌; உங்களுடைய 
அழைப்பை அவர்கள்‌ நிராகரித்தால்‌, அதை நீங்கள்‌ பொருட்‌ 
படுத்தக்‌ கூடாது. நம்முடைய நரகரிகம்‌ பத்தாயிரம்‌ வருடங்‌ 
களாக இருந்துவருகிற தென்று லோகமான்ய திலகர்‌ கூறுகிறார்‌. 
அது இன்னும்‌ பழமையானது என்று வேறு சில அறிஞர்கள்‌ 


காசி விசுவ வித்தியாலயத்தில்‌ காந்திஜி 298 


கூறுகிறார்கள்‌. அத்தகைய மகத்தான நாகரிகத்தின்‌ பிரதிநிதி 
களாக நீங்கள்‌ இருக்கிறீர்கள்‌. உலகத்தை சிநேகம்‌ செய்து 
கொள்ளுவதும்‌, விரோதிகள்‌ என்று சொல்லப்படுபவர்களை நண்‌ 
பர்களாக மாற்றுவதுமே அந்த நாகரிகத்தின்‌ விசேஷப்‌ பொறுப்‌ 
பாக இருக்கவேண்டும்‌. புனிதமான கங்கை நதியைப்‌ போல்‌, 
நமது நாகரிகம்‌ வெளியிலிருந்து பல சிற்றாறுகளைத்‌ தன்னுள்‌ 
ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஹிந்து நாகரிகத்திற்கும்‌, ஹிந்து 
கலாசாரத்திற்கும்‌ பிரதிநிதித்துவம்‌ வகிக்க விரும்பும்‌ ஹிந்து 
சர்வகலாசாலை, மற்ற கலாசாரங்களிலுள்ள சிறந்த அம்சங்களை 
ஏற்றுக்கொண்டு, வகுப்பு ஒற்றுமைக்கு எல்லோருக்கும்‌ ஒரு 
உதாரணமாக விளங்க வேண்டுமென்பதே என்னுடைய பிரார்த்‌ 
தனையாகும்‌. அதுவே அதனுடைய தனிச்‌ கிறப்பு அம்சமாக 
இருக்க வேண்டும்‌. இதற்கு ஆங்கிலம்‌ உங்களுக்கு உதவி 
புரியாது. நம்முடைய புராதன அறிவேதான்‌ இதை போதிக்க 
வேண்டும்‌; நமது சாத்திரங்களை சரியான அர்த்தத்துடன்‌ தாம்‌ 
படித்துப்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌. 


இன்னும்‌ ஒரே ஒரு வார்த்தை. நீங்கள்‌ அரண்மனை போன்ற 
ஹாஸ்டல்கவில்‌ வசித்துக்கொண்டிருக்கிறீர்கள்‌. ஆனால்‌, எந்த 
விதமான ஆடம்பரமும்‌ இல்லாமல்‌, ஒரு சிறிய வீட்டில்‌ பண்டிட்ஜி 
எளிய வாழ்க்கை ஈடத்துவதைப்‌ பாருங்கள்‌. அவருடைய 
அறைக்குள்‌ போய்ப்‌ பாருங்கள்‌. அங்கு அலங்காரம்‌ ஒன்றும்‌ 
கிடையாது; மிகவும்‌ சொற்பமான மேஜை, நாற்காலிகள்‌ தான்‌ 
இருக்கும்‌. அவருடைய வாரிசுகளாகப்‌ போகிற நீங்கள்‌ உங்க 
ளுடைய வாழ்க்கையையும்‌ அதே மாதிரி அமைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. உங்களில்‌ பலர்‌ ஏழைப்‌ பெற்றோர்களின்‌ குழந்தை 
கள்‌. நீங்கள்‌ ஏழைகளுக்குப்‌ பிரதிரிதித்துவம்‌ வகிக்க வேண்டும்‌ 
என்பதை மறந்துடாதீர்கள்‌. ஆகையால்‌, சுகபோக வாழ்க்கை 
கம்‌ நாட்டிலுள்ள வறுமைக்கு ஏற்றதல்ல என்பதையும்‌ மறந்து 
விடாதீர்கள்‌. மரளவியாஜியைப்‌ போல்‌ நீங்கள்‌ யாவரும்‌ 
சாதாரண எளிய வாழ்க்கைக்கும்‌, உயர்ந்த சிந்தனைக்கும்‌ உதா 
ரணங்களாக இருப்பீர்களாக. கான்‌ சொன்னது உங்களுக்குப்‌ 
பிடித்தமாயிருந்தால்‌, அதை நிறைவேற்றி வைப்பதற்குக்‌ கடவுள்‌ 
உங்களுக்கு நீண்ட ஆயுளையும்‌, விவேகத்தையும்‌ அருளட்டும்‌. 


ஹரிஜன்‌” - 1-2-1942 


21 


படிப்பை முடித்த பிறகு 
என்ன செய்வது ? 


“படிப்பை முடித்த பிறகு நான்‌ என்ன செய்வது?” என்று 
ஒரு மாணவர்‌ ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறுர்‌. 


இன்று நாம்‌ அடிமைப்பட்ட காட்டினராக இருக்கிறோம்‌. 
நமது ஆட்சியாளர்களின்‌ நலன்களுக்கு உதவி செய்யும்‌ நோக்‌ 
கத்துடனேயே நமது கல்வித்‌ திட்டம்‌ வகுக்கப்பட்டிருக்கிறது. 
மிகுந்த சுயநலம்‌ உள்ளவன்‌ கூட, யாரைச்‌ கரண்ட விரும்புகிறனே 
அவனுக்கு ஏதாவது ஆசை காட்ட வேண்டியிருக்கிறது. அதே 
மாதிரி, ஈம்முடைய ஆட்சியாளர்கள்‌ அவர்களுடைய பள்ளிக்‌ 
கூடங்களில்‌ நாம்‌ சேர்ந்து படிக்க வேண்டும்‌ என்பதற்காகப்‌ பல 
"ஆசைகளைக்‌ காட்டியிருக்கிறார்கள்‌. மேலும்‌, சர்க்காரிலுள்ள 
எல்லாருமே ஒரே மாதிரியானவர்களல்ல. சல்விப்‌ பிரச்னையை 
அதன்‌ குண தோஷங்களுக்‌ கேற்ப பரிசீலனை செய்யக்கூடிய 
பரந்த சோக்கம்‌ உடையவர்களும்‌ சிலர்‌ அதில்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆகையால்‌, இப்போதைய முறையில்‌ கூடக்‌ கொஞ்சம்‌ நன்மை. 
இருக்கிறது என்பதில்‌ சந்தேகமில்லை. ஆனால்‌, இப்போதைய 
கல்வி, திட்டம்‌ எதுவுமில்லாமல்‌ தவறாக உபயோகித்துக்‌ கொள்‌ 
எப்படுகிறது; அதாவது, பணமும்‌, பதவியும்‌ பெறுவதற்கு அது 
ஒரு சாதனமாகக்‌ கருதப்படுகிறது. 


“விடுதலையளிப்பதுதான்‌ கல்வி” என்பது ஒரு மூதுரை. 
அன்றைப்‌ போலவே இன்றைக்கும்‌ கூட அது உண்மைதான்‌: 
இங்கு கல்வி என்பது வெறும்‌ ஆன்மிக அறிவைக்‌ குறிப்பிட 
வில்லை; விடுதலை என்பது மரணத்திற்குப்‌ பிறகு கிடைக்கும்‌: 
ஆன்மிக விடுதலையையும்‌ குறிப்பிடவில்லை, மனித வர்க்கத்தின்‌ 
சேவைக்கு உபயோகமான எல்லாப்‌ பயிற்கியுமே அறிவில்‌ சேர்ந்‌ 
தீதுதான்‌, இந்த வாழ்க்கையில்‌ 'கூட எந்த விதமான அடிமைத்‌ 
தனமும்‌ இல்லாதிருப்பதே விடுதலை. அடிமைத்தனம்‌ இரு 
வகைப்பட்டது: வெளி ஆதிக்கத்திற்குப்‌ பணியும்‌ அடிமைத்‌ 
தனம்‌; தன்னுடைய உண்மையற்ற செயற்கைத்‌ தேவைகளுக்கும்‌ 
பணிவது மற்றொரு விதமான அடிமைத்தனம்‌. இந்த லட்சி 
யத்தில்‌ வெற்றி பெறுவதற்காகப்‌ , பெறும்‌ அறிவே உண்மை 
யான படிப்பாகும்‌. i 


அந்நிய ஆட்சியாளர்கள்‌ வகுக்கும்‌ ஒரு கல்வி முறை அவர்க 
ஞடைய நலன்களுக்கும்‌ தான்‌ ஏற்றதாக இருக்கும்‌ என்பதை 
உணர்ந்து, 2920-இல்‌ காங்கிரஸ்‌ ஒரு தீர்மானம்‌ செய்தது; 
அதாவது, மற்ற விஷயங்களுடன்‌, சர்க்காரால்‌ ஈடத்தப்படும்‌ 


மாணவர்களை இங்கிலாந்துக்கு அனுப்புதல்‌ 295 


எல்லாக்‌ கல்வீ ஸ்தாபனங்களையும்‌ பகிஷ்காரம்‌ செய்ய வேண்டு 
மென்ற கொள்கையை ஒப்புக்கொண்டது. ஆனால்‌, அந்த 
சகாப்தம்‌ முடிவடைந்துவிட்டது போல்‌ தோன்றுகிறது. சர்க்‌ 
கார்‌ பள்ளிக்கூடங்களும்‌, அம்மாதிரி முறையில்‌ கல்வியளிக்கும்‌ 
பள்விக்கூடங்களும்‌ எவ்வளவு வேகமாகப்‌ பெருகுகின்றனவோ, 
அதைவிட அதிக வேகமாக அப்பள்ளிகளில்‌ சேருவதற்கு 
கிராக்கி வரவர அதிகமாகிக்‌ கொண்டு வருகிறது. பரீட்சை 
எழுதுபவர்களின்‌ எண்ணிக்கையும்‌ பெருகிக்‌ கொண்டே 
போகிறது. மனோவசியம்‌ செய்யப்பட்டது போன்ற இந்த 
நிலைமை இருந்தாலும்‌, கான்‌ விவரித்துக்‌ கூறியதுதான்‌ உண்மை 
யான கல்வி என்று கான்‌ சொல்லுகிறேன்‌. 


நான்‌ கூறிய லட்சியங்களால்‌ மேலெழுக்தவாரியாகக்‌ கவரப்‌ 
பட்டு ஒரு மாணவன்‌ தன்‌ படிப்பை நிறுத்தினால்‌, பின்னர்‌ தன்‌ 
செய்கைக்காக அவன்‌ வருந்தல்‌ கூடும்‌. ஆகையால்‌, பத்திரமான 
ஒரு வழியை நான்‌ கூறியுள்ளேன்‌. அவன்‌ தனது பள்ளிக்கூடத்தி 
லேயே தொடர்ந்து படித்துக்‌ கொண்டிருக்கலாம்‌, அதே 
சமயத்தில்‌, நான்‌ கூறியுள்ள லட்சியங்களைக்‌ கருத்தில்‌ வைத்துக்‌ 
கொண்டு பணம்‌ பண்ணுவதற்காக அல்லாமல்‌, அந்தக்‌ கல்வியை 
அந்த லட்சியங்களை நிறைவேற்றுவதற்குப்‌ பயன்‌ படுத்திக்‌ 
கொள்ள வேண்டும்‌. தன்னுடைய ஓய்வு நேரத்தை அந்த 
லட்சியத்திற்கான வழியில்‌ செலவிட்டு, இப்போதைய கல்வியி 
லுள்ள குறைபாட்டை ஈடு செய்ய முயற்சிக்க வேண்டும்‌. 
ஆகையால்‌, நிர்மாண வேலை செய்வதற்குக்‌ கிடைக்கும்‌ வாய்ப்பு 
களையெல்லாம்‌ அவன்‌ சாத்தியமானவரையில்‌ பயன்படுத்திக்‌ 

கொள்ள வேண்டும்‌. 
ஹரிஜன்‌" - 10-39-1946 


22 
மாணவர்களை இங்கிலாந்துக்கு 
அனுப்புதல்‌ 

_மீண்பர்‌ தொடர்க்து கேள்வி கேட்டார்‌. “சென்ற தலைமுறை 
யைச்‌ சேர்ந்த சிறந்த மனிதர்கள்‌ இங்கிலாந்தில்‌ கல்வி பயின்ற 
வர்கள்‌. உதாரணமாக, நீங்களும்‌ அப்படித்தான்‌. இந்தியா 
சுதந்திரம்‌ பெற்ற பிறகு, முன்போலவே இர்திய மாணவர்களைப்‌ 
படிப்புக்கு அங்கே அனுப்புவதற்கு நீங்கள்‌ சம்மதிப்பீர்களா 7” 

“இல்லை. இப்போது இல்லை” என்று காந்திஜி பதிலளித்‌ 


தார்‌. “40 வருடங்களுக்குப்‌ பிறகுதான்‌ மாணவர்களை அங்கு 
அனுப்பவேண்டும்‌ என்று கான்‌ யோசனை கூறுவேன்‌.” 


896 கில்லி 


“அப்படியானால்‌, இரண்டு தலைமுறைகளைக்‌: சேர்ந்தவர்‌ 
களுக்கு, மேல்நரட்டுத்‌ தொடர்பின்‌ அனுகூலம்‌ கிடைக்க 
முடியாமல்‌ பறிப்பதாக ஆகிறது!” என்று :அற்த கண்பர்‌ 
சொன்னார்‌. ்‌ 

125 வயது வரையில்‌ வாழ வேண்டும்‌ என்பது காந்திஜிக்கு 
மிகவும்‌ பிடித்தமான ஒரு விஷயம்‌. ஈண்பர்‌ இப்படிச்‌ 
சொன்னதும்‌ காந்திஜி அதைப்பற்றிப்‌ பிரஸ்தாபித்தார்‌. 


ஏன்‌ இரண்டு தலைமுறைகள்‌ ? ஒரு தனி மனிதனின்‌ 
வாழ்க்கையில்‌ கூட, நாற்பது அல்லது அறுபது வருஷங்கள்‌ கூட 
அவ்வளவு நீண்டகாலம்‌ அல்ல. சரியானபடி வாழ்க்கையை 
நடத்தினால்‌ 60-ஆவது வயதில்‌ முதுமை எய்திவிடும்‌ அவசியம்‌ 
இராது. துரதிருஷ்டவசமாக, இந்த நாட்டில்‌ பலர்‌ அந்த 
வயதில்‌ முதுமை எய்‌.திவிடுகிறார்கள்‌. முதிர்ச்கிபெற்ற பிறகு 
தான்‌ அவர்கள்‌ அங்கு செல்லவேண்டும்‌ என்று நான்‌ மீண்டும்‌ 
சொல்லுகிறேன்‌. ஏனெனில்‌, தம்முடைய கலாசாரத்திலுள்ள 
நல்ல அம்சங்களைப்‌ புரிந்து கொண்டபிறகுதான்‌, இங்கிலாந்து 
அல்லது அமெரிக்காவில்‌ உள்ள சிறந்த அம்சங்களை அவர்கள்‌ 
உண்மையாகப்‌ புரிந்து கொண்டு, அவற்றை ஏற்றுக்‌ கொள்ள 
முடியும்‌. என்னைப்போல்‌, 17 வயதிலேயே ஒரு பையன்‌ இங்கி 
லாந்துக்குப்‌ போனால்‌ என்ன ஆகுமென்று கற்பனை செய்து 
பாருங்கள்‌ ; அவன்‌ மூழ்கியே போய்விடுவான்‌ ”' என்று காந்திஜி 
கூறினார்‌. 


“அப்படியானால்‌ எப்போதாவது உங்களை நாங்கள்‌ 
இங்கிலாந்தில்‌ எதிர்பார்க்கலாம்‌ 2” என்று நண்பர்‌ கேட்டார்‌. 


ஓ, தாராளமாக எதிர்பார்க்கலாம்‌?” என்று காந்திஜி 
சொன்னபோது எல்லோரும்‌ சிரித்தார்கள்‌.. 


டஹரிஜன்‌ ? _ 89_6_1046 


23 
ஏன்‌ வெளிநாடுகளுக்குப்‌ 
போக வேண்டும்‌ ? 


மீரம்பு சிகிச்சை கற்றுக்கொண்டு திரும்பி வந்து, இங்குள்ள 
மக்களுக்குச்‌ சேவை செய்யலாம்‌ என்ற நோக்கத்துடன்‌ இந்திய 
டாக்டர்‌ ஒருவர்‌ அமெரிக்காவுக்குப்‌ போனார்‌. கஷ்டப்பட்டு 
அவர்‌ கொலம்பியா சர்வகலாசாலையில்‌ இடம்‌ பெற்று, அங்கு 
பணியாற்றிக்‌ கொண்டிருக்கிறார்‌. 


ஏன்‌ வெளிநாடுகளுக்குப்‌ போக வேண்டும்‌ ? 297 


, மாணவர்கள்‌ வெளிகாடுகளுக்குப்‌ போகக்‌ கூடாதென்று 
கான்‌ வற்புறுத்த வேண்டும்‌ என அவர்‌ விரும்புகிறார்‌. அதற்கு 
அவர்‌ பின்சண்ட காரணங்களைக்‌ கூறியிருக்கிறார்‌ : 


(அ) ஈமது ஏழை நாடு, பத்து மாணவர்களைப்‌ பயிற்சிக்காக வெளி 
நாடுகளுக்கு அனுப்புவ தற்குச்‌ செலவிடும்‌ பணத்தை இன்னும்‌ மல்லவிதமாகம்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. அந்தப்‌ பணத்தைக்‌ கொண்டு ஒரு முதல்தர 
மான பேராசிரியரை இந்தியாவுக்கு வரவழைத்தால்‌, 40 மாணவர்களுக்குப்‌ 
பயிற்சி அளிக்கலாம்‌. அத்துடன்‌ ஒரு ஆராய்ச்சிக்‌ கூடத்திற்கு வேண்டிய 
சாதனங்களையும்‌ வாங்கிக்கொள்ளலாம்‌. 

“ (ஆ) இங்கு வரும்‌ மாணவர்கள்‌ ஆராய்ச்சித்‌ துறையில்‌ அடிப்படை 
அறிவு பெறுகிறார்கள்‌. ஆனால்‌, ௩ம்‌ நாட்டுக்குத்‌ திரும்பி வத்த பிறகு, எப்படி 
ஒரு ஆராய்ச்சிக்‌ கூடத்தை அமைப்பது என்று அவர்களுக்குத்‌ தெரிவதில்லை. 


“ (இ) தொடர்ந்து பணியாற்றுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. 


1 (ஈட்‌ சிறந்த நிபுணர்களை நாம்‌ கொண்டுவந்தால்‌, ஈமது ஆராய்ச்சிக்‌ 
கூடங்களும்‌ நன்கு சீர்படும்‌.” 


நமது மாணவர்கள்‌ வெளிகாடுகளுக்குப்‌ போவதை நான்‌ 
எப்போதுமே ஆதீரித்ததில்லே. அப்படிச்‌ செல்லுபவர்கள்‌ 
திரும்பி வந்தபிறகு, வட்டமான துளையில்‌, சதுரமான முளையை 
அடிப்பதுபோல்‌ பொருத்தமற்றவர்களாக இருக்கிறார்கள்‌ என்‌ 
பதே என்னுடைய அனுபவமாகும்‌. சொத்த காட்டு மண்ணில்‌ 
கிடைக்கும்‌ அனுபவம்‌ தான்‌ மிகவும்‌ உயர்ந்தது; அது 
தான்‌ வளர்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ துணை புரிவது. ஆனால்‌, வெளிநாடு 
களுக்குப்‌ போகும்‌ மோகம்‌ இன்று கம்‌ மாணவர்களைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளுக்குச்‌ செல்லும்‌ மாணவர்‌ 
களுக்கு, கான்‌ மேலே கொடுத்துள்ள கடிதம்‌ ஒரு எச்சரிக்கை 

ங்க இருக்கட்டும்‌ ! ்‌ 
“ஹரிஜன்‌” - 8-9-1946 


பகுதி நான்கு 
கல்வித்‌ துறையில்‌ 
சோதனைகள்‌ 


1 
தேசீயப்‌ பள்ளிகள்‌ 


சுயராஜ்யம்‌ பெறுவதற்காகவே தேசீயப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ : 
ஏற்படுத்தப்பட்ட. இவை அந்தப்‌ பெயருக்குத்‌ தகுதியுள்ள: 
வைகளாக இருக்கவேண்டுமானால்‌, கல்வி ஸ்தாபனங்கள்‌ பற்றிய 
தேசியத்‌ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய விதத்தில்‌ நடத்தப்‌ 
படவேண்டும்‌. உதாரணமாக, கைராட்டினத்தைப்‌ பரப்புவ: 
தற்கும்‌, ஹிந்துக்களையும்‌, முஸ்லிம்களையும்‌, மற்றவர்களையும்‌ 
இன்னும்‌ நெருக்கமாக ஒன்று சேர்ப்பதற்கும்‌, * தீண்டத்தகா 
தாருக்கு அறிவு புகட்டவும்‌, பள்ளிக்கூடங்களிலிருந்து தீண்‌ 
டாமை என்ற சரபச்கேட்டை அகற்றவும்‌ அவை சக்தி வாய்க்க 
சாதனங்களாக இருக்கவேண்டும்‌. இந்த அளவு கோலின்படி 
மதிப்பிட்டுப்‌ பார்த்தால்‌, இந்தச்‌ சோதனை தோல்வி அடைந்து 
விடவில்லை என்றாலும்‌, உற்சாகமளிக்காத ஒரு வெற்றி என்றே 
சொல்லவேண்டும்‌. மொத்தம்‌ உள்ள 30,000 பையன்கள்‌, பெண்‌ 
களில்‌ ஆயிரம்‌ பேர்கள்‌ கூட, 100 ராட்டினங்களில்‌ தினசரி அல்ர 
மணி நேரம்‌ வீதம்‌ நூற்கவில்லை, நரற்றுக்கணக்கான கைராட்டி 
னங்கள்‌ கேட்பாரற்று சும்மா கிடக்கின்றன. கொள்கையளவில்‌ 
“தீண்டத்தகாதாரும்‌' பள்ளிக்கூடங்களில்‌ சேரலாம்‌ என்றிருக்‌ 
தாலும்‌, வெகு சில பள்ளிக்கூடங்களிலேயே தீண்ட த்தகாத. 
மாணவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. பள்ளிக்கூடங்களில்‌ முஸ்லிம்‌ 
மாணவர்களின்‌ தொகையும்‌ மிகக்‌ குறைவாக இருக்கிறது. 
ஆகையால்‌, இப்போது காம்‌ எண்ணிக்கையைப்‌ பார்க்காமல்‌, 
தரத்திற்கே முதலிடம்‌ கொடுக்க வேண்டுமென்று தயக்கமே 
இல்லாமல்‌ யோசனை கூறியிருக்கிறேன்‌. மாணவர்களைச்‌ சேர்ப்ப 
தற்கான தகுதி வரவர கடுமையாக்கப்பட வேண்டும்‌. தம்‌ 
குழக்தைகள்‌ நூற்கக்‌ கற்றுக்‌ கொள்ளுவதையோ, “தீண்டாதார்‌ 
களூடன்‌' சேர்ந்து பழகுவதையோ விரும்பாத பெற்றோர்கள்‌, 
இஷ்டப்பட்டால்‌ தம்‌ குழந்தைகளை வாபஸ்‌ பெற்றுக்கொண்டு 
விடலாம்‌. 'தீண்டாதார்களையும்‌', ராட்டின த்தையும்‌ விலக்கிவைத்‌ 
தால்தான்‌ பள்ளிக்‌ கூடங்களை நடத்தமுடியும்‌ என்றால்‌, பள்ளிக்‌ 
கூடங்களை மூட வேண்டியிருந்தால்‌ கூடக்‌ கவலைப்படக்‌ கூடாது: 


300 கல்வி 


என்று ஆசிரியர்களுக்கு யோசனை கூறியுள்ளேன்‌. “தீண்டத்‌ 
தகாத' குழந்தைகள்‌ எப்படியோ பள்ளிக்கூடத்திற்குள்‌ வந்து 
விட்டால்‌, போனால்‌ போகட்டும்‌ என்று அதை சகித்துக்கொண் 
ருப்பது மட்டும்‌ போதாது; அன்பும்‌, அரவணைப்பும்‌ காட்டி 
அவர்களை நம்‌ பள்ளிக்கூடங்களுக்கு வரும்படி செய்வதும்‌ 
அவசியமாகும்‌, முஸ்லிம்‌, பார்ஸி பெற்றோர்கள்‌ தமது குழந்தை 
களை அனுப்புவதற்காக ஆசிரியர்கள்‌ காத்துக்‌ கொண்டிருக்கக்‌ 
கூடாது; குழந்தைகளை அனுப்புங்கள்‌ என்று தாமே அவர்களை 
அழைக்கவேண்டும்‌. ஒரு தேசீயப்‌ பள்ளிக்கூடத்தின்‌ ஆசிரியர்‌ 
தம்முடைய துறையில்‌ ஒரு சுயராஜ்ய பிரசாரகராக இருக்க 
“வேண்டும்‌. தம்முடைய பொறுப்பில்‌ உள்ள ஒவ்வொரு குழந்தை 
யின்‌ சரித்திரமும்‌ ஆசிரியருக்குத்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌; தம்‌ 
பள்ளிக்‌ கூடத்தில்‌ இல்லாத குழந்தைகளையும்‌ அறிந்திருக்க 
வேண்டும்‌ ; அவர்களுடைய பெற்றோர்களை அறிந்திருக்க 
வேண்டும்‌ ; அவர்கள்‌ ஏன்‌ தமது குழந்தைகளைத்‌ தமது பள்ளிக்‌ 
கூடத்திற்கு அனுப்பவில்லை என்பதையும்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. இந்த வேலையை அரைகுறை மனத்துடன்‌ செய்‌ 
யாமல்‌, அன்பு உள்ளத்துடன்‌ செய்யவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
தேசீயப்‌ பள்ளிக்கூடங்கள்‌, காங்கிரஸ்‌ தீர்மானத்தின்படி 
உண்மையான தேசீயத்‌ தன்மை வாய்ந்தவையாக இருக்கும்‌. 

இது கஷ்டமான வேலை என்பதில்‌ சந்தேகமில்லை, இந்த சர்க்‌ 
கார்‌, எல்லாவற்றையுமே லாப நஷ்டக்‌ கணக்குப்‌ பார்க்கும்‌ 
விதத்தில்‌ செய்து விட்டது. எதற்குமே ஈல்லொழுக்கம்‌ சோதனை 
யாக இல்லை. இயற்கையற்ற ஒரு பாடத்‌ திட்டத்தை மேலெழுந்த 
வாரியாக சமாளித்துவிட்டால்‌, அது ஒன்றே போதுமானதாக 
இருக்கிறது. ஒவ்வொரு தொழிலுமே பணம்‌ சம்பாதிப்பதற்கான 
ஒரு சாதனம்‌ என்ற இழி நிலைக்குக்‌ கொண்டு வரப்பட்டுளது. 
பணம்‌ சம்பாதிப்பதற்காகத்தான்‌ நாம்‌ வக்கீல்களாகவோ, 
பள்ளி ஆசிரியர்களாகவோ போகிறோமேயொழிய, ஈம்‌ காட்டு 
மக்களுக்குச்‌ சேவை செய்வதற்காக அல்ல. ஆகையால்‌, உள்‌ 
அத்தைப்‌ புழுங்கவைக்கும்‌ இந்தச்‌ சூழ்கிலையில்கான்‌ வித்தியா 
மரீடம்‌ (ஆமதாபாத்திலுள்ள குஜராத்‌ தேசிய சர்வகலாசாலை) 
ஆசிரியர்களைக்‌ சேர்க்க வேண்டியிருந்தது. பெரும்பாலான ஆசிரி 
அயர்கள்‌ தம்மையும்‌, தம்முடைய குழ்கிலையையும்‌ விட உயர்ந்த 
விதத்தில்‌ கடந்து கொள்ள வேண்டியிருந்தது. தேசத்தின்‌ 
அழைப்பை ஏற்றுக்‌ கொண்டு அவர்கள்‌ வந்ததுதான்‌ அதிசயம்‌. 

ஆனால்‌, இப்போது நான்கு வருட அனுபவத்திற்குப்‌ பிறகு, 
காம்‌ புது மாதிரியாக நடந்து கொள்ள' வேண்டியிருக்கிறது. 
இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டிருந்தால்‌, மூழ்க வேண்டி 
யதுதான்‌. ஆகையால்‌, பையன்களும்‌, பெண்களும்‌ தினசரி அரை 
மணி நேரமாவது ராட்டினத்தில்‌ நூற்றாக வேண்டும்‌. முப்பதாயிரம்‌ 
பையன்களும்‌, பெண்களும்‌, எண்ணூறு ஆசிரியர்களும்‌ நூற்ப 
தென்பது அற்ப சொற்பமான பயிற்சியல்ல; அதாவது, தேசத்‌ 
திற்காக ஒவ்வொரு நாளும்‌ அரை மணி நேரம்‌ உழைக்கின்றார்கள்‌ 


தேசீயப்‌ பள்ளிகள்‌ 305. 


என்பதே இதன்‌ அர்த்தமாகும்‌. அது ஒவ்வொரு நாளும்‌ தேச 
பக்தியில்‌ பலன்‌ தரத்தக்க அனுபவமும்‌, பயிற்சியும்‌ பெறுவதா 
கும்‌. தன்னுடைய கல்வியின்‌ ஆரம்பத்திலேயே, ஒரு பையன்‌ 
பதிலுக்கு எதையும்‌ எதிர்பாராமல்‌ உழைப்பதென்பது தியாகத்‌ 
திற்கு ஓர்‌ உதாரணமாகும்‌. பிற்கால வாழ்வில்‌ அர்த அனுபவத்தை, 
அவன்‌ மறக்கவே மாட்டான்‌. தேசத்திற்கு இதனால்‌ மாதத்தில்‌ 
1878 மணங்கு நூல்‌ வெகுமதியாகக்‌ கிடைக்கிறது. இதனால்‌ 5000 
பேர்களுக்குத்‌ தலா ஒரு வேஷ்டியாவது கிடைக்கும்‌. மற்ற விஷ 
யங்கள்‌ ஒரு புறமிருக்கட்டும்‌. சமீபத்தில்‌ சென்‌ னையில்‌ வந்த வெள்‌ 
ளம்‌ காரணமாகப்‌ பலர்‌ உடுக்க உடையின்றித்‌ தவிக்கின்றனர்‌. 
தானும்‌, இன்னும்‌ ஐந்து குழந்தைகளும்‌ சேர்ந்து ஒருமாத காலத்‌ 
தில்‌ நூற்கும்‌ நரல்‌, இப்படி உடுக்க உடையற்றுப்‌ போனவர்கள்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ ஒரு வேஷ்டி வீதம்‌ கொடுக்கப்‌ போது 
மானதாயிருக்கும்‌ என்று ஒவ்வொரு குழந்தையும்‌ யோசித்துப்‌ 
பார்ப்பதன்‌ மூலம்‌ அவர்களுக்குக்‌ கிடைக்கக்‌ கூடிய படிப்பினை 
யின்‌ மதிப்பை ஒவ்வொரு ஆசிரியரும்‌ கணக்குப்‌ போட்டுப்‌ 
பார்க்கட்டும்‌. 

ஏங்‌ இந்தியா! - 78192. 


கதரில்‌ உள்ள பொருளாதார அம்சங்கள்‌ 


சுயராஜ்யம்‌ என்ற கண்ணோட்டத்துடன்‌ தான்‌ தேசீயப்‌ பள்‌ 
ளிக்கூடங்களைப்பற்றி நான்‌ சிந்தித்துப்‌ பார்க்க முடிகிறது. ஆகை 
யால்‌, கல்லூரிகளில்‌ இருப்பவர்கள்‌ கூட நாற்பதில்‌ நல்ல பயிற்சி 
பெற்று, அகன்‌ பலன்களிலும்‌ கவனம்‌ செலுத்த வேண்டுமென்று 
நான்‌ விரும்புகிறேன்‌. கதரில்‌ உள்ள பொருளா தார அம்சங்களை 
அவர்கள்‌ ஆராய்ச்சி செய்ய வேண்டுமென்றும்‌ விரும்புகிறேன்‌. 
ஒரு மில்லை ஏற்படுத்துவதற்கு எவ்வளவு காலம்‌ ஆகிறது? அதற்கு 
எவ்வளவு மூலதனம்‌ தேவைப்படும்‌? இதையெல்லாம்‌ அவர்கள்‌ 
தெரிந்து கொள்ளவேண்டும்‌. மில்கள்‌ வரையறையின்றிப்‌ பெரு 
கிக்‌ கொண்டிருக்க முடியாது என்பதையும்‌ அவர்கள்‌ அறிய 
வேண்டும்‌. மில்களின்‌ மூலம்‌ செல்வம்‌ எப்படி வினியோகிக்கப்படு 
கிறது, ராட்டினத்தில்‌ நூற்றல்‌, கைத்தறி நெசவு மூலம்‌ அது எப்‌ 
படி வினியோகிக்கப்படுகிறது என்பதையும்‌ அவர்கள்‌ அறிய 
வேண்டும்‌. ராட்டினத்தில்‌ நூற்பதும்‌, இந்தியாவில்‌ துணி நெய்‌ 
வதும்‌ எப்படி அழிக்கப்பட்டன என்பதை அவர்கள்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌. இந்தியாவிலுள்ள லட்சக்‌ கணக்கான வீடு 
களில்‌ நூற்க ஆரம்பித்தால்‌, அதன்‌ பலன்‌ எப்படியிருக்கும்‌ என்‌ 
பதைப்‌ புரிந்து கொண்டு, அதை ருசுப்பிக்கவும்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. இந்தக்‌ குடிசைத்‌ தொழிலைப்‌ பூராவாஃ உகிர்ப்பித்‌ 
தால்‌, பீளவு பட்டுள்ள ஹிந்து, முஸ்லிம்‌ உள்ளங்களை அது என்‌ 
வாறு ஒன்றுபடுத்தும்‌ என்பதையும்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 


எல்‌ இந்தியா? - 11௨12-1094 


802 கல்வி 


நூற்றலும்‌, மற்ற கலைகளும்‌ 


நமது கல்வி ஸ்சாபனங்களெல்லாம்‌ வெறும்‌ நூல்‌ நூற்பு, 
கெசவுக்‌ கழகங்களாக மாறிவிட வேண்டுமென்று கான்‌ சொல்ல 
வில்லை. எந்த தேசீயக்‌ கல்வி முறையிலும்‌, நூற்றலும்‌, நெசவும்‌ 
அவசியமான ஒரு பகுதியாக இருக்க வேண்டுமென்று நான்‌ கருது 
கிறேன்‌. இதற்காகப்‌ பையன்களின்‌ நேரம்‌ பூராவையும்‌ எடுச்‌ 
திக்‌ கொண்டு விடவேண்டும்‌ என்பது என்னுடைய நோக்கமல்ல. 
திறமையுள்ள ஒரு வைத்தியரைப்‌ போல்‌, பாதிக்கப்பட்ட அவ 
யவத்தின்‌ மீது மட்டுமே என்னுடைய கவனத்தைச்‌ செலுத்து 
கிறேன்‌. ஏனெனில்‌, மற்ற அவயவங்களைக்‌ கவனித்துக்‌ கொள்ளு 
வதற்கு இதுதான்‌ சிறந்த வழியாகும்‌. குழந்தையின்‌ கைகள்‌, மூளை, 
உள்ளம்‌ ஆகிய மூன்றையுமே நான்‌ அபிவிருத்தி செய்வேன்‌. 
கைகள்‌ இப்போது அநேகமாகச்‌ செயலற்றுப்‌ போயிருக்கின்‌ றன. 
உள்ளம்‌ அடியோடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான்‌ 
நம்முடை கல்வியிலுள்ள இந்தப்‌ பெரும்‌ குறைபாடுகளைத்‌ 
தீர்க்க வேண்டுமென்று சந்தர்ப்பம்‌ கிடைத்தபோதெல்லாம்‌ நான்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருக்கிறேன்‌. ஈமது குழந்தைகள்‌ தினசரி 
அரைமணி நேரம்‌ தூற்பது, அவர்கள்‌ தாங்க முடியாத ஒரு 
சுமையா என்ன? இதனால்‌ மனம்‌ செயலற்றுப்‌ போய்விடுமா? 


பல்வேறு கலைகளிலும்‌ பயிற்சி அளிக்கப்படுவது முக்கியம்‌ 
என்றே நான்‌ நினைக்கிறேன்‌. நமது குழந்தைகளுக்கு ரசாயன 
மும்‌, பெளதிகமும்‌ எவ்வளவு வேண்டுமானாலும்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கலாம்‌. எனக்கு கேரடியான தொடர்பு உள்ளதாகக்‌ 
கருதப்படும்‌ ஸ்தாபனங்களில்‌ இந்த அம்சம்‌ கவனிக்கப்படவில்லை 
யென்றால்‌, இதற்கு வேண்டிய ஆசிரியர்கள்‌ எங்களுக்குக்‌ கிடைக்க 
வில்லை. மேலும்‌, இக்தப்‌ பாடங்களை அனுபவ பூர்வமாகச்‌ சொல்‌ 
-விக்‌ கொடுப்பதற்கு வேண்டிய ரசாயன ஆராய்ச்சி சாலைகளை 
அமைப்பதற்கு ஏராளமான செலவாகும்‌. இந்த ஆரம்பப்‌ பருவத்‌ 
திலும்‌, நிச்சயமற்ற நிலைமையிலும்‌ அதற்கு நாங்கள்‌ தயாரா 
வில்லை. 


_ “எங்‌ இந்தியா? - 12-98-1925 
பள்ளிகளில்‌ நூற்றல்‌ 


நூல்‌ நூற்றலை இன்றியமையாத ஒரு தொழிலாக உயிர்ப்பிப்‌ 
தென்றால்‌, இதை முக்கியமானதாகக்‌ கருதி, கல்ல பள்ளிக்‌ 
கூடங்களில்‌ மற்றப்‌ பாடங்கள்‌ போதிக்கப்படுவதைப்‌ போல்‌, 
இதையும்‌ சரியான முறையில்‌ போதிக்க வேண்டும்‌. அப்போது 
சாட்டினங்கள்‌, அவ்வப்போது இந்தப்‌ பத்திரிகையில்‌ விதிக்கப்‌ 
பட்டுள்ள சோ தனைகளுக்கிணங்க நல்ல நிலைமையில்‌ இருக்கும்‌. 
மாணவர்களுடைய மற்றப்‌ பயிற்சிகள்‌ அன்றாடம்‌ பரிசீலனை செய்‌ 
யப்படுவது போலவே, இந்த விஷயத்திலும்‌ அவர்களுடைய அன்‌ 
அட்‌ வேலை ஒழுங்காகச்‌ சோதிக்கப்படும்‌. 


தேசீயப்‌ பள்ளிகள்‌ 308 


பையன்களும்‌, இஷ்டப்பட்டால்‌ தம்‌ வீட்டிலேயே வசதி 
யான ராட்டினத்தில்‌ நூற்பதைக்‌ கற்றுக்‌ கொடுக்கலாம்‌. ஆனால்‌, 
வகுப்புகளில்‌ நூற்கச்‌ சொல்லிக்‌ கொடுப்பதற்கு தக்ளிதான்‌ மிக 
வும்‌ ஏற்றதும்‌, மலிவான துமான கருவியாகும்‌. 


எங்‌ இந்தியா" - 15-10-1925 


தேசீயக்‌ கல்வியா, சர்க்கார்‌ கல்வியா ? 


எங்களுடைய மாணவர்களில்‌ ஒருவர்‌ பர்தோலியில்‌ 
சிறைக்குப்‌ போய்விட்டார்‌. மற்றும்‌ பலரும்‌ போவார்கள்‌. அவர்‌ 
கள்‌ வித்தியா பீடத்திற்குப்‌ பெருமையளிப்பவர்கள்‌. சர்க்கார்‌ 
பள்ளிக்கூடங்களில்‌ படிக்கும்‌ மாணவர்கள்‌ தாம்‌ விரும்பினால்‌ கூட 
அப்படிச்‌ செய்யத்‌ துணிய முடியுமா? உங்களைப்‌ போல்‌ அவர்கள்‌ 
பர்தோலிக்குப்‌ போய்‌ வல்லபரய்க்கு உதவி செய்ய முடியாது. 
அவர்கள்‌ தமது அனுதாபத்தை ரகசியமாகத்தான்‌ தெரிவிக்க 
முடியும்‌. தேசீய வாழ்வின்‌ ஒரு நெருக்கடியான தருணத்தில்‌ 
கம்மை இப்படிக்‌ கட்டுப்படுத்தி, அடைத்து வைக்கும்‌ இலக்கியக்‌ 
கல்வியினால்‌ என்ன பிரயோசனம்‌? அடிமைத்தனத்திற்கு, 
அறிவும்‌ இலக்கியப்‌ பயிற்சியும்‌ ஈடாகிவிடுமா? 


மேலும்‌, காம்‌ கல்வி அளிக்கும்‌ முறைக்கும்‌, அவர்களுடைய 
முறைக்குமிடையே எவ்வளவோ வித்தியாசங்கள்‌ இருக்கின்றன. 
உதாரணமாக, அவர்கள்‌ சொல்லிக்‌ கொடுப்பதைப்‌ போல்‌ நாம்‌ 
ஆங்கிலம்‌ சொல்லிக்‌ கொடுக்க மாட்டோம்‌. அந்த மொழியை 
எழுதப்படிக்க நாம்‌ கற்றுக்‌ கொடுப்போம்‌. ஆனால்‌, நாம்‌ தாய்‌ 
மொழியைப்‌ புறக்கணித்து, ஆங்கிலத்தை ஈமது சிந்தனையை 
வெளிப்படுத்தும்‌ கருவியாக வைத்துக்‌ கொண்டால்‌, அது 
தேசியத்‌ தற்கொலைக்கு ஒப்பாகும்‌. இந்த தேசீய ஸ்தாபனத்தில்‌ 
அம்த மோசமான பழக்கத்தைத்‌ திருத்த முயற்சிக்கிறோம்‌. நம்‌ 
முடைய பாடங்கள்‌ யாவற்றையும்‌ குஜராத்தி மொழியின்‌ மூலமே 
கற்றுக்கொள்ள வேண்டும்‌. அதை வளம்‌ பெறச்‌ செய்து, 
எல்லாவிதமான கருத்துகளையும்‌, உணர்ச்சிகளையும்‌ வெளிப்‌ 
படுத்தத்தக்க மொழியாக அதை வளர்க்கவேண்டும்‌. 


பொருளாதாரம்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்படும்‌ விதத்தையே 
எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. இப்போது சர்க்கார்‌ பள்ளிக்கூடன்‌ 
களில்‌ உள்ள முறை மிகவும்‌ மோசமானது. ஒவ்வொரு நாட்டின்‌ 
பொருளாதாரமும்‌ ஒவ்வொரு விதமானது. ஜெர்மன்‌ பாட 
புத்தகங்கள்‌ ஆங்கில பாடபுத்தகங்களிலிருந்து மாறுபட்டிருக்கும்‌. 
சுதந்திர வர்த்தகமே இங்கிலாந்துக்கு விமோசனமாயிருக்கலாம்‌; 
ஆனால்‌, நமக்கு அது அழிவையே தரும்‌. இந்தியப்‌ பொருளா 
காரத்தை இனித்தான்‌ ஈரம்‌ உருவாக்க வேண்டும்‌. 


30% கல்வி 


சரித்திரத்தின்‌ விஷயமும்‌ அப்படித்தான்‌. ஒரு பிரெஞ்சுக்‌ 
காரர்‌ இந்திய சரித்திரத்தை எழுதினால்‌ தன்‌ வழியில்தான்‌ எழுது 
வார்‌. ஆங்கிலேயர்‌ முற்றிலும்‌ வேறு விதமாக எழுதுவார்‌, ஆங்கி 
லேயர்களுக்கும்‌, பிரெஞ்சுக்காரர்களுக்குமிடையே நடைபெற்ற 
சண்டைகளைப்‌ பற்றிய வர்ணனைகள்‌, எழுதுபவர்களுக்குத்‌ தகும்‌ 
தாற்போல்‌ மாறுபட்டிருக்கும்‌. இச்சிய தேச பக்தர்‌ ஒருவர்‌ 
-உண்மையான ஆதாரங்களைக்‌ கொண்டு எழுதும்‌ இந்திய சரித்‌ 
திரம்‌, ஆங்கிலேய அதிகாரவர்க்கத்தைச்‌ சேர்ந்த ஒருவர்‌ எழுது 
வதினின்றும்‌ மாறுபட்டே இருக்கும்‌. இருவருமே நேர்மையுடன்‌ 
எழுத முயற்கித்திருக்தாலும்‌ மாறுபாடுகள்‌ இருக்கும்‌. நம்முடைய 
தேசீய வாழ்வில்‌ நடத்த சம்பவங்களைப்‌ பற்றி ஆங்கிலேயர்களின்‌ 
மதிப்பீடுகளை நாம்‌ ஏற்றுக்‌ கொண்ட்து மிகப்‌ பெரிய தவறாகும்‌. 
ஆகையால்‌, நீங்களும்‌, உங்களுடைய ஆசிரியர்களும்‌ புதிய 
ஆராய்ச்சிகள்‌ ஈடத்துவதற்கு இது ஏற்ற ஒரு துறையாகும்‌. 


கணக்கு போன்ற ஒரு பாடத்தை நாம்‌ சொல்லிச்‌ 
கொடுக்கும்‌ முறை கூட வேறு விதமாக இருக்கும்‌. நம்முடைய 
ஆசிரியர்‌ கணக்கு கேள்விகளை, இந்திய நிலைமைகளைக்‌ கருத்தில்‌ 
கொண்டு கேட்கிறார்‌. இவ்வாறாக, அவர்‌ கணக்கு சொல்லிக்‌ 
கொடுக்கும்போதே, இந்திய பூகோளத்தையும்‌ சொல்லிக்‌ 
கொடுப்பார்‌. 


உடலுழைப்பு, தொழிற்‌ பயிற்சி ஆகியவைகளுக்கும்‌ நாம்‌ 
விசேஷ முக்கியத்துவம்‌ அளிக்கிறோம்‌. இந்தப்‌ பயிற்சி பெறுவ 
தால்‌ உங்கள்‌ மூளை மழுங்கிவிடுமென்று தவறாக நினைத்து விடா 
தீர்கள்‌. அறிவு என்பது விஷயங்களை மனப்பாடம்‌ செய்து 
சேமிப்பு வைப்பதற்கான ஒரு கிடங்கு அல்ல. அக்கறையின்றி 
இலக்கியப்‌ பயிற்சி பெறுவதைவிட, புத்திசாலித்தனமான 
விதத்தில்‌ தொழிற்‌ பயிற்கி பெறுவது அறிவு வளர்ச்சிக்கு 
இன்னும்‌ உறுதுணையாக இருக்கலாம்‌. 


எங்‌ இந்தியா, 216-1928. 


பகுதி ஐந்து 
தேசியக்‌ 
கல்விப்‌ பாதையில்‌ 
1 
இன்றைய பரிதாப நிலை 


(1920 ஈவம்பர்‌ 15௨ யன்று, ஆமதாபாத்‌, குஜராத்‌ வித்தியா 
பீடத்தின்‌ குஜராத்‌ மகாவித்தியாலயத்தை ஆரம்பித்து வைத்து 
காந்திஜி குஜராத்தியில்‌ செய்த பிரசங்கத்தின்‌ சுருக்கமான மொழி 
பெயர்ப்பு கீழே கொடுக்கப்பட்டுளது :) 


நான்‌ கலந்து கொண்டுள்ள இதர நிகழ்ச்சிக்கும்‌ 
இன்றைய நிகழ்ச்சிகளுக்கும்‌ வீத்தியாசம்‌ உண்டு. இது 
கொஞ்சம்‌ ஆபத்தானதென்று கான்‌ நினைக்கிறேன்‌. இதனால்‌ 
தேசத்திற்குக்‌ கெடுதல்‌ எதுவும்‌ ஏற்பட்டுவிடும்‌ என்பதால்‌ 
அல்ல; ஆனால்‌, இந்த வேலைக்கு நான்‌ தகுதியானவன்‌ அல்ல 
என்று நினைக்கிறேன்‌. உண்மையான கல்வியை போதிப்பதற்‌ 
கென்றே இந்த ஸ்தாபனம்‌ ஆரம்பிக்கப்பட்டதா யிருந்தால்‌, 
என்னுடைய தகுதியின்மையை நான்‌ இப்படி ஒப்புக்கொள்ள 
வேண்டிய அவசியம்‌ ஏற்பட்டிராது. ஆனால்‌, இந்த மகாவித்தியா 
லயம்‌ மாணவர்களுக்குக்‌ கல்வி போதிப்பதற்காக மட்டும்‌ 
அல்ல; அவர்களுக்கு ஜீவனோபாயத்திற்கு வழி தேடிக்கொடுப்‌ 
பதும்‌ அதன்‌ நோக்கங்களில்‌ ஒன்றாகும்‌. இந்தக்‌ கண்ணேட்டத்‌ 
துடன்‌ மகாவித்தியாலயத்தை குஜராத்‌ கல்லூசியுடன்‌ ஒப்பிட்‌ 
டுப்‌ பார்க்கும்போது எனக்குத்‌ திகைப்பு ஏற்படுகிறது. குஜராத்‌ 
கல்லூரி ஒரு பெரிய விவகாரம்‌. ஆனால்‌ இந்த மகாவித்தியாலயம்‌ 
சின்ன சமாசாரம்தான்‌. ஆனால்‌, இது பெரிய ஸ்தாபனம்‌ 
என்பதே என்னுடைய அபிப்பிராயமாகும்‌. குஜராத்‌ கல்லூரி 
யில்‌ கல்லும்‌ சுண்ணாம்பும்‌ அதிகமாயிருக்கிறது. ஸ்தாப 
னங்களை மதிப்பிடுவதற்கு உண்மையான அளவுகோல்‌, பெரிய 
பெரிய கட்டிடங்களும்‌, இதர சாதனங்களும்‌ இருப்பதுமட்டும்‌ 
அல்ல என்பதை நீங்கள்‌ ஒப்புக்கொள்ளச்‌ செய்யும்‌ சக்தி 
என்னிடம்‌ இல்லை. நம்முடைய பணியில்‌ எனக்கு இருப்பது 
போன்ற அவ்வளவு ஆழ்க்த நம்பிக்கையை கடவுள்‌ உங்களுக்கும்‌ 
அளிக்கட்டும்‌ என்று பிரார்த்திக்கிறேன்‌. 

80 


306 கல்வி 


இன்றுள்ள நிலைமை என்னவென்றால்‌, ஒரு சதுர அங்குலம்‌ 
நிலத்தைக்‌ கூட ஈம்முடையது என்று சொல்லிக்கொள்ள முடிய 
வில்லை. எல்லாம்‌ ஒரு அந்நிய சர்க்காருக்குச்‌ சொந்தமாக இருக்‌ 
கிறது. இந்த நிலமும்‌, இங்குள்ள மரங்களும்‌ மட்டுமல்ல, ௩ம்‌ 
முடைய உடல்கள்கூட அவர்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்‌ 
டிருக்கின்‌ றன. ஈம்முடைய ஆன்மாகூட நமக்குச்‌ சொந்தமானதா 
என்று நமக்கு நிச்சயமாகத்‌ தெரியவில்லை. நம்முடைய நிலைமை 
இவ்வளவு பரிதாபகரமானதாக இருக்கும்போது, தேசீயக்‌ 
கல்லூரியை வைப்பதற்கு அழகான கட்டிடத்தையோ, அதில்‌ 
பாடம்‌ சொல்லிக்‌ கொடுப்பதற்கு நல்ல அறிவாளிகளையோகூட 
நாம்‌ தேடிக்கொண்டிருக்க முடியாது. மற்ற வகைகளில்‌ விஷய 
அறிவில்லாத ஒருவர்‌ வந்து, எப்படி ஈமது உள்ளத்தின்‌ ஒளி 
அணைக்கப்பட்டுவிட்டது, நம்முடைய இந்த காடு. எப்படித்‌ 
தன்னுடைய புராதனமான விவேகத்தை இழந்துவிட்டது என்‌ 
பதை நமக்கு உணர்த்தினால்‌, அவரையே மகிழ்ச்சியுடன்‌ உங்க 
ளுடைய தலைமை ஆசிரியராக நியமிப்பேன்‌. ஆனால்‌, அத்தகைய 
மாடு மேய்ப்பவர்‌ ஒருவரை நீங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளத்‌ தயாராக 
இருப்பீர்களா என்று எனக்குச்‌ தெரியாது. ஆகையால்‌, நாங்கள்‌ 
ஸ்ரீ கித்வானியைத்‌ தேடி அலைய வேண்டியிருக்கது. அவருக்‌ 
குள்ள பட்டங்களை கான்‌ அவ்வளவு முக்கியமாகக்‌ கருதவில்லை 
யென்பதை ஒப்புக்கொள்ளுகிறேன்‌. இந்தக்‌ கல்லூரியில்‌ 
நம்முடைய அளவு கோல்‌ வேறு விதமானது. பித்தளையைப்போல்‌ 
தோன்றுவதை நல்லொழுக்கம்‌ என்ற உரைகல்லில்‌ தேய்த்துப்‌ 
பார்த்தால்‌ அது பசும்‌ பொன்னாயிருக்கும்‌. i 


கம்‌ கல்லூரியில்‌, உயர்ந்த ஈல்லொழுச்கமுள்ள ஸிந்திகள்‌, 
மகாராஷ்டிரியர்கள்‌, குஜராத்திகள்‌ ஆகியோர்‌ ஆசிரியர்களாக 
இருப்பது ஈம்முடைய அதிருஷ்டம்தான்‌. 


இந்த விழாவுக்கு வந்துள்ள கனவான்களும்‌ பெண்களும்‌, 
இந்தக்‌ கல்லூரிக்கு மனப்பூர்வமாக ஆசி கூற வேண்டும்‌ என்று 
கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. இந்திய தத்துவத்தின்‌ இந்தப்‌ புதிய 
சோதனையில்‌ தங்கள்‌ பையன்களும்‌, பெண்களும்‌ சேர்ந்து 
கொள்ள வேண்டுமென்று அழைப்பதன்‌ மூலம்தான்‌ அவர்கள்‌ 
அந்த ஆசியை அளிக்க முடியும்‌. இந்தியாவிலுள்ளவர்கள்‌ தாரா 
எமாகப்‌ பணம்‌ கொடுக்கும்‌ சுபாவமுடையவர்கள்‌. ஆனால்‌, பணம்‌ 
இல்லை என்ற காரணத்தினால்‌ அபிவிருத்தி கடைப்படுவசே 
இல்லை; மனிதர்கள்‌ இல்லாததாலும்‌, தலைவன்‌ இல்லாததாலும்‌, 
தலைவர்கள்‌ இருந்தாலும்‌ அவரைப்‌ பின்பற்றுவேரர்‌ இல்லாத 
தாலும்தான்‌ தடைப்படுகிறது. ஆனால்‌, திறமையுள்ள தலைவன்‌, 
மீன்பற்றுபவர்களைக்‌ கவருவதற்குத்‌ தவறுவதில்லையென்றே 
நான்‌ நினைக்கிறேன்‌. அவனிடம்‌ உள்ள கருவிகள்‌ மகாமோசமா 
யிருக்கலாம்‌; இரும்தாலும்‌ உள்ளதை வைத்துக்கொண்டு தன்னால்‌ 
முடிந்ததை அவன்‌ செய்வான்‌. அதே மாதிரி ஒரு தலைவன்‌ 
உண்மையான கலைஞனு யிருந்தால்‌, களிமண்ணைக்கூடப்‌ பொன்‌ 


இன்றைய பரிதாப நிலை 907 


லூக்கிவிடுவான்‌. உங்களுடைய ஆசிரியர்களும்‌ அம்மாதிரி வாழ்க்‌ 
கையின்‌ கலைஞர்களாக வேண்டுமென்று விரும்புகிறேன்‌. 


வெறும்‌ அறிவினால்‌ மட்டும்‌ நமக்கு ஒரு பலனும்‌ இல்லை. அப்‌ 
பழுக்கில்லாத ஈல்லொழுக்கத்தின்‌ மூலம்தான்‌ நாம்‌ சுயராஜ்யம்‌ 
பெற முடியும்‌. அந்நிய சர்க்காரின்‌ சைத்தான்‌ தன்மை வாய்ந்த 
பலாத்காரத்தை, பரிபூரணமானதாக இல்லாமலிருந்தால்‌ கூட, 
நமது அமைதியான, ஆன்மிக இயக்கத்தின்‌ மூலமே சமாளிக்க 
வேண்டும்‌. சுதந்திரம்‌ என்ற விதையை ஊன்றி, அதற்குத்‌ தண்‌ 
ணீர்‌ வார்த்து, கடவுள்‌ விரும்பும்போது, அது சயராஜ்யம்‌ என்ற 
அற்புதமான மரமாக வளருவதற்குப்‌ பாடுபடவேண்டும்‌. இதை 
“உங்களுடைய கருத்தில்‌ கொண்டிருந்தால்‌, எல்லாம்‌ சரியாக 
இருக்கும்‌. லட்சியத்திற்காக வாழவும்‌, அவகியமானால்‌ அதற்காக 
உயிரை விடவும்‌ அவர்கள்‌ தயாராக இருக்கிறார்கள்‌ என்பதை 
நான்‌ அறிவேன்‌. ஏனெனில்‌, அதற்காக உயிரை விடுவது 
உண்மையில்‌ வாழ்வதேயாகும்‌. 


ஆசிரியர்கள்‌ தம்முடைய கடமையைச்‌ செய்கிறார்களென்று 
வைத்துக்கொண்டால்‌, மாணவர்களுக்கு கான்‌ சொல்லக்‌ 
கூடியது அதிகம்‌ இல்லை. மாணவர்கள்‌, பாவம்‌, இப்போதுள்ள 
சூழ்நிலையின்‌ விளைவே ஆவர்‌. அவர்கள்‌ துணிச்சலுள்ளவர்களாக 
வும்‌, உண்மை பேசுபவர்களாகவும்‌, தூய உள்ளமுடையவர்க 
சாகவும்‌ இல்லை என்றால்‌, அந்தக்‌ குற்றம்‌ அவர்களுடையதல்ல; 
அது அவர்களுடைய பெற்றோர்களின்‌, ஆசிரியர்களின்‌, ஆட்சியா 
ர்களின்‌ குற்றமேயாகும்‌. ஆனால்‌, ஆட்சியாளர்களை ஏன்‌ குறை 
கூற வேண்டும்‌? அரசன்‌ எப்படியோ அப்படித்தான்‌ பிரஜை 
களும்‌ என்பது உண்மையானால்‌, பிரஜைகள்‌ எப்படியோ 
அப்படித்தான்‌ ஆட்சியாளர்களும்‌ என்பதும்‌ உண்மைதான்‌. 
ஆகையால்‌, பெற்றோர்கள்‌, ஆசிரியர்களாகிய நாம்‌ தேசத்தின்‌ 
தன்மையிலுள்ள குறைபாடுகளைப்‌ போக்க முயற்சி எடுத்துக்‌ 
கொள்ளுவோமாக. 


நாட்டிலுள்ள ஒவ்வொரு வீடும்‌ ஒரு பள்ளிக்கூடம்‌; பெற்‌ 
ரோர்கள்‌ தான்‌ ஆசிரியர்கள்‌. ஆனால்‌, பெற்றோர்கள்‌ போதிப்பதை 
நிறுத்திவிட்டதால்‌, புனிதமான தம்முடைய பொறுப்பை நிறை 
வேற்றத்‌ தவிறிவிட்டார்கள்‌. அந்நிய காகரிகத்தின்‌ உண்மை 
யான தன்மை என்னவென்று ஈமக்குத்‌ தெரியவில்லை; அதிலுள்ள 
குறைகளோ, குணங்களோ கூட ஈமக்குக்‌ கொஞ்சமும்‌ தெரிய 
வில்லை. அந்த நாகரிகத்தை நாம்‌ வாடகைக்கு வாங்கியிருக்‌” 
கிறோம்‌ அல்லது திருடியிருக்கிறோம்‌. இர்தத்‌ திருட்டு சாமான்‌ 
களினால்‌ நமக்கு ஒரு பிரயோசனமும்‌ ஏற்படாது. 


நம்முடைய வித்தியாலயம்‌ புத்தக அறிவு பெறும்‌ ஆயய 
மல்ல: இது சுதந்திரக்‌ கோவில்‌. ஈல்லொழுக்கத்தைப்‌ பேணி 
வளர்ப்பதே ஈம்‌ முன்‌ உள்ள வேலையாகும்‌. மாணவர்களிடையே 
காம்‌ எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறோமோ, அந்த அளவுக்கு 


508 கல்வி 


நாம்‌ சுயராஜ்யத்திற்குத்‌ தகுதியுள்ளவர்களாக இருப்போம்‌. 
மாணவர்களிடையே வேலைசெய்வது ஒன்றுதான்‌ சுயராஜ்யத்தை. 
உருவாக்குவதற்கான கருவியாகும்‌. நம்முடைய பணத்தையும்‌, 
நமது பூரா உள்ளத்தையும்‌ இன்று காம்‌ ஆரம்பிப்பது போன்ற 
ஸ்தாபனங்களில்‌ ஈடுபடுத்த வேண்டும்‌. 


இது செயல்களுக்கான காலமேயொழிய வார்த்தைகளுக்‌ 
கான காலம்‌ அல்ல. தேசீயக்‌ கல்லூரியில்‌ சேர்ந்துள்ள மாண 
வர்களை, பாதி ஆசிரியர்களாகவே நான்‌ மதிக்கிறேன்‌. இந்தக்‌. 
கல்லூரிக்கு அவர்கள்‌ அஸ்திவாரம்‌ போட்டிருக்கிறார்கள்‌. ஆகை 
யால்‌, அவர்கள்‌ தம்முடைய பொறுப்பை உணரவேண்டும்‌. 
அவர்கள்‌ இதில்‌ முழுக்‌ கூட்டாளிகள்‌. அவர்கள்‌ தம்முடைய 
பங்கைச்‌ செய்யாவிட்டால்‌, ஆசிரியர்களின்‌ முயற்சிகள்‌ பெரும்‌ 
பாலும்‌ வீணாகிவிடும்‌. நரம்‌ ஏன்‌ சர்க்கார்‌ கல்லூரிகளை விட்டு 
விட்டு இந்தக்‌ கல்லூரியில்‌ சேர்ந்தோம்‌, இங்கு என்ன எதிர்‌ 
பார்க்கிறோம்‌ என்பதை மாணவர்கள்‌ உணரவேண்டும்‌. அந்நிய 
ஆட்சியாளர்களை எதிர்த்து காம்‌ நடத்தும்‌ போராட்டம்‌ மிகவும்‌. 
நீண்டதாயிருக்கக்‌ கூடும்‌. கடைசிவரையில்‌ மாணவர்களாகிய 
நீங்கள்‌ தாக்குப்‌ பிடிப்பதற்குக்‌ கடவுள்‌ உங்களுக்கு பலம்‌ அளிக்‌ 
கட்டும்‌. உங்களில்‌ ஒரு சிலரே அப்படி கடைகிவரையில்‌ சமா 
ளித்து நிற்க முடிந்தாலும்‌, அந்து ஒரு சிலர்‌ இந்தக்‌ கல்லூரிக்கு. 
மட்டுமில்லாமல்‌, தாய்‌ நாட்டுக்கே பெருமை தேடித்‌ தருபவர்‌ 
களாக இருப்பார்கள்‌. குஜராத்‌ வளம்‌ படைத்தது அல்லது 
அறிவு மிகுந்தது என்பது அந்தப்‌ பெருமைக்குக்‌ காரணமாக 
இராது; ஒத்துழையாமை என்ற விதை இந்த மாகாணத்தில்‌ 
ஊன்றப்பட்டு, வளர்க்கப்பட்டது என்பதே அதற்குக்‌ காரணமா 
யிருக்கும்‌. இது தற்பெருமையல்ல ; நான்‌ இந்தக்‌ கருத்தை 
வெளியிடத்தான்‌ செய்தேன்‌. மக்கள்‌ அதை உற்சாகமாக 
ஏற்றுக்‌ கொண்டனர்‌, எனக்கு அதில்‌ உள்ள தீவிர நம்பிக்கை 
யையும்‌ பகிர்ந்து கொண்டனர்‌. என்‌ எதிரில்‌ உள்ள மரங்களை 
நான்‌ எப்படிப்‌ பார்க்க முடிகிறதோ, அதே மாதிரி சாத்விக 
ஒத்துழையாமைதான்‌ இச்தியாவின்‌ விமோசனமாக இருக்க 
முடியும்‌ என்பதையும்‌ நான்‌ பார்க்க முடிகிறது. அந்தப்‌ பெரிய 
இயக்கத்தின்‌ கண்கூடான சின்னம்தான்‌ இந்தக்‌ கல்லூரி. 
அதில்‌ நான்‌ ஒரு - இலைதான்‌, அதுவும்‌ உலர்ந்துபோன இலை. 
ஆசிரியர்களும்‌ இலைகள்தாம்‌. ஆனால்‌, என்னைவிடப்‌ பசுமை 
யான இலைகள்‌. மாணவர்களாகிய நீங்கள்‌ மாக்‌ கிளைகளைப்‌ 
போன்றவர்கள்‌; உங்களிடையே யிருந்துதான்‌ புதிய ஆசிரியர்கள்‌ 
பரம்பரை தோன்றும்‌. என்னிடம்‌ எவ்வளவு நம்பிக்கை வைத்‌ 
இருக்கிறீர்களோ அதே அளவு தம்பிக்கையை உங்களுடைய 
ஆசிரியர்களிடத்திலும்‌ வைக்க வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ 
கொள்ளுகிறேன்‌. ஆனால்‌, அவர்களிடம்‌ சரியான உணர்ச்சி 
காணப்படவில்லையென்று உங்களுக்குத்‌ தோன்றினால்‌, 
பிரஹ்லாதன்‌ தன்னுடைய தந்தையையும்‌, ஆசிரியர்களையும்‌ நிரா 


மேலும்‌ சங்கடங்கள்‌ 809: 


கரித்ததைப்‌ போலவே நீங்களும்‌ நிராகரித்துவிட்டு அவர்கள்‌ 
இல்லாமலே உங்கள்‌ வேலையைக்‌ கவனியுங்கள்‌. 


நரம்‌ விடுதலை பெறுவதற்கு இந்தக்‌ கல்லூரியை ஒரு கருவி 
யாகல்‌ கடவுள்‌ ஏற்றுக்‌ கொள்ளட்டுமென்று பிரார்த்திக்கிறேன்‌. 
கம்முடைய சுதந்திரம்‌ இந்தியாவுக்கு மாத்திரமன்றி, உலகத்தின்‌ 
க்ஷ்மத்திற்கே உதவியாக இருக்கட்டும்‌. 


2 
மேலும்‌ சங்கடங்கள்‌ 


குஜராத்‌ தேசிய சர்வகலாசாலையுடன்‌ இணைக்கப்பட்ட 
ஸ்தாபனங்களில்‌ தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்களின்‌ குழந்தை 
களச்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்‌ விஷயத்தை ஸ்ரீ ஆண்ட்ரூஸ்‌ எழுப்பி 
யிருந்தார்‌. இது சம்பந்தமாக, சர்வகலாசாலையின்‌ ஸெனட்‌ சபை 
கிறைவேற்றியுள்ள தீர்மானம்‌ ஆமதாபாதில்‌ ஒரு பரபரப்பை 
உண்டாக்கியிருப்பதாகத்‌ தெரிகிறது. இந்தப்‌ பரபரப்பு “டைம்ஸ்‌ 
ஆப்‌ இந்தியா” நிருபருக்கு மகிழ்ச்சியளித்திருக்கிறது. அத்துடன்‌ 
மட்டுமில்லை. இந்தச்‌ சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு, 
ஸெனட்‌ சபையின்‌ அமைப்பிலுள்ள மற்றொரு குறைபாட்டையும்‌ 
அவர்‌ கண்டுபிடி த்திருக்கிறார்‌. அதாவது, ளெனட்‌ சபையில்‌ ஒரு 
முஸ்லிம்‌ அங்கத்தினர்‌ கூட இல்லை என்கிறார்‌ அவர்‌. ஹிக்து- 
மூஸ்லிம்‌ ஒற்றுமை என்பது வெறும்‌ வாய்ப்‌ பேச்சல்ல. இதற்கு 
இயற்கையற்ற ருசுக்கள்‌ தேவையில்லை. இந்த தேசிய இயக்கத்‌ 
தில்‌ அக்‌ கறை எடுத்துக்கொள்ளக்‌ கூடியவரும்‌, உயர்தரக்‌ 
கல்வி பெற்றவரும்‌, ஓய்வு நேரம்‌ உள்ளவருமான முஸ்லிம்‌ யாரும்‌ 
கிடைக்கவில்லை. னெனட்‌ சபையில்‌ முஸ்லிம்‌ பிரதிநிதி யாரும்‌ 
இல்லாமலிருப்பதற்கு இதுதான்‌ காரணம்‌. நோக்கங்களைத்‌ 
திரித்துக்கூறி, இந்த இயக்கத்தைச்‌ சிறுமைப்படுத்துவதற்கான 
முயற்சிகளையும்‌ காம்‌ சமாளிக்க வேண்டியிருக்கும்‌ என்பதை 
எடுத்துக்‌ காட்டுவதற்காகவே இதைக்‌ குறிப்பிடுகிறேன்‌. ஆனல்‌, 
இது வெளியிலிருந்து வரும்‌ சங்கடம்‌; இதைச்‌ சுலபமாகச்‌ சமா 
ளித்து விடலாம்‌. 


தாழ்த்தப்பட்ட! வகுப்பினர்‌ பிரச்னை ஈமக்குள்ளேயே இருக்‌ ' 
கும்‌ ஒரு சங்கடம்‌; ஆகையால்‌, அது பெரிய விஷயமாகும்‌. 
ஏனெனில்‌, இதனால்‌ பிளவு ஏற்பட்டு, கமது இயக்கம்‌ பலவீன 
மடையக்‌ கூடும்‌. நமக்குள்ளேயே இருக்கும்‌ சங்கடங்களைத்‌ தீர்க்‌ 
காமல்‌, காலவரையறையின்றி ஒத்திப்போட்டுக்‌ கொண்டே 
யிருக்கால்‌, எந்த லட்சியமுமே வெற்றி பெற முடியாது. 
ஆயினும்‌, பிளவைத்‌ தவிர்க்க வேண்டும்‌ என்பதற்காக, கொள்‌ 
கைகளை விட்டுக்கொடுக்க முடியாது. ஒரு லட்சியத்தின்‌ ஜீவா 


210 கல்வி 


தாரமான அம்சங்களை விட்டுக்கொடுத்துவிட்டு, அதை வளர்க்க 
முடியாது. “தாழ்த்தப்பட்ட” வகுப்பினரின்‌ பிரச்னை நம்முடைய 
லட்சியத்தின்‌ ஜீவாதாரமான ஒரு அம்சமாகும்‌. உண்மையான 
ஹிற்து-முஸ்லிம்‌ ஒற்றுமை இல்லாமல்‌ சுயராஜ்யம்‌ சாத்தியமில்லை. 
அதைப்‌ போலவே, “தாழ்த்தப்பட்ட” வகுப்பினருக்கு முழு 
நியாயம்‌ வழங்காமல்‌ சுயராஜ்யம்‌ பெறுவதென்பதும்‌ சாத்திய 
மில்லை, ஈம்மிடையே நாம்‌ 'பறையர்களை” கிருஷ்டித்திருப்பதால்‌, 
காம்‌ “சாம்ராஜ்யத்தின்‌ பறையர்கள்‌” ஆகிவிட்டோம்‌ என்பதே 
என்னுடைய அபிப்பிராயமாகும்‌. அடிமையைவிட அடிமைகளை 
வைத்திருக்கும்‌ எஜமானன்தான்‌ எப்பொழுதும்‌ அதிகமாக 
பாதிக்கப்படுகிறான்‌. ஹிந்துஸ்தானத்தின்‌ ஜனத்தொகையில்‌, 
ஐந்தில்‌ ஒரு பகுதியினரை நாம்‌ அடிமைத்தனத்தில்‌ வைத்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ வரையில்‌, காம்‌ சுயராஜ்யம்‌ பெறத்‌ தகுதியுள்ள 
வர்களாக மாட்டோம்‌. *பறையன்‌” ஊர்ந்து செல்லும்படி நாம்‌ 
செய்யவில்லையா? அவர்களை நாம்‌ ஒதுக்கிவைக்கவில்லையா? 
*பறையனை' இப்படி ஒதுக்கிவைப்பதுதான்‌ மதம்‌ என்றால்‌, 
வெள்ளையர்கள்‌ நம்மை ஒதுக்கிவைப்பதும்‌ மதம்தான்‌. நம்‌ 
முடைய கீழ்த்தனத்தில்‌ நாம்‌ திருப்தியடைந்திருக்கிறோம்‌ என்று 
வெள்ளைக்காரர்கள்‌ சொல்லுவது சரியான வாதம்‌ அல்ல 
வென்றால்‌, பறையன்‌” தன்னுடைய நிலைமையில்‌ திருப்கியடைம்‌ 
திருக்கிறான்‌ என்று நாம்‌ கூறுவதும்‌ சரியாகாது. அடிமைத்‌ 
தனத்தை காம்‌ கட்டிதீதழுவ ஆரம்பிக்கும்போது அது பரிபூரண 
மானதாகி விடுகிறது. 


புயலுக்கு முன்பு பணிய மறுத்தபோது, குஜராத்‌ லெட்‌ 
சபை அதன்‌ பலாபலன்களைக்‌ கவனித்தே அப்படிச்‌ செய்திருக்‌ 
கிறது. இந்து ஒத்துழையாமை என்பது ஆன்ம சுத்திக்கான ஒரு 
வழியாகும்‌. அமுகிப்போனவைகளைப்‌ பற்றிக்‌ கொண்டு, சுய 
ராஜ்யம்‌ என்ற வரப்பிரசாதமும்‌ வேண்டும்‌ என்று மாம்‌ கேட்க 
முடியாது. தீண்டாமை என்பது ஒரு பழக்கமே யொழிய, ஹிந்து 
மதத்தின்‌ ஒரு அம்சம்‌ அல்ல என்பதே என்னுடைய நம்பிக்கை 
யாகும்‌. செயல்‌ சம்பந்தப்பட்டவரையில்‌, உலகம்‌ காட்டுமிராண்‌ 
டித்தனமாகவே இருந்தாலும்‌ கூட, சிந்தனைத்‌ துறையில்‌ எவ்‌ 
வளவோ முன்னேறியிருக்கிறது. அடிப்படையான உண்மைகளை 
ஆதாரமாகக்‌ கொள்ளாத எதையும்‌ எந்த மதமும்‌ அனுமதிக்கு 
முடியாது. ஒரு கோயைப்‌ புறக்கணித்தால்‌ எப்படி அது உடலை 
அழித்து வீடுமோ அதே மாதிரி, ஒரு தவறைப்‌ பெரிய உண்மை 
யாசுக்‌ கொண்டாடுவது மதத்தையே அழித்துவிடும்‌. 


இப்போது நம்மை ஆட்சி புரியும்‌ சர்க்கார்‌, பாவ புண்ணியத்‌ 
தைப்‌ பொருட்படுத்தாத ஒரு வர்த்தக ஸ்தாபனம்‌. ஹிந்துக்‌ 
களையும்‌, முஸ்லிம்களையும்‌ பிரித்து அது ஈம்மை ஆட்சிபுரிந்து வரு 
கிறது. ஹிந்து மதத்திலுள்ள பலவீனங்களையும்‌ அவர்கள்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளக்‌ கூடியவர்களே. *தாழ்த்தப்பட்ட' வகுப்‌ 
பினரை மற்ற ஹிந்துக்களுக்கு எதிராகத்‌ தூண்டிவிடுவார்கள்‌; 


ஒரு தேசீயப்‌ பள்ளியின்‌ சிறப்பு அம்சங்கள்‌ 811 


பிராம்மணரல்லாதாரை பிராம்மணர்களஞுக்கு எதிராகத்‌ தூண்டி 
விடுவார்கள்‌. குஜராத்‌ ணெட்‌ சபையின்‌ தீர்மானம்‌ சங்கடத்‌ 
திற்கு முடிவு கட்டிவிடவில்லை; உள்ள சங்கடத்தையே அது எடுக்‌ 
துக்‌ காட்டுகிறது. ஹிந்து மதத்தைச்‌ சேர்ந்த உயர்க்தவர்களும்‌, 
தாழ்க் சுவர்களும்‌ தீண்டாமை என்ற பாவத்தை விட்டொழித்தால்‌ 
தான்‌ சங்கடம்‌ தீரும்‌. சுயராஜ்யத்தை விரும்பும்‌ ஒரு ஹிந்து, 
ஹிச்து-முஸ்லிம்‌ ஒற்றுமைக்கு உழைப்பனதைப்‌ போலவே, 
“தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின்‌ நன்மைக்காகவும்‌ தீவிரமாக 
உழைப்பரர்‌. அவர்களை காம்‌ ஈம்முடைய சகோதரர்களைப்‌ 
போல்‌ பாவித்து, நமக்கு என்னென்ன உரிமைகள்‌ வேண்டு 
மென்று கோருகிறோமோ, அதே உரிமைகளை அவர்களுக்கும்‌ 
அளிக்க வேண்டும்‌. 


_ ஏங்‌ இந்தியா! - 2௧-11-1920 


3 
ஒரு தேசீயப்‌ பள்ளியின்‌ சிறப்பு 
அம்சங்கள்‌ 


கேள்வி : ஜீவனோபாயத்தைத்‌ தேடுவதற்கு மக்கள்‌ இப்போது 
மிகவும்‌ கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது; தேசீயப்‌ பள்ளிக்‌ 
கூடம்‌ ஒன்றில்‌ கல்வி பெற்ற மாணவனுக்கு அதுபோன்ற 
கஷ்டம்‌ இராதா? 


பதில்‌: கஷ்டம்‌ இருக்கக்‌ கூடாது. இந்த சாதாரணமான நன்மை 
யைக்‌ கூட அளிக்காத கல்வி, கல்வி ஆகாது. உண்மையான 
கல்வி என்பது மாணவனுக்கு பொருளாதார, சமூக, 
ஆன்மிக சுதந்திரங்கள்‌ மூன்றையுமே தேடித்தரவேண்டும்‌. 
இதில்‌ முதலாவது சுகந்திரம்‌ இல்லாதவனுக்கு மற்ற 
இரண்டும்‌ கிடைக்காது. 


கே: தேசியப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ வேலை செய்யும்‌ ஊழியர்கள்‌ 
எல்லாவிதமான சுயநலப்‌ பற்றுகளையும்‌ துறந்துவிட 
வேண்டியது கடமையல்லவா 7 


ப: அப்படித்தான்‌ இருக்க வேண்டும்‌. சுயநலத்தைத்‌ துறக்க 
முடியாதவர்கள்‌, தேசத்தின்‌ ஊழியர்களாக முடியாகென்றே 
நான்‌ நினைக்கிறேன்‌. 

கே: தேசிய சர்வகலாசாலை யொன்றில்‌ பட்டம்‌ பெற்றவர்‌, கன்‌ 
வாழ்சாளைத்‌ தேசத்தின்‌ சேவைக்கென்றே அர்ப்பணம்‌ 
செய்து கொள்ள வேண்டாமா? 


312 


கே: 


கே: 


கே: 


கே: 


கல்வி 


இந்த விதி எப்போதுமே பொருந்தாது. இறுதியில்‌ 
தேசத்தை சரியான முறையில்‌ உருவாக்கிய பிறகு, பய 
மில்லாமலும்‌, காணயமாகவும்‌ வாழ்பவர்கள்‌ எல்லோரை 
யுமே தேசத்தின்‌ ஊழியர்களாக மதிக்கலாம்‌. 


சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களில்‌ வாய்மொழியாக அறிவு 
புகட்டலாம்‌; ஆனால்‌, நல்லொழுக்கத்தை வளர்ப்பதில்‌ 
கவனம்‌ செலுத்தப்படவில்லையென்று நாங்கள்‌ நினைக்கி 
ரோம்‌. இதனால்‌, தேசீயப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ ஈல்லொழுக்‌ 
கத்தை வளர்ப்பதற்கு முதலிடம்‌ கொடுக்க வேண்டுமென்று 
ஆகவில்லையா 2 


ஆம்‌, அதுதான்‌ அர்த்தம்‌. அறிவுகூட, ஈல்லொழுக்கத்தை 
வளர்ப்பதற்காகவே போதிக்கப்பட வேண்டும்‌. அறிவு 
என்பது ஒரு கருவி; ஈல்லொழுக்கத்தை வளர்ப்பதுதான்‌ 
அதன்‌ குறிக்கோள்‌. 


அப்படியானால்‌, தேசீயப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ உள்ள ஆசிரி 
யர்களுக்கு நல்லொழுக்கம்‌ இருக்க வேண்டுமென்பது இன்றி 
யமையாததாகும்‌ என்பதை ஒப்புக்கொள்ளுகிறீர்களா? 


நிச்சயமாக. 


அப்படியானால்‌, குடிப்‌ பழக்கமுள்ள அல்லது புகைபிடிஃ 
கும்‌ ஒரு ஆசிரியருக்கு தேசியப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ இட 
மிருக்க முடியாது, அல்லவா? 


குடிப்‌ பழக்கமுள்ள ஒரு ஆசிரியரை விலக்கிவைக்க முடியு 
மென்ற அளவுக்கு தார்மிகத்‌ துறையில்‌ நாம்‌ முன்னேற்றம்‌ 
அடைந்திருக்கிறோம்‌ என்பது பொதுவாக ஒப்புக்கொள்ளப்‌ 
படும்‌. ஆனால்‌, புகைபிடிக்கும்‌' பழக்கத்தைப்பற்றியும்‌ 
அப்படிச்‌ சொல்லுவதற்கு எனக்குக்‌ தைரியமில்லை, புகை 
பிடிப்பவர்‌ மற்ற விஷயங்களில்‌ ஈல்லொழுக்கம்‌ உள்ளவராக 
இருக்கலாம்‌ என்று என்னுடைய அனுபவத்தில்‌ நான்‌ அறிந்‌ 
திருக்கிறேன்‌. நல்லொழுக்கத்தை மதிப்பிடும்போது, உள்ளம்‌, 
உணர்ச்சி எதுவுமே இல்லாதவர்களைப்போல்‌ நாம்‌ நடந்து 
கொள்ளக்‌ கூடாது என்பது முக்கியம்‌. 


மாணவர்கள்‌ மெட்ரிகுலேஷன்‌ பரீட்சையில்‌ தேறுவதற்‌ 
குள்‌ உடல்‌ வலுவற்றவர்களாகிவிடுகிறார்கள்‌; பட்டப்‌ பரீட்‌ 
சையில்‌ தேறுவதற்குள்‌ உடல்‌ வலிமை, மனோவலிமை 
இரண்டையுமே அடியோடு இழந்துவிடுகிறார்கள்‌. இது 
பரிதாபப்படத்‌ தக்கதல்லவா? 


என்‌ விருப்பப்படி விட்டால்‌, உடல்‌ நோயுற்ற மாணவர்கள்‌ 


எந்தவிதமான .கல்வியுமே பெறக்‌ கூடாதென்று தடுத்து 
விடுவேன்‌. 


கே: 


ஒரு தேசீயப்‌ பள்ளியின்‌ சிறப்பு அம்சங்கள்‌ 318 


ஒரு மாணவன்‌ எல்லா அம்சங்களிலுமே இணக்கமாகக்‌ 
கல்வி பெறவேண்டும்‌ என்‌ பது அவசியமல்லவா ? 
அப்படித்தான்‌ இருக்க வேண்டும்‌. உடல்‌ சரியாக இருக்‌ 
தால்‌, மனமும்‌ சரியாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. மனம்‌. 
சரியாக இருந்தால்‌ உள்ளமும்‌ சரியாகவே இருக்கவேண்டும்‌. 

21 வயதுக்கு உட்பட்ட மணமான பையன்களை தேசீயப்‌ 
பள்ளிக்கூடங்களில்‌ அனுமதிக்கக்‌ கூடாது என்று ஒரு தடை 
இருக்க வேண்டாமா? 

அம்மாதிரி தடை இருக்க வேண்டுமென்றே நினைக்கிறேன்‌. 
பள்ளிக்கூடத்தில்‌ படிப்பதும்‌, மண வாழ்க்கையும்‌ ஒன்றோ 
டொன்று பொருந்தாத விஷயங்களாகும்‌. 

ஒருவரூடைய மனைவி இறந்துவிட்டால்‌, அவர்‌ மறுமணம்‌ 
செய்து கொள்ளக்‌ கூடாதென்று விதிப்பது நல்லதல்லவா? 
கண்டிப்பாக இந்தக்‌ கருத்தை கான்‌ ஆதரிப்பேன்‌. 

தேசீயப்‌ பள்ளிகளில்‌ மாணவர்களை அடிக்கலாமா? 


கூடாது, அதற்கு இடமே இருக்க முடியாது. 


ஒரு மாணவனுக்கு தேசீயக்‌ கல்வியில்‌ பிடித்தம்‌ ஏற்பட 


்‌ வில்லையென்றால்‌, அது யாருடைய தவறு என்று சொல்லு 


வீர்கள்‌? 

சாதாரணமாக, . ஆசிரியர்கள்‌, மாணவர்கள்‌ இருவருமே 
அதற்குப்‌ பொறுப்பானவர்களாவர்‌. ஆனால்‌, பல சக்தர்ப்‌ 
பங்களில்‌ தவறு ஆசிரியர்களுடைய காகவே இருக்கும்‌. 


நமது பள்ளிக்கூடங்களில்‌ மாணவர்கள்‌ இவ்வளவு மொழி 
களைக்‌ கற்றுக்கொள்ள வேண்டுமென்று வைத்திருப்பது, 
நியாயமான அளவைவிடச்‌ சற்று அதிகமாக இருக்கிற 
தென்று நீங்கள்‌ நினைக்கவில்லையா ? 


ஒரே வர்க்கத்தைச்‌ சேர்ந்த பல மொழிகளைக்‌ கற்றுக்கொள்‌ 
வதில்‌ சிரமம்‌ ஒன்றுமில்லை. உதாரணமாக ஹிந்துஸ்தானி, 
குஜராத்தி, மராத்தி, வங்காளி ஆகிய மொழிகளைச்‌ சுலப 
மாகக்‌ கற்றுச்‌ கொண்டுவிடலாம்‌. ஆனால்‌ ஆங்கிலம்‌, கிரீக்‌, 
லத்தின்‌, அரபு. ஆகிய மொழிகளைக்‌ கற்றுக்‌ கொள்ளுவது 
கஷ்டம்‌. ஏனெனில்‌, அவை முற்றிலும்‌ வேறு மொழிகள்‌. 
அந்த மொழிகளுக்கிடையே பொதுவான அம்சம்‌ எதுவும்‌ 
கிடையாது. 

ஆசிரியரின்‌ அந்தஸ்து ஒரு மந்திரியின்‌ அர்தஸ்தைவிட 
உயர்ந்ததல்லவா 2 அப்படியானால்‌, வைஸ்ராய்க்கு மாதம்‌ 
ஆயிரம்‌ ரூபாய்‌ கிடைத்தால்‌, ஆசிரியருக்கு மாதம்‌ இரண்டா 
யிரம்‌ ரூபாய்‌ கொடுக்க வேண்டாமா? 


அமக 


கே: 


கல்வி 


ஒரு வைஸ்ராய்‌ செய்யும்‌ வேலையைக்‌ கணக்குப்‌ போட்டு, 
மதிப்பிட்டு விட முடியும்‌. ஆனால்‌, ஆசிரியர்‌ செய்யும்‌ 
வேலையை அப்படி மதிப்பிட்டுவிட முடியாது. ஆகையால்‌ 
ஆசிரியர்‌ வறுமையை ஏற்றுக்கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. 
ஆகாரத்திற்கு மட்டும்‌ எவ்வளவு தேவையாய்‌ இருக்குமோ 
அதை மாத்திரம்‌ வரங்கிக்கொண்டு அவர்கள்‌ வேலை செய்ய 
வேண்டும்‌ என்றுகூடச்‌ சொல்லுவேன்‌. வைஸ்ராய்‌ தன்‌ 
னுடைய விலையைச்‌ சொல்லிக்‌ கொள்ளுகிறார்‌. ஆனால்‌, 
ஆசிரியர்‌ விலை சொன்னால்‌, அவர்‌ உபயேரகமற்றவராகி 
வி௫வார்‌. 


தன்னிடம்‌ படிக்கும்‌ ஒரு மாணவியை ஆசிரியர்‌ மணந்து 
கொள்ளலாமா? தன்னுடன்‌ சேர்ந்து படிக்கும்‌ ஒரு மாண 
வியை, மற்றொரு மாணவன்‌ மணந்து கொள்ளலாமா? 


இந்த இரண்டுமே முறையற்றவை என்றே கான்‌ கருது 

றேன்‌. என்னுடைய சொந்தப்‌ பெண்ணை நான்‌ எப்படிக்‌ 
காப்பாற்றுவேனே அதே மாதிரி, என்னிடம்‌ படிக்கும்‌ ஒரு 
பெண்ணையும்‌ காப்பாற்ற வேண்டும்‌. அதே மாதிரி, ஒருவர்‌ 
தன்னுடன்‌ சேர்ந்து படிக்கும்‌ ஒரு பெண்ணைத்‌ தன்னுடைய 
சகோதரியாகவே கருத வேண்டும்‌. மாணவ-மாணவிக 
ளிடையே, சகோதர-சகோதரி பாவம்தான்‌ சரியான உறவு 
முறையாகும்‌. இந்தக்‌ கேள்விக்கு என்னுடைய பதிலை 
இத்துடன்‌ நிறுத்திக்‌ கொள்ளுகிறேன்‌. இது சற்று பெரிய 
விஷயம்‌, இதற்குச்‌ சரியான பதில்‌ அளிக்க வேண்டுமானால்‌ 
சற்று விரிவாகவே விவாதிக்க வேண்டியிருக்கும்‌. முதல்‌ 
கேள்வியின்‌ பதிலைப்பற்றி எனக்குச்‌ சந்தேகமே இல்லை. 
ஆனால்‌, இரண்டாவது கேள்விக்கு பதிலளிப்பது சற்று 
கஷ்டமாக இருக்குமென்று தோன்றுகிறது. ஏனெனில்‌, 
இன்று நூற்றுக்கணக்கான பையன்களும்‌, பெண்களும்‌ 
ஒலர பள்ளிக்கூடத்தில்‌ சேர்ந்து படிக்கிறார்கள்‌. ஆனால்‌, 
கான்‌ ஆரம்பித்த எல்லாப்‌ பள்ளிக்கூடங்களிலும்‌ அல்லது 
என்‌ பொறுப்பில்‌ உள்ள பள்ளிக்கூடங்களிலும்‌ இந்த விதி 
கட்டாயமாகப்‌ பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது, அதன்‌ 
பலனும்‌ நன்றாகவே இருந்திருக்கிறது. 


நவ ஜீவன்‌” - 90-10-1921 


4 
உத்தியோகமும்‌ கல்வியும்‌ 


கல்வியைப்பற்றிய என்னுடைய கருத்துகள்‌ ஒரு மாதிரி 
புரட்கித்தன்மை வாய்ந்தவையாக இருப்பது போல்‌ உங்களுக்‌ 
குத்‌ தோன்றலாம்‌. கல்வி என்பது, அதாவது கல்வியின்‌ மூலம்‌ 
பெற்ற அறிவு, பணம்‌ சம்பாதிப்பதற்காகப்‌ பயன்‌ படுத்திக்‌ 
கொள்ளப்படக்கூடாது என்பதே என்னுடைய அபிப்பிராய 
மாகும்‌. நெசவு, தச்சு வேலை, தையல்‌ போன்ற ஏதாவது ஒரு 
தொழிலின்‌ மூலம்தான்‌ ஜீவனம்‌ நடத்துவதற்கு சம்பாதிக்க 
வேண்டும்‌, டாக்டர்கள்‌, வக்கீல்கள்‌, ஆசிரியர்கள்‌ முதலியவர்‌ 
கள்‌ தாம்‌ பெற்ற பயிற்சிகளைப்‌ பணம்‌ சம்பாதிப்பதற்காகவே 
பயன்படுத்திக்‌ கொள்ளுகிறார்கள்‌. நம்முடைய மாடு வீழ்ச்சி 
யடைந்ததற்கான முக்கிய காரணங்களில்‌ இதுவும்‌ ஒன்று 
என்று நரன்‌ நினைக்கிறேன்‌. ஆனால்‌, இது ஒரு லட்சியம்‌. 
தான்‌. நடைமுறையில்‌ இந்த லட்சியத்தை நாம்‌ அடைய 
முடியாமலிருக்கலாம்‌. இருந்தாலும்‌, இதை நாம்‌ எவ்வளவுக்‌ 
கெவ்வளவு பின்பற்றுகிறோமோ, அவ்வளவுக்கவ்வளவு நமக்‌ 
குத்தான்‌ நன்மை என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை, வித்தியா 
பீடம்‌ இதைத்‌ தன்னுடைய லட்சியமாகக்‌ விதித்துக்‌. கொள்ள 
வில்லை; ஆனால்‌, தேச சேவைதான்‌ கல்வியின்‌ முக்கியமான 
நோக்கம்‌ என்று விதித்திருக்கிறது. ஒருவருடைய அறிவை தேச 
சேவைக்கே பயன்படுத்திக்கொள்ள வேண்டும்‌ என்பது லட்சிய 
மாக இருக்கும்போது, * உத்தியோகத்திற்கு ' அதில்‌ இடமே 
இருக்க முடியாது. ஏனெனில்‌, பணம்‌ சம்பாதிப்பதை இரண்‌ 
டாம்‌ பட்சமாகவே கருத வேண்டும்‌. ஆசிரியர்களாகவோ, மாண 
வர்களாகவோ வித்தியா பீடத்திற்கு வந்திருப்பவர்கள்‌ இந்த 
உத்தியோக எண்ணத்தை விட்டுவிட்டார்கள்‌ என்றே” நினைக்‌ 
கிறேன்‌. கல்வியைப்‌ பற்றிய இந்த மனப்பான்மை குஜ 
ராத்திலோ, இந்தியாவின்‌ மற்றப்‌ பகுதிகளிலோ இன்னும்‌ 
ஆழ்ந்து வேரூள்‌ றவில்லை. ஆகையால்‌, இந்த ஸ்தாபனங்‌ 
களில்‌, இந்த லட்சியத்தில்‌ தளராத நம்பிக்கையுள்ள 
மாணவர்களின்‌ எண்ணிக்கை ஆரம்பத்தில்‌ குறைவாக இருந்‌ 
தால்‌, அதைக்‌ கண்டு நாம்‌ ஆச்சரியப்படுவதற்கில்லை. நூற்றுக்‌ 
கணக்கான மாணவர்கள்‌ வித்தியாபீடத்தில்‌ கல்வியும்‌ கற்றுக்‌ 
கொண்டு, அதே சமயத்தில்‌ தேச சேவையில்‌ ஒரு பற்றுதலையும்‌ 
வளர்த்துக்‌ கொண்டு வருகிறார்கள்‌ என்பதுதான்‌ ஆச்சரியமாக 
இருக்கிறது. 


_ நவ ஜீவன்‌ ' - 301024 * 


3 
சரியான பாதையில்‌ ஒரு சோதனை 


[குஜராத்‌ வித்தியாபீடத்தின்‌ அத்யட்சகர்‌ என்ற முறையில்‌, மகா 
வித்தியாலயத்தின்‌ மாணவர்களும்‌, ஆசிரியர்களும்‌ அடங்கிய கூட்டத்‌ 
.தில்‌ காந்திஜி செய்த பிரசங்கம்‌ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது :] 


இன்று காலை எனக்கு மூன்று கடிதங்கள்‌ கிடைத்தன. முடிக்‌ 
தால்‌ வித்தியாபீடத்திற்குத்‌ தீ வைத்துவிடும்படி ஒருவர்‌ எழுதி 
யிருக்கிறார்‌. இதை எழுதியவர்‌ வித்தியாபீடத்தில்‌ முன்பு மாணவ 
ராக இருந்தவர்‌. வித்தியாபீடம்‌ இது வரையில்‌ உபயோக 
மான எதையும்‌ செய்யவில்லை யென்று அவர்‌ கூறுகிறார்‌. வித்தியா 
பீடத்தில்‌ உள்ளவர்கள்‌ மனம்‌ போனவாக்கில்‌ நடந்து கொள்‌ 
னும்‌ தன்மை வாய்ந்தவர்களாக  இருக்கிறுர்களென்றும்‌, 
அருமையான உணவுகளை உட்கொள்வதில்‌ ஆனந்தம்‌ அடை 
கிறார்களென்றும்‌ இரண்டாவது கடிதத்தில்‌ புகார்‌ செய்யப்பட்டி 
ருக்கிறது. இங்கே மாணவர்கள்‌ எளிய வாழ்க்கை ஈடத்துகிறார்‌ 
களென்றும்‌, இதனால்‌ அவர்கள்‌ நல்லொழுக்கம்‌ பெறுவார்களென்‌ 
றும்‌ நினைத்துக்‌ கொண்டு தன்னுடைய பிள்ளையை இங்கு அனுப்‌ 
பியதாக அவர்‌ கூறுகிறார்‌. முன்றாவது கடிதம்‌ சென்னையிலிருந்து 
வந்தது. இன்று நான்‌ செய்யும்‌ பிரசங்கத்தில்‌, இந்தியா பூராவுக்‌ 
குமே பிரயோசனமாக இருக்கக்‌ கூடியதாக ஏதாவது இருக்க 
வேண்டுமென்று அந்தக்‌ கடிதத்தில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 

இப்போது நான்‌ என்ன செய்வது ? இந்த மூன்றில்‌ கான்‌ 
எதைச்‌ செய்வது? இதில்‌ எதையுமே நோன்‌ செய்யப்‌ போவ 
தில்லை. தோற்றுவிப்பதிலும்‌, வளர்ப்பதிலும்‌ எனக்குப்‌ பெரும்‌ 
பங்கு இருந்த ஒரு ஸ்தாபனத்திற்கு மான்‌ எப்படி தீ வைக்க 
முடியம்‌? ஆங்கில ஓவியர்‌ ஒருவர்‌ ஒரு கதை சொல்லியிருக்கிறார்‌. 
ஒருசமயம்‌, வேடிக்கைக்காக அவர்‌ தம்முடைய சித்திரங்களில்‌ 
ஒன்றைக்‌ கடைத்‌ தெருவில்‌ மாட்டி வைத்தார்‌. அந்தச்‌ சித்திரத்‌ 
தில்‌ ஏதாவது குறைபாடு காணப்பட்டால்‌ அங்கே பென்சிலால்‌ 
ஒரு குறிபோடும்படியும்‌ அடியில்‌ எமுதி வைத்தார்‌. அடுத்த காள்‌ 
அவர்‌ அங்கு போய்‌ பார்த்தப்‌ பொழுது படம்‌ பூராவும்‌ குறி 
களாய்‌ இருந்தன. “ இந்த ஓவியத்தில்‌ எனக்குத்‌ திருப்தி 
இருக்கும்வரை அதை நான்‌ கொளுத்த மாட்டேன்‌” என்று 
அவர்‌ சொன்னார்‌. 


இன்று காலை இந்த ஓவியருடைய ஞாபகம்‌ எனக்கு வந்தது. 
அவர்‌ சொன்னதும்‌ உண்மையானதாகவே எனக்குப்‌ பட்டது. 
குறைபாடுகளை காம்‌ தேடிக்‌ கொண்டிருந்தால்‌ அதற்கு முடிவே 
இராது. கடவுள்‌ மனிதர்களுடைய மனத்தில்‌ சில விஷயங்களின்‌ 
மீது பற்றுதல்‌ ஏற்படும்படி செய்திருக்கிறார்‌. அதற்கிணங்கவே 
நாம்‌ நடந்து கொண்டிருக்கிறோம்‌. வித்தியா பீடத்தை மிகவும்‌ 
கடுமையாகத்‌ தாக்கி எழுதியுள்ள நிருபர்‌, வித்தியாபீடத்தி 


சரியான பாதையில்‌ ஒரு சோதனை. 81: 


லுள்ள ஆசிரியர்களிடமும்‌, மாணவர்களிடமும்‌ விசேஷச்‌ சிறப்பு 
எதுவும்‌ இல்லை என்று கூறியிருக்கிறார்‌. தன்னுடைய கடிதத்தை 
“நவஜீவன்‌” பத்திரிகையில்‌ பிரசுரித்து, அதைப்பற்றி என்னுடைய 
அபிப்பிராயத்தைத்‌ தெரிவிக்க வேண்டுமென்றும்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருக்கின்றார்‌, ஆனால்‌, மான்‌ அப்படி செய்யப்‌ போவ 
கில்லை. மாணவர்களிடம்‌ எளிமை காணப்படவில்லை என்ற புகார்‌ 
சம்பந்தப்பட்டவரையில்‌, அதை விருப்பு வெறுப்பின்றி நீங்கள்‌ 
பரிசீலனை செய்து, ஆவன செய்ய வேண்டும்‌. சென்னையிலிருந்து 
வந்த கடிதத்தை நான்‌ கவனித்துக்கொள்கிறேன்‌. இந்தப்‌: 
பிரசங்கத்தை யாரும்‌ பிரசரிக்காவிட்டால்‌, நான்‌ ஒரு பெரிய 
பிரசங்கம்‌ செய்திருக்க வேண்டும்‌ என்று அவர்‌ நினைப்பார்‌. 


பூர்வ பீடிகையாக இவ்வளவையும்‌ சொல்லி விட்டேன்‌. உங்க- 
ளிடையே இன்று கான்‌ என்ன பேச வேண்டும்‌ என்பதை நன்றாக 
யோசித்துத்தான்‌ வைத்திருக்கிறேன்‌, நான்‌ யோசிக்கவில்லை 
என்று சொல்ல மாட்டேன்‌. அப்படிக்‌ கூறுவது உண்மையான 
தாக இராது. அது எனக்குப்‌ பிடிக்கவில்லை. எராவ்டா சிறைச்‌ 
சாலையில்‌ அமைதியான சூழ்கிலையில்‌ இரண்டு வருட காலம்‌ 
யோசிப்பதற்கு எனக்கு அவகாசம்‌ இருந்தது. அந்தக்‌ காலத்தில்‌ 
என்னுடைய பழைய கருத்துகள்‌ ஊர்ஜிதமாயின. தேசத்தின்‌ 
முன்பு கான்‌ சமர்ப்பித்த வேலைத்‌ கிட்டத்தைப்பற்றி கான்‌ கொளு 
சமும்‌ வருந்தவில்லை. அதே மாதிரி, குஜராத்தில்‌ நாங்கள்‌ ஸ்தா 
பித்த வித்தியா பீடத்தில்‌ ஆசிரியர்களாகவும்‌, பேராசிரியர்களாக. 
வும்‌ குஜராத்திகளை நியமிக்காமல்‌, ஸிர்திக்காரர்களையும்‌, மகா 
ராஷ்டிரர்களையும்‌ நியமித்ததைப்‌ பற்றியும்‌ நான்‌ வருந்தவில்லை. 
ஸிந்துவிலும்‌, தக்காணத்திலும்‌ காம்‌ காணும்‌ ஈல்லவைகளைச்‌ 
சேகரிப்பதே ஈம்முடைய தருமமாகும்‌. கிருபளானி தன்னை ஒரு 
பீகார்காரராக நினைத்துக்‌ கொண்டால்‌, அப்படியே அவரை நாம்‌ 
எடுத்துக்கொள்வோம்‌. குஜராத்திலிருந்தும்‌ அவர்‌ கற்றுக்‌ 
கொள்ள வேண்டியது ஏதாவது இருக்கும்‌, பீகாரில்‌ அவர்‌ ஒரு 
கெசவாளராக இருந்தார்‌. இங்கு அவர்‌ நூற்பதற்கும்‌ பஞ்சுப்‌ 
பட்டைப்‌ போடுவதற்கும்‌ கற்றுக்கொள்வார்‌. பின்னர்‌, அவர்‌ 
தன்னை பீகார்க்காரர்‌ என்று மட்டுமல்லாமல்‌ குஜராத்திக்காரர்‌ 
என்றும்‌ சொல்லிக்கொள்வார்‌. ஆனால்‌ இம்மாதிரி ஏற்படுவதற்‌: 
கான நிலைமையை உண்டாக்க வேண்டியவர்கள்‌ நாமேதான்‌. 
அவர்‌ ஸிந்துவிலிருந்து வந்தவர்‌ ; ஆகையால்‌ நம்முடைய விரும்‌ 
தாலி. கம்முடைய நன்மைக்காக அவரை நாம்‌ இங்கு கொண்டு' 
வந்திருக்கிறோம்‌. ஆகையால்‌ அவர்‌ அளிப்பதை நாம்‌ பெற்றுக்‌ 
கொள்வோம்‌. அதனால்‌ குஜராத்துக்கு நஷ்டம்‌ ஒன்றுமில்லை ; 
நல்ல லாபம்தான்‌ கிடைக்கும்‌. என்‌ விருப்பப்படி விட்டால்‌ மகா 
வித்தியாலத்தில்‌ ஒரு குஜராத்தியைக்‌ கூட வைத்திருக்க மாட்‌ 
டேன்‌. பூராவும்‌ ஸிந்திக்காரர்களையும்‌, மகாராஷ்டிரர்களையுமே 
நியமித்து அவர்களை நம்முடைய தாய்‌ மாமன்களாகவும்‌, சிறிய 
தகப்பனார்களாகவும்‌ ஆகும்படி கேட்டுக்கொள்வேன்‌. உண்மை 


18718 கல்வி 


பிலேயே அவர்கள்‌ ஈமது தாய்‌ மாமன்களாகவும்‌ சிறிய தகப்‌ 
பனார்களாகவும்‌ ஆகிவிட்டால்‌, நமக்கு வேறு என்ன வேண்டும்‌? 


வித்தியாபீடக்தை ஸ்தாபிக்கும்போது நம்முடைய நோக்கம்‌ 
என்ன? ஒத்துழையாமையைப்‌ பலப்படுத்துவதற்காகவே அதை 
ஏற்படுத்தினோம்‌. காம்‌ யாருடன்‌ ஒத்துழையாமை செய்ய விரும்‌ 
பினோம்‌? சர்க்கார்‌ கல்லூரிகளில்‌ உள்ள ஆசிரியர்கள்‌, மாணவர்‌ 
களுடனா? இல்லை; அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. அவர்கள்‌ 
அம்பந்தப்பட்டுள்ள கல்வி முறையுடன்தான்‌ நம்முடைய ஒத்துறை 
யாமை. இந்த ஒத்துறையாமையின்‌ தனிச்‌ சிறப்பையும்‌, இந்த 
ஒத்துழையாமையின்‌ மூலம்‌ நாம்‌ என்ன சாதிக்க உத்தேகிக்கி 
ரோம்‌ என்பதையும்‌ பற்றி சிந்தித்துப்‌ பார்த்த போது எனக்கு 
இரண்டு கதைகள்‌ ஞாபகம்‌ வந்தன: முதலாவது கதை சிங்கத்‌ 
தையும்‌ ஆட்டையும்‌ பற்றியது. சிங்கமும்‌, ஆடும்‌ ஒரே இடத்தில்‌ 
சேர்த்து வைக்கப்பட்டிருந்தன; சிங்கம்‌ கூட்டுக்குள்‌ இருந்தது. 
ஆடு அதற்கு வெளியே இருந்தது. ஆடு தின்பதற்கு அருமையான 
தழைகளும்‌, மற்ற ஆகார வகைகளும்‌ இருக்தன. ஆனால்‌, அது 
காளாக்கு நாள்‌ மெலிந்து கொண்டே வந்தது. பக்கத்தில்‌ சிங்கம்‌ 
இருப்பதால்‌ தான்‌ ஆடு வளரவில்லை என்று என்னப்‌ போன்ற 
ஒரு புத்திசாலி கண்டு பிடித்தான்‌. சிங்கத்தின்‌ அருசாமையி 
லிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட உடன்‌ அந்த ஆடு ஆனந்தக்‌ கூத்‌ 
தாடியது. அதற்கு மிகவும்‌ மட்டமான ஆகார வகைகள்‌ தான்‌ 
கொடுக்கப்பட்டன. அப்படி இருந்தும்‌ அது சில நாட்களுக்குள்‌ 
வாகவே நன்றாகக்‌ கொழுத்துவிட்டது. 


மற்றொரு கதை, ஸர்‌ நாராயண்‌ சந்தவர்க்கார்‌ எழுதியது. 
சிறையில்‌ இருந்த போது இதை நான்‌ படித்தேன்‌. அப்போது 
புனாவில்‌ இருந்த ஸர்‌ காராயண்‌ உலாவப்‌ போய்க்கொண்டிருக்‌ 
தார்‌. ஒரு கிழவி ஒரு ஆட்டுக்‌ குட்டியை வீட்டிற்கு எடுத்துக்‌ 
கொண்டு போவதைக்‌ கண்டார்‌. இந்த ஆட்டுக்குட்டி ஒரு பெரிய 
பணக்காரருக்குச்‌ சொந்தமான து. ஆகையால்‌ அதற்கு வேண்டிய 
எல்லாத்‌ தினிகளும்‌ கிடைத்துக்‌ கொண்டிருந்தன. அப்படியும்‌ 
அது சந்தோஷமாய்‌ இருக்கவில்லை. அக்கக்‌ கிழவி அதை வீட்‌ 
ஒற்று எடுத்துக்‌ கொண்டு போனதால்‌ அது சந்தோஷத்தில்‌ துள்‌ 
ளிக்‌ குதித்துக்‌ கொண்டிருந்தது. அவளுக்கு முன்பாகவே கூட 
துள்ளித்‌ துள்ளி ஓடிக்‌ கொண்டிருந்தது. ஏன்‌? அடிமைத்தனத்தி 
லிருந்து சுதந்திரத்திற்குப்‌ போவதால்‌ அதற்கு அவ்வளவு ௪நீ 
தோஷம்‌. உயிருள்ள பிராணி ஒன்று சுதந்திரமான குழ்கிலையில்‌ 
தான்‌ வளர முடியும்‌, அடிமைத்தனத்தில்‌ வளர முடியாது. இதே 
உண்மையைத்தான்‌ தளசிதாசர்‌ தனக்கே உரித்தான தனி பாணி 
யில்‌. “'அடிமைத்தனத்துக்கு சந்தோஷம்‌ இருக்க முடியும்‌ என்று 
கனவில்‌ கூட காண முடியாது” என்று கூறி இருக்கிறார்‌. 

சர்க்காரால்‌ அளிக்கப்படும்‌ கல்வியில்‌, மிகச்‌ சிறந்த வசதி 
கள்‌ இருக்கலாம்‌; அழகான கட்டிடங்களும்‌ திறமைமிக்க ஆசிரி . 
யர்களும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌, தமது நெற்றியில்‌ அடிமைத்தன ச்‌ 


சரியான பாதையில்‌ ஒரு சோதனை 819 


தைக்‌ காட்டும்‌ கருப்புக்‌ குறி எப்போதும்‌ இருந்து கொண்டு 
தான்‌ இருக்கும்‌. குமாஸ்தா போன்ற ஒரு சில உத்தியோகத்‌ 
திற்கு மேல்‌ அதிகமாக அதிலிருந்து நாம்‌ எதையும்‌ எதிர்பார்க்க 
முடியாது. இன்றைக்கெல்லாம்‌ இருந்தால்‌ ஒருவர்‌ ஒரு வக்கீலாக 
லாம்‌. ஆனால்‌, பட்டதாசிகளில்‌ பெரும்பாலோர்‌ மாகும்‌ முப்பது 
ரூபாய்‌ சம்பளம்‌ கிடைக்கும்‌ வேலையையே தேடுவார்கள்‌. அத்து 
டன்‌ அவர்கள்‌ திருப்தி அடையவும்‌ வேண்டியிருக்கும்‌. ஒரு சிலர்‌ 
குஜராத்‌ கல்லூரியில்‌ பேராகிரியர்கள்‌ ஆகலாம்‌. இங்கு, இந்து 
விச்தியாபீடத்தில்‌ வசதிகள்‌ ஒன்றும்‌ இல்லை. பல்வேறு பாடங்‌ 
களைச்‌ சொல்லிக்‌ கொடுப்பதற்குக்‌ கூட போதிய ஏற்பாடுகள்‌ 
இல்லாமல்‌ இருக்கலாம்‌; உங்களுக்கு என்ன சொல்லிக்‌ கொடுக்‌ 
கப்படுகிறதோ அத்துடன்‌ திருப்தி அடைய வேண்டியிருக்கலாம்‌. 
கட்டிடம்‌ சம்பந்தப்பட்டவரையில்‌, உங்கள்‌ தலைக்கு மேல்‌ கூரை 
கூட இல்லாமல்‌ இருக்கக்கூடும்‌. வீட்டின்‌ சொந்தக்காரர்‌ தனக்கு 
இஷ்டமான போது எந்தச்‌ சமயத்திலும்‌ நம்மை வெளியேற்றி 
விடக்கூடும்‌. அன்றாடத்‌ தேவைகளுக்கான பணத்தை வல்லப 
பாய்‌ பிச்சை வாங்க வேண்டியிருக்கிறது. இந்த வித்தியாபீடம்‌ 
எவ்வளவு காலம்‌ நிலைத்து நிற்கும்‌ என்றுகூடச்‌ கேட்கலாம்‌. அது 
நிலைத்து நிற்கும்‌ என்பது நிச்சயமில்லை. இன்று அது இருக்கிறது... 
நாளைக்கு அது இல்லாமல்‌ இருக்கலாம்‌. குஜராத்‌ கல்லூரியின்‌ 
மீது சூரியன்‌ அஸ்தமிப்பதே இல்லை; அதன்‌ நிலை உறுதியாக 
இருக்கிறது. ஆனால்‌ உங்களுடைய வித்தியாபீடத்தின்‌ மீதூ 
சூரியன்‌ அன்றாடம்‌ உதித்து மறைகிறான்‌. இறுதாள்‌ உலகத்தின்‌ 
இயற்கையான சட்டம்‌. இந்தக்‌ கஷ்டங்களை எல்லாம்‌ தாண்டித்‌ 
தான்‌ நம்முடைய லட்சியத்தை அடைய வேண்டும்‌. 


கம்முடைய லட்சியத்தை நாம்‌ உயர்வானதாகவே ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. அந்த உயர்ந்த லட்சியத்திற்கு ஏற்ப நாம்‌ 
கடந்து கொள்ளத்‌ தவறி வீடுகிறோம்‌ என்பது உண்மையே. பல 
சமயங்களில்‌ நாம்‌ தவறுகள்‌ செய்கிறோம்‌; மிகப்‌ பெரிய தவறு 
கனலைக்‌ கூடச்‌ செய்கிறோம்‌. ஆனால்‌, அவை நல்ல காரியங்கள்‌ 
என்று கம்மை நாமே ஏமாற்றிக்‌ கொள்வதில்லை. 


விடு தலைக்கு இட்டுச்‌ செல்வதே ஞானம்‌ என்பதுதான்‌ கம்‌ 
முடைய லட்சியம்‌. “நமது தேவைகளுக்கு ஏற்ற விதத்தில்‌ ஒரு 
குறுகிய அர்த்தத்தைக்‌ கொடுத்து, இந்த மகத்தான உண்மையை 
நாம்‌ துஷ்பிரயோகம்‌ செய்யவில்லையா?” என்று கிஷோர்லால்‌ 
பாய்‌ என்னிடம்‌ கேட்டார்‌. அவர்‌ கேட்டதைப்பற்றி நான்‌ ஆழ்ந்து 
சிந்திக்கத்தான்‌ வேண்டும்‌. ஆனால்‌, காம்‌ செய்து கொண்டிருக்கும்‌ 
காரியங்களில்‌, இம்மாதிரி துஷ்பிரயோகம்‌ எதுவும்‌ இருப்பதாக 
எனக்குத்‌ தெரியவில்லை. காட்டின்‌ விடுதலை என்ற அடிப்படை 
யான வீடுதலையைப்‌ பெறுபவன்‌ தான்‌ அர்த உயர்க்த விடுதலையை 
யும்‌ பெற முடியும்‌. நாட்டின்‌ விடுதலையைப்‌ பெற முடியவில்லை 
என்றால்‌, அந்த உயர்ச்த விடுதலையைப்‌ பெற முடியும்‌ என்று 
எப்படி நம்புவது? ஆகையால்‌, விடுதலை என்ற வார்த்தைக்கு 
உள்ள இரு அர்த்தங்‌எஞுமே ஈம்முடைய லட்கியமாகும்‌. அதாவது 


320 கல்வி 


தாய்‌ நாட்டின்‌ விடுதலை என்ற வழக்கமான அர்த்தம்‌; உலக பந்‌ 
தத்திலிருந்து விடுதலை என்ற உண்மையான அர்த்தம்‌. 


இந்த வித்தியாபீடத்தை ஏன்‌ ஏற்படுத்தினேன்‌ என்று இன்று 
எனக்கு வருத்தமோ, பச்சாத்தாபமோ இல்லை. கல்லூரிப்‌ பகுதி 
களில்‌ உள்ள எல்லாப்‌ பையன்களுமே இங்கிருந்து ஓடிப்‌ போய்‌, 
சர்க்கார்‌ கல்லூரிகளில்‌ சேர்ந்துவிட்டால்கூட நான்‌ சிரித்துக்‌ 
கொண்டுதான்‌ இருப்பேன்‌. கான்‌ புத்திசாலி என்றும்‌, அவர்கள்‌ 
முட்டாள்‌ தனமாக நடந்துக்‌ கொண்டார்கள்‌ என்றுமே சொல்‌ 
வேன்‌. தேசத்தை தாழ்நிலையிலிருந்து மீட்பதற்கு வேறு வழியே 
இல்லை. காம்‌ எல்லோருமே ஒரு பெரிய மாயையின்‌ பிடிப்பில்‌ சிக்‌ 
கிக்கொண்டிருக்கிறோம்‌. அதனால்தான்‌ இந்த சாதாரண உண்மை 
நமக்குப்‌ புலப்படவில்லை. ஆனால்‌ என்னைப்‌ பொறுத்தவரையில்‌, 
பகிஷ்காரத்தைத்‌ தவிர வேறு வழியே கிடையாது என்று சாகும்‌ 
வரையில்‌ திருப்பித்‌ திருப்பிச்‌ சொல்லிக்‌ கொண்டேதான்‌. இருப்‌ 
பேன்‌. முழு ஓத்துழைப்புக்கான கட்டம்‌ வந்துவிட்டது என்று 
எனக்குத்‌ தோன்றும்‌ போதுதான்‌ பகிஷ்காரச்தை நிறுத்தச்‌ 
சொல்வேன்‌. அது வரையில்‌, தேசம்‌ பூராவுமே என்னை ஒண்டி 
யாக விட்டுவிட்டால்கூட பகிஷ்காரத்தை நான்‌ விடாமல்‌ பிடித்‌ 
துக்‌ கொண்டுதான்‌ இருப்பேன்‌. எனக்கு அனுபவம்‌ இருக்கிறது. 
பல வருடங்களாகச்‌ சிந்தனை செய்த பிறகுதான்‌ இந்த முடி 
வுக்கு நான்‌ வந்தேன்‌. அதனால்தான்‌ நான்‌ இப்படிச்‌ சொல்லு 
கிறேன்‌. நீண்ட காலம்‌ தவமிருந்து, சிக்தனை செய்தபிறகு கான்‌ 
இர்த முடிவுக்கு வந்திருக்கிறேன்‌ என்றும்‌ சொல்லுவேன்‌. இப்‌ 
போது நான்‌ சொல்லுவதைத்தவிர வேறு எதையும்‌ நான்‌ சொல்ல 
முடியாது. 205 என்பதன்‌ விடை 100 என்பதை அறிந்த ஒரு 
மனிதன்‌, 20% 4 அல்லது 80 % 6-இன்‌ விடையும்‌ 700 தான்‌ என்று 
எப்படிச்‌ செல்ல முடியும்‌? எராவ்டா சிறையில்‌ நான்‌ செல 
விட்ட காலம்‌ இக்கருத்துகளை மேலும்‌ உறுதிப்படுத்திவிட்டது. 


படிப்பை முடித்த பிறகு நீங்கள்‌ என்ன செய்வீர்கள்‌ என்ற 
கேள்வி இருக்கிறது. -“உத்தியோகத்தைப்‌ பற்றி” நான்‌ எதுயும்‌ 
சொல்லுவ தற்கு கிருபளானி விட்டு வைக்கவில்லை. காம்‌ பயத்தை 
விட்டொழிக்க விரும்புகிறோம்‌ என்பது முக்கியமான விஷயம்‌. 
படிப்பை முடித்த பிறகு, நீங்கள்‌ விரும்பினால்‌ உங்கள்‌ அறிவை 
பணம்‌ சம்பாதிப்பதற்கு பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. ஆனல்‌, 
நீங்கள்‌ பயத்தை விட்டொழிக்க வேண்டும்‌. ஒரு ஆங்கில 
இளைஞன்‌ என்ன செய்கிறான்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்லு 
கிறேன்‌. ஆங்கிலேயர்களை நான்‌ கேவலமாக நினைக்கவில்லை. 
ஆங்கிலேயர்களை கான்‌ நேசிக்கிறேன்‌ என்பது பலருக்குத்‌ தெரி 
யாது. அவசியமான போது ஆங்கிலேயர்களைப்‌ பின்பற்றுவதை 
நரன்‌ ஆட்சேபிக்கவில்லை. என்னுடைய தன்மையை நான்‌ விட்டு 
விடக்‌ கூடாது என்பதுதான்‌ முக்கியம்‌, அப்படி விடாமல்‌ இருப்‌ 
பதனால்‌, எங்கிருந்து வேண்டுமானாலும்‌ வர்ணங்களைக்‌ கொண்டு 
வந்து என்‌ விருப்பப்படி சித்திரம்‌ தீட்டலாம்‌. எப்போதாவது 


சரியான பாதையில்‌ ஒரு சோதனை 321 


காரங்கள்‌ உங்களை விட்டுப்போக வேண்டியிருந்தால்‌, நாங்கள்‌ 
என்ன செய்வோம்‌ என்று என்னுடைய ஆங்கில ஈண்பர்கள்‌ என்‌ 
னைக்‌ கேட்டதே இல்லை. தம்முடைய வேலையை விட்டு விட்டு அவர்‌ 
கள்‌ என்னிடம்‌ வந்தார்கள்‌. சிலர்‌ விஷயத்தில்‌, அவர்களுடைய 
தேவைகளை நான்‌ தவறாக மதிப்பிட்டேன்‌. ஆனால்‌, அதைப்பற்றி 
அவர்கள்‌ என்னிடம்‌ புகார்‌ செய்வதே இல்லை. ஏனெனில்‌, கான்‌ 
கல்லெண்ணத்துடன்தான்‌ செய்தேன்‌ என்று அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. மேலும்‌, தம்முடைய ஜீவனோபாயத்திற்கு தாம்‌ காந்‌ 
தியை கம்பியிருக்கவில்லை என்றும்‌ அவர்களுக்குத தெரியும்‌. 
அவர்களுடைய வாழ்வை கவனித்துக்‌ கொள்பவர்‌ கடவுள்‌. 
கடவுள்தான்‌ நம்மை ஈன்றெடுத்தார்‌; காம்‌ வாழ்வதற்கு வேண்டிய 
உணவையும்‌ அவர்‌ அளிப்பார்‌. வேறு விதமாக இருக்க முடியாது. 
முஸ்லிம்களும்‌, இந்துக்களும்‌ இதை அறிவர்‌. ஆனால்‌, இன்று 
முஸ்லிம்கள்‌ தமது குரானையும்‌, இக்துக்கள்‌ தமது பகவத்‌ கீதை 
யையும்‌ மறந்துவிட்டு, தவறான லாப ஈஷ்டக்‌ கணக்கை எடுத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. “ஈாம்‌ பட்டினி கிடப்போமோ' என்று 
கவலைப்படுகிறார்கள்‌. அதற்காக கவலைப்படாதவர்கள்‌ பட்டினி 
யால்‌ செத்துவிடுவதில்லை என்பதை அவர்கள்‌ மறந்துவிடுகிறார்‌ 
கள்‌. எதற்காக நீங்கள்‌ கவலைப்பட வேண்டும்‌? பள்ளிக்கூட த்தில்‌ 
நீங்கள்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டியது இதுதான்‌: உங்களுடைய 
லட்சியத்தில்‌ தளராத உறுதியும்‌, அதன்‌ விளைவுகளைப்பற்றிக்‌ 
கவலையில்லாமல்‌ இருப்பதும்தான்‌. பிரிட்டனில்‌ உள்ள பள்ளிச்‌ 
சிறுவர்களும்‌, தம்முடைய ஜீவனோபாயத்தைப்‌ பற்றில்‌ சவலைப்படு 
வதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. படிப்பை முடித்துக்‌ கொண்டு, 
பின்னர்‌ பணம்‌ சம்பாதிப்பதற்கு தம்முடைய சாமர்த்தியத்தை 
உபயோகித்துக்‌ கொள்ளும்படி ஆசிரியர்கள்‌ அவர்களிடம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அதனால்தான்‌ அந்தச்‌ சிறிய தீவில்‌ உள்ள 
மக்கள்‌ உலகத்தின்‌ மறு கோடிக்குக்‌ கூடப்‌ போவதை நாம்‌ பார்க்‌ 
கிறோம்‌. என்னுடைய ஆங்கில நண்பர்களில்‌ பலர்‌ உலகத்தின்‌ 
பல்வேறு பகுதிகளில்‌ சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறார்கள்‌. 
“ஆனால்‌, அவர்களுக்கு பிரிட்டிஷ்‌ கொடியின்‌ பாதுகாப்பு இருக்‌ 
கிறதே'” என்று சொல்லலாம்‌. இந்தக்‌ கொடி அவர்களுக்குப்‌ 
பாதுகாப்பு அளித்தாலும்‌ சோறு போடுவதில்லை. அவர்கள்‌ 
கொல்லப்பட்டால்‌, பிரிட்டிஷ்‌ கொடி செயல்‌ பட ஆரம்பிக்கும்‌. 
அவர்களுடைய பீரங்கிகள்‌ முழங்கி கொலைகாரர்களைத்‌ தண்‌ 
டிக்கும்‌. இம்மாதிரியான பாதுகாப்பு ஈமக்கு வேண்டாம்‌. 
ஆனால்‌, இப்போது கான்‌ உங்களுக்கு உணர்த்த விரும்புவது அது 
அல்ல. ஜீவனோபாயத்திற்கு என்ன செய்வது என்று கவலைப்‌ 
பட்டுக்‌ கொண்டிருக்கக்‌ கூடாது என்பதை மட்டுமே இப்போது 
நான்‌ உங்களுக்கு வற்புறுத்திச்‌ சொல்ல விரும்புகிறேன்‌. அவ 
சியம்‌ ஏற்பட்டால்‌ ஒரு தோட்டியாகவோ, கெசவாளியாகவோ 
வேலை செய்வேன்‌; ஆனால்‌, மானக்கேடான எதையும்‌ செய்ய 
மாட்டேன்‌, யாரிடமும்‌ பிச்சை கேட்கமாட்டேன்‌ என்று நீங்கள்‌ 
உறுதி கொள்ள வேண்டும்‌. உங்களுடைய பெற்றோர்கள்‌, சகோ 
தரர்கள்‌, சகோதரிகளுக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்று ஏன்‌ 
21 


322 கல்வி 


கவலைப்பட வேண்டும்‌? இருட்டை நீக்குவதற்கு ஒரே ஒரு 
விளக்குப்‌ போதும்‌, அதே மாதிரி உங்கள்‌ குடும்பத்தில்‌ நீங்கள்‌ 
நல்ல பிள்ளையாக இருந்தால்‌ அதுவே போதும்‌. உங்களுடைய 
பெற்றோர்களையும்‌, சகோதரர்களையும்‌, சகோதரிகளையும்‌ நீங்களே 
காப்பாற்ற வேண்டியிருந்தாலும்‌ அதற்காகக்‌ கவலைப்படக்‌ 
கூடாது. “உனக்கு உணவு போட்டு விட்டுத்தான்‌ சாப்பிடுவேன்‌; 
ஆனால்‌, சாதாரண ஆகாரம்தான்‌ கிடைக்குமே ஒழிய பட்சண 
வகைகள்‌ எதுவும்‌ கிடைக்காது” என்று உங்கள்‌ சகோதரியிடம்‌ 
சொல்லுங்கள்‌. அவளுக்காக நீங்கள்‌ கஷ்டப்பட்டு உழைக்கும்‌ 
போது அவள்‌ சும்மா உட்கார்ந்திராமல்‌ தானும்‌ வேலை செய்யும்‌ 
படி பார்த்துக்‌ கொள்ளுங்கள்‌. உங்களுக்கு அக்தத்‌ துணிச்சல்‌ 
இருந்தால்‌ எல்லாம்‌ சரியாக இருக்கும்‌, 


ஆசிரியர்களாகிய நம்மைப்பற்றியும்‌ சில வார்த்தைகள்‌. நாம்‌ 
என்ன செய்ய வேண்டும்‌? ஈமக்கால நாம்‌ என்ன கேட்பது? ஈமக்‌ 
காக நாம்‌ ஒன்றும்‌ கேட்கவில்லை. ஒரு விஷயத்தை ஒளிவு மறைவு 
இல்லாமல்‌ உங்களிடம்‌ சொல்ல விரும்புகிறேன்‌. எப்போதாவது 
ஆசிரியர்களிடம்‌ நீங்கள்‌ கம்பிக்கை இழந்து விட்டால்‌, பணம்‌ 
பண்ணுவதற்காகவே அவர்கள்‌ இங்கு வந்திருக்கிறார்கள்‌ என்று 
நீங்கள்‌ நினைத்தால்‌, தியாகம்‌ செய்யும்‌ தேசபக்தர்கள்‌ என்று 
வேஷம்‌ போடுவதற்காகவோ அல்லது புகமுக்காகவோ அவர்கள்‌ 
இங்கு வந்திருக்கிறார்கள்‌ என்று நீங்கள்‌ நினைத்தால்‌, நீங்கள்‌ 
தாராளமாக அவர்களை விட்டு விட்டுப்‌ போய்விடலாம்‌. அன்‌ 
றொரு காள்‌ ஒரு கனவான்‌ என்னிடம்‌ ஒரு விஷயம்‌ சொன்னார்‌. 
அதாவது, எனக்கு பணத்தில்‌ ஆசை இல்லாமல்‌ இருக்கலாமாம்‌. 
ஆனால்‌, என்னுடைய நடத்தையில்‌ பெரும்‌ பாசாங்கு இருப்பதா 
கவும்‌, மகாத்மா ஆகவேண்டும்‌ என்ற ஆவல்தான்‌ இதற்குக்‌ 
காரணம்‌ என்றும்‌ அவர்‌ கூறினார்‌. ஒரு விதத்தில்‌ அவர்‌ சொன்ன 
தும்‌ சரிதான்‌. ஆகையால்‌, ஆசிரியர்கள்‌ பெரிய மனிதர்களைப்‌ 
போல்‌ வேஷம்‌ போட விரும்புகிறார்கள்‌ என்று நீங்கள்‌ கிளைத்‌ 
தால்‌, நீங்கள்‌ அவர்களை வீட்டுப்‌ போய்‌ அவர்களை அம்பலப்‌ 
படுத்திக்‌ கண்டிக்கலாம்‌. ஆசிரியர்களுக்கும்‌, மாண வர்களுக்கும்‌ 
இடையே ஒப்பந்தம்‌ ஒன்றும்‌ இல்லை. ஆனால்‌, ஆசிரியர்களிடம்‌ 
நல்லொழுக்கம்‌ இருப்பதாக நீங்கள்‌ கண்டால்‌, பூரா சுமையையும்‌ 
அவர்கள்‌ மீதே போட்டு விடக்‌ கூடாது. பண்டங்களை வெகுமதி 
யாகக்‌ கொடுப்பது போல்‌ அறிவை வெகுமதியாகக்‌ கொடுப்ப 
தில்லை; அது சாத்தியமுமில்லை. உங்களிடம்‌ உறங்கிக்‌ கொண் 
டிருக்கும்‌ சக்திகளை வெளிக்‌ கொணர்வதே ஆசிரியரின்‌ வேலை 
ஆகும்‌. ஆனால்‌, அதை ஒளி பெறச்‌ செய்யவோ, வளம்‌ பெறச்‌ 
செய்யவோ உங்களால்தான்‌ முடியும்‌, உள்ளே இருப்பதை 
வெளியே கொண்டு வருவது என்பதுதான்‌ கல்வி என்ற ஆங்கில 
வார்த்தையின்‌ அர்த்தமாகும்‌. ஆகையால்‌, நிங்கள்‌ இங்கு என்ன 
கற்றுக்கொள்ளப்‌ போகிறீர்கள்‌ என்பதைப்பற்றிக்‌ கவலைப்‌ 
படவே கூடாது. ஆசிரியர்களிடம்‌ கம்பிக்கை வைத்து அவர்கள்‌ 
கற்றுக்‌ கொடுப்பதைக்‌ கற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. 


சரியான பாதையில்‌ ஒரு சோதனை 929 


உங்களுடைய ஒழுக்கங்களுக்குப்‌ பாதுகாப்பு உங்களிடமே 
தன்‌ இருக்கிறது. உங்களுடைய நடத்தைக்கு ஆசிரியர்கள்‌ 
காவலர்களாக இருக்க முடியாது. வேடிக்கையாகப்‌ பொழுது 
போக்குவதற்காக நாம்‌ இங்கு வரவில்லை என்பதை நீங்கள்‌ எப்‌ 
போதும்‌ ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ கொள்ளவேண்டும்‌. உங்களு 
டைய படிப்பிலும்‌, உங்களுடைய உடலைப்‌ பலப்படுத்திக்‌ கொள்‌ 
வதிலும்‌ உங்களுடைய துணிச்சலை வளர்த்துக்‌ கொள்வதிலும்‌ 
தான்‌ உங்களுடைய கைகளையும்‌, கால்களையும்‌ உபயோகிப்‌ 
பதற்குக்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌. உடலுழைப்பிற்கு அஞ்சும்‌ 
மாணவர்கள்‌ முதலில்‌ தம்‌ உடலை பலவீனப்படுத்திக்‌ கொண்டு 
விடுகிறார்கள்‌; பின்னர்‌, உடற்பயிற்சி அரங்கிற்குப்‌ போகலாமா 
என்று யோசிக்கிறார்கள்‌. ஆனால்‌, பலம்‌ பெறுவதற்கு வழி அது 
அல்ல. உங்களுடைய இதயத்தையும்‌, உறுதியையும்‌ 
பலப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌ ; பின்னர்‌ உடலைப்‌ 
பலப்படுத்திக்‌ கொள்வது சுலபமாக இருக்கும்‌. உங்களிடமே 
என்‌ பிரார்த்தனையைச்‌ சொல்லிக்‌ கொள்கிறேன்‌. இதைக்‌ கடவு 
ரிடம்‌ சொல்ல வேண்டியதில்லை. ஏனெனில்‌, நான்‌ எப்போதுமே 
அவர்‌ முன்னிலையில்தான்‌ வாழ்கிறேன்‌, காரியங்களைச்‌ செய்கி 
றேன்‌. அதனால்தான்‌ என்னுடைய பிரார்த்தனையை உங்களிடம்‌ 
சொல்லிக்‌ கொள்கிறேன்‌. உங்களுக்கும்‌ உங்களுடைய ஆசிரியர்‌ 
களுக்கும்‌ புகழ்‌ ஏற்படக்கூடிய விதத்தில்‌ நீங்கள்‌ நடந்து 
கொள்ள வேண்டும்‌. நாடு பூராவீற்குமே நம்முடைய வித்தியா 
பீடம்‌ ஒரு உதாரணமும்‌, மாதிரியும்‌ ஆகும்‌, கல்வித்‌ துறையில்‌ 
ஒத்துழையாமை குஜராத்தில்‌ வெற்றி பெற்று விட்டது. இதனால்‌ 
நம்‌ வேலைத்‌ திட்டத்தின்‌ இந்த அம்சத்திற்கு பெயரும்‌, புகழும்‌ 
கிடைத்திருக்கின்றன. அதனால்‌ இதைப்‌ பற்றி நாம்‌ இப்போது 
பேசக்‌ கூடாது ; அதை மதிப்பிடுவதற்குக்‌ காலம்‌ இன்னும்‌ வர 
வில்லை. எதிர்காலத்தில்தான்‌ இதை ஓரளவு நிச்சயத்துடன்‌ 
செய்ய முடியும்‌. 


நானும்‌ ஆசிரியர்களுள்‌ ஒருவன்‌. ஆகையால்‌: ஆசிரியர்களை 
கான்‌ எதுவும்‌ கேட்டுக்‌ கொள்வது சரியாக இராது. இதை 
மட்டும்‌ உங்களிடம்‌ சொல்ல விரும்புகிறேன்‌. அதாவது கல்வித்‌ 
துறையில்‌ ஒத்துழையாமை வெற்றி பெறுவதோ, தோல்வி அடை 
வதோ உங்களிடம்தான்‌ இருக்கிறது. இங்கிருந்து கீங்கள்‌ வீட்‌ 
டீற்குப்‌ போகும்‌ போது இதை நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ள 

வேண்டும்‌. 
* நவஜீவன்‌ ' - 9-0-1924 


6 
எங்கள்‌ வேலைபற்றிய விவரம்‌ 


(1--8--1924-இல்‌ ஈடைபெற்ற தேசியக்‌ கல்வி மகாநாட்டில்‌ 
குஜராத்தி மொழியில்‌ காந்திஜி செய்த தலைமைப்‌ பிரசங்கம்‌ கீழே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது :) 


நாட்டில்‌ இப்போது ஏக்கமும்‌, ஏமாற்றமும்‌ நிறைந்த ஒரு 
சூழ்நிலையைக்‌ காண்கிறோம்‌. இதற்குப்‌ பல காரணங்கள்‌ இருக்‌ 
கினறன. ஆனால்‌, இதற்கு ஒரு அளவுக்கு கானும்‌ பொறுப்‌ 
பேற்றுக்‌ கொள்ள வேண்டுமென்று நினைக்கிறேன்‌. நான்‌ ஒரு 
காலவரையைக்‌ குறிப்பிட்டு, ஒரு வருட காலத்திற்குள்‌ நாம்‌ 
சுதந்திரம்‌ பெற வேண்டுமென்று கூறினேன்‌. இப்போது ஒரு 
வருடத்திற்கு மேலாகிவிட்டது. ஆனால்‌, சுயராஜ்யம்‌ இன்னும்‌ 
தொலைவில்‌ இருப்பதாகவே தோன்றுகிறது. 1921-இல்‌ இரும்‌ 
ததைவிட அது இன்னும்‌ தொலைவில்‌ இருப்பதாகக்‌ கூடச்‌ சில 
ருக்குதீ தோன்றலாம்‌, ஆனால்‌, கான்‌ அப்படி நினைக்கவில்லை. 
சுயராஜ்யம்‌ நிச்சயமாக நெருங்கி வந்திருக்கிறதென்றே நான்‌ 
நினைக்கிறேன்‌. ஆனால்‌, அப்படி நினைப்பதற்கு எனக்கு இருப்ப 
தைப்‌ போன்ற தளராத ஈம்பிக்கை இருக்க வேண்டும்‌. அனுபவத்‌ 
தின்‌ மூலம்தான்‌ அத்த நம்பிக்கை ஏற்படும்‌. கரம்‌ ஒரு காலவரை 
யறையை விதித்து, அதற்கேற்ற அவசரத்துடன்‌ வேலை செய்யா 
திருந்தால்‌, இப்போது சாகித்துள்ள அளவுக்குச்‌ கூடச்‌ சாதித்‌ 
திருக்க முடியாது, 


நான்‌ உங்கள்‌ முன்பு சமர்ப்பிக்கப்போகும்‌ புள்ளி விவரம்‌ 
உங்களுக்குத்‌ தெரியாததல்ல. நம்மை உற்சாகப்படுத்திவைத்‌ 
திருப்பதற்கு அவை போதும்‌. ஓத்துழையாமையின்‌ பல்வேறு 
துறைகளிலும்‌ குஜராத்‌ பெற்றுள்ள சாதனை வெட்கப்படக்கூடிய 
தல்ல ; குஜராத்‌ மட்டுமின்றி, இந்தியாவே கூட அதைப்பற்றி 
வெட்கப்படக்‌ காரணமில்லை. ஈம்முடைய வேலையைக்‌ கணக்குப்‌ 
போட்டுப்‌ பார்த்தால்‌, நாம்‌ செய்திருக்கக்‌ கூடிய அளவுக்குச்‌ 
செய்யவில்லை என்பது உண்மைதான்‌. ஆனால்‌, ஒவ்வொருவரும்‌ 
தன்னாலியன்றவரை முயற்சி செய்திருந்தால்‌, வெட்கப்படுவதற்‌ 
குக்‌ காரணமே இருக்க முடியாது. கான்‌ ஏன்‌ இப்படிச்‌ சொல்லு 
கிறேன்‌ என்பதை விளக்குகிறேன்‌. 


போதிய அளவு வேலை செய்யவில்லை என்று சில சமயன்‌ 
களில்‌ என்னுடைய சகாக்களை நான்‌ கிண்டல்‌ செய்திருக்கிறேன்‌. 
ஏனெனில்‌, அது என்னுடைய கடமையாகும்‌. சேவை செய்ய 
விரும்பும்‌ ஒருவர்‌, சந்தர்ப்ப விசேஷங்களினால்‌ அவர்மீது தலைமைப்‌ 
பதவியும்‌ சுமத்தப்பட்டிருந்தால்‌, தன்னுடைய சக ஊழியர்களிட 
மிருந்து அவர்‌ உயர்ந்தபட்ச சேவையைக்‌ கோரவேண்டும்‌. புகார்‌ 
செய்வதும்‌, தன்னுடைய அதிருப்தியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளு 


எங்கள்‌ வேலைபற்றிய விவரம்‌ 325 


வதும்‌ அவருடைய கடமையாகிறது. ஆனால்‌, இதை விருப்பு 
வெறுப்பின்றிப்‌ பரிசீலனை செய்து பார்க்கும்போது, எல்லோருமே 
காணயமாக வேலை செய்திருக்கிறார்களென்றே நான்‌ ஈம்புகிறேள்‌. 


நம்பிக்கையளிக்கும்‌ அம்சத்தைக்‌ காட்டுவதற்காகவே 
இதைச்‌ சொன்னேன்‌. இதற்கு ஆதரவாகக்‌ கொடுக்கப்பட்‌ 
டுள்ள புள்ளி விவரங்களை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. ஆசிரியர்களால்‌ 
சேகரிக்கப்பட்ட அந்தப்‌ புள்ளி விவரங்களை வித்தியாபீடத்தின்‌ 
பிரதம நிர்வாகி கொடுத்திருக்கிறார்‌. அந்த விவரங்களைப்பற்றி 
நான்‌ உற்சாகமடைய விரும்புகிறேன்‌. உங்களுக்கும்‌ உற்சாக 
மூட்ட விரும்புகிறேன்‌. மூன்று முனிஸிபாலிடிகளில்‌ உள்ள 
பள்ளிக்கூடங்களை விலக்கிவிட்டுப்‌ பார்த்தால்‌, ஈம்முடைய 
தேசியப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ மொத்தம்‌ பத்தாயிரம்‌ மாணவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களூக்காக நாம்‌ மூன்றரை லட்ச ரூபாய்‌ 
செலவிட்டிருக்கிறாம்‌. இந்த மாணவர்களில்‌ 500 பேர்‌ பெண்கள்‌; 
இது குறைந்த எண்ணிக்கைதான்‌. ஆமதாபாத்‌, நாதியாத்‌, 
கூரத்‌ முனிபாலிடிகள்‌ ஐத்துழையாமைக்‌ கொள்கையை ஏற்றுக்‌ 
கொண்டு, தம்முடைய பள்விக்கூடங்களை தேசியப்‌ பள்ளிகளாக 
மாற்றிவிட்டன. இந்தப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ உள்ள மொத்த 
மாணவர்கள்‌ 20,000. இவர்களில்‌ 70,000 பேர்‌ ஆமதாபாத்தி 
லேயே இருக்கிறார்கள்‌. கம்மிடம்‌ 600 ஆசிரியர்கள்‌ இருக்கிறார்‌ 
கள்‌. மேலே குறிப்பிட்ட மூன்றரை லட்ச ரூபாய்‌ செலவில்‌, 
இந்த ஆசிரியர்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ சம்பளங்களும்‌, படி 
களும்‌ சேர்க்திருக்கின்றன. நாம்‌ இரண்டு கல்லூரிகளை நடத்து 
கிறோம்‌. புராதன சரித்திரம்‌ படிப்பதற்கான ஒரு பிரிவும்‌ இருக்‌ 
கிறது. இம்மாதிரி வேலை இந்தியாவில்‌ வேறு எங்கும்‌ செய்யப்‌ 
படவில்லையென்று அறிகிறேன்‌. இவ்வாறாக, நமக்கு பலமளிப்‌ 
பதும்‌, நம்மிடம்‌ பலம்‌ பெறுபவைகளுமான ஸ்தாபனங்கள்‌ 
மூன்று இருக்கின்றன : 

1. தட்சிணாமூர்த்தி வித்தியார்த்தி பவனம்‌. 

8. புரோச்‌ கிக்ஷா மண்டலம்‌. 

2. சரோதர்‌ சிக்ஷா மண்டலம்‌. 


இந்த மூன்று ஸ்தாபனங்களை அமைத்து நிர்வகிப்பவர்கள்‌, 
ஒத்துழையாமைக்‌ கொள்கையை ஏற்றுக்கொண்டதன்‌ மூலம்‌, 
ஒத்துழையாமை இயக்கத்தின்‌ புகழைத்‌ தாங்கள்‌ இன்னும்‌ 
அதிகப்படுத்தியிருப்பதாக ஒப்புக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ ; அதே 
மாதிரி, அவர்கள்‌ ஒத்துழையாமை இயக்கத்திலிருந்து ஊக்கமும்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌ . 

இதைத்‌ தவிர, காம்‌ பல பாட புத்தகங்களையும்‌ தயாரித்‌ 
திருக்கிறோம்‌. இவற்றில்‌ பலவற்றை நான்‌ சிறையில்‌ இருக்கும்‌ 
போது பார்த்திருக்கிறேன்‌. தட்சிணாமூர்த்தி, சரோதர்‌ 
மண்டலங்களிலுள்ள புத்தகங்களையும்‌ பார்த்திருக்கிறேன்‌. 


926 கல்வி 


அவற்றை நான்‌ படித்திருப்பதாகச்‌ சொல்லவில்லை. ஆனால்‌, 
கான்‌ ஏராளமான புத்தகங்களைப்‌ படித்திருக்கிறேன்‌. இதனால்‌, 
ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை மேலெழுந்த வாரியாகப்‌ பார்த்‌ 
தாலே, அதில்‌ என்ன இருக்கிறது, அது எப்படி தயாரிக்கப்‌ 
பட்டிருக்கிறது, அதை எழுதியவரின்‌ நோக்கம்‌ என்ன என்பவை 
களையெல்லாம்‌ கண்டுபிடிக்கும்‌ சக்தி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. 
இந்தப்‌ புத்தகங்களைத்‌ தயாரித்தவர்களும்‌, இவற்றை வெளி 
யிட்ட ஸ்தாபனங்களும்‌ நம்முடைய மனப்பூர்வமான நன்றிக்கு 
உசியவர்களாவர்‌. இவற்றைத்‌ தவிர, விச்தியாபீடமும்‌ பல புத்த 
கங்களைத்‌ தயாரித்திருக்கிறது. இது பெரிய சாதனையே ஆகும்‌. 
சென்ற ஐம்பது வருடங்களில்‌ இன்றைய குஜராத்தின்‌ சரித்தி 
ரத்தில்‌ இதற்கு ஈடு இணையே கிடையாது. அப்போது ஏதாவது 
கொஞ்சம்‌ செய்யப்பட்டிருந்தால்‌, அது சர்க்கார்‌ செய்ததாகும்‌. 
அந்தப்‌ பெருமையை காம்‌ எடுத்துக்‌ கொள்ள முடியாது. அதில்‌ 
நம்மவர்கள்‌ இருந்தார்கள்‌ என்பது உண்மைதான்‌; ஆனால்‌, அதற்‌ 
கான திட்டங்களையும்‌, ஏற்பாடுகளையும்‌ செய்தது சர்க்கார்தான்‌. 
சர்க்காருக்கு பலமளிப்பதற்காகவே அந்தத்‌ திட்டம்‌ வகுக்கப்‌ 
பட்டது; தம்முடைய நலன்களுக்கு உதவியாய்‌ இருக்க வேண்டும்‌ 
என்பதே அதன்‌ நோக்கமாகும்‌. 


மேலும்‌, இந்கத்‌ திட்டத்தை காம்‌ ஆரம்பித்த முதல்‌ வருடத்‌ 
திலேயே, அவர்களை விட அதிகப்‌ புத்தகங்களைத்‌ தயாரித்திருக்‌ 
கிறோம்‌. ஆனால்‌, நம்முடைய வேலையை நாம்‌ போட்டி மனப்பான்‌ 
மையுடன்‌ செய்யவில்லை. 


குஜராத்‌ ஒரு பின்தங்கிய மாகாணமாக இருக்கது; இன்றும்‌ 
அது அப்படித்தான்‌ இருக்கிறது. குஜராத்திகள்‌ எழுதப்படிக்கத்‌ 
தெரியாதவர்களாக இருந்தார்கள்‌. கடை வைத்து வியாபாரம்‌ 
செய்யத்தான்‌ அவர்களுக்குத்‌ தெரியும்‌. முடிந்த வரையில்‌ பணம்‌ 
சம்பாதிக்க வேண்டும்‌ என்பதே அவர்களுடைய பேராவல்‌. மக்க 
ளுக்குப்‌ பிரயோசனமான நல்ல புத்தகங்களைத்‌ தயாரிக்க வேண்‌ 
டிய அவசியம்‌ உணரப்படவேயில்லை. முதலில்‌ இத்துறையில்‌ 
வேலை செய்ய ஆரம்பித்தது ஸஸ்தன்‌ சாஹித்திய வளர்ச்சிக்‌ காரி 
யாலயம்‌. அதாவது, இக்க ஸ்தாபனத்தின்‌ ஜீவ நாடியாக இருந்த 
ஸ்வாமி அகண்டானந்த்தான்‌ இந்த வேலையை ஆரம்பித்தார்‌. 
மலிவான விலையில்‌ குஜராத்தில்‌ ஈல்ல புத்தகங்களைத்‌ தயாரித்து, 
அவற்றை குஜராத்தியில்‌ விற்பனை செய்வதற்கு அவர்‌ உண்மை 
யாகவே அரும்பாடுபட்டார்‌. ஆனால்‌, அந்த ஸ்தாபனத்தின்‌ 
சாதனை மறக்க முடியாததுதான்‌ என்றாலும்‌, ஒத்துழையாமை 
இயக்கத்தின்‌ சாதனை அதையும்‌ மீறிவிட்டது. 


பாட புத்தகங்களைப்பற்றி நான்‌ நினைத்ததற்கு அதிகமாகப்‌ 
பேசிவிட்டேன்‌. இப்போது ஒரு எச்சரிக்கையும்‌ கொடுக்க விரும்பு 
கிறேன்‌. இந்தப்‌ புத்தகங்களெல்லாம்‌ குஜராத்தியில்‌ தயாரிக்கம்‌ 
படுவது நல்லதுதான்‌, ஆனால்‌, இது போதுமானதென்று எனக்‌ 
குப்‌ படவில்லை, கான்‌ எராவ்டா சிறையிலிருந்த போது, இந்தப்‌ 


எங்கள்‌ வேலைபற்றிய விவரம்‌ 327 


புத்தகங்கள்‌ ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக எனக்கு வந்து கொண்டே 
இருந்தன. அதைப்‌ பார்த்தபோது எனக்கு பயமாகிவிட்டது. அத 
னால்‌ நான்‌ உஷாராகிவிட்டேன்‌. அந்தப்‌ புத்தகங்களெல்லாம்‌ 
கன்றாக இருந்தன; நன்றாகவும்‌ அச்கிடப்பட்டிருந்கன. அந்தப்‌ 
புத்தகங்கள்‌ ஒருவரை மயக்கக்‌ கூடிய விதத்தில்‌ அவ்வளவு வசீ 
கரமரயிருந்தன. குஜராத்‌ ஏழை மாகாணமல்ல; இந்தப்‌ புத்தகங்‌ 
கள்‌ குஜராத்தின்‌ புகழை உயர்த்தப்போவதில்லை. மற்ற 
மாகாணங்களுடன்‌ ஒப்பிட்டுப்பார்க்கும்‌ போது, குஜராத்‌ வள 
முள்ள மாகாணம்தான்‌. ஆனால்‌, குஜராத்‌ கூட இந்தச்‌ சமை 
யைத்‌ தாங்க முடியாதென்று கரன்‌ நினைக்கிறேன்‌. இவ்வளவு புத்‌ 
தகங்களை குஜராத்‌ ஜீரணம்‌ செய்ய முடியாது; அதனால்‌ கூட 
இவ்வளவு செலவைத்‌ தாங்க முடியாது. இந்தப்‌ புத்தகங்கள்‌ 
ஆமதாபாத்‌, சூரத்‌, நாதியாத்‌, புரோச்‌ போன்ற ஈகரங்களுக்கு 
மட்டும்‌ என்றே தயாரிக்கப்பட்டிருந்தால்‌, நான்‌ எதுவும்‌ சொல்ல 
மாட்டேன்‌. அந்த நகரங்கள்‌ கூட, செலவைத்‌ தாங்க முடியுமென்‌ 
றாலும்‌, அதற்கு அவர்களுக்கு மனம்‌ வராதென்று சொல்லுவேன்‌. 
ஆனால்‌, அவை நிச்சயமாக கிராம மக்களின்‌ சக்தியை மீறிய 
தாகும்‌. நரம்‌ தயரரிக்கும்‌ புத்தகங்கள்‌, மிகவும்‌ ஏழைகளாயிருப்‌ 
பவர்கள்‌ கூட வாங்கக்‌ கூடியவைகளாக இருக்க வேண்டும்‌. என்‌ 
இஷ்டப்படி விட்டால்‌, அரையணா அல்லது ஒரு அணாவுக்கு மேல்‌ 
அதிக விலையில்லாச புத்தகங்களையே தயாரிப்பேன்‌. 


ஒரு புத்தகத்தைப்‌ பொதுமக்களின்‌ முன்பு சமர்ப்பிப்பதற்கு 
முன்பு நான்‌ ஆயிரம்‌ தடவை யோசிப்பேன்‌. குழந்தைகளுக்‌ 
கென்று நான்‌ சின்னஞ்சிறு புத்தகமொன்று எழுதியிருக்கிறேன்‌. 
அதை ஐந்தே நிமிடங்களில்‌ முடித்துவிடலாம்‌. கவனமாகப்‌ 
படித்தால்‌, பத்து நிமிடங்கள்‌ ஆகும்‌. எழுத்தாளர்களும்‌, வாச 
கர்களும்‌ அதில்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ள குற்றம்‌ குறைகளை கான்‌ 
படிக்கவில்லை. ஆனால்‌, பெரும்பாலான அக்கு விமர்சனங்கள்‌ என்‌ 
கப்‌ பாராட்டவில்லை என்பதை நான்‌ அறிவேன்‌. எனக்கு அளிக்‌ 
கப்பட்டுள்ள பாராட்டுக்கோ, கண்டனத்திற்கோ எல்லையே 
இல்லை. ஆகையால்‌, இரண்டைப்பற்றியுமே நான்‌ கவலைப்‌ படுவ 
தில்லை. ஆயினும்‌, அந்தப்‌ புத்தகத்தைத்‌ தயாரித்ததன்‌ கோக்‌ 
அம்‌ முக்கியமானது. ஆசிரியர்‌, பெரும்பாலும்‌ வாய்மொழியாகவே 
பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்பதே அதன்‌ கருத்தா 
கும்‌. புத்தகங்கள்‌ அல்லது பாட புத்தகங்கள்‌ மூலமாக மட்டுமே 
அறிவைப்‌ புகட்ட முடியாது. பல பாட புத்தகங்கள்‌ வைக்கப்‌ 
பட்டிருக்கும்போது குழந்தைகளின்‌ மனத்தில்‌ ஏதோ ஒரு வித 
மான உணர்ச்சி ஏற்படுகிறது. இந்தப்‌ புத்தகங்களைப்‌ பற்றியே 
அவர்கள்‌ நினைத்துக்‌ கொண்டிருப்பதால்‌, அவர்களுடைய சிந்திக்‌ 
சூம்‌ சக்தி முடக்கப்பட்டுவிடுகிறது. பல குழந்தைகள்‌ விஷயத்‌ 
தில்‌ எனக்கு நேரடியான அனுபவம்‌ இருக்கிறது; இந்த விஷயத்‌ 
தைப்‌ பற்றிப்‌ பல ஆசிரியர்களுடன்‌ நான்‌ விவாதித்திருக்கிறேன்‌. 
அதன்‌ பலனாகவே இர்க முடிவுக்கு வந்திருக்கிறேன்‌. தென்னாப்‌ 
பிரிக்காவில்‌ நடத்திய சோதனைகளில்‌ கரன்‌ எப்போதுமே 


928 கல்வி 


உஷாராக இருந்து, எல்லா விஷயங்களையும்‌ மிக ஜாக்கிரதை 
யாக கவலித்திருக்கிறேன்‌. கான்‌ போராட்டத்தின்‌ மத்தியில்‌ 
இருந்து கொண்டு, பற்றி எரியும்‌ தீயினூடே உள்ளவனைப்‌ 
போல்‌ நடமாடிக்‌ கொண்டிருந்த காலத்தில்‌ கூட அதே மாதிரி 
அனுபவம்‌ எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இரண்டு பள்ளிக்கூடங்‌ 
களை ஒப்பிட்டுப்‌ பாருங்கள்‌: ஒன்று ஆசிரியர்கள்‌ பல பாட புத்த 
கங்களை உபயோகிக்கும்‌ பள்ளிக்கூடம்‌. மற்றொன்று, ஆகிரியர்‌ 
கள்‌ ஒரு பாட புத்தகத்தைக்‌ கூட உபயோகிக்காத பள்ளிக்கூடம்‌. 
இரு பள்ளிக்கூடங்களிலும்‌ உள்ள ஆசிரியர்களும்‌ ஒரே மாதிரி 
யான திறமை உள்ளவர்களாக இருந்தால்‌, பாடபுதீதகங்களை உப 
யோகிக்காதவர்கள்‌ குழந்தைகளுக்கு அதிகம்‌ சொல்லிக்‌ கொடுக்‌ 
கிறார்கள்‌. குழந்தைகளிடம்‌ புத்தகங்களைக்‌ கொடுக்க நான்‌ 
விரும்பவில்லை. வேண்டுமானால்‌ ஆசிரியர்கள்‌ அவறிறைப்‌ படிக்க 
லாம்‌. ஆகையால்‌, ஆசிரியர்களுக்கு வழிகாட்டிகளாகநாம்‌ புத்தகங்‌ 
கள்‌ எழுதலாம்‌; ஆனால்‌, குழந்தைகளுக்கென்று காம்‌ எழுதினால்‌, 
ஆசிரியர்கள்‌ வெறும்‌ யந்திரங்களாகிவிடுவார்கள்‌. ஆசிரியர்கள்‌ 
'சுயமாகச்‌ சிந்தித்து செயல்படும்‌ சக்தியை அது அழித்துவிடும்‌. 
ஆனால்‌, ஆசிரியர்களுக்கு நான்‌ எந்தக்‌ சட்டுப்பாட்டையும்‌ விதிக்க 
விரும்பவில்லை. என்னுடைய கருத்தைத்‌ தெரிந்து கொண்டு, 
'உரிய விதத்தில்‌ அதைப்‌ பரிசீலனை செய்யவேண்டுமென்றே வீரும்‌ 
புகிறேன்‌. பாட புத்தகங்கள்‌ எழுதுபவர்களெல்லாம்‌ தத்தம்‌ 
துறைகளில்‌ நிபுணர்கள்‌. உபயோகமாயிருக்கக்‌ கூடும்‌ என்று 
நினைக்கும்போது அந்தப்‌ புத்தகங்களைப்‌ பயன்படுத்‌ தி க்‌ 
கொள்ளுவது நல்லதுதான்‌. ஆனால்‌, கான்‌ சொன்ன தன்‌ கருத்து 
என்ன என்பதையும்‌ நீங்கள்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. 


நான்‌ ஆசிரியர்‌ வேலை செய்திருக்கிறேன என்று நீங்கள்‌ 
கேட்க விரும்பலாம்‌. அனுபவத்தின்‌ மீதுதான்‌ என்‌ கருத்துகள்‌ 
உருவாக்கப்பட்டவை என்பதை உங்களுக்குத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்ள விரும்புகிறேன்‌. கல்விப்‌ பிரச்னையைப்பற்றி கான்‌ 
ஆழ்ந்து சிந்தனை செய்திருக்கிறேன்‌. நான்‌ தெரிவித்துள்ள கண்‌ 
ணோேட்ட த்திற்கிணங்க இதை நீங்கள்‌ பரிசீலனை செய்ய வேண்டு 
மென்றும்‌, உங்களுடைய வேகத்தைச்‌ சிறிது குறைத்துக்‌ 
கொள்ள வேண்டுமென்றும்‌ கேட்டுக்கொள்ளுகிநேன்‌. பல்லா 
யிரக்கணக்கான குழந்தைகளுக்கு காம்‌ புத்தகங்கள்‌ தயாரிக்க 
வேண்டுமென்றால்‌, குஜராத்துக்கு அது கட்டுபடியாகாது. அப்படி 
முயற்சி செய்தாலும்‌, சிக்கிரத்தில்‌ அலுப்புற்று விடுவோம்‌. இது 
தான்‌ நான்‌ சொல்ல விரும்புவது. இரண்டாவதாக, குழந்தை 
களின்‌ இளம்‌ உள்ளங்களில்‌ இத்தப்‌ புத்தகங்களின்‌ சுமையை ஏற்‌ 
றக்‌ கூடாது. 


ஒரு புதிய கருத்து மனதில்‌ பட்ட உடன்‌, அதைப்‌ பிரதான 
மாக கினைத்துக்‌ கொண்டு, அதை உலகத்திற்கு எடுத்துச்‌ சொல்ல 
ஆரம்பித்துவிட்டால்‌, அதனால்‌ சொல்பவருக்கும்‌ கஷ்டம்‌ , உலகத்‌ 
திற்கும்‌ கஷ்டம்‌. ஆனால்‌, அதை தன்‌ விஷயத்திலும்‌, தன்‌ குழந்‌ 
தைகள்‌ விஷயத்திலும்‌ சோதனை செய்து பார்த்து, அந்தச்‌ 


எங்கள்‌ வேலைபற்றிய விவரம்‌ 929 


சோதனை என்ன பலனனிக்கிறது என்று சரியாக மதிப்பிட்டுப்‌ 
பார்த்து, பிறகும்கூட, மேலும்‌ சோதனை செய்து பார்ப்பதற்காக 
வெளியே சொல்லாமலே வைத்திருந்தால்‌, தவிர்க்கக்‌ கூடிய 
கஷ்டத்திலிருந்து உலகம்‌ கரப்பரற்றப்படுகிறது. என்னுடைய 
இந்தக்‌ கருத்துக்கு ஆதரவாகப்‌ பல பெரிய மனிதர்களின்‌ உதார 
ணங்கள்‌ என்னிடம்‌ இருக்கின்றன. அவர்கள்‌ தம்முடைய கருத்‌ 
துகளை வெளியில்‌ சொல்லாமலே வைத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
இதனால்‌ அவர்களுக்கோ, உலகத்திற்கோ ஒன்றும்‌ கஷ்டம்‌ 
ஏற்படவில்லை. அத்தகையவர்கள்‌, முதலில்‌ தமக்கு உண்மை 
யானவையாகவும்‌, குறிப்பிட த்தக்கவையாகவும்‌ தோன்றிய கருத்‌ 
துகளைப்‌ பின்னர்‌ திருத்திக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. பின்னர்‌ 
ஏற்பட்ட அனுபவத்தின்‌ பலனாக, முதல்‌ கருத்துகளை மறந்து விட்‌ 
டார்கள்‌. என்னுடைய ஆப்த ஈண்பரும்‌, நெருங்கிய சகாவுமான 
ஆண்ட்ரூஸ்‌ இதற்கு ஒரு உதாரணம்‌. அவர்‌ எப்போதும்‌ 
அவசரப்படுபவர்‌, பத்து வருடங்களுக்கு முன்பு, அவர்‌ மனத்‌ 
தில்‌ ஏதாவது பட்டால்‌ உடனே அதைக்‌ குறித்துக்‌ கொள்ளு 
வார்‌. பத்து வருடங்களுக்கு முன்பு இருந்த கருத்துகள்‌ இப்‌ 
போது அவரிடமில்லை. அவர்‌ மதப்‌ பற்றுள்ளவர்‌. காமும்‌ மதப்‌ 
பற்றுள்ளவர்களே, ஈம்முடைய கருத்துகளில்‌ சிலவற்றை வெளி 
யில்‌ சொல்லாமலே நாம்‌ இறந்துவிட்டால்‌, அப்படி வெளியிடப்‌ 
படாத கருத்துகளை ஈமது ஆன்மா தன்னுடன்‌ தாங்கிச்‌ செல்லும்‌; 
எதிர்‌ காலத்தில்‌ எப்போதாவது அந்தக்‌ கருத்துகள்‌ உலகத்திற்‌ 
குக்‌ கிடைக்கவே செய்யும்‌. வித்தியாபீடமும்‌, அதனுடன்‌ சம்பந்‌ 
தப்பட்ட மற்ற ஸ்தாபனங்களும்‌ எந்த நிலைமையில்‌ ஸ்தாபிக்கப்‌ 
பட்டன என்பதை நாம்‌ ஞாபகப்படுத்திக்‌ கொண்டால்‌, இப்‌ 
பேரது நமக்கு ஏற்பட்டிருக்கும்‌ கஷ்டங்களும்‌, புதிர்களும்‌ தாமா 
கவே தீர்ந்துவிடும்‌. கல்வித்‌ துறையாளர்கள்‌ என்ற முறையில்‌ 
கல்வியைப்‌ பற்றிய பிரச்னைகளை இன்று காம்‌ பரிசிலனை செய்கி 
நோம்‌. கல்வி போதிப்பதே ஆசிரியரின்‌ வேலையாகும்‌. ஆகவே, 
நம்மால்‌ முடிந்த அளவுக்கு காம்‌ சிறந்த கல்வியை அளிக்க வேண்‌ 
டும்‌. ஆனால்‌, ஈம்முடைய பிரச்னை அவ்வளவு சுலபமான தல்ல. 
வித்தியாபீடத்தையும்‌, அதனுடன்‌ சம்பந்தப்பட்ட மற்ற ஸ்தாப 
எங்களையும்‌ வெறும்‌ கல்விக்காகவே நாம்‌. ஆரம்பிக்கவில்லை. 
ஒத்துழையாமை இயக்கத்தின்‌ ஒரு பகுதியாகவே வித்தியா 
பீடத்தை ஆரம்பித்தோம்‌. அதாவது, ஆசிரியர்கள்‌, மாணவர்கள்‌, 
பெற்றோர்கள்‌ யாவரும்‌ சுயராஜ்யத்துக்காக, விச்தியாபீடத்தின்‌ 
முலம்‌ ஒரு சங்கமாகத்‌ தம்மை அமைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ 
என்பதே இதன்‌ அர்த்தமாகும்‌. காமெல்லோரும்‌ சுயராஜ்யத்தின்‌ 
ஊழியர்கள்‌-ஒத்துழையாமையின்‌ போர்‌ வீரர்கள்‌. ஒத்துழை 
யாமையின்‌ சாதனைகனளைப்பற்றி உங்களிடம்‌ சொல்லுதவற்காக 
இப்போது நான்‌ வரவில்லை. தேசீயக்‌ கல்வியில்‌ ஈடுபட்டுள்ள 
ஒரு ஆசிரியரின்‌ கடமையும்‌, தருமமும்‌ என்ன என்பதையே 
சொல்ல வந்திருக்கிறேன்‌. சுயராஜ்யம்‌ பெறுவதற்காக நாம்‌ 
இங்கு சங்கம்‌ போல்‌ அமைத்துக்‌ கொண்டபோது, ஒத்துழையா 


330 கல்வி 


மைதான்‌ பின்பற்றத்தக்க சரியான கொள்கை என்பதை ஏற்க 
னவே ஒப்புக்‌ கொண்டவர்களாகிவிட்டோம்‌. 


கொள்கையிலேயே ஏதாவது தவறு இருந்தால்‌, காங்கிரஸ்‌ 
அதை மாற்றும்‌. அதற்கிடையே நாம்‌ சரியான காரியத்தையே 
செய்கிறோம்‌ என்ற நம்பிக்கையில்‌ நாம்‌ காரியங்கள்‌ செய்துகொண் 
டிருக்க வேண்டும்‌. ஒத்துழையாமை சரியா, தவறு என்று 
வேதாந்த விசாரம்‌ செய்வதற்காக நாம்‌ இங்கு கூடியிருக்கவில்லை. 
வித்தியாபீடமும்‌, அதனுடன்‌ சம்பந்தப்பட்ட ஸ்தாபனங்களும்‌ சுய 
ராஜ்யத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டவை என்பதை நாம்‌ ஒப்புக்‌ 
கொள்கிறோம்‌. சுயராஜ்யக்‌ கண்ணோட்டத்துடன்‌ பார்த்தால்தான்‌ 
அவை இருப்பதற்கு நியாயம்‌ தெரியும்‌. கல்விக்காகவே கல்வி 
என்ற சித்தாந்தத்தை சுயராஜ்யம்‌ பெற்ற பிறகு மகிழ்ச்சியுடன்‌ 
பரிசீலனை செய்வோம்‌. ஆனால்‌, இன்றைக்கு, மேலே குறிப்பிட்ட 
குறுகிய அளவுக்குத்தான்‌ இதை கவனிக்க வேண்டும்‌. 

நம்முடைய ஆரம்பப்‌ பள்ளிக்கூடங்கள்‌, உயர்நிலைப்‌ பள்ளி 
கள்‌, கல்லூரிகள்‌, புராதன இந்திய சரித்திர ஆராய்ச்சி இலாகா 
ஆகிய எல்லாவற்றிலுமே, இதே கருத்தை நாம்‌ கவனத்தில்‌ வைத்‌. 
திருக்க வேண்டும்‌. சுயராஜ்யம்‌, ஒத்துழையாமை ஆகியவைகளைக்‌ 
கவனிப்பதைப்‌ புறக்கணிக்க முடியாது. சத்தியம்‌, அகிம்சை 
மூலம்தான்‌ நாம்‌ சுயராஜ்யம்‌ பெற வேண்டும்‌ என்பதும்‌ முடிவாகி 
விட்டது. 'அமைதியான”, நியாயமான” என்ற வார்த்தைகளுக்கு 
காங்கிரஸ்‌ என்ன அர்த்தம்‌ சொன்னாலும்‌, என்னைப்‌ பொறுத்த 
வரையில்‌, சத்தியம்‌, அகிம்சை என்பவையே அந்த வார்த்தை 
களின்‌ அர்த்தங்களாகும்‌. குஜராத்தும்‌ அப்படித்தான்‌ நினைக்கிற 
தென்றே ஈம்புகிறேன்‌. மேலும்‌, ஐந்து அம்சங்களுள்ள ஒத்துழை 
யாமைத்‌ திட்டம்‌ ஒன்றைப்‌ பின்பற்றவும்‌ காம்‌ ஒப்புக்கொண்டி 
ருக்கிறோம்‌. அதன்படி நாம்‌ நடந்து கெர்ள்ளாவீட்டால்‌, நமது 
வார்த்தையை மீறியவர்களாகிறோம்‌. நம்முடைய பொறுப்பில்‌ 
உள்ள மாணவர்களின்‌ ஒழுக்க த்திற்கு நாம்தான்‌ பொறுப்பாளி. 
பகிஷ்காரக்‌ கொள்கையை நாம்‌ கைவிட்டால்‌, அவர்களுக்கு நாம்‌ 
தவறான ஒரு பாடத்தைக்‌ கற்பித்தவர்களாவோம்‌. இந்த வேலைத்‌. 
திட்டத்தில்‌ நம்பிக்கை இல்லாதவர்கள்‌, இந்த ஸ்தாபனங்களி 
லிருந்து வெளியே போய்விடுவது நல்லது. நாமெல்லோருமே 
வயிற்றை நிரப்ப வேண்டியவர்கள்‌ தான்‌. ஆகையால்‌, வாழ்‌ 
வதற்கு ஏதாவது சம்பாதிக்க வேண்டுமென்ற பொறுப்பிலிருந்து 
கப்ப முடியாது. ஆனால்‌ அதுமட்டுமே நம்முடைய முக்கிய நோக்க 
மாக இருக்க முடியாது. ஆனால்‌, ஒத்துழையாமையின்‌ நிபந்தனை 
களை ஏற்றுக்‌ கொண்டு அதன்படி நடக்க முடியாதவர்கள்‌, இந்த 
ஸ்தாபனங்களிலிருந்து போய்விடவேண்டும்‌. ஜீவனோபாயத்‌ 
திற்காக மட்டுமே தேசீயப்‌ பள்ளிக்கூடங்களுக்கு வருவது, 
கற்றுக்‌ கொடுப்பவர்களுக்கோ, கற்றுக்‌ கொள்ளுபவர்களுக்கோ 
பெருமையளிக்காது. 

நமது போராட்டத்தில்‌ இரண்டு அம்சங்கள்‌ இருக்கின்றன. 
ஒன்று, அழிக்கும்‌ தன்மை வாய்ந்தது; இதை நாம்‌ ஏற்கனவே 


எங்கள்‌ வேலைபற்றிய விவரம்‌ 931 


சாதித்துவிட்டோம்‌. மீண்டும்‌ பிடிவாதமாக இதையே செய்து 
கொண்டிருந்தால்‌, விஷயம்‌ தெரியாத ஒரு முட்டாள்‌ குடியான 
வணைப்போல்‌ ஈடந்து கொண்டவர்களாவோம்‌. குடியானவன்‌ 
களை பீடுங்குகிறான்‌, கற்களைப்‌ பொறுக்கி எறிகிறான்‌, விதை 
விதைப்பதற்காக நிலத்தை உழுகிறான்‌. ஆனால்‌, நிலத்தைப்‌ 
போதிய அளவுக்குப்‌ பண்படுத்திய பிறகு. விதை விதைப்பதற்குப்‌ 
பதிலாக, மேலும்‌ உழுது கொண்டேயிருந்தால்‌, அவன்‌ தன்‌ 
னுடைய நேரத்தை வீணடிப்பதாகத்தான்‌ சொல்ல வேண்டும்‌. 
அதே மாதிரி, முதல்‌ வயலில்‌ பலனைப்‌ பார்க்காமல்‌, மற்றொரு. 
வயலில்‌ அவன்‌ தன்னுடைய சோதனையை ஆரம்பித்தால்‌, 
அதுவும்‌ முறையற்றதாகவே இருக்கும்‌. அவன்‌ தன்னுடைய 
சோதனையைப்‌ பூர்த்தி செய்யாமல்‌, தனக்குப்‌ பதிலாக இன்‌ 
ஜெருவன்‌ அந்த வேலையைச்‌ செய்யும்படியும்‌ விடக்கூடாது. 
பொறுமையுடன்‌ தன்‌ வேலையைச்‌ செய்தால்‌, உரிய காலத்தில்‌ 
அறுவடை செய்யலாம்‌ என்ற ஈம்பிக்கையில்‌ தன்‌ வேலையைச்‌ 
செய்து கொண்டிருக்க வேண்டும்‌. ஈம்முடைய வேலையிலுள்ள 
அழிவு அம்சம்‌ முடிந்துவிட்டது. இனி நிர்மாண அம்சத்தை நாம்‌ 
நிறைவேற்ற வேண்டும்‌. நிர்மாண வேலை நம்முடைய ஒத்துழை: 
யாமை இயக்கத்தை பலப்படுத்தும்‌. நாம்‌ செய்யும்‌ வேலையை 
உலகம்‌ போற்றி, ஆதரிக்க ஆரம்பித்தால்‌, மற்றப்‌ பள்ளிக்‌ 
கூடங்கள்‌ தாமாகவே மறைந்துவிடும்‌. மற்றப்‌ பள்ளிக்கூடங்‌- 
களில்‌ அதிக விறுவிறுப்பு இல்லையென்றும்‌. வேறு விதமான 
பள்ளிகளை ஆரம்பிக்கத்‌ தேவை இருக்கிறதென்றும்‌ இப்போதே 
மக்கள்‌ ஒப்புக்‌ கொள்ளுகிறார்கள்‌. நம்முடைய வேலையில்‌ நமக்கு. 
நம்பிக்கையிருந்தால்‌, அதை முடிப்பதற்கு ஒரு வருடம்‌ ஆகிறதா, 
இருபது வருடங்களாகின்றனவா என்று பார்க்காமல்‌ அதைச்‌ 
செய்துகொண்டேயிருக்க வேண்டும்‌. 


புதிய பள்ளிக்கூடங்களைத்‌ திறப்பதும்‌, ஏற்கனவே உள்ள 
பள்ளிகளை பலப்படுத்துவதும்‌ நமது வேலையில்‌ ஒரு அம்சமாகும்‌: 
இது நிரந்தரமான தன்மை வாய்ந்ததாகும்‌, ஆசிரியர்கள்‌ 
கோர்ட்டுகளையும்‌, பஞ்சாயத்துகளையம்‌ மறந்துவிட வேண்டும்‌. 
இந்த விஷயங்களையெல்லாம்‌ நமது மனதிலிருந்தே விரட்டிவிட 
லாம்‌. நமது பொறுப்பை நாம்‌ நிறைவேற்றிக்‌ கொண்டிருந்தால்‌ 
போதுமானது. இச்தப்‌ பள்ளிக்கூடங்களை நல்ல முறையில்‌ நடத்து 
வதன்‌ மூலம்‌ இவற்றின்‌ புகழ்‌ ஓங்கச்‌ செய்வது நமது அடுத்த 
பொறுப்பாகும்‌. கணிசமான அளவுக்கு இவற்றை விரிவுபடுத்து 
கிறோம்‌. இவற்றில்‌ காப்பாற்றத்‌ தகுக்தவைகளை இனிப்‌ பொறுக்கி 
எடுக்க வேண்டும்‌. இங்குள்ள விவசாயிகள்‌ நான்‌ சொல்லுவதன்‌ 
அர்த்தத்தை ஈன்கு புரிந்து கொள்ளுவார்கள்‌. குடியானவன்‌ 
விதை தெளிக்கிறான்‌; பின்னர்‌ அவற்றிலுள்ள சப்பை, சோடை 
களைக்‌ களைந்தெறிகிறான்‌. அதே மாதிரி, அறுவடை முடிந்த பிறகும்‌. 
கல்ல கோதுமையாகப்‌ பார்த்து விதைக்காக வைத்துக்‌ கொள்ளு. 
கிறான்‌. இவ்வாறாக ஒவ்வொரு வருடமும்‌ நல்ல பயிர்‌ விளையும்படி 
செய்கிறான்‌. ஈமது வேலையை விரிவுபடுத்தி விட்டோம்‌; இனி: 


1992 கல்வி 


அதைக்‌ காப்பாற்றி, அதனுடைய தரத்தையும்‌, தன்மையையும்‌ 
அபிவிருத்தி செய்ய வேண்டும்‌. 


காம்‌ கவனிக்க வேண்டிய வேறு பல காரியங்களும்‌ இருக்‌ 
கின்றன. அவை கைராட்டினமும்‌, தீண்டாமையை ஒழிப்பதும்‌. 
ஹிந்து-முல்லிம்‌ ஒற்றுமை அவ்வளவு தீவிரமான பிரச்னையாக 
இல்லையென்றாலும்‌, அது இருக்கத்தான்‌ செய்கிறது. ஹிந்துக்‌ 
களும்‌, முஸ்லிம்களும்‌ உண்மையான சகோதரர்களைப்‌ போல்‌ வாழ 
வேண்டும்‌ என்று மாணவர்களுக்கு உணர்த்திவிட்டோமானால்‌, 
இன்னும்‌ இருந்துகொண்டிருக்கும்‌ விஷத்தை அகற்றிவிடமுடியும்‌. 
குஜராத்தில்‌ மண்டைகள்‌ உடைவதில்லை என்பது உண்மையே; 
ஆயினும்‌, அத்த இரு வகுப்பினருக்குமிடையே கேசப்‌ பான்மை 
இல்லை. இந்த ஈட்பை ஏற்படுத்துவதற்கான பொறுப்பில்‌ ஒரு 
பகுதியைப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
மேலும்‌, தீண்டாதார்களைச்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்‌ பொறுப்பையும்‌ 
எல்லாப்‌ பள்ளிக்கூடங்களும்‌ நிறைவேற்ற வேண்டும்‌. வித்தியா 
பீடம்‌ கடக்க முடியாமல்‌ போய்விடலாம்‌ என்றிருந்தால்‌ கூட, 
தீண்டாதாரைச்‌ சேர்த்துக்‌ கொள்ள வேண்டுமென்று விதித்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. இந்தப்‌ பொறுப்பை நிறைவேற்ற ஆசிரியர்‌ 
கள்‌ என்ன செய்திருக்கிறார்கள்‌? பெற்றோர்கள்‌ என்ன செய்‌ 
திருக்கிறார்கள்‌? பெற்றோர்கள்‌ பயப்படுகிறார்கள்‌, அவர்களை 
விலக்கி வைக்க வேண்டும்‌ என்பதே பெற்றோர்களின்‌ மனப்பான்‌ 
மையாக இருக்கிறது. ஆகையால்‌, நமது பள்ளிக்கூடங்களில்‌ தீண்‌ 
உாதார்கள்‌ போதிய அளவுக்கு இல்லை. நல்ல காலமாக, இந்து 
லால்‌, மாமா, மற்றும்‌ இதர ஊழியர்களுடைய முயற்சிகள்‌ காரண 
மாக, தீண்டாதார்களுக்கென்று 16 பள்ளிக்கூடங்கள்‌ இருக்கின்‌ 
றன. தீண்டாதார்களுக்கான இந்தப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ வேலை 
செய்வது, நம்மிடமுள்ள திறமையையே, நம்முடைய தாராளத்‌ 
தையோ குறிக்கவில்லை; ஈமது அவமானத்தின்‌ கின்னங்களே 
இவை. தீண்டாதார்களை இழிவாக நினைக்கும்‌ இடங்களில்தான்‌ 
அவர்களுக்குத்‌ தனியாகப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ வேண்டும்‌; இல்லா 
விடில்‌ அவர்களும்‌ மற்றப்‌ பிள்ளைகளைப்போல்‌ ஒரே பள்ளிக்கூடத்‌ 
தில்தான்‌ படிக்க வேண்டும்‌. முதலில்‌ அவர்களுக்குக்‌ கல்வி 
அளித்துவிட்டு, பிறகு மற்றவர்களைக்‌ கவனிப்போம்‌. அவர்களைக்‌ 
குளிப்பாட்டி, சரியாக ஆடையணிவித்து, ஆகாரமும்‌ கொடுக்க 
"வேண்டும்‌. அவர்கள்‌ பேசுவது சரியாக இல்லையென்றால்‌, சரியான 
உச்சரிப்பையும்‌, பேச்சையும்‌ கற்றுக்‌ கொடுக்க வேண்டும்‌. இது 
ஒரு சிறிய தவறல்ல; ,அதற்கு மாறாக, அது நாம்‌ செய்யும்‌ ஒரு 
"பெரிய தவறாகும்‌. 


தீண்டாமை ஒழிப்பை காங்கிரஸ்‌ வேலைத்‌ திட்‌ 
டத்தின்‌ ஒரு அம்சமாகவே காம்‌ கருத வேண்டும்‌. தீண்‌ 
பாதார்களை நம்மைவிட்டுப்‌ பிரித்து வைக்திருக்கும்வரையில்‌, 
அவர்களையும்‌ ஈம்மவர்கள்‌ என்று நாம்‌ சேர்த்துக்‌ கொள்ளத்‌ 
.அயாராக இல்லாதவரையில்‌, இக்தியாவுக்கு சுயராஜ்யம்‌ கிடைக்க , 


எங்கள்‌ வேலைபற்றிய விவரம்‌ 932 


முடியாது. நான்‌ கூறுவதை, ஆங்கிலேயர்களின்‌ பிரதிநிதிகளோ 
அல்லது பத்திரிகைகளோ திரித்துக்‌ கூறி பயன்‌ படுத்திக்‌. 
கொள்ள முடியும்‌ என்பது எனக்குச்‌ தெரியும்‌; ஆனால்‌, அதைப்‌: 
பற்றி நரன்‌ கவலைப்படவில்லை. ஆன்ம சத்தியின்‌ மூலம்தான்‌ நரம்‌ 
சுயராஜ்யம்‌ பெற வேண்டும்‌. ஆகையால்‌, இந்த உண்மையை கான்‌ 
திருப்பித்‌ திருப்பிச்‌ சொல்லிக்‌ கொண்டேதான்‌ இருப்பேன்‌. 


இதை நான்‌ வற்புறுத்தினால்‌, ஆசிரியர்கள்‌ ராஜினாமாச்‌ 
செய்துவிடுவார்களென்றும்‌, மாணவர்கள்‌ போய்வீடுவார்களென்‌ 
றும்‌ சிலர்‌ என்னிடம்‌ கூறுகிறார்கள்‌. அதற்காக நான்‌ உண்மை. 
யைச்‌ சொல்லாமலிருக்க முடியுமா? என்னிடம்‌ ஒரு கோடி ரூபாய்‌ 
இருப்பதாக வைத்துக்‌ கொள்ளுவோம்‌. அவையெல்லாம்‌ கள்ள 
நாணயங்களாக இருக்கின்றன. அந்தப்‌ பணத்தினால்‌ எனக்கு. 
என்ன பிரயோசனம்‌? அந்த நாணயங்களெல்லாம்‌ ஸபர்மதி 
ஆற்றில்‌ வீசி எறிவதற்குத்‌ தான்‌ பிரயோசனப்படும்‌. ஆனால்‌,. 
அதில்‌ ஒரு நல்ல நாணயமாவது இருந்தால்‌, அதை கான்‌ எப்‌ 
போது, எப்படிக்‌ கண்டுபிடிப்பது? பசியால்‌ வாடும்‌ என்‌ சூழக்‌: 
தைகளுக்கு கான்‌ உணவு வாங்க வேண்டியிருப்பதாக வைத்துக்‌ 
கொள்வோம்‌. அவ்வளவு கள்ள காணயங்களிடையே இந்த ஒரு. 
நல்ல காணயம்‌ புதைந்து கிடக்கும்படி விட்டிருந்தால்‌ அதனால்‌ 
எனக்கு என்ன உபயோகம்‌? தாமதமின்றி அந்த நல்ல நாண 
யத்தை கான்‌ கண்டுபிடித்து, மீகமுள்ளவற்றையெல்லாம்‌ தூக்கி 
எறிந்துவிட வேண்டும்‌. ஆகையால்‌, ராஜிகாமாச்‌ செய்துவிடுவார்‌ 
களே என்பதைப்‌ பற்றி நான்‌ பயப்படவில்லை. எல்லாக்‌ கள்ள 
காணயங்களுமே மறையட்டும்‌. ஆசிரியர்களாகிய நாம்‌ அச்சமற்ற 
வர்களாக இருக்க வேண்டும்‌. கண்டிப்பாக சத்தியத்தையே பின்‌ 
பற்ற வேண்டும்‌. தீணடாதார்களை அனுமதிக்காத ஒரு பள்ளிக்‌ 
கூடம்‌ தேசீயப்‌ பள்ளிக்கூடம்‌ அல்ல என்றும்‌, சுயராஜ்யத்தையும்‌,. 
ஒத்துழையாமையையும்‌ ஆதரிக்கும்‌ பள்ளிக்கூடம்‌ அல்ல என்றும்‌ 
அவர்கள்‌ பயமில்லாமல்‌ பறைசாற்ற வேண்டும்‌. ஒரு காரியம்‌ சய 
ராஜ்யம்‌ பெறுவதற்கு உதவியாக இருக்கிறதா என்பதுதான்‌, 
அதை மதிப்பிடுவதற்கு நான்‌ வைத்துக்கொண்டுள்ள உரைகல்‌ 
ஆகும்‌. இந்தச்‌ சோதனையில்‌ வெற்றி பெறும்‌ பள்ளிக்கூடங்ககத்‌ 
தான்‌ தேசியப்‌ பள்ளிக்கூடங்களாக ஒப்புக்‌ கொள்ளுவேன்‌. தீண்‌ 
டாதார்களை அனுமதிக்க மறுக்கும்‌ பள்ளிக்கூடங்களையும்‌, பெற்‌ 
மேர்களும்‌, சார்டியன்களும்‌ நேர்‌ முகமாகவோ, மறைமுகமாகவோ 
அவர்களை விலக்கிவைக்க முயற்சிக்கும்‌ பள்ளிக்கூடங்களையும்‌ 
வீட்டு விடுவது என்று நாம்‌ உறுதி கொள்ள வேண்டும்‌. நாமே 
தீண்டாதார்கள்‌ இருக்கும்‌ பகுதிகளுக்குப்‌ போய்‌ உட்கார்ந்து 
கொண்டு, அந்தப்‌ பிள்ளைகளுக்குக்‌ கல்வி புகட்டுவோம்‌. நகர்ப்‌ 
புறப்‌ பிள்ளைகள்‌ அங்கு வம்தால்‌ வரட்டும்‌; அப்படி அவர்கள்‌ வர 
வில்லையென்றால்‌, அந்த அளவுக்கு நமக்குச்‌ சமை குறைந்ததாக 
நினைப்போம்‌. அவர்களுக்காக அனாவசியமா கச்‌ செலவிடும்‌ பணம்‌: 
மிச்சப்படும்‌. வீணடிப்பதற்கு நம்மிடம்‌ பணம்‌ இல்லை. தீண்டா 
மையை ஒழிப்பதற்கு நாம்‌ வேலை செய்வது பிடிக்காததால்தான்‌ 


சே: கல்வி 


பலர்‌ நமக்குப்‌ பணம்‌ கொடுக்கவில்லை. இந்த வேலை மக்களி 
டையே ஆதரவை தஇழந்துவிட்டதென்றும்‌, அதனால்தான்‌ அவர்‌ 
கள்‌ கமக்கு இப்போது பணம்‌ கொடுப்பதில்லையென்றும்‌ நினைப்ப 
தில்‌ தவறு ஒன்றுமில்லை, ஆயினும்‌, அத்தியாவசியமான இந்த 
வேலையை நாம்‌ செய்து கொண்டுதானிருக்க வேண்டும்‌. மக்கள்‌ 
தவறான வழியில்‌ போகிறார்கள்‌ என்று நமக்குத்‌ தோன்றும்‌ 
போது, அவர்களை நேர்பாதைக்குத்‌ திருப்ப வேண்டுமென்று நாம்‌ 
நினைக்கும்போது, கொடி காட்டுபவர்களைப்‌ போல்‌ நடந்து 
கொள்ள காம்‌ தயாராக இருக்கவேண்டும்‌. ஒத்துறையாமை 
இயக்கத்தின்‌ ஒரு நிரந்தர அம்சமான தீண்டாமை ஒழிப்புக்காக 
காம்‌ வேலை செய்ய முடியாத ஒரு பள்ளிக்கூடத்திற்கு, தேசீயப்‌ 
பள்ளிக்கூடத்தின்‌ அந்தஸ்தை அளித்தால்‌, நரம்‌ ஒரு பாவத்தைச்‌ 
செய்தவர்கள்‌ ஆவோம்‌. 


எனக்கு என்ன பைத்தியம்‌ பிடித்திருக்கிறதா? மெல்லிய 
நூல்‌ இழைகள்‌ மூலம்‌ சுயராஜ்யம்‌ பெறுவதில்‌ நமக்கு உண்மை 
யான நம்பிக்கை இருந்தரல்‌ அதை தம்முடைய செயல்களின்‌ 
மூலம்‌ காட்டவேண்டும்‌. எனக்கு இரண்டு கடிதங்கள்‌ வந்திருக்‌ 
கின்றன. “உங்களுக்குப்‌ பைத்தியம்‌ பிடித்துவிட்டது. இதற்கு 
முன்பு சர்க்காவைப்‌ பற்றி நீங்கள்‌ புகழ்பாடுவது ஒரு அளவிற்கு 
உட்பட்டிருந்தது. இப்போது அந்த வரம்பையும்‌ கைவிட்டு 
விட்டீர்கள்‌” என்று அவர்கள்‌ எழுதியிருக்கிறார்கள்‌. ஆனால்‌, 
உலகம்‌ என்னை முட்டாள்‌ என்று சொன்னாலும்‌, பைத்தியக்‌ 
காரன்‌ என்று சொன்னாலும்‌ கான்‌ அதையேதான்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருப்பேன்‌. எனக்கு வேறு ஒன்றும்‌ தோன்றவில்லை 
என்றால்‌ நான்‌ என்ன செய்வது? சர்க்காவிலும்‌ தேர்ச்சி பெற்‌ 
றிருந்தாலொழிய, மகாவித்தியாலயத்தில்‌ பட்டம்‌ பெற்ற ஒருவ 
ரைக்கூட பட்டம்‌ பெறத்‌ தகுதி உள்ளவர்கள்‌ என்று கான்‌ கருத 
மாட்டேன்‌. இதில்‌ நிர்ப்பந்தம்‌ இருப்பதாக ஆட்சேபிக்கப்‌ 
படுகிறது. நிர்ப்பந்தம்‌ என்று அவர்கள்‌ சொல்லுவதன்‌ அர்த்தம்‌ 
என்ன? மாணவர்கள்‌ ஆங்கிலம்‌, குஜராத்தி, சமஸ்கிருதம்‌ 
ஆகிய மொழிகளை கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று விதிப்பதில்‌ 
நிர்ப்பந்தம்‌ இல்லையா? அதே மாதிரி அவர்கள்‌ நூற்கவும்‌ கற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்று நாமும்‌ விதிக்கலாம்‌. அதில்‌ ஈமக்கு 
ஈம்பிக்கையில்லை என்றால்‌, அது வேறு விஷயம்‌. நீங்கள்‌ நூற்க 
வீல்லை என்றால்‌ பள்ளிக்கூடத்தில்‌ இருக்க முடியாது என்று 
மாணவர்களிடம்‌ சொல்லுவதில்‌ என்ன தவறு இருக்கிறது? 
ஒருவனுக்கு உள்ள புண்ணைத்‌ தொட்டால்‌ வலி தாங்காமல்‌ 
அவன்‌ கத்துகிறான்‌ என்பதற்காக அதை நாம்‌ தொடக்கூடாதர 2 
புண்ணை அறுத்து சீழை வெளிப்படுத்திவிட்டால்‌, அவனுக்கு 
ஆறுதலாக இருக்கும்‌ என்பதை நாம்‌ அறிய வேண்டும்‌. அதில்‌ 
நிர்ப்பம்தம்‌ ஒன்றுமில்லை; அதற்கு மாறாக அது, நன்கு யோசித்து 
திட்டமிடப்பட்ட ஒரு செயல்முறையாகும்‌. அவர்களுடைய 
கலன்களுக்கு அவசியமானது என்று நாம்‌ கருதுவதைத்‌ தயக்க 
மின்றி மாணவர்களிடம்‌ சொல்ல வேண்டும்‌. அதை ஒப்புக்‌ 


எங்கள்‌ வேலைபற்றிய விவரம்‌ 985 


கொள்ளாத மாணவர்களோ, பெற்றோர்களோ இங்கு வரக்‌ 
கூடாது. சுயராஜ்ய லட்சியத்திற்காக வேலை செய்வதாகக்‌. 
கூறிக்‌ கொள்ளும்‌ ஆரம்பப்‌ பள்ளிக்கூடமோ, உயர்கிலைப்‌ பள்ளிக்‌ 
கூடமோ, கல்லூரியோ இந்த நிபந்தனையை கிறைவேற்றியாக 
வேண்டும்‌, இந்த விஷயத்தில்‌ வேறு எந்தக்‌ கருத்தையும்‌ அனு 
மதிக்க முடியாது. யாருடைய கருத்தாவது மாறியிருந்தால்‌, 
அவர்கள்‌ ராஜினாமா செய்துவிட்டு அந்த ஸ்தாபனத்திவிருந்து 
வாபஸாகி விட வேண்டும்‌. காங்கிரஸின்‌ தீர்மானம்‌ அமலில்‌ 
இருக்கும்‌ வரை, அத்தகையவர்களுக்கு இங்கே இடமிருக்க 
முடியாது. 


சர்க்காவும்‌, தீண்டாமை ஒழிப்பும்‌ ஈமது கல்வியின்‌ மிக 
அத்தியாவசியமான இரு அம்சங்களாகும்‌. மாணவர்சளிட 
மிருந்தேோ அல்லது அவர்களுடைய கார்டியன்‌ களிடமிருந்தோ 
இந்த உண்மைகளை நாம்‌ எந்த விதத்திலும்‌ ஒளிக்கக்‌ கூடாது. 
பெற்றோர்களுக்கு இது பிடிக்கவில்லை என்றால்‌, அவர்கள்‌ தமது 
பிள்ளைகளை தாராளமாக சர்க்கார்‌ பள்ளிகளுக்கு அனுப்பலாம்‌. 
அப்படியானால்‌ சர்க்கார்‌ பள்ளிகளுக்கும்‌, தேசீயப்‌ பள்ளிகளுக்கு 
மிடையே உள்ள வேற்றுமைதான்‌ என்ன? நமது பள்ளிக்கூடங்‌ 
களில்‌ நிலவும்‌ சுதந்திரமான சூழ்கிலைதான்‌ அந்த வேற்றுமை 
என்று கான்‌ சொல்லுவேன்‌. ஆனால்‌, சர்க்காவையோ, தீண்டா 
தார்ககாயோ கான்‌ மறந்ததே இல்லை. சுதந்திரம்‌ என்றால்‌ விருப்‌ 
பப்படி நடப்பது அல்லது உறுதியின்றி நடப்பது என்று நரன்‌ 
சொப்பனத்தில்‌ கூட நினைத்ததில்லை. மாணவர்கள்‌ தங்கள்‌ 
ஆசிரியர்களிடம்‌ ஒரு மாதிரியாக நடந்து கொள்ளலாம்‌ அல்லது 
பேச்சில்‌ இருக்க வேண்டிய கண்ணியத்தைப்‌ புறக்கணிக்கலாம்‌. 
ஆனல்‌, அப்போதும்‌ கூட அவர்களுக்குக்‌ கீழ்ப்படிக்குதான்‌ ஆக 
வேண்டும்‌. தீண்டாதார்களை இழிவாக நினைப்பவனும்‌, அவர்‌ 
களுடைய தோளில்‌ ஏறிக்‌ குதிரை சவாரி செய்வதில்‌ ஆனந்தம்‌ 
அடைபவனுமான ஒரு மாணவனுக்குச்‌ சுதந்திரத்தைப்‌ பற்றி 
என்ன தெரிய முடியும்‌? சுதந்திரத்தில்‌ உள்ள ஆனந்தத்தை 
அவன்‌ அறிய முடியாது. பர்தோலியில்‌ உள்ள பணக்காரர்களும்‌, 
படித்தவர்களும்‌ மற்றவர்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருப்பதை 
அறிந்தவர்களாக இருக்கலாம்‌. ஆனால்‌, சுயராஜ்யம்‌ என்றால்‌ 
என்ன என்பதை அவர்கள்‌ அறிந்திருக்க முடியாது, எந்த வித 
மான அநீதியையும்‌ எதிர்த்துப்‌ போராடி அதை இழிப்பதாக 
ஆசிரியர்கள்‌ சபதம்‌ பூண்டிருக்கிறார்கள்‌. ஆகையால்‌, ஒவ்வொரு 
பரீட்சையிலும்‌ ஒரு மாணவன்‌ முதலில்‌ ஒரு குறிப்பிட்ட அளவு 
தானே நூற்ற நூலைக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்ற நிபந்தனை 
இருக்க வேண்டுமென நான்‌ வற்புறுத்துவேன்‌. அப்படிச்‌ செய்‌ 
தால்‌, சீக்கிரத்தில்‌ ஓவ்வொரு தேசீயப்‌ பள்ளிச்கூடமூம்‌ சய 
தேவையைப்‌ பூர்த்தி செய்து கொள்வதாக இருக்கும்‌. தேசத்தின்‌ 
முன்பு நான்‌ சமர்ப்பித்த கொள்கைகளும்‌, வேலைத்‌ திட்டமும்‌ சரி 
யானவைதான்‌ என்றும்‌ அப்போது நான்‌ காட்ட முடியும்‌. 


836 கல்வி 


நமது பள்ளிக்கூடங்களில்‌ தேசீயத்‌ தன்மையைப்‌ பாதுகாப்‌ 
பதற்கு இந்த இரண்டு: விஷயங்களையும்‌ நாம்‌ நிறைவேற்ற 
வேண்டும்‌. ஒவ்வொரு ஆசிரியரும்‌, ஏற்கனவே கற்றுக்‌ கொண் 
டிராவிட்டாலும்‌ இனியாவது தூற்றல்‌, பட்டை போடுதல்‌, 
பஞ்சுக்‌ கொட்டை எடுத்தல்‌ ஆகியவற்றைக்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. நூலின்‌ தரத்தை மதிப்பிடவும்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. தம்முடைய ஓய்வு நேரத்தை எல்லாம்‌ இர்த வேலைக்‌ 
காக அவர்கள்‌ செலவிடட்டும்‌. இவை எல்லாம்‌ அவருக்கே 
தெரியவில்லை என்றால்‌, அவர்‌ பையன்களுக்கு எப்படிக்‌ கற்றுக்‌ 
கொடுக்க முடியும்‌? மொழிப்‌ பாடம்தான்‌ தாம்‌ கற்றுக்‌ கொடுக்க 
முடியும்‌ என்றும்‌, நூற்றல்‌, கெசவு இரண்டையும்‌ கற்றுக்‌ கொடுப்‌ 
பதற்கு வேறு ஒருவரை வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்றும்‌ 
சொல்லக்‌ கூடிய ஆசிரியர்கள்‌ இருக்கலாம்‌. நாம்‌ எல்லோரும்‌ 
சாப்பிடுகிறோம்‌; ஆடைகளை எப்படி அணிய வேண்டுமென்றும்‌ 
அறிந்திருக்கிறோம்‌. அதே மாதிரி நூற்றல்‌ முதலியவைகளையும்‌ 
காம்‌ அறிந்திருக்க வேண்டும்‌. அப்போதுதான்‌ மாணவர்களுக்கு 
நாம்‌ ஓர்‌ உதாரணமாக இருக்க முடியும்‌. 

இதுவரையில்‌ மகாவித்தியாலயம்‌ (கல்லூரி), வித்தியாமம்‌ 
கிர்கள்‌ (உயர்கிலைப்‌ பள்ளிகள்‌), தீண்டா கார்களுக்கான பள்ளிக்‌ 
கூடங்கள்‌ ஆகியவைகளுக்கே எல்லாப்‌ பணமும்‌ செலவிடப்‌ 
பட்டிருக்கிறது. ஆரம்பப்‌ பள்ளிக்கூடங்களின்‌ விஷயத்தில்‌ 
வித்தியாபீடம்‌ இன்னும்‌ போதிய கவனம்‌ செலுத்தவில்லை. நான்‌ 
கூறியுள்ள கொள்கைகளுக்கு உயிரூட்டுவதற்காக வித்தியா 
பீடத்தை ஒரு கதர்‌ பள்ளிக்கூடமாக மாற்றவேண்டும்‌. ஒத்துழை 
யாமை இயக்கம்‌ மக்கள்‌ அனைவருக்குமே ஒழிய குறிப்பிட்ட ஒரு. 
பகுதியினருக்காக அல்ல. நமக்கு சாப்பிடுவதற்குப்‌ போதிய 
உணவு கிடைக்கிறது; உடலை மூடிக்‌ கொள்ள போதிய ஆடை 
களும்‌ கிடைக்கின்றன. ஆனால்‌, இந்தியா பூராவிலும்‌ உள்ள 
கிராமங்களில்‌ உள்ளவர்கள்‌ அப்படி இல்லை. எலும்புக்‌ கூடுகளைப்‌ 
போல்‌ உள்ள அந்த மனிதர்களுக்குக்‌ கொஞ்சம்‌ சதைப்பற்று 
ஊட்ட விரும்புகிறோம்‌. காம்‌ தொண்டு செய்ய விரும்பும்‌ கோடிக்‌ 
கணக்கான இந்த எலும்புக்‌ கூடுகளுக்கு, தம்முடைய எலும்புகளை 
முடிக்‌ கொள்ள தம்முடைய வெறும்‌ தோலைத்‌ தவிர வேறு எதுவும்‌. 
இல்லை. அந்த எலும்புக்‌ கூடுகளைப்‌ பார்த்து நான்‌ அழுதிருக்‌ 
கிறேன்‌. அவர்களைப்‌ பார்த்தால்‌ நீங்களும்‌ அழுவீர்கள்‌; “சகிக்க 
முடியவில்லையே' என்று உங்களை அறியாமலேயே சொல்லு 
வீர்கள்‌. 

மனித எலும்புக்‌ கூடுகள்‌ இருக்க முடியும்‌ என்று பம்பாயில்‌ 
உள்ளவர்களுக்குத்‌ தெரியவே தெரியாது. ஈம்முடைய மக்க 
னிடையே ஒரு விழிப்பை உண்டாக்குவது நமது வேலையாகும்‌. 
பத்திரிகைகளில்‌ அவர்களைப்‌ பற்றிய செய்திகள்‌ வராவிட்டால்‌ 
கவலையில்லை. ஏனெனில்‌ பாமர மக்கள்‌ பத்திரிகைகளைப்‌ படிப்ப 
தில்லை. என்னையும்‌ உங்களையும்தான்‌ அவர்கள்‌ மதிப்பிடு 
கிறார்கள்‌. உங்கள்‌ கண்களினூடே பார்த்து நீங்கள்‌ சொல்லு 


எங்கள்‌ வேலைபற்றிய விவரம்‌ 8987 


வதன்‌ அர்த்தத்தைப்‌ புரிந்து கொள்ளுகிறார்கள்‌, இதை நீங்கள்‌ 
வேத வாக்காக (முழு உண்மையாக) எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 
உங்கள்‌ கண்களில்‌ ஏதாவது இருந்தால்‌ அதை எடுத்துக்‌ 
கொண்டு, சிரித்துக்‌ கொண்டே பத்திரிகைகளை அப்பால்‌ எறிந்து 
வீடுவார்கள்‌. a 


சாம்‌ விரும்பினால்‌, கல்லூரிச்‌ கல்விக்கு முக்கியத்துவம்‌ அளிக்‌ 
கலாம்‌. ஆனால்‌, கல்வி பாமர மக்களிடையேயும்‌ பரவ வேண்டு 
மென்று நரம்‌ விரும்பினால்‌ கங்கோத்திரி*யின்‌ மெல்லிய, ஆனால்‌ 
பரிசுத்தமான நீர்த்‌ துளியைப்‌ போல்‌ அதை மாற்ற வேண்டும்‌. 
தேர்ச்சி பெறும்‌ மாணவர்கள்‌ கிராமங்களில்‌ கானே இருக்கப்‌ 
போகிறார்கள்‌? இதைக்‌ கருத்தில்‌ கொண்டுதான்‌ அவர்களுக்கு 
நாம்‌ பயிற்சி அளிக்க வேண்டும்‌. நமக்கு சொற்ப மாணவர்களே 
கான்‌ கிடைக்கிறார்கள்‌ என்றால்‌ கூடக்‌ கவலையில்லை. 


இறுதியாக, ஆரம்பப்‌ பள்ளிக்கூடங்களுக்குத்கான்‌ நான்‌ 
அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்க விரும்புகிறேன்‌. ஆரம்பப்‌ 
பள்ளிக்கூட விஷயத்தில்‌ வித்தியாபீடம்‌ இன்னும்‌ அதிக கவனம்‌ 
செலுத்தவேண்டும்‌ என்றும்‌, அதிக பொறுப்பேற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்றும்‌ நான்‌ விரும்புகிறேன்‌. அவைகளை எப்படி 
நடத்த வேண்டும்‌ என்று நாம்‌ யோசிக்கவேண்டும்‌. இது சம்பந்த 
மாக என்னுடைய கருத்துகளைக்‌ கூறுகிறேன்‌. கண்ணை மூடிக்‌ 
கொண்டு சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களின்‌ நடைமுறையை அப்‌ 
படியே பின்பற்றுவது முட்டாள்தனமாகும்‌. இரண்டு வருடங்‌ 
களுக்கு முன்பு எங்‌ இக்தியா” பத்திரிகையில்‌ கான்‌ சில புள்ளி 
விவரங்களை வெளியிட்டிருக்தேன்‌. ஐம்பது வருடங்களுக்கு 
முன்பு இருக்ததைவிட இப்போது பஞ்சாபில்‌ ஆரம்பப்‌ பள்ளிக்‌ 
கூடங்கள்‌ குறைவாகவே இருக்கின்றன என்பதை அந்த 
விவரங்கள்‌ காட்டின. பர்மாவில்‌ கூட நாடு பூராவிலும்‌ பள்ளிக்‌ 
கூடங்கள்‌ இருந்தன. எல்லாக்‌ குழந்தைகளுக்கும்‌ எழுதப்‌ 
படிக்கவும்‌, சிறிது கணக்கும்‌ தெரிந்திரும்தன. இன்று அப்படி 
இல்லை. ஏனெனில்‌, சர்க்கார்‌ அந்தப்‌ பழைய கிராமப்‌ பள்ளிக்‌ 
கூடங்களையெல்லாம்‌ மூடிவிட்டு தம்முடைய சொந்தப்‌ பள்ளிச்‌ 
கூடங்களை ஆரம்பித்தார்கள்‌. ஏழு லட்சம்‌ கிராமங்களில்‌ சரியான 
பள்ளிக்கூடங்களை ஆரம்பிப்பது எப்படி சாத்தியமாகும்‌ £ இத்த 
ஏழு லட்‌௪ம்‌ கிராமங்களில்‌ பள்ளிக்கூடங்கள்‌ இல்லாத கிரா 
மங்கள்‌ மூன்று லட்சம்‌. நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கும்‌ 
போது சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களை ஆரம்பிப்பதால்‌ என்ன 
பிரயோஜனம்‌? பள்ளிக்கூடல்‌ கட்டிடங்கள்‌ இல்லாமலே நாம்‌ 
காலம்‌ தள்ளி விடலாம்‌. ஆனால்‌, நல்ல ஒழுக்கம்‌ உள்ள ஆசிரி 
யர்கள்கான்‌ வேண்டும்‌. முன்‌ காலத்தில்‌ குருவாக இருக்க 
வர்கள்‌ அம்மாதிரி இருந்தார்கள்‌. அவர்கள்‌ மாணவர்களுக்குப்‌ 
போதித்துவிட்டு, பிச்சை எடுத்துத்‌ தம்‌ வாழ்க்கையை நடத்தி 


௬ புனித கங்கை நதி உற்பத்தியாகும்‌ இடமே 'கங்கோத்திரி' என்று கூறப்‌ 


படுகிறது. 
22 


338 கல்வி 


ஞர்கள்‌. கோதுமை மாவைக்‌ கொண்டுவந்து வேண்டியதைச்‌ 
செய்து கொள்வார்கள்‌. கிடைத்தால்‌ நெய்யும்‌ கொண்டு 
வருவார்கள்‌. இந்த ஆசிரியர்கள்‌ நல்லவர்களாக இல்லாத 
இடங்களில்‌, அவர்கள்‌ அளித்த கல்வி அவ்வளவு திருப்திகரமாக 
இல்லை. ஆனால்‌, நல்ல ஆசிரியர்கள்‌ இருந்த இடங்களில்‌, 
கல்வியும்‌ ஈல்ல தரமுள்ளதாக இருந்தது. அம்மாதிரியான 
ஆசிரிய பரம்பரை இன்று மறைந்துவிட்டது. நல்ல கட்டிடங்கள்‌ 
இருந்தால்‌ மட்டும்‌, அளிக்கும்‌ கல்வியின்‌ தரம்‌ உயர்ந்து வீடாது. 
நாம்‌ கிராமங்களில்‌ வகித்துக்‌ கொண்டு சர்க்காவிற்காக அங்கு 
வேலை செய்தால்தான்‌ ஈம்முடைய கோக்கம்‌ நிறைவேறும்‌, 
வித்தியாபீடம்‌ இந்த விஷயத்தைப்‌ பரிசீலனை செய்து ஏற்ற ஒரு 
திட்டத்தை வகுக்க வேண்டும்‌, ஆனால்‌, வித்தியாபீடம்‌ என்பது 
உங்களிடமிருந்தோ, என்னிடமிருக்தோ மாறுபட்ட ஒன்றல்ல. 
ஐந்து அல்லது ஏழு பேர்கள்‌ சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுப்பது 
சுலபம்‌. ஆனால்‌ தியாக உணர்ச்சி உள்ளவர்களும்‌, என்ன 
கிடைத்தாலும்‌ போதும்‌ என்ற திருப்தியுடன்‌ கிராமங்களுக்குப்‌ 
போய்‌ அங்கு குடியேறுவதற்குத்‌ தயாராக உள்ளவர்களுமான 
தன்னலமற்றவர்களைக்‌ கண்டுபிடிப்பதுதான்‌ கடினமாகும்‌. 


எனக்கு வந்த கடிதம்‌ ஒன்று “நவ ஜீவன்‌ பத்திரிகையில்‌ 
வெளியிடப்பட்டிருந்தது. அந்தக்‌ கடிதத்தை எழுதியவர்‌ ஒரு 
ஆசிரியர்‌. அவர்‌ மூன்று குழந்தைகளுடன்‌ பள்ளிக்கூடத்தை 
ஆரம்பித்தார்‌. இப்போது அவருடைய பள்ளிக்கூடத்தில்‌ 
தொண்ணூற்று ஆறு பையன்கள்‌ இருக்கிறார்கள்‌,-72 பையன்கள்‌, 
22 பெண்கள்‌. ஒரு மரத்தடியில்‌ அவர்‌ தமது வகுப்பை நடத்து 
கிறார்‌. அவர்கள்‌ “உயர்ந்த வகுப்பைச்‌” சேர்ந்த குழந்தைகள்‌ 
அல்ல. அது தீண்டாதவர்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம்‌. தீண்‌ 
டத்தகாத வகுப்பைச்‌ சேர்ந்த ஒரு ஆசிரியர்‌ செய்திருப்பதை 
நாமும்‌ செய்ய முடியாதா? தீண்டாத வகுப்புக்‌ குழந்தைகளை 
யாவது நாம்‌ கொண்டு வர வேண்டாமா? ஒரு குறிப்பிட்ட 
இடத்தில்‌ அவர்கள்‌ வரவில்லை என்றால்‌, வேறு ஒரு இடத்திற்கு 
மாறி நம்முடைய சோதனையை அங்கு நடத்துவோம்‌. ஆரம்பக்‌ 
கல்வி விஷயத்தில்‌ நாம்‌ மிகவும்‌ அதிகமான கவனம்‌ செலுத்த 
வேண்டும்‌ என்பதைத்தான்‌ நான்‌ வற்புறுத்திச்‌ சொல்ல விரும்பு 
கிறேன்‌. 

நாம்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்கும்‌ முறையைக்‌ கண்டு 
பெற்றோர்கள்‌ பீதியடைந்திருப்பதாகச்‌ சொல்லப்படுகிறது. 
தாய்‌ மொழியின்‌ மூலம்‌ மாணவர்களுக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கப்படுவது பற்றி அவர்கள்‌ கவலையடைகிறார்கள்‌. 
இதனால்‌ எனக்கு ஆழ்ந்த மனவேதனை ஏற்பட்டபோதிலும்‌, 
சிரிக்கத்தான்‌ தோன்றியது. வேதனை மிகவும்‌ அதிகமாகும்‌ 
போது, ஒருவன்‌ அழமுடியாது; அதற்குப்‌ பதிலாக அவள்‌ 
சிரிக்கிறான்‌. இது மிகப்‌ பெரிய மானக்கேடு என்று நான்‌ 
நினைத்தேன்‌, தம்‌ குழந்தைகள்‌ நன்றாக ஆங்கிலம்‌ பேச முடியாதே 
என்று பெற்றோர்கள்‌ பயப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ தப்பும்‌ 


எங்கள்‌ வேலைபற்றிய விவரம்‌ 485 


தவறுமாக குஜராத்தி மொழி பேசுவது பற்றிப்‌ பெற்றோர்கள்‌ 
கவலைப்படவில்லை. பிள்ளைகளுக்கு குஜராத்தியில்‌ பாடம்‌ 
சொல்லிக்‌ கொடுக்கப்பட்டால்‌, தாம்‌ பள்ளிக்கூடத்தில்‌ கற்றுக்‌ 
கொள்ளுபவைகளை அவர்கள்‌ தம்‌ வீட்டுக்கும்‌ கொண்டுவர 
முடியும்‌ என்பதை அவர்கள்‌ உணரவில்லை. க்ஷேத்திர கணிதம்‌, 
பின்ன கணிதம்‌, கணக்கு முதலிய பாடங்களில்‌ உபயோகிக்கப்‌ 
படும்‌ நுட்பச்‌ சொற்களுக்கு சரியான குஜராத்தி சொற்கள்‌ 
இன்னமும்‌ எனக்குத்‌ தெரியாது, “வட்டம்‌' என்ற ஆங்கில 
பதத்திற்கு சரியான குஜராத்தி வார்த்தையைச்‌ சொல்லும்படி 
கேட்டால்‌ நான்‌ கஷ்டப்பட்டு யோசிக்க வேண்டியிருக்கும்‌. 
வெவ்வேறு விதமான முக்கோணங்களுக்கான ஆங்கில வார்த்‌ 
தைகள்‌ எனக்குக்‌ தெரியும்‌ ; ஆனால்‌, ஒரு குஜராத்தி பெயராவது 
சகெரியாது. இது பரிதாபப்பட வேண்டிய விஷயமல்லவா 7 
ஆகையால்‌, உங்கள்‌ குழந்தைகளை உங்களிடமே வைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌ என்றே இந்தப்‌ பெற்றோர்களுக்குச்‌ சொல்லு 
வேன்‌. ஆங்கிலத்தின்‌ மூலம்தான்‌ அவர்களுக்கு நரம்‌ பாடம்‌ 
சொல்லிக்‌ கொடுக்க வேண்டுமென்றால்‌, அவர்களால்‌ ஈமக்கு ஒரு 
பலனும்‌ இல்லை. அவர்களுக்கு [நாம்‌ ஆங்கிலத்தில்‌ போதித்தால்‌, 
சரியான குஜராத்தி பதங்களுக்கு அவர்கள்‌ யாரிடம்‌ 
போவார்கள்‌? இதற்காகவா நாம்‌ தேசீயப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ 
அமைக்கவும்‌, அதற்காக கிதி திரட்டவும்‌ உத்தேசிக்கிறோம்‌ ? 
அதைவிட அந்த யோசனையைக்‌ கைவிட்டுவிட்டு, இந்த நட 
வடிக்கைகளிலிருந்தே வாபஸாகிவிடுவது நல்ல கல்லவர ? நானே 
இந்த குஜராத்தி சொற்களையெல்லாம்‌ கற்றுக்‌ கொடுக்க ஆரம்‌ 
பித்தால்‌ என்ன ? தான்‌ சொல்ல வீரும்புவதைச்‌ சொல்லுவதற்கு 
சரியான வார்த்தைகள்‌ இல்லையே ஏன்று ஆங்கிலேயர்‌ எவரும்‌ 
கஷ்டப்படுவதில்லை. ஸ்பெர்ஜியன்‌ என்று ஒரு ஆங்கிலேயர்‌ 
இருந்தார்‌. அவர்‌ அதிகமாகப்‌ படித்தவரல்ல. கடற்படையில்‌ 
தான்‌ அவருக்கு விசேஷ அக்கறை. ஆனால்‌, அதைப்பற்றி அவர்‌ 
பேச ஆரம்பித்தால்‌, அது செவிக்கு விருந்தாக இருக்கும்‌. கடற்‌ 
படை சம்பந்தமாக அசாதாரணமான வார்த்தைகளைக்‌ கூட அவர்‌ 
சிரமமின்றி உபயோகிப்பதும்‌, அதில்‌ அவருக்கு உள்ள அறிவும்‌ 
கேட்போரை ஆச்சரியத்தில்‌ ஆழ்த்தும்‌. நம்மிடையே உள்ள 
பிரபல அறிஞர்களான நரசிங்க ராவ்‌, ஆனந்த சங்கர்‌ போன்ற 
வர்கள்‌ கூட பல அங்கில வார்த்தைகளுக்கு சரியான குஜராத்தி 
வார்த்தைகளைச்‌ சொல்ல முடியாது. இந்த நிலைமையில்‌ ஆன்‌ 
கிலத்தில்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுங்கள்‌ என்று என்னைக்‌ 
கேட்டாலும்‌ நான்‌ மறுத்துவிடுவேன்‌. தாய்‌ மொழியின்‌ மூலம்‌ 
பாடம்‌ சொல்லிக்‌ கொடுப்பது, ஒத்துழையாமை இயக்கத்தின்‌ 
ஒரு அம்சமல்ல என்பதை ஒப்புக்‌ கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. 
ஆகையால்‌, தமது குழந்தைகளுக்கு நல்ல ஆங்கிலம்‌ கற்றுக்‌ 
கொடுப்பதுடன்‌, ஈமது கைராட்டினம்‌, சங்கீகம்‌ முதலியவைகளில்‌ 
பயிற்சி அளிக்க வேண்டுமென்று பெற்றோர்கள்‌ விரும்பினால்‌ 
அதை கான்‌ ஒப்புக்‌ கொள்வேன்‌. பள்ளிக்கூட நேரத்தில்‌ ஒரு 
பாதி ஆங்கிலம்‌ சொல்லிக்‌ கொடுப்பதற்கும்‌, மற்றொரு பாதி 


840 கல்வி 


ராட்டினத்தில்‌ நூற்பதத்குப்‌ பயிற்சி அளிக்கவும்‌ செலவிடுவேன்‌... 
ஆங்கிலத்தோடு கூட முடிந்த அளவிற்கு குஜராத்தியையும்‌ 
போதிப்பேன்‌. இந்த அளவிற்கு அவர்களை நான்‌ ஏமாற்றியும்‌ 
வீடுவேன்‌. ஏனெனில்‌, அப்போதும்‌ கூட பையன்களுக்கு கான்‌ 
குஜராத்தி சொல்லிக்‌ கொடுக்கிறேன்‌ அல்லவா? நம்முடைய 
எம்‌. ஏ. பட்டதாரிகளில்‌ கூட சிலர்‌ தவறான ஆங்கிலம்‌ - எழுது 
கிறார்கள்‌ ; வார்த்தைகளையும்‌ சரியாக எழுதத்‌ தெரிவதில்லை. 


பெண்களின்‌ கல்வி பற்றி நான்‌ சொல்ல வேண்டியது நிறைய 
இருக்கிறது. ஆனால்‌ அது ஒரு பெரிய விஷயம்‌; ஒரு விதத்தில்‌ 
பார்த்தால்‌, இயக்கத்துடன்‌ அதற்கு நேரிடையான தொடர்பு 
கிடையாது. அது எப்படி இருந்தாலும்‌, நமது பெண்களை அறி 
விலிகளாகவே வைத்திருக்க நாம்‌ விரும்பமாட்டோம்‌. ஆனால்‌, 
இந்த விஷயத்தில்‌ எந்த வழியைப்‌ பின்பற்றுவது சரியானதாக 
இருக்கும்‌? எந்தக்‌ கட்டத்தில்‌ யெண்களுக்கு அளிக்கும்‌ கல்‌ 
வியை மாதர்களுக்கு அளிக்கும்‌ கல்வியாக மாற்ற வேண்டும்‌? 
இவையெல்லாம்‌ ஆழ்ந்த பரிசிலனைக்கு உரிய விீஷயங்களாகும்‌. 
முற்றிலும்‌ கல்விக்‌ கண்ணோட்டத்துடனேயே இதை நாம்‌ அணுக 
வேண்டும்‌. இப்போதைக்கு நமது நோக்கம்‌ ஒரு அளவிற்கு உட்‌ 
பட்டதேயாகும்‌. ஆகையால்‌ அவர்களை ஆரம்பப்‌ பள்ளிகளில்‌ 
சேர்த்து ராட்டினத்தில்‌ நூற்கச்‌ சொல்லலாம்‌. பெண்களின்‌ 
கல்விவிஷயத்தில்‌ மான்‌ செய்துள்ள சோதனைகளைப்‌ போல்‌ வெகு. 
சிலரேதான்‌ செய்திருக்க முடியும்‌ என்றாலும்‌, மற்ற தரும சங்கட 
மான விஷயங்களைப்‌ பற்றி நான்‌ குறிப்பிட விரும்பவில்லை. வயது 
வந்த பையன்கள்‌, வயது வந்த பெண்கள்‌ இருவருக்கும்‌ சேர்த்து 
ஓரே வகுப்பறையில்‌ கான்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுத்திறாக்கி 
றேன்‌. அந்தச்‌ சோதனை செய்ததைப்பற்றி நான்‌ வருந்தவில்லை. 
இந்தச்‌ சோதனையில்‌ கான்‌ ஒரளவு கோல்வி அடைந்தேன்‌ என்‌ 
பது உண்மையே; ஆனால்‌, முற்றிலும்‌ தோல்வி அடைந்து விட 
வில்லை, , ஏனெனில்‌, அவர்களை இடைவிடாமல்‌ கண்காணித்துக்‌ 
கொண்டும்‌, சிங்கம்‌ போல்‌ கர்ஜித்துக்‌ கொண்டும்‌ இருந்தேன்‌. 
அதைப்‌ பற்றி கான்‌ அதிகம்‌ பேசாததால்‌, அதை நான்‌ புறக்‌ 

கணிப்பதாக நிணைத்துவிடாதீர்கள்‌. 
“நவஜீவன்‌? - 9-8-1928 


பெண்கள்‌ கல்வித்‌ திட்டம்‌ 

(பெண்களின்‌ கல்விக்காக வித்தியாபிடம்‌ ஒரு திட்டத்தை உருவாக்க 
வேண்டுமென்று வற்புறுத்தும்‌ தீர்மானம்‌ ஓன்றை ஸ்ரீ சந்துலால்‌ தவே 
மகாகாட்டில்‌ கொண்டு வந்தார்‌. அந்தக்‌ தீர்மானத்தின்‌ மீது காந்திஜி செய்த 
பிரசங்கத்தின்‌ சுருக்கத்தைக்‌ கீழே தருகிறோம்‌:) 


பாய்‌ சந்துலால்‌, “கான்‌ சொன்னதன்‌ அர்த்தத்தைப்‌ புரிந்து 
கொள்ளவில்லை, இது மிகவும்‌ ஆழ்ந்த முக்கியத்துவம்‌ வாய்ந்த 
பெரிய விஷயமாகும்‌. ஆசையால்‌, இதைப்‌ பற்றி விவாதிப்‌ 


ந்‌ 


எங்கள்‌ வேலைபற்றிய விவரம்‌ 341 


பதற்கு இந்த மகாநாட்டிற்கு அவ்வளவு தகுதி கிடையாது. 
பத்மா பென்‌ சொன்னது உண்மையிலேயே எனக்கு அதிசய 
மாய்‌ இருந்தது. எனக்கு, ஒரு விபசாரி கூட சகோதரியைப்‌ 
போன்றவள்‌ தான்‌. கான்‌ போன இடங்களிலெல்லாம்‌ அவர்களை 
மரியாதையுடன்‌ சந்தித்திருக்கிறேன்‌, இனியும்‌ அப்படித்தாள்‌ 
செய்யப்‌ போகிறேன்‌. அவர்களுக்கு கைராட்டின த்தைக்‌ கொடுக்க 
உத்தேசித்திகுக்கிறேன்‌. சமீபத்தில்‌ கான்‌ சிறைப்பட்டிருந்ததன்‌ 
காரணமாக என்னுடைய கருத்துகள்‌ மாறவில்லை. இந்த விஷ 
யத்தைப்‌ பற்றி என்‌ மனத்தில்‌ பல எண்ணங்கள்‌ குமுறிக்‌ கொண்‌ 
டிருக்கின்றன. ஆனால்‌, அவற்றையெல்லாம்‌ இப்போது உங்கள்‌ 
முன்பு கூறுவதற்கு இல்லை, மற்ற யாரையும்‌ விட இந்த விஷயத்‌ 
தைப்‌ பற்றி கான்‌ அதிகம்‌ கிற்தித்திருக்கிறேன்‌ என்று நான்‌ 
சொல்லிக்‌ கொள்வேன்‌. இந்தத்‌ தியாகத்தின்‌ பயனாக நமது 
மக்களிடையே உள்ள வேறு எந்தப்‌ பிரிவினரிடையேயும்‌ ஏற்‌ 
பட்ட விழிப்பை விட பெண்களிடையே ஏற்பட்டுள்ள விழிப்புத்‌ 
தான்‌ அதிகமானது என்றும்‌ சொல்லுவேன்‌. 

சர்க்காவானது பெண்களின்‌ உள்ளங்களை ஆழ்ந்து தொடா 
மல்‌ இருக்க முடியாது. உள்ளத்திற்குப்‌ பயிற்சி அளிப்பது அவர்‌ 
களுக்கு உண்மையான கல்வி ஆகும்‌. அவர்களே செய்து கொண்‌ 
டிருக்கும்‌ ஒன்றைப்‌ பற்றி ஒரு தீர்மானம்‌ நிறைவேற்றுவதால்‌ 
என்ன பயன்‌2 இந்தத்‌ தீர்மானங்களுக்கு அர்த்தமே இல்லை. 
கமது சொந்த வீடுகளில்‌, ஈம்‌ கண்‌ முன்பு என்ன ஈடக்கிறது 
என்பதையே நாம்‌ பார்ப்பதாகத்‌ தெரியவில்லை. சமீபகாலம்‌ 
வரையில்‌ நாகரிகம்‌ இல்லாதவர்கள்‌ என்றும்‌, எழுத்து வாசனை 
அற்றவர்கள்‌ என்றும்‌ கருதப்பட்டு வந்த பெண்கள்‌, தம்முடைய 
முகமூடிகளைக்‌ களைந்து வெளியே வந்து விட்டார்கள்‌. பல வருடங்‌ 
கள்‌ நாம்‌ முயற்சி செய்தாலும்‌ இதை வீடப்‌ பெரிய கல்வியை 
அளிக்க முடியுமா? ஏற்கனவே, இந்த இயக்கத்துடன்‌ சேர்ந்தே 
பெண்‌ கல்வியும்‌ செயல்‌ பட்டுக்‌ கொண்டிருக்கிறது. இது 
பெண்‌ கல்விக்கான ஒரு சாதனமாக இல்லாதிருந்தால்‌, இந்த 
இயக்கமே வளர்ச்சி பெற முடியாது என்று கூடச்‌ சொல்லலாம்‌. 

பெண்கள்‌ கல்வியை சரியான முறையில்‌ பரிசீலனை செய்வ 
தாக இருந்தால்‌, அது நம்முடைய எல்லையைத்‌ தாண்டியதாகும்‌. 
அதை அளவிட முயற்சிப்பது, கடல்‌ நீரை வற்ற வைக்கும்‌, அல்‌ 
லது கானல்‌ நீரைப்‌ பிடிக்கப்‌ பார்க்கும்‌ ஒரு முயற்சியைப்‌ 
(போன்றதே. மனிதனின்‌ மறுபாதிதான்‌ பெண்‌; அப்படி இருக்க 
வேண்டும்‌ என்று அவளுக்கு யார்‌ சொல்லிக்‌ கொடுக்க முடியும்‌? 
ஒரு சில பெண்கள்‌ கார்வே சர்வகலாசாலையில்‌ பட்டம்‌ பெற்று 
விட்டால்‌ அதனால்‌ என்ன பிரயோஜனம்‌? அது உண்மையான கல்‌ 
வியை அளிக்கமுடியாது. ஆனால்‌, மனிதனின்‌ மறுபாதிதான்‌ பெண்‌ 
என்பதை அவர்கள்‌ உணரும்படி செய்து விட்டால்‌ அதுவே உண்‌ 
மையான கல்வியரக இருக்கும்‌. 

இந்தப்‌ பிரச்னையையும்‌ அதற்கான பரிகாரத்தையும்‌ நாம்‌ 
சரியாகப்‌ புரிந்து கொள்ள வேண்டுமானால்‌, அமைதியாக உட்‌ 


842 கல்வி 


கார்ந்து கொண்டு ஒருவரோடு ஒருவர்‌ கலந்து ஆலோசனை 
செய்து, அதைக்‌ கவனமாகப்‌ பரிசீலனை செய்யவேண்டும்‌. ஆனால்‌, 
இந்த வித்தியாபீடத்தின்‌ குலபதி என்ற முறையில்‌ நான்‌ ஏதாவது: 
செய்ய வேண்டுமென்று நீங்கள்‌ நினைத்தால்‌, பாய்‌ சந்துலாலும்‌, 
மற்றவர்களும்‌ எங்கள்‌ மீது போட விரும்பும்‌ சுமையை நாங்கள்‌ 
தாங்க முடியாது என்பதைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. அதற்‌ 
கான வசதிகளோ அல்லது தேவையான அளவிற்குப்‌ பெண்‌ ஊழி 
யர்களோ எங்களிடம்‌ இல்லை. குலபதிக்கு எவ்வளவு தான்‌ ஆசை 
இருந்தாலும்‌, அவர்‌ அதிகம்‌ செய்துவிட முடியாது. பணத்தை 
வீணடித்து சில பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்து விடுவதால்‌ மட்‌ 
டும்‌ பெண்கள்‌ கல்வியில்‌ வெற்றி பெற முடியாது. அதனால்தான்‌ 
கான்‌ பேசாமல்‌ உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்‌. ஈமது பள்ளிக்‌ 
கூடங்களும்‌, வித்தியாலயங்களும்‌ மாணவிகளை அனுமதிக்கத்‌. 
தயாராக இருக்கின்றன. நீங்கள்‌ எந்தத்‌ திட்டத்தையும்‌: 
தயாரித்து எங்களிடம்‌ கொண்டு வரலாம்‌; வித்தியாபீடம்‌ நிச்சய 
மாக அதைக்‌ கவனமாகப்‌ பரிசீலனை செய்யும்‌. ஆனால்‌, வித்தியா 
பீடம்‌ தானாக எந்தத்‌ திட்டத்தையும்‌ தயாரிக்காது. அந்தப்‌ 
பொறுப்பை “நிபுணர்கள்‌” தான்‌ ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 
அவர்கள்‌ தமது கருத்துகளைத்‌ தெரிவித்து அதற்கு ஆதரவு 
பெறுவதற்காகக்‌ கிளர்ச்சி செய்து, வித்தியாபீட தீதின்‌ நிர்வாகக்‌ 
குழுவினிடம்‌ போகட்டும்‌. இந்த ஈடவடிக்கையிலிருந்து வித்தியா 
பீடம்‌ ஒதுங்கி நிற்க விரும்பவில்லை. சுயராஜ்யத்துடன்‌ சம்பந்தப்‌ 
பட்ட ஒரு நல்ல கல்வி முறையைத்‌ தயாரித்து, யாராவது எங்க 
ளிடம்‌ கொண்டுவந்து கொடுத்தால்‌ வித்தியாபீடம்‌ அதைப்‌ பரிசீ' 
லனை செய்ய மறுத்து வீடுவதைத்‌ தவிர வேறு வழி இல்லை. பெண்‌ 
கள்‌ கல்வியைப்‌ புறக்கணிக்கவோ, மறந்துவிடவோ வித்தியா 
பீடம்‌ விரும்புகிறது என்று அர்த்தமல்ல. இது சம்பந்தமாக அது 
ஒரு வேலைத்‌ திட்டத்தை ஏற்றுக்‌ கொள்ளக்‌ கூடிய நிலைமையில்‌ 
இல்லை என்றே கூறுகிறேன்‌. ஒரு கால்மணி நேரத்திற்குள்‌ இக்‌ 
தப்‌ பிரச்னையை நான்‌ சரியானபடி விவாதிக்க முடியாது. ஒரு தலை 
வன்‌, ஒரு பேரர்‌ வீரன்‌ என்ற முறையில்‌ உங்களைத்‌ தாழ்மையுடன்‌ 
கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. பெண்கள்‌ கல்வியில்‌ எனக்கு அக்கறை 
இல்லை என்ற எண்ணத்தை அகற்றிவிடுங்கள்‌. நாம்‌ பரிகாசத்‌ 
திற்கு உரியவர்களாகி விடக்கூடாது என்பதற்காகவாவது இந்‌ 
தத்‌ தீர்மானத்தை வாபஸ்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. 


--*நவஜிவன்‌” - 10-06-1924 


7 
ஆசிரியர்களுக்கு 


மகாநாடு நடந்து முடிந்துவிட்டது. ஆசிரியர்கள்‌, பொது 
ஜனங்கள்‌ இருவருக்குமே இத்து மசாகாடு முக்கியமானது என்றே 
கருத வேண்டும்‌. ஆனல்‌, அதற்குரிய முக்கியத்துவம்‌ அளிப்‌ 
பதற்கு இது சமயமல்ல. ஆசிரியர்களின்‌ மதிப்பை ஆசிரியர்‌ 
களும்‌ உணரவில்லை, பொதுமக்களும்‌ உணரவில்லை. ஆசிரியர்‌ 
களின்‌ சம்பளத்தைப்‌ பார்த்து அவர்களுடைய மதிப்பைக்‌ கணக்‌ 
குப்‌ போடுகிறார்கள்‌. குமாஸ்தாவைவிட அவர்கள்‌ குறைவான 
சம்பளம்‌ பெறுவதால்‌-அதுதான்‌ இப்போதைய வழக்கமாயிருக்‌ 
கிறது-குமாஸ்தூாவைவிட ஆசிரியரின்‌ மதிப்பு குறைவு என்று 
நினைக்கிறார்கள்‌. இதனால்தான்‌ ஆசிரியரை “முன்ஷிஜி' என்று 
அழைக்கிறார்களோ என்று கினைக்கத்‌ தோன்றுகிறது. 


அப்படியானால்‌, ஆசிரியரின்‌ அந்தஸ்தை எப்படி உயர்த்‌ 
துவது? ஏழு லட்சம்‌ கிராமங்களிலுள்ள ஏழு லட்சம்‌ ஆசிரியர்‌ 
களின்‌ சம்பளங்களை உயர்த்துவது சாத்தியமா ? அது விரும்பத்‌ 
தக்கதுதான்‌ என்றாலும்‌, அது சாத்தியமில்லையென்றால்‌, சில 
குறிப்பிட்ட கிராமங்களில்‌ மட்டும்‌ ஆசிரியர்களுக்கு நல்ல 
சம்பளம்‌ கொடுத்துவிட்டு மற்ற கிராமங்களுக்குக்‌ கல்வியே 
வேண்டாம்‌ என்று விட்டுவிடுவதுதான்‌ சிறந்த வழி என்று 
தோன்றுகிறது. உண்மையில்‌ இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி 
ஏற்பட்ட திலிருந்து நாம்‌ இப்படித்தான்‌ செய்து வந்திருக்கிறோம்‌. 
இந்த முறை தவறு என்பதை நாம்‌ உணர்ந்திருப்போமென்றே 
நினைக்கிறேன்‌. ஆகையால்‌, எல்லா கிராமங்களுக்குமே கல்வி 
யளிக்கக்‌ கூடிய ஒரு வழியை காம்‌ கண்டுபிடிக்க வேண்டும்‌. 
சம்பளங்களைப்‌ பார்த்து ஆசிரியர்களின்‌ மதிப்பைக்‌ கணக்குப்‌ 
போடக்‌ கூடாது; ஆசிரியர்களும்‌ கல்வியையே தமது முக்கிய 
நோக்கமாக வைத்துக்கொண்டு, நம்‌ வேலைக்கு காம்‌ என்ன 
சம்பளம்‌ பெறுகிறோம்‌ என்பதை இரண்டாம்‌ பட்சமாகவே கருத 
வேண்டும்‌. இதுதான்‌ சரியான வழியாக இருக்கும்‌. கருங்கல்‌ 
கூறுமிடத்து, கல்வியைத்‌ தனது தருமமாக ஆசிரியர்‌ கருதி, 
அதைச்‌ செய்ய வேண்டும்‌. இந்த வேள்வியைச்‌ செய்யாமல்‌ 
தன்‌ ஆகாரத்தை உட்கொள்ளும்‌ ஆசிரியர்‌ ஒரு கிருடனகவே 
மதிக்கப்பட வேண்டும்‌. இப்படிச்‌ செய்தால்‌, நல்ல ஆசிரியர்‌ 
களுக்குப்‌ பஞ்சம்‌ இராது. அவர்களுடைய மதிப்பும்‌ லட்சம்‌ 
மடங்கு உயர்ந்துவிடும்‌. ஒவ்வொரு ஆசிரியரும்‌, தன்‌ மனப்‌ 
பான்மையை மாற்றிக்கொள்வதன்‌ மூலம்‌ தன்னைத்தானே அக்க 
நிலைமைக்கு உயர்த்திக்‌ கொண்டுவிட முடியும்‌, 

இந்த மகாநாட்டின்‌ நோக்கங்கள்‌ வெற்றிபெறச்‌ செய்வதோ 
அல்லது தோல்வியுறச்‌ செய்வதோ முற்றிலும்‌ ஆசிரியர்களிடமே 
தான்‌ இருக்கிறது. வெற்றியின்‌ ரகசியம்‌ ஆசிரியர்களின்‌ உறுதியில்‌ 


344 கல்வி 


கான்‌ இருக்கிறது. ஒவ்வொரு ஆசிரியரும்‌, நூல்‌ நூற்பதையும்‌, 
அத்துடன்‌ இணைந்த வேலைகளையும்‌ கற்றுக்கொண்டு, ஒவ்வொரு 
மாதமும்‌ காங்கிரசுக்குக்‌ குறைந்த பட்சம்‌ 3000 கெஜம்‌ நூல்‌ 
கொடுக்கட்டும்‌. அதுவே பெரிய சாதனையாக இருக்கும்‌, மகா 
நாட்டுக்கும்‌ ௮து கணிசமான வெற்றியாக இருக்கும்‌. ஒவ்வொரு 
ஆகிரியரும்‌ “இதைச்‌ சுலபமாகச்‌ செய்யலாம்‌. சுயராஜ்யம்‌ பெறு 
வதற்கு உதவி செய்வதே. இப்போது ஒவ்வொரு ஆகிரியரின்‌ 
கடமையுமாகும்‌. நூல்‌ தூற்பதும்‌, கதர்த்‌ துணி நெய்வதும்தான்‌, 
அவர்கள்‌ இக்ச லட்சியத்திற்குச்‌ செய்யக்‌ கூடிய முதலாவதும்‌, 
மிகல்‌ கூறைந்ததுமான உதவியாகும்‌. இதைச்‌ செய்பவர்கள்‌ 
மற்ற எல்லா உதவிகளையும்‌ செய்பவர்களாகவே கருதப்படலாம்‌; 
ஆனால்‌, இதைக்‌ கூடச்‌ செய்யாதவர்கள்‌ வேறெதையும்‌ செய்ய 
முடியாது. 


ஆசிரியர்கள்‌ வெற்றி பெற வேண்டிய மற்றொரு சோதனை, 
தீண்டாமை ஒழிப்பாகும்‌. ஆகிரியர்களுக்குச்‌ சிறந்த பண்பாடும்‌ 
நல்லொழுக்கமும்‌ இருந்தால்‌, தீண்டாதாரின்‌ குழந்தைகளை 
அவர்கள்‌ தம்‌ பள்ளிக்கூடங்களுக்குக்‌ கொண்டுவர முடியும்‌. 
இந்த முயற்சியில்‌ பள்ளிக்கூடத்திற்கே அபாயம்‌ வருவதாயிரும்‌ 
தாலும்‌ பரவாயில்லை. ஏனெனில்‌, தருமத்திற்குப்‌ பிறகுதான்‌ 
பள்ளிக்கூடம்‌. பள்ளிக்கூட த்தின்‌ தேவைகளுக்காக தருமத்தை 
விட்டுக்கொடுக்க முடியாது. தீண்டாமை ஒழிப்பில்‌ மாணவர்‌ 
களுக்கு பிரத்தியட்சமான ஒரு உதாரணம்‌ காட்டாவிட்டால்‌, 
அவர்கள்‌ இங்கு வேறு என்ன தான்‌ கறிறுக்கொள்ளப்‌ போகிறார்‌ 
கள்‌ 2 “எங்களுடைய குழந்தைகளுக்கு நேர்மை, நரணயம்‌ பற்றி 
ரொம்ப அதிகமாகக்‌ கற்றுக்கொடுத்துவிடாதீர்கள்‌. அப்படிச்‌ 
செய்தால்‌ அவர்கள்‌ வியாபாரத்திற்குத்‌ தகுதியற்றவர்களாகிவிடு 
வார்கள்‌”' என்று பெற்றோர்கள்‌ சொன்னால்‌, ஆசிரியர்‌ அதற்குச்‌ 
சம்மதிப்பாரா 2 பெற்றோர்கள்‌ அப்படிச்‌ சொன்னால்‌ அந்தப்‌ 
பிள்ளைகளே தமக்கு வேண்டாம்‌ என்று ஆசிரியர்‌ மறுத்துவிட 
மாட்டாரா? சத்தியத்தில்‌ ஈம்பிக்கை இல்லையென்றால்‌, சரித்‌ 
திரம்‌, பூகோளம்‌, கணிதம்‌ ஆகிய பாடங்களைக்‌ கற்றுக்கொடுப்‌ 
பதால்‌ மாணவனுக்கு என்ன பிரயோசனம்‌? அதே மாதிரி 
முஸ்லிம்கள்‌, பார்ஸிகள்‌ மற்றும்‌ இதர வகுப்பினர்களிடம்‌ 
சென்று, உங்களுடைய குழந்தைகளை தேசீயப்‌ பள்ளிக்கூடங்‌ 
கஞக்கு அனுப்புங்கள்‌ என்று பெற்றோர்களை ஆசிரியர்‌ கேட்டுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


தேசீய இயக்கத்தின்‌ வெற்றிக்கு அத்தகைய ஆசிரியர்கள்‌ 
உதவியாக இருப்பார்கள்‌. அவர்கள்‌ தம்முடைய சம்பாத்தி 
யத்தை மறந்து, என்ன தியாகம்‌ செய்ய வேண்டியிருந்தாலும்‌, 
கல்வி. யளிப்பதே தம்முடைய கடமை என்று நினைத்தால்‌ 
தான்‌ பள்ளிக்கூடங்கள்‌ புத்துயிர்‌ பெறும்‌; அவை உண்மையான 
தேசீயப்‌ பள்ளிகளும்‌ ஆகும்‌, நாம்‌ ஒரு தடவை ஒன்றை ஒப்புக்‌ 
கொண்டுவிட்டால்‌, அதற்கு உண்மையாக நடந்துகொள்ள 


தேசீயக்‌ கல்வியின்‌ அத்தியாவசியத்‌ தேவைகள்‌ 345 


வேண்டும்‌ என்பதுதான்‌, வயதானவர்கள்‌, இளைஞர்கள்‌, ஆண்‌ 
கள்‌, பெண்கள்‌ எல்லோருமே முதலில்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டிய பாடமாகும்‌. 


நவஜீவன்‌” - 108-1924 


8 
தேசீயக்‌ கல்வியின்‌ 
அத்தியாவசியத்‌ தேவைகள்‌ 


1 


மகாவித்தியாலயத்திலுள்ள மாணவர்கள்‌ சில விஷயங்களை 
மிகத்‌ தெளிவாகப்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌. இந்த ஸ்தாபனத்‌ 
திற்கு வரும்‌ ஒவ்வொருவரும்‌, இந்த வித்தியாலயத்தின்‌ அடிப்‌ 
படை லட்சியம்‌ என்ன என்பதைப்‌ பூராவாகத்‌ தெரிம்துகொள்ள 
வேண்டும்‌. அந்த லட்சியம்‌ இல்லையென்றால்‌, தேசீய ஸ்தாபனம்‌ 
என்ற தன்மையை அது இழந்துவிடும்‌. சுயராஜ்யம்‌ பெறுவதற்‌ 
கான வழிகளாக ஒரு வேலைத்‌ திட்டத்தை காங்கள்‌ வகுத்திருக்‌ 
கிறோம்‌. அந்த வேலைத்‌ திட்டம்‌ என்ன என்பதை நீங்கள்‌ 
தெரிந்துகொண்டு, அதைச்‌ செயலில்‌ நடத்திக்காட்ட வேண்டும்‌. 
இல்லாவிட்டால்‌, நாம்‌ உலகத்தை ஏமாற்றுபவர்களாவோம்‌. 
நீங்கள்‌ நிறைய அறிவு பெறலாம்‌; ஆங்கிலத்தில்‌ நல்ல தேர்ச்சி 
பெறலாம்‌; காசியிலுள்ள பண்டிதர்கள்‌ கேட்டு வெட்கப்படக்‌ 
கூடிய அளவுக்கு உங்களுடைய சமஸ்கிருத உச்சரிப்பு அவ்வளவு 
சுத்தமானதாக இருக்கலாம்‌. ஆனால்‌, அதனாலெல்லாம்‌ ஒரு 
லாபமும்‌ இல்லை. அந்த விஷயங்களெல்லாம்‌ இங்கே உங்களுக்‌ 
குக்‌ கிடைக்காது. வேறு எந்த இடங்களிலும்‌ நீங்கள்‌ பெற 
முடியாதவைகளும்‌, மேலே குறிப்பிட்டவைகளை விட மிக உயர்ந்‌ 
சுவைகளுமான விஷயங்களைக்‌ கற்றுக்கொள்ளுவதற்காகவே 
நீங்கள்‌ இங்கு வந்திருக்கிறீர்கள்‌. அவை பின்வருமாறு: கைராட்‌ 
டினம்‌, தீண்டாமையை ஒழித்து, தீண்டாதார்களையும்‌ கமது 
சமூகத்தைச்‌ சேர்ந்தவர்களாக்குவது, ஹிந்துக்கள்‌, முஸ்லிம்கள்‌, 
பரர்சிகளிடையே ஒற்றுமை ஆகியவைதான்‌. தீண்டாத வகுப்பு, 
அல்லது முஸ்லிம்‌ அலிலது பார்ஸி வகுப்புகளைச்‌ சேர்ந்த எந்தப்‌ 
பையனுடனாவது நீங்கள்‌ தொடர்பு ஏற்படுத்திக்‌ கொண்டிருக்‌ 
கிறீர்களா? இக்க ஸ்தாபனத்தில்‌ அவனுக்கும்‌ இடம்‌ இருக்கிற 
தென்று அவனுக்கு விளக்கிக்‌ கூறி, இந்தப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ 
வந்து சேரும்படி அவனை நீங்கள்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்கிறிர்‌ 


களா : 


346 கல்வி 


உங்களைப்‌ பரீட்சை செய்து பார்ப்பதற்காக வெளியிலிருந்து 
இங்கே வரும்‌ ஒருவர்‌, ஆங்கிலம்‌, குஜராத்தி அல்லது சமஸ்கிரு 
தத்தில்‌ உங்களுக்குள்ள தேர்ச்சியைக்‌ கண்டு ஏமாந்து விடமாட்‌ 
டார்‌. இங்கு நீங்கள்‌ சர்க்க சற்றுவீர்களா இல்லையா, தீண்‌ 
டாமை ஒழிப்பில்‌ வெற்றி பெற்றீர்களா, இல்லையா என்பதையே 
யார்ப்பார்‌. சர்க்கா, தீண்டாமை ஒழிப்பு, ஹிந்து-முஸ்லிம்‌ 
ஒற்றுமை ஆகிய விஷயங்களில்‌ நாம்‌ இங்கு கல்ல வேலை செய்து 
கொண்டிருக்கிறோம்‌ என்பதை அவர்கள்‌ தெரிந்து கொள்ளும்படி 
காம்‌ நடந்துகொள்ள வேண்டும்‌. இவற்றைத்‌ தவிர, மற்ற 
எல்லா விஷயங்களிலும்‌ நீங்கள்‌ தேர்ச்சி பெற்றால்‌ கூட பிரயோ 
சனமில்லை ; மேற்கண்ட. விஷயங்களில்‌ நீங்கள்‌ தேர்ச்சி பெற்றா 
லள்றி இந்த வித்தியாலயத்தில்‌ நீங்கள்‌ செலவிட்ட வருடங்கள்‌ 
வீண்‌ வியர்த்தமாகவே முடியும்‌. 


தவஜீவன்‌ ' - 10-8—1924 


2 


(திலகர்‌ வித்தியாபீடப்‌ பட்டமளிப்பு விழாவின்‌ போது காந்திஜி நிகழ்த்‌ 
திய ஒரு பிரசங்கத்திலிரும்து சில பகுதிகள்‌ கீழே கொடுக்கப்பட்டுள்ள ன:) 


நீங்கள்‌ இங்கு கற்றுக்‌ கொள்ளுவதன்‌ கோக்கம்‌ சுயராஜ்யம்‌ 
தான்‌. சுயராஜ்யத்திற்காகப்‌ போராடும்‌ ஒரு போர்‌ வீரன்‌ என்ற 
முறையில்தான்‌, குஜராத்‌ தேசீய சர்வகலாசாலையின்‌ (குஜராத்‌ 
வித்தியாபீடம்‌) குலபதி என்ற பொறுப்பை ஏற்றுக்‌ கொள்ள 
கான்‌ சம்மதித்தேன்‌. மாணவர்களை சயராஜ்யப்‌ போர்‌ வீரர்களாக்‌ 
குவதற்கு நம்மால்‌ முடிந்த பயிற்சியை அளிக்கலாம்‌ என்ற நோக்‌ 
கத்துடன்‌ அந்தப்‌ பதவியை ஏற்றுக்‌ கொண்டேன்‌. சென்ற 
தடவை நான்‌ இங்கிலாந்துக்குச்‌ சென்றபோது, 1914 ஆகஸ்டு 
6-இல்‌ அங்கே போய்ச்‌ சேர்ந்தேன்‌. அங்கு நான்‌ கண்டதென்ன? 
யுத்தத்தின்‌ தீவிரம்‌ அதிகமாகிக்‌ கொண்டிருந்தது. அங்குள்ள 
சட்டக்கல்லூரிகள்‌ மூடப்பட்டுக்‌ கொண்டிருந்தன. ஆக்ஸ்போர்டி 
லும்‌ கேம்பிரிட்ஜிலும்‌ கூட பாடபோதனை அநேகமாக நின்று 
விட்டது. யுத்தம்‌ நடந்து கொண்டிரும்ததால்‌, கல்விக்கு அவர்கள்‌ 
இரண்டாவது இடம்‌ தான்‌ கொடுத்தார்கள்‌. அவர்கள்‌ செய்தது 
சரிதான்‌. கல்வியின்‌ நோக்கம்‌ என்ன 2 மாணவர்களை நல்ல 
பிரஜைகளாக்க வேண்டும்‌, ஈல்ல தேச ஊழியர்களாக்க 
வேண்டும்‌, தம்முடைய தாய்‌ நாட்டுக்கும்‌, தாம்‌ வாமும்‌ சமூகத்‌ 
திற்கும்‌ புகழ்‌ தேடித்தருபவர்களாக்க வேண்டும்‌, நல்ல விதத்தில்‌ 
அவர்கள்‌ வாழ்ந்து, நல்ல குடித்தனக்காரர்களாகும்படி செய்ய 
வேண்டும்‌ என்பதுதானே கல்வியின்‌ நோக்கம்‌. 

சமீபத்தில்‌ இங்கு வந்த ஆங்கிலேயர்‌, சர்க்கார்‌ பள்ளிக்‌ 
கூடத்திற்கும்‌, உங்களுடைய பள்ளிக்கூட த்திற்குமிடையே உள்ள 
வித்தியாசம்‌ என்ன என்று தானே பார்ப்பார்‌ 2 உங்களுடைய 


தேசீயப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ 847 


கட்டிடங்களைப்‌ பார்வையிடுவாரா 2 அல்லது கல்வி, கேள்வியில்‌ 
சிறந்த உங்கள்‌ அசிரியர்களின்‌ பேச்சைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருப்‌ 
பாரா? அல்லது நீங்கள்‌ ஆங்கிலத்தில்‌ பேசுவதைக்‌ கேட்க 
வேண்டும்‌ என்று விரும்புவாரா ? இல்லை. புதிதாக எதையாவது 
பார்க்க வேண்டும்‌ என்று தான்‌ ஆசைப்படுவார்‌. அவர்‌ விஜயம்‌ 
செய்த, மற்ற ஸ்தாபனங்களில்‌ நூல்‌ நூற்றலைப்‌ பார்த்திருக்க 
மாட்டார்‌. ஆகையால்‌, இங்கு தூற்றலையும்‌, நெசவு வேலையையும்‌: 
பார்க்க விரும்புவார்‌. உங்களுடைய கொல்லையில்‌ வளரும்‌ 
பருத்திப்‌ பயிரைப்‌ பார்க்க விரும்புவார்‌. உங்களுடைய நூலைப்‌: 
பார்க்க விரும்புவார்‌. இது மெல்லிய இழையாக இருந்தால்‌, 
“உண்மையில்‌ இதனாலெல்லாம்‌ மாஞ்செஸ்டருக்கு விபரீதம்‌ 
தான்‌” என்று தனக்குத்தானே சொல்லிக்‌ கொள்ளுவார்‌. ஆனால்‌, 
நீங்கள்‌ நூற்பது முரட்டு நூலாயிருந்தால்‌, '' மாஞ்செஸ்டருக்கு 
இன்னும்‌ அபாயம்‌ வந்துவிடவில்லை ”* என்று நினைப்பார்‌. 
ஐரோப்பிய துரைகளைப்‌ போல்‌ நீங்கள்‌ ஆடைகள்‌ அணிந்திருக்க 
வேண்டுமென்று அவர்‌ எதிர்பார்க்க மாட்டார்‌; அதற்கு மாறாக, 
நம்முடைய ஏழை மக்களைப்‌ போலவே நீங்களும்‌ வாழ்க்கை - 
நடத்த வேண்டுமென்றே எதிர்பார்ப்பார்‌. உங்களுடைய அலுவல்‌ 
களை உங்களுடைய தாய்‌ மொழியிலேயே நடத்த வேண்டுமென்று 
எதிர்பார்ப்பார்‌. நல்ல ஆங்கிலம்‌ பேசக்கூடிய ஆசிரியர்கள்‌ 
உங்களுக்கு இருப்பதில்‌ பெருமை ஒன்றுமில்லை. ஆனால்‌, ஹிந்தி” 
அல்லது மராத்தி மூலம்‌ உங்களுக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்‌ 
கும்‌ ஆசிரியர்கள்‌ இருந்தால்‌, அவர்கள்‌ ஏழைகளாகவும்‌, மதப்‌ 
பற்றுள்ளவர்களாகவும்‌, தம்மிடமுள்ள யாவற்றையும்‌ தியாகம்‌ 
செய்யக்‌ கூடியவர்களாகவும்‌ இருந்தால்‌, அது உங்களுக்குப்‌ 
பெருமையளிப்பதாக இருக்கும்‌. மற்றவர்களிடம்‌ உள்ள அறிவுத்‌ 
திறன்‌ அவர்களிடம்‌ இல்லாவிட்டாலும்‌ பாதகமில்லை. வித்தியா 
பீடத்தின்‌ நோக்கத்தையும்‌, அது என்ன சாதிக்க உத்தேசித்‌ 
திருக்கிறது என்பதையும்‌ நான்‌ தெளிவாக அறிய விரும்பு 


கிறேன்‌. 
நவஜீவன்‌ * - 14-89-1984 


9 
தேசீயப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ 

(பெல்காமில்‌ ஈடைபெற்ற இந்திய தேசீய காங்கிரஸ்‌ மகாசபையில்‌ - 
காந்‌ நிஜி செய்த தலைமைப்‌ பிரசங்கத்திலிருந்து ஒரு பகுதி கீழே கொடுக்கப்‌ 
பட்டுள்ளது :) 

கதருக்கு அடுத்தபடியாக, தேசியக்‌ கல்வி ஸ்தாபனங்களை 
நடத்துவதுதான்‌ மிக வெற்றிகரமாக இருந்திருக்கிறதென்பது 
ஒருக்கால்‌ பொதுமக்களுக்குத்‌ தெரியாமலிருக்கலாம்‌. ஒரு சில- 
மாணவர்களாவது இருக்கும்‌ வரையில்‌, இந்த ஸ்தாபனங்களைக்‌. 


ஆடிட கல்வி்‌ 


ைவீடுவதற்கில்லை. தம்முடைய கல்லூரிகளையும்‌, பள்ளிக்‌ 
கூடங்களையும்‌ தொடர்ச்து நடத்துவது, தம்முடைய கெளரவத்‌ 
தைப்‌ பற்றிய ஒரு விஷயம்‌ என்று ஒவ்வொரு மாகாணமும்‌ 
நினைக்க வேண்டும்‌. ஒத்துழையாமையை நிறுத்திவைப்பதால்‌ 
இந்த ஸ்தாபனங்கள்‌ பாதிக்கப்படக்‌ கூடாது. அதற்கு மாறாக, 
இந்த ஸ்தாபனங்களைத்‌ தொடர்ந்து நடத்துவதற்கும்‌, பலப்‌ 
படுத்துவதற்கும்‌ முன்பைவீட அதிக முயற்சிகள்‌. செய்யப்பட 
வேண்டும்‌. பெரும்பாலான மாகாணங்களில்‌ தேசீயப்‌ பள்ளிகளும்‌, 
கல்லூரிகளும்‌ இருக்கின்றன. குஜராத்தில்‌ மட்டும்‌ தான்‌ ஒரு 
தேசீய சர்வகலாசாலை இருக்கிறது. இதைப்‌ பராமரிப்பதற்கு 
வருடத்தில்‌ ரூ. 7,00,000 ஆகிறது. இதன்‌ நிர்வாகத்தின்‌ கீழ்‌ 
மூன்று கல்லூரிகளும்‌, எழுபது பள்ளிக்கூடங்களும்‌ இருக்‌ 
கின்றன ; ஒன்பதாயிரம்‌ மாணவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆமதாபாத்தில்‌ இதற்குச்‌ சொர்தமான பூமி இருக்கிறது. 
ஏற்கனவே, கட்டிடத்திற்காக ரூ. 2,065,828 செலவிடப்பட்டிருக்‌ 
கிறது. காடு பூராவிலும்‌ ஒத்துழையாமை செய்யும்‌ மாணவர்கள்‌, 
ஆடம்பரமில்லாமல்‌ அருமையான வேலை செய்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ செய்தது மகத்தானதும்‌, உன்னதமானதுமான ஒரு 
தியாகமாகும்‌. லோகாயதல்‌ கண்ணோட்டத்துடன்‌ பார்க்கும்‌ 
போது, அவர்கள்‌ இழந்ததை விட அதிக லாபம்‌ பெற்றிருக்கிறார்‌ 
கென்றே நான்‌ சொல்லுவேன்‌. அவர்கள்‌ மூலம்தான்‌ காட்டின்‌ 
இளைஞர்கள்‌ அவதிப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டார்கள்‌ ; 
அதனால்தான்‌ அவர்கள்‌ தம்முடைய பள்ளிக்கூடங்களையும்‌, 
கல்லூரிகளையும்‌ விட்டார்கள்‌. இந்த ஸ்தாபனங்களில்‌ 
தான்‌ நம்முடைய அடிமைத்தனம்‌ என்ற சங்கிலியின்‌ 
முதல்‌ கரணை பூட்டப்படுகிறது. இவற்றிற்குச்‌ சமமான 
தேசீய ஸ்தாபனங்கள்‌ எவ்வளவுதான்‌ திறமையின்‌ றி கடத்தப்பட 
டாலும்‌ கூட, நம்முடைய சுதந்திரத்திற்கான முதல்‌ கருவிகள்‌ 
செய்யப்படும்‌ தொழிற்சாலைகளாக இருக்கின்றன. ஆகையால்‌, 
இந்த ஸ்தாபனங்களைப்‌ பராமரிப்பது, மாகாண நிதிகளின்‌ முதல்‌ 
பொறுப்பாக இருக்க வேண்டும்‌ என்று நான்‌ கருதுகிறேன்‌. 
ஆனல்‌, இந்த ஸ்தாபனங்கள்‌ உண்மையான தேசியக்‌ தன்மை 
வாய்ந்தவையாக இருக்க வேண்டுமானால்‌, உண்மையான ஹிந்து- 
முஸ்லிம்‌ ஒற்றுமையை வளர்ப்பதற்கான நிலையங்களாக இருக்க 
வேண்டும்‌. தீண்டாமையை ஹிந்து மதத்திற்கு ஒரு இமுக்காக 
வும்‌, மனிதவர்க்கத்திற்கு எதிரான ஒரு குற்றமாகவும்‌ ஹிந்து 
மதத்தைச்‌ சேர்ந்த பையன்களும்‌, பெண்களும்‌ கருதும்படி 
செய்வதற்கு இந்த ஸ்தாபனங்கள்‌ பயிற்சி நிலையங்களாக 
இருக்க வேண்டும்‌. நூல்நாற்பது, நெசவு ஆகிய வேலைகளில்‌ 
நிபுணர்களைத்‌ தயாரிக்கும்‌ பயிற்சிப்‌ பள்ளிக்கூடங்களாகவும்‌ 
அவை இருக்க வேண்டும்‌. கதரும்‌, கைராட்டினமும்‌ சக்தி 
வாய்ந்த சாதனங்கள்‌ என்ற நம்பிக்கையை காங்கிரஸ்‌ 
தொடர்ந்து வைத்துக்கொண்டிருக்தால்‌, இந்த ஸ்தாபனங்கள்‌ 
கைராட்டினத்தின்‌ பெருமையை உயர்த்துவதற்கு வேலை செய்ய 
' வேண்டும்‌ என்று எதிர்பார்க்க உரிமையிருக்கிறது. கதர்‌ உற்பத்‌ 


தேசீயப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ 349 


திக்கான தொழிற்சாலைகளாகவும்‌ அவை இயங்க வேண்டும்‌. 
இதனால்‌ பையன்களும்‌, . பெண்களும்‌ எந்த இலக்கியப்‌ பயிற்சி 
யூமே பெறக்‌ கூடாதென்று அர்த்தமில்லை, மூளைக்குப்‌ பயிற்சி 
யளிப்பதுடன்‌, கைக்கும்‌, உள்ளத்திற்கும்‌ சேர்ந்து பயிற்சி 
யளிக்க வேண்டுமென்று நான்‌ சொல்லுகிறேன்‌. ஒரு தேசீயப்‌ 
பள்ளிக்கூடத்தின்‌ அல்லது கல்லூரியின்‌ கரமும்‌, உபயோகமும்‌ 
அவற்றில்‌ படிக்கும்‌ மாணவர்களின்‌ இலக்கிய சாதனைகளைப்‌ 
பொறுத்திருக்கவில்லை; அவர்களிடமுள்ள தேசீயம்‌, பஞ்‌ 
சடிக்கும்‌ வில்லைக்‌ கையாளுவதில்‌ அவர்களுக்குள்ள சாமர்த்தியம்‌, 
கைராட்டினம்‌, தறி ஆகியவற்றில்‌ அவர்களுக்குள்ள திறமை 
முதலியவைகளைக்‌ கொண்டே மதிப்பிடப்படும்‌. எந்த ஒரு 
தேசீயப்‌ பள்ளிக்கூடமோ அல்லது கல்லூரியோ மூடப்பட்டு 
விடக்கூடாது என்றே நான்‌ பெரிதும்‌ விரும்புகிறேன்‌. ஆயினும்‌, 
ஹிந்துக்களல்லாக பையன்களை அனுமதிக்கும்‌ விஷயத்தில்‌ 
அலட்சியமாக இருப்பதும்‌, தீண்டாதார்‌ வகுப்பு மாணவர்களை 
அனுமதிக்க மறுப்பதும்‌, தன்னுடைய பயிற்சியில்‌ பஞ்சு பட்டை 
போடுதல்‌, நூற்றல்‌ இரண்டையும்‌ இன்றியமையாத அம்சம்‌ 
களாகக்‌ கொள்ளாததுமான எந்தப்‌ பள்ளிக்கூடத்தையும்‌, 
அல்ல்து கல்லூரியையும்‌ மூடிவிட நான்‌ கொஞ்சமும்‌ தயங்க 
மாட்டேன்‌. பள்ளிக்கூடத்தின்‌ பெயர்ப்‌ பலகையில்‌ தேசீய" 
என்ற வார்த்தை இருந்தால்‌ போதும்‌; ஏந்த சர்க்கார்‌ சர்வ 
கலாசாலையுடனும்‌ அது இணைக்கப்படவில்லை அல்லது வேறு 
விதங்களில்‌ அது சர்க்கார்‌ ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருக்கவில்லை 
என்பதுடன்‌ நாம்‌ திருப்தியடையக்‌ கூடிய கரலம்‌ தாண்டி 
விட்டது. தாய்‌ மொழியையும்‌, ஹிந்துஸ்தானியையும்‌ புறக்‌ 
கணிக்கும்‌ மனப்‌ பான்மை இன்னமும்‌ பல தேசீய ஸ்தாபனங்‌ 
களில்‌ காணப்படுகின்றன என்பதையும்‌ மான்‌ எடுத்துக்‌ 
காட்டாமல்‌ விடக்‌ கூடாது. தாய்‌ மொழி அல்லது ஹிந்துஸ்தானி 
யின்‌ மூலம்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்க வேண்டியதன்‌ அவசி 
யத்தை இன்னும்‌ பல ஆசிரியர்கள்‌ உணரவில்லை. தேசீயக்‌ கல்வி 
யளிக்கும்‌ பணியில்‌ எஈடுபட்டிருப்பவர்கள்‌, நான்‌ குறிப்பிட்ட 
பல விஷயங்களைப்பற்றித்‌ தம்முடைய அனுபவங்களைப்‌ பரிமாறிக்‌ 
கொள்ளுவதற்கும்‌, சாத்தியமானால்‌ கல்வித்‌ துறையில்‌ ஒரு 
பொதுவான வேலைத்‌ திட்டத்தை வகுத்து,- அமல்‌ நடத்து 
வதற்கும்‌ ஸ்ரீ கங்காதர ராவ்‌ ஒரு மகாநாடு கூட்டியிருப்பதைக்‌ 
கண்டு மகிழ்ச்சியடைகிறேன்‌. 

_*எங்‌ இந்தியா! - 26-12-1999 


10 
உபயோகமான சில்‌ யோசனைகள்‌ 


1 


சமீபத்தில்‌ நான்‌ டில்லியில்‌ கொஞ்ச காலம்‌ தங்கியிருந்த 
போது, டாக்டர்‌ சமந்த மேத்தாவிடமிருந்து பின்‌ கண்ட கடிதம்‌ 
அானக்குக்‌ கிடைத்தது : 


“பம்பாய்‌ சர்வகலாசாலைக்‌ கல்லூரிகளில்‌ அளிக்கப்படுவது போன்ற 
கல்வியை அளிப்பதற்காக ஈது வித்தியாலயம்‌ ஏற்படவில்லை. ஆனால்‌, 
தெரிந்தோ, தெரியாமலோ நாம்‌ அவர்களையே பின்‌ பற்றுவது போல்‌ 
தோன்றுகிறது. 

“சுதந்திரப்‌ போராட்டத்திற்குப்‌ போர்‌ வீரர்களைத்‌ தயார்‌ செய்வதும்‌, 
பல்வேறு துறைகளில்‌ சமூக அபிவிருத்திக்கான ஊழியர்களை தயார்‌ செய்வ 
துமே வித்தியாலயத்தில்‌ நாம்‌ செய்ய வேண்டிய வேலையாகும்‌. முதலில்‌ கூறிய 
வர்கள்‌ முக்கியமாக அரசியல்‌ வேலையிலும்‌, இரண்டாவதாகச்‌ சொன்னவர்‌ 
கள்‌ சமூக வேலையிலும்‌ ஈடுபடுவார்கள்‌. இவ்விருவரும்‌ ஒருவரோடொருவர்‌ 
தொடர்பே இல்லாதவர்கள்‌ அல்ல என்று ஒப்புக்கொள்ள ப்படுகிறது. 


“நம்முடைய படித்த இளைஞர்களில்‌ பலர்‌ கிராமங்களில்‌ போய்‌ குடி 
யேறி கதர்‌ வேலை சம்பந்தமாக அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்‌. 
வித்தியாலயத்திலிருந்து காம்‌ பெற்ற மிகப்‌ பெரிய லாபம்‌ இது. இப்படி 
கிராமங்களுக்குப்‌ போகும்‌ மாணவர்களுக்கு இப்போது வித்தியாலயத்தில்‌ 
அளிக்கப்படுவது போன்ற கல்வி தேவையில்லை. தூற்பதிலிருந்து விற்பது வரை 
கதரைப்‌ பற்றிப்‌ பையன்கள்‌ அறிந்திருக்க வேண்டும்‌; கணக்கு வைத்துக்‌ 
கொள்ளுதல்‌, பல்வேறு விதமான கூட்டுறவு சங்கங்களை நடத்துதல்‌ முதலிய 
-வைகளையும்‌ அறிந்திருக்க வேண்டும்‌. தேசியக்‌ கல்வியின்‌ அர்த்தம்‌ என்ன 
அதன்‌ நடைமுறை என்ன, மக்களுக்கு எப்படி சேவை செய்யலாம்‌ என்பவை 
களையும்‌, உதாரணமாக, தீண்டாமை ஒழிப்பு ஆகியவைகளையும்‌ அறிந்திருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌, வித்தியாலயத்தில்‌ அம்மாதிரி கல்வி முறை எதுவும்‌ அமல்‌ 
கடத்தப்படவில்லை என்றே நான்‌ அஞ்சுகிறேன்‌. ஆகையால்‌ அங்கு அவசிய 
மானதை அளிக்காமல்‌, அனாவசியமானதையெல்லாம்‌ சொல்லிக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 


“மேற்‌ கூறிய பயிற்கி பெற்ற மாணவர்கள்‌ வேலை சம்பாதித்துக்‌ 
"கொள்ள முடியும்‌ என்பதே இப்போதுள்ள நிலைமையாகும்‌. உதாரணமாக 
ல்‌ வகுப்பினர்‌, திண்டாதார்‌, காளிபராஜ்‌ பூர்வகுடிகள்‌ ஆகியோரிடை 
யேயோ அல்லது கிராமங்களிலோ அவர்கள்‌ வேலை செய்யலாம்‌. 


“இந்த வேலையை ஏற்றுக்‌ கொள்பவர்கள்‌ மகாவித்தியாலயத்துடன்‌ 
தொடர்பு வைத்துக்‌ கொண்டிருந்தால்‌, வித்தியாலயத்தைச்‌ சேர்ந்த ஒவ்‌ 
வொரு பட்டதாரிக்குமே வேலைதேடிக்‌ கொடுப்பது சாத்தியமாக இருக்கலாம்‌. 
இன்று குஜராத்தில்‌ உள்ள' நிலைமை என்ன? அரசியல்‌ போராட்டத்திற்கேர 
அல்லது சேவை செய்வதற்கோ போதுமான அளவு ஊழியர்கள்‌ இடம்‌ பெற 
வில்லை, வித்தியாலயம்‌ இவர்களுக்குப்‌ பயிற்சி அளிக்கட்டும்‌., 


உபயோகமான சில்‌ யோசனைகள்‌ 957 


“ஹரி கதைகள்‌, பஜனைகள்‌ போன்ற பழைய வழிகளில்‌ பாம்ர 
மக்களுக்கு அறிவூட்டுவதற்கும்‌ இவர்கள்‌ பயிற்றுவிக்கப்படலாம்‌. அறிவ 
வளர்ச்சிக்கான சினிமா படம்‌ காட்டுவதையும்‌ இவர்களுக்குக்‌ கற்றுக்‌ கொடுப்‌ 
பதற்குப்‌ பதிலாக, வர்த்தகம்‌, சமஸ்கிருதம்‌, தத்துவம்‌, பொருளாதாரம்‌, 
இலக்கியம்‌ முதலிய வகுப்புகளை நடத்திக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 

“குஜராத்‌ கல்லூரியை விட வித்தியாலயத்தின்‌ வேலை இன்னும்‌ உயர்‌ 
வானது என்று கான்‌ நம்புகிறேன்‌ : 

1, ஆசிரியர்களுக்கும்‌, மாணவர்களுக்கும்‌ இடையே இன்னும்‌ ஆழ்ந்து 
உறவு இருக்கிறது. 

2. கல்வி பற்றிய அதனுடைய கோக்கு வேறுவிதமானதாக இருக்‌ 
கிறது. 

3, சர்க்கார்‌ கல்வி ஸ்தரபனங்களை வீட இவற்றில்‌ சூழ்‌ நிலை இன்னும்‌ 
அதிகத்‌ தூய்மையானதாக இருக்கிறது. 

இருந்தாலும்‌ சர்க்கார்‌ கல்வி ஸ்தாபனங்களுடன்‌ போட்டியில்‌ இறங்க 
வேண்டுமென நாம்‌ நினைக்கக்‌ கூடாது என்று கருதுகிறேன்‌. அதனால்‌ கஈமக்கூ 
ஒரு நன்மையும்‌ ஏற்படாது, இந்தக்‌ கருத்துகளை நீங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளா 
விட்டால்‌ கான்‌ செய்யக்‌ கூடியது ஒன்றுமில்லை. ஆனால்‌, ஒரு அளவிற்காவது 
இவற்றை அங்கீகரித்தால்‌, அம்மாதிரியான பாடத்‌ திட்டம்‌ ஒன்றைத்‌ 
தயாரிக்க சான்‌ உதவி செய்கிறேன்‌. ஏனெனில்‌, இந்தத்‌ துறையில்‌ எனக்குக்‌ 
கொஞ்சம்‌ அனுபவம்‌ இருக்கிறது. 


இந்தக்‌ கடிதத்தை கான்‌ வரவேற்கிறேன்‌. இக்கடிதத்தில்‌ 
உள்ள யோசனையின்‌ சாராம்சத்தை ஆச்சாரிய கித்வானி அமல்‌ 
நடத்தி இருக்கிறார்‌. வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம்‌ பல்வேறு 
இடங்களில்‌ மாணவர்களை சமூக சேவை வேலையில்‌ அவர்‌ ஈடு 
படுத்தியிருக்கிறார்‌ ; அவர்களுடன்‌ தொடர்பு வைத்துக்‌ 
கொண்டும்‌ இருக்திருக்கிறார்‌. இது பாடத்‌ திட்டத்தின்‌ ஒரு 
அம்சமல்ல; ஆயினும்‌ தனிப்பட்ட ஒரு முறையில்‌ பரீட்சார்த்த 
மாகவே செய்யப்பட்டது; இதை நிரந்தர அம்சமாக்கிப்‌ பாடத்‌ 
திட்டத்திலேயே சேர்க்க வேண்டும்‌ என்று டாக்டர்‌ மேத்தா 
விரும்புவது நல்லதுதான்‌. இப்போதுள்ள பாடத்‌ திட்டத்திற்கும்‌ 
பதிலாக, தம்முடைய திட்டத்தை வைக்க வேண்டுமென்று 
அவர்‌ யோசனை கூறுகின்றார்‌. 


என்னைப்‌ பொறுத்தவரையில்‌ இதை கான்‌ வரவேற்பேன்‌. 
இப்போதுள்ள பாடத்‌ திட்டத்தை அடியோடு கிராகரிக்க 
வேண்டிய அவசியம்‌ இல்லையென்றே கான்‌ கருதுகிறேன்‌. 
அப்படிச்‌ செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தால்‌ கூட, அது 
சாத்தியமாக இராது. மாணவர்களின்‌ மனேதத்துவத்தைக்‌ 
கருத்தில்‌ கொண்டே இப்போதைய பாடத்‌ திட்டம்‌ தயாரிக்கப்‌ 
பட்டது. மற்ற மாகாணங்களோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, 
சேவை செய்ய வேண்டுமென்ற உறுதி குஜராத்தில்‌ தாமதித்துத்‌ 
தான்‌ ஏற்பட்டது. சேவை செய்வதற்கு மாணவர்கள்‌ தயா 
ராக இல்லை. மேலும்‌, சேவை செய்பவர்களும்‌, வயிற்றுப்‌ 


352 கல்வி 


பிழைப்புக்கு சம்பாதிக்கும்‌ பிரச்னையும்‌ இருக்கிறது. வயிற்றுப்‌ 
பிழைப்புக்கு சம்பாதிக்க உதவி செய்வதுதான்‌ கல்வியின்‌ 
கோக்கம்‌ என்று பெரும்பாலோர்‌ உறுதியாக நம்புகிறார்கள்‌. 
சம்பாத்தியத்துடன்‌ நின்று விடுவதாக இருந்தால்‌ அதைக்‌ கூட 
மன்னித்து விடலாம்‌, ஆனால்‌, அதைத்‌ தாண்டியும்‌ போகிறார்கள்‌. 
பணம்‌ பண்ண வேண்டும்‌, மற்றவர்கள்‌ மீது அதிகாரம்‌ செய்யக்‌ 
கூடிய நிலைமையை அடையவேண்டும்‌ என்ற ஆசையும்‌ இருக்‌ 
கிறது. இந்த எண்ணம்‌ இருக்கும்‌ வரையில்‌, நம்முடைய 
கொள்கைகளுக்கு முற்றிலும்‌ பொருத்தமாக உள்ள, குறைபாடே 
இல்லாத ஒரு பாடத்‌ திட்டத்தை நாம்‌ வைக்க முடியாது. 
"திடீரென்று இதில்‌ தீவிரமான மாறுதல்‌ செய்வது கஷ்டம்‌ என்று 
நான்‌ நினைக்கிறேன்‌. ஆனால்‌, கொஞ்சம்‌ கொஞ்சமாக இந்த 
எண்ணத்தை மாற்றி, அதற்கு இரண்டாவது இடம்‌ கொடுக்‌ 
கும்படி செய்வது சாத்தியமென்றே நினைக்கிறேன்‌. 


வித்தியாபீடம்‌ தனது மாணவர்களுக்கு சமூக சேவைக்கான 
வாய்ப்புகளை ஏற்படுத்திக்‌ கொடுக்கவேண்டும்‌ என்பதையும்‌, 
அவர்கள்‌ ஜீவஜேபாயத்திற்கு வேண்டியதைச்‌ சம்பாதித்துக்‌ 
கொள்ளூவதற்கான சந்தர்ப்பங்களை த்‌ தேடித்தர வேண்டும்‌ என்‌ 
பகையும்‌ நான்‌ ஒப்புக்‌ கொள்ளவேண்டும்‌. வாய்ப்புகள்‌ இல்லா 
விட்டால்‌ கூட்‌ வித்தியாபீடமே அத்தகைய வாய்ப்புகளைக்‌ கிருஷ்‌ 
டிக்க வேண்டும்‌. ஜீவனத்திற்குப்‌ பணம்‌ சம்பாதிப்பது ஒன்றே 
கல்வியின்‌ நோக்கமாக இருக்கக்‌ கூடாது என்றாலும்‌, அதையும்‌ 
கவனிக்க வேண்டியதுதான்‌. தன்னத்தானே அபிவிருத்திசெய்து . 
கொள்ளுவதுதான்‌ கல்வியின்‌ நோக்கம்‌, அதில்‌ ஜீவனத்திற்கு. 
வேண்டியதைச்‌ சம்பாதிக்கும்‌ தகுதியும்‌ அடங்கியிருக்கிறது. 


ஆங்கிலம்‌ தெரிந்தாலொழிய பெரும்பாலான மாணவர்‌ 
களுக்குத்‌ திருப்தி ஏற்படுவதில்லையென்று தெரிகிறது. இலக்கி' 
யத்திலும்‌ தமக்குப்‌ போதிய பயிற்சி அளிக்கப்பட வேண்டு 
மென்று அவர்கள்‌ எதிர்பார்க்கிறர்கள்‌. அதில்‌ ஒன்றும்‌ கெடுதல்‌ 
இல்லை. இதையே அவர்கள்‌ முக்கியமாலக்‌ கருதிவிடாமல்‌ இருக்‌ 
கும்படி நாம்‌ பார்த்துக்‌ கொள்ளவேண்டும்‌, அதையே அவர்கள்‌ 
ஒரு கோக்கமாக்கிக்‌ கொண்டுவீடக்‌ கூடாது. ஏனெனில்‌, 
கலையிலும்‌, இலக்கியத்திலும்‌ உள்ள இந்த ஆசை, கட்டுப்‌ 
பாடின்மை என்ற இழி நிலையை எளிதில்‌ அடைந்து விடுகிறது. 
ஒரு அளவுக்கு உட்பட்டிருந்தால்‌, இது ஒரு ஈல்ல ஆஸ்திதான்‌. 

சர்க்கார்‌ சர்வகலாசலைகளில்‌ உள்ள பாடத்‌ திட்டம்‌ முற்றி 
லும்‌ கெடுதலானது என்று ஒரேயடியாகச்‌ சொல்லிவிட முடியாது... 
அதை அடியோடு நிராகரித்துவிட வேண்டுமென்று எனக்குத்‌ 
தோன்றியதில்லை. கிளிப்‌ பிள்ளையைப்‌ போல்‌ மனப்பாடம்‌ 
செய்யும்‌ பழக்கத்தைத்தான்‌ விடவேண்டும்‌. தாய்மொழி தடை 
செய்யப்பட்டிருப்பதையும்‌, தேவையில்லாத, ஆடம்பர ஆங்கில 
அறிவையும்‌, ஒரு தலைப்பட்சமான சரித்திரம்‌ போதிக்கப்படு 
வதையும்‌, நமது புராதனமான கலாசாரம்‌ அநேகமாக அடியோடு 


உபயோகமான சில யோசனைகள்‌ 853 


புறக்கணிக்கப்படுவதையும்‌, கன்ன டக்கம்‌ போன்ற குணங்கள்‌ 
வலியுறுத்தப்‌ படாமலிருப்பதையும்தான்‌ நிராகரிக்க வேண்டும்‌. 


ஆகையால்‌, வித்தியாபீடத்தின்‌ பாடத்‌ திட்ட தீதில்‌ நிறைய 
மாறுதல்கள்‌ செய்வதற்கு இடமிருக்கிறது என்பதை கான்‌ 
ஒப்புக்கொள்ளுகிறேன்‌. ஆனால்‌, இதைச்‌ செய்வதைவிடச்‌ 
சொல்லுவது எளிது. போதிய அனுபவம்‌ யாருக்கும்‌ இல்லை. 
பாடத்‌ திட்டத்தைத்‌ தயாரிக்கும்‌ பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்‌ 
களெல்லாம்‌ சர்க்கார்‌ கல்வி என்ற முத்திரை உடையவர்கள்‌. 
அவர்களில்‌ சிலருக்கு சர்க்கார்‌ கல்லூரிகளிடம்‌ ஒரு வெறுப்பு 
ஏற்பட்டிருக்கிறது. ஆனால்‌, தேவையான அறிவையோ, அனுப 
வத்தையோ அவர்கள்‌ எங்கிருந்து பெறுவது? ஆகையால்‌, 
தேசீய ஸ்தாபனங்களில்‌ வைக்கப்பட்டுள்ள பாடத்‌ திட்டங்‌ 
களில்‌ தவிர்க்க முடியாத குறைபாடுகள்‌ காணப்படுவது இயற்‌ 
கையே. இந்த ஸ்தாபனங்களின்‌ தலைவர்களான ஆச்சாரியர்கள்‌, 
தம்மால்‌ முடிக்க வரையில்‌ மாறுதல்கனைச்‌ செய்யத்தான்‌ முயற்‌ 
சித்திருக்கிறார்கள்‌, அதில்‌ ஒரு அளவு வெற்றியும்‌ பெற்றிருக்‌ 
கிறார்கள்‌. 

டாக்டர்‌ சுமந்த மேத்தாவின்‌ யோசனையைக்‌ கவனிப்போம்‌. 
அவர்‌ கூறுவது போன்ற பாடத்‌ திட்டத்தைத்‌ தயாரித்து, 
அமலுச்குக்‌ கொண்டுவர வேண்டுமென்பதை ஒப்புக்கொள்ளு 
கிறேன்‌. அவர்‌ கூறும்‌ சில பாடங்களை, கல்லூரிப்‌ படிப்பின்‌ 
ஆரம்பக்‌ கட்டத்திலேயே எடுத்துக்கொள்ளலாம்‌. மற்றும்‌ சில 
வற்றை இன்னும்‌ முன்னதாகவே கூட எடுத்துக்கொள்ளலாம்‌. 
வேறு சிலவற்றை, ஆரம்பக்‌ கல்வி கட்டம்‌ முடிந்த உடனேயே 
கற்றுக்கொள்ளலாம்‌ சன்று தோன்றுகிறது. தன்னுடைய 
திட்டத்தைத்‌ தயாரிக்கும்படி டாக்டர்‌ சுமம்த மேத்தாவை 
அழைக்கிறேன்‌. அவருக்கு நான்‌ நேரடியாக எழுதலாம்‌. இந்த 
விஷயத்தை கான்‌ இந்தப்‌ பத்திரிகையில்‌ விவாதித்திருப்‌ 
பதற்குக்‌ காரணம்‌ இருக்கிறது. இந்தப்‌ பீரச்னையில்‌ அக்கறை 
யுள்ள ஆசிரியர்களும்‌, மற்ற அறிஞர்களும்‌ கூட இதைப்‌ பற்றிச்‌ 
சிந்தனை செய்து, ஒருவரோடொருவர்‌ விவாதித்து, டாக்டர்‌ 
சுமந்த மேத்தாவுக்கு உதவி செய்ய வேண்டும்‌ என்பதற்காகவே 
இந்த விஷயத்தை இங்கு விவாதித்திருக்கிறேன்‌. நம்மிடையே 
உள்ள சிந்தனையாளர்கள்‌ வெகு சிலர்தான்‌; அவர்களும்‌ கூட 
தத்தம்‌ துறைகளில்‌ உள்ள வேலைகளில்‌ ஈடுபட்டிருக்கிறார்கள்‌. 
அவரவர்கள்‌ வேலையையே கவனிக்கும்‌ பழக்கம்‌ அதிகமாகிக்‌ 
கொண்டுவருகிறது; அதுவும்‌ நல்லதுதான்‌. ஒவ்வொருவரும்‌ 
எல்லா விஷயங்களிலுமே தலையிடுவது என்று ஆரம்பித்துவிட்‌ 
டால்‌, அச்சு விஷயத்திற்கோ, தனக்கோ நியாயம்‌ வழங்க 
முடியாது. ஒருவர்‌ இதுதான்‌ தன்‌ வேலை என்று நிர்ணயித்துக்‌ 
கொண்டுவிட்டால்‌, அதிலேயேதான்‌ கவனத்தைச்‌ செலுத்த 
வேண்டும்‌; இல்லாவிட்டால்‌, அதற்குரிய பலனைப்‌ பெற 
முடியாது. ஆகையால்‌, இந்த வேலையை வெற்றிகரமாக முடிக்கும்‌ 
பொறுப்பை டாக்டர்‌ மேத்தாவேதான்‌ ஏற்றுக்கொள்ள 

28 


354 கல்வி 


வேண்டும்‌. ஆசிரியர்களிடையே சிந்தனா சக்தி உள்ளவர்களும்‌, 
கல்வியிலும்‌, அறிவைப்‌ பரப்புவதிலும்‌ அக்கறையுள்ள ஊழியர்‌ 
களும்‌ அவருக்கு உதவி செய்வார்கள்‌. அவர்கள்‌ ஒருவரோ 
டொருவர்‌ தொடர்பு கொள்ளச்‌ செய்வதும்‌, என்‌ கருத்துகளைத்‌ 
தெரிவிப்பதுமே என்னுடைய வேலையாகும்‌. ஒரு வருடத்திற்கு 
பெட்லாடைவிட்டு ஈகருவதில்லே என்று டாக்டர்‌ மேத்தா 
அங்கேயே குடியேறி இருக்கிறார்‌. தன்னுடைய திட்டத்தை 
அங்கேயே பரீட்சை செய்துபார்த்து அதனுடைய உபயோ 
கத்தை மதிப்பிடுவதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. 
ஆகையால்‌, அதை அபிவீருத்தி செய்து, முடிந்தவரையில்‌ செம்‌ 
மையானதாக்குவது அவருக்குச்‌ சுலபமே. 


அத்‌ திட்டத்தை இறுதியாக உருவாக்கிய பிறகும்கூட, 
அதை நிறைவேற்றத்‌ தயாராக உள்ள ஆசிரியர்களை போதிய 
அளவிற்குப்‌ பெற வேண்டியிருக்கும்‌ என்பது வேறு விஷயம்‌. 
அவகியம்‌ ஏற்படும்போது அவர்கள்‌ அதற்கு முன்வருவார்கள்‌ 
என்றே நிச்சயமாக ஈம்புகிறேன்‌. 


நவஜீவன்‌” - 8-2-1995 


2 


கல்வித்‌ துறையில்‌ கொஞ்சம்‌ அனுபவமுள்ள ஒரு நிருபர்‌ 
பின்வருமாறு எழுதுகிறார்‌ : 


ட... “காங்கிரசின்‌ முடிவுகள்‌ தேசீயப்‌ பள்ளிகளை கட்டுப்படுத்துபவை 
களாய்‌ இருக்கவேண்டுமென்பதை நான்‌ ஒப்புக்‌ கொள்கிறேன்‌. ஆனால்‌, 
தேசியக்‌ கல்வியை அரசியல்‌ இயக்கத்தின்‌ விளையாட்டுக்‌ கருவியாகச்‌ செய்து 
விடாமலும்‌, காங்கிரஸ்‌ இருக்க வேண்டும்‌. தேசியக்‌ கல்வியின்‌ கோக்கம 
யிராம்மணர்களை உற்பத்தி செய்வது மட்டுமல்ல; பல்வேறு வர்ணங்களையும்‌ 
சேர்ந்தவர்கள்‌ தத்தம்‌ வர்ணங்களின்‌ பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கும்‌ 
தீயார்‌ செய்ய வேண்டும்‌. வித்தியாபீடத்தின்‌ கல்லூரிப்‌ பகுதியில்‌ விஞ்ஞான 
போதனைக்கும்‌ பல்வேறு தொழில்களில்‌ பயிற்சி அளிப்பதற்கும்‌ இடமில்லா 
மல்‌ இருப்பது முறையாகாது, மொழி, சரித்திரம்‌, பொருளாதாரம்‌ ஆகிய 
வற்றைக்‌ கற்றுக்‌ கொடுக்கும்போது பெளதிகம்‌, ரசாயனம்‌, விவசாயம்‌ ஆகிய 
வற்றையும்‌ ஏன்‌ கற்றுக்‌ கொடுக்கக்கூடாது? ஒருவனுடைய சிறப்புத்‌ 
தன்மைகளை வளரச்‌ செய்துவிட்டால்‌, எப்படியாவது அவன்‌ ஜீவனத்திற்கு 
வழி தேடிக்கொண்டுவிடுவான்‌. ஆகையால்‌ அதை வளரச்‌ செய்தால்‌ 
போதும்‌ என்று சொல்லப்படுகிறது. இதை ஒப்புக்கொண்டாலும்‌ கூட, 
மாணவர்களுக்கு விஞ்ஞானத்தையும்‌, தொழில்களையும்‌ போதிப்பது உப 
'யோகமற்ற தாகிவிடாது. இதனால்‌ மாணவர்களின்‌ அறிவுத்‌ திறனே, சிந்தனா 
சக்தியோ பாதிக்கப்பட்டுவிடும்‌ என்று யாரும்‌ சொல்ல மாட்டார்கள்‌ என்றே 
கம்புகிறேன்‌. 


உபயோகமான சில யோசனைகள்‌ 855 


“அதற்கு மாறாக, விஞ்ஞானம்‌, தொழில்கள்‌ ஆகியவற்றில்‌ பயிற்சி 
பெற்றிருப்பது, காரண காரியங்களுடன்‌ விஷயங்களைப்‌ பரிசீலனை செய்யும்‌ 
சக்தியை வளர்ப்பதற்கு உதவும்‌. கச்சா பொருட்களை எப்படி உபயோக 
மான பண்டங்களாக மாற்றுவது என்ற நுட்பங்களும்‌ கற்றுக்‌ கொடுக்கப்பட 
வேண்டும்‌. மக்களின்‌ வாழ்க்கையில்‌ இவை மிகவும்‌ உபயோகமாக இருக்கும்‌. 
இரு நல்ல நெசவாளியோ அல்லது ஆசிரியரோ நல்ல தேச ஊழியராக இருக்க 
முடியும்‌. அதைப்‌ போலவே கருமான்‌ ஆகியவர்களும்‌ நல்ல தேச ஊழியர்‌ 
களாக இருக்க முடியும்‌. இந்தத்‌ தொழிலாளர்கள்‌ தேசத்திற்கு அவசியமான 
வர்கள்‌, முக்கியமானவர்கள்‌. ஆகையால்‌, அவர்களுடைய தொழில்களையும்‌ 
(தேசியப்‌ பள்ளிக்கூடங்களின்‌ பாடத்‌ திட்டங்களில்‌ சேர்க்க வேண்டும்‌. 
அர்க்காரின்‌ கல்வித்‌ திட்டம்‌ தவறுக இருக்கிறது; ஏனெனில்‌ அது குத்‌ 
திரர்கள’ை மாத்திரமே உற்பத்தி செய்கிறது. ஆனால்‌, ஈம்முடைய பள்ளிக்‌ 
கூடங்களில்‌ பிராம்மணர்களை உற்பத்தி செய்வதில்‌ மட்டுமே நாம்‌ கவனம்‌ 
செலுத்திக்‌ கொண்டிருந்தால்‌, கஈமது கல்வி முறையும்‌ தவரானதாகத்தான்‌ 
இருக்கும்‌. 

“வெறும்‌ ஆன்மிக அறிவும்‌, நூற்பதும்‌ தேசத்தை உயர்த்தி முன்‌ 
னேற்றப்‌ பாதையில்‌ கொண்டுபோய்‌ சேர்த்துவிடும்‌ என்றும்‌, ஆகையால்‌ 
அதுதான்‌ உண்மையான கல்வி என்றும்‌ கூறப்படும்‌ வாதம்‌ ஓரளவுதான்‌ 
உண்மையாக இருக்கும்‌. ஒரு மனிதன்‌ நல்ல ஊழியனாக இருப்பதற்குப்‌ 
பயிற்சி அளிப்பதுதான்‌ கல்வியின்‌ நோக்கம்‌ என்று சொல்லுவது சுலபம்‌. 
ஆனால்‌, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்‌ சமுதாயம்‌ பூராவும்‌ துரிதமாக 
தன்னைத்தானே நம்பியிருக்கும்‌ நிலையை அடையச்‌ செய்வது எவ்வளவு 
கடினமென்பது அனுபவத்தில்‌ தெரியும்‌. ஈல்ல புத்திமதிகள்‌ சொல்லுவதன்‌ 
மூலமோ அல்லது ஒரு லட்சியத்தை அளிப்பதன்‌ மூலமோ மனித சுபாவத்த்ல்‌ 
உள்ள குறைபாடுகளை எல்லாம்‌ விரட்டிவிட முடியுமென்றால்‌, கடவுள்‌ 
அவதாரம்‌ எடுக்க வேண்டிய அவசியமே இராது," 


இதில்‌ கூறப்பட்டுள்ள கருத்துகள்‌ டாக்டர்‌ சுமந்த மேத்‌ 
தாவின்‌ கருத்துகளுக்கு கேர்‌ எதிராக இருப்பதை வாசகர்கள்‌ 
காணலாம்‌. இவ்விரு கருத்துகளிலுமே உண்மை இருக்கிறது. 
இரண்டையும்‌ ஈடைமுறைஃகுக்‌ கொண்டுவருவது ஈல்லதுதான. 
ஆனால்‌, கில விஷயங்கள்‌ ஈன்றாுக இருக்கின்றன என்பதனால்‌ 
அவற்றை நிறைவேற்றி வைக்கும்‌ ஆற்றல்‌ ஈமக்கு எப்போதுமே 
இருக்கத்தான்‌ செய்யும்‌ என்பதில்லை. அனுபவம்தான்‌ நமது 
கல்விக்கு இறுதியானதும்‌, நிரச்கரமானதுமான உருவத்தைக்‌ 
கொடுக்க முடியும்‌. இப்போது ரசாயனம்‌ போன்ற பாடங்களைச்‌ 
'சொல்லிக்கொடுப்பதற்கு நாம்‌ ஏற்பாடு செய்யவில்லை என்றால்‌, 
அந்தப்‌ பாடங்களை நாம்‌ அசட்டை செய்கிறோம்‌ என்று அர்த்த 
மல்ல; அதற்கு வேண்டிய வசதிகள்‌ கம்மிடம்‌ இல்லை என்பதே 
காரணம்‌. ஆகையால்‌, இப்போதைக்கு அவசியமான காரியங்‌: 
களை மட்டுமே எடுத்துக்கொண்டிருக்கிறோம்‌. கை ராட்டினம்‌ 
என்பது உடலுழைப்பின்‌ சின்னம்‌. அது ஸ்திரமாக வேரூன்றி 
விட்டால்‌, தச்ச வேலை, கருமான்‌ வேலை முதலியவை தாமாகவே 
வந்துவிடும்‌. நாலு வர்ணங்களின்‌ தேவைகளையும்‌ பூர்த்தி செய்யக்‌ 
கூடிய ஒரு பாடத்‌ திட்டத்தைத்‌ தயாரிக்க நாம்‌ முயற்சி செய்ய 


956 கல்வி 


வேண்டும்‌ என்பதில்‌. சந்தேகமில்லை, அந்தப்‌ பாதையில்‌ தான்‌ 
நாம்‌ போய்க்கொண்டிருக்கிறோம்‌ என்று எனக்குத்‌ தோன்று 
கிறது. தேசியக்‌ கல்வியில்‌ ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களும்‌, கல்வித்‌. 
துறையாளர்களும்‌ தமது நம்பிக்கையை விடாமல்‌ தமக்கு அளிக்‌ 
கப்பட்ட வேலையைச்‌ செய்துகொண்டிருர்தால்‌, தேவையான 
மாறுதல்களும்‌, சீர்திருத்தங்களும்‌ தாமாகவே வந்துவிடும்‌. 
நேர்மை இருக்குமிடத்தில்‌ சுபிட்சம்‌ இருக்கும்‌. என்னுடைய 
சுற்றுப்‌ பிரயாணங்களில்‌ நான்‌ ஒரு விஷயத்தைக்‌ கண்டுபிடிக்‌ 
திருக்கிறேன்‌. இத்தகைய திட்டங்களுக்குப்‌ பண உதவி செய்ய 
மக்கள்‌ தயாராக இருக்கிறார்கள்‌, துடித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ 
என்று கூடச்‌ சொல்லலாம்‌. ஆனால்‌, தம்‌ வேலையை நன்கு அறிக்‌: 
தவர்களும்‌, அதே சமயத்தில்‌ என்ன நேர்ந்தாலும்‌ இதை 
விடுவதில்லை என்ற உறுதி கொண்டவர்களும்தான்‌ இல்லை. 

_' நவஜீவன்‌? - 8--8--192ஓ 


11 
ஒரு ஆசிரியரின்‌ சங்கடம்‌ 


ள்தந்திரம்‌ பெறுவதற்குக்‌ கதர்‌ இன்றியமையாதது என்று 
தேசீயப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ ஈம்புகின்றன. ஆனால்‌, அங்கு கதர்‌ 
கட்டாயமாக உபயோகிக்கப்பட வேண்டுமென்பதை ஒரு 
ஆசிரியர்‌ ஆட்சேபித்திருக்கிறார்‌. அதற்கு அவர்‌ கூறும்‌ காரணங்‌ 
கள்‌ பின்வருமாறு : 


“1. தம்முடைய உறவினர்களும்‌, அண்டை, அயலார்களும்‌ பெருமை 
யுடன்‌ அணிந்துகொள்ளும்‌ விதம்‌ விதமான வர்ணங்கள்‌ உள்ள அந்திய 
காட்டுத்‌ துணிகளைக்‌ கண்டு, சின்னக்‌ குழந்தைகள்‌ ஏற்கனவே மோகம்‌ 
கொணடிருக்கிறார்கள்‌. ஆகையால்‌, தவீர்க்க முடியாத ஒரு தீமை என்றே 
அவர்கள்‌ கதரை ஏற்றுக்‌ கொள்ளுகிறார்கள்‌. இதனால்‌ அவர்கள்‌ குழந்தைப்‌ 
பருவத்திலிருந்தே மோசடியையும்‌, வெளி வேஷத்தையும்‌ பழகிக்‌ கொள்ள 
நேருகிறது. பெரும்பாலான மாணவர்கள்‌ கதரையே அணியும்‌ ஒரு பள்ளிக்‌ 
கூடத்தில்‌, இந்தக்‌ குழந்தைகளும்‌ கதரை உபயோகிக்க விரும்புவது இயற்கை 
தீரன்‌ என்று நீங்கள்‌ நினைத்தால்‌, நடக்சுக்‌ கூடியது இதுதான்‌. கதரின்‌ 
உபயோகத்தைக்‌ கட்டாயமரக்கினால்‌ அதனால்‌ பிள்ளைகளுக்கு அதனிடம்‌ ஒரு. 
வெறுப்பு வளர்ந்துவிடும்‌. அதற்குப்‌ பதிலாக அவர்கள்‌ தாமாகவே அதை. 
உபயோகிக்க ஆரம்பிக்கும்படி விட்டுவிடுவது தரன்‌ நல்லது. அவசியமானால்‌, 
இந்த ஈம்பிக்கை நிறைவேறும்வரையில்‌ பொறுமையுடன்‌ காத்துக்‌ கொண்‌ 
டிருக்க வேண்டும்‌.” 


“கட்டாயம்‌” என்ற வார்த்தை இங்கு மிகவும்‌ தவறாக 


உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பையன்‌ கட்டாயமாக 
தேசீயப்‌ பள்ளிக்கூடத்திற்குப்‌ போக வேண்டுமானால்‌, பள்ளிக்‌ 


ஒரு ஆசிரியரின்‌ சங்கடம்‌ 357 


கூடத்தில்‌ கட்டரயமரகக்‌ கதர்‌ அணிய வேண்டுமானால்‌, அந்த 
கிலைமையில்‌ கதரின்‌ உபயோகம்‌ கட்டாயமாக்கப்படுகிறது 
என்று கூறுவதில்‌ ஒரு வேளை நியாயம்‌ இருக்கலாம்‌. “ஒருவேளை 
என்ற வார்த்தையையே நான்‌ உபயோகிக்கிறேன்‌. ஏனெனில்‌, 
கட்டாயக்‌ கல்வி அமலுக்குக்‌ கொண்டு வரப்பட்டால்கூட, 
பள்ளிக்கூடங்களில்‌ அனுமதிக்கப்படும்‌ பையன்கள்‌ பின்பற்ற 
வேண்டிய சில விதிகள்‌ இருக்கத்தான்‌ செய்யும்‌. அந்த விதிகள்‌ 
யாவுமே நியாயமற்றவை என்று கூறுவது கண்மூடித்தனமாக 
இருக்கும்‌. உதாரணமாக, பையன்கள்‌ சில பாடங்களை அங்கே 
கற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கலாம்‌. 
பையன்கள்‌ சத்தமான ஆடைகள்‌ அணிந்து வரவேண்டுமென்‌ 
பதும்‌ கட்டாயமாக இருக்கலாம்‌. அழுக்கு ஆடைகளை அணிந்து 
கொண்டோ, ஆடைகள்‌ இல்லாமலோ, அல்லது விசித்திரமான 
ஆடைகளை அணிந்துகொண்டோ வரக்கூடாதென்று இருக்க 
லாம்‌. இவையெல்லாம்‌ கட்டாயமான விதிகளாகவே இருக்கும்‌. 
ஆனால்‌, அதற்காக அவை முறையற்றவை என்று சொல்ல யாரும்‌ 
துணியமாட்டார்கள்‌. 

கதர்‌ எவ்வளவு முக்கியமானது என்பதில்‌ இன்னும்‌ முழு 
நம்பிக்கை ஏற்படாதவர்கள்தான்‌ இது இஷ்ட பூர்வமானதா, 
கட்டாயமானதா என்பதைப்‌ பற்றித்‌ தம்மை அலட்டிக்கொள்ளு 
கிறார்கள்‌ என்று எனக்குத்‌ தோன்றுகிறது. பெற்றோர்களுக்குப்‌ 
படித்தாலும்‌,  பிடிக்காவிட்டாலும்‌, அண்டை அயலார்கள்‌ 
சறியாக நடந்துகொண்டாலும்‌, இல்லாவிட்டாலும்‌, சில விஷயங்‌ 
களில்‌ குழந்தைகளுக்கு நாம்‌ சில கட்டுப்பாடுகளை விதிக்காமல்‌ 
இருக்க முடியாது. உதாரணமாக, ஒரு குழந்தை வெளியே 
போகும்போது, அதற்கு காம்‌ சரியாக ஆடையணிவிக்க 
“வேண்டும்‌. அதேமாதிரி, ஒரு பையன்‌ ஆபாசமாகப்‌ பேசினால்‌ 
அவளை நரம்‌ கண்டிக்க வேண்டும்‌. பையன்களின்‌ ஈடத்தையை 
இப்படிக்‌ கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும்‌ பல சந்தர்ப்பங்கள்‌ 
ஒவ்வொரு ஆசிரியருக்கும்‌ தெரியும்‌. அம்மாதிரி கட்டுப்பாடுகளை 
விதிக்கக்‌ கூடாது என்று ஆசிரியர்‌ என்னதான்‌ வாதித்தாலும்‌ 
பிரயோசனப்படாது. இதன்‌ அர்த்தம்‌ என்ன? சில பழக்க 
வழக்கங்கள்‌ சமுகத்தில்‌ ஆழ்ந்து ஊன்றிவிட்டன. அலை பொது 
வாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆகவே, அவை உண்‌ 
மையில்‌ கட்டாயமாகச்‌ சமத்தப்பட்டவைகளாக இருந்தால்‌ கூட, 
அவற்றை அப்படிக்‌ கருதக்‌ கூடாது. 

பையன்கள்‌ தாமாகவே கதர்‌ அணியட்டும்‌ என்ற கொள்கை 
தோல்வியடைந்து விட்டது. இனிமேல்‌ அதற்காகக்‌ காத்துக்‌ 
கொண்டே இருக்க முடியாது என்பதற்காக இப்போது கதரின்‌ 
உபயோகம்‌ கட்டாயமான தாக்கப்படவில்லை; சுலபமாகக்‌ கத 
ரைக்‌ கட்டாயமாக்கக்‌ கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று 
நானும்‌, மற்றும்‌ சிலரும்‌ கருதுகிறோம்‌. அதனால்தான்‌ கதரும்‌, 
ராட்டினத்தில்‌ நூற்பதும்‌ தேசியப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ கட்டாய 
மரக்கப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட சீர்திருத்தத்தை, ஏற்றுக்‌ 


5868 கல்வி 


கொள்ளவேண்டியதுதான்‌ என்று மனத்திற்குத்‌ தோன்றலாம்‌; 
ஆனால்‌, சமூகத்திற்கு அதை ஏற்றுக்‌ கொள்ளுவதற்கான பக்குவம்‌ 
ஏற்படாமலிருக்கலாம்‌. பல சமயங்களில்‌ இப்படியும்‌ நடப்பு 
துண்டு. அம்மாதிரி சந்தர்ப்பங்களில்‌, உடலின்‌ தயக்கத்தைச்‌ 
சமாளிப்பதற்கு கட்டாய முறை சுலபமானது என்று சமூகம்‌: 
ஏற்றுக்‌ கொண்டுவிடுகிறது. ஆகையால்‌, 'கட்டாயம்‌' என்ற 
வார்த்தையின்‌ உண்மையான அர்த்தத்தை நாம்‌ புரிந்துகொண்டு' 
ஏற்றுக்‌ கொள்ளத்‌ தயாராயிருந்தால்‌, அனாவசியமான பல 
குழப்பங்கள்‌ தீர்ந்துவிடும்‌. பிரஜைகளின்‌ விருப்பத்திற்கு மாறாக, 
ஆட்சியாளர்கள்‌ அவர்கள்மீது தம்‌ விருப்பபபடி சிலவற்றைச்‌ 
சுமத்துகிறார்கள்‌. அதற்குக்‌ கிழ்ப்படியாவிட்டால்‌ தண்டனை 
கிடைக்கும்‌ என்று பயமுறுத்துகிறார்கள்‌. உண்மையில்‌, அது 
தான்‌ கட்டாயம்‌. அந்த வார்த்தைக்கு இந்த வியாக்கியானத்தை 
ஒப்புக்கொண்டால்‌, ஆசிரியரின்‌ மேற்கண்ட புகார்‌ ஆதாரமற்ற 
தாகிவிடுகிறது. 


2, கதரில்‌ உள்ள ஆசையினால்‌, மனமுவந்து அதை ஏற்றுக்கொண்‌ 
டால்‌, அது நீடித்து நிற்கும்‌. ஏனெனில்‌ போட்டியிலும்‌, ஒருவரைப்‌ பார்த்து 
அதே மாதிரி செய்வதிலும்‌ பையன்களுக்கு ஆசை அதிகம்‌. ஆகையால்‌, 
பெரும்பாலான மாணவர்கள்‌ மேற்கூறிய விதத்தில்‌ கதர்‌ அணிய ஆரம்பிதிது 
விட்டால்‌, கதருக்கான ஒரு சூழ்கிலை ஏற்பட்டுவிடும்‌. அப்போது, பள்ளிக்‌ 
கூடத்திற்கு வரும்‌ புதிய அல்லது கதர்‌ அணிந்து பழக்கமில்லாத பையன்கள்‌ 
தாமாகவே கதர்‌ அணிய ஆரம்பித்துவிடுவார்கள்‌. முதல்‌ நாளன்றே இப்படி 
ஏற்படாமலிருக்கலாம்‌. இஷ்டப்பட்டுத்‌ தாமாகவே சுதரை ஏற்றுக்‌ 
கொள்ளுவது சற்றுத்‌ தாமதப்படலாம்‌ என்றாலும்‌, அதுதான்‌ அவர்களின்‌ 
உள்ளங்களில்‌ இன்னும்‌ ஆழ்ந்து பதியும்‌. பையன்கள்‌ கதர்‌ அணிய வேண்டும்‌ 
என்பதுதான்‌ முக்கிய நோக்கம்‌, ஆகையால்‌, முதல்‌ நாளன்றே அவர்கள்‌ 
கதர்‌ அணியவேண்டுமென்று கட்டாயப்படுத்துவதைப்‌ போல்‌, கொஞ்ச நாள்‌ 
அதற்காகக்‌ காத்திருப்பது அவ்வளவு உதவியாக இராது என்று திங்கள்‌ 
கினைக்கிறீர்களா?!! 


கதர்‌ தான்‌ அணியவேண்டும்‌ என்ற எங்களுடைய கட்டா 
யத்தில்‌ அன்பு, மனமாற்றம்‌, போட்டி ஆகிய எல்லாவற்றிற்குமே: 
இடம்‌ இருக்கிறது. கதரைக்‌ கட்டாயமான தாக்கும்‌ பொறுப்பு 
ஆசிரியரிடம்‌ இருக்கிறதேயொழிய, பையன்களிடமல்ல. குழந்தை. 
களுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்கும்‌ ஆசிரியர்‌ போலீஸ்காரனைப்‌ 
போல்‌ குழந்தைகளை அதட்டமாட்டார்‌ ; நல்லவிதமாசச்‌ சொல்லி 
, அவர்களின்‌ மனத்தை மாற்றுவார்‌, முதல்‌ நாளன்றே அவர்கள்‌ 
கம்‌ தான்‌. அணியவேண்டும்‌ என்ற கட்டாயம்‌ எதுவுமில்லை : 
காவு வருஷங்களுக்குப்‌ பிறகு அவர்களுக்கு அதைப்‌ பழக்கப்‌ 
படுத்திவிட வேண்டுமென்றுதான்‌ உத்தேசிக்கிறோம்‌. கட்டாயம்‌ 
இருப்பது ஆசிரியரிடம்‌ தானேயொழிய மாணவர்களிடம்‌! இல்லை. 
கன்‌ கடமை என்னவென்பதை அது ஆகிரியரின்‌ கவனத்திற்குக்‌ 
கொண்டு வருகிறது, ஆகையால்‌, பொறுத்துக்‌ கொண்டிருப்பது 
உதவி செய்கிறதா இல்லையா என்ற கேள்வியே எழவில்லை. ஒரு 


ஒரு ஆசிரியரின்‌ சங்கடம்‌ 359 


ஆசிரியருக்குப்‌ பொறுமைதான்‌ அத்தியாவசியமான குணாதிசய 
மாக இருக்கவேண்டும்‌. 


5, கட்டாயமாகக்‌ கதரைத்தான்‌ உபயோகிக்க வேண்டுமென்ற 
விதி, இஷ்டபூர்வமாக அதைப்‌ பரப்புவதற்குச்‌ செய்யப்பட்ட முயற்சி 
தோல்வியடைக்துவிட்டது என்பதை ஒப்புக்கொள்ளுவது போல்‌ எனக்குத்‌ 
தோன்றுகிறது. இந்தத்‌ தோல்விக்குக்‌ காரணங்களைக்‌ கண்டுபிடித்து, 
அவற்றை அகற்ற வேண்டியதுதான்‌ காம்‌ செய்ய வேண்டிய காரியமாகும்‌, 
அதற்குப்‌ பதிலாக, கட்டாய முறையைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. அதனால்‌ இன்‌ 
னும்‌ அதிக வெற்றி கிடைக்குமா? கட்டாயக்‌ கதர்‌ சோதனை தோல்வியடைந்து 
விட்டது; ஆகையால்‌ அதைக்‌ கட்டரயமாக்குவது தவறாகும்‌. இஷ்டபூர்வ 
மாகக்‌ கதரை உபயோகிக்கச்‌ செய்யும்‌ முயற்சி புறக்கணிக்கப்பட்டிருப்பதை, 
கட்டாயக்‌ கதர்‌ விதி எப்படி ஈடு செய்யும்‌?"' 


இதற்கு ஏற்கனவே பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. 


“4, மிரசாதத்தில்‌ ஒரு பங்கு பெறுவதற்காக நெற்றிக்குப்‌ பொட்டு 
வைத்துக்கொள்ளக்கூடிய வேஷதாரிகளுக்குக்‌ குறைவேயில்லை, கட்டாயக்‌ 
கதர்‌ விதியினால்‌ இம்த வேஷதாரிகளின எண்ணிக்கை அதிகமாகாதா? 
அதாவது, இந்தப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ சேருவதற்கென்றே கதர்‌ உபயோகிப்‌ 
பவர்களின்‌ எண்ணிக்கை அதிகமாகிவிடாதா? சுயகலவாதிகள்‌ மோசடியாகக்‌ 
கதரை உபயோகிப்பதால்‌ கதர்‌ அபிவீருத்‌ தியடையுமா? அல்லது, குறைவா 
யிருந்தாலும்‌, உண்மையான கதர்‌ அபிமானிகள்‌ அதை மேற்கொள்ளுவதால்‌ 
அபிவிருத்தியாகுமா? கட்டாயமாகக்‌ கதரை உபயோகிக்க வேண்டுமென்ற 
நிர்ப்பந்தமில்லாமலும்‌, அதே சமயத்தில்‌ மோசடிகளுக்கு இடமளிக்காமலும்‌ 
உள்ள வேறு வழி எதுவும்‌ இல்லையா?" 


மோசடி என்பது குழந்தைகளைக்‌ குறிப்பிடுகிறதென்றால்‌, 
அதை நான்‌ ஒப்புக்கொள்ளவில்லை. அம்மாதிரி ஏமாற்றுவதற்குக்‌ 
குழந்தைகளுக்குத்‌ தெரியவே தெரியாது. ஆசிரியர்கள்‌ வீஷ 
யத்தில்‌ இந்தப்‌ பயத்திற்கு நியாயம்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌, 
விதிகள்‌ என்றிருந்து, சில கட்டுப்பாடுகளுக்கும்‌ உட்பட வேண்டி. 
யிருந்தால்‌. அங்கு ஒரு அளவுக்குப்‌ போலி வேடமும்‌ புகுந்து 
கொண்டுவிடுகிறது. சூழ்‌ நிலையைத்‌ தூய்மையாக்குவதுதான்‌ 
இதற்குப்‌ பரிகாரமேயொழிய, விதிகளைத்‌ தளர்‌ த்துவதல்ல. 


“ந, தேசியப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ எதற்காக இருக்கின்றன? ஒன்று 
சயராஜ்யத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள கிபந்தனைகளைப்‌ பூர்த்தி செய்தவர்களுக்‌ 
காக இருக்க வேண்டும்‌; அல்லது இன்னும்‌ நிறைவேறாமல்‌, ஆனால்‌, இந்தப்‌ 
பள்ளிக்கூடத்தில்‌ அனுமதிக்கப்படுவதன்‌ மூலம்‌ கற்றுக்கொள்ளக்‌ கூடியவர்‌ 
களுக்காக இருக்க வேண்டும்‌. இல்லையா? கட்டாயமாகக்‌ கதரைத்தான்‌ 
அணிய வேண்டுமென்று விதிக்கப்பட்டிருப்பது, நிபந்தனைகளை நிறைவேற்றிய 
வர்களுக்காகத்தான்‌ தேசியப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ இருக்கின்றன என்று 
தோன்றச்‌ செய்கிறது. இனிமேல்‌ அதற்குத்‌ தயாராக வேண்டியவர்களுக்கு 
வேறு எந்தப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ இருக்கின்றன?'* 


960 கல்வி 


தேசீயப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ நடப்பதற்கு இரண்டு கார 
ணங்கள்‌ இருக்கின்றன : ஒன்று தேசிய மனப்பான்மை உள்ள 
வர்களுக்கு ஏற்ற பள்ளிக்கூடங்களை வைப்பது; மற்றொன்று, 
நமது உதாரணத்தின்‌ மூலம்‌ தேசீய மனப்பான்மை இல்லா தவர்‌ 
களை அந்தப்‌ பாதையில்‌ திருப்புவது. தேசீய லட்கியத்தின்‌ 
தீன்மையைக்‌ குறைத்து, தேசீய மனப்பான்மை இல்லாதவர்களை 
ஆசை காட்டி இழுக்க முயற்சிக்கக்‌ கூடாது. தேசீயப்‌ பள்ளிக்‌ 
கூடங்களில்‌ உள்ள ஆசிரியர்களும்‌ மாணவர்களும்‌ தேசீயத்தை 
வளர்த்து, அதை வளப்படுத்துவதை மக்கள்‌ பார்க்கும்போது, 
மேலும்‌ மேலும்‌ அதிகமாக அதில்‌ சேர வருவார்களென்பது 
நிச்சயம்‌. 

“6, விதிகள்‌, ஒரு லட்சியத்தின்‌ ஜீவநாடியை மறக்கடித்துவிடும்‌. 
கதரின்‌ உபயோகத்தை விரிவு படுத்த வேண்டும்‌ என்ற அவசரத்தில்‌ கதர்‌ 
அணியாத மாணவர்களுக்காகச்‌ கில, பள்ளிக்கூடங்கள்‌ தாமே கதரைக்‌ 
கையிருப்பில்‌ வைத்துக்‌ கொள்ள ஆரம்பிக்கலாம்‌; அல்லது இலவசமாக 
அதை வினியோகிப்பதை வேறு யாராவது ஏற்றுக்கொள்ளலாம்‌. அப்படி 
யானால்‌, அந்தத்‌ துணி இருக்கும்‌ வரையில்‌ பையன்கள்‌ அந்தப்‌ பள்ளிச்கூடங்‌ 
களிலேயே இருப்பார்கள்‌. ஆனுல்‌, அவர்கள்‌ உண்மையாகக்‌ கதரை ஏற்றுக்‌ 
கொண்டவர்களாக மாட்டார்கள்‌. எண்ணிக்கையை அதிகமாகக்‌ காட்டுவ 
தற்காக வேறு பல தந்திரங்களையும்‌ கையாளலாம்‌. கட்டாயத்தினால்‌ தற்கா 
விகமான பலன்தான்‌ கிடைக்கும்‌, ஆனால்‌, ஆரம்பத்தில்‌ அவை பிரமாதமாகத்‌ 
தோன்றலாம்‌. ஆகையால்‌, மது பள்ளிக்கூடங்கள்‌ கதர்‌ விஷயத்தில்‌ 
நிர்ப்பந்தம்‌ செய்யக்கூடாதென்றும்‌, கதரைப்‌ பரப்புவதற்கு இயற்கையான 
சாதாரண முறைகளையே கையாண்டால்‌ போதுமென்றும்‌ சொல்லுவது ஈல்ல 
தல்லவா? இதுதான்‌ பத்திரமானதும்‌, : இறுதியில்‌ நிச்சயமானதுமான செயல்‌ 
முறையாக இருக்குமென்று எனக்குத்‌ தோன்றுகிறது.” 


விதிகள்‌ உயிரற்ற விலங்குகள்‌ ஆகிவிடுகின்றனவா அல்லது 
ஈல்லொழுக்கத்தை வளர்ப்பதற்கு உதவி செய்கின்றனவா 
என்பது விதிகளை இயற்றி, அவற்றை அமல்‌ நடத்துபவரைப்‌ 
பொறுத்திருக்கிறது. ஆரம்பப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ புதிதாக முனை 
விட்டுள்ள செடிகளைப்போன்றவை; அவற்றை நேராகவோ, 
கோணலாகவோ எப்படி வேண்டுமானாலும்‌ வளைக்கலாம்‌. அவை 
கேராக வளரும்படி பார்த்துக்‌ கொள்ள வேண்டியதே நம்முடைய 
பொறுப்பாகும்‌. 


1 நவஜீவன்‌” ... 22_9_1925 


12 
எச்சரிக்கை 


சமீபத்தில்‌ நான்‌ குஜராத்தில்‌ சுற்றுப்‌ பிரயாணம்‌ செய்த 
போது, ஏராளமான பையன்கள்‌ நமது தேசீயப்‌ பள்ளிக்கூடங்‌ 
களில்‌ படிப்பதைப்‌ பார்த்தேன்‌. அவர்களில்‌ பெரும்பாலோர்‌ 
அசுத்தத்துடன்‌ காணப்பட்டார்கள்‌. சிலருடைய குல்லாய்களில்‌ 
- வியர்வையும்‌, அமுக்கும்‌ படிந்திருர்தன; அவர்களை யாரும்‌ தொட 
முடியாதபடி அவ்வளவு துர்காற்றமும்‌ வீசிக்கொண்டிருந்தது. 
.சிலர்‌ விசித்திரமான ஆடைகளை அணிந்திருந்தார்கன்‌. சிலர்‌ அப்‌ 
போதிருந்த கால நிலையின்‌ தேவைக்கு அதிகமான ஆடைகளை 
அணிந்திருந்தார்கள்‌. மற்றும்‌ சிலர்‌ கால்சட்டை போட்டுக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. ஆனால்‌, அந்தச்‌ சட்டைகளில்‌ பொத்‌ 
தான்கள்‌ இல்லை. வேறு சிலர்‌ வெறும்‌ கந்தல்களை அணிர்திரும்‌ 
தார்கள்‌. தொத்து நோய்களால்‌ பீடிக்கப்பட்டிருப்பவர்களைப்‌ 
பள்ளிக்கூடங்களில்‌ அனுமதிக்கக்‌ கூடாது என்பதைப்போலவே, 
கிழிந்த துணிகளை அணீந்துகொண்டோ,அசுத்தமாகவோ இருப்ப 
.வர்களையும்‌ அனுமதிக்கக்‌ கூடாதென்று நினைக்கிறேன்‌. இந்தப்‌ 
பையன்கள்‌ எங்கே போய்‌ கண்ணியமாக நடக்கக்‌ கற்றுக்‌ 
கொள்ளுவார்கள்‌ என்று கேட்கலாம்‌. இதற்கு மிகவும்‌ சலபமான 
வழி இருக்கிறது. முதலில்‌ ஆசிரியர்‌ இவர்களைக்‌ குளிக்கும்‌ 
அறைக்கு அழைத்துச்‌ சென்று குளிப்பாட்ட வேண்டும்‌. பின்னர்‌ 
அவர்களுடைய துணிகளை சுத்தம்‌ செய்யச்‌ சொல்ல வேண்டும்‌. 
அவர்களுடைய துணிகள்‌ உலர்ந்து கொண்டிருக்கும்போது, பள்‌ 
ளிக்கூடத்திலிருந்து அவர்களுக்குத்‌ துணி கொடுக்க வேண்டும்‌. 
அவர்களுடைய துணி காய்ந்த பிறகு பள்ளிக்கூடத்‌ துணிகளை 
அவர்கள்‌ தோய்த்து. உலர்த்தித்‌ திருப்பிக்‌ கொடுத்துவிட 
வேண்டும்‌. இதனால்‌ ஏற்படக்‌ கூடிய அதிகப்‌ படி செலவைப்‌ பள்‌ 
ளிக்கூடம்‌ ஏற்றுக்‌ கொள்ள முடியாதென்றால்‌, பையனிடம்‌ ஒரு 
சீட்டைக்‌ கொடுத்து, அவனை வீட்டுக்கு அனுப்பி விட வேண்டும்‌. 
பையன்‌ ஏன்‌ திருப்பி அனுப்பப்படுகிறான்‌ என்று அந்த சீட்டில்‌ 
தெளிவாகக்‌ காரணம்‌ கூற வேண்டும்‌. அவன்‌ குளித்து விட்டு 
வந்த பிறகு வகுப்பில்‌ அனுமதிக்கத்தான்‌ வேண்டும்‌. தேகக்‌ 
தைச்‌ சுத்தமாக வைத்துக்‌ கொள்ளுதல்‌, பண்புள்ள ஈடத்தை 
இரண்டுமே பள்ளிக்கூடத்தில்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்‌ பட 
வேண்டிய முதல்‌ பாடங்களாக இருக்க வேண்டும்‌. பையன்கள்‌ 
ஒரே மாதிரியான ஆடைகளை அணியச்‌ செய்வது கஷ்டமாக 
இருந்தாலும்‌ போதிய ஆடைகள்‌ இல்லாமலோ. ஆபாசமாக 
ஆடைகள்‌ அணிந்து கொண்டோ  பள்ளிக்கூடத்திற்கு 
வருவதை அனுமதிக்கக்‌ கூடாது. 


தேகப்‌ பயிற்சி விஷயத்திலும்‌ அதே மாதிரி கவனம்‌ செலுத்த 
“வேண்டும்‌. உடல்‌ வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி இரண்டுக்குமே 


362 கல்வி 


இது அவசியமாகும்‌. சரியான முறையில்‌ நடக்கவும்‌, உட்காரவும்‌, 
நிற்கவும்‌ பிள்ளைகளுக்குத்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌. ஆயிரம்‌ 
பையன்கள்‌ சேர்ந்து போனால்‌ கூட, ஒரே சீராக நடந்து செல்லத்‌ 
தெரிய ' வேண்டும்‌. ஒரு பையன்‌ அலட்சியமாகச்‌ சாய்ந்து 
கொண்டிருக்கிறான்‌; இன்னொருவன்‌ கூனிபோல்‌ உட்கார்ந்திருக்‌ 
கிறான்‌; வேறு ஒருவன்‌ காலை நீட்டிக்‌ கொண்டு உட்கார்ந்திருக்‌ 
கிறான்‌; மற்றொருவன்‌ கொட்டாவி விடுகிறான்‌; இன்னொருவன்‌ 
அழுகிறான்‌. ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில்‌ இதையெல்லாம்‌ அனு 
மதிக்கவே முடியாது, இம்மாதிரி அவர்கள்‌ இஷ்டப்படி இருக்க 
லாம்‌ என்று வீட்டு விட்டால்‌, ஆயிரக்‌ கணக்கானவர்களுடன்‌ 
சேர்ந்து போகும்போது அவர்கள்‌ எப்படிச்‌ சீராக நடந்துபோகக்‌ 
கற்றுக்‌ கொள்ளுவது £ ஆரம்பம்‌ முதலே இந்த விஷயங்களிலும்‌ 
பிள்ளைகளுக்குப்‌ பயிற்கியளிக்கவேண்‌ டும்‌. இதனால்‌ அவர்‌ 
களுக்கு ஒரு மரியாதை உணர்ச்சியும்‌ ஏற்படும்‌; பார்ப்பதற்கும்‌ 
அவர்கள்‌ சுத்தமாகவும்‌ சறுசறுப்பாகவும்‌ தோன்றுவார்கள்‌. 

பள்ளிக்கூடத்திற்கும்‌ அந்தஸ்து பெருகும்‌, சூழ்‌ நிலை மகிழ்ச்சி 
அளிப்பதாக இருக்கும்‌. அப்படி கட்டுப்பாடாகப்‌ பயிற்றுவிக்கப்‌ 
பட்ட மாணவர்களை ஆயிரக்கணக்கில்‌ வெளியே அழைத்துச்சென்‌ 
ரூலும்‌ கூட, இப்போது பள்ளிக்கூடங்களில்‌ காணப்படும்‌ குழப்‌ 
பமோ, கூச்சலோ இராது. ஒன்றிரண்டு பள்ளிக்கூடங்களில்‌ நான்‌ 
பார்திகிருக்கிறேன்‌. ஊதல்‌ ஊதிய உடன்‌ தொள்ளாயிரம்‌ பிள்ளை 
கள்‌ மூன்றே நிமிடத்தில்‌ குறித்த இடத்தில்‌ அமைதியாகச்‌ 
சேர்ந்து, வேலை முடிந்தவுடன்‌ கொஞ்சம்‌ கூட சப்தம்‌ செய்யா 
மல்‌ வகுப்புகளுக்குச்‌ சென்று விட்டார்கள்‌. அவர்கள்‌ வெளியே 
வந்தது போலவே தோன்றவில்லை. 

பையன்கள்‌ அரை நிஜார்‌, ஒரு ஷர்ட்‌, குல்லாய்‌ ஆகியவைகளை 
அணிய வேண்டும்‌ என்று நான்‌ நினைக்கிறேன்‌. அது போதுமான 
காகும்‌. ஆடைகள்‌ சுத்தமானதாக இருக்தால்‌, கூற்றுக்கணக்‌ 
கான பையன்கள்‌ ஒரே மாதிரி ஆடை அணிந்திருப்பது பார்ப்பற்கு 
அழகாக இருக்கும்‌. சில பையன்கள்‌ ஒரு நீண்ட அல்லது அரை 
கோட்டையும்‌ போட்டுக்‌ கொண்டு அதைப்பற்றி பெருமைப்பட்‌ 
டுக்‌ கொள்கிறார்கள்‌. இப்படி அவர்கள்‌ தம்மைத்‌ தாமே முட்டாள்‌ 
களாக்கிக்‌ கொள்வதினின் றும்‌ அவர்களைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌. 

சுத்தம்‌, ஒழுங்கு, உடற்பயிற்சியில்‌ திறமை ஆகியவைதான்‌ 
குழந்தைகளின்‌ கல்வி அல்ல என்பதையும்‌, அவை கல்வியில்‌ ஒரு. 
சிறு பகுதிதான்‌ என்பதையும்‌ கான்‌ நன்கு உணர்ந்திருக்கிறேன்‌. 
அவர்கள்‌ நல்லொழுக்கம்‌ பெறவும்‌, எழுதப்‌ படிக்கவும்‌ பயிற்கி 
அளிக்க வேண்டும்‌. ஆனால்‌, சில்லறை விஷயங்களைக்‌ கூடப்‌ புறக்‌ 
கணித்துவிடக்‌ கூடாது. உடல்‌, மனம்‌, ஆன்மா ஆகிய மூன்றுமே. 
வளர்ச்சி பெறுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும்‌. 
இம்மூன்றில்‌ ஏதாவது ஒன்று வளர்ச்சி பெறாவிட்டால்‌ கூட எதிர்‌ 
காலத்தில்‌ அதனால்‌ அவனுக்குக்‌ கஷ்டம்‌ ஏற்படும்‌. 
ஆரம்ப காலத்தில்‌ தமக்கு அளிக்கப்பட்ட பயிற்சியில்‌ 
இந்தக்‌ குறைபாடுகள்‌ இருந்தன என்பதை அறியும்‌ 


எச்சரிக்கை 963: 


போது அவர்கள்‌ வருந்துவார்கள்‌. அத்துடன்‌ மட்டுமல்ல. சமூக- 
மும்‌ அதனால்‌ பாதிக்கப்படும்‌. ஒரு தவரான கல்வி அமைப்பின்‌ 
தீய பனைகளை இன்றே கூட சாம்‌ அனுபவித்துக்‌ கொண்டிருக்கின்‌ 
ரோம்‌. ஈம்முடைய பழக்க வழக்கங்கள்‌ சுகாதார விதிகளுக்கு முர 
ணாக இருக்கின்றன. இதனால்‌, பிளேக்‌ போன்ற நோய்களை ஒழிப்‌: 
பதில்‌ நாம்‌ இன்னும்‌ வெற்றி பெற முடியவில்லை, நமது கரங்க 
ளில்‌ சுத்தமாக இருப்பது அநேகமாக அசாத்தியமாகிவிட்டது. 
ஒரு கல்ல பிரஜை எப்படி டந்து கொள்ள வேண்டும்‌ என்ற: 
சாதாரண விதிகள்‌ கூட நமக்குத்‌ தெரியவில்லை. இதில்‌ இன்னும்‌ 
மோசமானது என்னவென்றால்‌, தெரிந்த சிலவற்றைக்‌ கூட காம்‌ 
பின்பற்றுவதில்லை. 

* நவஜீவன்‌” - 26-1925 


2 


இந்தப்‌ பள்ளிக்கூடத்தின்‌ (பம்பரயிலுள்ள ஒரு தேசீயப்‌ பள்‌ 
ளிக்கூடம்‌) ஆண்டு விழா இந்த மாதம்‌ 8-ஆம்‌ தேதி கொண்டாடப்‌ 
பட்டது. அந்த நிகழ்ச்சிகளில்‌ பையன்கள்‌ சில நாடகங்களை நடத்‌ 
திக்‌ காட்டினார்கள்‌. காடகத்தில்‌ உபயோகிக்கப்பட்ட எல்லா 
ஆடைகளும்‌ அக்கியத்‌ துணிகளால்‌ செய்யப்பட்டிருக் கன. அத்த 
கைய நிலை இந்தப்‌ பள்ளிக்கூடத்தின்‌ தேசியத்‌ தன்மைக்கு முரணா 
னதாகும்‌; ஆகையால்‌ அது வருந்தத்தக்க துமாகும்‌. அவர்கள்‌ ஆப்‌ 
படிச்‌ செய்திருக்க வேண்டிய அவசியமில்லை. பையன்கள்‌ என்‌ 
னென்ன கற்றுக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ என்பதை எடை போடு: 
வதற்காகவே ஜனங்கள்‌ அங்கு வக்தார்களே ஒழிய, காடகம்‌ பார்ப்‌ 
பதற்காக அல்ல. இம்மாதிரி நிகழ்ச்சிகளில்‌ விலை உயர்ந்த நல்ல: 
ஆடைகளை உபயோகிப்பதுதான்‌ வழக்கம்‌. இவை ஆடம்பரமாக, 
பளபளப்பாக இருந்தாலும்‌, நல்ல ரசனை உள்ளவர்களுக்குத்‌ 
திருப்தியளிப்பதில்லை. பையன்களின்‌ உணர்ச்சிகளை சரியான 
முறையில்‌ பயிற்றுவிப்பதற்குப்‌ பொறுப்பேற்றுக்‌ கொண்டுள்ள 
ஒரு கல்வி ஸ்தாபனத்தில்‌ இந்தத்‌ தவறான வழக்கத்திற்கு இடம்‌ 
இருக்க முடியாது. உண்மையிலேயே சிறந்தவைகனைத்தான்‌" 
மாணவர்களுக்கு காம்‌ அளிக்கலாம்‌. ஹாம்லெட்டுக்கு* அந்திய 
ஆடைகளை அணிவிக்க வேண்டுமென்ற அவசியமில்லை. அந்தக்‌ 
காலத்தில்‌ இருர்ததைப்‌ போலவோ அல்லது நமது கற்பனைக்கு 
ஏற்றவாறோ அவனுக்கு ஆடை அணிவிக்கலாம்‌. ஹாம்லெட்டிட 
மிருந்த குணாதிசயம்‌ உலகம்‌ பூராவிற்கும்‌ பொதுவானது. ஒரு. 
நாடகத்தில்‌ வரும்‌ மொகலரய கதாபாத்திரங்களுக்கு மொகலாய 
பாணியில்‌ ஆடை அணிவித்தாலும்‌ அல்லது நமது கற்பனைக்‌ 
கேற்றவாறு உரிய விதத்தில்‌ ஆடை அணிவித்தாலும்‌ தவறு எது- 
வும்‌ இல்லை. நாம்‌ கதர்‌ அபிமானிகள்‌; ஆகையால்‌ நாம்‌ செய்யும்‌: 


* உலகப்‌ புகழ்‌ பெற்ற ஷேக்ஸ்பியர்‌ இயற்றிய ஹாம்லெட்‌ நாடகத்தில்‌ ஹாம்‌: 
லெட்‌ கதா நாயகன்‌ ஆவான்‌. 


:864 கல்வி 


ஒவ்வொன்றிலும்‌ கதரையே உபயோகிக்க வேண்டும்‌. மேடையை 
அலங்கரிப்பதற்காக உபயோகிக்கப்பட்டிருந்த திரைகள்‌ கூட 
எனக்குப்‌ பிடிக்கவில்லை. என்‌ விருப்பப்படி விட்டால்‌, திரை 
களையே கான்‌ உபயோகிக்கமாட்டேன்‌. அதற்குப்‌ பதிலாக கத 
ரையே உபயோகித்து ஏதாவது அழகு படுத்தியிருப்பேன்‌. ஆனால்‌ 
இதற்கு, கதரினிடம்‌ அளவு கடந்த அபிமானம்‌ இருக்க வேண்டும்‌; 
வெளிக்குத்‌ தெரியாமல்‌ இருக்கும்‌ உட்கருத்துகளை ஓயாமல்‌ 
தேடிக்‌ கொண்டிருக்கும்‌ மனப்பான்மை இருக்க வேண்டும்‌. ஒரு 
தேசியப்‌ பள்ளிக்கூடத்தின்‌ ஆசிரியர்களிடமும்‌, கிர்வாகிகளிட 
மும்‌ இதைக்‌ காண முடியவில்லை என்றால்‌, வேறு எங்குதான்‌ 
போய்த்‌ தேடுவது? எதிர்கால இந்தியாவின்‌ லட்கியங்களைச்‌ செய 
வில்‌ காட்டும்‌ உணர்ச்சியைக்‌ கடவுள்‌ தேசியப்‌ பள்ளிகளுக்கு 
அளிக்கட்டும்‌; கங்கையும்‌ யமுனையும்‌ போல்‌ பரிசுத்தமாக 
இருந்து ஈமது மக்களின்‌ ஈல்ல சிந்தனைக்கும்‌ ஈடத்தைக்கும்‌ 
அடிப்படையாக இருக்கட்டும்‌. 

நவஜீவன்‌? - 18-19-1925 


3 


(சவாமி சிரத்தானந்தரின்‌ கங்க்ரி வெள்ளி குருகுல விழாக்‌ 
கொண்டாட்டத்தின்‌ போது நடைபெற்ற தேசீயக்‌ கல்வி மகாகாட்‌ 
டிற்குத்‌ தலைமை வகித்து காந்திஜி செய்த பிரசங்கத்தைப்பற்றி 
ஸ்ரீ. மகாதேவ தேசாய்‌ எழுதுவதாவது:) 


மற்ற மதங்களின்‌ மீது துவேஷத்தைத்‌ தூண்டிவிட்டுப்‌ பரப்‌ 
பும்‌ ஒரு ஸ்தாபனம்‌ இருப்பதற்கே தகுதி அற்றதாகும்‌ என்று 
காந்திஜி சொன்னார்‌. இரக்கம்தான்‌ தருமத்தின்‌. அதாவது, 
கியாயத்தின்‌ ஆணிவேர்‌; மமதை பாவத்தின்‌ ஆணிவேர்‌ என்று 
துளஸிதாசர்‌ கூறிய பெரிய உண்மையை இந்த ஸ்தாபனங்கள்‌ 
எப்போதும்‌ கருத்தில்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ 
வற்புறுத்தினார்‌. எல்லா மதங்களுக்குமே பொதுவான அடிப்‌ 
படைக்‌ கொள்கைகளை வலியுறுத்துவது அவசியம்‌ என்றும்‌, இந்து 
அடிப்படை உரிமைகளை மறக்கும்‌ மனிதன்‌ மனிதல்ல, மிருகம்‌ 
தான்‌ என்றும்‌ அவர்‌ சொன்னார்‌. 

சமஸ்கிருதம்‌, பாரசீகம்‌ ஆகியவற்றைப்‌ போதிப்பதைப்‌ 
பற்றி காந்திஜி கூறியதாவது: 


“சமஸ்கிருதம்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டியது ஒவ்வொரு இத்‌ 
திய மாணவனுடைய கடமையும்‌ ஆகும்‌; இந்துக்களுக்கு மட்டு 
மல்லாமல்‌ முஸ்லிம்களுக்கும்‌ இது ஒரு கடமையாகும்‌. ஏனெனில்‌ 
ராமனும்‌, கிருஷ்ணனும்‌ ஹிந்துக்களின்‌ முன்னோர்கள்‌ மட்டுமல்ல, 
முஸ்லிம்களுடைய முன்னோர்களும்‌ ஆவர்‌. அவர்களைப்‌ புரிந்து 
கொள்வதற்கு சமஸ்கிருதம்‌ கற்றுக்‌. கொள்ள வேண்டும்‌. ஆனால்‌, 
மூஸ்‌ லிம்களுடன்‌ தொடர்பு வைத்துக்‌ கொண்டு அவர்களைப்‌ 


அழிவற்ற நம்பிக்கை 365° 


புரிந்து கொள்வதற்கு முஸ்லிம்களின்‌ மொழிகளைக்‌ கற்றுக்‌ கொள்‌ 
வதும்‌ இந்துக்களின்‌ கடமையாகும்‌. இன்று நாம்‌ பைத்தியக்‌. 
காரர்களாகிவிட்டோம்‌. ஆகையால்‌ ஒருவர்‌ மொழியை ஒருவர்‌ 
பாராமல்‌ ஓடுகிறோம்‌. துவேஷக்தையும்‌, பயத்தையும்‌ பரப்பும்‌ 
ஒரு ஸ்தாபனம்‌ தேசிய ஸ்தாபனமல்ல, அது தேசீய ஸ்தாபனமாக 
இருக்கவும்‌ முடியாது. இது நிச்சயம்‌.” 

-4நவஜிவன்‌! - 279-1927. 


13 
அழிவற்ற 'ஈம்பிக்கை 
1 


(குஜராத்‌ வித்தியாபீடத்தின்‌ அத்யட்சகர்‌ என்ற முறையில்‌ : 
வித்தியாபீடத்தின்‌ பட்டமளிப்பு விழாவில்‌ காந்திஜி செய்த பிரசங்‌: 
கத்தின்‌ சில பகுதிகளே கீழே கொடுக்கப்பட்டுள்ளன :) 


சென்ற நான்கு வருடங்களில்‌ மாணவர்களின்‌ எண்‌ 
ணிக்கை வரவர குறைந்து கொண்டு வந்திருக்கின்றது என்பதை: 
இன்று வித்தியாபீடத்தின்‌ ரிஜிஸ்திரார்‌ வாசித்த அறிக்கையிலி 
ருந்து அறிந்திருப்பீர்கள்‌. சாதாரணமாக, இது ஏமாற்றத்தை 
அளிக்கும்‌. ஆனால்‌, இது எனக்கு ஏமாற்றமே இல்லை. மாணவர்‌ 
களின்‌ எண்ணிக்கை அதிகமானால்‌, அதுதான்‌ முன்னேற்றம்‌ 
என்று சாதாரணமாக நினைக்கிறார்கள்‌. காமும்‌ அப்படிக்‌ காட்ட 
முடிந்திருந்தால்‌ எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குமென்பதை ஒப்புக்‌ 
கொள்கிறேன்‌. இந்த ஸ்கரபனத்தின்‌ இன்றைய நிலைமை எனக்‌ 
குத்‌ திருப்தி அளிக்கிறதென்று நான்‌ சொல்ல முடியாது. ஆனால்‌, 
நான்‌ ஏமாற்றமும்‌ அடையவில்லை. இந்த ஸ்தாபனத்தை ஒரு வரு 
டம்தான்‌ கடத்த வேண்டியிருக்கும்‌ என்றும்‌, சுயராஜ்யம்‌ பெற்ற 
பிறகு ஏற்கனவே தேசத்தின்‌ ஆணைக்கிணங்க நீங்கள்‌ விட்டு 
வந்த பள்ளிக்கூடங்களுக்கும்‌, கல்லூரிகளுக்கும்‌ திரும்பிப்போய்‌ 
விடுவீர்கள்‌ என்றும்‌ கானும்‌, மற்றும்‌ பலரும்‌ கம்பிக்‌ கொண்டிருந்‌ 
தோம்‌ என்பதும்‌ உண்மைதான்‌. ஆனால்‌, நான்கு ஆண்டுகள்‌ 
கடந்துவிட்டன. இன்னும்‌ எவ்வளவு காலம்‌ நாம்‌ இப்படி வன 
வாசத்தில்‌ இருக்க வேண்டும்‌ என்று இப்போது கூடச்‌ சொல்ல 
முடியவில்லை. ஆனால்‌, இதை வனவாசம்‌ என்று கூறுவானேன்‌? ' 
எனக்கு இது வனவாசமாகவே தோன்றவில்லை. காம்‌ சுயராஜ்‌ 
யம்‌ பெற்ற பிறகும்‌ கூட அம்மாதிரி பல ஸ்தாபனங்கள்‌ சர்க்‌ 
காரை நம்பியிராமல்‌, சுதந்திரமாகத்‌ தொடர்ந்து நடக்கவும்‌ 
கூடும்‌. ஆனல்‌ அப்போது ஒரு வேற்றுமை இருக்கும்‌. 
அப்போது சர்க்கார்‌ பள்ளிகளுடனும்‌, கல்லூரிகளூடனும்‌ 
போட்டி போட வேண்டியிருக்காது. சர்க்கார்‌ ஸ்தாபனங்கள்‌ 


366 கல்வி 


எதிரியின்‌ முகாமைச்‌ சேர்ந்தவை என்றும்‌, ஆகையால்‌ அவற்றை 
பகிஷ்கரிக்க வேண்டுமென்றும்‌ கருத மாட்டோம்‌. அப்போதும்‌ 
கூட இம்மாதிரி சோதனைகள்‌ தொடர்ந்து கடந்து கொண்டுதா 
னிருக்கும்‌. நாம்‌ நடத்துபவைகளைப்‌ போன்ற ஸ்தாபனங்‌ 
களுக்கும்‌ இடமிருக்கும்‌. ஆகையால்‌ இங்கு படிக்கும்‌ மாண 
வர்கள்‌ ஏமாற்றமடைய மாட்டார்கள்‌ என்றும்‌, இங்கு தாம்‌ 
கழித்த காலம்‌ வீண்‌ விரயம்‌ என்று நினைக்க மாட்டார்கள்‌ 
என்றும்‌ நினைக்கிறேன்‌. 


ஒரு பள்ளிக்கூடத்தை தேசியப்‌ பள்ளிக்கூடம்‌ என்று 
சொல்ல வேண்டுமென்றால்‌, அது பின்‌ கண்ட நிபந்தனைகளை 
நிறை வேற்ற வேண்டும்‌ : அன்றாட மாமூல்‌ வேலையில்‌ நூல்‌ நூற்ற 
லுக்கு இடமிருக்க வேண்டும்‌. ஆகிரியர்களும்‌, மாணவர்களும்‌ 
தினசரி அரைமணி நேரம்‌ நூற்க வேண்டும்‌. கதரை மட்டுமே 
அணிபவர்களாக இருக்க வேண்டும்‌. தாய்‌ மொழி அல்லது 
ஹிந்துஸ்‌ தானியின்‌ மூலம்‌ பாடங்கள்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்பட 
வேண்டும்‌. உடற்‌ பயிற்சிக்கு முழு முக்கியத்துவம்‌ அளிக்க 
வேண்டும்‌. தற்காப்புப்‌ பயிற்சியும்‌ அதில்‌ சேர்ந்திருக்க வேண்‌ 
டும்‌. தனக்குத்‌ தெரிந்த வழியில்‌, இந்துக்கள்‌, முஸ்லிம்களின்‌ 
உள்ளங்களை ஓன்று படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும்‌. 
தீண்டாதார்கள்‌ உள்ளே வரக்கூடாது என்று கதவை அடைத்து 
விடாமல்‌, அவர்களை வரவேற்க வேண்டும்‌. தேசீயப்‌ பள்ளிக்‌ 
கூடத்தைப்‌ பற்றிய இந்த வியாக்கியானத்தைக்‌ காங்கிரஸ்‌ 
விதித்திருக்கிறது. ஆகையால்‌ கைராட்டினத்தில்‌ நம்பிக்கை 
இல்லாதவர்கள்‌ வித்தியாபீடத்தின்‌ கீழ்‌ உள்ள மற்ற ஸ்தாபனன்‌ 
களிலிருக்தும்‌ வெளியேறி விடவேண்டும்‌ என்று கான்‌ சொன்னால்‌, 
நான்‌ கடுமையாக இருக்கிறேன்‌ என்றோ, அநியாயமாக நடந்து 
கொள்கிறேன்‌ என்றோ நினைக்காதீர்கள்‌. இந்த ஒரே வழியில்‌ 
தான்‌ காம்‌ முன்னேற முடியும்‌. நாம்‌ எங்கு போய்க்கொண்‌ டிருக்‌ 
கிறோம்‌, எவ்வளவு ஆண்கள்‌, பெண்கள்‌, மாணவர்கள்‌ கம்முடன்‌ 
அங்கு வருகிறார்கள்‌ என்பதையும்‌ அது காட்டும்‌. 


வித்தியாபீடத்தின்‌ எதிர்கால அபிவிருத்தியைப்‌ பற்றி 
யோசனை கூறும்படி ரிஜிஸ்கிரார்‌ என்னைக்‌ கேட்டிருக்கிறார்‌. 
ஆனால்‌, இந்த விஷயத்தில்‌ நான்‌ எந்த யோசனையும்‌ கூறுவதற்‌ 
கில்லை. இந்த வருடம்‌ இந்தியாவின்‌ நிலையில்‌ என்ன மாறுதல்‌ 
ஏற்படக்‌ கூடும்‌ என்று எனக்குத்‌ தெரியாது. எனக்கு நிறைய 
ஈம்பிக்கை இருக்கிறது. ஆனால்‌ அந்த நம்பிக்கை என்ன என்‌ 
பதை இப்போது நான்‌ சொல்ல முடியாது ; அப்படிச்‌ சொல்லு 
வது நல்லதல்ல. மாணவர்களுக்கு நான்‌ கூறுவது இதுதான்‌ ; 
வித்தியாபீடத்திற்கு என்ன நேருகிறது என்பதைப்பற்றி அவர்‌ 
கள்‌ கவலைப்படக்‌ கூடாது. இந்த ஸ்தாபனத்தில்‌ காம்‌ இருப்‌ 
பதுதான்‌ சரியான காரியமாகும்‌; சர்க்கார்‌ பள்ளிக்கூடம்‌ அல்லது 
கல்லூரிக்குப்‌ போயிருந்தால்‌ அது தவறாக இருந்திருக்கும்‌ . 
ஏனெனில்‌, நரம்‌ பெறவேண்டிய கல்வியை அங்கு பெற்றிருக்க 


அழிவற்ற நம்பிக்கை 367 


மாட்டோம்‌ என்பதுமட்டும்‌ உங்களுக்குத்‌ தெரிந்திருந்தால்‌ 
போதும்‌. இந்தியா தான்‌ பெற்றிருக்க வேண்டியவற்றை 
சர்க்கார்‌ ஸ்தாபனங்களிலிருந்து பெறவில்லை என்று நீங்கள்‌ 
நம்பும்‌ வரையில்‌, காம்‌ அடிமைத்தளைகளைக்‌ களைந்கெறியும்‌ 
வரையில்‌ அதற்கான சாத்தியக்‌ கூறுகளும்‌ இல்லை. வித்தியா 
பீடம்‌ தான்‌ உங்களுக்குச்‌ சரியான இடம்‌. அதை விட்டுப்‌ போக 
வேண்டும்‌ என்று நீங்கள்‌ நினைக்கவே கூடாது. ஆனால்‌, நீங்கள்‌ 
விரும்புவதையெல்லாம்‌ சர்க்கார்‌ ஸ்தாபனங்களிலிருந்து பெற 
முடியும்‌ என்று நினைத்தால்‌, நீங்கள்‌ அங்கு போவதுதான்‌ 
கல்லது. அப்போதும்‌ வித்தியாபீடத்தின்‌ எதிர்காலத்தைப்பற்றி 
நீங்கள்‌ கவலைப்படுவதற்குக்‌ காரணம்‌ இருக்க முடியாது. 


சர்க்கார்‌ பள்ளிக்கூடம்‌ என்ற நினைவையே நீங்கள்‌ விட்டு 

விட வேண்டும்‌; அவற்றினிடம்‌ எத்த விதமான பற்றுதலும்‌ 
இருக்கக்‌ கூடாது. அந்தப்‌ பற்றுதல்‌ இருக்கும்‌ வரை, வித்தியா 
பீடத்தை அவற்றுடன்‌ ஒப்பிட்டுத்தான்‌ பார்ப்பீர்கள்‌. “அங்கு 
எவ்வளவோ வசதிகள்‌ இருக்கின்‌ றன. இங்கு வசதிகளே இல்லை: 
என்பதுதான்‌ வித்தியாபீடத்தின்‌ தனித்தன்மையாகும்‌. அதே 
மாதிரி வசதிகளை இங்கேயும்‌ ஏற்படுத்திக்‌ கொண்டால்‌ கஷ்டம்‌ 
களைச்‌ சமாளிக்க எப்படிக்‌ கற்றுக்‌ கொள்ள முடியும்‌? அல்லது, 
இதை வேறுவிதமாக சொல்லுகிறேன்‌. அந்த வசதிகள்‌ இங்கு 
இல்லாதிருப்பது தான்‌ உங்களுக்கு இங்குள்ள வசதியாகும்‌. 
வித்தியாபீடத்தையும்‌, சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களையும்‌ ஒப்பிட்‌ 
டுப்‌ பார்க்கவே முடியாது. இந்த உண்மையை நீங்கள்‌ உணர்ந்து 
மனத்தில்‌ இறுத்திக்கொண்டால்‌, வித்தியாபீடத்தின்‌ எதிர்காலத்‌ 
தைப்பற்றி நீங்கள்‌ கவலைப்பட வேண்டிய அவசியம்‌ இராது. 
என்னுடைய கடமையைச்‌ செய்ததன்‌ மூலம்‌ சுதச்திரப்‌ போராட்‌ 
டத்திற்கு என்னால்‌ முடிந்த உதவியைச்‌ செய்துவிட்டேன்‌ என்று 
நீங்கள்‌ சொல்ல முடிந்தால்‌ போதும்‌. அதற்குமேல்‌ எதிர்பார்க்க 
உங்களுக்கும்‌, எனக்கும்‌ உரிமை கிடையாது. சுதந்திரப்‌ 
போராட்டத்திற்கு உதவியாக இருக்கும்வரையில்தான்‌ வித்தியா 
பீடம்‌ நிலைத்திருக்கும்‌. அப்படி இல்லையானால்‌, அது தன்னைத்‌ 
தானே அழித்துக்‌ கொண்டுவிடும்‌. அந்த நிலைமையில்‌ அது அழிக்‌ 
கப்படுவதில்‌ என்ன தவறு இருக்கிறது? வித்தியாபீட த்தின்‌ 
எதிர்காலம்‌ என்பது இட்திய சுயராஜ்யத்தின்‌ எதிர்காலம்தான்‌. 
நவஜீவன்‌ ?-18--1-1995 


2 


பட்டங்கள்‌ பெற்று, இன்று பரிசுகள்‌ பெற்ற மாணவர்களைப்‌ 
பாராட்டுகிறேன்‌. அவர்கள்‌ நீண்ட ஆயுளுடன்‌ இருக்கட்டும்‌, 
அவர்களுடைய பட்டங்களும்‌, அறிவும்‌ அவர்களுக்கும்‌ நாட்‌ 
டுக்கும்‌ பெருமை அளிக்கட்டும்‌. சுற்றியுள்ள ஏக்கம்‌ என்ற 
காரிருளில்‌ காம்‌ வழிதவறிப்‌ போகாதிருப்போமாக. நம்பிக்கைக்‌ 


368 கல்வி 


கான ஒளிகளை வெளியே தேடிக்கொண்டிருக்கக்கூடாது ; நமது 
உள்ளங்களிலேயே அவற்றைத்‌ தேடவேண்டும்‌. நம்பிக்கை 
உள்ளவனும்‌, பயத்தை ஒழித்தவனும்‌, தன்‌ வேலையில்‌ ஈடுபட்‌ 
டிருப்பவனும்‌, தன்‌ கடமைகளை நிறைவேற்றுவதில்‌ தன்‌ உரிமை 
கக்‌ காண்பவனுமாகிய மாணவன்‌, சுற்றியுள்ள இருளைக்‌ கண்டு 
ஈடுங்கமாட்டான்‌. இந்த இருள்‌ தற்காலிகமானதென்றும்‌, ஒளி 
அண்மையிலேயே இருக்கிறதென்றும்‌ அவனுக்குத்‌ தெரியும்‌. 
ஒத்துழையாமை தோல்வி அடைந்துவிடவில்லை. ஒத்துழைப்பும்‌, 
ஒத்துழையாமையும்‌ காலம்‌ தோன்றிய நாள்‌ முதற்கொண்டே 
இருந்து வந்திருக்கின்றன. சத்தியமும்‌ அசத்தியமும்‌, சமா 
தானமும்‌ சண்டையும்‌, வாழ்வும்‌ சாவும்‌ ஆகிய இருமைகள்‌ 
யாவுமே இருக்கத்தான்‌ செய்யும்‌. ஆனால்‌ சத்தியத்துடன்‌ நாம்‌ 
ஒத்துழைக்க வேண்டுமானால்‌, அசத்தியத்துடன்‌ ஒத்துழையாமை 
செய்ய வேண்டும்‌; தாய்‌ நாட்டினிடம்‌ விசுவாசமாக இருப்பது 
போற்றத்தக்கது என்றால்‌, விசுவாசம்‌ அற்றிருப்பது வெறுக்கத்‌ 
தக்கதாகும்‌; சுதந்திரத்துடன்‌ சாம்‌ ஒத்துழைக்க வேண்டு 
மானால்‌, அடிமைத்தனத்துடன்‌ நாம்‌ ஒத்துழையாமை செய்ய 
வேண்டும்‌. ஆகையால்‌ ஒரு தேசியப்‌ பள்ளிக்கூடம்‌ இருக்‌ 
தாலும்‌, பல பள்ளிகள்‌ இருந்தாலும்‌, ஒரு மாணவன்‌ இருக்‌ 
தாலும்‌, பலர்‌ இருந்தாலும்‌ சுதந்திரம்‌ பெறுவதற்கான கருவி 
களில்‌ எதிர்கால சரித்திர ஆசிரியர்‌ தேசீயப்‌ பள்ளிக்கூட த்திற்கு 
முக்கிய இடம்‌ கொடுத்தாக வேண்டும்‌. நாம்‌ செய்பவை எல்லாம்‌ 
புதுமாதிரியான முயற்சிகள்‌. அவற்றில்‌ எவ்வளவோ குறைபாடு 
கலக்‌ காண முடியும்‌. சிலவற்றை நாமே பார்க்கலாம்‌. அந்தக்‌ 
குறைபாடுகளை நீக்குவதற்கு நமது முயற்சிகளைச்‌ செய்து 
கொண்டே இருக்கவேண்டும்‌. ஈமது நிர்வாகம்‌ திருப்திகரமாய்‌ 
இல்லை என்பதும்‌, ஈமது அமைப்பாளர்களும்‌, பேராசிரியர்களும்‌ 
செம்மையற்றவர்கள்‌ என்பதும்‌ எனக்குத்‌ தெரியும்‌. இந்த 
விஷயங்களை எல்லாம்‌ நன்றாக' கவனித்துக்‌ கொண்டுதான்‌ இருக்‌ 
கிறோம்‌. குறைபாடுகளை அகற்றுவதற்கு எல்லா முயற்சிகளையும்‌ 
செய்கிறோம்‌. 


மாணவர்களே, பொறுமையுடன்‌ இருங்கள்‌. காம்‌ சுயராஜ்ய 
சேனையின்‌ போர்வீரர்கள்‌ என்று ஈம்புங்கள்‌. அத்தகைய.போர்‌ 
வீரருக்குத்‌ தகுதியற்ற எதையும்‌ செய்யாதீர்கள்‌, பேசாதீர்கள்‌, 

நினைக்காதீர்கள்‌. கடவுள்‌ உங்களுக்கு அருள்‌ புரியட்டும்‌. 
_— எங்‌ இந்தியா ' - 10-18-1925 


அழிவற்ற நம்பிக்கை 369 


3 


[கோடை விடுமுறைக்குப்‌ பிறகு காந்திஜியின்‌ பிரசங்கத்துடன்‌ ஜூன்‌ 
14-ஆம்‌ தேதியன்று குஜராத்‌ மகாவித்தியாலயம்‌ திறக்கப்பட்டது. அது அவரு 
டைய மெளன தினமாகையால்‌ அவருடைய பிரசங்கத்தை ஒருவர்‌ வாசித்‌ 
தார்‌. அதனுடைய மொழி பெயர்ப்பைக்‌ கீழே காணலாம்‌.] 

1921-க்கும்‌ 1998-க்கும்‌ எவ்வளவு வேற்றுமை / கான்‌ சோகக்‌ 
கதை கூறுகிறேன்‌ என்று நினைக்காதீர்கள்‌. நரன்‌ பின்னேக்கிப்‌ 
போகவில்லை. நஈமது தேசமும்‌ பின்னோக்கிப்‌ போகவில்லை. நாம்‌ 
சுயராஜ்யத்திற்கு ஐந்து வருடத்திற்கு அருகில்‌ போயிருக்கிறோம்‌. 
என்பதில்‌ சந்தேகமே இருக்க முடியாது. 1921-இல்‌ கிட்டத்‌ 
தட்ட அதைப்‌ பெற்றுவிட்டோம்‌ என்றும்‌, ஆனால்‌ இப்போது 
அது வெகு தொலைவில்‌ இருக்கிறதென்றும்‌ யாராவது கூறினால்‌ 
அதை நம்பாதீர்கள்‌. அது எவ்வளவு தொலைவில்‌ இருக்கிறது 
என்பது யாருக்கும்‌ தெரியாது. நல்ல எண்ணத்துடனும்‌, கடவுள்‌ 
நம்பிக்கையுடனும்‌ செய்யும்‌ எதுவும்‌ வீண்‌ போவதில்லை, மனித 
னுடைய வெற்றி அத்தகைய முயற்சியில்தான்‌ இருக்கிறது. 
பலன்‌ ஆண்டவனிடம்‌ இருக்கிறது. 

எண்ணிக்கைப்‌ பலத்தை கண்டு ஆனந்தப்படபெவர்கள்‌ 
தைரியம்‌ இல்லாதவர்கள்‌ சான்‌. தனித்து நின்று போராடுவதி 
லேயே வீரன்‌ பெருமை கொள்வான்‌. அத்தகைய வீர உணர்ச்‌ 
சியை வளர்த்துக்‌ கொள்வதற்காகவே நீங்கள்‌ எல்லோரும்‌ இங்கி 
ருக்கிறீர்கள்‌. நீங்கள்‌ ஒருவராய்‌ இருக்தாலும்‌, பலராய்‌ இருக்‌ 
காலும்‌ இதுதான்‌ உண்மையான வீரம்‌, மற்றவை எல்லாம்‌ 
போலிகளே. தியாகம்‌, உறுதி, நம்பிக்கை, பணிவு ஆகியவை 
இல்லாமல்‌ இந்த வீர உணர்ச்சியை வளர்க்க முடியாது. 


ஆன்ம சுத்தி என்ற அஸ்திவாரத்தின்‌ மீது இந்த வித்தியா 
லயத்தை எழுப்பி இருக்கிறோம்‌. சாத்விக ஒத்துழையாமை 
அதில்‌ ஒரு அம்சம்‌. ஆனால்‌ நம்முடைய தீண்டாத சகோதரர்‌ 
களுடன்‌ காம்‌ ஒத்துழைக்கா தவரை, பல்வேறு மதங்களைச்‌ சேர்ந்த 
மக்களிடையே இதய பூர்வமான ஒற்றுமை ஏற்படாதவரை, 
கைராட்டினத்திற்கும்‌, கதருக்கும்‌ அதற்குரிய புனித ஸ்தா 
னத்தை அளிப்பதன்‌ மூலம்‌ சாட்டில்‌ உள்ள லட்சக்கணக்கான 
மக்களுடன்‌. ஒத்துறைக்காதவரை, ஒத்துழையாமை என்பதன்‌ 
எதிர்மறைக்கு அர்த்தமே இல்லை. அத்தகைய ஒத்துழையாமை 
அகிம்சையை அடிப்படையாகக்‌ கொண்டிராது.  இம்சையே, ' 
அதாவது, துவஷமே அதன்‌ அடிப்படையாக இருக்கும்‌. நிச்சய 
மாக ஒன்றைச்‌ செய்ய வேண்டும்‌ என்பதில்லாமல்‌ ஒன்றைச்‌ 
செய்யக்‌ கூடாது என்று விதிப்பது உள்ளமே இல்லாத உடலைப்‌ 
போன்றதாகும்‌. தீயில்‌ போட்டுக்‌ கொளுத்துவதற்குத்தான்‌ 
அது தகுதியானது. இந்தியாவில்‌ உள்ள ஏழு லட்சம்‌ கிராமங்‌ 
களுக்கு ஏழாயிரம்‌ ரயில்வே ஸ்டேஷன்கள்‌ தான்‌ இருக்கின்றன. 
இந்த ஏழாயிரம்‌ கிராமங்கள்‌ கூட ஈமக்குத்‌ தெரியாது, ரயில்வே 
ஸ்டேஷன்களுக்கு அருகாமையில்‌ இல்லாத கிராமங்களின்‌ நிலை 

2d 


370 கல்வி 


மையைப்‌ பற்றி சரித்திரத்தின்‌ மூலம்தான்‌ ஈமக்குத்‌ தெரியும்‌. 
கிராமவாசிகளை ஈம்முடன்‌ பிணைக்கல்‌ கூடிய ஒரே அன்புப்‌ பணி 
கைராட்டினம்தான்‌. இந்த அடிப்படை உண்மையை இன்னும்‌ 
புரிந்து கொள்ளாதவர்கள்‌ இந்த ஸ்தாபனத்தில்‌ இருப்பதால்‌ 
ஒரு பிரயோசனமும்‌ இல்லை. இந்தியாவில்‌ பட்டினி கிடக்கும்‌ 
லட்சக்கணக்கான மக்களைப்‌ பொருட்படுத்தாததும்‌, அவர்‌ 
களுடைய கஷ்ட நிவாரணத்திற்கு வழி தேடாததுமான கல்வி, 
தேசீயக்‌ கல்வி ஆகாது. கிராமங்களுடன்‌ சர்க்காருக்கு உள்ள்‌ 
கொடர்பு, வரியை வருலிப்பதுடன்‌ தீர்ந்து விடுகிறது. கைராட்டி 
னத்தின்‌ மூலம்‌ அவர்களுக்குச்‌ சேவை செய்யும்‌ போது நம்முடைய 
தொடர்பு ஆரம்பமாகிறது. ஆனால்‌, அது அத்துடன்‌ முடிந்துவிட 
வில்லை. கைராட்டினம்தான்‌ அந்தச்‌ சேவையின்‌ கேந்திரம்‌. உங்‌ 
களுடைய அடுத்த விடுமுறை நாட்களைத்‌ தொலைவில்‌ உள்ள 
ஏதாவது ஒரு கிராமத்தில்‌ கழித்தீர்களானால்‌, நான்‌ சொல்லு 
வகன்‌ உண்மையைத்‌ தெரிந்து கொள்வீர்கள்‌; அங்குள்ள மக்கள்‌ 
உற்சாகம்‌ அற்றும்‌ பயந்து லொண்டும்‌ இருப்பதைக்‌ காண்பீர்‌ 
கள்‌. அங்கே கால்கடைகளைப்‌ பார்த்தால்‌ பரிதாபமாக இருக்‌ 
கும்‌. ஆயினும்‌, அங்கு சோம்பல்‌ தாண்டவம்‌ ஆடுவதைக்‌ காண்‌ 
பீர்கள்‌. வெகு காலத்திற்கு முன்பு தம்முடைய வீடுகளில்‌ கைராட்‌ 
டினம்‌ இருப்பதைப்பற்றி மக்கள்‌ சொல்லுவார்கள்‌ ; ஆனால்‌, 
இன்று அதைப்பற்றியோ அல்லது வேறு எந்தக்‌ குடிசைத்‌ தொழி 
லைப்‌ பற்றியோ பேசவும்‌ மாட்டார்கள்‌. அவர்கள்‌ முற்றிலும்‌ 
நம்பிக்கை இழந்தவர்‌ ஆகிவிட்டார்கள்‌. இஷ்டப்படும்‌ போது 
இறக்க முடியாதாகையால்‌ அவர்கள்‌ உயிர்‌ வாழ்கிறார்கள்‌. 
கங்கள்‌ நூற்றால்தான்‌ அவர்கள்‌ நூற்பார்கள்‌. முன்னூறு 
பேர்கள்‌ உள்ள ஒரு கிராமத்தில்‌ நூறு பேர்கள்‌ நூற்றால்‌ கூட, 
வருடத்தில்‌ நிச்சயமாக ரூபாய்‌ 1800 அதிகப்படியான வருமானம்‌ 
கிடைக்கும்‌. இந்த வருமானத்தின்‌ அடிப்படையில்‌, ஒவ்வொரு 
கிராமத்திலும்‌ உறுதியான சீர்திருத்தத்திற்கு நீங்கள்‌ அஸ்தி 
வாரம்‌ போட மூடியும்‌. ஆனால்‌, இதைச்‌ சொல்லுவது எளிது, 
செய்வது கடினம்‌ என்பதை நான்‌ அறிவேன்‌. நம்பிக்கை இருக்‌ 
தால்‌ இது எளிதாகிவிடும்‌. “சான்‌ ஒருவனாய்‌ இருக்கிறேன்‌. ஏழு 
லட்சம்‌ கிராமங்களுக்கு நான்‌ எப்படிப்‌ போக முடியும்‌!” நம்‌ 
முடைய கர்வம்‌ ஈம்மிடம்‌ ரசுசியமாக கூறும்‌ வாதம்‌ இதுதான்‌. 
ஒரு கிராமத்தில்‌ போய்‌ உட்கார்ந்து கொண்டு அங்கு வெற்றி 
பெற்றால்‌, மற்றவை தாமாக வரும்‌ என்ற நம்பிக்கையுடன்‌ ஆரம்பி 
யுங்கள்‌. நிச்சயமாக முன்னேற்றம்‌ தானாக வரும்‌. உங்களை 
அத்கைய ஊழியர்களாக ஆக்க வேண்டுமென்றே வித்தியாலயம்‌ 
விரும்புகிறது. அது உற்சாகம்‌ அளிக்கும்‌ வேலை அல்லவென்றால்‌, 
வித்தியாலயமே உற்சாகம்‌ அற்றதுதான்‌. அதை விட்டுவிட்டுப்‌ 
போய்விடலாம்‌. 


நாட்டிற்குத்‌ தன்னலமற்ற சேவை செய்ய கடவுள்‌ உங்க 
ளுக்கு நீண்ட ஆயுளை அளிப்பாராக. 


-' எங்‌ இந்தியா * 176-1926 


அழிவற்ற நம்பிக்கை 371 


A 


அன்றொரு நாள்‌ ஜெர்மன்‌ பேராசிரியர்‌ ஒருவர்‌ மகாவித்தியா 
வலயத்திற்கு விஜயம்‌ செய்துவிட்டு, காந்திஜியிடம்‌ வந்து தமது 
கிருப்தியைத்‌ தெரிவித்துக்‌ கொண்டார்‌. * நீங்கள்‌ கிருப்கிப்பட 
லாம்‌, ஆனால்‌, இன்று அதில்‌ பார்ப்பதிற்கு அதிகமாக ஒன்று 
மில்லை. அது பூமியில்‌ ஆழப்பதிந்து கிடக்கிறது. விதைகள்‌ 
முனைவிட்டுப்‌ பெரிய மரங்களாக வளரும்போல்‌ ஆரம்பத்தில்‌ 
தோன்றியது ; ஆனால்‌, அவை கருகிவிட்டன. விதைகள்‌ அழுகி 
அழிந்து போயிருந்தால்‌ அது எங்களுக்கு வேண்டியதுதான்‌. 
ஆனால்‌, விதைகள்‌ சாகவில்லை என்றே நான்‌ நினைக்கிறேன்‌. அவை 
மீண்டும்‌ முளைவிட்டு, பெரிய மரமாக வளரும்‌ காலம்‌ வரும்‌ '* 
அன்று காந்திஜி அவரிடம்‌ சொன்னார்‌. 

தேசீய சர்வகலாசாலையின்‌ இன்றைய நிலை, அதன்‌ எதிர்‌ 
காலத்தைப்பற்றிய சன்னுடைய கருத்து இரண்டையும்‌ காந்திஜி 
இவ்வாறு சுருக்கமாகக்‌ கூறினார்‌. பட்டமளிப்பு விழாவின்போது, 
ரீ ஆண்ட்ருஸின்‌ பிரசங்கத்தை மொழி பெயர்க்கும்‌ பொறுப்பை 
காந்திஜியே ஏற்றுக்‌ கொண்டார்‌. தனக்கே உரிய வழியிலும்‌ 
அந்தப்‌ பொறுப்பை நிறை வேற்றினார்‌; ““நாம்‌ எதிர்‌ பார்க்கும்‌ 
விஷயங்களுக்கு ஈம்பிக்கைதான்‌ ஆதாரம்‌ ; கண்ணுக்குப்‌ புலப்‌ 
படாதவைகளின்‌ ருசுவும்‌ இதுதான்‌” என்று வற்புறுத்தினார்‌; 
ஜெர்மன்‌ பேராகிரியரிடம்‌ தெரிவித்த கருத்தை இன்னும்‌ அதிக 
வன்மையுடன்‌ கூறினார்‌ ; ஸ்ரீ ஆண்ட்ரூஸின்‌ பிரசங்கத்தை ஒரு 
கவிஞனின்‌, கலைஞனின்‌, திறமை மிக்க பிரசங்கியின்‌ சிருஷ்டி 
என்று பாராட்டினார்‌ ; கடவுள்‌ மனிதன்‌, நம்பிக்கை தளராத 
மனிதன்‌ என்றும்‌ போற்றினார்‌. “இந்த வருடத்தில்‌ பதினைந்து 
ஆரம்பப்‌ பள்ளிகளின்‌ அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டி 
அிருக்ததென்று ரிஜிஸ்திரார்‌ சொன்னதைக்‌ கேட்டீர்கள்‌. 
இன்னும்‌ பல பள்ளிகளின்‌ அங்கீகாரத்தையும்‌ ரத்து செய்ய 
(வேண்டியிருந்தால்‌ தான்‌ என்ன 2 நம்முடைய கண்டிப்பான 
வேலைத்‌ திட்டத்தை காம்‌ தளர்த்தத்‌ தயாராக இல்லை. அதனால்‌ 
தான்‌ அப்பள்ளிகளின்‌ அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டி 
கிருந்தது. ஒன்று கட்டாய தூற்றலை ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌ 
அல்லது போய்விட வேண்டும்‌ என்று சொன்னோம்‌. இதன்‌ பல 
னாக, இறுதியில்‌ வித்தியாபீடம்‌ பூராவுமே காலியாகிவிடுவதா 
கீருக்கலாம்‌; அத்யட்சகர்‌ ஒருவர்‌ மட்டுமே மீதமாக இருந்து 
அவரே ஆசிரியராகவும்‌, மாணவராகவும்‌ இருக்க நேரலாம்‌. அத 
னால்‌ என்ன? அப்போதும்‌ கான்‌ அங்கேயே உட்கார்ந்துகொண் டு, 
என்‌ கைராட்டினத்தைச்‌ சுற்றிக்‌ கொண்டுதான்‌ இருப்பேன்‌. 
அந்த நம்பிக்கை உங்களுக்கிருந்தால்‌, கோரையினாலும்‌, களி 
மண்ணினாலும்‌ கட்டப்பட்ட குடிசைகளிலிருந்து ஒன்றல்ல, 
நூற்றுக்கணக்கான உண்மையான ஊழியர்கள்‌ தோன்றுவார்க 
ளென்பது நிச்சயம்‌” என்று காந்திஜி சொன்னார்‌. இறுதியில்‌ 
அவர்‌ கூறிஞர்‌: “வித்தியாபிடம்‌ எப்படி ஆகப்போகிறதென்பதை 
இன்னும்‌ கில காட்களில்‌ அறிவீர்கள்‌. ஆனால்‌, எங்களில்‌ யாரா 


372 கல்வி 


வது ஒருவர்‌ உயிருடனிருக்கும்‌ வரையில்‌, வித்தியாபீடம்‌ மூடம்‌ 
படுவதைப்‌ பார்ப்பதற்கு முன்பு, உயிருடன்‌ இங்கு புதைக்கப்படு: 
வதற்குத்‌ தயாராயிருப்பார்‌ என்ற உறுதியுடன்‌ நீங்கள்‌ ஈம்‌ 
பிக்கையுடனும்‌, பொறுமையுடனும்‌ காத்திருக்க வேண்டுமென்று 
விரும்புகிறேன்‌. இங்கேயே இருந்து தீக்குளியுங்கள்‌. நீங்கள்‌ தீக்‌ 
குளிக்க முடியவில்லை யென்றால்‌, உங்கள்‌ விதியின்மீது பழி சுமத்‌ 
தாதீர்கள்‌. ஆனால்‌, எங்களில்‌ யாராவது ஒருவர்‌ கடமையைச்‌ 
செய்யத்‌ தவறினால்‌, நாங்கள்‌ அங்கம்‌ அங்கமாகப்‌ பிய்த்தெறியப்‌ 
படுவதற்குத்‌ தகுதியானவர்களேயாவோம்‌. நான்‌ அகிம்சையில்‌ 
நம்பிக்கையுள்ளவனாக இருந்தும்‌ இப்படிச்‌ சொல்லுகிறேன்‌. 


ஏங்‌ இந்தியா ' - 191-1998 


14 
தேசீயக்‌ கல்வி ஸ்தாபனங்கள்‌ 
1 


தேசீய ஸ்தாபனங்கள்‌ இப்போது மக்களிடையே அவ்வள 
வாக செல்வாக்கு பெற்றிருக்கவில்லை என்பதைப்‌ பற்றி சந்தேகம்‌ 
இருக்க முடியாது. அந்த ஸ்காபனங்களுக்கு விலை உயர்ந்த 
அழகான கட்டிடங்களோ, இதர தளவாடங்களோ கிடையாது. 
நல்ல சம்பளம்‌ வாங்கும்‌ ஆசிரியர்களோ, பேராகிரியர்களோ 
இல்லை. தங்களிடம்‌ ஒரு பாரம்பர்யம்‌ இருக்கிறது, அல்லது ஒரு 
முறை இருக்கிறது என்றும்‌ அவை சொல்லிக்கொள்ள முடியாது. 


அந்து ஸ்தாபனங்களில்‌ அளிக்கப்படுபவை பலருக்குக்‌ 
கவர்ச்சிகரமாக இல்லை. தன்னலமற்ற, தேசபக்தியுள்ள பல. 
ஆசிரியர்கள்‌ அங்கு வறுமையிலும்‌, தேவையிலும்‌ வாழ்கிறார்கள்‌. 
தம்முடைய போதனையீனால்‌ நாட்டின்‌ இளைஞர்கள்‌ பலன்‌ பெறட்‌ 
டும்‌ என்ற எண்ணத்துடன்‌ அவர்கள்‌ அப்படி வாழ்கிறார்கள்‌. 
கைராட்டினத்தில்‌ நூற்பதையும்‌, அதில்‌ பொதிந்துள்ள கருத்து 
களையும்‌ இந்த ஸ்தாபனங்கள்‌ போதிக்கின்றன ; சேவை செய்வ 
தற்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்கின்றன ; தாய்‌ மொழியின்‌ மூலம்‌ 
பாடங்கள்‌ சொல்லிக்‌ கொடுப்பதற்கு முயற்சி செய்கின்றன ; 
தேசிய விளையாட்டுகளை உயிர்ப்பிக்கவும்‌. தேசிய சங்கீதத்தைக்‌. 
கற்றுக்‌ கொடுக்கவும்‌ முயற்சி செய்கின்றன. கிராமங்களில்‌ வேலை 
செய்யவும்‌, அதற்காக இந்தியாவில்‌ உள்ள ஏழை மக்களிடம்‌ 
பையன்களுக்கு ஒரு தோழமை உணர்ச்சியை ஏற்படுத்துவதற்‌ 
காகவும்‌ அந்த ஆசிரியர்கள்‌ முயற்சி செய்கிறார்கள்‌. ஆனால்‌, இது 
அவ்வளவு கவர்ச்சிகரமானதாக இல்லை. அதனால்தான்‌ எண்‌ 
ணிக்கை குறைந்து கொண்டே வந்திருக்கின்றது. இந்த ஸ்தா 
பனங்கள்‌ செல்வாக்கை இழந்ததற்கு இதுமட்டும்‌ காரணமல்ல, 


தேசீயக்‌ கல்வி ஸ்தாபனங்கள்‌ 373 


யரபரப்பும்‌, போதையும்‌, நம்பிக்கையும்‌ நிறைந்திருந்த அந்த 
1991-ஆம்‌ வருடத்தில்‌ பல காரியங்கள்‌ செய்யப்பட்டன. 
போசை தணிந்தவுடன்‌ அதைத்‌ தொடர்ந்து மந்தம்‌ வந்துவிட்‌ 
டது. பையன்கள்‌ லாப நஷ்டம்‌ பார்க்க ஆரம்பித்துவிட்டார்‌ 
கள்‌. தேசபக்தி என்பது லாப நஷ்டகச்‌ கணக்கு அல்ல என்று 
அவர்களுக்குத்‌ தெரியாது. ஆகையால்‌ அவர்கள்‌ தவறான முடிவு 
கள்‌ செய்து, சர்க்கார்‌ பள்ளிகளும்‌, கல்லூரிகளும்தான்‌ உயர்ச்‌ 
தவை என்று தீர்மானித்துவிட்டார்கள்‌, இது அவர்களுடைய 
குற்றமில்லை. கம்மைச்‌ சுற்றியுள்ள எல்லாமே வியாபாரம்‌, பேரம்‌ 
என்ற அளவிற்கு வந்துவிட்டன. சுற்றியுள்ள சூழ்நிலையை மீறிப்‌ 
பையன்களும்‌. பெண்களும்‌ நடந்து சொள்வார்கள்‌ என்று எதிர்‌ 
பார்க்க முடியாதுதான்‌. 


இதுமட்டுமல்ல; தேசீய ஆசிரியர்களும்‌ குற்றம்‌ குறையற்ற 
வர்களாக இல்லை. அவர்கள்‌ எல்லோருமே தன்னலமற்றவர்கள்‌ 
அல்ல ; அற்பத்தனமான சூழ்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள்‌ 
அல்ல; எல்லோருமே தேசபக்தி உள்ளவர்களும்‌ அல்ல. இது 
வம்‌ அவர்களுடைய குற்றமில்லை. நாம்‌ எல்லோருமே அம்தந்த 
சந்தர்ப்பங்களை ஓட்டி நடக்கும்‌ பிராணிகள்‌ தான்‌. சுயமுயற்கி 
என்பதே இல்லாமலும்‌, எப்போதும்‌ கட்டுப்பாடுகளின்‌ கீழும்‌ 
சேவகர்களாக வேலை செய்வதற்கு நம்மைப்‌ பழக்கப்படுத்தி 
விட்டார்கள்‌. ஆகையால்‌ தியாகம்‌, சுயநலம்‌, குடும்ப நலம்‌ ஆகிய 
வற்றைப்‌ பொருட்படுத்தாத தேசபக்தி, பாரபட்ச மற்ற சேவை 
ஆகியவைகளெல்லாம்‌ நமக்குப்‌ புரியவில்லை. 


ஆகையால்‌ இப்போதுள்ள மந்த நிலைமைக்குக்‌ காரணம்‌ 
என்னவென்பதை சரியாகக்‌ கண்டுபிடிப்பது சாத்தியமேயாகும்‌. 
ஆனால்‌, நமது அசல்‌ வேலைத்‌ திட்டத்திலுள்ள ஒவ்வொரு அம்சத்‌ 
கிலும்‌ உள்ள ஈம்பிக்கையைப்‌ போலவே, தேசீயப்‌ பள்ளிக்கூடங்‌ 
களில்‌ எனக்குள்ள நம்பிக்கை அழிவற்றதாகும்‌. தேசீயச்‌ சூழ்‌ 
கிலையில்‌ ஏற்பட்டுள்ள மந்தத்தை கான்‌ உணர்ந்திருக்கிறேன்‌ ; 
அதற்கேற்றவாறு காங்கிரஸ்‌ தீர்மானங்கள்‌ கொண்டுவருவ 
தற்கும்‌ ஆதரவு அளிக்கிறேன்‌. எனினும்‌, அதனால்‌ நாம்‌ பாதிக்‌ 
கப்படவில்லை. மற்றவர்களும்‌ அதே மாதிரி இருக்கவேண்டு 
மென்று அழைக்கிறேன்‌. இந்த தேசீய ஸ்தாபனங்கள்‌ இப்படி 
வீழ்ச்சி அடைந்த போதிலும்‌, நமது நம்பிக்கைகள்‌, அபிலாஷை 
கள்‌ என்ற பாலைவனத்தில்‌ ஊற்றுகளைப்‌ போல்‌ இருக்கின்றன 
என்றே எனக்குத்‌ தோன்றுகிறது. இவற்றிவிருந்துகான்‌ சம்ப 
ளமே பெருக அல்லது குறைந்த சம்பளம்‌ பெறும்‌ ஏராளமான 
ஊழியர்கள்‌ நமக்குக்‌ கிடைக்கிறார்கள்‌ ; அவற்றிலிருந்துதான்‌ 
எதிர்கால சமுதாயமும்‌ தோன்ற வேண்டும்‌. எங்கு வேண்டு 
மானாலும்‌ சென்று பாருங்கள்‌. கொஞ்சமும்‌ பிரதி பலனை 
எதிர்பார்க்காமல்‌ தம்முடைய சக்திகளை எல்லாம்‌ தாய்‌ 
காட்டின்‌ சேவைக்காகச்‌ செலவிட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ 
இனைஞர்களையும்‌, யுவதிகளையும்‌ கூடச்‌ காண்பீர்கள்‌. 


874 கல்வி 


ஆகையால்‌, எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவதை. 
முன்னிட்டு குஜராத்‌ மகாவித்தியாலயத்தை மூடிவிட வேண்டு. 
மென்று ஒருவர்‌ எழுதியிருப்பதற்கு நான்‌ செவி சாய்க்க முடி 
யாது. மக்கள்‌ அதற்கு ஆதரவளித்தால்‌ அல்லது ஆசிரியர்களி 
டம்‌ தெம்பு இருந்தால்‌, மக்கள்‌ ஆதரித்தாலும்‌, ஆகரிக்காவிட்டா 
லும்‌ மகாவிக்தியாலய த்தின்‌ லட்சியங்களுக்கு இணங்க அந்த 
ஸ்தாபனத்திலேயே தன்னுடைய பயிற்சியைப்‌ பூர்த்தி செய்து 
கொள்ள வேண்டுமென்று விரும்பும்‌ உண்மையான ஒரு 
பையன்‌ அல்லது பெண்‌ இருக்கும்‌ வரையில்‌, அது நடந்து 
கொண்டுதான்‌ இருக்க வேண்டும்‌. நல்ல நிலைமையில்‌ இருந்தால்‌ 
தான்‌ அது கடக்கும்‌ என்பதில்லை. தேசீய ஊழியர்கள்‌ 
எப்படியோ அப்படித்தான்‌ தேசீய ஸ்தாபனங்களும்‌. கல்ல 
காலமாயிருந்தாலும்‌, கெட்ட காலமாயிருந்தாலும்‌ அவர்கள்‌ 
தம்முடைய வேலைத்திட்டத்தைத்‌ தொடர்ந்து நடத்திக்‌ 

கொண்டுதான்‌ போக வேண்டும்‌, 
எங்‌ இந்தியா * - 1018-1995 


= 
அனுபவமுள்ள ஊழியர்‌ ஒருவர்‌ பின்வருமாறு எழுதுகிறார்‌ : 


“உணர்ச்சியோ அல்லது லட்சியத்தில்‌ கொஞ்சமும்‌ பற்றுதலோ 
இல்லாமல்‌ ஒரு பள்ளிக்கூடம்‌ பெயரளவில்‌ மட்டுமே தேசீயப்‌ பள்ளிக்கூட 
மாக இருக்கும்போது, தேசியப்‌ பள்ளிக்கூடங்களுக்குல்‌ காங்கிரஸ்‌ விதித்துள்ள 
நிபந்தனைகளில்‌ ஒன்றாவது நிறைவேற்றப்படாமல்‌ இருக்கும்‌ போது, அந்தம்‌: 
பள்ளிக்கூடம்‌ தனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும்‌ அல்லது அதை. 
மூடிவிட வேண்டும்‌ என்றுதான்‌ எதிர்பார்ப்போம்‌. அதுகான்‌ சரியான 
தாகும்‌, ஆனால்‌, ஆசிரியர்கள்‌ தம்மால்‌ இயன்ற முயற்சிகளைச்‌ செய்து 
கொண்டும்‌, மாணவர்கள்‌ ஒரு அளவிற்கு ஒத்துமைத்துக்‌ கொண்டும்‌ 
இருக்கும்‌ இடங்களில்‌, பெற்றோர்கள்‌ எதிர்ப்புக்‌ காட்டுகிறார்கள்‌. சிலர்‌ 
தீண்டாமை விஷயத்திலும்‌, சிலர்‌ கதர்‌ விஷயத்திலும்‌, வேறு சிலர்‌ சங்கீதம்‌. 
அல்லது தேகப்‌ பயிற்சி விஷயத்திலும்‌ எதிர்ப்புக்‌ காட்டுகிறார்கள்‌. இதனால்‌: 
தேசியக்‌ கல்வித்‌ திட்டத்திலுள்ள எந்த அம்சத்தையும்‌ அமலுக்குக்‌ கொண்டு: 
வரமுடியாமல்‌ போய்விடுகிறது. அந்த மாதிரி இடங்களில்‌, எப்போதாவது: 
போக்கு மாறிவீடுமென்றும்‌, மக்கள்‌ அதை விரும்பிக்‌ கேட்பார்கள்‌ என்றும்‌ 
கம்பிக்‌ கொண்டு அம்தப்‌ பள்ளிக்கூடங்களைத்‌ தொடர்ந்து நடத்திக்‌ கொண்டு 
போவதுதான்‌ ஈல்லது அல்லவா? ஒருவன்‌ பாம்பு கடித்து இறந்துவிட்டால்‌ 
உயிர்‌ இருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள்‌ இல்லாவிட்டால்கூட மூன்று 
காட்களுக்கு உடலை அப்படியே வைத்திருக்க வேண்டுமென்று எங்கள்‌ 
பக்கத்தில்‌ ஒரு ஈம்பிக்கை உண்டு. விஷத்தை இறக்கி அவனை உயிர்ப்பித்து 
விடக்கூடிய ஒரு மந்திரவாதி கிடைப்பான்‌ என்ற நம்பிக்கை அதற்குக்‌ 
காரணமாயிருக்கலாம்‌. ஆனால்‌, அதற்குள்‌ உடலை எரித்துவிட்டால்‌ அல்லது 
யுகைத்துவிட்டால்‌ அது சாத்தியமாகாது அல்லவா?” 


தேசியக்‌ கல்வி ஸ்தாபனங்கள்‌ 375 


இந்த நிருபர்‌ கூறியுள்ள வாதத்தைக்‌ கவனிப்பதற்கு முன்பு, 
அவர்‌ கூறியுள்ள பாம்பு கடித்த மனிதனின்‌ உதாரணத்தைப்‌ 
பார்ப்போம்‌. உதாரணம்‌ காட்டுவது எப்போதுமே சற்று ஆபத்‌ 
தானதுதான்‌. ஏனெனில்‌ இரண்டு விஷயங்கள்‌ எல்லா அம்சங்‌ 
களிலும்‌ ஒரே மாதிரியாக இருப்பது அரிது. முக்கியமான அம்சங்‌ 
களில்‌ அப்படி ஒரே மாதிரியாக இல்லையென்றால்‌ உதாரணம்‌ சரி 
யாக இராது, தவறாகவே இருக்கும்‌. பாம்பு குடித்தவன்‌ சம்‌ 
பந்தப்‌ பட்டவரையில்‌ உயிர்‌ மூட்டிவிடலாம்‌ என்ற நம்பிக்கை 
இருக்கிறது; உயிர்‌ போய்விட்டது என்று வைத்தியர்‌ இன்னும்‌ 
சொல்விவிடவில்லை. உடலைத்‌ தகனம்‌ செய்துவிட்டால்‌ அதை 
மீண்டும்‌ உயிர்ப்பிக்கும்‌ பேச்சே இராது. ஆகையால்‌, இரண்டு 
மூன்று சாட்களுக்கு உடலை அப்படியே வைத்திருப்பது நல்லது 
என்று கருதப்படுகிறது. ஆனால்‌, தேசீயப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ 
வியைத்தில்‌ இந்தக்‌ காரணங்கள்‌ பொருந்தா. இப்‌ பள்ளிகள்‌ 
ஒன்று, துரிதமாக சீர்திருத்தப்பட வேண்டும்‌ அல்லது மூடப்பட 
வேண்டும்‌ என்று நான்‌ விரும்புகிறேன்‌. தேசீய உணர்ச்சியை 
உயிர்ப்பிப்பது அசாத்தியமானதாக இருச்திருக்கும்‌. அது மடிந்து 
விட்டது என்று நிபுணர்கள்‌ கூறியிருப்பார்கள்‌. அதைத்‌ திரும்ப 
ஆரம்பிப்பது அசாத்தியமானதல்ல என்பது தெளிவு. ஆகையால்‌ 
அந்த உதாரணம்‌ தவறு என்றே ஆகிறது. காங்கிரசினால்‌ விதிக்‌ 
கப்பட்ட நிபந்தனைகளில்‌ எதையும்‌ நிறைவேற்றாத ஒரு தேசீயப்‌ 
பள்ளிக்கூடம்‌ மூடப்படத்தான்‌ வேண்டும்‌ என்றே அர்த்தம்‌. 
இந்தப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ தொடர்ந்து ஈடப்பது அசத்தியம்‌ பரவு 
வதற்கு உதவுகிறது. தேசீயப்‌ பள்ளிக்கூடங்களின்‌ பெயரால்‌ 
வசூலிக்கப்பட்ட பணம்‌ இந்தப்‌ போலி தேசீயப்‌ பள்ளிகளுக்காக 
செலவிடப்படுகிறது. இது, நன்கொடையாளர்களின்‌ நம்பிக்‌ 
கையை மோசம்‌ செய்வதாகும்‌. இதிலுள்ள மோசமான விஷயம்‌ 
என்னவென்றால்‌. இதனால்‌ உண்மையான தேசீயப்‌ பள்ளிக்‌ 
கூடங்களும்‌ பாதிக்கப்படுகின்‌ றன. போலிப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ 
காணப்படுவதைக்‌ கொண்டுதான்‌ உண்மையானப்‌ பள்ளிக்கூடங்‌ 
களையும்‌ மதிப்பிடுகிறார்கள்‌, இதன்‌ பயனாக, தேசீயப்‌ பள்ளிக்‌ 
கூடங்களில்‌ நிதி வருலிப்பவர்கள்‌ தம்‌ நாணயத்தை இழக்துவிடு 
கிறார்கள்‌. தேசீயப்‌ பள்ளிக்கூடங்களுக்காக நிதி வசூலிப்பது 
கஷ்ட மாகிவிடுகிறது. இம்மாதிரி விரும்பத்தகாத விளைவுகளைச்‌ 
சிருஷ்டிப்பதைவிட உண்மையான ஒரூ தேசியப்‌ பள்ளிக்‌ 
கூடத்தை நடத்தி, சிறு அளவில்‌ இருந்தால்‌ கூட ஈமது கவனம்‌ 
பூராவையும்‌ அதிலேயே செலவீடுவது மிகவும்‌ நல்லதாகும்‌. 
சத்தியமும்‌, கண்ணியமுமாவது அதில்‌ இருக்கும்‌. பலவீனமான 
ஒரு அஸ்திவாரத்தின்‌ மீது பலமான கட்டிடத்தை எழுப்ப 
முடியாது; அது எவ்வளவுக்‌ கெவ்வளவு உயரமாயிருக்கிறதோ 
அவ்வளவுக்கவ்வளவு நமது நஷ்டமும்‌ அதிகமாக இருக்கும்‌. 
அதேமாதிரி பெயரளவில்‌ மட்டுமே தேசியப்‌ பள்ளிக்கூடங்களாக 
இருப்பவைகளின்‌ எண்ணிக்கையை அதிகமாக்கிக்‌ கொண்டு 
போவது நமது சமையைத்தான்‌ அதிகப்படுத்துகிறது; தேசீயச்‌ 
கல்வி லட்சியத்திற்கும்‌ தீங்கு விளைவிக்கிறது. நல்ல காலம்‌ வந்‌ 


876 கல்வி 


தால்‌, உண்மையான தேசீயப்‌ பள்ளிக்கூடம்‌ ஒன்றே ஒன்றுதான்‌ 
இருக்கிறது என்றாலும்‌ அதைச்‌ சுலபமாக அதிகமாக்கலாம்‌, 
ஆனால்‌, பெயரளவில்‌ மட்டும்‌ தேசியப்‌ பள்ளிக்கூடங்களாக 
இருக்கும்‌ பல பள்ளிகளிலிருந்து நாம்‌ ஈல்லதைப்‌ பெற முடியு 
மென்று நினைப்பது வெறும்‌ ஆசைக்‌ கனவேயாகும்‌. அத்துடன்‌ 
மட்டுமில்லை; எதிர்காலத்தில்‌ தேசியப்‌ பள்ளிக்கூடங்களுக்குத்‌ 
தேவை ஏற்பட்டால்‌, இச்தப்‌ போலி தேசீயப்‌ பள்ளிகளை 
முடுவதுகான்‌ அப்போது நாம்‌ செய்யவேண்டிய முதல்‌ வேலை 
யாக இருக்கும்‌. 


தேசிய லட்சியம்‌ உறங்கிக்‌ கிடக்கிறது என்றால்‌, அந்தக்‌ 
குற்றம்‌ ஆசிரியர்களுடையதுதான்‌ என்பது என்னுடைய அனு 
பவம்‌, ஆசிரியர்கள்‌ உற்சாகத்துடனும்‌, மாணவர்கள்‌ அசிரத்தை 
படனும்‌, பெற்றோர்கள்‌ விரோதமாகவும்‌ உள்ள ஒரு பள்ளிக்‌ 
கூடத்தைப்‌ பற்றி இந்த நிருபர்‌ உதாரணம்‌ கொடுத்கிருக்கிறார்‌. 
தமது குழந்தைகள்‌ நூல்‌ நூற்றலையும்‌, கதர்‌ செய்வதையும்‌ 
கற்றுக்‌ கொள்வதைப்‌ பெற்றோர்கள்‌ ஆட்சேபித்தால்‌, தீண்டா 
தார்‌ குழந்தைகள்‌ அனுமதிக்கப்பட்டால்‌, தங்கள்‌ குழந்தைகளை 
வாபஸ்‌ பெற்றுவிடுவோம்‌ என்று மிரட்டினல்‌, பெற்றோர்களின்‌ 
எதிர்ப்பை மீறி, விடாப்பிடியாக பள்ளிக்கூடத்தைக்‌ தொடர்ந்து 
நடத்திக்‌ கொண்டிருப்பது ஒரு ஆசிரியரின்‌ சுயமரியாதைக்கு 
மரணானதாகும்‌. அது தேசத்தின்‌ நேரத்தையும்‌ வீணடித்த 
தாகும்‌, பெற்றோர்களின்‌ எதிர்ப்பை மீறி நாம்‌ தேசியப்‌ பள்ளிக்‌ 
கூடங்களை கடத்திக்கொண்டு போனால்‌, பாதிரிமார்‌ எந்தத்‌ 
தவறை செய்வதாக நாம்‌ கூறுகிறோமோ அதே தவறை நாமே 
செய்தவர்கள்‌ ஆவோம்‌. பெற்றோர்களின்‌ விருப்பத்தை மீறி 
குழந்தைகளுக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுத்து, அசன்‌ மூலம்‌ 
குடும்பத்தில்‌ பிளவுகள்‌ உண்டாகும்படி செய்ய கமக்கு உரிமை 
யில்லை, பதினாறு வயதிற்கு மேற்பட்டவர்களும்‌, தமது நலன்கள்‌ 
என்ன என்பதை அறிந்தவர்களும்‌, கஷ்டங்களை அனுபவிக்கக்‌ 
கூடியவர்களுமாக இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை. 
அவர்கள்‌ தம்மைத்‌ தாமே கவனித்துக்‌ கொள்வார்கள்‌. தேவை 
யான இடங்களில்‌ அவர்களுக்காக நாம்‌ கல்வி ஸ்தாபனத்தை 
ஆரம்பித்து ஈடத்த வேண்டியதுதான்‌. ஆனால்‌, இந்தியா பூரா 
விலும்‌ அம்மாதிரி மாணவர்கள்‌ எங்கிருக்கிறார்கள்‌, எவ்வளவு 
பேர்‌ இருக்கிறார்கள்‌ 2 பிரஹ்லரதனைப்‌ போல்‌ தெய்வ பக்தியும்‌ , 
பயமின்மையும்‌, துன்பங்களைத்‌ தொடர்ந்து of அடல்‌ பொறு 
மையும்‌, அதே சமயத்தில்‌ விவேகமும்‌, ம யாதையும்‌ உள்ள 
மாணவர்கள்‌ படிக்கும்‌ பள்ளிக்கூடங்கள்‌ எங்கே இருக்கின்றன 2 
அத்தகைய தன்மைகள்‌ உள்ள மாணவர்கள்‌ ஏராளமாக இருக்‌ 
தால்‌ எங்குமே புது வாழ்வைக்‌ காண்போம்‌. சுயராஜ்யம்‌ எங்‌ 
கிருக்கிறது என்று யாரும்‌ கேட்கமாட்டார்கள்‌. அம்மாதிரி மாண 
வர்களைத்‌ தோற்றுவிக்க வேண்டுமானால்‌, ஒரு சில மாணவர்களே 
தான்‌ இருக்கிறார்கள்‌ என்றாலும்‌ அதைப்‌ பொருட்படுத்தாமல்‌ 
மிகப்‌ பரிசுத்தமான தேசீயப்‌ பள்ளிக்கூடங்களை காம்‌ நடத்த 


தேசீயக்‌ கல்வி ஸ்தாபனங்கள்‌ 977 


வேண்டும்‌. பெற்றோர்கள்‌ புத்தி சொல்ல வந்துவிட்டால்‌, ஆசிரி 
யர்களை மாணவர்கள்‌ மேய்க்க ஆரம்பித்துவிட்டால்‌, காங்கிரஸ்‌ 
உதவி அளிக்காவிடில்‌ பள்ளிக்கூடம்‌ சர்க்கார்‌ நிர்வாகத்தின்‌ கீழ்‌ 
போய்வீடுமென்று கேர்முகமாகவோ, மறைமுகமாகவோ பயா 
முறுத்தப்பட்டால்‌ தேசீயப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ இருக்க முடியாது. 
அத்தகைய பள்ளிக்கூடம்‌ எவ்வளவுக்கெவ்வளவு சீக்கிரமாக 
மூடப்படுகிறதோ அவ்வளவுக்கவ்வளவு நல்லது. ஒத்துழையாமை 
என்றால்‌ என்ன என்பதை இப்போது நாம்‌ அறிவோம்‌. அதன்‌ 
அபாயங்களையும்‌ அறிவோம்‌. ஆகையால்‌, ஒத்துறையாமை 
செய்யும்‌ பள்ளிகளின்‌ பாதை தெளிவாக இருக்கிறது. எனவே, 
நம்மை நாமே ஏமாற்றிக்‌ கொள்ளாமல்‌ இருப்போமாக; ஏற்ற 
இறக்கங்களினால்‌ பாதிக்கப்படாமல்‌ இருப்போமாக, நம்முள்‌ 
கம்பிக்சை உள்ளவர்கள்‌ தொடர்ந்து வேலை செய்வோமாயின்‌ , 
எல்லாம்‌ சீராகிவிடும்‌. 

_*தவஜீவன்‌! - 8-8-1925 


3 


தேசீயக்‌ கல்வியைப்‌ பற்றி நெய்ரோபியிலிருந்து ஒரு நண்பர்‌ 
எழுதியிருக்கிறார்‌. அவர்‌ கூறுவது இதுதான்‌: தேசீயக்‌ கல்வியில்‌ 
முன்னேற்றம்‌ எதுவும்‌ தென்படவில்லை. ஏனெனில்‌, மாணவர்கள்‌ 
தம்மைத்‌ தாமே நம்பி இருப்பதற்குப்‌ பயிற்சி அளிக்கக்கூடிய 
கல்வி போதிக்கப்படவில்லை. கைராட்டினத்துடன்‌ விவசாயமும்‌ 
போதிக்கப்பட்டால்‌ இந்தக்‌ கஷ்டம்‌ அகன்றுவிடும்‌, மக்களின்‌ 
வாழ்க்கையில்‌ இருப்பதைப்‌ போலவே, பள்ளிக்கூடத்திலும்‌ விவ 
சாயத்திற்குத்தான்‌ முதலிடம்‌ கொடுக்க வேண்டும்‌; கைராட்‌ 
டினத்கிற்கு இரண்டாவது ஸ்கானமே கொடுக்கப்பட வேண்டும்‌. 


இம்மாதிரி அபிப்பிராயங்களைப்‌ பற்றி ஏற்கனவே நவஜீவன்‌" 
பத்திரிகையில்‌ விவாதித்திருக்கிறோம்‌. ஆனால்‌, பத்திரிகைகளில்‌ 
வாசிப்பதை மக்கள்‌ சாதாரணமாக ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ 
கொண்டிருப்பதில்லை. ஆகையால்‌, இம்மாதிரி கேள்விகள்‌ எழும்‌ 
போதெல்லாம்‌ அவற்றை மீண்டும்‌ கவனிக்க வேண்டியது அவசிய 
மாகிறது. தேசீயக்‌ கல்வி அபிவிருத்தி பெறவில்லை என்றோ 
அல்லது அதன்‌ வேகம்‌ மிகவும்‌ குறைந்து விட்டதென்றோ 
கினைப்பதற்குக்‌ காரணமில்லை. அதன்‌ வேகம்‌ குறைந்திருக்தால்‌, 
அந்த அளவிற்குப்‌ பொறுப்பு ஆசிரியர்களுடையதுதான்‌. இதை 
நான்‌ பல தடவைகளில்‌ சொல்லியிருக்கிறேன்‌. இதை ருசுப்‌ 
பிக்கவும்‌ முடியும்‌. ஆசிரியர்களுக்கு விடாமுயற்சியும்‌, கம்பிக்‌ 
கையும்‌, புத்திசாலித்தனமும்‌, அத்துடன்‌ நல்லொழுக்கமும்‌ 
இருக்கும்‌ இடங்களில்‌ தேசீயப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ நன்றாகவே 
தான்‌ நடந்துகொண்டிருக்கின்றன. இந்த உண்மையைப்‌ பல 
தடவைகளில்‌ எடுத்துக்‌ காட்டியிருக்கிறோம்‌. 


278 கல்வி 


வேகம்‌ இப்படிக்‌ குறைந்ததற்கு ஆசிரியர்கள்தான்‌ காரணம்‌ 
என்றாலும்‌, குற்றம்‌ பூராவும்‌ அவர்களுடையது இல்லை. அவர்களே 
ஒரு அந்கிய சர்க்காரின்கீழ்‌ உருவானவர்கள்‌ ; அடிமைகளை 
உற்பத்தி செய்வதற்கென்று தயாரிக்கப்பட்ட ஒரு கல்வி: 
முறையின்‌ சிருஷ்டிகள்‌. மிகுந்த கஷ்டத்துடன்‌ அவர்கள்‌ 
அதிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறார்கள்‌. தம்மால்‌ முடிந்த 
உதவியை அவர்கள்‌ அளித்தார்கள்‌ ; பிறகு நின்று விட்டார்கள்‌. 
தேசீயக்‌ கல்வி மேலும்‌ முன்னேற வேண்டுமானால்‌, முதலில்‌ 
இப்போதுள்ள தேசியப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ தம்முடைய பலத்‌ 
தையும்‌, திறமையையும்‌ காட்ட வேண்டும்‌. அவை கிலைத்திருக்கப்‌ 
போகின்றன என்றால்‌ இந்தத்‌ தன்மைகள்‌ காட்டப்படவேண்டு 
மென்றே நான்‌ நிச்சயமாக ஈம்புகிறேன்‌. சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்‌ 
களில்‌ மாணவர்கள்‌ சுதந்திரமாக இருப்பதற்கான கல்வி போதிக்‌ 
கப்படவில்லை. ஆயினும்‌ அவற்றின்‌ ஆடம்பரம்‌ ஈம்மை மயக்கி 
விட்டது. அதனால்தான்‌ சர்க்கார்‌ பள்ளிகள்‌ ஈட க்கின்றன. 
மெலும்‌ படிப்பு முடிந்த பிறகு, மாதம்‌ கானூறு அல்லது ஐந்த ஜூ 
ரூபாய சம்பளம்‌ உள்ள உத்தியோகங்கள்‌ பெறுவதற்கான 
சாத்தியக்‌ கூறுகள்‌ இருக்கின்றன என்ற ஆசையும்‌ சில மாண 
வர்களுக்கு ஏற்படுகிறது. “நம்மில்‌ யாராவது ஒருவர்‌ நிச்சய 
மாக பரிசு பெறப்போகிறோம்‌'” என்று லாட்டரி சீட்டைப்‌ பற்றி 
நினைப்பதைப்‌ போலவே இதையும்‌ பற்றி நினைக்கிறார்கள்‌. “யார்‌ 
கண்டது, எனக்கே கூட அந்த அதிர்ஷ்டம்‌ வரலாம்‌” என்றும்‌ 
கினைக்கிறார்கள்‌. தேசீயக்‌ கல்வியில்‌ அம்மாதிரி கவர்ச்சி 
ஒன்றும்‌ இல்லை. 


அந்த நிருபர்‌ கூறியுள்ள யோசனையை இனி கவனிப்போம்‌. 
நமது பொருளாதார வாழ்வில்‌ விவசாயம்‌ ஒரு முக்கியமான 
ஸ்தானத்தை வகிக்கிறது என்பது உண்மைதான்‌. ஆனால்‌ அது 
மறைந்து விடவில்லை; இன்னும்‌ இருந்து கொண்டுதான்‌ இருக்‌ 
கிறது. அதை நரம்‌ உயிர்ப்பிக்க வேண்டுமென்ற தேவையில்லை... 
அதில்‌ அபிவிருத்திக்கு இடமிருக்கிறது. ஆனால்‌, விவசாயத்தை 
அபிவிருத்தி செய்ய வேண்டுமென்பது, தேசீயக்‌ கல்வியில்‌ ஈடு 
பட்டிகுப்பவர்களூடைய சக்தியை மீறியதாகும்‌. சர்க்கார்‌ உதவி 
யல்லாமல்‌ அதை அபிவிருத்தி செய்வதற்கு நாம்‌ இன்றும்‌ செய்ய 
முடியாது. பூர்வாங்க சோதனைக்காகவே லட்சக்கணக்கான 
ரூபாய்களைச்‌ செலவிடவேண்டி யிருக்கும்‌. சுயராஜ்யம்‌ இல்லாமல்‌ 
இதைச்‌ செய்ய முடியாது. ஏனெனில்‌ விவசாயம்‌ பற்றிய 
சர்க்கார்‌ சட்டங்கள்‌ நாட்டின்‌ பொருளாதார நிலைமைக்கு ஏற்ற 
வையாக இருக்கவேண்டும்‌. விவசாயிகளுக்கு விஷய அறிவு 
ஊட்டுவதற்கு காடெங்கிலும்‌ பல இடங்களில்‌ மாதிரிப்‌ 
பண்ணைகள்‌ இருக்க வேண்டும்‌. விவசாயிகள்‌ தமது வேலைகளை 
இன்னும்‌ அதிகத்‌ திறமையுடன்‌ செய்வதற்குப்‌ பற்பலவிதமான 
வசதிகளும்‌ அளிக்க வேண்டும்‌. இவையெல்லாம்‌ இன்று இந்தி” 
யாவில்‌ இல்லை. ஆனால்‌, மக்களின்‌ நலனில்‌ கருத்துள்ள சர்க்‌. 
கார்கள்‌ கடக்கும்‌ தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, 


தேசீயக்‌ கல்வி ஸ்தாபனங்கள்‌ 879 


மற்றும்‌ இதர நாடுகளில்‌ விவசாயிகள்‌ இந்த அனு 
கூலங்களை எல்லாம்‌ அனுபவிக்கிறார்கள்‌. ஆகையால்‌ 
அதற்கு அடுத்தபடி முக்கியமானதாகிய கைராட்டினம்தான்‌ 
கல்வீத்‌ துறையாளர்களுக்கு இருக்கிறது. சர்க்கா முக்கிய 
மானதுதான்‌ என்பதை இந்த நிருபரும்‌ ஒப்புக்கொண் 
டிருக்கிறார்‌. கைராட்டினத்தை ஏற்றுக்‌ கொண்டுள்ள தேசீயப்‌ 
பள்ளிக்கூடங்கள்‌ தேசியக்‌ கல்வி பெற விரும்பும்‌ எல்லா இணை 
ஞர்களுக்கும்‌ இடம்‌ கொடுத்து அவர்களைத்‌ தன்னம்பிக்கை 
உள்ளவர்களாகத்‌ தயாரிக்க முடியும்‌. ஆனால்‌ சர்க்காவைப்‌ 
பற்றிய அவர்களுடைய அறிவு சாஸ்திரீயமான தாகவும்‌, விரிவான 
தாகவும்‌ இருக்க வேண்டும்‌. அம்மாதிரி மாணவர்கள்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாகத்‌ தயாரிக்கப்படுகிறார்கள்‌ ; கதர்‌ இயக்கம்‌ 
வளர்ச்சி பெற்றுக்கொண்டு வரும்போது, தேசீயக்‌ கல்வியும்‌ 
வளர்ச்சிப்‌ பெற்று மேலும்‌ மேலும்‌ விரிவடைகிறது. 

--**நவஜிவன்‌”' - 5-6-1927" 


ஆ 


செல்வாக்கு, அளவு என்ற கண்ணோட்டத்துடன்‌ பார்த்தால்‌, 
ஒரு தேசீயப்‌ பள்ளிக்கூடத்தை வெள்ளாட்டுடன்‌ ஒப்பிடலாம்‌ 7 
சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்கள்‌ சிங்கத்தைப்‌ போன்றவை. ஆட்டை 
விட சிங்கம்‌ எவ்வளவோ அதிக பலமுள்ள மிருகம்‌. ஒரே ஒரு. 
சிங்கம்‌ பல ஆடுகளை தீர்த்துக்கட்டிவிட முடியும்‌. ஆகையால்‌ 
தேசீயப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ எல்லாப்‌ போட்டிகளையும்‌ சமாளித்து 
வளர்ச்சி பெற்று விடமுடியும்‌ என்று பேசுவது முட்டாள்‌ தனம்‌ 
அல்லவா? சிந்தனை செய்யும்‌ சக்தியில்லாதவர்கள்‌ அல்லது 
மேலெழுக்தவாரியாகச்‌ சிந்திக்கக்‌ கூடியவர்கள்‌ மட்டும்தான்‌ 
இப்படிப்‌ பேசுவார்கள்‌. ஆனால்‌, தேசியம்‌ கல்வி அபிமானிகள்‌ 
அதைச்‌ கேட்டு தோல்வி உணர்ச்சியோ, சோர்வோ அடைய 
வேண்டியதில்லை. 


ஒரு தேசீயப்‌ பள்ளிக்கூடத்தையும்‌, ஒரு சர்க்கார்‌ பள்ளிக்‌ 
கூடத்தையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கவே முடியாது. தேசீய 
உணர்ச்சி பூராவாக வளர்ச்சிப்‌ பெறும்‌ வரையில்‌ ஒரு 
தேசீயப்‌ பள்ளிக்கூடத்தின்‌ முக்கியத்தை சரியான முறையில்‌ 
புரிந்து கொள்ளமுடியாது. அவ்விதம்‌ வளர்ச்சி பெற்றால்தான்‌ 
பள்ளிக்கூட த்தின்‌ தேசீயத்தன்மையைத்‌ தெரிந்துகொள்ள 
இயலும்‌. தேசீயப்‌ பள்ளிக்கூடத்தின்‌ தனிச்‌ சிறப்பை அறிந்து 
கொள்ள வேண்டும்‌. அந்தத்‌ தனிச்சிறப்புகள்‌ என்ன? தாய்‌ 
நாட்டிடம்‌ பற்றுதல்‌, தாய்‌ நாட்டிற்காகச்‌ சேவை, நாட்டிற்காகத்‌ 
தன்னையே தியாகம்‌ செய்து கொள்ளுதல்‌ ஆகியவையே. 
சர்க்கரர்‌ பள்ளிக்கூட த்தில்‌ தேசபக்தி என்பது அந்நிய ஆட்சியி 
னிடம்‌ விசுவாசம்‌ காட்டுவதற்கு உட்பட்டதாக இருக்கும்‌. 
இவ்விரண்டிற்கும்‌ இடையே மோதல்‌ ஏற்படும்போது மாண 


980 கல்வி 


வர்கள்‌ அந்நிய ஆட்சியைத்தான்‌ ஆதரிக்க வேண்டுமென சர்க்‌ 
கார்‌ பள்ளிக்கூடங்களில்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்படுகிறது என்று 
யாருக்குத்தான்‌ தெரியாது? ஆகையால்‌ தேசத்தில்‌ பற்றுதல்‌ 
உள்ளவர்கள்‌, சர்க்கார்‌ பள்ளிக்கூடம்‌ என்ற அரண்மனையை விட 
தேசீயப்பள்ளிக்கூடம்‌ என்ற குடிசையையே விரும்புவார்கள்‌. 
ஒரு சிறைக்‌ கூடம்‌ பெரிய அரண்மனையைப்போல்‌ தோற்றமளிக்க 
லாம்‌. அவனுடைய சொர்கம்‌ குடிசை இடிந்து உடைக்து 
போனதாயிருக்கலாம்‌. ஆனால்‌, தன்னுடைய சொந்தக்‌ குடிசை 
யில்‌ உள்ள சதர்திரத்திற்குப்‌ பதிலாக சிறைக்‌ கூடத்தின்‌ அடி 
மைத்தனத்தை விரும்பும்‌ மனிதன்‌ யாராவது இருக்கிறானா 2 
இவ்விரண்டிற்குமிடையே உள்ள இந்த முக்கியமான வித்தியா 
சத்தை காம்‌ மறக்காதிருக்தால்‌, நம்முடைய சுயகலத்தினாலும்‌, 
பகட்டு, ஆடம்பரத்தின்‌ மீதுள்ள கவர்ச்சியினாலும்‌ ஈம்முடைய 
கண்கள்‌ மறைக்கப்படாதிருக்தால்‌, தேசீயப்‌ பள்விக்கூடங்களில்‌ 
மாணவர்களுக்குப்‌ பஞ்சமேற்பட்டிராது ; அப்பள்ளிகள்‌ நிறைக்‌ 
திருக்கும்‌; பணக்காரர்களும்‌ இந்த ஸ்தாபனங்களுக்கு ஈல்ல 
கட்டிடங்கள்‌ கட்டித்தர ஒருவரோடொருவர்‌ போட்டி போட்டுக்‌ 
கொண்டு முன்வந்திருப்பார்கள்‌. அது எப்படி இருந்தாலும்‌, 
தேசியப்‌ பள்ளிக்கூடத்தை ஒரு மரத்தடியில்‌ நடத்த வேண்டி 
யிருந்தாலும்‌, அதில்‌ ஒரு சில மாணவர்களே இருந்தாலும்‌, ஈமது 
ஆசிரியர்கள்‌ ஒருபோதும்‌ தம்முடைய நம்பிக்கையை இழந்து 
விடக்கூடாது. 

நவஜீவன்‌! - 159-1929 


15 
உங்கள்‌ பிரதிக்ஞைகளைக்‌ 
கைவிடாதீர்கள்‌ 


[1927-ஆம்‌ ஆண்டில்‌ பீகார்‌ வித்தியாபிடத்தில்‌ காந்திஜி 
நிகழ்த்திய பட்டமளிப்பு விழாப்‌ பிரசங்கத்தின்‌ விவரங்கள்‌ கீழே 
கொடுக்கப்பட்டுள்ள ன:] 
பட்டம்‌ பெற்றவர்கள்‌ இன்று எடுத்துக்‌ கொண்ட புனித 

மான பிரதிக்ஞைகளுக்கேற்ப வாழ்க்கையில்‌ டந்து கொள்வார்‌ 
கள்‌ என்று கான்‌ நம்புகிறேன்‌. குஜராத்‌ வித்தியாபிடப்‌ பட்ட 
மளிப்பு விழாவில்‌ சொன்னதையே இங்கும்‌ திருப்பிச்‌ சொல்லு 
கிறேன்‌. அதாவது, ஒரு லட்சிய மாணவளையும்‌ ஒரு லட்சிய 
ஆசிரியரையும்‌ உற்பத்தி செய்தால்‌ கூட வித்தியாபிடம்‌ தன்‌ 
"நோக்கத்தை நிறைவேற்றியதாகிவிடும்‌. இந்த ஸ்தாபனங்களின்‌ 
வேலை என்ன? மாசில்லாத மாணிக்கங்களைக்‌ கண்டுப்பிடிப்பதே 
இவற்றின்‌ நோக்கமாகும்‌. அத்தகையோரின்‌ எண்ணிக்கை மிகக்‌ 
குறைவாக இருந்தாலும்‌ போதுமானது. 


உங்கள்‌ பிரதிக்ஞைகளைக்‌ கைவிடாதீர்கள்‌ 381. 


கென்னாப்பிரிக்காவில்‌ நான்‌ கழித்த நாட்களைப்‌ பற்றிய 
நினைவுகளை இங்கே எடுத்துக்‌ கூற விரும்புகிறேன்‌. தென்னாப்‌ 
பிரிக்காவில்‌ நான்‌ இருபது வருடங்கள்‌ கழித்தேன்‌. ஆனால்‌, 
அங்குள்ள வைரச்‌ சுரங்கங்களைப்‌. போய்‌ பார்க்க வேண்டுமென்று 
ஒருதடவை கூட நான்‌ நினைத்ததில்லை. நான்‌ *தீண்டத்தகாதவன்‌' 
என்றுகூறி எனக்கு அனுமதி மறுத்து, அவமதித்துவிடுவார்களோ 
என்ற பயமும்‌ இதற்குக்‌ காரணமாகும்‌. ஆனால்‌ கோகலே கென்‌ 
னப்பிரிக்காவுக்கு விஜயம்‌ செய்தபோது, நாட்டின்‌ முக்கியமான 
கைத்தொழிலை அவருக்குக்‌ காட்ட வேண்டியது என்னுடைய 
கடமையென்று நினைத்தேன்‌. அவர்‌ அவமதிக்கப்பட்டுவிடுவாரோ” 
என்ற பயத்திற்கு இடமில்லை. ஆகையால்‌ அங்குள்ள மிகப்‌ 
பெரிய சுரங்கத்திற்குப்‌ போனோம்‌. அங்கே நாங்கள்‌ கண்ட 
காட்சி! தோண்டி எடுக்கப்பட்ட மண்ணும்‌, கல்லும்‌ மலை மலை 
யாகக்‌ குவிந்திருந்தன. ஆனால்‌, வைரங்களே இல்லை. லட்சக்‌ 
கணக்கான டன்கள்‌ கல்லையும்‌, மண்ணையும்‌ தோண்டி எடுப்‌. 
பதற்கு பல லட்சக்கணக்கில்‌ கொட்டிச்‌ செலவிட்ட பிறகுதான்‌ 
சில விலையுயர்ந்த வைரக்‌ கற்களைக்‌ கண்டு பிடிக்க முடிந்தது ! 
சுரங்கத்தின்‌ சொந்தக்காரரான கல்லினன்‌ கண்டு பிடித்த ஒரு 
வைரக்‌ கல்லிற்கு அவருடைய பெயரே இடப்பட்டது. ஜார்‌. 
சக்கரவர்த்தியின்‌ கிரீடத்தில்‌ உள்ள வைரத்தையும்‌, கோஹி 
னூரையும்‌ விட இது பெரிய வைரமாகும்‌. பல வருடங்கள்‌ 
உழைத்து லட்சக்கணக்கான பவுன்களைச்‌ செலவிட்ட பிறகு 
இதை அவர்‌ கண்டுபிடித்தார்‌. அப்போது அவருக்கு “என்ன 
ஆனந்தம்‌ ஏற்பட்டிருக்கும்‌ என்பதைக்‌ கற்பனைச்‌ செய்து பாருங்‌ 
கள்‌. தம்முடைய வாழ்காளின்‌ வேலையைச்‌ செய்து முடித்துவிட்ட. 
தாகவே அவர்‌ நினைத்தார்‌. செயற்கையான மதிப்புள்ள ஒன்றிற்‌ 
காக இவ்வளவு உழைப்பையும்‌, மூலதன த்தையும்‌ கொடுக்க நாம்‌ 
தயங்கக்‌ கூடாது என்றால்‌, மனிதச்‌ சுரங்கத்திலிருந்து விலை 
யுயர்ந்த மாணிக்கங்களைக்‌ கண்டு பிடிக்க நாம்‌ எவ்வளவு செல 
விட வேண்டும்‌ 2 அந்த உணர்ச்சியுடன்‌ நாம்‌ வேலை செய்வோ 
மாக. ஆன்மாக்களின்‌ உற்பத்தி' என்று ரஸ்கின்‌ கூறியதை 
வீட இது அதிகப்‌ பொருத்தமான உதாரணமாகும்‌. அந்து 
உற்பத்தி சக்தி கடவுளிடம்தான்‌ இருக்கிறது. மானிடப்‌ பிறவீ 
களாகிய நாம்‌ ஏற்கனவே கடவுளால்‌ ஒளித்து வைக்கப்பட்டிருப்‌ 
பதைத்தான்‌ கண்டுபிடிக்க வேண்டும்‌. 


ஒத்துழையாமையில்‌ ஈடுபட்டுள்ள ஸ்தாபனங்கள்‌ என்ன 
செய்ய வேண்டும்‌, என்ன செய்யக்‌ கூடாது என்பதை இப்‌ 
போது நாம்‌ கவனிக்க வேண்டும்‌. சர்ச்சாருடன்‌ எந்த விதமான 
தொடர்பும்‌ இல்லாமல்‌ வாபஸ்‌ பெற்றுக்‌ கொள்வது, செய்யக்‌. 
கூடாத காரியங்களில்‌ ஒன்றாகும்‌. இப்போதுள்ள ஸ்தாபனங்கள்‌ 
ஏற்கனவே இதைச்‌ செய்துவீட்டன. இவ்வளவு ஏராளமான 
மாணவர்களையும்‌ ஆசிரியர்களையும்‌ வெளியே கொண்டு வந்துவிட்‌ 
டோமே என்பதை நினைத்து நான்‌ துளிக்கூட வருந்தவில்லை. 
இவர்களில்‌ பலர்‌ திரும்பிப்போய்விட்டார்கள்‌, பலர்‌ அதிருப்தி 


ட 


:882 கல்வி. 


யடைந்திருக்கிறார்கள்‌, பலர்‌ அமைதியற்றிருக்கிறார்கள்‌ என்பது 
பற்றியும்‌ நான்‌ வருந்தவில்லை. அவர்களுக்காக நான்‌ வருந்து 
கிறேன்‌ ; அவர்களிடம்‌ எனக்கு ஆழ்ந்த அனுதாபமும்‌ ஏற்படு 
கிறது. எனினும்‌, அவர்களுடைய நிலையைக்‌ குறித்து கான்‌ 
பச்சாத்தாபப்படவில்லை. இந்த சங்கடங்களும்‌ கம்முடைய அன்‌ 
ரட அனுபவங்களாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. சத்தியத்தைப்‌ 
பின்பற்றுவது மலர்‌ மஞ்சமாக இருந்தால்‌, சத்தியத்தில்‌ மகிழ்ச்‌ 
சியைத்‌ தவிர வேறு எந்தக்‌ கஷ்டமும்‌ இல்லை என்றால்‌, அதில்‌ 
என்றும்‌ பெருமையோ, அழகோ இராது. வானமே இடிந்து 
விழுந்தாலும்‌ கூட நாம்‌ சத்தியத்தையே பின்பற்ற வேண்டும்‌. 
சத்தியத்தைப்‌ பின்பற்றும்‌ முயற்சியில்‌ இந்தியா உள்பட, 
உலைம்‌ பூராவையமே நாம்‌ இழக்க வேண்டியிருந்தால்‌ தான்‌ 
என்ன 2 இந்தியா உள்பட நாம்‌ அருமையாகக்‌ கருதுபவை 
எல்லாம்‌ கடவுளின்‌ சன்னதியில்‌ திரும்பப்‌ பெற்றுவிடு 
வோம்‌ என்ற உறுதியுடன்‌ சாகும்‌ வரையில்‌ சத்தியத்‌ 
கைப்‌ பின்பற்றினல்கான்‌ உண்மையிலேயே நாம்‌ சத்தி 
யத்தைப்‌ பின்‌ பற்றுபவர்கள்‌ ஆவோம்‌. நம்முடைய ஆசிரியர்கள்‌, 
பேராசிரியர்களில்‌ பலர்‌ அமைகதியற்றிருக்கிறார்கள்‌ என்றும்‌, சிலர்‌ 
பட்டினிகிடக்கிறார்கள்‌ என்றும்‌ எனக்குத்‌ தெரியும்‌. தேசீயச்‌ 
சூழ்நிலை சரியான விதத்தில்‌ தூய்மையாவ தற்கு உண்மையான 
அந்தத்‌ தவம்‌ அவசியமாகும்‌. 


இதுதான்‌ எதிர்மறையான அம்சமாகும்‌, இந்த அம்சம்‌ 
சம்பந்தப்பட்டவரையில்‌, ஒரு கணிசமான அளவுக்குத்‌ தவம்‌ 
செய்யப்பட்டிருப்பதைக்‌ குறித்து நான்‌ திருப்தியடைகிறேன்‌. 
ஆனால்‌, இருமைகள்‌ அடங்கிய இந்த உலகத்தில்‌ நிச்சயமான 
அம்சம்‌ ஒன்றும்‌ இருக்கிறது. இது இன்னும்‌ அதிகக்‌ கஷ்ட 
மானதென்றாலும்‌, நிரந்தரமானது. வித்தியாபீடம்‌ போன்ற ஸ்தா 
பனங்களில்‌ அல்லாமல்‌, வேறு எங்கே அவற்றை நிறைவேற்று 
வது? 


ஐரோப்பாவில்‌ மக்களின்‌ விசேஷ மேதைக்கு ஏற்ற 
விதத்தில்‌ கல்வி முறை இருக்கிறது. ஓரே விஷயம்‌, 
முன்று வெவ்வேறு நாடுகளில்‌, மூன்று வேவ்வேறு மொழி 
களில்‌, அந்தந்த நாட்டின்‌ பல திறப்பட்ட பண்பாட்டுக்‌ 
கும்‌, மேதைக்கும்‌ ஏற்றவாறு போதிக்கப்படுகின்றன. நாம்‌ 
மட்டும்தான்‌ ஆங்கில முறையை அப்படியே பின்‌ பற்றுவதில்‌ 
ஆனந்தம்‌ கொள்ளுகிறோம்‌. கொஞ்சம்‌ கூட மாறுதல்‌ இல்லாமல்‌ 
மேல்‌ நாட்டினரை நாம்‌ அப்படியே பின்பற்ற வேண்டுமென்பது 
தான்‌ இந்தத்‌ திட்டத்தின்‌ நோக்கமாகும்‌. இதில்‌ புதிது ஒன்று 
மில்லை. ஈம்மைப்‌ புரிந்து கொள்ள வேண்டுமென்று எந்தக்‌ 
காலத்திலும்‌ துளிக்கூட அக்கறை எடுத்துக்‌ கொள்ளா தவர்களி 
டம்‌ நமது விஷயங்களை ஒப்படைத்ததன்‌ இயற்கையான விளைவு 
தான்‌ இது. பாவம்‌, மெக்காலே ! அவர்‌ என்ன செய்ய முடியும்‌? 
"நம்முடைய சமஸ்கிருத இலக்கியங்களெல்லாம்‌ வெறும்‌ மூட 
நம்பிக்கைகள்‌ என்று அவர்‌ உண்மையாகவே நம்பினார்‌. மேல்‌ 


உங்கள்‌ பிரதிக்ஞைகளைக்‌ கைவிடாதீர்கள்‌ 363 


நாட்டுப்‌ பண்பாட்டின்‌ மூலமாக நல்ல சிர்தனையை நமக்குக்‌ 
கொடுக்கலாம்‌ என்று நினைத்தார்‌ / தம்மையறியாமலேயே அவர்‌ 
நமக்கு அழிவைத்‌ தேடியதற்காக அவரை நாம்‌ திட்டக்‌ கூடாது. 
ஆங்கிலமே போதனா மொழியாக இருப்பதன்‌ பலனாக, சுயமாக 
நாமே சிந்திக்கக்‌ கூடிய திறனை இழந்துவிட்டோம்‌. நாம்‌ இறக்‌ 
கைகள்‌ இல்லாத பறவைகளாகிவிட்டோம்‌. நம்முடைய மிக 
உயர்ந்த ஆசையெல்லாம்‌ ஒரு குமாஸ்தா உத்தியோகமோ, ஒரு 
அசிரியர்‌ பதவியோதான்‌, அத்த முறையின்‌ கீழ்‌ ஈம்மில்‌ ஒருவர்‌ 
லார்டு சின்ஹாவாகலாம்‌. ஆனால்‌, நம்மில்‌ ஒவ்வொருவருமே, 
பிரம்மாண்டமான அந்த அந்திய யந்திரத்தில்‌ ஒரு பகுதியாக 
இருக்க வேண்டும்‌ என்பதுதான்‌ நோக்கம்‌. முஸாபர்பூரில்‌ ஒரு 
பையன்‌ என்னிடம்‌ வந்து, தேசீயப்‌ பள்ளிக்கூடத்திற்குப்‌ 
போனால்‌, லார்டு சாகிபாக முடியுமா என்று கேட்டான்‌. “இல்லை. 
ஒரு கிராமாந்தர “லார்டு' ஆகலாம்‌. ஆனால்‌, லார்டு சின்ஹா* 
வாக முடியாது. லார்டு பர்க்கன்ஹெட்ர்‌ ஒருவர்தான்‌ உன்னை 
அப்படிச்‌ செய்ய முடியும்‌” என்று, அவனுக்கு கான்‌ பதிலளித்‌ 
தேன்‌. 

ஏழைகளுக்குக்‌ கல்வி மறுக்கப்படுகிறது. ஆனால்‌, கல்வி 
அளிப்பதற்கென்று ஏழைகளிட மிருந்து பணம்‌ வசூலித்து, அரண்‌ 
மணகளைப்‌ போன்ற கட்டிடங்களை எழுப்புவதில்‌ உள்ள மோகம்‌ 
குறையவில்லை. அலகாபாத்திலுள்ள பொருளாதாரக்‌ சஈழகத்திற்‌ 
குப்‌ போயிருந்தேன்‌. பேராசிரியர்‌ ஜெவான்ஸ்‌ என்ன அழைத்துக்‌ 
கொண்டு போய்ச்‌ சுற்றிக்‌ காட்டினார்‌. அர்துக்‌ கட்டிடம்‌ கட்டி 
முடிய முப்பது லட்ச ரூபாய்‌ செலவானதாக (அப்படிதீதான்‌ 
எனக்கு ஞாபகம்‌) அவர்‌ சொன்னபோது, எனக்கு உடம்படு 
பதறியது. பட்டினி கிடக்கும்‌ லட்சக்கணக்கான மக்களிட 
மிருந்து பணம்‌ வகுலித்துத்தான்‌ இக்க அரண்மனைகளைக்‌ கட்ட 
முடியும்‌. 

புதுடில்லியைப்‌ பாருங்கள்‌. அங்கும்‌ இதே கதைதான்‌. ரயில்‌ 
வேக்களில்‌ முதலாவது, இரண்டாவது வகுப்புகளில்‌ செய்யப்‌ 
பட்டுள்ள பிரமாதமான ஏற்பாடுகளைப்‌ பாருங்கள்‌. வசதியுள்ள 
சிலரைப்பற்றியே நினைப்பதும்‌, ஏழைகளைப்‌ புறக்கணிப்பதுமே 
மனப்போக்காக இருக்கிறது. இது சைத்தான்‌ முறை அல்ல்‌ 
வென்றால்‌, வேறு எதற்குத்தான்‌ அந்தப்‌ பெயர்‌ பொருந்தும்‌ 2 
கான்‌ உண்மையைச்‌ சொல்ல வேண்டுமானால்‌, வேறுவிதமாகச்‌ 


*லார்டு சின்ஹா பீகார்‌ கவர்னராகப்‌ பதவி வகித்தார்‌. முதன்‌ முதலாக கவர்னர்‌: 
பதவிக்கு வந்த ஓர்‌ இந்தியர்‌ அவர்தான்‌. வைஸ்ராய்‌ நிர்வாக சபை அங்கத்தினர்‌ 
பதவியையும்‌, காங்கிரஸ்‌ அக்ராசனர்‌ பதவியையும்‌ திறம்பட வகித்த லார்டு சின்ஹா. 
1922-ஆம்‌ ஆண்டில்‌ தலைவர்கள்‌ கைது செய்யப்பட்டதைக்‌ கண்டித்து பீகார்‌ கவர்னர்‌ 
பதவியை ராஜிநாமா செய்தார்‌. 

ஈலார்டு பர்க்கன்ஹெட்‌ (1879-1980) 1924-லிருந்து 1928 வரையில்‌ இந்தியா 
மந்திரியாக இருந்ததுடன்‌, பிரிட்டிஷ்‌ மந்திரி சபையிலும்‌ வெளியிலும்‌ பல முக்கிய பதவி' 
களை வகித்தார்‌. அவர்‌ பல ஆண்டுகள்‌ பிரிட்டிஷ்‌ பார்லிமெண்டில்‌ அங்கத்தினராக 
இருந்து, சிறந்த அரசியல்‌ மேதை என்று புகழ்‌ பெற்று விளங்கினார்‌. 


384 கல்வி 


சொல்ல முடியாது, இந்த முறையை வகுத்தவர்களிடம்‌: 
எனக்குச்‌ சண்டை இல்லை. அவர்கள்‌ வேறுவிதமாகச்‌ செய்ய 
முடியாது. ஒரு எறும்பைப்‌ பற்றி யானை எப்படி நினைக்க 
முடியும்‌ 2 தென்னாப்பிரிக்கத்‌ தூது கோஷ்டியின்‌ அங்கத்தினர்‌ 
களில்‌ ஒருவராக வந்த சர்‌ வெப்பல்‌ கிரிப்பென்‌ ஒரு பிரசங்‌ 
கத்தில்‌ சொன்னதுபோல்‌, பரம்படியின்‌ கீழ்‌ ' அகப்பட்டுக்‌ 
கொண்டுள்ள தேரைக்குத்தான்‌ எங்கு வலிக்கிற தென்பது 
தெரியும்‌. ஈம்முடைய விவகாரங்களை நடத்தும்‌ பொறுப்பு அவர்‌ 
களிடம்‌ இருக்கிறது. எவ்வளவு நல்லெண்ணம்‌ இருந்தாலும்‌ 
கூட, அவர்களிடையே உள்ள மிகச்‌ சிறந்தவர்கள்‌ கூட, ஈம்‌ விவ 
காரங்களை நாம்‌ நடத்துவது போல்‌ நடத்த முடியாது. ஏனெனில்‌, 
அவர்களுடைய சிந்தனைப்‌ போக்கு நமக்கு கேர்‌ மாறானது. வசதி 
யுள்ள ஒரு சிலரைப்‌ பற்றியே அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. லட்சக்‌ 
கணக்கில்‌ உள்ள ஏழைகளைப்‌ பற்றியே நாம்‌ நினைக்க வேண்டும்‌. 


பட்டதாரிகள்‌ தமது பட்டங்களைப்‌ பெற்றுக்‌ கொள்ளட்டும்‌ ; 
தமக்குப்‌ பிடித்தமானவைகளைக்‌ கற்றுக்‌ கொள்ளட்டும்‌ ; ஆனால்‌, 
அவர்களுடைய பொருளாதாரமும்‌, விஞ்ஞானமும்‌ சர்க்காவுக்கு 
ஆக்கமளிப்பதாக இருக்க வேண்டும்‌. சர்க்காவை ஒரு மூலையில்‌ 
ஒதுக்கி வைத்துவிடாதீர்கள்‌. ஈமது நடவடிக்கைகளின்‌ சூரியன்‌ 
சர்க்காதான்‌. அது இல்லாவிட்டால்‌ விச்தியாபீடங்கள்‌ பெய 
சளவில்‌ தான்‌ வித்தியாபீடங்களாக இருக்கும்‌. சட்ட ௪பைகளின்‌ 
மூலம்‌ முன்னேற்றம்‌ காணவேண்டுமானால்‌, பிரிட்டிஷ்‌ பார்லி 
மெண்டைத்தான்‌ காடவேண்டும்‌ என்று லார்டு இர்வின்‌ கூறியது 
முழு உண்மையாகும்‌. அவருடைய சூரியன்‌ லண்டனில்‌ இருக்‌ 
கிறது ; நம்முடைய சூரியன்‌ சர்க்காவில்‌ இருக்கிறது. இதற்காக 
அவரிடம்‌ நாம்‌ கோபம்‌ கொள்ளக்‌ கூடாது. பார்லிமெண்டைத்‌ 
தவிர வேறு கண்ணோட்டத்துடன்‌ அவர்‌ சிந்திக்க முடியாது. 
கான்‌ இப்படிக்‌ கூறுவது தவருக இருக்கலாம்‌. ஆனால்‌, அது 
தவறு என்று எனக்கு நிச்சயமாகத்‌ தெரிந்காலொழிய, அதை 
கான்‌ விடமாட்டேன்‌. சர்க்கா யாருக்கும்‌, எந்தவிதமான கேடும்‌ 
விளைவிக்க முடியாது. அது இல்லாவிட்டால்‌, காமும்‌, - ஏன்‌, 
உலகமும்‌ என்று கூடச்‌ சொல்லலாம்‌, - அழிந்தே போவோம்‌. 
யுத்தத்தின்போது என்னனென்ன விதமான பொய்கள்‌ பிரசாரம்‌ 
செய்யப்பட்டன என்பதையும்‌, யுத்தத்திற்குப்‌ பிறகு ஐரோப்பா 
அவைகளைப்‌ பற்றி என்ன நினைக்கிறது என்பதையும்‌ காம்‌ அறி 
வோம்‌. யுத்தத்தின்‌ பிற்கால விளைவுகளில்‌ உலகம்‌ அலுப்புற்று 
விட்டது. இன்று சர்க்கா இந்தியாவுக்கு ஆறுதல்‌ அளிக்கும்‌ அரு 
மருந்தாக இருப்பதைப்‌ போலவே, நாளைக்கு அது உலகத்திற்கே 
ஆறுதல்‌ அளிப்பதாக இருக்கலாம்‌. ஏனெனில்‌, அது மிகவும்‌ 
அதிகமான பேர்களுக்கு அதிகமான நன்மையளிக்கும்‌ ஒன்றல்ல; 
எல்லோருக்குமே அதிகபட்சமான ஈன்‌ மைகளை அது அளிக்கிறது. 
தவறு செய்யும்‌ ஒரு மனிதனை கான்‌ பார்க்கும்‌ போதெல்லாம்‌, 
கானும்‌ தவறிழைத்து வீட்டேன்‌ என்று எனக்கு நானே சொல்லிக்‌ 
கொள்ளுகிறேன்‌. காமவெறி பிடித்த ஒருவனைப்‌ பார்க்கும்‌ போது, 


குஜராத்‌ வித்தியாபீடத்தின்‌ புனரமைப்பு 985 


காமும்‌ ஒரு காலத்தில்‌ அப்படித்தானே இருந்தோம்‌ என்று சொல்‌ 
லிக்‌ கொள்ளுகிறேன்‌. இவ்வாறாக, உலகத்திலுள்ள ஒவ்வொரு 
வரிடமுமே நான்‌ ஒரு உறவு உணர்ச்சி கொள்ளுகிறேன்‌. நம்மில்‌ 
மிகவும்‌ எளியவர்கள்‌ கூட மகிழ்ச்சியுடன்‌ இராவிட்டால்‌, கானும்‌ 
மகிழ்ச்சியுடன்‌ இருக்க முடியாதென்று நினைக்கிறேன்‌. சர்க்‌ 
காவை உங்கள்‌ படிப்பின்‌ கேந்திரமாக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌ 
என்ற அர்த்தத்தில்தான்‌ உங்களுக்கு இதைச்‌ சொல்லுகிறேன்‌. 
பிரஹ்லாகன்‌ எங்கும்‌ ராமனைப்‌ பார்த்தான்‌ ; கிருஷ்ணனின்‌ 
உருவத்தில்‌ கூட துளஸிதாசர்‌ ராமனைத்‌ தவிர வேறு ஒன்றையும்‌ 
காண முடியவில்லை. அதே மாதிரி, உங்களுடைய அறிவெல்லாம்‌ 
சர்ச்காவின்‌ உட்கருத்துகளைப்‌ புரிர்து கொள்ளுவதிலேயே திருப்‌ 
பப்படவேண்டும்‌. நம்முடைய விஞ்ஞானம்‌, பூகோளம்‌, பொரு 
ளாதாரம்‌ ஆகிய யரவையுமே, நம்மிடையே உள்ள மிகுந்த ஏழை 
யானவர்களின்‌ முக்கிய ஊன்றுகோலாக சர்க்காவைச்‌ செய்வதி 
லேயே பயன்படுத்திக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌. குஜராத்‌ 
வித்தியாபீடத்தில்‌ இதில்‌ நாங்கள்‌ இன்னும்‌ வெற்றி பெறவில்லை 
என்பதை கான்‌ அறிவேன்‌. புகார்‌ செய்யும்‌ மனப்பான்மையுடன்‌ 
இதை நான்‌ சொல்லவில்லை. எனது உள்ளத்தின்‌ வேதனையை 
அப்படியே கொட்டித்‌ தீர்த்துக்‌ கொள்ளுகிறேன்‌. நீங்களெல்‌ 
லோரும்‌ என்னுடைய இத்த வேதனையைப்‌ புறிச்து கொள்ள 
வேண்டும்‌.” 


வித்தியாபீடத்திற்கு எல்லோரும்‌ உதவி செய்ய வேண்டு 
மென்று இறுதியில்‌ காந்திஜி கேட்டுக்‌ கொண்டார்‌. அங்கு 
வந்திருக்தவர்களெல்லாம்‌ இறந்த வேண்டுகோளுக்கு மனப்பூர்வ 
மாக ஆதரவளித்தார்கள்‌. அங்கேயே ரூ. 600-க்கு மேல்‌ வகூலிக்‌ 
கப்பட்டது. ரூ. 2000 வரை ஈன்கொடைகள்‌ வாக்களிக்கப்‌ 

பட்டன. 
எங்‌ இந்தியா” - 109-1927 


16 


குஜராத்‌ வித்தியாபீடத்தின்‌ புனரமைப்பு 
1 


ஒத்துழையாமை இயக்கம்‌ மிகவும்‌ தீவிரமாக இருந்த காலத்‌ 
தில்‌, இந்தியாவிலேயே முதலாவதாக ஸ்தாபிக்கப்பட்ட இந்த 
தேசீய சர்வகலாசாலை, சென்ற மூன்று, கான்கு வருடங்களாக 
உயிருக்கு மன்றாடிக்‌ கொண்டிருக்கிறது. பையன்களின்‌ எண்‌ 
ணிக்கை மிகவும்‌ குறைந்து விட்டது. இத்துடன்‌ இணைக்கப்பட்‌ 
டிருந்த பல பள்ளிக்கூடங்கள்‌ மூடப்பட்டுவீட்டன அல்லது சர்க்‌ 
கார்‌ அங்கிகாரத்தைக்‌ கோரியுள்ளன, உள்ளூர வேறு காரணங்‌ 

121] 


386 கல்வி 


கள்‌ எதுவும்‌ இல்லையென்றால்‌, இந்த க்ஷீணத்தைப்‌ பற்றிக்‌ 
கவலைப்படுவதற்கு ஒன்றுமிராது. ஆனால்‌, நான்‌ உள்பட எங்க 
ளில்‌ பெரும்பாலோர்‌, தேசீயப்‌ புனரமைப்பில்‌ மிகவும்‌ முக்கிய 
மான இந்த வேலைக்கு நாங்கள்‌ செய்திருக்கக்‌ கூடியவைகளைச்‌ 
செய்யவில்லை என்று கருதுகிறோம்‌. எல்லோரும்‌ உஷாராக 
இருந்திருந்தால்‌, இவ்வளவு பேர்கள்‌ இங்கிருந்து] வேளியேரா 
திருக்கலாம்‌. ஆனால்‌, இந்த நிலைமை ஏற்படுவதற்கு, எங்களை 
மீறிய சில காரணங்களும்‌ இருந்தன. ஏற்கனவே செய்த வேலை 
யின்‌ தரம்‌ இன்னும்‌ உயர்ந்ததாக இருந்திருக்கலாம்‌ என்றாலும்‌, 
இதுவரையில்‌ சாதித்திருப்பது எந்த ஸ்தாபனமுமே பெருமைப்‌ 
படக்‌ கூடியதாகும்‌. வித்தியாபீடம்‌ இல்லையென்றால்‌ சமீபத்தில்‌ 
ஏற்பட்ட பெரும்‌ வெள்ளத்தின்‌ போது வல்லபாய்‌ பட்டேலுக்கு 
அவ்வளவு ஊழியர்களின்‌ உதவி கிடைத்திராதென்று துணிந்து 
கூறுவேன்‌. ஸிந்து வெள்ள நிவாரணத்திற்காக பேராசிரியர்‌ 
மால்கானி ஸிந்துவுக்குப்‌ போய்‌ தீரத்துடன்‌ வேலை செய்து 
கொண்டிருந்தார்‌. வித்தியாபீடத்‌ தொண்டர்கள்‌ அவருக்கு உதவி 
புரிவதற்கரக ஸிந்துவுக்குக்‌ கூடப்‌ போனார்கள்‌. வித்தியாபீடத்‌ 
தின்‌ பட்டதாரி என்று சொல்லிக்‌ கொள்ளுவதில்‌ பெருமையடை 
யும்‌ ஒருவர்‌, பட்டதாரிகள்‌ செய்த சேவையைப்‌ பற்றிச்‌ சுருக்க 
மாக ஒரு அறிக்கை தயாரித்திருக்கிறார்‌. அதைப்பற்றி என்றைக்‌ 
காவது ஒரு காள்‌ கூறுகிறேன்‌. தவிர்த்திருக்கக்‌ கூடியவை, 
தவிர்த்திருக்க முடியாதவை என்ற ஈம்முடைய குறைபாடுகளை 
மட்டும்‌ இப்போது ஒப்புக்‌ கொள்ளுவோம்‌. நம்முடைய உறக்‌ 
கத்திலிருந்து காம்‌ இப்போது விழிப்புற்றுவிட்டது போலவும்‌ 
தோன்றுகிறது. 

சென்ற சனிக்கிழமையன்று சீரமைப்பதற்கான பூர்வாங்க 
நடவடிக்கை எடுத்துக்‌ கொள்ளப்பட்டது. விச்தியாபீடத்தின்‌ 
சொத்துக்களையும்‌, இன்னும்‌ அதிக மதிப்புள்ள வித்தியாபீடப்‌ 
பொறுப்புகளையும்‌ ளெனட்‌' சபை, ஒரு தருமகர்த்தா போர்டி 
னிடம்‌ ஒப்படைத்தது. இது சம்பந்தமாக ஸெனட்‌ சபை நிறை 
வேற்றிய தீர்மானத்தின்‌ மொழிபெயர்ப்பைக்‌ கீழே தருகிறேன்‌ 

“குஜராத்‌ வித்தியாபீடத்தின்‌ ஸெனட்‌ சபை பின்வருமாறு 
அபிப்பிராயப்படுகிறது ; 


1. ஒத்துழையாமை இயக்கத்தையொட்டி குஜராத்‌ 
வித்தியாபீடத்தை ஸ்தாபித்ததன்‌ மூலமும்‌, இயக்கம்‌ தடைப்‌ 
பட்ட காலத்திலும்‌ அதை நடத்திவந்ததன்‌ மூலமும்‌, தேசத்திற்கு 
குஜராத்‌ மிகவும்‌ முக்கியமான சேவையைச்‌ செய்திருக்கிறது ; 


2. ஆயினும்‌, வித்தியாபீடத்தில்‌ வருடந்தோறும்‌ மாணவர்‌ 
களின்‌ எண்ணிக்கை குறைந்து வந்திருக்கிறது ; 

2. வித்தியாபீட நிர்வாக நிலைமை இன்னும்‌ அனுகூலமாக 
இருந்திருந்தால்‌, தரம்‌ சம்பந்தப்பட்டவரையில்‌ வித்தியாபீடம்‌ 
இன்னும்‌ ஈல்ல பலன்களைப்‌ பெற்றிருக்கலாம்‌. 


குஜராத்‌ வித்தியாபீடத்தின்‌ புனரமைப்பு 887 


4. வித்தியாபிடம்‌ இன்னும்‌ திறம்பட வேலை செய்வதற்காக 
வும்‌, கீழே விவரிக்கப்பட்டுள்ள கொள்கைகள்‌ கொஞ்சமும்‌ 
மாறுதலின்றி அப்படியே பின்பற்றப்படுவதற்காகவும்‌, வித்தியா 
பீடத்தை ஒரு தருமகர்த்தாக்கள்‌ போர்டினிடம்‌ ஒப்படைக்க 
வேண்டிய கட்டம்‌ வந்து விட்டது. 


ஆகையால்‌, வித்தியாபீடத்தின்‌ சீரமைப்புக்காக, 1927 டிசம்‌ 
பர்‌ 4௨ யன்று இந்த ஸெனட்‌ சபை கிறைவேற்றிய தீர்மானத்திற்‌ 
கிணங்க, ஸெனட்‌ சபை ஒரு தருமகர்த்தாக்கள்‌ போர்டை நிய 
பிக்கிறது. அது குஜராத்‌ வித்தியாபீட மண்டலம்‌ என்று அழைக்‌ 
கப்படும்‌. அதிலுள்ள அங்கத்தினர்களின்‌ ஜாபிதா கீழே தரப்படு 
கிறது. 

பின்னர்‌ விவரிக்கப்பட்டுள்ள கொள்கைகளைப்‌ பின்பற்றுவ 
தாக அவர்கள்‌ பிரதிக்ஞை எடுத்துக்‌ கொள்ளுகிறார்கள்‌. வித்தியா 
மீடத்துடன்‌ சம்பந்தப்பட்ட' எல்லா ஸ்தாபனங்களையும்‌, 
ஸ்தாவர, ஐங்கம சொத்துக்களையும்‌, அவற்றின்‌ உரிமைகளையும்‌, 
பொறுப்புகளையும்‌, அந்த வித்தியாபீட மண்டலத்திற்கு மாற்றிக்‌ 
கொடுக்கிறோம்‌. அந்த மண்டலம்‌ மேற்கொண்டு அங்கத்தினர்‌ 
களைச்‌ சேர்த்துக்‌ கொள்ளவும்‌ அதிகாரம்‌ கொடுக்கப்படுகிறது. 
அவர்களுக்கும்‌ அதே யோக்கியதாம்சங்கள்‌ இருக்க வேண்டும்‌. 
அங்கத்தினர்களின்‌ எண்ணிக்கை 58-க்கு மேற்படக்‌ கூடாது. 
ராஜினமா, மரணம்‌ அல்லது விதிகளை மீறியதற்காக ஒரு அங்கத்‌ 
தினர்‌ நீக்கப்பட்டால்‌, அல்லது வேறு காரணத்தினால்‌ காலி 
ஸ்கானங்களைப்‌ பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கும்போது, மண்டல 
அங்கத்தினர்களில்‌ ஐக்தில்‌ காலு பகுதியினருடைய வாக்குகளின்‌ 
மூலம்‌ அந்த ஸ்தானங்கள்‌ பூர்த்தி செய்யப்பட வேண்டும்‌. 

அங்கத்தினர்களின்‌ பெயர்கள்‌. 

மீ ஸ்ரீஜத்‌. வல்லபாய்‌ பட்டேல்‌ 
2. நரசிம்ம பிரசாத்‌ பட்‌ 
சீ காகா கலேல்கர்‌ 
4. சங்கர்லால்‌ பாங்கர்‌ 
6. உட மகாதேவ தேசாய்‌ 
6 அப்துல்‌ காதம்‌ பாவாஸீர்‌ 
7 மணிலால்‌ கோத்தாரி 
9 கிஷோர்லால்‌ மஷ்ருவாலா 
9. கரஹசி பரீக்‌ 


10. ட வால்ஜி தேசாய்‌ 

11. உ ஹரிபிரசாத விரஜ்ராய்‌ தேசாய்‌ 
12. உ ஜகத்ராம்‌ தவே 

19. உ கொகுல்பாய்‌ பட்‌ 


14. ு  சுகலால்ஜி பண்டிட்‌ 


988 கல்வி 


15. உ பரீக்ஷித்லால்‌ மஜ்முதார்‌ 

16. “எ கோபால்ராவ குல்கார்னி 

17. உட மாமா பாட்கே i 

18. ஸ்ரீமதி மணிபென்‌ வி. பட்டேல்‌. 
கொள்கைகள்‌ 


1. சுயராஜ்யம்‌ பெறுவதற்கான இயக்கங்களை ஈடத்துவதற்‌ 
குத்‌ தேவையான நல்லொழுக்கம்‌, திறமை, கல்வி, மனச்சாட்சி 
ஆகியவை உள்ள ஊழியர்களைத்‌ தயாரிப்பதே வித்தியா 
பீடத்தின்‌ முக்கிய நோக்கமாகும்‌. 


2. வித்தியாபீடத்தினால்‌ ஈடத்தப்படும்‌ எல்லா ஸ்தாபனங்‌ 
களும்‌, அத்துடன்‌ இணைக்கப்பட்ட ஸ்தாபனங்களும்‌ முற்றிலும்‌ 
ஒத்துழையாமையில்‌ ஈடுபட்டிருக்கும்‌ ஆகையால்‌, சர்க்கார்‌ 
அளிக்கும்‌ எந்தவிதமான உதவியையும்‌ அவை பெற மாட்டா. 


சி. சுயராஜ்யத்திற்காகவே வித்தியாபீடம்‌ ஸ்தாபிக்கப்பட்‌ 
டிருக்கிறது. சாத்விக ஒத்துழையாமை அதற்கான வழிகளில்‌ ஒன்‌ 
முகும்‌. ஆகையால்‌, அதில்‌ உள்ள ஆசிரியர்களும்‌, தருமகர்த்தாக்‌ 
களூம்‌ சத்தியத்திற்கும்‌, அகிம்சைக்கும்‌ முரணில்லாத வழிகளை 
மட்டுமே பின்பற்ற வேண்டும்‌; அவற்றை நிறைவேற்றுவதற்கு 
மனப்பூர்வமாக முயற்சி செய்யவும்‌ வேண்டும்‌. 


4. வித்தியாபீடத்தின்‌ ஆசிரியர்களும்‌, தருமகர்த்தாக்களும்‌, 
அதனுடன்‌ இணைக்கப்‌ பட்ட ஸ்தாபனங்களும்‌, தீண்டாமையை 
ஹிந்து மதத்திலுள்ள ஒரு களங்கமாகக்‌ கருத வேண்டும்‌. அதை 
அகற்றுவதற்குத்‌ தம்மாலியன்ற முயற்கிகளைச்‌ செய்ய வேண்டும்‌. 
ஒரு பையன்‌ அல்லது பெண்‌ தீண்டத்தகாத வகுப்பைச்‌ சேர்ந்து 
வர்‌ என்பதற்காக அவனையோ, அவளையே விலக்கக்‌ கூடாது. 
அவர்களைக்‌ கல்வி ஸ்தாபனங்களில்‌ அனுமதித்து விட்ட ரல்‌, பிறகு 
அவர்களை வேற்றுமை உணர்ச்சியுடன்‌ கடத்தக்‌ கூடாது. 


ச. வித்தியாபீட த்தின்‌ ஆசிரியர்களும்‌, கருமகர்க்தாக்களும்‌,. 
அத்துடன்‌ இணைக்கப்பட்ட எல்லா ஸ்தாபனங்களும்‌ கைராட்டி 
னத்தில்‌ நூற்பதை சுயராஜ்ய இயக்கத்தின்‌ ஒரு அத்தியாவசிய 
மான அம்சமாகக்‌ கருத வேண்டும்‌. ஆகையால்‌, அவர்கள்‌ முடி. 
யாத சந்தர்ப்பங்களைத்‌ தவிர மற்றப்படி வழக்கமாக நூற்ச வேண்‌ 
டும்‌. அவர்கள்‌ வழக்கமாகக்‌ கதரையும்‌ அணிய வேண்டும்‌. 


6. மாகாணத்தின்‌ மொழியே வித்தியாபீடத்தின்‌ முக்கிய- 
மொழியாக இருக்கும்‌; அதுவே போதனா மொழியாகவும்‌ இருக்‌ 
கும்‌. 


விளக்கம்‌: குஜராத்தியைத்‌ தவிர மற்ற மொழிகள்‌ நேரடி. 
யாகவே போதிக்கப்‌ படலாம்‌. 


குஜராத்‌ வித்தியாபீடத்தின்‌ புனரமைப்பு 389 


7. வித்தியாபீடத்தின்‌ பாடத்‌ திட்டத்தில்‌ ஹிந்தி-ஹிந்துஸ்‌ 
தானி போதனை கட்டயமானதாக இருக்க வேண்டும்‌. 

குறிப்பு: ஹிந்தி-ஹிக்துஸ்தானி என்பது, வட இந்தியாவில்‌ 
ஹிந்து, முஸ்லிம்‌ மக்களால்‌ பொதுவாகப்‌ பேசப்படுவதும்‌, தேவ 
காகரி அல்லது பாரசீக லிபியில்‌ எழுதப்படுவதுமான மொழி 
யாகும்‌. 

8. அறிவுப்‌ பயிற்சியைப்‌ போலவே, உடலுழைப்புப்‌ பயிற்‌ 
சிக்கும்‌ அதே முக்கியத்துவம்‌ அளிக்க வேண்டும்‌. தேசத்தின்‌ 
கல்வாழ்வுக்குத்‌ தேவையான உபயோகமான தொழில்களே கற்‌ 
றுக்‌ கொடுக்கப்பட வேண்டும்‌. 


9. தேசத்தின்‌ வளர்ச்சி கிராமங்களைப்‌ பொறுத்திருக்‌ 
கிறதேயொழிய, நகரங்களைப்‌ பொறுத்ததல்ல. ஆகையால்‌, 
வீத்தியாபீடத்தின்‌ நிதியில்‌ பெரும்‌ பகுதியும்‌, வித்தியாபீட த்தின்‌ 
ஆசிரியர்களில்‌ பெரும்பாலோரும்‌, கிராம வாசிகளின்‌ கலன்‌ 
களுக்கு ஏற்ற கல்வியைப்‌ பரப்புவதிலேயே பயன்படுத்தப்பட 
வேண்டும்‌. 

10. பாடத்‌ திட்டத்தை வகுக்கும்போது, கிராமங்களில்‌ 
வசிப்பவர்களின்‌ தேவைகளே முக்கியமாக கவனிக்கப்பட 
(வேண்டும்‌. 

11. வித்தியாபீடத்தினால்‌ ஈடத்தப்படும்‌ அல்லது அதனுடன்‌ 
இணைக்கப்பட்ட எல்லா ஸ்தாபனங்களிலும்‌ எல்லா மதங்கள்‌ விஷ 
பத்திலும்‌ பூரணமாக சகிப்புத்‌ தன்மை இருக்க வேண்டும்‌. மாண 
வர்களின்‌ ஆன்மிக வளர்ச்சிக்காக, சத்தியத்திற்கும்‌, அகிம்சைக்‌ 
கும்‌ ஏற்ற விதத்தில்‌ மதக்‌ கள்வி போதிக்கப்பட வேண்டும்‌. 


12. வித்தியாபீடத்தினால்‌ கடத்தப்படும்‌ அல்லது 
அதனுடன்‌ இணைக்கப்பட்ட எல்லா ஸ்தாபனங்களிலும்‌ தேச 
மக்களின்‌ உடல்‌ சம்பந்தமான அபிவிருத்திக்காக உடற்பயிற்சி 
கட்டாயமானதாக இருக்க வேண்டும்‌. 

இந்த முறைகள்‌ மிகவும்‌ கடுமையானவைதான்‌. ஆனால, 
துரிதமாகவும்‌, விடாப்பிடியாகவும்‌, உஷாராகவும்‌ முயற்சிகள்‌ 
எடுத்துக்‌ கொள்ளவில்லை யென்றால்‌, இதனால்‌ ஒரு பயனுமிராது. 
இந்த முயற்கிகளின்‌ காரணமாக மேலும்‌ பலர்‌ விலகிச்‌ செல்லக்‌ 
கூடும்‌. இதை, ஸெனட்‌ சபை (இப்போது தருமகர்த்தால்கள்‌ 
போர்டு) நன்கு உணர்ந்திருக்கிறது. கல்ல தரத்தையே*அவர்கள்‌ 
வீரும்புகிறார்கள்‌; அது உறுதி செய்யப்பட்டுவிட்டால்‌, எண்‌ 
ணிக்கை தானாக வரும்‌ என்று அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. தரத்‌ 
திற்காக அவர்கள்‌ எல்லாவற்றையுமே தியாகம்‌ செய்யத்‌ 
தயாராக இருக்கிறார்கள்‌. எந்தக்‌ கொள்கைகளுக்காக இம்த 
ஸ்தாபனம்‌ நடத்தப்படுமென்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, 
அந்தக்‌ கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு மனித சாத்தியமான 
எல்லா முயற்சிகளும்‌ செய்யப்படும்‌ என்ற நம்பிக்கையுடன்‌ 


390 கல்வி 


கொடுக்கப்பட்டுள்ள நன்கொடைகளை அதற்கு மாறாக உபயோ 
கிப்பது தவறாகும்‌. எப்படியாவது ஸ்தாபனத்தைக்‌ காப்பாற்ற 
வேண்டும்‌ என்பதற்காக தரும கர்த்தாக்கள்‌ கொள்கைகளை பலி 
கொடுத்தால்‌, அவர்கள்‌ தம்மிடம்‌ வைக்கப்பட்டுள்ள கம்பிக்கை. 
வயப்‌ பொய்யாக்கியவர்களாவார்கள்‌. தரும கர்த்தாக்கள்‌ உறுதி 
யுடன்‌ இருப்பார்களென்றே நான்‌ நம்புகிறேன்‌. அவர்கள்‌ அப்படி 
இருந்தால்‌, என்னைப்‌ பொறுத்த வரையில்‌ பயமே இல்லை. 


மேலெழுக்தவாரியாகப்‌ பார்த்தால்‌, ஜன நாயகத்திலிருக்து: 
ஒரு சிலரின்‌ ஆட்சிக்கு இறங்கிவிட்டது போல்‌ அது தோன்றும்‌. 
ஆனால்‌ உண்மையில்‌ அப்படியில்லை. எந்தக்‌ கொள்கைகளுக்காக 
ஸெனட்‌ சபை தேர்ந்தெடுக்கப்பட்டதோ, அந்தக்‌ கொள்கை 
களே நிலையற்றிருக்கும்‌ போது, பல அங்கத்தினர்கள்‌ கொண்ட 
அந்தச்‌ சபை செயல்பட முடியாது. ஒரு ஜனநாயகத்தின்‌ லட்சி 
யங்களும்‌. கொள்கைகளும்‌ காலத்திற்கேற்றவாறு மாறிக்கொண் 
டிருக்கின்றன. ஒரு சீர்திருத்தவாதியின்‌ கொள்கைகள்‌ மாறு 
படாமல்‌ அப்படியே உறுதியாக இருக்கின்றன. ஒத்துழையாமை 
யின்‌ தேசியத்‌ தன்மை மாறிவிட்ட பிறகு, இந்தியாவின்‌ தனை 
களைக்‌ களைவதற்கு அது ஒன்றுதான்‌ வழி என்று அதை ஒரு. 
சாதனமாகக்‌ கருதியவர்கள்‌, தம்‌ வாழ்க்கையிலேயே அதனுடைய 
இயற்கையான முடிவுக்கு வேலை செய்வதன்‌ மூலம்‌ அந்தச்‌ சாத 
னத்தைக்‌ காப்பாற்றவே கடமைப்பட்டிருக்கிறார்கள்‌. அதனால்‌ 
தான்‌, கைராட்டினத்தில்‌ உறுதியான நம்பிக்கை கொண்டவர்‌ 
கள்‌ அடங்கிய, அகில இந்தியா நூற்போர்‌ சங்கம்‌ என்று பெயர்‌ 
கொண்ட ஒரு சுத்க்திரமான ஸ்தாபனத்தை காங்கிரஸ்‌ ஏற்படுத்‌ 
தியது. காளடைவில்‌ தாய்‌ ஸ்தாபனத்திற்கு ஒரு பேருதவியாக, 
இந்த ஸ்தாபனம்‌ கதர்‌ வேலைத்‌ திட்டத்தை நிறைவேற்றி வைக்க 
வேண்டும்‌ என்பதே ஏற்பாடு. உண்மையான ஜனநாயக ஸ்தாப 
னத்தை உருவாக்க வேண்டுமென்ற ஈம்பிக்கையுடனேயே நிரந்தர 
டிரஸ்ட்‌ அமைக்கப்பட்டிருக்கிறது. தேசம்‌ பூராவிலும்‌ கதர்‌ உண்‌ 
மையிலேயே பரவி விட்டால்‌, உலகமே கண்டிராத ஒரு ஜனாரய 
கத்தை அதில்‌ காணலாம்‌. அதே மாதிரி, தேசியக்‌ கல்வியை 
உயிருள்ள ஒரு சக்தியாக்குவதற்காக, ஸெனட்‌ சபை ஒரு தரும 
கர்த்தாக்கள்‌ போர்டாக மாறியிருக்கிறது. அதாவது, தேசீயக்‌ 
கல்வி குஜராத்தின்‌ ஐவ்வொரு கிராமத்திற்கும்‌ பரவ வேண்டும்‌; 
அறிவு வளர்ச்சியில்‌ உள்ள கெளரவம்‌ உடலுழைப்பிலும்‌ இருக்‌ 
கிறதென்பகை மாணவர்கள்‌ உணர வேண்டும்‌ ; கிராமங்களில்‌ 
சேவை செய்வதற்கு ஊழியர்களைத்‌ தயாரிக்க வேண்டும்‌. இந்த 
லட்சியத்தை நிறைவேற்றுவதே தருமகர்த்தாக்கள்‌ போர்டின்‌ 
கோக்கமாகும்‌. பூராவாக விவாதித்த பிறகு, ஸெனட்‌ சபை 
ஞாயிற்றுக்‌ கிழமையன்று இந்தத்‌ தீர்மானத்தை நிறை வேற்றி” 
யது. அவர்களுக்கும்‌ நம்பிக்கை இருந்தது. தருமகர்த்தாக்‌ 
களும்‌ அந்தப்‌ பொறுப்பை ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌. னெனெட்‌ 
சபை தானாகவேதான்‌ தன்னுடைய பொறுப்புகளை விட்டுக்‌ 
கொடுத்திருக்கிறது. ஆகையால்‌, இதிலிருந்து ஒரு கிலர்‌ அதி 


குஜராத்‌ வித்தியாபீடத்தின்‌ புனரமைப்பு 991 


காரம்‌ செலுத்துவதென்ற நிலைமை ஏற்படாது. ஷெனட்‌ சபைக்கு 
முழு அதிகாரங்கள்‌ இருந்தன. அவற்றைப்‌ பூராவாக நிறை 
வேற்றக்‌ கூடிய நிலைமையிலும்‌ அது இருந்தது. அந்த நிலைமை 
யில்தான்‌ ஸெனட்‌ சபை தன்னுடைய அதிகாரங்களை ஒரு நிரம்‌ 
தரக்‌ குழுவினிடம்‌ விட்டுக்‌ கொடுத்தது. இது ஒரு தன்னல 
மறுப்பாகும்‌. இதன்‌ பெருமையை தருமகர்தீதாக்கள் தான்‌ 
ருசுப்பிக்க வேண்டும்‌. அவர்களுயை பொறுப்பு மிகக்‌ கடுமை 
யானது. ஆனால்‌, போதிய சேவை உணர்ச்சி இருந்தால்‌, 
பொறுப்பு அவ்வளவு கடினமான தாக இராது. அதனால்‌, குஜராத்‌ 
மட்டுமில்லாமல்‌ இந்தியாவும்‌ நன்மை பெறும்‌. பலனின்‌ அளவைக்‌ 
கொண்டு அவர்கள்‌ மதிப்பிடப்பட மாட்டார்கள்‌. அவர்களுடைய 
தொண்டின்‌ அளவு, தரம்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டே அவர்கள்‌ 
மதிப்பிடப்படுவார்கள்‌. 

“எங்‌ இந்தியா" _ 2-2-1928 


- 


[கோடைகால விடுமுறைக்குப்‌ பிறகு திறக்கப்பட்ட மகா வித்தியாலய, 
விஈய மந்திர்‌ மாணவர்களிடையே காந்திஜி ஒரு பிரசங்கம்‌ செய்தார்‌. அதனு 
டைய சுருக்கமான விவரம்‌ கீழே தரப்படுகிறது :] 

சமீபத்தில்‌ வித்தியாபீடத்தினால்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட 
அடிப்படைக்‌ கொள்கைகளைப்‌ பற்றி உங்கள்‌ விடுமுறை காலத்‌ 
தில்‌ நீங்கள்‌ கவனமாக யோசித்துப்‌ பார்த்திருப்பீர்களென்று 
நம்புகிறேன்‌. கான்‌ பல தடவைகளில்‌ கூறியிருப்பது போல்‌, 
நம்முடைய பலம்‌ எண்ணிக்கையில்‌ இல்லை. எண்ணிக்கையை 
நாம்‌ பொருட்படுத்தவில்லை என்பதில்லை ; ஆனால்‌, எண்ணிக்கை 
குறைவாயிருப்பது பற்றி நாம்‌ கவலைப்பட வேண்டிய அவசிய 
மில்லை. இந்த அடிப்படைக்‌ கொள்கைகளை ஈம்மால்‌ இயன்ற 
அளவுக்கு நன்றாகப்‌ புரிந்து கொண்டு, அவற்றை ஏற்றுச்‌ செய்‌ 
லில்‌ நடத்திக்‌ காட்டுவதில்‌ தான்‌ கம்முடைய உண்மையான பலம்‌ 
இருக்கிறது வித்தியாபீடத்தினிடம்‌ உண்மையாக இருந்துவக்‌ 
துள்ள மாணவர்கள்‌, அதனுடைய கொள்கைக்கு ஏற்றவிகத்தில்‌ 
நடந்து கொண்டால்‌, அவர்களின்‌ மூலம்‌ நம்முடைய லட்சியமான 
சுயராஜ்யத்தைப்‌ பெறுவோம்‌ என்பது நிச்சயம்‌. கொள்கைகளில்‌ 
மனப்பூர்வமான நம்பிக்கையும்‌, அவற்றைப்‌ பயமின்றி பின்பற்று 
வதுமே ஈம்முடைய தேவையாகும்‌. என்ன நேர்ந்தாலும்‌ வித்தியா 
பீடத்தின்‌ கொள்கைக்கு உண்மையாக நடந்து கொள்ளுவோம்‌ 
என்று உங்கள்‌ ஆசிரியர்களுக்கு உறுதி கூறவேண்டும்‌. சத்திய 
மும்‌, அகில்சையும்கான்‌ கம்முடைய உரைகல்‌ ; இவ்விரண்டிலும்‌ 
நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இங்கே இடமில்லை. 


சர்க்கார்‌ ஸ்தாபனங்களுக்கும்‌, தேசீய ஸ்தாபனங்களுக்கு 
மிடையே உள்ள கில தெளிவான வித்தியாசங்களை நாம்‌ புரிந்து 


392 கல்வி 


கொள்ளுவோம்‌. ஈம்முடைய மாணவர்களில்‌ ஒருவர்‌ பர்தோலியில்‌ 
சிறை சென்றிருக்கிறார்‌. மேலும்‌ பலரும்‌ சிறைக்குப்‌ போவார்கள்‌. 
அவர்கள்‌ வித்தியாபீடத்திற்குப்‌ பெருமையளிப்பவர்கள்‌. சர்க்‌ 
கார்‌ பள்ளிகளில்‌ இருப்பவர்கள்‌ தாமும்‌ அப்படியே செய்ய 
வேண்டுமென்று நினைத்தால்‌ கூட, அப்படிச்‌ செய்ய அவர்கள்‌ 
துணிய முடியுமா 2 நீங்கள்‌ பர்தோலிக்குச்‌ சென்று வல்லபாய்க்கு 
உதவீ செய்யலாம்‌. ஆனால்‌, அவர்களால்‌ அப்படி முடியாது. அவர்‌ 
கள்‌ ரகசியமாகத்தான்‌ தம்முடைய அனுதாபத்தைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்ள முடியும்‌. தேசீய வாழ்வின்‌ ஒரு நெருக்கடியான கட்டத்‌ 
தில்‌ ஈம்மை முடக்கி, ஒடுக்கி வைக்கும்‌ இலக்கியப்‌ பயிற்சியினால்‌ 
என்ன பலன்‌ 2 ஒருவன்‌ செயலற்றுப்‌ போய்விடுகிறான்‌ என்றால்‌ 
அறிவும்‌, இலக்கியப்‌ பயிற்சியும்‌ அவன்‌ பெறுவதால்‌ என்ன 
பலன்‌ 7 


மேலும்‌ நாம்‌ பாடம்‌ சொல்விக்‌ கொடுக்கும்‌ முறைக்கும்‌ அவர்‌ 
களுடைய முறைக்குமிடையே எவ்வளவோ வேற்றுமை இருக்‌ 
கிறது. உதாரணமாக, அவர்கள்‌ சொல்லிக்‌ கொடுக்கிற மாதிரி, 
காம்‌ ஆங்கிலம்‌ சொல்லிக்‌ கொடுக்க முடியாது. அந்த மொழியில்‌ 
ஒ௫ அளவுக்குப்‌ பயிற்சி ஏற்படும்படி நாம்‌ செய்யலாம்‌. ஆனால்‌ 
காய்மொழியைப்‌ புறக்கணித்து, ஆங்கிலத்தையே நமது சிந்தனை 
யின்‌ கருவியாக்கிவிட்டால்‌, தேசம்‌ தற்கொலை செய்து கொள்‌ 
வது போலாகும்‌. இந்த தேசீய ஸ்தாபனத்தில்‌ அந்தத்‌ தீய 
பழக்கத்தைத்‌ திருத்த முயற்கிக்கிறோம்‌. ஈமது பாடங்களையெல்‌ 
லாம்‌ குஜராத்தி மொழியின்‌ மூலமே கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 
எல்லா விதமான கருத்துகளையும்‌, உணர்ச்சிகளையும்‌ வெளியிடு 
வதற்கு ஏற்ற முறையில்‌ அதை நரம்‌ வளம்‌ பெறச்‌ செய்ய வேண்‌ 
டும்‌. இந்த சாட்டில்‌ இருப்பதைப்‌ போன்ற நிலைமையை 
வெறெந்த நாட்டிலுமே நாம்‌ பார்க்க முடியாது. இவ்வளவு 
வருடங்களாக எல்லாவற்றையும்‌ ஆங்கிலத்தின்‌ மூலமே கற்றுக்‌ 
கொண்டதன்‌ பலனை நாம்‌ வேண்டிய அளவு அனுபவித்துவிட 
டோம்‌. கடமைப்‌ பாதையிலிருந்து நாம்‌ வழுவிவிட்டோம்‌. 


பொருளாதாரம்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்படுவதையே எடுத்‌ 
துக்‌ கொள்ளுங்கள்‌. இப்போது சர்க்கார்‌ ஸ்தாபனங்களில்‌ உள்ள 
முறை படுமோசமானது. ஒவ்வொரு நாட்டுக்கும்‌ ஒவ்வொரு 
பொருளாதாரம்‌ இருக்கிறது. ஜெர்மன்‌ பாடபுத்தகங்கள்‌ மற்ற 
வைகளிலீருந்து வேறுபட்டவை. சுதந்திர வர்த்தகமே இங்கி 
லாந்தின்‌ விமோசனமாயிருக்கலரம்‌. ஆனால்‌, ஈமக்கு அது அழி 
வையே தரும்‌. இனித்தான்‌ இந்தியாவுக்கான பொருளாதா 
சத்தை நரம்‌ உருவாக்க வேண்டும்‌. 


சரித்திரத்தின்‌ விஷயமும்‌ அப்படித்தான்‌. இந்தியாவின்‌ 
சரித்திரத்தை எழுதும்‌ ஒரு பிரெஞ்சுக்காரர்‌ அதைத்‌ தன்‌ வழியி 
லேயேதான்‌ எழுதுவார்‌. ஆங்கிலேயர்‌ முற்றிலும்‌ வேறுவிதமாக 
எழுதுவார்‌. ஆங்கிலேயர்களுக்கும்‌, பிரெஞ்சுக்காரர்களுக்கு 
மிடையே நடக்க சண்டைகளைப்‌ பற்றிய விவரங்களை, அவர்கள்‌ 


குஜராத்‌ வித்தியாபீடத்தின்‌ புனரமைப்பு 393 


வெவ்வேறுவிதமாக வர்ணிப்பார்கள்‌. ஆராய்ச்சியின்‌ மூலம்‌ 
கிடைக்கும்‌ ஆதாரங்களைக்‌ கொண்டு ஒரு இந்திய தேச பக்தர்‌ 
எழுதும்‌ இந்திய சரித்திரம்‌, ஆங்கில அகிகாரவர்க்கத்தைச்‌ 
சேர்ந்த ஒருவர்‌ எழுதுவதினின்றும்‌ மாறுபட்டிருக்கும்‌, இருவ 
ரமே யோக்கியமானவர்களாக இருக்கலாம்‌. நம்முடைய தேசீய 
வாழ்வில்‌ நடந்த சம்பவங்களைப்‌ பற்றி ஆங்கிலேயர்கள்‌ செய்த 
மதிப்பீட்டை நாம்‌ ஏற்றுக்கொண்டது மிகப்‌ பெரிய தவறாகும்‌. 
ஆகையால்‌ நீங்களும்‌, உங்களுடைய ஆசிரியர்களும்‌ சுதந்திரமாக 
ஆராய்ச்சி செய்வதற்கு அம்துத்‌ துறையில்‌ நிறைய இடஉமிருக்‌ 
கிறது. 
கணக்கு போன்ற ஒரு பாடத்தை நரம்‌ சொல்லிக்‌ கொடுப்‌ 
பதும்‌ வேறுவிதமாக இருக்கும்‌. கமது கணக்கு ஆசிரியர்‌ 
இந்திய நிலைமைகளுக்கு ஏற்றவாறு கணக்குப்‌ போடுவார்‌. 
ஆகவே, கணக்கு கற்றுக்‌ கொடுக்கும்போதே, அவர்‌ இந்திய 
பூகோளத்தையும்‌ கற்றுக்‌ கொடுப்பார்‌. 
உடலுழைப்பு, கைத்தொழில்‌ பயிற்கி ஆகியவற்றிலும்‌ சாம்‌ 
விசேஷ கவனம்‌ செலுத்துகிறோம்‌.  இக்தப்‌ பயிற்சியினால்‌ 
முனை மழமுங்கிவீடும்‌ என்று தவறாக நினைத்துக்கொண்டு வீடா 
தீர்கள்‌. தகவல்களை உருப்போட்டுச்‌ சேகரித்துவைக்கும்‌ பண்ட 
சாலைகளாக நமது முளைகளைச்‌ செய்வதன்‌ மூலம்‌ அறிவு வளர்ந்து 
விடுவதில்லை. அக்கறையின்றி இலக்கியத்தைப்‌ படிப்பதைவிட, 
புத்திசாலித்தனத்துடன்‌ கைத்தொழில்‌ பயிற்சி பெறுவது அறிவு 
வளர்ச்சிக்கே பேருதவியாக இருக்கும்‌. 
எங்‌ இந்தியா" - 21-1928 


3 


உருப்படியான வேலைகளைச்‌ செய்வதற்குப்‌ பயிற்சியளிப்பது 
தமது கல்வித்‌ திட்டத்தில்‌ முக்கியமான ஒரு அம்சமாக இருக்க 
வேண்டும்‌. இந்த காட்டில்‌ அதற்கான சரியான சூழ்நிலையைத்‌ 
தோற்றுவிக்க வேண்டிய அவகியமிருக்கிறது. அப்படி நடந்தால்‌, 
பையன்கள்‌ தாம்‌ கற்றுக்கொண்டு செய்யும்‌ வேலைகளின்‌ முலம்‌ 
பள்ளிக்கூடச்‌ செலவுகளை யெல்லாம்‌ சரிக்கட்டிக்கொண்டு போவ 
தற்கு வேண்டிய அளவு சம்பாதிப்பது சாத்தியமாக இருக்கும்‌. 
இந்த எண்ணத்துடன்தான்‌ ஸ்ரீ மதுசூதன தாஸ்‌ கடாக்கில்‌ 
தோல்‌ தொழிற்சாலையை ஆரம்பித்தார்‌. அது ஒரு ஈல்ல திட்டம்‌. 
ஆனால்‌, இந்தக்‌ கைத்தொழில்‌ முயற்சிக்கு ஆதரவான சூழ்கிலை 
நாட்டில்‌ இல்லாததால்‌, அது தோல்வீயடைந்தது. நமது உயர்‌ 
தரக்‌ கல்வியில்‌ தச்சு வேலையும்‌ ஏன்‌ ஒரு முக்கிய அம்சமாக 
இருக்கக்கூடாது 2 மெசவு வேலை இல்லாத ஈமது கல்வித்‌ திட்டம்‌ 
சூரியன்‌ இல்லாத வானத்தைப்‌ போலிருக்கும்‌. இம்மாதிரி 
தொழில்கள்‌ முறையாகச்‌ சொல்லிக்கொடுக்கப்படும்‌ இடங்களில்‌ 


394 கல்வி 


பையன்கள்‌ பள்ளிக்கூடச்‌ செலவுகளை சமாளிப்பதற்குப்‌ போது 
மான அளவு சம்பாதிக்க முடியும்‌. 

காரியங்களைச்‌ செய்வதற்கு உடலில்‌ தெம்பும்‌, மனத்தில்‌ 
உறுதியும்‌ மாணவர்களுக்கு இருக்க வேண்டும்‌. இதற்கு ஏற்ற 
சூழ்நிலையை உண்டாக்க ஆசிரியர்களும்‌ தமது பங்கைச்‌ செய்ய 
வேண்டும்‌. ஒரு நெசவாளி கபீராக மலர முடிக்ததென்றால்‌, 
மற்ற நெசவாளிகளும்‌ ஒரு கித்வானியாகவோ, கிருபளானி 
யாகவோ, கலேல்கராகவோ, ஏன்‌ ஆக முடியாது? செருப்‌ 
புத்‌ தைக்கும்‌ ஒருவர்‌ ஷேக்ஸ்பியராக முடிக்ததென்றால்‌, மற்ற: 
செருப்புத்‌ தைப்பவர்களும்‌ பெரிய கவிஞர்களாகாவிட்டாலும்‌, 
கல்ல ரசாயன அல்லது பொருளாதார நிபுணர்களாக ஏன்‌ ஆக 
முடியாது? உழைப்புக்கும்‌, அறிவு வளர்ச்சிக்குமிடையே முரண்‌ 
பாடு இருப்பதாகத்‌ தவறாக நினைத்துக்‌ கொள்ளுவ தன்‌ மூலம்‌, 
மக்களின்‌ அபிவிருத்தியை காம்‌ பெரிதும்‌ தடைப்படுத்துகிறோம்‌. 
இவ்விரண்டுக்குமிடையே முரண்பாடு இல்லை என்பதைச்‌ 
செயலில்‌ காட்டி, சீர்கேடோன இந்த மாயையை அகற்ற வேண்‌ 
ய்து வித்தியாபீட த்தின்‌ பொறுப்பாகும்‌. 


'தவஜீவன்‌' - 2-9-1028 


17 
ஆரம்பக்‌ கல்வி 
1 


கிராமாந்திரக்‌ கல்விக்காக வேலை செய்ய வேண்டும்‌ என்பது 
குஜராத்‌ வித்தியாபீடத்தின்‌ நோக்கங்களில்‌ ஒன்றாகும்‌. பொது 
வாக, இன்று கிராமாந்திரக்‌ கல்வி என்பது ஆரம்பக்‌ கல்விதான்‌... 
இந்த வித்தியாபீடம்‌ கிராமத்‌ கொண்டர்களைத்‌ தயாரிப்பதற்காக 
இருக்கிறதேயொழிய, குமாஸ்தாக்களை உற்பத்தி செய்வதற்காக 
அல்ல. வித்தியாபீடம்‌ நகரத்திற்கு அருகில்‌ இருக்க வேண்டு 
மானால்‌ - உண்மையில்‌ அப்படித்தான்‌ இருக்கிறது - நகர வாழ்க்‌ 
கையின்‌ போக்கை மாற்றுவதற்கு அது தன்னால்‌ இயன்றவரைபில்‌ 
முயற்சி செய்யும்‌. கிராமங்களின்‌ அழிவினால்‌ இன்று ஈகரங்கள்‌ 
சுபிட்சமாக இருக்கின்றன; ஆனால்‌, கிராமங்களின்‌ சேவைக்‌ 
காகவே ஈகரங்கள்‌ இருக்க வேண்டும்‌. 


இது சாத்தியமாக இருந்தாலும்‌, இல்லாவிட்டாலும்‌, 
எவ்வளவு இளைஞர்களையும்‌, யுவதிகளையும்‌ இந்தக்‌ கருத்துக்குத்‌ 
திருப்ப முடியுமோ, அவ்வளவு பேர்களையும்‌ திருப்புவதற்கு 
வித்தியாலயம்‌ முயற்சி செய்ய வேண்டும்‌. 


ஆரம்பக்‌ கல்வி 395: 


ஆகையால்‌, அவரவர்களுடைய நோக்கங்களுக்கு ஏற்றவாறு, 
ஆரம்பக்‌ கல்வியைப்‌ பல்வேறு கோணங்களிலிருந்து பார்க்க 
முடியும்‌, 

ஆரம்பக்‌ கல்வியைப்‌ பற்றி நான்‌ ஆழ்ந்து யோசனை செய்‌ 
கிருக்கிறேன்‌; பல சோதனைகளும்‌ நடத்தியிருக்கிறேன்‌. அதன்‌ 
பலனாக கான்‌ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன்‌. அதாவது, 
ஆரம்பக்‌ கல்வி ஒரு வருடச்திற்காவது புத்தகங்களே இல்லாமல்‌ 
அளிக்கப்பட வேண்டும்‌. அதற்குப்‌ பிறகும்கூட, புத்தகங்களை 
உபயோகிப்பதை முடிந்தவரையில்‌ குறைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

ஆரம்பத்திலிருந்தே புத்தகங்களைப்‌ புகுத்தி, குழந்தைகள்‌ 
அகரவரிசையைக்‌ கற்கும்படி செய்தால்‌, அவர்களுடைய பல்‌- 
வேறு திறன்களின்‌ வளர்ச்சி தடைப்பட்டுவிடுகிறது; புத்திக்‌ 
கூர்மை மந்தமடைந்து விடுகிறது. நியாயமாக இந்தக்‌ காலத்‌ 
தில்தான்‌ அது துரிதமாக வளர்ச்சிபெற வேண்டும்‌. குழந்தை 
பிறந்த உடனேயே விஷயங்களைக்‌ கற்றுக்கொள்ள ஆரம்பித்து 
விடுகிறது. ஆனால்‌, தனது கண்கள்‌, காதுகள்‌ அல்லது பலன்‌ 
கள்மூலமே பெரும்பாலும்‌ கற்றுக்கொள்கிறது. குழந்தை பேசக்‌ 
கற்றுக்கொண்டவுடன்‌, அதரவது சப்தங்களைத்‌ திருப்பிச்‌ சொல்‌: 
லக்கற்றுக்க்கொண்ட உடன்‌, துரிதமாக மொழியையே கற்றுக்‌ 
கொண்டுவிடுகிறது. தன்னுடைய பெற்றோர்களுடைய மொழி 
யையே அவன்‌ கற்றுக்கொள்ளுவது இயற்கையேயாகும்‌. பெற்‌: 
ஜறோர்கள்‌ நல்ல பண்பாடு உடையவர்களாக இருக்தால்‌, 
அவனுக்கும்‌ அந்த குணங்கள்‌ ஏற்படுகின்றது. அவர்களுடைய 
நல்ல நடவடிக்கைகளைப்‌ பின்பற்றுகிறான்‌. இதுதான்‌ அவனு 
டைய உண்மையான கல்வியாகும்‌. ஈம்முடைய பண்பாடும்‌ 
பழக்க வழக்கங்களும்‌ சீர்குலையாதிருக்திருந்தால்‌, குழந்தைகள்‌ 
இன்னமும்‌ தம்‌ வீடுகளிலேயே சிறந்த முறையில்‌ கல்வி பெற்றுக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. 

ஆனால்‌, இப்போது காம்‌ வாழ்க்துகொண்டிருக்கும்‌ பரிசாப 
மரன நிலைமையைப்‌ பார்க்கும்‌ போது இது சாத்தியமில்லை; 
பையன்களைப்‌ பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவதைத்‌ தவிர வேறு: 
வழியில்லை. ஆனால்‌, குழந்தை பள்ளிக்கூட த்திற்குப்‌ போக 
வேண்டியிருந்தால்‌, பள்ளிக்கூடம்‌ வீட்டைப்‌ போலவும்‌, அங்கு 
போதிக்கப்படும்‌ கல்வி நல்ல பண்பாடு உள்ள ஒரு வீட்டில்‌ 
அளிக்கப்படும்‌ கல்வியைப்‌ போலவும்‌ இருக்கும்படி பார்த்துக்‌. 
கொள்ள வேண்டும்‌ என்பதே இதன்‌ அர்த்தமாகும்‌, இப்படிப்‌ 
பாடம்‌ சொல்லிக்கொள்ளும்‌ ஒரு குழந்தை, மற்ற வழியில்‌, அதா 
வது, அகர வரிசை மூலம்‌ கற்றுக்கொள்ளக்‌ கூடியதைவிட ஒரு. 
வருடத்தில்‌ பத்து மடங்கு அதிகமாகக்‌ கற்றுக்கொள்ளும்‌. 

வாய்‌ மொழியாகப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுப்பது, பையன்‌ 
கள்‌ கதைகளைக்‌ கேட்டுத்‌ தெரிந்துகொள்வதைப்‌ போல்‌ சுலப: 
மாக முதல்‌ வருடத்திலேயே சரித்திரம்‌, பூகோளம்‌ ஆகியவற்றின்‌ 


996 கல்வி 


அடிப்படைகளை அவர்கள்‌ தெரிந்துகொள்ள உதவி செய்யும்‌. 
பல கவிதைகளை அவர்கள்‌ மனப்பாடம்‌ பண்ணிவிடுவார்கள்‌; 
எந்த விதமான சிரமமும்‌ இல்லாமல்‌ தாமாகவே எண்ணவும்‌ 
தெரிக்துகொண்டுவிடுவார்கள்‌. அகர வரிசைகளைப்‌ பார்த்துத்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டுமென்ற சுமை அவர்களுக்கு இரா 
தாகையால்‌, அவர்களுடைய மனம்‌ வளர்ச்சியடைவது தடைப்‌ 
படாது, அவர்களுடைய கண்களும்‌ துஷ்பிரயோகம்‌ செய்யப்‌ 
படமாட்டாது. 


அவர்கள்‌ தம்முடைய கைகளைப்‌ பல்வேறு எழுத்துகளை 
எழுதிப்‌ பழகுவதற்கு உபயோகிக்கமாட்டார்கள்‌. இந்தப்‌ 
பழக்கம்‌ கையெழுத்தை அடியோடு  கெடுத்துவிடுகிறது. 
க்ஷேத்திர அணிதம்‌, எளிய படங்கள்‌ வரைவதற்குத்‌ தம்‌ கைகளை 
உபயோகிப்பார்கள்‌. இது கைகளுக்கு நல்ல ஆரம்ப காலப்‌ 
பயிற்சியாக இருக்கும்‌; இணக்கம்‌, திறமை இரண்டும்‌ சேர்ந்து 
பெறுவதற்கு இது உதவியாக இருக்கும்‌. 


குஜராத்திலும்‌, இந்தியாவிலும்‌ உள்ள கோடிக்கணக்கான 
குழந்தைகளுக்கு நாம்‌ கல்வி புகட்ட வேண்டுமென்று விரும்‌ 
னல்‌, ஆரம்பக்‌ கல்வி புகட்டுவதற்கு இது ஒன்றுதான்‌ வழி 
யாகும்‌. 


இப்போது காட்டிலுள்ள கிலைமையில்‌, குழந்தைகளுக்குப்‌ 
புத்தகங்கள்‌ கொடுப்பதென்பது சாத்தியமில்லை. ஆரம்ப கட்டச்‌ 
திலும்‌ குழந்தைகளுக்குப்‌ புத்தகங்கள்‌ கொடுக்க வேண்டி௰ 
அவசியம்‌ இருந்தால்‌, என்ன செலவானாலும்‌ அதற்கு ஏற்பாடு 
செய்ய வேண்டும்‌ என்பதை ஒப்புக்கொள்ளுகிறேன்‌. ஆனால்‌, 
அவை அவசியமில்லை யென்று கருதப்பட்டால்‌, அப்படிப்‌ புத்த 
கங்கள்‌ கொடுப்பது தீமையாகக்‌ கூட இருக்கும்‌ என்று கருதப்‌ 
பட்டால்‌, ஆரம்ப வருடங்களில்‌ புத்தகங்கள்‌ கொடுக்கக்‌ கூடா 
தென்ற இந்த யோசனையைப்‌ பரிட்சித்துப்‌ பார்க்க வேண்டும்‌. 
தார்மிக ரீதியில்‌ ஒரு காரியம்‌ அவசியமற்றதாக இருந்தால்‌, 
அனுபவ ரீதியிலும்‌ அது அனுமதிக்க முடியா ததாகவே இருக்கும்‌. 
ஒரு லட்சிய நாகரிக அமைப்பில்‌, தார்மிகமும்‌, பிரத்தியட்சக்‌ 
கொள்கை என்று கூறப்படுவதும்‌ முரண்பாடானவையாக இரா. 


கடைசியாக, இங்கு விளக்கப்பட்டுள்ள இந்தக்‌ கல்வி 
முறையை இப்போதுள்ள ஆசிரியர்கள்‌ நிறைவேற்ற முடியாது 
என்பது தெளிவு. அவர்கள்‌ பையன்களுக்கு எப்படியோ, அகர 
வரிசையையும்‌, சாதாரணக்‌ கணக்கையும்‌ சொல்லிக்கொடுத்து 
விடலாம்‌. ஆனால்‌, என்னுடைய திட்டத்தில்‌, பள்ளிக்கூடத்தின்‌ 
முதல்‌ வருடத்திலேயே சிறுவர்களுக்கு எந்த விதமான பரடம்‌ 
சொல்லிக்கொடுக்க வேண்டுமென்று சொல்லியிருக்கிறேனே, 
அதெல்லாம்‌ ஆசிரியர்களுக்கே தெரியாது. அவர்களே பிழை 


ஆரம்பக்‌ கல்வி 397 


யில்லாமல்‌ பேச முடியவில்லை; பையன்கள்‌ பிழையின்றிப்‌ பேசு 
வதற்கு அவர்கள்‌ எப்படி உதவி செய்ய முடியும்‌ 2 


இந்தச்‌ சங்கடத்தை அடுத்த கட்டுரையில்‌ கவனிப்போம்‌. 
நவஜீவன்‌" - 19-56-1928 - 


2 


நாம்‌ தீர்க்க வேண்டிய பிரச்னைகளில்‌ ஒன்று என்ன 
வென்றால்‌, முந்திய கட்டுரையில்‌ விவரிக்கப்பட்ட கல்வி முறையை” 
எப்படி அமலாக்குவது என்பதே. அதற்குத்‌ தேவையான 
சரியான ஆசிரியர்களை எங்கிருந்து பெறப்போகிறோம்‌? உண்‌ 
மையில்‌ இதுதான்‌ மிகவும்‌ கஷ்டமான பிரச்னை. சர்க்கார்‌ 
பயிற்சிக்‌ கல்லாரிகள்‌ இந்தப்‌ பிரச்னேயைத்‌ தீர்க்கவில்லை. 
தம்‌ பொறுப்பிலுள்ள மாணவர்களுக்கு எழுதவும்‌, படிக்கவும்‌, 
கணக்குப்‌ போடவும்‌ கற்றுக்கொடுப்பதைக்கூட அவர்கள்‌ தீர்க்க 
வில்லை. இவற்றை அவர்கள்‌ போதிப்பது மிக மிகச்‌ சொற்ப 
மாகவே இருக்கிறது. மாணவர்களுக்கோ, மக்களுக்கோ இதனால்‌ 
அதிக உபயோகம்‌ இல்லை. ட 


ஆகையால்‌, இந்தப்‌ பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுவதற்கு 
வித்தியாபீடம்‌ முன்வர வேண்டும்‌. கல்வித்‌ துறையில்‌ நாட்டுக்கு 
ஆக்கமளிக்கக்கூடிய சாதனங்களையும்‌, உபாயங்களையும்‌ கண்டு 
பீடிக்க வேண்டியது வித்தியாபீட த்தின்‌ கடமையும்‌, உரிமையு 
மாகும்‌. அப்படி கிடைக்காவிட்டால்‌ அதை அபிவிருத்தி செய்வ 
தற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும்‌, இக்தச்‌ சாதனங்களைப்‌ பெறு 
வதற்கு ஜரோப்பாவிலிருந்து அதிக உதவியை எதிர்பார்க்க 
முடியாதென்பதே என்னுடைய தாழ்மையான அபிப்பிராய 
மாகும்‌; குறிப்பாக, இப்போது இந்தியாவில்‌ உள்ள நிலை 
மையில்‌ அப்படி எதிர்பார்க்கவே முடியாது. காம்‌ வகுக்கும்‌ 
கல்வி முறை நாட்டின்‌ சுதந்திரத்தைக்‌ காப்பற்றுவதற்கான ஒரு. 
கருவியாக இருக்க வேண்டும்‌. 

ஆகையால்‌, கல்வித்‌ துறையில்‌ நாமேதான்‌ சோதனைகள்‌ 
செய்து பார்க்க வேண்டும்‌. நாம்‌ இந்தச்‌ சோதனைகளை நடத்‌: 
தும்போது, ஐரோப்பாவின்‌ அனுபவங்களையும்‌ நாம்‌ கெரிக்து 
கொள்ளலாம்‌; ஆனால்‌, ஐரோப்பாவுடன்‌ சம்பந்தப்பட்ட 
எதுவுமே நல்தை, அல்லது ஐரோப்பிய நிலைமையில்‌ அவர்‌ 
களுக்கு நல்லதாயிருப்பது, இங்கு இந்தியாவில்‌ நமக்கும்‌ ஈல்ல 
தாயிருக்கும்‌ என்று காம்‌ எண்ணவே கூடாது. இது சரியான 
வாதம்தான்‌ என்று ஒப்புக்கொள்ளப்பட்டால்‌, சர்க்கார்‌ பள்ளிக்‌ 
கூடங்களில்‌ என்ன கடக்கிறதென்பதை நாம்‌ அலசிப்‌ பார்த்து: 
மதிப்பிட வேண்டும்‌ என்ற முடிவுக்கே வருவோம்‌. சர்க்கார்‌ 
கல்வி சயராஜ்யத்திற்குப்‌ பாதகமானது. நமது காகரிகத்தை 
அழித்துவீடக்கூடியது என்பதை நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌.. 


996 கல்வி 


ஆகையால்‌, சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களில்‌ செய்யப்படுபவை 
களுக்கு நேர்மாறானவைகளை நாம்‌ செய்தால்‌, நாம்‌ சரியான 
தீர்வு காணக்கூடும்‌. இனி உதாரணங்களைக்‌ கவனிப்போம்‌ : 


அங்கே போதனாமொழி ஆங்கிலமாக இருக்கிறது. ஆகை 
யால்‌, தேசீயப்‌ பள்ளிகளில்‌ அதை நாம்‌ அனுமதிக்கவே கூடாது 
என்பதை அதிலிருந்து காம்‌ உணர வேண்டும்‌. 

அவர்களுக்கு ஏராளமான செலவில்‌ கட்டப்பட்ட பெரிய 
கட்டிடங்கள்‌ இருக்கின்றன. இது விரும்பத்தக்க தல்ல என்பதை 
காம்‌ அறிய வேண்டும்‌. ஈம்முடைய பள்ளிக்கூடக்‌ கட்டிடங்கள்‌ 
ஏழைகளுக்குத்‌ சகுந்த முறையில்‌ சாதாரணமானவைகளாக 
இருக்க வேண்டும்‌. 


அங்கு அவர்கள்‌ வெறும்‌ எழுத்தறிவிலும்‌, மொழி, இலக்‌ 
கியம்‌ ஆகியவைகளிலும்‌ மட்டுமே கவன்ம்‌ செலுத்துகிறார்கள்‌. 
உள்ளூர்‌ கைத்தொழில்களைப்‌ புறக்கணிக்கிறார்கள்‌. இது சரியல்ல 
என்பது தெளிவு. 


அங்கே அவர்கள்‌ மதத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லிக்கொடுப்ப 
தில்லை, குறிப்பிட்ட எந்த மதத்தையும்‌ கான்‌ சொல்லவில்லை. 
எல்லா மதங்களுக்கும்‌ பொதுவாக உள்ள அடிப்படைக்‌ கொள்‌ 
கைகளையே சொல்லுகிறேன்‌. கல்வியின்‌ இதர அம்சங்களால்‌ 
சாதாரணமாக மாணவர்கள்‌ பெறக்கூடிய நன்மையை இது 
அழித்துவிடுவதாக இருக்கிறது என்பதை நாம்‌ அறிவோம்‌. 
சர்க்கார்‌ பள்ளிகளில்‌ சொல்லிக்கொடுக்கப்படும்‌ சரித்திரம்‌ 
முற்றிலும்‌ பொய்யானதல்ல என்றாலும்‌, முக்கியமாக பிரிட்டிஷ்‌ 
சர்க்காரின்‌ கண்ணோட்டத்துடனேயே அது இருக்கிறது. அதே 
விவரங்களை ஜெர்மன்‌, பிரெஞ்சு, அமெரிக்க சரித்திராகிரியர்கள்‌ 
வேறுவிகமாக வியாக்கியானம்‌ செய்திருப்பார்கள்‌. பஞ்சாப்‌ 
படுகொலை போன்ற சமீபகால சம்பவங்கள்‌ கூட, சர்க்கார்‌ ஏமுத்‌ 
.தாளர்களால்‌ ஒரு விதமாகவும்‌, தேசீய எழுத்தாளர்களால்‌ 
முற்றிலும்‌ வேறு விதமாகவும்‌ சித்திரிக்கப்படுகின்‌ றன. 


சர்க்கார்‌ பள்ளிகளில்‌ போதிக்கப்படும்‌ பொருளாதாரம்‌, 
சர்க்காரின்‌ கொள்கைகளை அங்கீகரிக்கின்‌ றன. ஆனால்‌, அதை 
நாம்‌ முற்றிலும்‌ வேறுவிதமான கண்ணேட்டத்துடன்‌ பார்க்‌ 
கிறோம்‌. 


சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களில்‌, ஆசிரியர்கள்‌ நல்லொழுக்கம்‌ 
உள்ளவர்களா என்பதைக்‌ கவனிக்காமலே நியமனம்‌ செய்கி 
ர்கள்‌. ஆனால்‌, நமது பள்ளிகளில்‌ உள்ள ஆசிரியர்கள்‌ மிகவும்‌ 
உயர்ந்த ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்‌. சர்க்கார்‌ 
பள்ளி ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய வேலைக்குத்‌ தேவையான 
மிகக்‌ குறைந்தபட்ச யோக்கியதாம்சங்கள்‌ தான்‌ இருக்கின்றன; 
அவர்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ சம்பளங்களும்‌ மிகக்‌ குறைவு. 
ஆனால்‌, தேசீயப்‌ பள்ளி ஆசிரியர்கள்‌ உயர்ந்த யோக்கியதாம்‌ 


ஆரம்பக்‌ கல்வி 899 


அங்கள்‌ உள்ளவர்களாக இருக்க வேண்டும்‌. அவர்களுடைய 
தன்னலமின்மைதான்‌ அதற்குக்‌ காரணமாக இருக்குமே 
யொழிய, அவர்கள்‌ வேறு வழியின்றி திக்கற்றவர்களாக இருக்‌ 
கிறார்கள்‌ என்பதல்ல. 

நமது நகரப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ எந்த மாதிரி கல்வி அளிக்‌ 
கப்பட வேண்டும்‌ என்பது இதிலிருந்து ஒருவாறு உங்களுக்குத்‌ 
தெரிந்திருக்கும்‌. 

ஈம்முடைய மாணவர்கள்‌, கிராம ஈாகரிகத்தை ஸ்திரம்‌ 
படுத்தி, புத்துயிர்‌ ஊட்வெதற்கு வேலை செய்யத்‌ தகுதியுள்ளவர்‌ 
களாக இருக்க வேண்டும்‌. கிராமவாசிகளின்‌ தேவைகள்‌ என்ன 
என்பதை அவர்கள்‌ பரிசீலனை செய்வார்கள்‌; அங்கு காணப்‌ 
படும்‌ குறைபாடுகளை அகற்ற முயற்சி செய்வார்கள்‌; குழந்‌ 
தைகள்‌ கல்ல குடியானவர்களாவதற்குப்‌ பயிற்சியளிப்பார்கள்‌; 
ககர ஆடம்பரங்களில்‌ கிக்குண்டுவிடாமல்‌ நல்ல கிராமவாசி 
களாக இருப்பதற்கும்‌ பயிற்சியளிப்பார்கள்‌. இப்போது நகரங்‌ 
களில்‌ அளிக்கப்படும்‌ கல்வியில்‌ காம்‌ தீவிரமான மாறுதல்களைச்‌ 
செய்வதற்கு முன்வராதவரையில்‌, வித்தியாபீடத்தின்‌ முக்கிய 
மான நோக்கங்களில்‌ ஒன்றை நாம்‌ கிறைவேற்ற முடியாது. ஒரே 
ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்‌ : மகாவித்தியாலயம்‌ 
(கல்லூரி), புதிய குஜராத்தி பாடசாலை, விய மந்திரம்‌ (மத்திய 
தரப்பள்ளி) ஆகிய மூன்று ஸ்தாபனங்களை நாம்‌ ஆமதாபாத்தில்‌ 
நடத்திக்கொண்டிருக்கிறோம்‌. இந்தப்‌ பள்ளிகளில்‌ படிக்கும்‌ 
மாணவர்களை நல்ல கிராமவாசிகளாக்குவதற்கு நாம்‌ முயற்சி 
செய்வதாக இருந்தால்‌, இவற்றை நடத்துவதற்கு நமக்கு 
உரிமை உண்டு. கிராம வாழ்க்கையைப்‌ பற்றி பூரா விவரங்‌ 
களையும்‌ அவர்கள்‌ அறிந்திருக்க வேண்டும்‌; அதில்‌ அவர்களுக்குப்‌ 
யபிடித்தமும்‌ இருக்க வேண்டும்‌. இறுதியில்‌, மகாவித்தியாலயம்‌ 
அல்லது விநய மந்திரத்தில்‌ தமது படிப்பை முடித்துக்கொண்டு 
வெளியே வருபவர்கள்‌ கிராமங்களுக்குச்‌ சென்று அங்குள்ள 
மக்களின்‌ சேவையிலேயே தம்மை ஈடுபடுத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌. இதை எப்படிச்‌ செய்யலாம்‌ என்பதை அடுத்த 
கட்டுரையில்‌ கவனிப்போம்‌. 

_—'*தவஜிவன்‌? - 205-1928 


3 


ஆரம்பக்‌ கல்விப்‌ பிரச்னேயை, அதாவது கிராமாந்தரக்‌ கல்‌ 
விப்‌ பிரச்னையை நாம்‌ தீர்க்க வேண்டுமானால்‌, நான்‌ கூறியுள்ள 
கருத்துகளை ஆசிரியர்கள்‌ புரிந்து கொண்டு, அவற்றை ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. விநய மந்திரத்திலும்‌, மகாவித்தியாலயத்‌ 
திலும்‌ பாடத்‌ திட்டத்தை மாற்றியமைப்பதற்கும்‌ நாம்‌ சம்மதிக்க 


400 கல்வி 


வேண்டும்‌. அப்போதுதான்‌ இந்தப்‌ பிரச்னைக்குத்‌ தீர்வு காண 
முடியும்‌, 

ஜனங்கள்‌ என்ன சொல்லுவார்களோ, அல்லது மாணவர்‌ 
களின்‌ எண்ணிக்கை குறைந்து விடுமோ அல்லது மக்களிடையே 
ஸ்தாபனத்தின்‌ மதிப்பு குறைந்து விடுமோ என்ற பயத்தில்‌ 
எந்த மாறுதலையும்‌ செய்ய நாம்‌ தயங்குகிறோம்‌. ஆனால்‌, துணிச்‌ 
சலுடன்‌ தேவையான மாறுதல்களை காம்‌ செய்தால்‌, கிராமங்‌ 
களில்‌ சேவை செய்வோம்‌ என்ற உறுதியுடன்‌ இந்தப்‌ பள்ளிக்‌ 
கூடங்களிலிருந்து ஊழியர்கள்‌ கோஷ்டி ஒன்று வெளிப்படும்‌ ; 
நகரங்கள்‌ செய்யும்‌ பாவங்களுக்கு இவர்களுடைய சேவை ஒரு. 
அளவுக்காவது பிராயச்சித்தமாக இருக்கும்‌. 

இக்தப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ தேர்ச்சி பெற்று வருபவர்கள்‌ 
முதல்‌ தரமான பஞ்சடிப்பவர்களாகவும்‌, நூற்பவர்களாகவும்‌, 
கெசவாளர்களாகவும்‌ இருக்க வேண்டும்‌. பருத்தி பயிரிடுவதில்‌ 
அவர்கள்‌ நிபுணர்களாக இருக்க வேண்டும்‌. கிராமங்களுக்குத்‌ 
தேவையான அளவுக்கு அவர்களுக்குத்‌ தச்சு வேலையும்‌ தெரிந்‌ 
திருக்க வேண்டும்‌ ; அதாவது, கல்ல கைராட்டினங்களைச்‌ செய்‌ 
வதற்குத்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌. வண்டிகள்‌, கலப்பைகள்‌ 
போன்றவைகளைச்‌ செய்யத்‌ கெரியாவிட்டாலும்‌, அவற்றைச்‌ 
செப்பனிடக்‌ கற்றிருக்க வேண்டும்‌. அத்துடன்‌ கிராம வாழ்‌ 
வுக்குத்‌ தேவையான அளவுக்குத்‌ தையல்‌ வேலையையும்‌ அறிந்‌ 
திருக்க வேண்டும்‌. அவர்களுடைய கையெழுத்து நன்றாக இருக்க 
வேண்டும்‌. எளிய நடையில்‌ நல்ல வசன நடை எழுதவும்‌, சாதா 
ரணமான கணக்குகள்‌ போடவும்‌ அறிந்திருக்க வேண்டும்‌. ராமா 
யணம்‌, மகாபாரதம்‌ போன்ற மத சம்பந்தமான பண்டைய தூல்‌ 
களில்‌ அவர்களுக்கு நல்ல அனுபவம்‌ இருக்க வேண்டும்‌ ; இன்‌ 
றைய நிலைமைக்கேற்ப அவற்றை விளக்கிக்‌ கூறவும்‌ திறமை 
பெற்றிருக்க வேண்டும்‌. கிராம விளையாட்டுகள்‌, சுகாதார விதி 
களை அறிந்திருக்க வேண்டும்‌. சாதாரணமான நோய்களைக்‌ 
கண்டுபிடித்து எளிய வீட்டுவைத்திய முறைகளின்‌ மூலம்‌ 
அவற்றை குணப்படுத்தத்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌. கிராமங்களி 
லுள்ள கிணறுகள்‌, குளங்கள்‌, குப்பை மேடுகள்‌ முதலியவற்றைச்‌ 
சத்தம்‌ செய்யத்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌. இன்னும்‌ எவ்வளவோ 
விஷயங்களை நான்‌ அடுக்கிக்‌ கொண்டு போக முடியும்‌. ஆனால்‌, 
எல்லாவிதத்திலும்‌ கிராமங்களுக்குக்குத்‌ தொண்டு புரியக்‌ கூடிய 
விதத்தில்‌, மது பள்ளிக்கூடங்கள்‌ சிறுவர்களுக்குப்‌ பயிற்சி 
யளிக்க வேண்டும்‌ என்பதுதான்‌ முக்கியம்‌. இதற்காக ஆகும்‌ 
செலவு, கல்விக்கான செலவாகக்‌ கருதப்பட வேண்டும்‌. இந்தப்‌ 
பயிற்சி ஒன்றுதான்‌, நாம்‌ கிராமங்களுக்குச்‌ சென்று, கிராம 
வாழ்க்கையைச்‌ சீர்திருத்தம்‌ செய்வதற்குத்‌ ககுதியளிக்கும்‌. 

நாம்‌ இந்த மாறு தலைச்‌ செய்து, ஈமது நோக்கங்களை விளக்கிச்‌ 
கூறியவுடன்‌ நமது பள்ளிக்கூடங்கள்‌ காலியாகிவிடுமென்று உங்‌ 
களில்‌ சிலர்‌ பயப்படுகிறிர்கள்‌ என்பது எனக்குத்‌ தெரியும்‌. 


ஆரம்பக்‌ கல்வி, 401 


இக்க பயம்‌ உண்மையாகவே ஆகிவிட்டாலும்‌ கூட, சத்தியத்‌ 
தைக்‌ காப்பாற்றுவதற்காக அந்த நிலைமையை எதிர்‌ நோக்கவும்‌ 
நான்‌ தயாராயிருப்பேன்‌. கிராமங்களுக்கு இசைவான ஒரு கல்வி 
முறையை வகுப்பதென்பது, வித்தியாபிடத்தின்‌ நோக்கமாக 
இருக்கும்வரையில்‌, அப்படிச்‌ செய்யா மலிருப்பது, நம்மிடம்‌ வைக்‌ 
கப்பட்ட நம்பிக்கைக்கு துரோகமாக நடந்து கொண்ட தாகும்‌. 


நமது நம்பிக்கையைத்‌ தளர விடாமல்‌, ஈமது லட்சியத்தில்‌ 
உறுதியுடன்‌ காம்‌ வேலை செய்தால்‌, இறுதியில்‌ மக்கள்‌ அதன்‌ 
முக்கியத்தை உணர்ந்து, அதைப்‌ பரப்புவதற்கு நம்முடன்‌ ஓத்து 
ழைப்பார்கள்‌. இது என்னுடைய அனுபவம்‌, உறுதியான நம்பிக்‌ 
கையும்‌ கூட. இந்தத்‌ தோல்விக்குக்‌ காரணம்‌ என்ன என்பதை 
நாம்‌ கண்டு பிடிக்க முயற்சி செய்தால்‌, ஒன்று ஊழியர்கள்‌ தம்‌ 
லட்சியத்தில்‌ உண்மையாக இருக்கவில்லை அல்லது அரை குறை 
மனத்துடன்தான்‌ அதை நிறைவேற்றினார்கள்‌ என்பது தெரியும்‌. 
கீதை கூறுவதுபோல்‌, தன்னுடைய நம்பிக்கையில்‌ உறுதி இல்‌ 
லாதவன்‌ தோல்வி அடைவான்‌. 

நம்பிக்கையும்‌, தியாக உணர்ச்சியும்‌ உள்ள ஆசிரியர்கள்‌ 
நமது பள்ளிக்கூடங்களில்‌ இருந்தால்‌, பள்ளிக்கூடங்களில்‌ மாண 
வர்கள்‌ நிறைந்திருப்பார்கள்‌ என்பதே என்னுடைய திடமான 
ஈம்பிக்கையாகும்‌. அடிப்படை உண்மைகளின்‌ மதிப்பை மக்கள்‌ 
உணர்ந்துதானிருக்கிறார்கள்‌. பல சமயங்களில்‌ இதற்கு மிக மிகக்‌ 
காலதாமதமாவது போல்‌ தோன்றும்‌. ஆனால்‌, இது வெறும்‌ 
மாயையேயாகும்‌. சரியான பாதைதான்‌ எப்போதுமே குறுக்குப்‌ 
பாதையாகவும்‌ இருக்கும்‌. 


இச்சைகளைத்‌ தூண்டி விடுவதும்‌, மக்களின்‌ பலவீனங்‌ 
களுக்கு இடமளிப்பதுமான ஒரு பள்ளிக்கூடத்தில்‌ மாணவர்கள்‌ 
ஏராளமாகப்‌ போய்ச்‌ சேர்ந்தால்‌, அதனால்‌ யாருக்கு என்ன 
லாபம்‌? ஒரு ஸ்தாபனம்‌ உபயோகமானது அல்லது அதன்‌ 
நோக்கத்தில்‌ அது வெற்றி பெறுகிறது என்பதற்கு, வெறும்‌ எண்‌ 
ணிக்கை மட்டும்‌ ர௬ுசுவாகாது. என்னுடைய திட்டத்தை ஏற்றுக்‌ 
கொண்டால்‌, அதனால்‌ ஏற்படக்‌ கூடிய பலன்‌ ஒன்றுதான்‌ என்‌ 
பது எனக்குத்‌ தெரியும்‌. அதாவது சர்க்கார்‌ பள்ளிக்கூடத்தில்‌ 
பெறுவதுபோன்ற அதே கல்வியையோ, சுகமான நகர வாழ்க்‌ 
கையை நடத்துவதற்கு ஏற்ற கல்வியையோ இங்கும்‌ பெறலாம்‌ 
என்ற நம்பிக்கையுடன்‌ வந்த மாணவர்கள்‌, ஈமது பள்ளிகளி 
விருந்து வெளியேறிவிடுவார்கள்‌. ஆனால்‌, அதுவும்‌ நல்லதுதான்‌. 
ஏனெனில்‌, அதனால்‌ நமக்கும்‌ சரி, அவர்களுக்கும்‌ சரி, தரும சங்கட 
மான ஒரு நிலைமை ஏற்படுவது தவீர்க்கப்படும்‌. இருவரும்‌ பரஸ்‌ 
பரம்‌ பற்றற்ற முறையில்‌ சேவை செய்வதற்கும்‌ அது உதவியாக 
இருக்கும்‌. 

ஆரம்பக்‌ கல்வி பிரக்னேயைப்பற்றி விளக்கிக்‌ கூறுவதே 
இந்தக்‌ கட்டுரைத்‌ தொடரின்‌ நேரக்கமாகும்‌. என்னுடைய 

26 


402 கல்வி 


கருத்தை சரியானபடி நான்‌ விளக்கிக்‌ கூறிவிட்டேன்‌ என்றே 
நினைக்கிறேன்‌. இன்னும்‌ ஒன்றிரண்டு வார்த்தைகள்‌ சொல்லி 
இதை முடித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. பின்னர்‌, இது சம்பந்தமாக 
என்னிடம்‌ கேட்கப்பட்டுள்ள சில கேள்விகளுக்குப்‌ பதிலளிக்‌ 
கிறேன்‌. 


ஆரம்பக்‌ கல்வி கட்டத்தின்‌ முதலாவது வருஷத்திலேயே 
அகர வரிசைகளைக்‌ கற்றுக்‌ கொடுக்கக்‌ கூடாது என்ற கருத்து 
சரியானதுதான்‌ என்றால்‌, அதன்‌ நல்ல பலன்களில்‌ சில நமது 
விநய மந்திரங்கள்‌, அல்லது மத்தியதரப்‌ பள்ளிகள்‌ அல்லது 
மகாவித்தியாலயத்திலும்‌ காணப்பட வேண்டும்‌. 


புத்தகங்கள்‌ வெளியிடப்படுவது இன்று மிகவும்‌ அதிகமாகி 
யிருக்கிறது. ஒவ்வொரு நாளும்‌ புத்தகங்கள்‌ பிரசுரிக்கப்படு 
கின்றன. நமக்கு சமாராக எழுதத்‌ தெரியம்‌ அல்லது ஒரு குறிப்‌ 
பிட்ட விஷயத்தைப்‌ பரிசீலனை செய்திருக்கிறோம்‌ அல்லது படித்‌ 
திருக்கிறோம்‌ என்று நினைக்கும்‌ ஒவ்வொருவரும்‌ தம்முடைய கருத்‌ 
துகளை எழுதி, அவற்றை அச்சடித்து வெளியிட வேண்டுமென்று 
துடிக்கிறார்‌. அதன்‌ மூலம்‌ தேசத்திற்கு தான்‌ சேவை செய்வதாக 
வும்‌ நினைக்கிறார்‌. மாணவர்களின்‌ மூளைக்குப்‌ பெரும்‌ சங்கடமும்‌, 
பெற்றோர்களின்‌ பண த்திற்குச்‌ செலவும்தான்‌ இதனால்‌ ஏற்படும்‌ 
பலனாகும்‌ ! இதனால்‌ மாணவர்களின்‌ அறிவு வளர்ச்சி ஸ்தம்பித்து 
விடுகிறது. அவர்களுடைய மூளை சம்பந்தமில்லாத, விசித்திர 
மான தகவல்களைச்‌ சேகரித்து வைக்கும்‌ கிடங்காகிவிடுகிறது ; 
அவர்கள்‌ தாமே சுயமாகச்‌ சிந்திப்பதற்கு இடமில்லாமற்‌ போய்‌ 
விடுகிறது. அந்த தகவல்களும்‌ சீராக இருப்பதில்லை ; ஒரு சோம்‌ 
பேறியின்‌ வீட்டில்‌ சாமான்கள்‌ இறைந்து கிடப்பதைப்‌ போலவே, 
இந்தத்‌ தகவல்களும்‌ அவன்‌ மனத்தில்‌ சிதறிக்‌ கிடக்கும்‌. அந்தத்‌ 
தகவல்களினால்‌ அவனுக்கு ஒரு உபயோகமும்‌ இல்லை ; அதனால்‌ 
மக்களுக்கும்‌ பிரயோசனம்‌ ஏற்படுவதில்லை. 


ஆகையால்‌, என்‌ விருப்பப்படி விடுவதாக இருந்தால்‌, இப்‌ 
போது வெளியிடப்படும்‌ ஏராளமான புத்தகங்களை மக்களிடம்‌ 
கொடுக்க மாட்டேன்‌. எழுதப்படிக்கத்‌ தெரிந்த மாணவர்கள்‌ 
கூடி ஆசிரியர்களிடமிருந்து வாய்மொழியாகத்தான்‌ பெரும்பாலா 
எவற்றைக்‌ கற்றுக்‌ கொள்ளுகிறார்கள்‌. ஆகையால்‌, மாணவர்கள்‌ 
குறிப்பாகச்‌ சில புத்தகங்களை மட்டுமே படிக்க வேண்டுமென்று 
கான்‌ யோசனை கூறுகிறேன்‌. ஆனால்‌, தாம்‌ படித்தவற்றைப்பற்றி 
அவர்கள்‌ சிந்தித்துப்‌ பார்க்க வேண்டும்‌ ; ஈல்லவைகளாகத்‌ 
தோன்றுபவைகளை நடைமுறையில்‌ அனுசரிக்க வேண்டும்‌. 
அப்படிச்‌ செய்தால்‌, அவர்களுடைய வாழ்க்கை தூய்மையான 
தாகவும்‌, பலமும்‌, விறுவிறுப்பும்‌ நிறைந்ததாகவும்‌ இருக்கும்‌. 
சிந்தித்துப்‌ பார்க்கவும்‌, தராதரம்‌ பிரித்துப்‌ பார்க்கவும்‌ அவர்கள்‌ 
கற்றுக்கொண்டிருப்பார்கள்‌. அதுதான்‌ உண்மையான கல்வி 
முத்திரையாகும்‌. ஈமது ஏழை மக்களுக்கு ஏற்றதும்‌, பயனளிக்‌ 


சில கேள்விகள்‌ 403 


கக்கூடியதுமரன கல்வியும்‌ அதுதான்‌. மாணவர்கள்‌, மக்கள்‌ இரு 
வருக்குமே அது நன்மையளிக்கும்‌. 


வித்தியாபீடத்தின்‌ நோக்கங்களைப்‌ பற்றி ஆசிரியர்கள்‌ நன்‌ 
முகச்‌ சிந்தித்துப்‌ பார்த்து, அவற்றை ஏற்றுக்‌ கொண்டு அமல்‌ 
நடத்த முயற்சிக்க வேண்டும்‌. வித்தியாபீடத்திற்கு ஏற்பட்டுள்ள 
கஷ்டமான பிரச்னைக்குத்‌ தீர்வு காண்பது, இப்போதுள்ள ஆசிரி 
யர்களின்‌ இந்தத்‌ திறமையைப்‌ பொறுத்தே இருக்கிறது. 


நவஜீவன்‌" - 97_-5_1098 


16 
சில கேள்விகள்‌ 


ரம்பக்‌ கல்வியைப்‌ பற்றி முன்பே மூன்று கட்டுரைகள்‌ 
சாமுதிவீட்டதால்‌, பின்கண்ட கேள்விகளுக்கு இப்போது சற்று 
எளிதாகவே பதில்‌ அளிக்கலாம்‌ : 


பர்‌, ஆங்கிலத்தின்‌ சமை குறைக்கப்பட்டால்‌, இப்போது மாணவர்களின்‌ 
வாழ்க்கையில்‌ வீணடிக்கும்‌ சில வருடங்களை மிச்சப்படுத்தலாம்‌ என்று முன்பு 
.ஒரு முறை நீங்கள்‌ எமுதியிருந்தீர்கள்‌. எத்தனை வருடங்கள்‌ வீணாகின்றன? 
இதனால்‌ சமூகத்திற்கு ஏற்படும்‌ நஷ்டம்‌ ஆகியவைகளைப்‌ பற்றி உங்களுடைய 
மதிப்பீடு என்ன?!” 


ஆங்கிலத்தின்‌ சமையைக்‌ குறைப்பதென்றால்‌ என்ன என்‌ 
பதை முதலில்‌ விளக்குகிறேன்‌. மாணவர்கள்‌ ஆங்கிலம்‌ கற்றுச்‌ 
கொள்ளுவதை அடியோடு நிறுத்திவிட வேண்டுமென்று நான்‌ 
சொல்லவில்லை. அதைக்‌ கற்றுக்‌ கொள்ளலாம்‌, உபயோகிக்க 
லாம்‌. ஆனால்‌, ஒரு பிரெஞ்சுக்காரர்‌ ஆங்கிலத்தைக்‌ கற்றுக்‌ 
கொண்டு அதை உபயோகிப்பது போலவே இருக்க வேண்டும்‌. 
அதாவது ஒருவர்‌ ஒரு அந்நிய மொழியைக்‌ கற்றுக்‌ கொண்டு 
எப்படி உபயோகிக்கிறாரோ, அதே மாதிரி இருக்க வேண்டும்‌. 
நாம்‌ ஆங்கிலம்‌ கற்றுக்‌ கொள்ளுவதை இத்துடன்‌ நிறுத்திக்‌ 
கொண்டு விட்டால்‌, நாம்‌ ஆங்கிலத்தில்‌ சிர்தனே செய்யவோ, 
சரியான உச்சரிப்புடன்‌ அதைப்‌ பேசவோ, ஆங்கிலேயரைப்‌ 
போன்று அவ்வளவு திறமையுடன்‌ அதை எழுதவோ அவசிய 
மிராது. உபயோகமற்ற இந்த முயற்சியில்‌ ஒவ்வொரு மாண 
வனும்‌ தன்‌ வாழ்க்கையில்‌ ஐந்து வருடங்களையாவது வீணடிக்‌ 
கிறான்‌ என்றே நான்‌ நினைக்கிறேன்‌. அத்துடன்‌ மட்டுமில்லை. 
தனக்கு உண்மையில்‌ ஆசை இல்லாத ஒன்றைக்‌ கட்டாயமாகக்‌ 
கற்றுக்‌ கொள்ளுவது, அவன்‌ சுயமாகச்‌ சிந்திக்கும்‌ சக்தியை 
மூடக்கிவீடுகிறது ; அவனுடைய உடல்‌ பலவீனமடைகிறது ; 
அவன்‌ வெறும்‌ மை யொத்தும்‌ காகிதத்தைப்‌ போல்‌ ஆகிவிடு 


404 கல்வி 


கிறான்‌. ஒருவன்‌ தன்‌ தாய்‌ மொழியின்‌ மூலம்‌ விஷயங்களைக்‌ 
கற்றுக்‌ கொண்டால்‌, ஐந்து வருடங்களில்‌ இன்னும்‌ எவ்வளவு 
அதிகமாகக்‌ கற்றுக்‌ கொள்ளலாம்‌ ? எவ்வளவு நேரத்தை, எவ்‌ 
வளவு சக்தியை மிச்சப்படுத்தலாம்‌ 2 சிறந்த சிந்தனையைச்‌ 
சுலபமாகத்‌ தன்‌ தாய்‌ மொழியின்‌ மூலமே அறிந்து கொள்ளலாம்‌ ; 
அதே சமயத்தில்‌, ஒரு அம்நிய மொழியின்‌ கஷ்டமான உச்சரிப்‌ 
பைத்‌ தெரிந்து கொள்ளும்‌ தொந்தரவும்‌ இல்லாமற்‌ போகும்‌. 


“2. ஒருபுறம்‌ குழந்தைகள்‌ கல்வியும்‌, மற்றொரு புறம்‌ கல்லூரிக்‌ கல்வி 
யும்‌ அதிகச்‌ செலவுக்குக்‌ காரணமாக இருக்கின்றன. தேசியக்‌ கல்வியில்‌ 
இவ்விரண்டையும்‌ சேர்க்க வேண்டாமா? உயர்ந்த தரத்தில்‌ இவ்விரண்டுமே. 
இன்னும்‌ குறைந்த செலவில்‌ கிடைக்கச்‌ செய்வதற்கு ஏதாவது திட்டம்‌ 
வைத்திருக்கிறிர்களா?” 


குழந்தைகள்‌ கல்வியை எப்படி குறைத்த செலவில்‌ நடத்த 
லாம்‌ என்பதையும்‌, எப்படித்‌ தன்னைக்கட்டிக்‌ கொள்ளும்படி 
யாகக்‌ கூடச்‌ செய்யலாம்‌ என்பதையும்‌, முன்பு எழுதிய மூன்று 
கட்டுரைகளில்‌ எடுத்துக்‌ காட்ட முயற்கித்திருக்கிறேன்‌. 
கல்லூரிக்‌ கல்வி விஷயத்திலும்‌ இதே கண்ணோட்டத்துடன்‌ 
நடந்து கொண்டால்‌, அதன்‌ செலவையும்‌ குறைக்க முடியும்‌ ; 
மாணவர்களும்‌ தேசத்திற்கு பலமவிக்கக்‌ கூடிய அறிவைப்‌ பெற 
வும்‌ உதவியாக இருக்கும்‌, “£ உயர்ந்து தரமுள்ள கல்வி” என்று 
அந்த நிருபர்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. சர்க்கார்‌ ஸ்தாபனங்களில்‌ 
கிடைப்பதுபோன்ற கல்வி என்ற அர்த்தத்தில்‌, அவர்‌ அந்த வார்த்‌ 
தைகளை உபயோகித்திருக்கிறாரென்றால்‌, அந்தக்‌ கேள்வியே எழ. 
வில்லை. ஏனெனில்‌, சர்க்கார்‌ அளிக்கும்‌ கல்வி முரை கொஞ்சமும்‌ 
விரும்பத்தக்க தல்ல என்றே நான்‌ கருதுகிறேன்‌. தேசீயக்‌ கல்லூரி 
கள்‌ அல்லது பள்ளிக்கூடங்களில்‌ அளிக்கப்படும்‌ கல்வி முற்றிலும்‌ 
வேறு விதமாக இருக்கும்‌ ; பலவழிகளில்‌ புதுமாதிரியான தாகவும்‌ 
இருக்கும்‌. ஆகையால்‌, அதற்குரிய விதத்தில்‌ அது நல்லது: 
தான்‌. 


:*5. பழைய சம்பிரதாயக்‌ கல்வி முறையை ஆதரிப்பவர்கள்‌, மாணவர்‌ 
களுக்குத்‌ தம்முடைய ஆசிரியர்களிடம்‌ பக்தி ஏற்படச்‌ செய்ய வேண்டுமென்று 
வீரும்புகிறார்கள்‌ ; ஆசிரியரைத்‌ திருப்தி செய்வதன்‌ மூலமாகவன்‌ றி வேறு வழி” 
களில்‌ அறிவு பெற முடியாதென்று மாணர்வகளிடம்‌ அறிவுறுச்‌ தகிறார்கள்‌. 
ஆசிரியரிடம்‌ சரியான பக்தி காட்டாவிட்டால்‌ அல்லது அவருக்கு சரியான 
பணிவிடை செய்யாவிட்டால்‌, ஆசிரியருக்கு அதிருப்தி ஏற்பட்டுவீடுமென்றும்‌, 
அப்போது மாணவர்கள்‌ கற்றுக்‌ கொண்டதையெல்லாம்‌ இழக்கச்‌ செய்து 
விடுவாரென் றும்‌ சொல்லுகிறார்கள்‌. அந்த விபரீதமான வினைலைத்‌ தவிர்ப்ப 
தற்காக ஆசிரியரைத்‌ திருப்தி செய்ய வேண்டும்‌ என்கிறார்கள்‌. குருபக்தி 
யைப்‌ பற்றிய இந்தக்‌ கருத்து உங்களுக்கு எப்படித்‌ தோன்றுகிறது?” 


குருபக்தியில்‌ எனக்கு ஈம்பிக்கை உண்டு. ஆனால்‌, ஒவ்வொரு. 


ஆசிரியருமே ஒரு குருவாக இருக்க முடியாது. இப்படிப்‌ 
பார்க்கும்‌ போது, குரு-சிஸ்ய உறவு என்பது ஆன்மிகத்‌ தன்மை: 


சில கேள்விகள்‌ 405 


வாய்ந்தது ; அதுதானாகவே ஏற்பட வேண்டும்‌. இயற்கையான 
இந்த உணர்ச்சியை வெளி கிர்ப்பந்தத்திற்கு உட்பட்டு உற்பத்தி 
செய்ய முடியாது. இம்மாதிரி ஆசிரியர்கள்‌ இன்னும்‌ இந்தி 
யாவில்‌ இருக்கிறார்கள்‌. (மோட்சத்திற்கான வழியைக்‌ காட்டக்‌ 
கூடிய சக்தி வாய்ந்த ஞான குருவைப்‌ பற்றி நான்‌ இங்கு குறிப்‌ 
பிடவில்லை யென்று நான்‌ எச்சரிக்கவேண்டிய அவசியமில்லை). 
அத்தகைய ஆசிரியர்களுக்கு முகஸ்துதியே தேவையில்லை. அவர்‌ 
களிடம்‌ காட்டப்படும்‌ மரியாதை இயற்கையானதாக இருக்க 
வேண்டும்‌. ஆசிரியருக்கு மாணவனிடம்‌ உள்ள அன்பும்‌ அப்ப 
டித்தான்‌. ஆகவே, ஆசிரியர்‌ எப்போதும்‌ கொடுக்கத்‌ தயாராக 
இருக்கிறார்‌; மாணவனும்‌ பெற்றுக்‌ கொள்ளத்‌ தயாராக இருக்‌ 
கிறான்‌. சாதாரணமான விஷயங்களை நாம்‌ யாரிடமிருந்து வேண்‌ 
டுமானாலும்‌ கற்றுக்‌ கொள்ளலாம்‌. அப்படிக்‌ கற்றுக்‌ கொள்ளவும்‌ 
செய்கிறோம்‌. ஒரு தச்சு வேலைக்காரருக்கும்‌ எனக்குமிடையே 
பொதுவானது ஒன்றுமில்லை. அவரிடம்‌ பலதவறுகளும்‌ இருக்க 
லாம்‌. ஆயினும்‌, அவரிடமிருந்து நான்‌ எவ்வளவோ கற்றுக்‌ 
கொள்ளலாம்‌. ஒரு கடைக்காரரிடமிருந்து எனக்குத்‌ தேவையான 
வற்றை வாங்கிக்கொள்ளூவதைப்போல்‌, அவரிடமிருந்தும்‌ எனக்கு 
வேண்டிய அறிவை வாங்கிக்கொள்ளுகிறேன்‌. ஆனால்‌, இங்கும்‌ 
கூட ஒருவிதமான நம்பிக்கை அவசியமாகும்‌. நான்‌ எந்தத்‌ 
தச்‌சரிடமிருந்து தச்சு வேலை கற்றுக்கொள்ள விரும்புகிறேனே, 
அவருடைய திறமையில்‌ எனக்கு ஈம்பிக்கை இருக்க வேண்டும்‌. 
என்னிடம்‌ அந்த நம்பிக்கை இல்லையென்றால்‌, அவரிடமிருந்து 
கூன்‌ எதையும்‌ கற்றுக்கொள்ள முடியாதென்பது தெளிவாகும்‌. 
ஆனால்‌, ஆசிரியரிடம்‌ பக்தி செலுத்துவது வேறு விஷயம்‌. 
நல்லொழுக்கத்தை வளர்ப்பதே கல்வியின்‌ நோக்கமாக இருக்கும்‌ 
போது, பழைய குரு-சிஷ்ய உறவு மிக அத்தியாவசியமான 
தாகும்‌. ஆசிரியரிடம்‌ ஒரு பக்தி உணர்ச்சி இல்லையென்றால்‌, 
ஈல்லொழுக்கத்தை வளர்ப்பது கடினமான தாகிவிடும்‌. 


பத்‌, உண்மையில்‌, இந்தக்‌ காலத்தில்‌ ஒரு ஆகிரியர்‌ செய்ய வேண்டிய 
தெல்லாம்‌ தபால்காரன்‌ வேலையைப்‌ போன்றதுதான்‌. ஈல்ல எழுத்தாளர்‌ 
கள்‌ எழுதிய புத்தகங்களாக மாணவர்களுக்குக்‌ கொடுத்து, அவர்கள்‌ அதை 
உபயோகிக்கும்படி பார்த்துக்‌ கொள்ளுவதந்குத்தான்‌ ஆசிரியர்‌ அங்கே 
இருக்கிறார்‌. ஆசிரியர்‌ வேறு என்ன செய்யவேண்டும்‌ அல்லது அறிந்திருக்க 
வேண்டும்‌ என்று எதிர்பார்க்கிறீர்கள்‌? 

பள்ளிக்கூடங்களில்‌ பாடங்கள்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்படும்‌ விதத்தைப்‌ 
பார்க்கும்போது, ஆசிரியர்‌ என்பவர்‌, மாணவர்கள்‌ சுலபமாகப்‌ புரிந்து 
கொள்ளுவதற்கு செளகரியமாக, கஷ்டமான வாக்கியங்களை விளக்கிக்‌ கூறு 
பவர்‌, நீண்ட பாடங்களைச்‌ கருக்கிக்‌ கூறுபவர்‌ என்றே தோன்றுகிறது. இது 
தான்‌ ஆசிரியரின்‌ வேலை என்று பொதுவாக ஈம்பப்படுவதை நாம்‌ ஏன்‌ 
ஏற்றுக்கொள்ளக்‌ கூடாது?!" 


பாட புத்தகங்கள்‌ எவ்வளவு நன்றாக இருந்தாலும்‌, நல்ல 
ஆசிரியரும்‌ அவசியம்‌ என்றே கருதுகிறேன்‌. நீண்ட பாடங்‌ 


406 கல்வி 


களைச்‌ சுருக்கிக்‌ கூறுவது அல்லது கஷ்டமான வாக்கியங்களை 
விளக்கிக்‌ கூறுவதோடு மட்டும்‌ அவர்‌ திருப்தியடைந்துவிட 
மாட்டார்‌; அவசியம்‌ ஏற்படும்போது, அவர்‌ பாட புத்தகங்களை 
ஒரு புறமாக வைத்துவிட்டு, ஒரு ஈல்ல ஓவியரைப்‌ போல்‌, தான்‌ 
சொல்லிக்‌ கொடுக்கும்‌ பாடம்‌ மாணவர்களுக்குப்‌ பளிச்சென்று 
புரியும்படி செய்வார்‌. ஒரு நல்ல பாட புத்தகத்தை ஒரு நல்ல 
போட்டோ படத்திற்குச்‌, சமமாகச்‌ சொல்லலாம்‌. ஆனால்‌, ஒரு: 
ஓவியம்‌ அவ்வளவு சிறந்ததாக இல்லாதிருந்தால்‌ கூட, மிகச்‌ 
சிறந்த போட்டோ படத்தைவிட உயர்வானதாக இருக்கும்‌. 
அதைப்‌ போலவே ஒரு ஈல்ல ஆசிரியர்‌, மிகச்‌ சிறந்த பாட புத்த 
கங்களை விட அதிக உபயோகமுள்ளவராக இருப்பார்‌. ஒரு 
விஷயத்தின்‌ மிக முக்கியமான அம்சங்களுக்கு ஆசிரியர்‌ 
மாணவனை இட்டுச்‌ செல்லுவார்‌; அவனுக்கு அதில்‌ பிடித்தம்‌ 
ஏற்படும்படி செய்வார்‌; தன்னைப்போல்‌ மாணவனும்‌ அதைச்‌ 
சரியாகப்‌ புரிந்துகொள்வதற்கு உதவியாக இருப்பார்‌. நீண்ட 
பாடங்களைச்‌ சுருக்கிக்‌ கூறுவது, கஷ்டமான வாக்கியங்களை 
விளக்கிக்‌ கூறுவது ஆகியவைதான்‌ ஒரு ஆசிரியரின்‌ பணி என்ற 
யொதுவான கருத்தை நாம்‌ ஒருபோதும்‌ ஏற்றுக்கொள்ள 
முடியாது என்றே எனக்குத்‌ தோன்றுகிறது. துண்டு துண்‌ 
டாகத்‌ தகவல்களை அளிப்பதுடன்‌ நின்றுவீடாமல்‌, சேவை என்ற 
உயர்ந்த நோக்கம்கொண்ட ஆசிரியர்களைத்‌ தோற்றுவிப்பதே. 
நமது முயற்சியாக இருக்க வேண்டும்‌. இன்றைக்கும்‌ கூட 
இமா திற்‌ ஆசிரியர்கள்‌ நமக்குக்‌ கிடைக்கவில்லை என்பது 
சரியல்ல. 


“5, புரோச்சில்‌ ௩டந்த கல்வி மகாநாட்டில்‌ நீங்கள்‌ செய்த பிரசங்கத்தில்‌ 
ஆரம்பக்‌ கல்வியை இலவசமானதாக்க முடியுமென்றாலும்‌, அதைக்‌ கட்டாய 
மானதாக்க முடியாதென்றும்‌, கட்டாயமானதாக்கக்‌ கூடாதென்றும்‌ சொன்‌ 
னீர்கள்‌. 

"ஏற்கனவே ஒடுக்கப்பட்டுள்ள [மக்சள்‌ மீது, கல்லதாக இருக்தால்‌ கூட 
எதையும்‌ கட்டாயமாகச்‌ சமத்தக்கூடாது. இன்று ஈம்‌ பொறுப்பில்‌ உள்ள 
வர்களுக்குக்‌ கல்வி புகட்டும்‌ வேலை நமக்கு ஏற்பட்டிருப்பதாக வைத்துக்‌ 
கொள்ளுவோம்‌. எந்தவிதமான விதிவிலக்கும்‌ இல்லாமல்‌ எல்லோருக்கும்‌. 
கதர்‌, மற்றும்‌ இதர தேசீய கைவிளைத்‌ தொழில்களைப்‌ பற்றி போதிக்க 
வேண்டும்‌ என்ற உங்களுடைய கல்வித்‌ திட்டத்தைக்‌ கட்டாயமான தாக்குவீர்‌ 
களா, இல்லையா?” 


என்னுடைய கல்வித்‌ திட்டத்தைக்கூடக்‌ கட்டாயமான 
தாக்கக்‌ கூடிய அளவுக்கு எனக்கு இன்னும்‌ துணிச்சல்‌ ஏற்பட 
வீலை. இன்னும்‌ பல வருடங்கள்‌ வரையிலாவது நம்‌ நாட்டில்‌ 
இதற்கு அவசியமிராது என்று நினைக்கிறேன்‌. ஏனெனில்‌, 
ஆரம்பக்‌ கல்வியைக்‌ கட்டாயமானதாக்குவதுதான்‌ சரியான 
வழி என்றால்‌ கூட, அதை அமல்‌ கடத்துவதற்கு முன்பு பல 
நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும்‌. தங்க 
ளுக்குப்‌ பிடித்தமானதும்‌, பலனளிக்கக்‌ கூடியதுமான சல்வியை 


சில கேள்விகள்‌ 407 


மக்கள்‌ பெறுவதற்கு வேண்டிய வசதிகளைச்‌ செய்து கொடுத்‌ 
காலே இப்போதைக்குப்‌ போதுமானது என்று நினைக்கிறேன்‌. 
இப்படிச்‌ செய்தால்‌, காம்‌ கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம்‌ 
இல்லாமல்‌ அவர்களே அதை வரவேற்பார்கள்‌ என்று கான்‌ 
நிச்சயமாக நம்புகிறேன்‌. 


86. தம்‌ பொறுப்பில்‌ உள்ள பையன்களுக்குத்‌ தமக்கு விருப்பமான 
விதத்தில்‌ மதக்‌ கல்வி அளிப்பதற்கு ஆசிரியர்களுக்கு உரிமை இருக்கிற 
தென்று நீங்கள்‌ நினைக்கிறீர்களா?! 


ஆசிரியர்கள்‌ எந்த ஸ்தாபனத்தின்‌ கீழ்‌ வேலை செய்கிறார்‌ 
களோ அந்த ஸ்தாபனம்‌ விதிக்கும்‌ கொள்கை அல்லது கொள்கை 
களுக்கு உட்பட்டே நடக்க வேண்டும்‌. ஆகையால்‌, ஈமக்கு 
விருப்பமான விதத்தில்‌ மதக்‌ கல்வி அளிப்பசுற்குத்‌ தமக்கு 
உரிமை இருக்கிறது என்று அவர்கள்‌ உரிமை கொண்டாட 
முடியாது. மற்றப்‌ பாடங்களைப்‌ போலவே, மதக்‌ கல்வி 
விஷயத்திலும்‌, ஸ்தாபனத்தின்‌ நிர்வாகிகள்‌ தீர்மானிக்கும்‌ 
கொள்கையையே ஆசிரியர்‌ நிறைவேற்ற வேண்டும்‌. ஆயினும்‌, 
சொல்லிக்‌ கொடுக்கும்‌ விதத்தை ஆசிரியரின்‌ விருப்பத்திற்கு 
விட்டுவிட வேண்டியதுதான்‌, ஆனால்‌, அவர்‌ என்ன சொல்லிக்‌ 
கொடுக்கிறார்‌ என்பது, மத விஷயத்தில்‌ அவர்‌ வேலை செய்யும்‌ 
ஸ்தாபனத்தினால்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்ட லட்சியங்களுக்கு ஏற்ப 
இருக்க வேண்டும்‌. குறிப்பிட்ட வேறு சில்‌ பாட புத்தகங்களைப்‌ 
படித்து அப்பாடங்களைச்‌ சொல்லிக்‌ கொடுக்க முடியும்‌ என்பது 
உண்மையே. ஆனால்‌, மத்க்‌ கல்வி விஷயத்தில்‌ இது சாத்திய 
மில்லை. உண்மையில்‌, புத்தகங்களின்‌ மூலம்‌ இதை போதிக்கவே 
முடியாது. மற்றப்‌ பாடங்களின்‌ போதனையே பெரும்பாலும்‌ 
அறிவுக்குத்தான்‌. ஆனால்‌, மதக்‌ கல்வி என்பது ஒருவர்‌ உள்ளத்தி 
லிருந்து வரவேண்டும்‌. அது மாணவர்களின்‌ உள்ளத்தைத்‌ 
தொட வேண்டும்‌. ஆகையால்‌, ஒரு ஆசிரியர்‌ தானே ஆழ்ந்த 
மதப்‌ பற்றுதல்‌ உள்ளவராக இருந்தாலொழிய, மதக்‌ கல்வி 
போதிக்கும்‌ பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்‌ கூடாது. இதில்‌ 
ஒரு அளவுக்குத்‌ தராதரம்‌ பார்க்க வேண்டியதும்‌ அவசியமாகும்‌ 
உதாரணமாக, அகிம்சை தான்‌ மிகவும்‌ உயர்ந்த மதக்‌ கோட்பாடு 
என்று ஏற்றுக்கொள்ளப்படும்‌ ஒரு பள்ளிக்கூடத்தில்‌, பலாத்‌ 
காரத்தைத்‌ தாண்டிவிடக்கூடிய எதையும்‌ போதிக்கக்கூடாது. 
அதே மாதிரி அன்பு, எல்லா மதங்களுக்கும்‌ மரியாதை செலுத்‌ 
துவது என்ற லட்சியங்களை ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு பள்ளிக்‌ 
கூடத்தில்‌, மற்ற மதங்களுக்கு விரோதமான எந்தப்‌ பிரசாரத்‌ 
திற்கும்‌ இடம்கொடுக்கக்‌ கூடாது. சருங்கக்‌ கூறுமிடத்து, 
மதக்‌ கல்வி அளிக்க வேண்டிய அவசியத்தை ஒரு பள்ளிக்கூடம்‌ 
ஏற்றுக்கொண்டால்‌, அது எத்தகையதாக இருக்க வேண்டும்‌ 
என்பதையும்‌ விளக்கமாக விதிக்க வேண்டும்‌. இதை ஆசிரியர்‌ 
களின்‌ விருப்பத்திற்கு விட்டுவிடக்‌ கூடாது. அப்படிச்‌ செய்தால்‌ 
குழப்பம்தான்‌ ஏற்படும்‌. 


408 கல்வி 


“7. ஒவ்வொரு மாணவனும்‌ குறைந்தபட்சம்‌ மூன்று அல்லது நான்கு 
மொழிகளைக்‌ கற்றுக்கொள்ள வேண்டியது அவகியம்‌ என்று கருதப்பட்டால்‌, 
இப்போது வறக்கிலிருக்கும்‌ மதங்களின்‌ அடிப்படைக்‌ கோட்பாடுகள்‌, அனுஷ்‌ 
டானங்கள்‌, சித்தாந்தங்கள்‌, மூட நம்பிக்கைகள்‌ ஆகியவைகளும்‌ மாணவர்‌ 
களுக்குத்‌ தெரிந்திருக்க வேண்டியது. அவசியம்‌ என்று நீங்கள்‌ நினைக்க 
வில்லையா?”? 


உண்மையான ஒவ்வொரு மதத்தினிடமும்‌ மாணவர்களுக்கு 
மரியாதையும்‌, அன்பும்‌ ஏற்படச்‌ செய்யவேண்‌ டுமானால்‌, 
ஒவ்வொரு மதத்தின்‌ அடிப்படையான கோட்பாடுகளையும்‌ 
அவர்கள்‌ .தெரிந்துகொள்ளுவதற்கு நாம்‌ ஏற்பாடு செய்ய 
வேண்டும்‌. பல்வேறு மதங்களிலும்‌ புகுந்துகொண்டுள்ள மூட 
நம்பிக்கைகள்‌, அந்த மதங்களின்‌ விசேஷ அனுஷ்டானங்கள்‌ 
முதலியவற்றை அவர்கள்‌ அறிந்துகொள்ள வேண்டியது அவகியம்‌ 
என்று நான்‌ நினைக்கவில்லை. இந்தியா போன்ற ஒரு காட்டில்‌ 
தீன்‌ கண்களையும்‌, காதுகளையும்‌ திறந்துவைத்துக்‌ கொண்டுள்ள 
ஒவ்வொருவரும்‌ இந்த அனுஷ்டானங்கள்‌, மூட கம்பிக்கைகளின்‌ 
தன்மை என்ன என்பதைச்‌ சுலபமாகத்‌ தெரிந்துகொள்ளலாம்‌. 
ஈல்லது எங்கிருந்தாலும்‌ அதை கரம்‌ தேடிச்‌ செல்ல வேண்டும்‌. 
அப்படிச்‌ செய்தால்‌, ஒவ்வொரு மதத்தின்‌ அனுஷ்டானங்களையும்‌, 
மூட ஈம்பிக்கைகளை யும்‌ மட்டும்‌ தெரிர்துகொள்ள வேண்டியிராது. 
நம்முடைய மதத்தின்‌ அனுஷ்டானங்கள்‌, மூட ஈம்பிக்கைகளை 
மட்டும்‌ தெரிந்து கொண்டால்‌ போதும்‌. அவகியமான சந்தர்ப்‌ 
பங்களில்‌ அவற்றைச்‌ சீர்திருத்தம்‌ செய்ய வேண்டிய அவசியத்‌ 
தையும்‌ பையன்களிடம்‌ வற்புறுத்த வேண்டும்‌. அதற்கே அவர்‌ 
களுக்கு கேரம்‌ சரியாக இருக்கும்‌. 


“8, சமுகம்‌ நான்கு சாதிகனாகப்‌ ச9ரிக்கப்பட்டுள்ள வர்ணாசிரம முறை 
யில்‌ உங்களுக்கு கம்பிக்கையிருப்பதால்‌, மாணவர்களுக்கு அளிக்கப்படும்‌ 
கல்வியும்‌, அவர்களுடைய சாதிக்கேற்றவாறு வெவ்வேறு விதமானதாக 
இருக்க வேண்டும்‌ என்பதை நீங்கள்‌ ஒப்புக்‌ கொள்ளுகிறிர்களா, இல்லையா?'* 


வர்ணங்களுக்குத்‌ தகுச்தரற்யோல்‌ கல்வி மாறுபட்டதாக 
இருக்க வேண்டுமென்று நான்‌ நினைக்கவில்லை. பல்வேறு வர்ணங்‌ 
களுக்கும்‌ பொதுவான அம்சங்கள்‌ நிறைய இருக்கின்றன. 
அவர்களுக்கு அளிக்கப்படும்‌ கல்வியும்‌ ஒரே மாதிரியாக இருக்க 
வேண்டும்‌ என்பதே கல்வியின்‌ முக்கிய தோக்கம்‌. கண்ணிய 
மான ஒரு மனிதன்‌ சுலபமாக மனித சமுதாயத்தின்‌ சட்டங்களை 
அறிக்துகொள்ளுவான்‌. இந்தச்‌ சட்டங்களே மனிதனின்‌ பெரு 
மைகளை மேலும்‌ அதிகப்படுத்துகின்றன. வர்ணாசிரம தருமம்‌ 
என்பது அவரவர்கள்‌ செய்யும்‌ வெவ்வேறு தொழில்களை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வர்ண த்தைச்‌ சேர்ந்‌ 
தீவரும்‌ அதற்கென்று உள்ள தொழிலைச்‌ செய்தே சம்பாதிக்க 
வேண்டும்‌. ஆகையால்‌, ஒரு குறிப்பிட்ட வர்ணத்தைச்‌ சேர்ந்த 
வர்களிடம்‌ பொதுவாக அந்த வர்ணத்தின்‌ குணாதிசயங்கள்‌ 
பரம்பரையாக வருவதைக்‌ காணலாம்‌. ஒரு குறிப்பிட்ட வர்ணக்‌ 


சில கேள்விகள்‌ 409 


தைச்‌ சேர்ந்தவர்களிடம்‌ மற்ற மூன்று வர்ணங்களின்‌ குணாதிச 
யங்கள்‌ இருக்க முடியாதென்று நான்‌ சொல்லவில்லை; அப்படி 
இராதென்றும்‌ நான்‌ சொல்லவில்லை. மற்றவர்களுக்காக 
உழைத்து பிராம்மணன்‌ தன்‌ ஜீவனத்திற்கு சம்பாதித்துக்கொள்‌ 
ஞவான்‌. ஆனால்‌, அவனுக்கு சேவை செய்யும்‌ கலை தெரிய 
வில்லையென்றால்‌, அல்லது அதைப்பற்றி அவன்‌ வெட்கப்படு 
கிறான்‌ என்றால்‌, அவன்‌ பிராம்மணனே அல்ல. அதே மாதிரி, 
ஒரு சூத்திரன்‌ வேதம்‌ முதலியவற்றைப்‌ பிறருக்குப்‌ போகிக்கா 
விட்டாலும்‌, மனமுவந்து மற்றவர்கள்‌ அளிப்பதைக்‌ கொண்டு 
ஜீவனம்‌ கடத்த வேண்‌ டியிருக்தாலும்‌, ஒரு ஈல்ல சமுதாயத்தில்‌ 
அவனுக்கும்‌ வேதம்‌ முதலியவைகளில்‌ போதிய அளவுக்கு விஷய 
அறிவு அளிக்கப்பட்டிருக்கும்‌. 


“9, உபயோகமான கைவினைத்‌ தொழில்‌ பயிற்சியில்‌ இயற்கையில்‌ 
மற்றெல்லா விதமான கல்வியும்‌ அடங்கியிருக்கிறது என்பதும்‌, அறிவு 
வளர்ச்சிக்‌ கல்வி என்பது வெறும்‌ வெளி அலங்காரம்‌ என்பதும்‌ உண்மை 
தான? அது உண்மையானால்‌, மகா வித்தியாலயத்தில்‌ அளிக்கப்படும்‌ 
கல்விக்கு நீங்கள்‌ ஏன்‌ ஆதரவு தருகிறீர்கள்‌" 


இந்தக்‌ கருத்தில்‌ எவ்வளவு உண்மை இருக்கிறதோ, அவ்‌ 
வளவு தவறும்‌ இருக்கிறது. அறிவு வளர்ச்சிக்‌ கல்வியே முக்கியம்‌ 
என்று தூக்கிவைத்துக்‌ கொண்டாடும்போதுதான்‌, தொழில்‌ 
பயிற்சியிலேயே மற்றெல்லா விதமான அறிவு வளர்ச்சிக்‌ கல்வி 
யும்‌ இருக்கிறது என்று கான்‌ சொல்லுகிறேன்‌. ஏனெனில்‌, அறிவு 
வளர்ச்சிக்‌ கல்விக்கும்‌, தொழிற்‌ பயிற்சிக்குமிடையே தாண்ட 
முடியாது தடை என்று எதுவுமில்லை. இரண்டும்‌ ஒன்றோடு ஒன்று 
சம்பந்தமில்லாத இரு தனிப்‌ பிரிவுகள்‌ அல்ல. அதற்கு மாறாக. 
கைவினைத்‌ தொழில்களில்‌ பயிற்சிபெறுவது, அறிவு வளர்ச்‌ 
சிக்கும்‌ முழு வாய்ப்பு அளிக்கிறது. அந்தப்‌ பயிற்சி இல்‌ 
லாமல்‌, அறிவு வளர்ச்சி அசாத்தியமானதென்று கூட நரன்‌ 
சொல்லுவேன்‌. ஒரு கொத்தனாருக்குத்‌ தன்‌ ஜீவனத்திற்காக சம்‌ 
பாதிக்கக்‌ கூடிய அளவுக்கு மட்டும்‌சான்‌ தொழில்‌ தெரியும்‌ என்‌ 
றால்‌, அவர்‌ எந்தக்‌ கல்வியும்‌ பெற்றிருப்பதாகச்‌ சொல்ல முடி 
யாது. ஆகையால்‌, கொத்தனாரின்‌ கல்வியில்‌ பின்‌ கண்ட விஷ 
யங்களும்‌ சேர்க்திருக்க வேண்டும்‌: சமூக வாழ்க்கையில்‌ இந்தத்‌ 
தொழிலுக்குள்ள இடம்‌, செங்கல்‌ அடுக்கும்‌ விதம்‌, வீடுகளின்‌ 
தேவை, ஒரு ஈல்ல வீட்டுக்கு அவசியமான சாதனங்கள்‌, காக 
ரிகத்திற்கும்‌, மனிதர்கள்‌ வசிக்கும்‌ வீடுகளுக்குமுள்ள நெருங்கிய 
சம்பந்தம்‌. அறிவு வளர்ச்சிச்‌ கல்வி என்றால்‌, சில விஷயங்களைத்‌ 
தெரிந்து கொள்ளுவதைத்‌ தவிர வேறொன்றுமில்லை என்று கினைப்‌ 
பது முற்றிலும்‌ தவறான எண்ணமாகும்‌. அம்மாதிரி பயிற்சியில்‌ 
லாமலே அறிவை ஈன்றுக வளர்த்துக்‌ கொள்ளுவது சாத்தியமே 
யாகும்‌. என்னென்னவோ விஷயங்களைச்‌ சேகரித்து வைக்கும்‌ 
ஒரு அலமாரியைப்‌ போல்‌ மாணவர்களின்‌ மனத்தைத்‌ திருப்பி 
விடும்‌ ஆசிரியர்‌, கல்வி போதனையின்‌ முதல்‌ பாடத்தைக்‌ கூடக்‌ 


410 கல்வி 


கற்றுக்‌ கொள்ளவில்லை என்று தான்‌ அர்த்தம்‌. இந்த நிருபர்‌ 
கூறிய கருத்தில்‌ உண்மையும்‌ இருக்கிறது, தவறும்‌ இருக்கிறது 
என்று கான்‌ ஏன்‌ சொன்னேன்‌ என்பதை இதற்குள்‌ வாசகர்கள்‌ 
புரிந்து கொண்டிருப்பார்கள்‌. கைவினைத்‌ தொழில்கள்‌, அறிவுப 
பயிற்சி பற்றி கான்‌ சொன்ன கருத்துகள்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்‌ 
பட்டால்‌ அது தவறாகும்‌. கைவினைத்‌ தொழில்களில்‌ பயிற்சி பெறு 
வதும்‌, அறிவு வளர்ச்சிக்கான கல்வி பெறுவதும்‌ இரண்டு வெவ்‌ 
வறான விஷயங்கள்‌ என்ற தவறான எண்ணம்‌ நிலவுவதை 
மானத்திற்கொண்டு அந்தக்‌ கேள்வி எழுப்பப்பட்டிருந்தால்‌, அது 
உண்மைதான்‌. மகாவித்தியாலயத்தையும்‌, அதில்‌ அளிக்கப்‌ 
படும்‌ கல்வியையும்‌ கான்‌ ஏன்‌ ஆதரிக்கிறேன்‌ என்பதை இப்‌ 
போது சுலபமாகப்‌ புரிந்து கொள்ளலாம்‌. கான்‌ கருத்தில்‌ கொண்‌ 
டுள்ள ஸ்தாபனத்தில்‌ கொத்தனாரும்‌, கெசவாளியும்‌, தம்‌ 
வயிற்றுப்‌ பிழைப்புக்குச்‌ சம்பாதிக்க வேண்டிய அளவுக்கு 
மட்டுமே தொழில்‌ தெரிந்தவர்களாயிருக்க மாட்டார்கள்‌; புத்தி 
சாலித்தனமுள்ள சமூக ஊழியர்களாகவும்‌ : இருப்பார்கள்‌. 
கெசவாளிகள்‌, செருப்புத்‌ தைப்பவர்கள்‌, பொற்கொல்லர்கள்‌, 
விவசாயிகள்‌ முதலியவர்களும்‌ மகாவித்தியாலயத்தில்‌ படிக்‌ 
கிறார்கள்‌; அவர்களுடைய சாதிகளிலிருந்து முறையே கபீர்‌, 
போஜபகத்‌, ஆகா, குருகோவிந்த்‌ போன்றவர்கள்‌ தோன்று 
வார்கள்‌ என்று நான்‌ நம்புகிறேன்‌. அவர்களெல்லாம்‌ அறிவு 
வளர்ச்சிக்‌ கல்வி பெற்றவர்கள்‌ அல்ல என்று யார்‌ சொல்ல 
முடியும்‌? 

£10, கைவினைத்‌ தொழில்களின்‌ பயிற்சிதான்‌ கல்வியின்‌ உயிர்நாடி 
கான்றால்‌, வித்தியாபீடததை கொத்தனார்கள்‌, கருமான்கள்‌, நெசவாளிகள்‌ 
ஆகியோர்‌ கொண்ட ஒரு கமிட்டியினிடம்‌ ஒப்படைததுவிடலாமே. வேண்டு 
மானால்‌ அறிவு வளர்ச்சிக்காக அவர்கள்‌ ஆசிரியர்களை நியமித்துக்‌ 
கொள்ளட்டும்‌.” 


ஒன்பதாவது கேள்விக்கு அளிக்கப்பட்ட பதிவிலேயே இச்‌ 
இக்‌ கேள்விக்கும்‌ பதில்‌ இருக்கிறதென்று நினைக்கிறேன்‌. கபீர்‌ 
போன்ற நகெசவாளர்கள்‌ இருந்தால்‌, வித்தியாபிடத்தின்‌ நிர்வா 
கத்தை நிச்சயமாக அவர்களிடம்‌ ஒப்படைத்துவிடுவேன்‌; அறிவு 
வளர்ச்சிக்‌ கல்வி அவிக்கும்‌ ஆசிரியர்களும்‌ அவர்களின்‌ கீழ்‌ ஊழி 
யர்களாக வேலை செய்வதை ஒரு பெருமையாகக்‌ கருதுவார்கள்‌ 
சான்றும்‌ நம்புகிறேன்‌. கல்வி முறையில்‌ சேர்க்கப்படுவதற்குக்‌ 
கைவினைத்‌ தொழில்கள்‌ தகுதி உள்ளவையல்ல என்று காம்‌ கருதி 
யதால்தான்‌, இன்று சமூகத்தில்‌ ஈமது கைவினைத்‌ தொழிலாளர்‌ 
கள்‌ ஒரு கீழ்த்தரமான அந்தஸ்திற்குத்‌ தள்ளப்பட்டிருக்கிறார்கள்‌. 
சமுகத்திற்கு சேவை செய்வதற்கு அவர்களிடமிருந்து நாம்‌ எந்த 
உதவியும்‌ பெற முடியாமல்‌ இருப்பதற்கும்‌ காரணம்‌ அதுதான்‌, 

“11. தேசத்தின்‌ முன்னேற்றம்‌ கிராமங்களைப்‌ பொறுத்திருக்கிறதே 
யொழிய கரங்களைப்‌ பொறுத்திருக்கவில்லை என்று வித்தியாபீடத்தின்‌ கோக்‌ 
கங்களைப்‌ பற்றிய அறிக்கையில்‌ கூறப்பட்டிருக்கிறது. அப்படியானால்‌, ஈமது 
ககரங்களில்‌ உள்ள பையன்களை ஏன்‌ வீணாகக்‌ கெடுக்கிறீர்கள்‌? வேண்டு 


சில கேள்விகள்‌ 411 


மானால்‌ கிராமங்களிலுள்ள பையன்களுக்கு கிராமக்‌ கல்வி அளியுங்கள்‌. 
ஆனல்‌, ஈகர்ப்புறங்களிலுள்ள பையன்கள்‌ ககர வாழ்க்கையையே விரும்புகிறார்‌ 
கள்‌. அவர்களுக்கு ஏற்ற கல்வியை அளிக்க ஏன்‌ ஏற்பாடு செய்யக்கூடாது? 
வித்தியாபீடத்திற்கு வேண்டிய நிதிகளையெல்லாம்‌ ஈகரங்களிலிரும்து தானே 
பெறுகிறீர்கள்‌? வித்தியாபீடத்தை ஏற்ற ஒரு கிராமத்திற்கு மாற்றி, தேவை 
யான பணம்‌, தானியங்கள்‌, பருத்தி முதலியவற்றை அந்த கிராமத்திலிருக்தே 
வருல்‌ செய்து கொள்ளுவதாயிரும்‌ தால்‌, நாங்கள்‌ எதுவும்‌ பேசுவதற்கு 
இராது. 


அதிருஷ்டவசமாக இந்தக்‌ கேள்வி நகரத்தில்‌ வாழ்பவர்கள்‌ 
அல்லது நகர மாணவர்கள்‌ பலரின்‌ மனத்தில்‌ எழுவதில்லை. 
கிராமங்களுக்கு இழைக்கப்பட்ட அமீதிகளுககுப்‌ பிராயச்‌ சித்தம்‌ 
செய்து கொள்ளத்‌ தயாராக இருப்பதாகத்‌ தெரிவித்துள்ள நகர 
வாசிகள்‌, கிராம மக்களின்‌ செலவிலேயே கிராமப்‌ பையன்‌ 
களுக்குக்‌ சல்வி அளிக்க வேண்டுமென்று எப்படிச்‌ சொல்ல முடி 
யும்‌? ஈகர வாசிகளின்‌ கவனம்‌ கிராமங்கள்‌ பால்‌ ஈர்க்கப்பட்ட 
குன்‌ விளைவாகத்தான்‌ வித்தியாபீடம்‌ தோன்றியது. தங்கள்‌ கண்‌ 
கள்‌ திறந்த பின்னர்‌ ௩கர மக்கள்‌ தான்‌ வித்தியாபீடத்தை ஆரம்‌ 
பிக்கத்‌ தீர்மானித்தனர்‌. கிராமங்களின்‌ அபிவிருத்தி தான்‌ அதனு 
டைய விசேஷ நோக்கமென்றால்‌, அதற்கான செலவை ஏற்றுக்‌ 
கொள்ளும்படி கிராமவாசிகளை எப்படிக்‌ கேட்க முடியும்‌? இப்‌ 
போதைக்காவது, கிராமங்களில்‌ கூட கல்லூரிக்காக ஆகும்‌ 
செலவை ஏற்றுக்‌ கொள்ளவேண்டியது ஈக மக்களின்‌ பொறுப்‌ 
பாகும்‌. சர்க்கார்‌ மீது காம்‌ கூறும்‌ அதே குற்றச்‌ சாட்டுகளை, 
கிராம மக்களும்‌ ஈம்‌ மீது கொண்டுவரக்கூடும்‌. “குகரவாசிகளா 
கிய நீங்கள்‌ எங்களைச்‌ சரண்டியிருக்கிறிர்கள்‌, இன்னமும்‌ சரண்‌ 
டிக்‌ கொண்டிருக்கிறீர்கள்‌. தயவு செய்து இப்போது அதை 
நிறுத்திவிடுங்கள்‌. பழைய நிகழ்ச்சிகளை நரங்கள்‌ மறந்துவிடு 
கிரோம்‌” என்று அவர்கள்‌ சொல்லலாம்‌. எங்களில்‌ சிலர்‌ உண்மை 
நிலைமையையும்‌, எங்கள்‌ கடமையையும்‌ உணர்ந்து விட்டோம்‌. 
கிராமவாகிகளுக்கு நாம்‌ இழைத்த தவறை நம்மில்‌ சிலர்‌ உணர்ந்து 
விட்டோம்‌; அதற்குப்‌ பரிகாரம்‌ செய்வதென்றும்‌ தீர்மானித்‌ 
திருக்கிறோம்‌. இதனுடைய முதலாவது அம்சம்‌ சர்க்காருடன்‌ ஒத்‌ 
துழையாமை செய்வதாகும்‌. ஒத்துழையாமையின்‌ உட்கருத்துகளை 
காம்‌ அறிர்த பிறகு, சர்க்காருடன்‌ ஒத்துழைப்பதால்‌ கிடைக்கும்‌ 
நேர்மையற்ற அனுகூலங்களை நிராகரிக்கவும்‌ கற்றுக்‌ கொண் 
டோம்‌. ஒத்துறையாமையை ஆரம்பித்த பிறகு காம்‌ பேசாமல்‌ 
உட்கார்க்திருந்தோமானால்‌, ஒத்துழையாமையின்‌ அர்த்தத்தை 
நாம்‌ புரிந்து கொள்ளவில்லையென்று நம்மைப்‌ பற்றிக்‌ கூறுவது 
சநியாக இருந்திருக்கும்‌. நம்முடைய வீட்டை யாராவது 
கொள்ளையடிக்க ஆரம்பிப்பதாக வைத்துக்‌ கொள்ளுவோம்‌. அவ 
னுக்கு நரம்‌ உதவி செய்யாமல்‌ இருப்பது மட்டும்‌ போதாது. காம்‌ 
குறுக்கிட்டு, அவனுடைய தீன்‌ செயலைத்‌ தடுக்க வேண்டும்‌; 
கொள்ளையில்‌ பங்கு பெறுவதையும்‌ தவிர்க்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ கொள்ளைக்காரனுடன்‌ நாம்‌ உண்மையாக ஒத்‌ 


-412 கல்வி 


துழையாமை செய்தோம்‌ என்று சொல்ல முடியும்‌. ஒத்துழை 
யாமை செய்வது பலாத்காரத்‌ தன்மைவாய்ந்ததாகவோ, 
அமைதியானதாகவோ, கலகத்தன்மை வாய்ந்ததாகவோ, மிருக 
பலம்‌ அல்லது ஆன்ம பலத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட 
தாகவோ இருக்கலாம்‌. ஆன்ம பலத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்ட சாத்விக ஒத்துழையாமை முறையைப்‌ பின்பற்றுவ 
தென்று நாம்‌ தீர்மானித்திருக்கிறோம்‌. கிராமங்களின்‌ செல்வத்‌ 
தைச்‌ கரண்டுவதில்‌ பல நகர மக்கள்‌ ஈடுபட்டிருக்கிறார்கள்‌; 
அதற்குப்‌ பிராயச்சித்தமாக, கிராமவாசிகளுக்கு ஏதாவது 
சேவை செய்ய வேண்டுமென்பதை உணர்ந்திருக்கிறோம்‌. இதை 
நாம்‌ உணர்ந்ததன்‌ பலனாகத்தான்‌ வித்தியாபிடம்‌ தோன்றியது. 
உண்மையை உணர வேண்டும்‌ என்பதில்‌ நம்மில்‌ பலர்‌ விடாப்‌ 
பிடியாக விழிப்புடன்‌ இருப்பதால்‌, ஒத்துழையாமையின்‌ ரகசி 
யத்தை ஒவ்வொரு நாளும்‌ இன்னும்‌ அதிகத்‌ தெளிவுடன்‌ புரிந்து 
கொண்டு வருகிறோம்‌. அந்த அளவுக்கு வித்தியாபிடத்திற்கு இன்‌ 
னும்‌ அதிக உண்மையான உருவம்‌ கொடுக்கவும்‌ முயற்சித்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. நகர மக்கள்‌ கொடுக்கும்‌ கன்கொடைகளில்‌ 
பெரும்‌ பகுதியை கிராமவாகிகளின்‌ கல்விக்காகச்‌ செலவிட 
வேண்டும்‌ என்பதற்கு அதுவே போதிய காரணமாகும்‌. இப்‌ 
போதைக்கு இந்தக்‌ கல்வி, நகரத்திலிருந்து வந்து வித்தியாபீடத்‌ 
தில்‌ பயிற்சி பெற்றவர்கள்‌ மூலமே அளிக்கப்பட வேண்டும்‌. 


வித்தியாபீடம்‌ வசூலித்த பணத்தை வேறு எதற்கும்‌ உப 
யோகிப்பது மக்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மீறு 
வதாகும்‌ என்று கான்‌ அபிப்பிராயப்படுகிறேன்‌. இப்போதுள்ள 
கல்வியிலிருக்து மாறுபட்டதும்‌, என்னுடைய கருத்துக்கு ஏற்றது 
மான ஒரு கல்வியை அளிப்பதற்குப்‌ பயன்படுத்திக்கொள்ளப்‌ 
படும்‌ என்ற நம்பிக்கையீல்தான்‌ அவர்கள்‌ பணம்‌ கொடுத்திருக்‌ 
கிறார்கள்‌. 


“12, சென்ற எட்டு வருடங்களாக தீண்டாமையை அகற்றும்‌ கொள்‌ 
கையை வீத்தியாபிடம்‌ தொடர்ந்து பின்பற்றி வந்திருக்கிறது. இந்தக்‌ காலத்‌ 
தில்‌ தீண்டாதார்கள்‌ எவவளவு பேர்‌ இங்கிருந்து பட்டம்‌ பெற்றிருக்கிறார்‌ 
கள்‌?!" 


இச்தக்‌ கேள்வி விசித்திரமாக இருக்கிறது. இது அறியா 
மையைக்‌ காட்டுவதாகவும்‌ இருக்கிறது. தீண்டாமை ஒழிப்பு 
என்றால்‌, 'திண்டாதார்‌” என்று சொல்லப்படுவோரைப்‌ பட்டதாரி 
களாக்கிவிடுவது என்று அர்த்தமில்லை; அம்மாதிரி அர்த்தம்‌ 
இருக்கவும்‌ கூடாது.  காளடைவில்‌ அவர்களில்‌ சிலர்‌ பட்டதாரி 
களாவது சாத்தியமே. அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும்‌. 
அத்தகைய பையன்களுக்கு வித்தியாபீடம்‌ உதவி செய்யத்‌ 
தயாராக இருக்க வேண்டும்‌ என்பதும்‌ நியாயமே. ஆனால்‌, 
தீண்டாதார்‌ வகுப்புகளைச்‌ சேர்ந்தவர்களைப்‌ பட்டதாரிகளாக்‌ 
ஒவது, தீண்டாமை ஒழிப்பு இயக்கத்தின்‌ ஒரு பகுதியல்ல. 
தனக்கு அளிக்கப்பட்ட பல்லாயிரக்‌ கணக்கான ரூபாய்‌ நன்‌ 


சில கேள்விகள்‌ 415: 


கொடைகளை வித்தியாபிடம்‌ மறுத்திருக்கிறது; திறமையுள்ள 
பலரின்‌ சேவைகளையும்‌ மறுத்திருக்கிறது. இந்தச்‌ செய்கை 
களின்‌ மூலம்‌ வித்தியாபீடம்‌ தீண்டாதாரிடம்‌ தனக்குள்ள 
அன்பைச்‌ செயலில்‌ காட்டியிருக்கிறது. 

“13. பிரம்மச்சரியம்‌ இல்லாததால்‌ தேச மக்கள்‌ தேக பலத்திலும்‌ சரி? 
ஆன்மிக பலத்திலும்‌ சரி, குன்றிவிட்டார்கள்‌. துணிச்சலுடனும்‌, விடா முயற்சி 
படனும்‌ காரியங்கள்‌ செய்யும்‌ ஆற்றலும்‌ அவர்களுக்குக்‌ குறைந்துவிட்டது. 
இதைப்‌ பிரத்தியட்சமாகப்‌ பார்த்து வருகிறோம்‌. வித்தியாபீடத்தின்‌ கோக்கங்‌ 
கனை விவரிக்கும்‌ கடைசி ஷரத்தில்‌ பிரம்மச்சரியத்தையும்‌ சேர்க்காமல்‌ நீங்கள்‌ . 
எப்படி விட்டிர்கள்‌ ?"" 

இது நல்ல கேள்வி. எனினும்‌ தேசமக்களின்‌ தேக பலமும்‌, 
ஆன்மிக பலமும்‌ பலவீனம்‌ அடைந்திருப்பதும்‌, துணிச்சலுடன்‌ 
காரியங்கள்‌ செய்யும்‌ ஆற்றல்‌ குறைந்திருப்பதும்‌, பிரம்மச்சரியம்‌ 
இல்லாததன்‌ கேரடியான விரவு என்று ருசுப்பிக்க முடியாது. 
பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்தால்‌ தேகபலம்‌ இருக்குமென்றும்‌ 
ருசுப்பிக்க முடியாது. ஆகையால்‌, பிரம்மச்சரியத்தை, தேக பலம்‌ 
அல்லது பலவீனத்துடன்‌ சம்பக்தப்படுத்துவது முறையல்ல; 
இவையெல்லாம்‌ நிலையற்றவை. ஆகையால்‌, இவ்விரண்டையும்‌ 
சம்பந்தப்படுத்துவது, தெய்விகமான பிரம்மச்சரியத்தின்‌ சிறப்‌ 
பைக்‌ குறைப்பதாகும்‌. மேல்‌ காடுகளிலுள்ள மக்கள்‌ பீரம்மச்சாரி 
கள்‌ அல்ல. ஆனால்‌, அவர்கள்‌ தேக பலமற்றவர்களாகவோ, மனோ 
பலம்‌ அற்றவர்களாகவோ இல்லை. துணிச்சலுடனும்‌, தொடர்ந்‌ 
தும்‌ வேலை செய்வதற்கு அவர்களிடமுள்ள ஆற்றல்‌ அபாரமானது. 
கூர்க்காக்கள்‌, பட்டாணியர்கள்‌, சீக்கியர்கள்‌, டோக்ராக்கள்‌, 
மற்றும்‌ ராணுவத்திலுள்ள ஆங்கிலேய சிப்பாய்கள்‌ முதலியோர்‌ 
பிரம்மச்சாரிகள்‌ அல்ல. ஆனால்‌, அவர்கள்‌ ஈல்ல உடல்கட்டுடன்‌ 
இருக்கிறார்கள்‌. ஈம்முடைய வியாயாமசாலையிலுள்ள (தேகப்‌ 
பயிற்சிக்‌ கூடம்‌) மாணவர்களை அவர்கள்‌ எளிதில்‌ தோற்கடித்து 
விடுவார்கள்‌. ஆகையால்‌, தேகபலம்‌, ஒரு விதமான மனேபலம்‌, 
துணிச்சலுடனும்‌ விடாமுயற்சியுடனும்‌ காரியங்கள்‌ செய்வது: 
ஆகியவையெல்லாம்‌ பிரம்மச்சரியம்‌ இல்லாவிட்டால்‌ முடியாது 
என்று சொல்லுவது சரியாகாது என்று ருசப்பிக்க முடியும்‌. நான்‌ 
கற்பனை செய்யும்‌ பிரம்மச்சரியம்‌ அதாவது, பிரம்மத்தை அறியும்‌ 
பாதையில்‌ இட்டுச்‌ செல்லும்‌ பிரம்மச்சரியம்‌, தேக பலம்‌ அல்லது 
மனோபலத்தைத்‌ தாண்டியதாகும்‌, லட்சியம்‌, அதை அடைவதற்‌ 
கான மார்க்கம்‌ இரண்டும்‌ அதுவேதான்‌. ஆகையால்‌, அதில்‌ 
வெற்றி பெறுவதற்கு எனது உடலைத்‌ தியாகம்‌ செய்யத்‌ தயா 
ராக இருப்பேன்‌. உடலில்‌ மோகம்‌ கொண்டவன்‌ தொடர்ந்து 
பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பது அரிது. பீஷ்மரும்‌, மற்றவர்‌ 
களும்‌ அப்படி இருந்தார்கள்‌ என்ற உதாரணங்கள்‌ நமக்குத்‌ 
தப்பெண்ணங்களை உண்டாக்கக்‌ கூடும்‌. ராமரயண த்திலும்‌, 
மகாபாரதத்திலும்‌ கூறப்பட்டவைகக£ அப்படியே ஒப்புக்கொள்‌ 
ஞவது ஈம்மை திசை தவறச்‌ செய்துவிடும்‌. அவற்றின்‌ உட்‌ 
கருத்துகளை உணர்ந்து, செயலில்‌ காட்ட வேண்டியதே நமது: 


414 கல்வி 


கடமையாகும்‌, விஷயங்களைத்‌ தெரிந்துகொண்டு, சோதனை 
செய்ய வேண்டும்‌ என்ற உண்மையான உணர்ச்சியுடன்‌ அதை 
காம்‌ செய்தால்‌, நிச்சயமாக முன்னேறிச்‌ செல்லுவோம்‌. 


மனிதனுடைய உடல்‌ அலட்சியமாக விட்டுவிடக்‌ கூடிய 
ஒன்றல்ல. அதைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌. சில சமயங்களில்‌ 
மனித உடல்‌ ராவணனுடைய இருப்பிடமாக இருக்கலாம்‌; 
ஆனால்‌, ராமனின்‌ அயோத்தியும்‌ அதுதான்‌. செயல்களமாகிய 
குருகேஷித்திரமாக அது இருந்தால்‌, அதுவேதான்‌ தரும க்ஷேத்திர 
மாகவும்‌ இருக்கிறது. அதாவது கட்மையைச்‌ செய்யும்‌ 
களமாக இருக்கிறது. ஆகையால்‌, அகைப்‌ புறக்கணிக்க 
முடியாது. அதை நல்ல நிலைமையில்‌, பலமாக வைத்திருக்க 
வேண்டும்‌. ஆகையால்‌, உடற்பயிற்கி அவசியமாகும்‌. ஆனால்‌, 
உடற்பயிற்சிக்குக்‌ கொடுக்கும்‌ முக்கியத்தை இத்துடன்‌ நிறுத்‌ 
கிக்கொண்டுவிட வேண்டும்‌. மாணவர்களிடையே உடற்பயிற்‌ 
சியை பிரபலப்படுத்துவதற்கு இதுவே போதுமானது. பிரம்மச்‌ 
சரியத்திற்கும்‌, உடற்பயிற்சிக்குமிடையே துண்டிக்க முடியாத 
தொடர்பு இருப்பதாக நாம்‌ வற்புறுத்த முடியாது. அது மிகை 
பட்டதாகும்‌ என்பதோடு மட்டுமில்லை; பிரம்மச்சரியத்தைப்‌ 
பின்பற்றும்‌ ஒருவன்‌ நல்ல. தேக பலம்‌ பெற்றிருக்கவில்லை 
யென்றால்‌, பிரம்மச்சரியம்தான்‌ அதற்குக்‌ காரணமோ என்ற 
தவறான எண்ணத்தில்‌ அதைக்‌ கைவிட்டுவிடக்‌ கூடும்‌ என்ற 
அபாயம்‌ இருக்கிறது. 


பிரம்மச்சரியத்திற்கு தேகபலத்தின்‌ துணை தேவையில்லை. 
அதனுடைய முக்கியத்துவமும்‌, தேவையும்‌ வேறு. மேல்‌ காடு 
களில்‌ இருப்பவர்களுக்கு தேக பலமும்‌, மனோபலமும்‌ இருக்‌ 
கலாம்‌; ஆனால்‌, அவர்களுக்கு ஆன்ம பலம்‌ இல்லை. ஓவ்வொரு 
- கணமும்‌ அவர்கள்‌ தம்முடைய மட்டமான உணர்ச்சிகளுக்கு 
இரையாகிவிடுகிறார்கள்‌. தங்களுடைய முடிவுக்கு ஒரு சிறு 
எதிர்ப்பு தோன்றுவதையும்‌ அவர்கள்‌ பொறுக்க முடிவதில்லை. 
தம்முடைய சக்தி, கைத்தொழில்கள்‌, முயற்சிகள்‌ ஆகிய யாவற்‌ 
றையும்‌, மற்ற இனத்தினரைக்‌ கொள்ளையடித்து அவர்களை 
அழிப்பதிலேயே செலவிடுகிறார்கள்‌. இத்தகையோருடைய தேக 
பலத்தையும்‌, மனோபலத்தையும்‌ பார்த்து நாம்‌ எப்படிப்‌ பொரா 
மைப்பட முடியும்‌? அவர்களுடைய பலமும்‌, சுறு சுறுப்பும்‌ 
பிரம்மச்சரியம்‌ இல்லாததையே காட்டுகிறது. - அதனால்தான்‌ 
உலகத்தின்‌ உண்மையான முன்னேற்றத்திற்கு அது பெரிய 
அபாயமாக இருந்திருக்கிறது. அதனால்தான்‌ அதை சைத்தான்‌ 
தன்மை வாய்ந்ததென்று நான்‌ கூறியிருக்கிறேன்‌. மேற்கத்திய 
காடுகளை நான்‌ கண்டிக்கவுமில்லை, சிறுமைப்படுத்தவுமில்லை. 
சத்தியம்‌, மற்றும்‌ இதர தார்மிகக்‌ கோட்பாடுகளில்‌ தளராத 
ஈம்பிக்கை உள்ளவர்கள்‌ பலர்‌ அங்கே இருக்கிறார்கள்‌. பல பிரம்‌ 
மச்சாரிகளும்‌ அங்கே இருக்கிறார்கள்‌. இங்கே நான்‌ குறிப்பிட்‌ 
“டுள்ளவைகளும்‌, மேற்கத்திய வாழ்க்கையிலுள்ளவைகளுமான 


சில்‌ கேள்விகள்‌ 415 


பல விரும்பத்தகாத அம்சங்கள்‌ அவர்களுக்கும்‌ தெரியம்‌. ஆகை 
யால்‌, மேற்கத்திய காடுகளிடம்‌ நமக்கு அன்பும்‌, மரியாதையும்‌ 
இருந்தால்கூட, அவர்களுடைய கோரமான முயற்கிகளால்‌ 
ஏற்பட்டுள்ள வருந்தத்தக்க விளைவுகளைப்‌ பற்றி நாம்‌ பேசலாம்‌. 
பிரம்மச்சரியம்‌ என்ற கல்ல அஸ்திவாரத்தின்‌ மீது மேற்கத்திய 
கரகரிகம்‌ எழுப்பப்பட்டிருந்தால்‌, இன்று உலகம்‌ வேறுவிதமாக 
இருந்திருக்கும்‌. இன்றுள்ளதைப்‌ போன்ற பரிதாப நிலைமையில்‌ 
இராது; உயர்‌ நோக்கங்கள்‌ கொண்ட ஆண்களும்‌, பெண்களும்‌ 
வாமும்‌ நல்ல பூமியாக இருந்திருக்கும்‌. பிரம்மச்சரியத்தை அனுஷ்‌ 
டிக்காததால்‌ ஏற்படும்‌ தீய விளைவுகளை அறிந்துள்ள நாம்‌, மக்க 
ளிடம்‌ பிரம்மச்சரிய லட்சியத்தைப்‌ பரப்ப வேண்டும்‌. பிரம்மச்சரி 
யம்‌ இல்லாமல்‌ முழு ஆன்மிக வளர்ச்சி அசாத்தியமானது. பிரம்‌ 
ம்ச்சரியத்தை அனுஷ்டிக்காத ஒருவன்‌ பயிற்றுவிக்கப்படாத 
முரட்டுக்‌ குதிரையைப்‌ போல்‌ நடர்துகொள்ளக்‌ கூடும்‌; ஆனால்‌, 
பண்பாட்டின்‌ முத்திரையான தூய்மையையும்‌, காகரிகமான 
தன்மையையும்‌ அ௮ன்‌ பெற முடியாது. பிரம்மச்சரியம்‌ இல்லா 
மல்‌ தெளிவு பெற்ற, தூய்மையான முயற்சி எதுவும்‌ இருக்க 
முடியாது. பிரம்மச்சரியம்‌ இல்லாதவனிடம்‌ கூட விறுவிறுப்பும்‌, 
மனோபலமும்‌ இருப்பதாகத்‌ தோன்றலாம்‌; ஆனால்‌, அது 
ஆயிரம்‌ ஆசைகளுக்கும்‌, இச்சைகளுக்கும்‌ இரையாகிக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌. அதே மாதிரி பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்காத 
ஒருவர்‌ ஈல்ல உடல்கட்டு உள்ளவராக இருக்கலாம்‌; ஆனால்‌, 
உண்மையில்‌ ஆரோக்கியமானவராக இருக்கமாட்டார்‌. தசை 
களை பலப்படுத்தி, கொழுப்பேற்றிக்‌ கொண்டால்‌, உடம்பு 
ஆரோக்கியமாக இருக்கும்‌ என்பதில்லை. ஒரு மரத்‌ துண்‌ 
டைப்‌ போல்‌ மெல்லிய உடம்பு ஒருவருக்கு இருக்கலாம்‌; ஆனால்‌, 
அவர்‌ குளிர்‌, மழை, வெய்யில்‌ ஆகியவைகளைக்‌ தாங்கிக்கொண்டு 
ஆரோக்கியமாகவே இருக்கக்‌ கூடும்‌. பிரம்மச்சரியம்‌ இல்லாமல்‌ 
அத்தகைய ஆரோக்கியமான உடலைப்‌ பெறமுடியாது. இந்த 
நம்பிக்கை எனக்கு இன்றுதான்‌ ஏற்பட்டிருக்கிறது என்பதில்லை; 
கீண்ட காலமாகவே இந்த நம்பிக்கை இருந்து வந்திருக்கிறது. 
மேலும்‌, அது அனுபவத்தை அடிப்படையாகக்‌ கொண்டது. 
அசுத்தமான சிந்தனை ஒவ்வொன்றும்‌ எப்படி மனிதனுடைய 
சத்தியை வீணடித்து, அவனுடைய ஆன்மாவை அழிக்கிறது 
என்பதற்கு என்னுடைய வாழ்க்கையிலிருந்தும்‌, என்னுடைய 
நண்பர்கள்‌, ௪௧ ஊழியர்களின்‌ வாழ்க்கையிலிருந்தும்‌ நான்‌ பல 
உதாரணங்கள்‌ கொடுக்க முடியும்‌, ஆகவே, தம்மைத்தாமே 
அறிய விரும்புகிறவர்கள்‌, உடல்‌ நலிந்து கொண்டிருந்தால்கூட 
பிரம்மச்சரியத்தைக்‌ காப்பற்றிக்கொள்ள வேண்டும்‌. 


நம்முடைய மாணவர்களிடையே உடல்‌ ஈலிவம்‌, மனோபல 
மின்மையும்‌ காணப்படுவதற்குக்‌ காரணம்‌ வேறு. குழந்தை 
மணம்‌, குடும்ப பாரம்‌, வறுமை காரணமாக போலஷாக்குள்ள 
ஆகாரமின்மை முதலியவையே அதற்குக்‌ காரணங்களாகும்‌. 
குழந்தை மணம்‌ என்பது பிரம்மச்சரியமில்லாமை என்று வாச 


416 கல்வி 


கர்கள்‌ தவறாக நினைத்துக்‌ கொண்டுவிட வேண்டாம்‌. இந்தத்‌ தீய 
பழக்கங்களை ஒழிப்பதற்கு இடைவிடாமல்‌ பெரு முயற்சி செய்ய 
வேண்டும்‌. சமூகத்தில்‌ நிலவும்‌ தீய பழக்கங்களைச்‌ சீர்திருத்தி 
யாக வேண்டும்‌; இப்போதுள்ள இயற்கையற்ற கல்வி முறையின்‌ 
சுமையைக்‌ குறைக்க வேண்டும்‌. ஆனால்‌, இது வேறு விஷயம்‌, 
ஆகையால்‌, அதைப்பற்றி இங்கு நான்‌ விவாதிக்கப்‌ போவதில்லை. 
ஆயினும்‌, தேகப்பயிற்சி செய்வதன்மூலம்‌ மட்டும்‌ நமது" மாண 
வர்கள்‌ உடற்கட்டைப்‌ பெற முடியாதென்று மாத்திரம்‌ தெரிவித்‌ 
துக்கொள்ளுகிறேன்‌. எல்லாத்‌ துறைகளிலும்‌ முயற்சிகள்‌ எடுத்‌ 
துக்கொள்ள வேண்டும்‌ ; அப்போதுதான்‌ காம்‌ கோரும்‌ பலனை 
மட்டும்‌ அடைய முடியும்‌, 


“14. நீங்கள்‌ இந்த காட்டின்‌ பொது வாழ்வில்‌ பங்கெடுத்துக்‌ கொள்ள 
ஆரம்பித்த காலத்திலிருந்து, யாருக்காவது சந்தேகம்‌ ஏற்பட்டு, அதைப்பற்‌ 
ஜித்‌ தெளிவான ஒரு முடிவுக்கு வரமுடியவில்லையென்றால்‌, உங்களை அணுகி, 
அதைப்பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தைப்‌ பெறும்‌ வழக்கம்‌ ஏற்பட்டிருக்‌ 
கிறது. ஒரு குறிப்பிட்ட விதத்தில்‌ கடந்து கொள்ளுவது சரியா, இல்லையா 
என்று உங்களிடமிருந்து அறிய மக்கள்‌ ஆவலாக இருக்கிறார்கள்‌. உண்மையீல்‌ 
இப்போதுள்ள நிலைமையையே நான்‌ சொல்லுகிறேன்‌. உங்களுடைய ஈட 
வடிக்கைகளெல்லாம்‌ மதத்தையே அடிப்டடையாகக்‌ கொண்டிருக்கின்றன 
என்பதையே இது காட்டுகிறது. நீங்கள்‌ காலமான பீறகு, இந்த முடிவுகளை 
ஒரு குழுவீனர்‌ அளிப்பது சரியாக இருக்குமா? அவசியமானால்‌, பெரும்‌ 
பான்மை வாக்குகள்‌ எடுத்து இந்த முடிவுகளை அவர்கள்‌ அளிக்கலாமா? 
இல்லையானால்‌, தரும சாஸ்திரங்களில்‌ தேர்ச்சிபெற்ற ஒரு குழுவினரைத்‌ 
தோற்றுவிக்க வேண்டியது அவசியம்‌ அல்லவர??* 


வாதத்திற்கிடமான விஷயங்களைப்‌ பற்றி மக்கள்‌ என்னிடம்‌ 
வந்து என்னுடைய தீர்ப்பைக்‌ கோருவது தகு தியானதென்று 
கான்‌ நினைக்கவில்லை. என்னுடைய நடவடிக்கைகளின்‌ வெளி 
உருவம்‌ எப்படியிருந்த போதிலும்‌, யாவும்‌ மதக்‌ கொள்கை 
களையே அடிப்படையாகக்‌ கொண்டவை. ஆனால்‌, ஒவ்வொரு 
தஇகராறைப்‌ பற்றியும்‌ மக்கள்‌ என்னுடைய தீர்ப்பைக்‌ கோரு. 
கிறார்கள்‌ என்றால்‌, என்னுடைய நடைமுறையை உருவாக்கிக்‌ 
கொள்ள கான்‌ என்ன விதிகளைப்‌ பின்பற்றுகிறேன்‌ என்பதை: 
மக்கள்‌ புரிந்து கொள்ளவில்லை அல்லது அவைகளனைப்பற்றி அவர்‌ 
களுக்கு சந்தேகங்கள்‌ இருக்கின்றன என்பதே அர்த்தமாகும்‌. 
என்னை மகாத்மா என்று அழைக்கிறார்கள்‌ ; அல்லது நல்ல 
மனிதன்‌ என்று என்னிடம்‌ மதிப்பு வைத்கதிருக்கிறார்கள்‌. நமது 
மக்கள்‌ எளிதில்‌ ஒன்றை கம்பிவீடக்‌ கூடியவர்கள்‌, தாமே 
சிந்தித்துப்‌ பார்க்கும்‌ பழக்கம்‌ இல்லாதவர்கள்‌. ஆகையால்‌, 
என்னென்னவோ விதமான கேள்விகளை என்னிடம்‌ கேட்டுக்‌ 
கொண்டே இருக்கிறார்கள்‌. இது என்னுடைய பெருமை உணர்ச்‌ 
சிக்குத்‌ திருப்தியளிக்கலரம்‌ ; அல்லது என்னுடைய வேலையில்‌ 
ஒரு அளவுக்கு இது உதவியாகவும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ 
மக்களுக்கோ, கேள்வி கேட்பவர்களுக்கோ இது கணிசமாக 


சில கேள்விகள்‌ 417 


உதவியளிக்கிறதா என்பது எனக்குச்‌ சந்தேகம்தான்‌. நான்‌ 
அபிப்பிராயங்கள்‌ சொல்லுவதை நிறுத்திவிட்டு, எனக்குத்‌ 
தோன்றுபவைகளைச்‌ சந்தடியில்லாமல்‌ செய்வதாக இருந்தால்‌ 
எவ்வளவு நன்றாக இருக்கும்‌ என்று பல சமயங்களில்‌ 
யோசித்துப்‌ பார்த்திருக்கிறேன்‌. அப்படியானால்‌, இப்போது 
கான்‌ நடத்திக்‌ கொண்டிருக்கும்‌ இந்த வாரப்‌ பத்திரிகையை 
முதலில்‌ கிறுத்த வேண்டியிருக்கும்‌; அத்துடன்‌, இப்போது 
எனக்குள்ள கடிதப்‌ போக்குவரத்தையும்‌ கடுமையாகக்‌ குறைத்து 
விடவேண்டும்‌. ஆனால்‌, அதற்கு வேண்டிய அவ்வளவு தைரியம்‌ 
எனக்கு இருப்பதாக நான்‌ நினைக்கவில்லை. எனினும்‌, மனிதனின்‌ 
மாபெரும்‌ ண்பன்‌ மரண தேவன்‌ எந்தச்‌ சமயத்திலும்‌ என்னை 
அழைத்துக்‌ கொண்டு போய்‌, நான்‌ விரும்பினாலும்‌, விரும்பா 
விட்டாலும்‌, என்னுடைய இந்தப்‌ பேச்சுகளுக்கெல்லாம்‌ முற்றுப்‌ 
புள்ளி வைத்துவிட முடியும்‌. 


என்னுடைய கொள்கைகளைப்‌ பின்‌ பற்றுபவர்கள்‌ கொண்ட 
ஒரு குழுவினர்‌, எனக்குப்‌ பிற்காலத்தில்‌, சகராறுகளைப்பற்றி 
வாக்குகள்‌ எடுத்து அபிப்பிராயம்‌ சொல்லுவதில்‌ எதுவம்‌ தவறு 
இருப்பதாக எனச்குத்‌ தெரியவில்லை; என்‌ ஜீவியகாலத்தில்‌ 
இப்போதேகூட அப்படிச்‌ செய்யலாம்‌. ஆனால்‌, தனிப்பட்டவர்‌ 
களைப்‌ போலவே, குழுவினரும்‌ தருமத்தையே குறிக்கோளாகக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌. 


15. *வித்தியாபீடத்தில்‌ அளிக்கப்படும்‌ கல்வி மூன்று தனித்தனி கட்டங்‌ 
களாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பக்‌ கல்வி, மத்தியதரக்‌ கல்வி, உயர்தரக்‌ 
கல்வி. இவற்றை முறையே கிராமத்திற்கான கல்வி, ஈகரத்திற்கான கல்வி, 
சமுக லை சேவையில்‌ ஈடுபட விரும்புவோர்களுக்கான கல்வி என்று கூறுவது 
எவ்வளவு தூரம்‌ சரியாக இருக்கும்‌?”? 


ஆரம்பக்‌ கல்வி, மத்தியதரக்‌ கல்வி, உயர்தரக்‌ கல்வி ஆகிய 
வற்றிற்கு இந்த கிருபர்‌ கொடுத்துள்ள அர்த்தங்கள்‌ எனக்குப்‌ 
பிடிக்கவில்லை. கிராமங்களில்‌ உள்ளவர்கள்‌ வெறும்‌ ஆரம்பக்‌ 
கல்வியுடன்‌ திருப்தியடைந்து விட வேண்டுமென்று நாம்‌ ஏன்‌ 
நினைக்க வேண்டும்‌ £ கிராம வாசிகளில்‌ யாராவது விரும்பினால்‌, 
அவர்களுக்கும்‌ மத்தியதரக்‌ கல்வி, உயர்தரக்‌ கல்வி பெறுவதற்கு 
உரிமையுண்டு. ஈகரங்களிலுள்ள பையன்களுக்கும்‌ ஆரம்பக்‌ 
கல்வி அளிக்காமல்‌ முடியாது. கிராமங்களின்‌ சுபிட்சமே இந்த 
மூன்று ரகமான கல்வியின்‌ நோக்கமாக இருக்க வேண்டும்‌. 


16. “சங்கி தத்திற்கு நீங்கள்‌ எப்போதும்‌ ஏன்‌ இவ்வளவு முக்கியத்துவம்‌ 
கொடுக்க வேண்டும்‌??? 


நம்‌ நாட்டில்‌ பொதுவாக இன்று சங்கீதம்‌ பயிலுவது புறக்‌ 
கணிக்கப்படுவதாகச்‌ சொல்லப்படுகிறது. சங்கீகம்‌ இல்லாமல்‌, 
கல்வி முறையே பூர்த்தியானதாக எனக்குத்‌ தோன்றவில்லை. 
சங்கீகத்தினால்‌ தனி மனிதனுக்கும்‌, மக்களின்‌ சமூக வாழ்வுக்கும்‌ 
27 


418 கல்வி 


ஒரு இனிமை ஏற்படுகிறது. சுவாசத்தைச்‌ சீராக அடக்கி 
விடுவதற்கு பிராணாயாமம்‌ எப்படி அவசியமோ, அதே மாதிரி 
குரலைச்‌ சீர்படுத்துவதற்கும்‌ சங்கீதம்‌ அவசியமாகும்‌, இந்த 
காட்டில்‌ பொதுக்‌ கூட்டங்களில்‌ சப்தமும்‌, இரைச்சலும்‌ சாதா 
ரண வழக்கமாக இருக்கின்றன. . மக்களிடையே சங்கீத அறி 
வைப்‌ பரப்புவது அதைக்‌ கட்டுப்படுத்துவதற்குப்‌ பெரிதும்‌ 
உதவியாக இருக்கும்‌. சங்கீதம்‌ கோபத்தைத்‌ தணிக்கிறது. 
தரமறிந்து அதை உபயோகிப்பது மனிதன்‌ கடவுளை அறிவதற்குப்‌ 
பெரிதும்‌ உதவியாக இருக்கும்‌. சங்கீதம்‌ என்றால்‌ எதையாவது 
விருப்பப்படி கூச்சல்‌ போட்டுக்‌ கத்துவதல்ல ; சினிமாப்பாட்டு 
களப்‌ பாடுவதும்‌ எங்கீதமல்ல. அதனுடைய சாதாரண அர்த்‌ 
தத்தை நான்‌ மேலே குறிப்பிட்டிருக்கிறேன்‌. ஆனால்‌, நம்‌ 
வாழ்க்கை பூராவும்‌ ஒரு பாட்டைப்போல்‌ இனிமையானதா 
யிருக்க வேண்டும்‌ என்பதே அதன்‌ உள்ளர்த்தமாகும்‌. சத்தியம்‌, 
கேர்மை போன்ற நல்ல குணங்களை வளர்த்துக்‌ கொள்ளாவிட்‌ 
டால்‌, அத்தகைய வாழ்க்கை சாத்தியமில்லை என்பதைச்‌ 
சொல்லத்‌ தேவையில்லை. வாழ்க்கையை இன்ப மயமாக்குவ 
தென்றால்‌, கடவுளுடன்‌ ஒன்று படுவதாலும்‌. விருப்பு, வெறுப்பு 
களை அகற்றாதவன்‌, சேவையின்‌ இன்பத்தை அனுபவிக்காதவன்‌, 
தெய்விகமான சங்கீ தத்தைப்‌ புரிந்து கொள்ள முடியாது. இந்த 
தெய்விகக்‌ கலையின்‌ இந்த ஆழ்ந்த கருத்தை உணராமல்‌ 
சங்கீதம்‌ பயிலுவதால்‌, ஒரு பலனும்‌ இல்லை என்றே கான்‌ 
சொல்லுவேன்‌. 

17. ஓவியக்கலை என்றால்‌, சைத்ரிகன்‌ கோடுகள்‌ மூலமும்‌, வர்ணங்களின்‌ 
மூலமும்‌ தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிரன்‌ என்று அர்த்தம்‌. 
ஓவியத்தைப்‌ பற்றிய இந்த வியாக்கியானத்தை ஏற்றுக்‌ கொண்டால்‌, எல்‌ 
லோருக்கும்‌ போதிக்கப்பட வேண்டிய தேசீயக்‌ கல்வியில்‌ இதையும்‌ ஒரு 
அத்தியாவசியமான அம்சமாகச்‌ சேர்த்துக்‌ கொள்ளுவீர்களா??? 


மையையும்‌, வர்ணங்களையும்‌ கொட்டி அவற்றைச்‌ சித்திரம்‌ 
என்று கூறுவதை கான்‌ ஆட்சேபித்திருப்பது உண்‌ மைதான்‌ ; 
ஆனால்‌, சித்திரம்‌ வரைவகையும்‌, ஓவியம்‌ கிட்டுவதையும்‌ நான்‌ 
குறைத்துப்‌ பேசியதே இல்லை. கித்திரக்காரர்‌ கூறும்‌ வியாக்கி 
யானத்தின்படி ஓவியம்‌ திட்டுவதை எல்லோருக்கும்‌ போதிக்க 
முடியுமா என்பது சந்தேகமே. சங்கீதத்திற்கும்‌, ஓவியத்திற்கு 
மிடையே இந்த வித்தியாசம்‌ இருக்கிறது. அதாவது, இயற்கை 
யாகவே ஓவியம்‌ தீட்டுவதில்‌ ருசி உள்ள ஒரு கிலர்‌ கான்‌ அதைக்‌ 
கற்றுக்‌ கொள்ள முடியும்‌; ஆனால்‌, சங்கீதத்தை எல்லோரும்‌ 
கற்றுக்‌ கொள்ள முடியும்‌, கற்றுக்‌ கொள்ளவும்‌ வேண்டும்‌. 
ஓவியத்தில்‌ கூட நேர்கோடுகள்‌ கிழிப்பது, மிருகங்களின்‌ 
உருவங்கள்‌, உயிரற்ற பொருள்களை வரைவது ஆகியவற்றை 
எல்லோருக்கும்‌ கற்றுக்‌ கொடுக்கலாம்‌. அது நிச்சயமாக உப 
யோகமானதும்‌, அவசியமான துமேயாகும்‌ ; எழுத்துகளைக்‌ 
கற்றுக்கொடுக்கு முன்பு ஒவ்வொரு பையனுக்கும்‌ இதைக்‌ 
கற்றுக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்றே கான்‌ விரும்புகிறேன்‌. 


சில கேள்விகள்‌ 419 


18. “இலக்கணம்‌, கூட்டு வட்டி, உயர்தர க்ஷேத்திர கணிதம்‌ முதலிய 
வைகளை பையன்கள்‌ பிற்காலத்தில்‌ மறந்துவிடக்‌ கூடும்‌. ஆகையால்‌, 
தேசியக்‌ கல்விக்காக வகுக்கப்படும்‌ பாடத்‌ திட்டத்தில்‌ இவற்றைச்‌ சேர்க்கக்‌ 
கூடாதென்று சிலர்‌ அபிப்பிராயப்படுகிறார்கள்‌. இதை நீங்கள்‌ ஒப்புக்‌ 
கொள்ளுகிறீர்களா? ஒப்புக்கொள்ளுவதாக இரும்தால்‌, உருதுவையும்‌ 
அந்த ரகத்தில்‌ ஏன்‌ சேர்க்கக்‌ கூடாது? தாம்‌ ஒருவரோடொருவர்‌ 
இன்னும்‌ நெருக்கமான தொடர்புகள்கொள்ள வேண்டும்‌ என்றும்‌, 
இருவருடைய கலாசாரத்தை மற்றவர்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌ 
என்றும்‌ ஹிந்துக்களும்‌, முஸ்லிம்களூம்‌ உணரும்‌ போதுதான்‌ சமஸ்‌ 
கிருதம்‌, உருது ஆகிய மொழிகளை அறிந்திருப்பது உபயோகமாகவும்‌, 
நிலையாகவும்‌ இருக்கும்‌. உருது எந்தக்‌ கலாசாரத்தைப்‌ பிரதிபலிக்கிறதோ 
அதைத்‌ தெரிர்துகொள்ள வேண்டும்‌ என்ற விருப்பம்‌ ஏற்படும்‌ போதுதான்‌ 
உருது தீவிரமாகப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளப்படும்‌. அதுவரையில்‌ பிள்ளையார்‌ 
பூஜையைப்‌ போல்‌ அதுவும்‌ வெறும்‌ ஒரு மதச்‌ சடங்கைப்‌ போன்றே 
இருக்கும்‌, எந்த உபயோகமும்‌ இல்லாத ஒரு வெறும்‌ சடங்காகவே 
இருக்கும்‌.” 


இங்கே இலக்கணம்‌, கூட்டு வட்டி, உயர்தர கேத்திர 
கணிதம்‌ ஆகியவையெல்லாம்‌ ஏன்‌ ஒன்றாகச்‌ சேர்க்கப்பட்டிருக்‌ 
கின்றன என்று எனக்குத்‌ தெரியவில்லை. ஒரு மொழியில்‌ நல்ல 
தர்ச்சி பெற வேண்டுமானால்‌, இலக்கணம்‌ அத்தியாவசியமானது 
என்றும்‌, இலக்கணமும்‌ உயர்தர கேஷேத்திரகணிதமும்‌ மிகவும்‌ 
சுவாரஸ்யமான பாடங்கள்‌ என்றுமே நான்‌ எப்போதும்‌ கருதி 
வந்திருக்கிறேன்‌. இரண்டுமே அறிவுக்கு நல்ல பயிற்சியளிக்‌ 
கிறது. மேலும்‌, மொழி ஆராய்ச்சிக்கு இலக்கணம்‌ இல்லாமல்‌ 
முடியாது. ஆகையால்‌, தேசீயக்‌ கல்வியில்‌ இந்த இரண்டுக்குமே 
கான்‌ இடம்‌ கொடுப்பேன்‌. இதே மாதிரி கணக்கு எழுதுவதில்‌ 
கல்ல தேர்ச்சி பெற விரும்புபவன்‌ கூட்டுவட்டிக்‌ கணக்கை அறி 
யாமல்‌ முடியாது. ஆகையால்‌, நிருபர்‌ தன்‌ கேள்வியில்‌ குறிப்‌ 
பிட்டுள்ள முன்று பாடங்களும்‌ தேசீயக்‌ கல்வியின்‌ பாடத்‌ 
திட்டத்தில்‌ தமக்குரிய இடத்தைப்‌ பெறும்‌. எல்லாக்‌ கல்வி 
முறைகளுக்குமே பொதுவான அம்சங்கள்‌ இருக்கின்றன என்பதே 
இதில்‌ கவனிக்க வேண்டியதாகும்‌. சர்க்கார்‌ கல்வி தேசிய அபி 
விருத்திக்கு இடையூறாக இருப்பதால்தான்‌, இன்று சர்க்கார்‌ 
கல்வி, தேசீயக்‌ கல்வி என்று பாகுபாடு செய்ய வேண்டியிருக்‌ 
கிறது. ஆனால்‌, சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களில்‌ உள்ள பல விஷயங்‌ 
கள்‌ நமது பள்ளிகளில்‌ இருக்கும்‌, இருக்கவும்‌ வேண்டும்‌. இரண்‌ 
டுக்குமிடையே ஒரே மாதிரியான சில அம்சங்கள்‌ இருக்க போதி 
லும்‌, சர்க்கார்‌ பள்ளிகளில்‌ உள்ள சூழ்நிலை அடிமைத்‌ தளைகளை 
யலப்படுத்துகிறது; நெருக்கடியான தருணங்களில்‌ நம்மை 
அடக்குவதற்கும்‌ உபயோகிக்கப்படுகிறது. ஆகையால்‌, அத்‌ 
தகைய பள்ளிகளைக்‌ கைவிட வேண்டும்‌. மேலும்‌, அங்கு அளிக்‌ 
கப்படும்‌ கல்வியில்‌ ஒரு பகுதியாவது முற்றிலும்‌ அனாவசிய 
மானது என்பதை ஏற்கனவே பார்த்தோம்‌. அது வெறும்‌ சுமையே 
யன்றி வேறில்லை. ஆனால்‌, இப்போது விவாதத்திலிருக்கும்‌ வீஷ 


420 கல்வி 


யத்தை விட்டு விட்டு கான்‌ எங்கேயோ போகிறேன்‌. இந்தக்‌ 
கேள்வியின்‌ உள்ளர்த்தத்தை நான்‌ புரிந்து கொள்ளாமல்‌ இரும்‌ 
திருக்கலாம்‌ என்ற எண்ணத்தில்‌ இந்த விளக்கத்தை நான்‌ அளிக்‌ 
திருக்கிறேன்‌. 

மேலே குறிப்பிட்ட பாடங்களுக்கும்‌, உருதுவுக்கும்‌ சம்பந்த 
மில்லை; அதைக்‌ கற்றுக்‌ கொள்ளுவதைத்‌ தனியாகப்‌ பரிசீலனை 
செய்யவேண்டும்‌. ஹிந்துக்களும்‌, முஸ்லிம்களும்‌ இறுதியில்‌ 
ஒன்று சேர்ந்துவிடுவார்கள்‌. ஆனால்‌, ஈமது தேசீயப்‌ பள்ளிகளில்‌: 
அவர்கள்‌ இன்னும்‌ நெருங்கி வருவதற்கு நாம்‌ ஓயாமல்‌ முயற்சி: 
செய்து கொண்டே இருக்க வேண்டும்‌. இதற்கு காம்‌, ஒருவரு 
டைய மதத்தை இன்னொருவர்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 
தாம்‌ கற்றுக்‌ கொள்ளும்‌ கொஞ்ச ஈஞ்சம்‌ உருதுவையும்‌ மாண 
வர்கள்‌ மறந்து விட்டால்‌, அதை அவர்கள்‌ உண்மையாகப்‌ படிக்க 
வில்லை என்றே ஆகிறது; படித்துத்‌ தீரவேண்டுமே என்பதற்‌ 
காகத்தான்‌ படிக்கிறார்கள்‌. ஆனால்‌, ஹிந்தியைப்‌ பற்றியும்‌ இப்‌ 
படியே சொல்ல முடியும்‌. மாணவர்களிடையே ஹிந்தி, உருதுவி 
னிடம்‌ எப்படி அக்கதை ஏற்படச்‌ செய்யலாம்‌ என்பது கடவுளுக்‌ 
குத்தான்‌ தெரியும்‌; ஆனால்‌, தேசம்‌ முன்னேற வேண்டுமானால்‌, 
அந்த மொழிகளை அறிந்திருக்க வேண்டியது அவசியம்‌ என்பதைப்‌ 
பற்றி எனக்குச்‌ சந்தேகமே இல்லை. 

19. “மாணவர்களுக்கு முழுச்‌ சுதந்திரம்‌ இருக்கவேண்டும்‌; அவர்கள்‌ 
சுதந்திரமாக வளர்ச்சி பெறுவதைத்‌ தடுக்கக்‌ கூடிய எதுவும்‌ இருக்கக்‌ 
கூடாது. இந்த மோக்கம்‌ ஈடேற வேண்டுமானால்‌, ஆசிரியர்களுக்கு எதன்‌ 
மீதும்‌ விருப்போ, வெறுப்போ இருக்கக்‌ கூடாது. ஆசிரியர்கள்‌ பரடம்‌ 
சொல்லிக்‌ கொடுக்கும்‌ போது எந்தக்‌ கொள்கை, விதி அல்லது வழக்கத்தை 
யும்பற்றித்‌ தமக்கு எந்தவிதமான பாரபட்சமும்‌ இல்லாதது போல்‌ நடந்து 
கொள்ள வேண்டும்‌. ஆசிரியரைப்‌ பற்றிய இர்த இலக்கணம்‌ பல இடங்‌ 
கலில்‌ ஒப்புக்‌ கொள்ளப்படுகிறது. நீங்கள்‌ அதை ஒப்புக்கொள்ளுகிறீர்களா?"" 

மேலே கூறியிருப்பதை ஆதரிக்கவும்‌ முடியும்‌, எதிர்க்கவும்‌ 
முடியும்‌. உண்மையான சாரத்கைக்‌ காப்பாற்றுவதற்கு அது 
உதவி செய்யவில்லையானால்‌, எதிர்க்க வேண்டும்‌; உதவியாக 
இருந்தால்‌, மாணவர்களுக்கு முழு சுதந்திரம்‌ கொடுக்கலாம்‌; 
ஆசிரியர்களும்‌ தம்‌ விருப்பப்படி பற்றற்று, நடு நிலைமையுடன்‌ 
இருக்கலாம்‌. மாணவர்களின்‌ சுதந்திரத்தைப்‌ பெறுவதற்காக 
அவர்கள்‌ விருப்பம்‌ போல்‌ செய்யலாம்‌. இதற்கு ஒரே ஒரு நிபக 
தனை தான்‌ உண்டு. அதாவது மாணவர்களோடு மாணவர்களாக 
அவர்களும்‌ கலந்து பழக வேண்டும்‌. 

“உலகத்தில்‌ உங்கள்‌ விருப்பப்படி வாழுங்கள்‌; ஆனால்‌, எப்‌ 
படியும்‌ கடவுளை அடைய வேண்டுமென்ற குறிக்கோளை உங்கள்‌ 
மனத்தில்‌ இறுத்திக்‌ கொள்ளுங்கள்‌.” 

ஒரு லட்சிய ஆசிரியருக்கு வேறெந்த லட்சியமும்‌ இருந்த 
தில்லை, இருக்கவும்‌ கூடாது. 

*நவஜீவன்‌” .. 8-6-1928 முதல்‌ 
1-7-1928 வரை 


19 
ஜோடானி-- கோஷ்‌ 


குஜராத்தி மொழிக்கான ஒரு அகராதியை குஜராத்‌ வித்தியா 
கீடம்‌ இந்த வாரம்‌ வெளியிட்டிருக்கிறது. வார்த்தைகளை எழுத்‌ 
துக்‌ கூட்டுவதற்கான அகராதி அது. குஜராத்தியில்‌ இம்மாதிரி 
அகராதி வெளியிடப்பட்டிருப்பது இதுவே முதல்‌ தடவையாகும்‌. 
குஜராத்தியில்‌ வேறு சில அகராதிகளும்‌ இருக்கின்றன. ஆனால்‌, 
குறிப்பிட்ட எந்தக்‌ கொள்கையையும்‌ அனுசரித்து, அவற்றில்‌ 
வார்த்தைகளுக்கு எழுத்துக்‌ கூட்ட முயற்சிக்கப்படவில்லை. 
வார்த்தைகளுக்கு நிரந்தரமான எழுத்துகள்‌ இல்லாத மொழி, 
மூக்கு இல்லாத மனிதனைப்‌ போன்றதேயாகும்‌. ஆகையால்‌, 
குஜராத்திமில்‌ இம்மாதிரி அகராதியொன்று இருக்க வேண்டு 
மென்று கான்‌ எப்போதுமே விரும்பியிருக்கிறேன்‌. “ஈவஜீவன்‌' 
பத்திரிகையைப்‌ படிக்கும்‌ வாசகர்களின்‌ எண்ணிக்கை குறைவான 
தென்று சொல்ல முடியாது, அதே மாதிரி, மொழி, இலக்கியம்‌ 
பற்றிய விஷயங்களில்‌ வித்தியாபிடக்தை நம்பியிருப்பவர்கள்‌ 
பலர்‌ இருக்கிறார்கள்‌. ஆகையால்‌, அவர்கள்‌ ஒரு நல்ல அகராதி 
யில்லாமல்‌ எப்படி இருக்க முடியும்‌? அவர்களுடைய தேவை 
களைப்‌ பூர்த்தி செய்வதற்காகவே இந்த அகராதி தயாரிக்கப்‌ 
பட்டு, வெளியிடப்பட்டிருக்கிறது. 


இந்த அகராதியில்‌ உள்ள எழுத்து இலக்கணம்தான்‌ சரி 
யானது, மற்றவைகளிலுள்ளவை தவறு என்று எப்படி ஒப்புக்‌ 
கொள்ளுவது என்று கேட்கலாம்‌. எது சரி, எது தவறு என்பது 
இங்கே கேள்வியல்ல என்பதே இதற்குப்‌ பதிலாகும்‌. குஜராத்தி 
மொழியை நன்கு அறிந்தவர்களும்‌, இலக்கண சுத்தமான குஜராத்‌ 
தியை எழுதுபவர்களும்‌ உபயோகிக்கும்‌ உச்சரிப்புகளையே 
ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌ என்பதே, இர்த அகராதியைத்‌ 
கதொகுத்தவர்கள்‌ பின்பற்றிய விதியாகும்‌. 


குஜராத்தி மொழியில்‌ பற்றுதல்‌ உள்ளவர்கள்‌, சரியான குஐ 
சாத்தி எழுத விரும்புபவர்கள்‌, தேசிய இயக்கத்தில்‌ பங்கெடுத்‌ 
துக்‌ கொண்டுள்ள கணக்கற்ற குஜராத்திகள்‌ உபயோகிக்கும்‌ 
உச்சரிப்பையே தாமும்‌ உபயோகிக்க விரும்புபவர்கள்‌, இந்த 
அகராதியின்‌ பிரதியொன்றை வாங்கிக்‌ கொள்ளுவது கல்லது. 


ஆங்கில மொழியில்‌ எழுத்துப்‌ பிழைகள்‌ நேருவதை விட, ஈம்‌ 
முடைய தாய்மொழியான குஜராத்தியில்‌ எழுத்துப்‌ பிழைகள்‌ 
நேருவதைப்‌ பற்றித்தான்‌ காம்‌ அதிகமாக வெட்கப்பட வேண்டும்‌. 
இந்த அகராதி வெளியிடப்பட்ட பிறகு, வார்த்தைகளை எழுத்துக்‌ 
கூட்டும்‌ விஷயத்தில்‌ விருப்பப்படி நடந்து கொள்ள யாருக்கும்‌, 
உரிமையில்லை. என்னைப்‌ போலவே குஜராத்தி முழுமையாகத்‌ 


422 கல்வி 


தெரியாதவர்கள்‌ யாவரும்‌, தம்முடைய கடிதப்‌ போக்குவரத்துக்கு 
இந்த அகராதியையே உபயோகிக்கும்படி சிபார்சு செய்கிறேன்‌. 


இந்த அகராதியில்‌ 48,748 வார்த்தைகள்‌ இருக்கின்றன... 
இது எப்படி எழுதப்பட்டது, வார்த்தைகளின்‌ எழுத்துகளை கிர்‌ 
ணயிப்பதற்கு எந்த விதி கையாளப்பட்டது என்ற விவரங்களை 
கான்‌ கூற வேண்டிய அவசியமில்லை. இந்த விவரங்களை வாசகர்‌ 
கள்‌ புத்தகத்திலிருந்தே தெரிந்து கொள்ளட்டும்‌. நல்ல நிலையில்‌ 
உள்ளவர்களும்‌, மொழியில்‌ அக்கறையுள்ளவர்களும்‌ இந்த. 
அகராதியின்‌ பிரதியொன்றைத்‌ தமது வியாபார நிர்வாகிகளிடம்‌ 
கொடுத்து, அதன்‌ உதவியுடன்‌ குஜராத்தி எழுதும்படி அவர்‌ 
கனைக்‌ கேட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌. 


இந்தப்‌ புத்தகத்தை வாசகர்கள்‌ எப்படி வரவேற்பார்களோ 
என்று பிரசுரகர்த்தர்களுக்குச்‌ சந்தேகம்‌ ; ஆகையால்‌ முதல்‌ 
பதிப்பில்‌ 500 பிரதிகளைத்தான்‌ அச்சடித்திருக்கிறார்கள்‌. இது: 
“ஈவ்ஜீவன்‌” பத்திரிகை சந்தா தார்களுக்குக்‌ கூடப்‌ போதுமான 
தாக இராதென்று கம்புகிறேன்‌. ஒரு பிரதியின்‌ அடக்கவிலை 
மூன்றே முக்கால்‌ ரூபாய்‌ ஆகிறது. ஆனால்‌, இதன்‌ விலையை: 
முன்று ரூபாயாகத்தான்‌ வைத்திருக்கிறார்கள்‌. 873 பக்கங்கள்‌ 
கொண்ட இந்தப்‌ புத்தகம்‌ அழகாக பைண்டு” செய்யப்பட்டிருக்‌. 
கிறது. குஜராத்தியில்‌ பற்றுதல்‌ உள்ள குஜராத்திகள்‌ சீக்கிரத்‌ 
தில்‌ எல்லாப்‌ பிரதிகளையும்‌ வாங்கி, பிரசுரகர்த்தாக்களின்‌ சந்‌. 
தேகங்களை அகற்றி, அகராதியைத்‌ தயாரித்தவர்களுடைய 
சேவையையும்‌ பாராட்ட வேண்டும்‌. 


-*தவஜீவன்‌' - 7.௧1929 


20 
அபூர்வமான சாதனைகள்‌ 


தேசீயக்‌ கல்வியைப்‌ பற்றிப்‌ பழைய மாணவர்கள்‌ என்ன 
நினைக்கிறார்கள்‌ என்பதையும்‌, அவர்களுடைய கருத்துகள்‌, பொரு 
ளாதார நிலைமை முதலியவைகளையும்‌ பற்றி குஜராத்‌ வித்தியா 
18ட மாணவர்கள்‌ சங்கம்‌ ஒரு விசாரணை ஈடதீதியது. தமது முடிவு 
க அவர்கள்‌ ஒரு சிறு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள்‌. 
தப்‌ பிரசுரம்‌ வெளியிடப்பட்டு இப்போது ஒரு வருடமாகி' 
இது. நான்‌ சற்றுப்‌ பிரயாணம்‌ செய்யும்‌ போதெல்லாம்‌ இந்தப்‌: 
பிரசுரம்‌ எப்போதும்‌ என்னிடம்‌ இருக்தது. ஆகையால்‌, கால 
தாமதம்‌ ஆகிவிட்டால்‌ கூட, அந்த முடிவுகளின்‌ சுருக்க த்தை. 
இங்கு வெளியிடுவது பொரு த்தமற்றதாக இராது என்றே நினைக்‌. 
கிறேன்‌. ஏனெனில்‌ அதில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள முடிவுகள்‌ 
உபயோகமானவை. 


அபூர்வமான சாதனைகள்‌ 423 


1921 முதல்‌ 1926 வரையில்‌ 251 மாணவர்கள்‌ வித்தியா 
பீடத்தில்‌ பட்டப்‌ பரீட்சையில்‌ தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள்‌. 
ஸிந்து, சென்னை மாகாணங்களிலிருந்து வந்‌ தவர்களை நீக்கிவிட்டு, 
200-க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு ஒரு கேள்வித்‌ தாள்‌ அனுப்‌ 
பப்பட்டது. இவர்களில்‌, இரண்டு பெண்கள்‌ உள்பட, 82 பேர்‌ 
இக்கேள்விகளுக்கு பதில்‌ அனுப்பினார்கள்‌. தேசீயக்‌ கல்வியைப்‌ 
பற்றிப்‌ புரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆவலுள்ளவர்கள்‌ 
இதைப்‌ படிக்க வேண்டும்‌. அவசரமாக நான்‌ குறித்து வைத்துக்‌ 
கொண்ட சிலவற்றை மட்டும்தான்‌ நான்‌ இங்கே கொடுக்க 
முடியும்‌: 

சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களை ஏன்‌ விட்டீர்கள்‌ என்ற கேள்விக்‌ 
குக்‌ கிடைத்த பதில்கள்‌ பின்வருமாறு: 


தேசீய ஆர்வம்‌ காரணமாக விட்டவர்கள்‌ க 28° 
ஒத்துழையாமையில்‌ உள்ள நம்பிக்கையினால்‌ 

வீட்டவர்கள்‌ ட 10 
தேசீயக்‌ கல்வியின்‌ அவசியத்தில்‌ உள்ள 

கம்பிக்கையீனால்‌ விட்டவர்கள்‌ ல்‌ 10 
தேசத்தின்‌ அழைப்புக்கிணங்க விட்டவர்கள்‌... 11 
உறவினர்களின்‌ விருப்பத்திற்கிணங்க 

வீட்டவர்கள்‌ அ 6 
அப்போதிருந்த சூழ்கிலையினால்‌ உந்தப்பட்டு 

விட்டவர்கள்‌ ட 12 

மொத்தம்‌ க 92 


நான்‌ எந்த நிலைமையில்‌ ஒத்துழையாமை செய்தேன்‌ என்‌ 
பதைப்‌ பற்றி அந்த மாணவர்களில்‌ ஒருவர்‌ பின்வருமாறு எழுதி 
யிருக்கிறார்‌: 

“என்னுடைய குடும்பத்தையும்‌, சாதியையும்‌ சேர்க்க பெரிய 
வர்களின்‌ பேச்சையும்‌, எனக்கு உதவி செய்து கொண்டிருந்த 
ஸ்தாபனங்களின்‌ விருப்பத்தையும்‌ மீறி என்னுடைய கல்லூரியை 
நான்‌ விட்டேன்‌. இதனால்‌ சர்க்கார்‌ கல்லூரியில்‌ எனக்கு மாதா 
மாதம்‌ கிடைத்துக்‌ கொண்டிருந்த ரூ. 60 உபகாரச்‌ சம்பளத்தை 
கான்‌ இழர்தேன்‌.”' 

வித்தியாபீடத்தின்‌ கல்லூரிப்‌ பிரிவாகிய குஜராத்‌ வித்தியா 
யத்தின்‌ பழைய மாணவர்கள்‌, வித்தியாலயத்தின்‌ சூழ்‌ நிலை 
யைப்‌ பற்றிக்‌ கொடுத்துள்ள சில அபிப்பிராயங்கள்‌ பின்‌ 
வருமாறு: 

“அங்கே எனக்கு வேண்டிய அளவுக்கு சுதந்திரம்‌ இருந்தது. 
மகாவித்தியாலயம்‌ என்னுடைய வாழ்க்கையையே அடியோடு 


424 கல்வி 


மாற்றிவிட்டதென்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும்‌. அத 
னல்‌ எனக்கு புனர்‌ஜன்மம்‌ ஏற்பட்டதென்று கூடச்‌ சொல்லு 
வேன்‌.” 


“ஆரம்பத்தில்‌ அங்கிருந்த சூழ்கிலை அரசியல்‌ தன்மை வாய்க்‌ 
ததாக இருந்தது; பின்னர்‌ அது மாறிவிட்டது. மொத்தத்தில்‌ அது 
உன்னதமான எண்ணங்களை வளர்க்கும்‌ விதத்தில்‌ இருந்தது. 
ஆயினும்‌, அந்த எண்ணங்களைச்‌ செயலில்‌ காட்டவோ அல்லது 
அதற்கு எங்களைத்‌ தயார்‌ செய்யவோ கூட வித்தியாலயம்‌ முயற்சி 
செய்ததாகச்‌ சொல்ல முடியாது.” 


“அங்கிருந்த தூய்மையானதும்‌, மதத்‌ தன்மை வாய்ந்தது 
மான சூழ்கிலையே மகாவித்தியாலயத்தின்‌ தனிச்‌ சிறப்பாகும்‌. 

“அங்கு கான்‌ மூன்று வருடங்கள்‌ இருந்தேன்‌. அங்கிருந்த 
அவ்வளவு உன்னதமான சூழ்நிலையை இந்தியாவில்‌ வேறெங்கும்‌ 
காண முடியாதென்று நிச்சயமாகக்‌ கூறுவேன்‌...” 


“அங்கிருக்க சூழ்நிலை படிப்புக்கும்‌ சரி, உயர்ந்த சிந்தனை 
களுக்கும்‌ சரி மிகவும்‌ உதவியாக இருந்தது.” 


“ஒரு மனிதன்‌ எப்படி உயர்ந்த, சீரிய வாழ்க்கையை நடத்த 
லாம்‌ என்பதற்கு குஜராத்‌ வித்தியாபீடம்‌ கேர்பாதையைக்‌ காட்டு 
கிறது. அங்கிருந்த சூழ்‌ நிலை, உலகை வாழ்க்கையில்‌ நான்‌ அனு 
பவம்‌ பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகளை அளித்தது. ஒருவனுடைய 
வாழ்க்கையில்‌ இது எவ்வளவு முக்கியமானது என்பதைப்‌ பார்க்‌ 
கும்‌ போது, இதை சாதாரண விஷயமாகக்‌ கருத முடியாது.” 


“சூழ்நிலை தூய்மையானதாக இருந்தது. சர்க்கார்‌ பள்ளிக்‌ 
கூடங்களிலும்‌, கல்லூரிகளிலும்‌ உள்ள குறுகிய மனப்பான்மை 
அங்கே காணப்படவில்லை. எல்லோருக்கும்‌ முழு சுதந்திரம்‌ இரும்‌ 
தது; மாணவர்களின்‌ அறிவு வளர்ச்சிக்கு அது பெரும்‌ உதவி 
யாகவும்‌ இருக்கது. அதே சமயத்தில்‌, மாணவர்கள்‌ முன்பு அத்‌ 
தகைய சுதந்திரத்தை அனுபவித்ததில்லையாகையால்‌ அவர்கள்‌ 
அதை துஷ்பிரயோகம்‌ செய்யவும்‌ இடமிருந்தது." 


இக்தப்‌ பிரசுரம்‌ தயாரிக்கப்பட்ட காலத்தில்‌ மாணவர்கள்‌ 
செய்து கொண்டிருக்‌ த தொழில்கள்‌ பின்வருமாறு: 


கல்வி ஸ்தாபனங்களில்‌: 


2. வித்தியாபீடம்‌ ந 9 
2. மற்ற அங்கீகாரம்‌ பெற்ற தேசீயப்‌ 

பள்ளிகளில்‌ த்‌ 21 
சி. சர்க்கார்‌ பள்ளிகளில்‌ ல்‌ 7 


மொத்தம்‌ க 37 


அபூர்வமான சாதனைகள்‌ 425 


தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்‌ ஸ்தாபனங்களில்‌: 


ம்‌. தீண்டாதார்‌ ஸ்தாபனங்கள்‌ ப 2 

2. பில்‌ வகுப்பின்ருக்கான , க 2 

2. காளிபராஜ்‌ ஞ்‌ 1 

4. தொழிலாளர்‌ 5 3 
மொத்தம்‌ வ்‌ 8 

சுயேச்சையான தொழில்கள்‌: 

விவசாயம்‌, வியாபாரம்‌ முதலியவை ணி 11 


வியாபார ஸ்தாபனங்களில்‌, காரியாலயங்களில்‌ ... 18 
வக்கீல்‌ தொழில்‌ ர 2 
பத்திரிகைத்‌ தொழில்‌ சீ 
எந்தக்‌ குறிப்பிட்ட தொழிலிலும்‌ இணையங்கள்‌ ச 


ஆகமொத்தம்‌ ப்‌ 82 


2 பேர்களில்‌ 45 பேர்கள்‌ சமூக சேவை சம்பந்தமான 
வேலைகளின்‌ மூலம்‌ ஜீவனோபாயம்‌ தேடிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ 
என்பதை வாசகர்கள்‌ கவனிக்க வேண்டும்‌. 


அவர்களுடைய சம்பாத்தியம்‌ சம்பந்தப்பட்ட வரையில்‌, 
யாருமே மாதம்‌ முப்பது ரூபாய்க்குக்‌ குறைந்து சம்பாதிக்க 
வில்லை. 

12 மாணவர்கள்‌ மாதம்‌ அறுபது ரூபாய்‌ சம்பாதித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. மாதம்‌ எழுபத்தைந்து ரூபாய்‌ வருமானம்‌ 
உள்ளவர்கள்‌ 74. ஒரு மாணவர்‌ மாதம்‌ 200- ம்‌, மற்றொருவர்‌ 
ரூ. 10-ம்‌, இன்னொருவர்‌ ரூ. 55-ம்‌ சம்பாதித்தார்கள்‌. 
ரூ. 80 முதல்‌ ரூ. 200 வரை வருமானம்‌ உள்ளவர்கள்‌ 67. பதி 
னெட்டு மாணவர்கள்‌ தம்முடைய வருமானம்‌ பற்றிய விவரங்‌ 
களை அனுப்ப முடியவில்லை; ஏனெனில்‌, அவர்கள்‌ சுயமாக 
ஏதாவது செய்து கொண்டிருந்தார்கள்‌, அல்லது வியாபாரத்தில்‌ 
ஈடுபட்டிருக்தார்கள்‌. 

இந்தப்‌ பலன்கள்‌ மிகவும்‌ திருப்திகரமானவை என்று கூறு 
வது மிகையாகாது. சர்க்கார்‌ கல்லூரிகளில்‌ பட்டம்‌ பெற்றவர்‌ 
கள்‌ பல இடங்களில்‌ மாதம்‌ முப்பது ரூபாய்க்கும்‌ குறைவாகச்‌ 
சம்பளம்‌ பெறுவதைப்‌ பார்க்கலாம்‌. இங்கு மாதம்‌ முப்பது 
ரூபாய்‌ சம்பாதிப்பவர்‌ ஒருவரே கான்‌; அவரும்‌ ஒருக்கால்‌ கட்டுப்‌ 
பாட்டுக்காக அந்தச்‌ சம்பளம்‌ போதுமென்றிருக்கிறாரோ, 
என்னவோ, வெறும்‌ சாப்பாட்டுக்கு மட்டும்‌ கிடைத்தால்‌ போதும்‌ 
என்று வேலை செய்யத்‌ தயாராக இருப்பவர்கள்‌ இன்று இந்‌ 


426 கல்வி- 


தியாவில்‌ படித்தவர்களிடையே பலர்‌ இருக்கிறார்கள்‌. மேலே 
குறிப்பிட்டவர்களில்‌ 42 பேர்கள்‌ சமூக சேவை அலுவல்களில்‌ 
ஈடுபட்டிருக்கிறார்கள்‌ என்பதைப்‌ பார்த்தோம்‌. இந்த லட்சியத்‌ 
தைத்தான்‌ மாணவர்கள்‌ பின்பற்ற வேண்டுமென்று வித்தியாபீடம்‌ 
விரும்புகிறது; அ தாவது, உயிர்வாழ்வதற்குப்‌ போதுமான 
சம்பளம்‌ பெற்றுக்‌ கொண்டு, ஏதாவதொரு சமூக சேவை 
செய்வது. ஆனால்‌, சர்க்கார்‌ சர்வ கலாசாலையின்‌ லட்சியம்‌ 
என்ன? அதை லட்சியம்‌ என்று கூறலாம்‌ என்றால்‌ ஒரு ஈல்ல 
சர்க்கார்‌ உத்தியோகம்‌ பெறுவதே அங்குள்ள லட்கியமாகும்‌. 
ஒரு தேசிய ஸ்தாபனம்‌ தேசீய ஊழியர்களைத்‌ தயார்‌ செய்வதில்‌ 
கவனம்‌ செலுத்துகிறது; ஆனால்‌, சர்க்கார்‌ சர்வகலாசாலை, காம்‌ 
அடிமைகள்‌ என்று கருதும்‌ சர்க்கார்‌ ஊழியர்களைத்‌ தயார்‌ செய்‌ 
கிறது. தேசீய ஸ்தாபனத்தில்‌ சேவையைத்‌ தவிர வேறு எந்த 
விதமான உத்தியோக சவர்ச்சியும்‌ இல்லை. ஆனால்‌, சர்க்கார்‌ 
கல்லூரியில்‌ படிப்படியாக உயரும்‌ சம்பளம்‌, பின்னர்‌ பென்ஷன்‌ 
என்ற கவர்ச்சி இருக்கிறது. உண்மையான சேவையை ஈன்றி 
யறிதலுடன்‌ பாராட்டும்‌ தன்மை ஒவ்வொரு மனிதனிடமும்‌ இருக்‌ 
கிறது. தமக்கு நன்மை செய்தவர்களிடம்‌ ஒரு ஆழ்ந்த அன்பும்‌, 
மதிப்பும்‌ கொள்ள மக்கள்‌ தவற மாட்டார்கள்‌. ஒரு தேசீய 
ஊழியர்‌ எதிர்பார்க்கக்‌ கூடிய பென்ஷன்‌ என்பது இந்த ஈம்‌ 
பிக்கை ஒன்றுதான்‌. அதனால்தான்‌ மேலே குறிப்பிட்ட பலன்கள்‌ 
மிகவும்‌ திருப்திகரமாக இருக்கின்றன என்று கான்‌ கருதுகிறேன்‌. 
சேவை செய்வதன்‌ மூலம்‌ கூட, தேசிய சர்வகலாசாலைப்‌ பட்ட 
தாரிகள்‌ போதிய வருமானம்‌ பெற மூடிகிறது என்பது, மேலே 
கொடுக்கப்பட்டுள்ள மாதாந்திர வருமானங்களிலிருந்து ருசவா 
கிறது. காலம்‌ போகப்போக, தியாக உணர்ச்சி பரவப்பரவ, 
மேற்‌ கூறிய வருமானங்கள்‌ குறையும்‌ என்று நம்புகிறேன்‌. வலுக்‌ 
கட்டாயமாக இல்லாமல்‌ அவர்களாகவே குறைத்துக்‌ கொள்ளு 
வார்களென்றும்‌ நம்புகிறேன்‌. கோடிக்கணக்கான நம்முடைய 
மக்கள்‌ பட்டினி கிடந்து கொண்டிருக்கும்‌ வரையில்‌, ஒரு ரூபாயில்‌ 
காலம்‌ தள்ளக்‌ கூடியவன்‌ இரண்டு ரூபாயை எடுத்துக்‌ கொண்‌ 
டால்‌, உண்மையில்‌ திருட்டுக்‌ குற்றம்‌ புரிக்தவனாகிறான்‌. 


உங்களுடைய வாழ்க்கையில்‌ நீங்கள்‌ எந்த வேலையைச்‌ 
செய்ய அதிகம்‌ விரும்புவீர்கள்‌ 7” என்ற கேள்விக்குக்‌ கிடைத்த 
பதில்களில்‌ சில பின்வருமாறு : 


“ தேசத்திற்கும்‌, சமூகத்திற்கும்‌ விடுதலை பெறுவதற்கான 
போராட்டத்தில்‌ ஒரு போர்‌ வீரனாக இருக்க விரும்புகிறேன்‌!” 


“ தேசத்திற்கு சேவை செய்யக்‌ கூடிய எந்த நடவடிக்கை 
யிலும்‌ பங்கு கொள்ள விரும்புகிறேன்‌”? 


* கல்வி, கதர்‌, இரண்டிலும்‌ ஈடுபட விரும்புகிறேன்‌.” 


அபூர்வமான சாதனைகள்‌ 427 


** தீண்டாமை விலக்கு அல்லது கிராமங்களிலுள்ள ஆரம்பப்‌: 
பள்ளிகள்‌ அல்லது மத்திய தரப்‌ பள்ளிகளில்‌ வேலை செய்ய 
விரும்புகிறேன்‌.'* 

££ மக்களுக்குண ஏதாவது ஒருவிதத்தில்‌ சேவை செய்ய: 
வாய்ப்பு கிடைத்தால்‌, என்‌ வாழ்க்கையில்‌ நான்‌ செய்ய வேண்‌ 
டிய கடமையைச்‌ செய்தேன்‌ என்ற திருப்தி யடைவேன்‌,”” 


தேசீயக்‌ கல்வியின்‌ உயர்வையும்‌, அதிலுள்ள பல அனு 
கூலங்களையும்‌ குஜராத்தி வீத்தியாபீடத்தைச்‌ சேர்ந்த இந்த 
மாஜி பட்டதாரிகள்‌ ஒப்புக்‌ கொள்ளுகிறார்கள்‌. ஆயினும்‌, இப்‌ 
போதுள்ள தேசீயக்‌ சல்வீ அரைகுறையானதாக இருக்கிற 
தென்றும்‌, அதில்‌ தங்களுக்கு முழுத்‌ திருப்தி ஏற்படவில்லை 
என்றும்‌ சொல்ல அவர்கள்‌ தயங்கவில்லை. 

1926 ஆம்‌ வருஷம்‌ வரையில்‌, நரல்‌ நரற்பதில்‌ உள்ள தியர 
கத்தைச்‌ சிலர்தான்‌ அறிக்கிருக் தார்கள்‌ என்பதைப்‌ பின்‌ கண்ட 
புள்ளி விவரங்கள்‌ காட்டுகின்றன. 

ஒரு காளைக்கு ஒரு மணி நேரம்‌ அல்லது அதற்கும்‌ 


அதிகமாக நூற்பவர்கள்‌ 8 
அரை மணி நேரமே நூற்பவர்கள்‌ _— 10 
மாதம்‌ 1000 கஜம்‌ நூற்பவர்கள்‌ _— 
விட்டு வீட்டு நூற்பவர்கள்‌ _— 9 
நூற்காமலே இருக்தவர்கள்‌ _— ச 


மொத்தம்‌ 82 


என்னைப்‌ போன்றவர்கள்‌ ஒரு பெரிய யக்ஞம்‌ என்று கருது: 
வதும்‌, முக்கியமானது என்று ஒரூ தீர்மானத்தின்‌ மூலம்‌ காங்‌ 
கிரஸ்‌ அங்கீகரித்திருப்பதுமான இந்த விஷயத்தில்‌ காட்டப்பட 
டுள்ள அசட்டை ஏமாற்றம்‌ அளிப்பதாகத்தானிருக்கிறது. 
ஆனல்‌, 1920-க்குப்‌ பிறகு நிலைமை அபிவிருத்தி யடைந்திருக்‌ 
கிறது என்று எனக்குத்‌ தெரியும்‌, அதில்‌ எனக்குத்‌ திருப்தி” 
தான்‌. 

முற்றிலும்‌ கதரையே அணிந்தவர்கள்‌ 66 பேர்கள்‌. இந்த 
எண்ணிக்கை குறைவானதுதான்‌. ஆயினும்‌ ஒன்றுமே இல்லாம 
லிருப்பதற்கு இது மேல்‌ என்றே நினைக்க வேண்டும்‌. ஒரு குறிப்‌ 
பிட்ட அளவுக்கு மற்றவர்களும்‌ சுகரை உபயோகித்தார்கள்‌. 
கதரை உபயோகிக்காதவர்கள்‌ தங்களுடைய கஷ்டங்களைப்‌ 
பற்றிப்‌ பின்‌ வருமாறு கூறுகிறார்கள்‌ : 

“கதர்‌ மிகவும்‌ எளிமையானதாக இருக்கிறது ; ஆகையால்‌, 
எங்களுக்கே மதிப்பு கொடுக்காத மக்களிடையே நாங்கள்‌ வேலை 


-428 கல்வி 


செய்யவேண்டியிருக்கிறது. இதனால்‌ எங்களுக்கு வேலை குறை 
கிறது. வருமானமும்‌ குறைகிறது.” 


** கதரின்‌ விலை அதிகமாக இருக்கிறது. அது கிடைப்பதும்‌, 
கஷ்டமாக இருக்கிறது. மெல்லிய மில்‌ துணியில்‌ உள்ள மோக 
மூம்‌ ஒரு தடையரக இருக்கிறது.” 


“ தயாராகத்‌ தைத்து வைக்கப்பட்ட மில்‌ துணிகள்‌, கடை 
களில்‌ எவ்வளவு வேண்டுமானாலும்‌ மலிவாகக்‌ கிடைக்கிறது. 
கதரின்‌ விஷயம்‌ அப்படியில்லை.” 


தாங்கள்‌ ஏன்‌ கதர்‌ அணியவில்லை என்பதற்கு இத்தகைய 
சாக்குப்‌ போக்குகள்‌ சொல்லப்படுவகதிலிருந்தே, பட்டினி கிடக்‌ 
கும்‌ ஏழைகளுக்கு கதர்‌ எவ்வளவு பெரிய உதவியாக இருக்‌ 
மது, ஈமது சுதந்திரப்‌ போராட்டத்திற்கு அது எவ்வளவு 
பெரிய உதவியாக இருக்கிறது என்பதைப்‌ பலர்‌ புரிந்துகொள்ள 
வில்லை என்பது விளங்குகிறது. சங்கடங்களையும்‌, கஷ்டங்களையும்‌ 
அனுபவிக்காமல்‌ இந்த உலகத்தில்‌ எந்த நாடுமே சுதந்திரம்‌ 
பெற்றதில்லை என்பதை ஞாப்கத்தில்‌ வைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

இந்தப்‌ புத்தகத்தைப்‌ படிப்பவர்கள்‌, தேசியப்‌ பள்ளிகளும்‌, 
கல்லூரிகளும்‌ நாட்டுக்கு மிகுந்த ஈன்மை செய்திருக்கின்‌ றன, 
இன்று ஈமது மாணவர்களிடையே காணப்படும்‌ உறுதிக்கு இந்த 
ஸ்தாபனங்கள்‌ தான்‌ மூல காரணம்‌ என்ற முடிவுக்குத்தான்‌ 
வருவார்கள்‌ என்று நினைக்கிறேன்‌. குஜராத்‌ வித்தியாபீடத்தைப்‌ 
பற்றி மேலே கொடுக்கப்பட்டுள்ள அதே அனுபவம்‌, காசி 
வித்தியாபீடத்தைப்பற்றியும்‌ எனக்கு உண்டு. ஐமியா மில்லியா, 
பீகார்‌ வித்தியாபீடம்‌ ஆகியவற்றின்‌ வேலைகளைப்‌ பரிசீலனை 
செய்து பார்த்தாலும்‌, இது போலவேதான்‌ இருக்குமென்று 

கம்புகிறேன்‌. 
--* நவஜீவன்‌ ' - 27-10-1929. 


௮ 


குஜராத்‌ வீத்தியாபீட பட்ட தாரிகள்‌ சங்கத்தின்‌ காரியதரிசி 
யான ஸ்ரீ ஜிதாலால்‌ ஜீவன்லால்‌ காந்தி பின்வருமாறு எழுது 
கிறார்‌ ; 


“£ உங்களுடைய கட்டுரையில்‌ (அபூர்வமான சாதனைகள்‌) 
நீங்கள்‌ குறிப்பிட்டிருந்த புத்தகம்‌ வெளியான தற்குப்‌ பிறகு, மேற்‌ 
கொண்டு சில தகவல்கள்‌ கிடைத்திருக்கின்‌றன. ஆகவேதான்‌ 
இதை எழுதுகிறேன்‌. 


அந்தப்‌ புத்தகம்‌ வெளியாகி ஒரு வருடம்‌ ஆகிவிட்ட 
“தென்று குறிப்பிட்டிருந்தீர்கள்‌. உண்மையில்‌ அது வெளியாகி 


அபூர்வமான சாதனைகள்‌ 429 


இரண்டு வருடங்கள்‌ ஆகிவிட்டன. நீங்கள்‌ பெங்களுரில்‌ இருந்த 
போது அதை உங்களுக்கு அனுப்பினோம்‌. 

அந்தப்‌ புத்தகம்‌ வெளியான பிறகு கிடைத்த தகவல்கள்‌ 
பின்வருமாறு : 

“பட்டப்‌ பரீட்சைகளில்‌ தேர்ச்சி பெற்ற (சென்ற வருடாம்‌ 
திரப்‌ பரீட்சைக்குப்‌ பிறகு வரையில்‌) மாணவர்களின்‌ எண்‌ 
ணிக்கை 297. அவர்களில்‌ 200 பட்ட. தாரிகளைப்பற்றி சங்கத்திற்கு 
ஏதோ சில தகவல்கள்‌ கிடைத்துள்ளன. குறைந்தபட்சம்‌ 190 
பட்டதாரிகளாவது கதரை உபயோகிக்கிறார்கள்‌ என்று அந்தத்‌ 
தகவலைக்‌ கொண்டு நிச்சயமாகச்‌ சொல்லலாம்‌. மில்‌ வேஷ்டிகளை 
உபயோகிப்பவர்கள்‌ இதில்‌ சேர்க்கப்படவில்லை, 

“ நூற்பது சம்பந்தப்பட்ட வரையில்‌, எல்லோருமே சர்க்கா 
சங்கத்தின்‌ அங்கத்தினர்களாக இல்லாவிட்டாலும்‌ கூட, 
குறைந்த பட்சம்‌ ஐம்பது பேர்களாவது தினசரி ஒழுங்காக 
நூற்கிறார்கள்‌ என்று சொல்லலாம்‌; 'இது மாதம்‌ ஆயிரம்‌ கஜம்‌ 
அல்லது அசற்குக்‌ குறைவாக நூற்பவர்களைத்‌ தவிர மற்றவர்‌ 
களையே குறிப்பிடுகிறது. 

“பட்டதாரிகள்‌ ஈடுபட்டிருக்கும்‌ வேலைகளைக்‌ கவனிக்கும்‌ : 
போது, சுமார்‌ 100 பேர்கள்‌ கல்வி அல்லது வேறு இதர சமுக 
சேவை செய்யும்‌ ஸ்தாபனங்களில்‌ இருக்கிறார்கள்‌ என்பது தெரி 
கிறது. அவர்களைப்‌ பின்வருமாறு பிரிக்கலாம்‌ : 

தேசீய வேலைகளில்‌ ஈடுபட்டிருப்பவர்கள்‌ : 

குஜராத்‌ வித்தியாபீடம்‌ 

தேசீயப்‌ பள்ளிகள்‌ 

பர்தோலி தாலுக்காவிலுள்ள ஆசிரமங்களில்‌ ச்‌ 

தொழிலாளர்‌ நல ஸ்தாபனங்களில்‌ த்‌ 5 

அந்தியஐ சேவா மண்டலம்‌ 

(ஹரிஜன முன்னேற்ற சங்கம்‌) Bs சீ 
உத்தியோக மந்திரம்‌ (கிராமக்‌ கைத்தொழில்‌ 
களில்‌ ஆராய்ச்சி நடத்திக்‌ கொண்டிருக்கும்‌ 


ஸ்தாபனம்‌) 24 a 

பில்‌ சேவா மண்டலம்‌ (பில்‌ வகுப்பினர்‌ முன்‌ 
னேற்ற சங்கம்‌) க்‌ 2 
சர்க்கா சங்கம்‌ 2 
மற்றும்‌ இதர வகைகளில்‌ 6 
62 
பத்திரிகைகளில்‌ ன 11 
மற்ற ஸ்தாபனங்களில்‌ க 22 


சர்க்கார்‌ பள்ளிகளில்‌ a 8 


430 கல்வி 


“மற்ற பட்டதாரிகள்‌ சொந்த வியாபாரம்‌, விவசாயம்‌ 
முதலியவற்றில்‌ ஈடுபட்டிருக்கிறார்கள்‌. 


“தேசியக்‌ கல்வி ஸ்தாபனங்களில்‌ வேலை செய்பவர்களில்‌ 
சிலர்‌ அந்த ஸ்தாபனங்களில்‌ ஆயுள்‌ அங்கத்தினர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 

“ பத்திரிகைகளில்‌ வேலை செய்பவர்களில்‌ மூவர்‌ ஆசிரியர்‌ 
களாக இருக்கிறார்கள்‌. 


“ மற்ற ஸ்தூபனங்கள்‌ என்ற இனத்தில்‌ மாணவர்‌ விடுதிகள்‌, 
தேசீயக்‌ கல்வி ஸ்தாபனங்கள்‌, தனிப்பட்ட பள்ளிக்கூடங்கள்‌, 
கல்லூரிகள்‌ ஆகியவைகளும்‌ சேர்ர்திருக்கின்‌ றன. 


“எட்டு பட்டதாரிகள்தான்‌ சர்க்காருடன்‌ நேரடியான 
சம்பந்தம்‌ உள்ள பள்ளிக்கூடங்களில்‌ வேலை செய்கிறார்கள்‌. 


“ தனியார்‌ அல்லது சர்க்கார்‌ உத்தியோகங்களில்‌ உள்ள 
வர்கள்‌ எப்போதுமே அங்கு இருக்க வேண்டுமென்று விரும்ப 
வில்லை. மனத்திற்குப்‌ பிடித்தமில்லாமலும்‌, துரதிருஷ்டவச 
மான நிலைமை காரணமாகவும்‌ அவர்கள்‌ அந்த உத்தியோகங்களை 
ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்‌. சொந்தமாக ஒரு தொழில்‌ 
சய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தவுடன்‌ அவர்கள்‌ அந்த 
வேலைகளை விட்டுவிட உத்தேசித்திருக்கிறார்கள்‌,. உத்தியோகம்‌, 
தொழில்‌ ஆகியவைகளில்‌ இருப்பவர்கள்கூட, நாட்டின்‌ நலன்‌ 
களுக்கு வீரோதமாக இருக்கக்‌ கூடிய எதையும்‌ செய்ய 
விரும்பவில்லை. 


“கதர்‌ சம்பந்தப்பட்டவரையில்‌, தனது கொள்கை என்ன 
என்பதை சங்கம்‌ ஏற்கனவே தெளிவாக்கியிருக்கிறது. இது 
சம்பந்தமாக சங்கம்‌ பின்கண்ட தீர்மானத்தை நிறைவேற்றி 
யிருக்கிறது. 


“எப்போதும்‌ சத்த கதரையே உபயோகிப்பவர்களும்‌, 
குஜராத்‌ வித்தியாபீடத்தின்‌ மாஜி பட்டதாரிகளும்‌, மகாவித்தியா 
யத்தின்‌ மாஜி மாணவர்களும்‌, பழைய பட்ட தாரிகள்‌ வோட்டர்‌ 
சங்கத்தின்‌ உறுப்பினர்களும்‌ மட்டுமே இந்தச்‌ சங்கத்தில்‌ அங்கத்‌ 
தினர்களாக இருக்கலாம்‌. 


“சர்க்கார்‌ தொடர்பு சம்பந்தப்பட்டவரையில்‌ சங்கம்‌ 
வின்கண்ட தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது: 


“வித்தியாபீடத்தின்‌ பட்டதாரி அல்லது மாஜி மாணவர்‌ 
யாரும்‌ மகாவித்தியாலயத்தை விட்ட பிறகு சர்க்கார்‌ பட்டப்‌ 
படிப்பில்‌ சேர்ந்தால்‌, அல்லது எந்த சர்க்கார்‌ இலாகாவிலாவது 
உத்தியோகம்‌ ஏற்றுக்கொண்டால்‌, அவர்‌ பட்டதாரிகள்‌ 
சங்கத்தில்‌ அங்கத்தினராகச்‌ சேர முடியாது. 


அபூர்வமான சாதனைகள்‌ 431 


“மேற்கண்ட தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகு கூட 
சங்கம்‌ எதையும்‌ இறந்துவிடவில்லை. இந்த வருஷம்‌ சங்கத்தில்‌ 
அங்கத்தினர்களாகச்‌ சேருவதற்கு 76 பேர்களிடமிருந்து 
விண்ணப்பங்கள்‌ வந்திருக்கின்றன. மேற்கூறிய தீர்மானங்கள்‌ 
கிறைவேற்றப்படுவதற்கு முன்பு சங்கத்தில்‌ அங்கத்தினர்களாகச்‌ 
சேர்ந்தவர்களில்‌ பத்து பேர்கள்தான்‌ இந்தக்‌ தீர்மானங்கள்‌ 
காரணமாக வெளியேற வேண்டியிருந்தது. இந்தத்‌ தீர்மானங்கள்‌ 
காரணமாக சங்க அங்கத்தினர்களின்‌ எண்ணிக்கை 66-ஆகக்‌ 
குறைந்துவிட்டது. கடந்த வருடங்களின்‌ விவரங்களுடன்‌ 
ஒப்பிட்டுப்‌ பார்த்தால்‌, இது கணிசமான முன்னேற்றம்தான்‌. 


மொத்தம்‌ எவ்வளவு அங்கத்தினர்கள்‌ இருந்தார்கள்‌, 
எவ்வளவு பேர்கள்‌ கதர்‌ அணிந்தார்கள்‌ என்ற விவரங்கள்‌ 
முறையே கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 


மொத்த அங்கத்தினர்கள்‌ கதர்‌ அணிந்தவர்கள்‌ 


முதல்‌ வருடத்தில்‌ a 28 திம்‌ 
இரண்டாவது வருட தீதில்‌ ... 73 68 
மூன்றாவது வருடத்தில்‌ ல்‌ 60 64 
நாலாவது வருடத்தில்‌ க 76 69” 


தேசீயக்‌ கல்வியின்‌ பலன்களைப்பற்றி என்னுடைய முதல்‌ 
கட்டுரையில்‌ நான்‌ கூறியதை இந்தக்‌ கடிதம்‌ ஊர்ஜிதம்‌ செய்கிற 
தென்பதை வாசகர்கள்‌ பார்க்கலாம்‌. நாட்டிலுள்ள சூழ்நிலை 
கன்றாக இருந்தால்‌, ஈமது இளைஞர்களுக்கு உற்சாகம்‌ இருந்தால்‌, 
தேசீயப்‌ பள்ளிகளில்‌ மாணவர்கள்‌ நிறைந்திருப்பார்கள்‌. தேசீயப்‌ 
பள்ளிகளில்‌ உயிர்த்‌ துடிப்பு இருக்கிறது. வேறு ஒன்றுமில்லா 
விட்டாலும்கூட, மாணவர்களிடையே தன்னம்பிக்கையையும்‌, 
சேவை உணர்ச்சியையுமாவது அது உண்டாக்குகிறது. 


நூல்‌ நரற்றல்‌, கதர்‌ அணிதல்‌ ஆகியவற்றில்‌ காணப்படும்‌ 
முன்னேற்றமும்‌ திருப்திகரமான தாகவே கருதப்பட வேண்டும்‌. 
ஆனால்‌, என்னைக்‌ கேட்டால்‌, இன்னும்‌ அபிவிருத்திக்கு இடமிருக்‌ 
கிறது என்றே சொல்லுவேன்‌. கொஞ்ச காலமாவது ஒரு தேசீயப்‌ 
பள்ளியில்‌ இருந்த யாரும்‌ கதர்‌ அணியும்‌ விஷயத்தில்‌ அரைகுறை 
மனத்துடன்‌ இருக்க முடியாது. உதாரணமாக, ஒரு சீருடையின்‌ 
(மாப்சீமாராட்‌ ஒரு பகுதியை ஒருவர்‌ அணிந்து கொள்ளாவிட்டால்‌, 
அவர்‌ சீருடை அணிந்திருப்பதாகச்‌ சொல்ல முடியாது. தேசீயப்‌ 
பள்ளிகளிலும்‌, கல்லூரிகளிலும்‌ கதர்தான்‌ அங்கீகரிக்கப்பட்ட 
சீருடை என்பதை ஞாபகத்தில்‌ வை த்துக்கொள்ளவேண்டும்‌. 


ஒவ்வொரு நேர்‌ கோணத்திற்கும்‌ 90 டிகிரி இருக்கிறது. 
ஒரு தேசீயக்‌ கல்லூரியின்‌ பட்டதாரி உபயோகிக்க வேண்டிய 
சீருடை விஷயமும்‌ அப்படிப்‌ போன்றதுதான்‌. சீருடை என்றால்‌ 
உடைக்கு உபயோகிக்கப்படும்‌ துணியின்‌ ரகம்‌ என்றே காம்‌ 


492 கல்வி 


அர்த்தப்படுத்திக்கொள்ளுகிறோம்‌. எந்த ரகமான துணியை 
அணிய வேண்டும்‌ என்பதில்‌ கட்டுப்பாடு இல்லை. அதுதான்‌ சரி 
என்று கான்‌ நினைக்கிறேன்‌. பழைய காலத்தில்‌ ஈமது குருகுலங்‌ 
களில்‌ இருந்த பழக்கம்தான்‌ இன்று மேல்‌ நாடுகளிலுள்ள பிரபல 
பள்ளிகளில்‌ கிலவுகிறது. அதற்கு நல்ல ஆதாரம்‌ இருக்கிற 
தென்றே நான்‌ நினைக்கிறேன்‌. 


பட்டதாரிகள்‌ கதரில்‌ இன்னும்‌ போதிய அக்கறை எடுத்துக்‌ 
கொள்ளவில்லை. ஏனெனில்‌, அதன்‌ மதிப்பை அவர்கள்‌ இன்னும்‌ 
ராவாகஃப்‌ புரிந்துகொள்ளவில்லை. அவர்கள்‌ புரிந்துகொண்டால்‌, 
ஒவ்வொரு மாதமும்‌ ஈன்கு முறுக்கேற்றப்பட்ட அருமையான 
தலை நூற்றுக்‌ குவிக்கலாம்‌; இதற்கு அதிக கேரமும்‌ ஆகிவிடாது. 
“தாமே நூற்ற கதர்‌ நூலில்கான்‌ சுயராஜ்யம்‌ இருக்கிறது” 
என்பதை அவர்கள்‌ உறுதியாக நம்பாதவரையில்‌, நூல்‌ நற்‌ 
பதிலும்‌ கதரிலும்‌ அவர்கள்‌ அந்த அளவுக்கு முழு அக்கறை 
காட்டும்‌ வரையில்‌ காம்‌ காத்துக்‌ கொண்டிருக்க வேண்டி 

யதுதான்‌. 
நவஜீவன்‌" - 17-11-1929 


21 
தேசீயப்‌ பள்ளிக்கூடங்கள்‌, 
கல்லூரிகளின்‌ பணி 


அந்கியத்‌ துணிகளின்‌ பகிஷ்காரத்தினால்‌ ஏற்படக்கூடிய 
பலன்களைப்‌ பற்றியோ அல்லது கதரின்மூலம்‌ எவ்வளவு பேர்‌ 
களுக்கு அறிஷட்ட முடியும்‌ என்பதைப்‌ பற்றியோ ஒரு சாதாரண 
மனிதன்‌ கற்பனை செய்து பார்க்க முடியாது. பிஜோலியாவில்‌ 
பணியாற்றிக்‌ கொண்டிருக்கும்‌ பாய்‌ ஜிதாலால்‌ கோவிந்த்ஜி 
இத்துறையில்‌ அங்கு செய்யப்படும்‌ வேலைகளைப்பற்றித்‌ தம்‌ 
முடைய அனுபவங்களை அவ்வப்போது எனக்கு எமுதுவதுண்டு. 
மேலே நான்‌ கூறியதன்‌ அர்த்தத்தை வாசகர்கள்‌ எளிதில்‌ 
புரிந்து கொள்ளுவதற்காக அவருடைய கில கருத்துகளைச்‌ 
அருக்கமாகக்‌ கொடுக்கிறேன்‌. 


“ தம்‌ காட்டிலுள்ள 22 கோடி விவசாயிகளும்‌ கதரை உப 
யோகிக்க ஆரம்பித்த பிறகுதான்‌, அந்நியத்‌ துணி பகிஷ்காரம்‌ 
வெற்றி பெறும்‌. அவர்களைக்‌ கதர்‌ அணியச்‌ செய்வதென்றால்‌, 
கதரின்‌ தத்துவத்தை அவர்களுக்கு விளக்கவேண்டும்‌; தமக்குத்‌ 
தேவையான துணிமணிகளைத்‌ தாமே உற்பத்தி செய்து கொள்ளு 
வதிலுள்ள அனுகூலங்களை அவர்களுக்குக்‌ காட்ட வேண்டும்‌. 
கதர்‌ உற்பத்தி பற்றிய முழு விவரங்களையும்‌ அவர்களுக்குக்‌ 


தேசீயப்‌ பள்ளிக்கூடங்கள்‌...... 433 


கற்றுக்‌ கொடுக்கவேண்டும்‌. இந்து வேலையைச்‌ செய்வதற்கு 
நமக்குத்‌ தொண்டர்கள்‌ வேண்டும்‌; நடமாடும்‌ பள்ளிக்கூடங்கள்‌ 
வேண்டும்‌; நூல்‌ நூற்றல்‌, பஞ்சு பட்டைபோடுதல்‌ முதலியவை 
களைப்‌ பற்றிச்‌ சிறு புத்தகங்கள்‌ தயாரித்து விநியோகிக்க 
வேண்டும்‌.” 


நான்‌ சருக்கமாகத்தான்‌ கூறியிருக்கிறேன்‌. மேலே கூறியிருப்‌ 
பதில்‌ விட்டுப்போனவைகளை வாசகர்களே பூர்த்தி செய்து 
கொள்ளுவார்களாக. பகிஷ்கார திட்டத்தின்முலம்‌ எவ்வளவு 
பேர்களுக்கு விஷய அறிவு ஊட்டலாம்‌ என்பதை அவர்களே 
கற்பனை செய்து பார்ப்பார்களாக. 


இந்தக்‌ கல்வியை யார்‌ அளிப்பது ? கல்வித்‌ துறையாளர்கள்‌ 
தம்முடைய கல்வித்‌ திட்டத்தில்‌ இதற்கு என்ன இடம்‌ அளிப்‌ 
பார்கள்‌ 2 இப்போதுள்ள ஆங்கில முறையின்‌ கீழ்‌ கல்வி 
பயின்று பதப்பட்டவர்கள்‌, இதற்கு நிச்சயமாக இடம்‌ கொடுக்க 
மாட்டார்கள்‌; ஏனெனில்‌, இப்போதுள்ள ஆட்சியை அவர்கள்‌ 
பாதுகாத்தாக வேண்டும்‌. ஆகையால்‌, இந்தியாவில்‌ கிஸான்‌ 
ராஜ்யம்‌ ஏற்பட. வேண்டுமென்று விரும்பும்‌ தேசிய மனப்பான்‌ 
மையுள்ள கல்வித்‌ துறையாளர்கள்‌ தான்‌ இதை எடுத்துக்‌ 
கொண்டு, தம்முடைய நடவடிக்கைகளின்‌ கேந்திரமாக இதைச்‌ 
செய்ய வேண்டும்‌. இது சரியான கருத்துதான்‌ என்றால்‌, மேலே 
குறிப்பிட்டது போன்ற கல்வியை அளிப்பது தேசீயப்‌ பள்ளிகள்‌ 
கல்லூரிகளின்‌ கடமையாகும்‌. அதாவது, அதைப்‌ பரப்புவதற்கு 
அவர்கள்‌ ஊழியர்களைத்‌ தயார்‌ செய்ய வேண்டும்‌. இத்தகைய 
பயிற்சியே தேசீய ஊழியர்களின்‌ எல்லா வேலைகளுக்கும்‌ அடிப்‌ 
படையாக இருக்க வேண்டும்‌; இலக்கியக்‌ கல்விபெற விரும்பும்‌ 
மாணவனுக்கு அகர வரிசையைக்‌ கற்றுக்கொள்ளுவது 
எவ்வளவு முக்கியமானதோ, அது போலவே இதுவும்‌ இருக்க 
வேண்டும்‌. 

எல்லாச்‌ சலைகளுமே சுவாரஸ்யமானவைதாம்‌. குறிப்பிட்ட 
ஒரு கலைதான்‌ சுவாரஸ்யமாக இருக்கிறது என்றும்‌, மற்றவை 
அப்படி இல்லையென்றும்‌ ஒருவன்‌ சொன்னால்‌, அவன்‌ சொல்லு 
வது அவனுக்கே தெரியாது என்றுதான்‌ அர்த்தம்‌. ஒன்றைச்‌ 
செய்யத்‌ தெரிந்திருப்பதற்கும்‌, அதை ஏன்‌ செய்ய வேண்டும்‌, 
எப்படிச்‌ செய்ய வேண்டும்‌ என்று தெரிந்திராப்பதற்குமிடையே 
நிறைய வேற்றுமை இருக்கிறது. தோலைப்‌ பதம்‌ செய்பவருக்கு, 
தோலைப்பதனிடத்‌ தெரியும்‌, அதற்கு வர்ணம்‌ கொடுக்கத்‌ 
தெரியும்‌. அதனால்‌ அவர்‌ ரசாயன வாதியாகிவீடமாட்டார்‌. 
ரசாயன வாதிக்கு சாஸ்திர பூர்வமான அறிவு உண்டு. ஆனால்‌, 
பதனிடுபவர்‌ தலைமுறை தலைமுறையாக அளிக்கப்பட்டு வந்துள்ள 
ஒரு முறையை யந்திரம்போல்‌ அறிந்திருக்கிறார்‌. அந்த முறைகளைப்‌ 
பின்பற்றி அவர்‌ தமது ஜிவனத்திற்குச்‌ சம்பாதித்துக்‌ கொள்ளு 
கிறார்‌. ஆனால்‌, அவர்‌ விரும்பினால்‌, வாய்ப்பு கிடைத்தவுடன்‌ 
இப்போதைய தொழிலை விட்டுவீடுவார்‌. மற்றத்‌ தொழில்‌ செய்ப 

28 


494 கல்வி 


வர்களின்‌ விஷயமும்‌ அப்படித்தான்‌. ஆனால்‌, ஒரு விஞ்ஞா 
னிக்குத்‌ தன்னுடைய குறிப்பிட்ட அறிவில்‌ ஒரு ஆனந்தம்‌ இருக்‌ 
கிறது. அவர்‌ புதிது புதிதாகக்‌ கண்டு பிடித்து, தமது அறிவு 
வளர உதவி செய்கிறார்‌. ரெசவை ஒரு தொழிலாக வைத்துக்‌ 
கொள்ளுவதிலும்‌, நெசவை ஒரு கலையாகக்‌ கருதுவதிலும்‌ கூட 
இந்த வேற்றுமை இருக்கிறது. ஆனால்‌, நெசவு என்பது, புதிய 
விஷயங்களைக்‌ கண்டு பிடித்து, ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய 
ஒரு கலை என்பதை ஒப்புக்‌ கொள்ள மக்கள்‌ இன்னும்‌ தயாராக 
இல்லை. 


எல்லாக்‌ கலைகளும்‌, ஒவ்வொரு நாட்டுக்கும்‌ ஒரே மாதிரி 
முக்கியத்துவம்‌ கொண்டதாக இருக்க வேண்டுமென்ற அவசிய 
மில்லை, அது சாத்தியமுமில்லை. ஸஹாரா பாலைவன த்திலுள்ள 
வர்களுக்கு கப்பலோட்டும்‌ கலை தெரியாது. அதே மாதிரி, பலர்‌ 
தீமை என்று கருதும்‌ குதிரைப்‌ பந்தயமும்‌ ஒரு கலை என்பது 
இந்தியாவில்‌ கோடிக்கணக்கானவர்களுக்குத்‌ தெரியாது, ஆனால்‌, 
அதைப்‌ பற்றிப்‌ புத்தகங்கள்‌ எழுதப்பட்டிருக்கின்றன. அதற்‌ 
கென்றே விசேஷ பாஷையும்‌ வளர்ந்திருக்கிறது. உபயோகமாக 
உள்ள ஒன்றை ஏற்றுக்கொண்டு, அதை அபிவிருத்தி செய்‌ 
கிறார்கள்‌ என்பதே இதன்‌ அர்த்தமாகும்‌. ஸஹாரா பாலைவனத்‌ 
திற்கும்‌ கடல்‌ வந்து அதில்‌ ஒரு பகுதியை மூழ்கடித்து, மற்ற 
தேசங்களுடன்‌ வர்த்தகம்‌ நடத்துவதற்கு அதை அவர்கள்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ள விரும்பினால்‌, அந்தப்‌ பாலைவன த்தில்‌ இருப்ப 
வர்களும்‌ கப்பல்‌ போக்குவரத்துக்‌ கலையில்‌ அக்கறை எடுத்துக்‌ 
கொள்ளுவார்கள்‌. அப்போது கப்பல்‌ போக்குவரத்தும்‌ அவர்‌ 
களுடைய பாடத்‌ திட்டங்களில்‌ இடம்‌ பெறும்‌. சுருங்கக்‌ கூறு 
மிடத்து, நாம்‌ எந்தக்‌ கலையை ஏற்றுக்‌ கொண்டு, அபிவிருத்தி 
செய்ய விரும்புகிறோமோ, அது ஈமல்கு பயனுள்ளது என்பதை 
உணர வேண்டும்‌. ராட்டையில்‌ உள்ள மகத்தான சக்தியை 
மக்கள்‌ உணர்ந்து விட்டால்‌, எழுத்தாளர்களும்‌, சிர்தனையாளர்‌ 
களும்‌ அதனால்‌ கவரப்பட்டுவிடுவார்கள்‌. பின்னர்‌ அதில்‌ அவர்கள்‌ 
கவிதையையும்‌, கலையையும்‌ காண்பார்கள்‌; இந்தியாவின்‌ 
பொருளாதார அபிவிருத்திக்கு அது எவ்வளவு உதவக்‌ கூடும்‌ 
என்பதையும்‌, மேலும்‌ பல விஷயங்களையும்‌ காண்பார்கள்‌. 
நமது தேசீயப்‌ பள்ளிக்கூடங்களும்‌, கல்லூரிகளும்‌ இரண்டு 
வேலைகளைச்‌ செய்ய வேண்டும்‌. அவை தாமே ராட்டையில்‌ வேலை 
செய்ய வேண்டும்‌; சமூகத்திலும்‌ அதற்கு ஆதரவான ஒரு சூழ்‌ 
நிலையைத்‌ தோற்றுவிக்க வேண்டும்‌. மாறுதல்‌ ஏற்படும்‌ இடைக்‌ 
காலத்தில்‌, தேசீயக்‌ கல்வி பாதிக்கப்படத்தான்‌ செய்யும்‌. 
எல்லா நாடுகளிலுமே அப்படி நடக்கிறது. ராட்டையின்‌ தத்து 
வத்தை ஈன்கு விளக்கி, மக்களிடையே அதைப்‌ பரவச்செய்வது 
தான்‌ நமது தேசீய ஸ்தாபனங்களும்‌, வித்தியாபீடங்களும்‌ 
இந்தியாவில்‌ செய்ய வேண்டிய மிகப்‌ பெரிய வேலை என்று கான்‌ 
கருதுகிறேன்‌. 
_.* நவஜீவன்‌ ? - 2141999 


தேசீயப்‌ பள்ளிக்கூடங்கள்‌. ..... 436 


2 


தேசீயக்கல்வியில்‌ எனக்குள்ள நம்பிக்கை நாளுக்கு நாள்‌ 
அதிகமாகிக்‌ கொண்டு வருகிறது. தேசீய ஸ்தாபனங்களில்‌ 
படித்துவிட்டு வெளியே போகும்‌ மாணவர்கள்‌ சிறந்த முறையில்‌ 
நடந்து கொள்ள வேண்டுமென்றே நான்‌ எதிர்பார்க்கிறேன்‌. 
சுதந்திரப்‌ போராட்டத்தில்‌ அவர்கள்‌ முன்னணியில்‌ இருக்க 
வேண்டும்‌. 


உங்களுடைய பள்ளிக்கூடங்கள்‌ அல்லது கல்லூரிகளை, 
சர்க்கார்‌ பள்ளிகள்‌ அல்லது கல்லூரிகளுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்‌ 
தால்‌, நிச்சயமாக ஏமாற்றமடைவீர்கள்‌. இரண்டும்‌ வெவ்வேறு 
விதமானவை. உங்களுக்குச்‌ சொந்தமாக அரண்மனை போன்ற 
கட்டிடங்கள்‌ இல்லை. நல்ல சம்பளம்‌ பெறுபவர்களும்‌, நன்கு 
கற்றறிந்தவர்களுமான பேராசிரியர்களும்‌, ஆசிரியர்களும்‌ மக்‌ 
களைச்‌ சுரண்டி வாழும்‌ சர்க்கார்‌ ஸ்தாபனங்களில்‌ இருக்கிறார்கள்‌. 
அதெல்லாம்‌ உங்களுக்குக்‌ கிடைக்காது. உங்களிடம்‌ நிதி வசதி 
ருந்தால்‌ கூட இதெல்லாம்‌ உங்களுக்குக்‌ கிடைக்காது. குமாஸ்‌ 
தாக்களை உற்பத்தி செய்வது, ஒரு அந்கிய ஆட்சி கடைபெறு 
வதற்கு உதவி செய்யக்கூடிய மற்றவர்களைத்‌ தயாரிப்பது ஆகிய 
வைதான்‌ முக்கியமாக சர்க்கார்‌ ஸ்தாபனங்களனின்‌ நோக்கமாகும்‌. 
ஆனால்‌, தேசீய ஸ்தாபனங்களின்‌ நோக்கம்‌ இதற்கு நேர்‌ 
மானது. குமாஸ்தாக்கள்‌ போன்றவர்களை உற்பத்தி செய்வது 
அவற்றின்‌ நோக்கமல்ல ; என்ன நேர்ந்தாலும்‌, கூடிய 
சிக்கிரத்தில்‌ அந்நிய ஆட்சிக்கு முடிவு கட்டிவிட வேண்டுமென்ற 
உறுதி கொண்டவர்களைத்‌ தயாரிப்பதே அவற்றின்‌ நோக்க 
மாகும்‌. சர்க்கார்‌ ஸ்தாபனங்கள்‌ அந்நிய சர்க்காரிடம்‌ விசுவாச 
மாக நடந்துகொள்ள வேண்டும்‌ என்பது இயற்கையே. தேசிய 
ஸ்தாபனங்கள்‌ தேசத்தினிடம்தான்‌ விசுவாசமாக இருக்க 
முடியும்‌. சர்க்கார்‌ ஸ்தாபனங்களில்‌ படித்தால்‌ நல்ல வருவா 
யுள்ள வேலைகள்‌ கிடைக்கலாம்‌ என்ற வாய்ப்பு இருக்கிறது. 
ஆனால்‌, முழுசேவைக்குக்‌ கூட தேசீய ஸ்தாபனங்களில்‌ வெறும்‌ 
ஜீவனத்திற்குப்‌ போதுமான துதான்‌ கிடைக்கும்‌. மூன்று விதமான 
கடன்களைத்‌ தீர்ப்பதாக இப்போதுதான்‌ நீங்கள்‌ பிரதிக்ஞை 
எடுத்துக்‌ கொண்டீர்கள்‌. மாக்ஸ்‌ முல்லர்‌ ஞாபகப்படுத்தி 
பருப்பது போல்‌, நமக்கு வாழ்க்கை என்பது கடமையாக 
இருக்கிறது. கடமையை ஒழுங்காகச்‌ செய்வதில்‌ உரிமைகளும்‌ 
இருக்கின்றன ; ஆனால்‌, உரிமைகளில்‌ கண்‌ வைத்துக்கொண்டே 
தன்‌ பொறுப்புகளை நிறைவேற்றுபவன்‌ அவற்றைச்‌ சரிவர நிறை 
வேற்றுவதில்லை; பல சமயங்களில்‌ அவன்‌ எதிர்பார்த்திருக்கக்‌ 
கூடிய உரிமைகளைப்‌ பெறவும்‌ தவறி விடுகிறான்‌ ; அல்லது அந்த 
உரிமைகளைப்‌ பெற்றாலும்‌ கூட, அவை சுமையாகள்‌ கூட ஆகி 
விடுகின்றன. ஆகையால்‌, உங்களுடைய உரிமை சேவை ஒன்று 
தான்‌. நாட்டுக்கு சுதந்திரம்‌ பெறுவதில்‌ உங்கள்‌ கடமையை 
நீங்கள்‌ செய்துமுடிக்கும்‌ வரையில்‌ உங்களுக்கு ஓய்வு என்பதே 


486 கல்வி 


இருக்க முடியாது. சர்க்கார்‌ கல்வி ஸ்தாபனங்களுக்கும்‌, உங்க 
ளுடைய சொந்த ஸ்தாபனங்களுக்குமிடையே உள்ள இந்த அடிப்‌ 
படையான வேற்றுமையை நீங்கள்‌ புரிந்துகொண்டால்‌, நம்‌. 
ஸ்தாபனங்களில்‌ சேர்ந்ததைக்‌ குறித்து நீங்கள்‌ வருந்தவே 
மாட்டீர்கள்‌. 


எங்‌ இந்தியா! - 10-10-1920: 


௮௮ 
மிகவும்‌ சுருக்கு வழி 


சிறைக்குச்‌ செல்லுவதைவிட இன்னும்‌ கடுமையான சோதனை 
எங்களுக்கு இருக்கிறது. திருடர்கள்‌, கொள்ளைக்காரர்கள்‌ கூடச்‌ 
சிறைக்குப்‌ போகலாம்‌, அங்கே போய்‌ அவர்கள்‌ செளக்கியமாக 
இருக்கிறார்கள்‌. ஆனால்‌, சிறை செல்வதன்‌ மூலம்‌ அவர்கள்‌ 
தேசத்திற்குச்‌ சேவை செய்யவில்லை. சிறை செல்வதோடு 
மட்டும்‌ நிறுத்திக்கொள்ளும்‌ ஒருவர்‌, தேசத்திற்கு சேவை செய்வ 
தில்லை. நீங்களாக மனமுவந்து, போராட்டத்திற்காகப்‌ பலனை 
எதிர்பாராத தியாகம்‌ செய்யத்‌ தயாராக இருக்க வேண்டும்‌ 
என்றே நான்‌ விரும்புகிறேன்‌. ஈம்மைச்‌ சற்றி பலாத்காரம்‌ அதிக 
மாக இருக்கிறது. என்னைச்‌ சிறைக்கு அனுப்பிவிட்டால்‌ அப்‌ 
போது பலாத்காரம்‌ தலைதூக்கினால்‌, அந்தத்‌ தீயில்‌ குதித்து 
உங்களையே நீங்கள்‌ தியாகம்‌ செய்துகொள்ள வேண்டியிருக்கும்‌. 
சத்தியம்‌, அகிம்சை வழியின்படியே நடப்போம்‌ என்று எடுத்துக்‌. 
கொண்டுள்ள பிரதிக்ஞைக்கு நீங்கள்‌ உண்மையாக நடந்து 
கொள்ளுவதானால்‌, பலாத்காரமோ, தீயிடுதலோ நடைபெறும்‌: 
போது வீட்டுக்குள்‌ போய்‌ ஒளிக்துகொள்ளமாட்டீர்கள்‌; அல்லது 
நீங்களும்‌ அதில்‌ தீவிரமாகப்‌ பங்குகொள்ளமாட்டீர்கள்‌. அந்தப்‌ 
பெரும்‌ தீயை அணைப்பதற்காக நீங்கள்‌ அங்கு விரைந்து ஓடு! 
வீர்கள்‌. உங்களிடமிருந்து அத்தகைய நடத்தை நிச்சயமாக 
எதிர்பார்க்கப்படும்‌. பலாத்காரத்தில்‌ நம்பிக்கை கொண்ட 
வர்கள்‌ கூட உங்களிடமிருந்து வேறு எதையும்‌ எதிர்பார்க்க. 
மாட்டார்கள்‌. நல்ல குணத்திற்கு தீமை தலைவணங்கும்‌; 
சுற்றிலும்‌ தீமையே நிறைந்திருக்கும்போது கூட, நற்குணம்‌ 
வாய்ந்தவர்கள்‌ அவர்களுடைய உயர்ந்த ஸ்தானத்திவிருந்து 
கீழே இறங்கிவிடக்‌ கூடாதென்றே தீயவ்ர்களும்‌ எதிர்பார்ப்‌: 
பார்கள்‌. 


சிறையை நோக்கிச்‌ செல்லுவதற்கு நீங்கள்‌ தயாராகத்தான்‌ 
இருப்பீர்கள்‌; ஆனால்‌, நீங்கள்‌ சிறைக்குப்‌ போக வேண்டி 
யிருக்கும்‌ என்று கான்‌ நினைக்கவில்லை. இப்போது கான்‌ சித்தி 
ரித்துக்‌ காட்டிய, இன்னும்‌ உயர்வானதும்‌, கடுமையானதுமான 


மிகவும்‌ சுருக்கு வழி 497 


சோதனை உங்களை எதிர்‌ நோச்கியிருக்கிறது. சட்ட மறுப்பு 
இயக்கம்‌ எந்த உருவத்தில்‌ இருக்கப்போகிறது என்று எனக்குத்‌ 
தெரியாது; ஆனால்‌, பலனளிக்கக்‌ தக்க ஒரு வழியை நான்‌ 
(2தடிக்கொண்டிருக்கிறேன்‌ . 


முடிந்தால்‌ அகிம்சை, சத்தியத்தின்‌ மூலமே நமது லட்கி 
யத்தை அடைந்துவிட வேண்டுமென்று நான்‌ துடித்துக்கொண் 
டிருக்கிறேன்‌. அகிம்சையையும்‌, சத்தியத்தையும்‌ பலி கொடுக்‌ 
காமல்‌ நம்முடைய லட்சியத்தை அடைய முடியாது என்றால்‌, 
எவ்வளவு காலத்திற்கு வேண்டுமானாலும்‌ காத்திருக்க எனக்குப்‌ 
பொறுமை இருக்கிறது. அகிம்சையிலும்‌, சத்தியத்திலும்‌ எனக்‌ 
குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையே இதற்குக்‌ காரணமாகும்‌. 
பாதை, எவ்வளவுதான்‌ ரிண்டதாகத்‌ தோன்றிய போதிலும்‌, 
அது ஒன்றுதான்‌ மிகவும்‌ சுருக்கு வழி என்பதை நான்‌ 


அறிவேன்‌, 
எங்‌ இத்தியா? - 161-1930 


2 


(காந்திஜி இரண்டு பிரசங்கங்கள்‌ செய்ததாகச்‌ சென்ற இதழில்‌ குறிப்‌ 
பிடப்பட்டிருந்தது, இது, இரண்டாவது பிரசங்கத்தின்‌ சருக்கமான மொழி 
பெயர்ப்பு ஆகும்‌. முதல்‌ பிரசங்கம்‌ விசேஷமாக வித்தியாபிட மாணவர்கள்‌, 
பட்டதாரிகளுக்காகவும்‌ ஆமதாபாத்திலுள்ள சமாதானப்‌ பிரியர்களுக்காகவும்‌ 
செய்யப்பட்டது. 1919-இல்‌ தாம்‌ கைது செய்யப்பட்ட பிறகு, ஆமதாபாத்‌ 
தில்‌ ஏற்பட்ட பலாத்காரம்‌, தீயிடுதல்‌ போன்றவைகளையும்‌, இச்த வெறியாட்‌ 
டத்தில்‌ குற்றமற்ற கிலர்‌ பலியானதையும்‌ கருத்தில்‌ கொண்டே காந்திஜி 
அந்தப்‌ பிரசங்கத்தைச்‌ செய்தார்‌, இரண்டாவது பிரசங்கம்‌, காட்டின்‌ பல 
பாகங்களிலிருந்தும்‌ வந்திருந்த ஒரு விரிவான கூட்டத்திற்காகச்‌ செய்யப்பட்ட 
தாகும்‌. அப்போது சட்டமறுப்பு நடந்த காலம்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ அவர்கள்‌ 
எப்படி ஈடந்து கொண்டார்கள்‌ என்று அவர்‌ குறிப்பிடவில்லை. சத்தியம்‌, 
அகிம்சை மூலம்‌ தேச விடுதலைபெற வேண்டுமென்ற திட்டம்‌ காட்டின்‌ முன்‌ 
பிருந்தபோது, அவர்கள்‌ எப்படி வாழ்க்கையை கடத்த வேண்டும்‌ என்பதைப்‌ 
பற்றியே சொன்னார்‌. சட்ட மறுப்பு இயக்கத்திற்கும்‌ இந்தக்‌ கொள்கைக்கும்‌ 
உள்ள சம்பத்தத்தைப்‌ பற்றியது முதல்‌ பிரசங்கம்‌; தேசீய திட்டத்தை அமல்‌ 
கடத்துவதில்‌ இர்தக்‌ கொள்கைகளை எப்படி கிறைவேற்ற வேண்டும்‌ என்ற 
விவரங்களைப்‌ பற்றியது இரண்டாவது பிரசங்கம்‌-'எம்‌.டி.') 


சட்டமறுப்பு இயக்கம்‌ காரணமாகத்தான்‌ வித்தியாபீடம்‌ 
தோன்றியது. கில வருடங்களுக்கு முன்பு நான்‌ சொன்னது 
போல்‌, சுயராஜ்யம்‌ பெறுவதுதான்‌ வித்தியாபீடத்தின்‌ நோக்கம்‌. 
தேசீயக்‌ கல்வி ஸ்தாபனங்களில்‌ கல்வி பயிலுபவர்களும்‌, அக்த 
ஸ்தாபனங்களுடன்‌ சம்பந்தப்பட்டவர்களும்‌, தேசம்‌ செய்ய 
வேண்டியிருக்கும்‌ காரியங்களையெல்லாம்‌ செய்ய வேண்டும்‌. 
சுயராஜ்யம்‌ பெறுவதற்காக தேசம்‌ என்ன கட்டுப்பாடுகளுக்கு 
உட்பட லேண்டியிருக்கிறதோ அதே கட்டுப்பாடுகளுக்கு அவர்‌ 


438 கல்வி 


களும்‌ உட்பட வேண்டும்‌, அப்போதுதான்‌ சமயம்‌ வரும்போது, 
மனமுவந்து தியாகங்கள்‌ செய்ய முன்வருவதற்கு அவர்கள்‌ தயா 
ராக இருக்க முடியும்‌. 

நம்முடைய இயக்கம்‌ ஆன்ம சத்திக்கான ஒரு இயக்கமாகும்‌. 
அரசியலுக்கும்‌, ஒழுக்கத்திற்கும்‌ எந்த சம்பந்தமும்‌ இல்லை 
யென்று நினைப்பவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. ஈம்முடைய தலைவர்‌ 
களின்‌ ஈல்லொழுக்கத்தைப்‌ பற்றி காம்‌ கவலைப்படுவதில்லை. 
ஐரோப்பாவிலும்‌, அமெரிக்காவிலுமுள்ள ஜனநாயகங்கள்‌, அரசி 
யலுக்கும்‌, ஒழுக்கத்திற்கும்‌ சம்பந்தம்‌ இருக்கிறதென்ற எண்ணத்‌ 
தையே ஏற்றுக்கொள்ளுவதில்லை. தீய ஒழுக்கம்‌ உள்ளவர்கள்‌ 
கூடப்‌ பல சமயங்களில்‌ அறிவாளிகளாக இருப்பார்கள்‌; தம்மு 
டைய அறிவாற்றல்‌ காரணமாகச்‌ சில காரியங்களை அவர்கள்‌ 
கன்றாகவே நிர்வகிக்கிறார்கள்‌. பிரிட்டிஷ்‌ பார்லிமெண்டில்‌ உள்ள 
சில பிரமுகர்களின்‌ அந்தரங்க நடத்தை திருப்திகரமான தாக 
இராது. நாமும்‌ நம்முடைய அரசியல்‌ இயக்கத்தைப்‌ பல சமயங்‌ 
களில்‌ அம்மாதிரியே நட த்திவருகிறோம்‌. காங்கிரஸ்‌ பிரதிநிதிகள்‌ 
அல்லது தலைவர்களின்‌ ஒழுக்கங்களைப்‌ பற்றி நாம்‌ கவலைப்பட 
வில்லை. ஆனால்‌, 1920-இல்‌ நாம்‌ முற்றிலும்‌ ஒரு புதிய பாதையில்‌ 
செல்ல ஆரம்பித்தோம்‌; காங்கிரஸ்‌ தனது லட்சியத்தை அடை 
வதற்கு சத்தியமும்‌, அகிம்சையும்தான்‌ மார்க்கங்களாக இருக்க 
வேண்டுமாகையால்‌, அரசியல்‌ வாழ்க்கையிலும்‌ ஆன்ம சுத்தி 
அவசியம்‌ என்று அறிவித்தோம்‌, 

அரசியலுக்கும்‌, ஒழுக்கத்திற்கும்‌ சம்பந்தம்‌ இருக்கக்‌ கூடா 
தென்று பலர்‌ அந்தரங்கமாக நினைத்தபோதிலும்‌, இந்தக்‌ கருத்‌ 
துக்கு இன்று பகிரங்கமான எதிர்ப்பு எதுவும்‌ அதிகம்‌ இல்லை. 
அதனால்தான்‌ நமது முன்னேற்றம்‌ மெதுவானதாக இருக்கிறது; 
சில விஷயங்களில்‌ முன்னேற்றமே இல்லாமலும்‌ இருக்கிறது. 
1920-ஆம்‌ வருடத்தில்‌ நாம்‌ ஏற்றுக்கொண்ட கொள்கையின்படி 
கடந்திருந்தோமானால்‌, இந்தக்‌ கட்டத்திற்கு வருவதற்குக்கூட 
ஒன்பது வருஷங்கள்‌ ஆகியிருக்க முடியாது, நம்மை நாகரிகப்‌ 
படுத்துவதும்‌, நம்மைப்‌ பரிசுத்தப்படுத்துவதும்‌ சுயராஜ்யத்தின்‌ 
நோக்கம்‌ அல்ல என்றால்‌, அதனால்‌ ஒரு பலனும்‌ இராது, பொது 
விஷயமாக இருந்தாலும்‌, சொந்த விஷயமாக இருந்தாலும்‌, 
ஈம்முடைய விவகாரங்கள்‌ எல்லாவற்றிலுமே ஒழுக்கத்திற்கு காம்‌ 
முதலிடம்‌ கொடுக்கிறோம்‌ என்பதுதான்‌ நம்முடைய நாகரி 
கக்கின்‌ கேந்திரமாகும்‌, நம்மை நாகரிகப்படுத்துவது வித்தியா 
பீடத்தின்‌ நோக்கங்களில்‌ ஒன்று. ஆகையால்‌, தேசீயக்‌ கல்வி 
ஸ்தாபனங்களில்‌ சுதந்திரப்‌ போராட்டத்திற்கு மிகப்‌ பெரிய 
தியாகங்களைச்‌ செய்ய வேண்டியது கடமையாகும்‌. 


நம்முடைய செயல்‌ முறையின்‌ உள்‌ அர்த்தத்தை நீங்கள்‌ 
எல்லோரும்‌ புரிந்துகொள்ள வேண்டுமென்று விரும்புகிறேன்‌. 
சத்தியமும்‌, அகிம்சையும்‌ காங்கிரசின்‌ சித்தாந்தமே யொழிய, 
செயல்‌ முறை அல்லவென்று நீங்கள்‌ நினைத்தால்‌, என்‌ நிலைமை 


மிகவும்‌ சுருக்கு வழி 499. 


என்னவரயிருக்குமென்று எனக்குத்‌ தெரியவில்லை. ஆனால்‌, 
அவை உங்களுடைய சொர்க செயல்முறை என்று நீங்கள்‌ உறுதி 
யாக ஈம்பினல்‌, அதைப்‌ பற்றி கான்‌ அதிகமாக விவரிக்க 
வேண்டியதில்லை. ஒருவர்‌ வித்தியாபீடத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
என்பதே அவருடைய சத்தியத்திற்கும்‌, அகிம்சைக்கும்‌ போதிய 
உத்தரவாதமாக இருக்க வேண்டும்‌. ஆகையால்‌, இந்த தேசீயக்‌ 
கல்வி மகாநாடும்‌, இதில்‌ கலந்துகொள்ளுவகற்காக வந்திருப்ப 
வர்களும்‌ கேட்க வேண்டிய முதல்‌ கேள்வி இதுதான்‌. நாம்‌ 
செய்யும்‌ காரியங்களெல்லாம்‌ இந்தக்‌ செயல்‌ முறைக்கு ஏற்ப 
இருக்கின்றனவா? சத்தியத்தையும்‌, அகிம்சையையும்‌ செயல்‌ 
முறையாகக்‌ கொண்டு, உங்கள்‌ காரியங்களை நீங்கள்‌ செய்திருக்‌ 
தால்‌, அதை நீங்கள்‌ மாற்றிக்கொள்ளுவதற்குச்‌ சபலம்‌ ஏற்படக்‌ 
கூடிய ஓரு காலம்‌ வரும்‌. உதாரணமாக, எனது நண்பர்களான 
அலி சகோதரர்கள்‌ இதைச்‌ செயல்‌ முறையாகத்தான்‌ கொண்‌ 
டார்கள்‌. அதை அவர்கள்‌ ஒளிக்கவுமில்லே. அவர்களைப்‌ 
போலவே நினைப்பவர்கள்‌ பலர்‌ இருக்கிறார்கள்‌. நாட்டுக்குச்‌ 
சேவை செய்யும்‌ விஷயத்தில்‌ அவர்களுக்கு இடம்‌ உண்டு. 
ஆனால்‌, தேசீயக்‌ கல்வி ஸ்தாபனங்களில்‌ ஆசிரியர்களாகவும்‌, 
மாணவர்களாகவும்‌ இருக்கும்‌ உங்களுக்கு அந்த மனப்பான்மை 
இருந்தால்‌ போதாது, அந்த இரண்டையும்‌ உறுதியான சிதீதாக்‌ 
தங்களாக ஏற்றுக்கொண்டு, அவற்றை நீங்கள்‌ வாழ்க்கையின்‌ 
ஒரு பகுதியாக்கிக்கொள்ள வேண்டும்‌. எல்லோரும்‌ அகிம்சை 
யைச்‌ செயல்‌ முறையாக ஏற்றுக்கொண்டு, நாம்‌ மட்டும்‌ அதைச்‌ 
சித்தாந்தமாக வைத்துக்கொண்டிருந்தால்‌ காம்‌ முன்னேற 
முடியாது. ஆகையால்‌, சுயராஜ்யம்‌ பெறுவதற்கு, எந்த நிலைமை 
யிலும்‌ அசத்தியத்தையும்‌, பலாத்காரத்தையும்‌ அனுமதிக்க 
மாட்டோம்‌ என்று மீண்டும்‌ ஈம்மை நாமே கேட்டுக்கொண்டு, 
ஊர்ஜிதம்‌ செய்துகொள்ளுவோமாக, அப்படிச்‌ செய்தால்‌ தான்‌ 
எல்லம்‌ சநியாக இருக்கும்‌. 


சத்தியம்‌, அகிம்சைல்‌ கொள்கையிலிருந்துதான்‌ கிர்மாண 
வேலைத்‌ திட்டம்‌ கோன்றியிருக்கிறது. அதன்‌ ஒவ்வொரு அம்சத்‌ 
தையும்‌ பரிசீலனை செய்வோம்‌. ஹிந்துக்கள்‌, முஸ்லிம்கள்‌ விஷயத்‌ 
தில்‌ பலாத்கார உணர்ச்சியையும்‌, முஸ்லிம்கள்‌, ஹிந்துக்கள்‌ வீஷ 
யத்தில்‌ பலாத்கார உணர்ச்சியையும்‌ வைத்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
வரையில்‌, ஹிந்து-முஸ்லிம்‌ ஒற்றுமை என்பது அசாத்தியமானதே 
யாகும்‌. வகுப்புவாதப்‌ பிரச்னையைப்‌ பற்றி லாகூர்‌ காங்கிரசில்‌ 
நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்‌, நமது சித்தாந்தத்தின்‌ ஓர்‌ அம்சம்‌ 
தான்‌. சிக்கியர்கள்‌ வெறும்‌ நியாயம்‌ வழங்கினால்‌ போதுமென்று 
கேட்டார்கள்‌. ஆனால்‌, தீர்மானம்‌ அதற்கு அதிகமாகவும்‌ போயி 
ருக்கிறது என்பதைக்‌ கவனித்திருப்பீர்கள்‌. அது சீக்கியர்களுக்கு 
மட்டுமின்றி, இக்தியாவிலுள்ள எல்லா வகுப்பினருக்கும்‌ 
நியாயம்‌ கிடைக்க வேண்டும்‌ என்ற நோக்கத்துடனேயே நிறை 
வேற்றப்பட்டுளது. 


440 கல்வி 


தீண்டாமை ஒழிப்பை எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. இந்த 
விஷயத்தைப்‌ பற்றிப்‌ பேசும்போது, சிலரைத்‌ தொடக்‌ கூடாது 
என்றிருப்பதை நீக்கிவிட்டால்‌ போதுமென்று சிலர்‌ நினைக்‌ 
கிறார்கள்‌, பொதுக்‌ கிணறுகள, பள்ளிக்கூடங்கள்‌, கோவில்கள்‌ 
ஆகியவற்றில்‌ தீண்டாதார்‌ என்று சொல்லப்படுவோருக்கு 
உள்ள தடையை அகற்ற வேண்டும்‌ என்று சிலர்‌ கூறுகிறார்கள்‌. 
ஆனால்‌, நீங்கள்‌ இன்னும்‌ அதிகமாகப்போக வேண்டும்‌. உங்களை 
நீங்கள்‌ நேசிப்பது போலவே அவர்களையும்‌ நேசிக்க வேண்டும்‌ ; 
அவர்கள்‌ உங்களைப்‌ பார்த்தமாத்திரத்தில்‌ நீங்களும்‌ அவர்களில்‌ 
ஒருவர்‌ என்ற உணர்ச்சி அவர்களுக்கு ஏற்படும்படி இருக்க 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ நிர்மாண வேலைத்‌ திட்டத்திற்கு 
அவர்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள்‌ பெற முடியும்‌. 


மது விலக்கு விஷயமும்‌ அப்படித்தான்‌, கதர்த்‌ திட்டமும்‌ 
அதே மாதிரியானதுதான்‌. ஆனால்‌, அதைப்‌ பற்றி இங்கு கான்‌ 
பேச வேண்டுமா 2 இது மிகவும்‌ உருப்படியான வேலை. ஒருவர்‌ 
தன்னுடைய அன்றாட. வேலைகளைப்‌ பற்றி ஒழுங்காகக்‌ குறிப்பு 
எழுதிவைத்துக்‌ கொண்டிருந்தால்‌, தேசத்தின்‌ செல்வத்தை 
அவர்‌ எவ்வளவு அதிகமாக்கியிருக்கிறார்‌ என்பதைத்‌ தெளிவாகச்‌ 
சொல்ல முடியும்‌. அந்த மனப்பான்மையுடன்‌ இந்த வேலையில்‌ 
காம்‌ இறங்கியிருக்கால்‌, இதற்குள்ளாக எவ்வளவோ முன்னேறி 
யீருப்போம்‌. சென்ற வருடம்‌ காம்‌ செய்த சொற்ப வேலையின்‌ 
மூலம்‌ கூட நாம்‌ எவ்வளவு சாதித்திருக்கிறோம்‌ என்ற விவரங்களை 
அந்நியத்‌ துணி பகிஷ்காரக்‌ கமிட்டி மமக்குக்‌ கொடுத்திருக்‌ 
கிறது. இது மிகவும்‌ அற்பமானது என்றே கான்‌ நினைக்கிறேன்‌; 
ஆனால்‌, காமெல்லோரும்‌ உறுதியுடனும்‌, தளராத நம்பிக்கை 
யுடனும்‌ இதைச்‌ செய்திருந்தால்‌ பலன்‌ எப்படி இருந்திருக்கும்‌ 2 
உண்மையான, திறமையான ஊழியர்கள்‌ நமக்கு அவசியமாக 
வேண்டியிருக்கிறது. ஆனால்‌, உங்களிடையே கூட, போதிய 
உறுதியும்‌, நம்பிக்கையும்‌ இல்லாதவர்கள்‌ பலர்‌ இருக்கிறார்கள்‌ 
என்று எனக்குத்‌ தெரியும்‌. நமது அசட்டையையும்‌, நமது 
நம்பிக்கையின்மையையும்‌ நாம்‌ கைவிட்டால்‌, திறமை தானாகவே 
வந்துவிடும்‌. 


என்ன செய்ய வேண்டும்‌ என்பதை நான்‌ சொல்லிவிட்டேன்‌. 
இனி என்ன செய்யக்‌ கூடாதென்பதையும்‌ சொல்லுகிறேன்‌. 
இலக்கியப்‌ பயிற்சி, அறிவு ஆராய்ச்சி, மொழி ஆராய்ச்சி, 
ஆங்கிலம்‌, சமஸ்கிருதம்‌, லலித கலைகளைக்‌ கற்றுக்‌ கொள்ளுதல்‌ 
முதலியவைகளையெல்லரம்‌ ஒரு புறத்தில்‌ ஒதுக்கிவையுங்கள்‌. 
ஈமது தேசீயப்‌ பள்ளிக்கூடங்களெல்லாம்‌ ஈம்முடைய தேசீய 
ஆயுத உற்பத்தி சாலைகளாக, அதாவது, நிர்மாண வேலைக்கூடங்‌ 
களாக மாறவேண்டும்‌. இந்தியாவிலுள்ள லட்சக்‌ கணக்கான 
மது குழந்தைகள்‌ எம்த விதமான கல்வியும்‌ பெற முடியாமல்‌ 
இருக்கிறார்கள்‌. தேசியக்‌ கல்வியையோ, கான்‌ குறிப்பிட்டுள்ள 
மற்ற பெரிய விஷயங்களையோ கூட அவர்கள்‌ பெற முடிவதில்லை 


மிகவும்‌ சுருக்கு வழி 447 


காம்‌ சுதந்திரம்‌ பெறும்‌ வரையிலாவது, அதெல்லாம்‌ இல்லாமல்‌ 
காம்‌ இருக்க முடியாதா 7 


அங்கத்தினர்கையும்‌, தொண்டச்கனையும்‌ சேர்க்கும்படி 
காரியக்‌ கமிட்டி தேசத்திற்கு வேண்டுகோள்‌ விடுத்திருக்கிறது. 
இந்த வேலைக்கென்று தனியாக வேறு ஸ்தாபனம்‌ இருக்க 
வேண்டுமென்ற அவசியம்‌ என்ன 2 நீங்களெல்லோரும்‌ அங்கத்‌ 
கினர்களாகவும்‌, தொண்டர்களாகவும்‌ இருந்து, இந்த 
வேலைக்குப்‌ பொறுப்பேற்றுக்‌ கொள்ளலாம்‌, மகாயுத்தத்தின்‌ 
போது ஐரோப்பாவிலிருந்த மாணவர்கள்‌ என்ன செய்தார்கள்‌ 
என்பதை நினைத்துப்‌ பாருங்கள்‌. அவர்கள்‌ செய்த தியாகத்தைச்‌ 
செய்ய காமும்‌ தயாராக இருக்கிறோமா 2 சுதந்திரம்‌ பெறும்‌ 
வரையில்‌ கரம்‌ கிம்மதியாக மூச்சவிடக்கூட முடியாதென்ற 
ஆழ்ந்த உறுதி ஈம்முள்‌ இருந்தால்‌, நிர்மாண வேலைத்‌ கிட்டத்தை 
கிறைவேற்றுவதற்கென்றே நாம்‌ உயிர்வாழ்வோம்‌, அதையே நாம்‌ 
வாழ்க்கையின்‌ கடமையாகக்‌ கொள்ளுவோம்‌. 


கடைகியாக, உங்களிடம்‌ என்ன எதிர்பார்க்கப்படுகிறது 
என்பதை ஒரே வார்த்தையில்‌ கூறுகிறேன்‌. காம்‌ தூய்மையாக 
இருக்க வேண்டுமென்பதைப்‌ போலவே, மரண பயத்தையும்‌ 
ஒழிக்க வேண்டும்‌. “ஆங்கிலேயர்கள்‌ இந்தியாவிலிருந்து போய்‌ 
விட்டால்‌ அதனால்‌ இந்தியாவுக்கு ஒன்றும்‌ ஈஷ்டமில்லையென்று 
காந்தி நினைக்கலாம்‌. ஆனால்‌, ஆங்கிலேயர்கள்‌ இக்தியாவிலிருந்து 
மீபாய்விட்டால்‌, ஒரு பணக்காரனின்‌ சொத்துகள்‌ கூட பந்தோ 
பஸ்தாக இராது ; ஒரு கன்னிப்‌ பெண்ணின்‌ கற்புக்குக்‌ கூட 
ஆபத்து ஏற்படாமல்‌ இராது” என்று சமீபத்தில்‌ ஒரு ஆங்கி 
லேயர்‌ கூறியிருக்கிறார்‌. இக்தியர்களைப்‌ பற்றி அவர்‌ எவ்வளவு 
மட்டமான அபிப்பிராயம்‌ கொண்டிருக்கிறார்‌ என்பதையே இது 
காட்டுகிறது. ஆனால்‌, வேறு விதமாக எப்படி இருக்க முடியும்‌ ? 
இன்று காரம்‌ அவ்வளவு தாரம்‌ பயத்தினால்‌ பீடிக்கப்பட்டிருக்‌ 
கிறோம்‌ ; கமது சொத்தையும்‌, கெளரவத்தையும்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்ள கூலிக்கு ஆள்பிடித்து வைத்துக்‌ கொள்ள வேண்டிய 
நிலைமையில்‌ இருக்கிறோம்‌. காம்‌ மரண பயத்தை வீட்டொழித்த 
மாத்திரத்திலேயே, இந்தப்‌ பரிதாபமான நிலையிலிருந்து நாம்‌ 
விடுப்ட்டுவிடுவோம்‌. வித்தியாபீடத்தில்‌ படிக்கும்‌ ஒவ்வொரு 
பெண்ணும்‌ விழிப்புற்று, ஒரு போக்கிரி கொட வர்காலும்‌ 
எதிர்த்து சமாளிக்கக்‌ கூடிய தார்மிக பலத்தைப்‌ பெற வேண்டு 
மென்று எதிர்பார்க்கிறேன்‌. நீங்கள்‌ யாவரும்‌ மரண பயத்தை 
விட்டொழிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன்‌. இந்தியாவின்‌ 
சுதந்திர சரித்திரத்தை எழுதும்‌ காலத்தில்‌, பலாத்காரத்தில்‌ 
இறங்காமல்‌, எந்த பலாத்காரத்தையும்‌ எதிர்த்துப்‌ போராடத்‌ 
தம்‌ உயிர்களைக்‌ கொடுத்த தேசீயப்‌ பள்ளிகள்‌, கல்லூரிகளின்‌ 
மாணவ, மாணவியர்களின்‌ பெயர்களைக்‌ குறிப்பிடும்படி இருக்க 
வேண்டும்‌. கொல்லுவதற்கான பலம்‌ தற்காப்புக்குத்‌ தேனை 
யில்லை; இறப்பதற்குத்தான்‌ ஒருவருக்கு தைரியம்‌ வேண்டும்‌ 


442 கல்வி 


ஒரு மனிதன்‌ இறப்பதற்கு முற்றிலும்‌ தயாராக இருக்கும்‌ போது, 
அவன்‌ பலாத்காரத்தில்‌ இறங்கக்‌ கூட மாட்டான்‌. தீரத்துடனும்‌ 
இரக்க மொழிகளைக்‌ கூறிக்கொண்டும்‌ தம்‌ உயிரை கீத்தவர்கள்‌, 
முரட்டுத்தனமான எதிரிகளின்‌ மனத்தைக்‌ கூட மரற்றியிருக்‌ 
கிறார்கள்‌ என்பதற்குச்‌ சரித்திரத்தில்‌ எவ்வளவோ உதா 
ரணங்கள்‌ இருக்கின்றன. 

பிரசங்கத்தின்‌ முடிவில்‌ ஒரு கேள்விக்குப்‌ பதிலளிக்கையில்‌ 
காந்திஜி பின்‌ வருமாறு கூறினார்‌ : 

“போராட்டத்தில்‌ மாணவர்கள்‌ பங்கு கொள்ள வேண்டும்‌ 
என்பதில்‌ எனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தால்‌, பள்ளி 
களையும்‌, கல்லூரிகளையும்‌ பகிஷ்காரம்‌ செய்ய வேண்டுமென 
கரன்‌ ஏன்‌ சொல்லவில்லையென்று கேட்கிறீர்கள்‌. அதற்கான 
சூழ்நிலே இல்லை என்பதே என்னுடைய பதிலாகும்‌. சூழ்கிலை 
இல்லாவிடில்‌ மாணவர்கள்தான்‌ என்ன செய்ய முடியும்‌ என்று 
திருப்பிக்‌ கேட்க மாட்டீர்களென்று நம்புகிறேன்‌. அவர்கள்‌ 
எவ்வளவோ செய்ய முடியும்‌. இந்தப்‌ பணியில்‌ அவர்களுடைய 
ஆர்வம்‌ இன்னும்‌ அதிக தீவிரமான தாக இருக்கால்‌, மாணவர்கள்‌ 
சர்க்கார்‌ பள்ளிகளையும்‌, கல்லூரிகளையும்‌ விட்டு வெளியேறும்‌ 
படியான ஒரு சூழ்நிலையைத்‌ தேரற்றுவித்திருப்பீர்கள்‌. இது 
வரையில்‌ அவர்கள்‌ செய்ய முடியாததை, இனிக்‌ கூடச்‌ செய்ய 
லாம்‌.” ்‌ 

௮ *எங்‌ இந்தியா" - 231-1990 


3 


பொதுவாக தேசியக்‌ கல்விக்காகவும்‌, குறிப்பாக குஜராத்‌ 
வித்தியாபீட த்திற்காகவும்‌ செலவிடப்படும்‌ பணம்‌ வீண்தான்‌ 
என்று அடிக்கடி சொல்லப்படுகிறது. தன்னுடைய மகத்தான 
தியாகத்தின்‌ முலம்‌ குஜராத்‌ வித்தியாபீடம்‌, அதை ஸ்தாபித்த 
வர்கள்‌, அதற்கு ஈன்‌ கொடைகள்‌ கொடுத்தவர்களின்‌ நம்பிக்கை 
களைப்‌ போதிய அளவுக்கு நிறைவேற்றியிருக்கிறது. ஏற்கனவே 
இங்கு படித்துக்‌ கொண்டிருக்கும்‌ 76 வயதுக்குப்பட்ட பையன்‌ 
களைத்‌ தவிர மற்றவர்கள்‌ வீஷயத்தில்‌ வித்கியாபீடம்‌ கன்னுடைய 
கல்வி நடவடிக்கைகளை கிறுத்தி வைத்துவிட்டது. ஆசிரியர்‌ 
களும்‌, 16 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களும்‌ தாமாகவே 
கொண்டர்களாகச்‌ சேர முன்வந்துள்ளனர்‌. ஆசிரியர்களுடன்‌ 
மார்‌ நாற்பது மாணவர்கள்‌ ஏற்கனவே வேலை செய்து கொண்‌ 
டிருக்கிறார்கள்‌. தேவையானவர்களுக்கு சத்தியாக்கிரகத்தைப்‌ 
பற்றி பதினைந்து காள்‌ அவசரகாலப்‌ பயிற்சி அளிப்பதற்காக 
ஒழு வகுப்பும்‌ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 

இவ்வளவு ஜருராகச்‌ செயல்பட்டுள்ள ஆசிரியர்களையும்‌: 
மாணவர்களையும்‌ பாராட்டுகிறேன்‌. அவர்களில்‌ இருபது பேர்கள்‌ 


மிகவம்‌ சுருக்கு வழி AAS: 


இந்த யாத்திரையில்‌ என்னுடன்‌ வருகிறார்கள்‌ என்பதையும்‌ 
தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. அவர்கள்‌ இரு கோஷ்டிகளாகப்‌- 
பிரிந்திருக்கிறார்கள்‌. பின்னர்‌ புறப்படப்‌ போகும்‌ 80 யாத்திரைக்‌ 

காரர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்வதற்காகவும்‌, 

கிராம வாசிகளுக்கு உதவி செய்வதற்காகவும்‌ இவர்கள்‌ முன்ன 

தாகவே போகிறார்கள்‌. அந்த எண்பது பேர்களும்‌ கைது செய்யப்‌ 

படுவதற்கு முன்பு இவர்கள்‌ சட்ட மறுப்பு செய்யக்‌ கூடாதென்று: 
உத்திரவிடப்பட்டிருக்கிறது ; அவர்கள்‌ கைது செய்யப்பட்ட 

வுடன்‌ அவர்களுக்குப்‌ பதிலாக இவர்கள்‌ முன்‌ வருவார்கள்‌. 


1920-இல்‌ விடுக்கப்பட்ட தேசத்தின்‌ அழைப்புக்கிணங்க 
முதன்‌ முதலாக அமைக்கப்பட்ட ஸ்தாபனம்‌ குஜராத்‌ வித்தியா 
பீடம்தான்‌. ஒவ்வொரு தேசீயக்‌ கல்வி ஸ்தாபனமும்‌ குஜராத்‌ 
வித்தியாபீடத்தின்‌ உன்னதமான இந்த உதாரணத்தைப்‌ பின்‌ 
பற்றுமென்று ஈம்புகிறேன்‌. சர்க்கார்‌ பள்ளிகளும்‌, சர்க்காரிட 
மிருந்து மான்ய உதவி பெறும்‌ பள்ளிகளும்‌ கூட இந்த உதார 
ணத்தைப்‌ பின்பற்றுமென்று நம்புகிறேன்‌. இந்துக்‌ காலத்தில்‌ 
ஒவ்வொரு புரட்சியிலுமே மாணவர்கள்‌ முன்னணியில்‌ இருந்திருக்‌ 
கிறார்கள்‌. இந்தப்‌ புரட்சி சாத்விகமானது என்ற: காரணத்‌ 
திற்காக, மாணவர்களுக்கு அவ்வளவு கவர்ச்சியளிக்காததாக 
இருக்கக்‌ கூடாது. 

“ளது முக்திக்கு வழிகாட்டுகிறதோ அதுதான்‌ அறிவு” 
என்பதே குஜராத்‌ வித்தியாபீடத்தின்‌ நோக்கமாகும்‌. பெரிதா 
யிருப்பதில்‌ சிறிதும்‌ அடங்கியிருக்கிறது என்ற கொள்கைக்‌ 
கேற்ப, தேசீய சுதந்திரம்‌ அல்லது லோகாயத சுதந்திரமும்‌ 
ஆன்மிக வீடுதலைக்குள்‌ அடங்கியிருக்கிறது. ஆகையால்‌, கல்வி 
ஸ்தாபனங்களில்‌ பெறும்‌ அறிவு, நாட்டின்‌ விடுதலைப்‌ பாதையை 
யாவது காட்டி, அதற்கு இட்டுச்‌ செல்லுவதாக இருக்க வேண்டும்‌. 


சத்தியாக்கிரக யாத்திரிகர்கள்‌ அன்றாடம்‌ செய்ய வேண்டிய 

மாமூலான காரியங்களை மேலெழுந்தவாரியாகப்‌ பார்த்தால்‌ கூட, 
அதுவே ஒரு முழுக்‌ கல்வியாக இருக்கிறதென்பது புலப்படாமல்‌ 

போகாது. அவர்கள்‌ அழிவை உண்டாக்கிக்‌ கொண்டும்‌, மட்ட 

உணர்ச்சிகளுக்கெல்லாம்‌ இடம்‌ கொடுத்துக்‌ கொண்டும்‌ திரியும்‌ 

முரட்டுக்‌ கலகக்காரர்கள்‌ அல்ல. அவர்கள்‌ தன்னடக்க முள்ள: 
ஒரு குழுவினர்‌ ஆவர்‌. கட்டுப்பாடான கொடுங்கோன்மையை 

எதிர்த்து சாத்விக முறையில்‌ கலகம்‌ செய்யப்‌ போவதாக 

அவர்கள்‌ அறிவித்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தம்முடைய யாத்‌ 

கிரையின்போது, சத்தியத்தையும்‌, அகிம்சையையும்‌ பரப்பிக்‌ 

கொண்டே, தாமே பெரும்‌ கஷ்டங்களை அனுபவிப்பதன்‌ மூலம்‌ 
சுதந்திரம்‌ பெற உறுதி கொண்டவர்கள்‌ ஆவர்‌. இன்று நாட்டி 

லுள்ள நிலைமையில்‌ இதை விட உண்மையான கல்வி வேறொன்று: 
இருக்க முடியாது. தன்னுடைய பிள்ளயையோ, பெண்ணையோ 

இதற்கு அர்ப்பணம்‌ செய்வதுபற்றி எந்தத்‌ தகப்பனாரும்‌ துளிக்‌. 
கூட கவலைப்பட வேண்டியதில்லை. 


24.44 கல்வி 


1920-இல்‌ நடந்த இயக்கத்திற்கும்‌, இதற்கும்‌ உள்ள வித்தியா 
சத்தைக்‌ கூறுகிறேன்‌. சர்க்கார்‌ ஸ்தாபனங்களைக்‌ காலி செய்து, 
தேசீய ஸ்தாபனங்களை அமைப்பதே 1920-இல்‌ விடுக்கப்பட்ட 
அழைப்பின்‌ நோக்கமாகும்‌. சர்வ ஜன சட்டமறுப்பு இயக்கம்‌ 
.என்ற இறுதிப்‌ போராட்டத்தில்‌ ஈடுபடுவதற்காக இன்றைய 
அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது நடக்கலாம்‌ அல்லது 
நடக்காமல்‌ போகலாம்‌. இதுவரையில்‌ சுதந்திரத்தைப்‌ பற்றிப்‌ 
பெரும்‌ கூச்சல்‌ போட்டுக்‌ கொண்டிருந்தவர்களிடம்‌ செயலில்‌ 
இறங்கும்‌ தன்மை இல்லையென்றால்‌, அது நடக்காது. உப்பில்‌ 
கரிப்பு இல்லையென்றால்‌, அதற்கு யார்‌ என்ன செய்ய 
முடியும்‌? அர்த்தமில்லாத, வெறும்‌ கோஷங்களைக்‌ கிளப்பி 
மாணவர்கள்‌ ஒரு நெருக்கடியை உண்டாக்கிவீட வேண்டு 
மென்று எதிர்பார்க்கப்படவில்லை. மெளனமாகவும்‌, கண்ணிய 
மாகவும்‌, மாணவர்களுக்குத்‌ தகுதியான விதத்திலும்‌ 
அவர்கள்‌ நடந்து கொள்ள வேண்டும்‌. தாமே தியாகங்கள்‌ 
செய்வதிலோ அல்லது அகிம்சையிலோ மாணவர்களுக்கு 
கம்பிக்கை இல்லாமலிருக்கலாம்‌. அப்படியானல்‌ அவர்கள்‌ 
வெளியே வரமாட்டார்கள்‌; வரவேண்டிய அவசியமுமில்லை. 
அந்த நிலையில்‌, அகிம்சையினல்‌ என்ன நடக்கிற கென்‌ 
பதை அவர்கள்‌ பொறுத்திருந்து பார்க்கலாம்‌. மாணவர்கள்‌ 
ஒன்று தாமாக மனமுவந்து இந்த அகிம்சைப்‌ புரட்சியில்‌ 
சேரலாம்‌ அல்லது எதிலும்‌ சேராமல்‌ நடுகிலைமை வகிக்கலாம்‌. 
வேண்டுமானால்‌, கடக்கும்‌ சம்பவங்களை விமர்சனக்‌ கண்ணோட்‌ 
த்துடன்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கலாம்‌. அதுதான்‌ கண்ணிய 
மானதாக இருக்கும்‌, இந்தத்‌ திட்டத்தைத்‌ தயாரித்தவர்களின்‌ 
கருத்தை ஏற்றுக்‌ கொள்ளாமலும்‌, அதை மீறியும்‌ அவர்கள்‌ தம்‌ 
விருப்பப்படி நடந்து கொண்டால்‌, இயக்கத்திற்குத்தான்‌ 
அவர்கள்‌ தீங்கு விளைவிப்பார்கள்‌, சாத்தியமான அளவுக்கு 
சட்ட மறுப்பை இப்போது அபிவிருத்தி செய்யாவிட்டால்‌, 
இன்னும்‌ ஒரு தலைமுறைக்கு அது சாத்தியமில்லாமற்‌ போகலாம்‌ 
என்பது எனக்குத்‌ தெரியும்‌. மாணவர்கள்‌ என்ன செய்ய 
"வேண்டும்‌ என்பது தெளிவு. சென்ற பத்து வருடங்களில்‌ 
ஏற்பட்டுள்ள விழிப்பு அவர்களின்‌ உணர்ச்சிகளைத்‌ தூண்டி 
விடாமலில்லை. இறுதி ஈடவடிக்கையில்‌ அவர்கள்‌ குதிப்‌ 
பார்களாக. 


"எங்‌ இந்தியா - 80-89-1980 


23 
வித்தியாபீடத்தின்‌ வெற்றி: 


[குஜராத்‌ வித்தியாபீடத்தில்‌ பட்டப்படிப்பு, கிராமசேவைப்‌ : 
பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு அத்தாட்சிப்‌ பத்திரங்கள்‌ வழங்கிய 
போது காந்திஜி செய்த பிரசங்கத்தின்‌ விவரங்கள்‌ கீழே கொடுக்‌ 
கப்பட்டிருக்கின்றன.] 


பட்டதாரிகள்‌, கிராம சேவைப்‌ பயிற்சி பெற்றவர்கள்‌ ஆகிய 
இரு பிரிவினருக்குமிடையே இங்கு வேற்றுமை காட்டப்படுவது 
ஒரு விதத்தில்‌ சரியானதுதான்‌. உண்மையை முன்னிட்டு -இந்த 
வித்தியாசத்தை எடுத்துக்‌ காட்டவேண்டியிருக்கிறது. பட்டதாரி 
களின்‌ பாடத்‌ திட்டம்‌ வேறுவிதமானது; அவர்கள்‌ அதிக 
வருடங்கள்‌ படிக்க வேண்டியும்‌ இருக்கிறது. ஆனால்‌, கிராமப்‌: 
பயிற்சி பெற்றவர்கள்‌ தாம்‌ குறைந்தவர்கள்‌ என்று நினைத்துக்‌ 
கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவர்கள்‌ பெற்ற பயிற்சி 
எந்த விதத்திலும்‌ குறைவானதல்ல, பட்டதாரிகள்‌ அதிக 
வருடங்கள்‌ படித்து, அதிக விஷயங்களைத்‌ தெரிந்து கொண்‌ 
டிருக்கலாம்‌; ஆனால்‌, செயல்‌ என்று வரும்போது கிராம 
சேவைப்‌ பயிற்சியாளர்கள்‌ அவர்களை மிஞ்சி விடுவது சாத்தியமே 
யாகும்‌. அப்படி கடந்தால்‌ அதைக்‌ கண்டு நான்‌ ஆச்சரியப்பட 
மாட்டேன்‌. பட்டதாரிகளை மிஞ்சக்கூடிய பல அம்சங்கள்‌ 
அவர்கள்‌ பெற்ற பயிற்சியில்‌ இருக்கின்றன.  இவ்விருவரில்‌ 
உங்களுக்கு யார்‌ வேண்டும்‌ என்று என்னைக்‌ கேட்டால்‌, கிராம 
சேவைப்‌ பயிற்சி பெற்றுவர்களையே கான்‌ விரும்புவேன்‌. 
ஏனெனில்‌, வித்தியாபீடத்தின்‌ மூலம்‌ நாம்‌ கிராம சேவைக்குச்‌ 
செல்லவேண்டும்‌ என்றே ஆரம்பம்‌ முதல்‌ நான்‌ சொல்லிவந்திருக்‌ 
கிறேன்‌. பட்டதாரிகளின்‌ விருப்பமும்‌ அதுவாகத்தான்‌ இருக்க 
வேண்டும்‌. அதாவது, கிராமங்களுக்குச்‌ சென்று, அங்குள்ள மக்க 
ளுக்குச்‌ சேவை செய்வதே அவர்களுடைய லட்சியமாக இருக்க 
வேண்டும்‌. கிராமங்களுக்குச்‌ சேவை செய்வதென்ற உறுதி 
யுடன்‌ இந்த வித்தியாபீடத்தில்‌ கல்வி பெற வந்தவர்கள்‌, 
அந்தப்‌ பிரதிக்ஞையைக்‌ காப்பற்றத்‌ தவறமாட்டார்களென்று 
நம்புகிறேன்‌. அந்த லட்சியத்தை நிறைவேற்ற அவர்கள்‌ செய்யும்‌ 
முயற்சிகளின்‌ மூலம்‌, அந்தப்‌ பிரதிக்ஞைக்கு இன்னும்‌ அதிகப்‌ 
புகழ்‌ தேடித்‌ தருவார்களாக. குஜராத்‌ வித்தியாபீடத்தில்‌ நாம்‌ 
ஏன்‌ இவ்வளவு வருடங்கள்‌ படித்தோம்‌ என்று பட்டதாரிகள்‌ 
தம்மைத்தாமே கேட்டுக்கொள்ள வேண்டும்‌. தேசத்திற்கு 
எப்படி, எந்தவிதத்தில்‌ தாம்‌ சேவை செய்யவேண்டும்‌ என்பதை 
மாணவர்கள்‌ பூராவாக உணர்ர்திருக்கிறர்களா என்பதை 


இப்போது நான்‌ சொல்லுவ தற்கில்லை. 


ஆனால்‌, இந்த விமர்சனம்‌ ஒரு முன்னுரையைப்‌ போன்றது 
தான்‌. நான்‌ மேற்கொண்டு சொல்ல விரும்புவ தெல்லாம்‌ பெரும்‌ 


446 கல்வி 


பாலும்‌ புகமுரைதான்‌. கராடியில்‌ கான்‌ கைது செய்யப்பட்ட 
பிறகு இந்தியாவில்‌ ஏன்ன கடந்தது என்பதைப்‌ பத்திரிகை 
களில்‌ படித்துத்தான்‌ கான்‌ தெரிந்து கொண்டேன்‌. பின்னர்‌, 
கான்‌ விடுதலையான பிறகு, மற்றவர்கள்‌ சொல்லக்‌ கேட்டும்‌ 
தெரிந்து கொண்டேன்‌. நமது வித்தியாபீடங்கள்‌-ஈமது தேசீயப்‌ 
பள்ளிகளும்‌, கல்லூரிகளும்‌ இந்த இயக்கத்தில்‌ எடுத்துக்‌ 
கொண்ட பங்கைப்‌ பற்றி சான்‌ எவ்வளவோ கேள்விப்பட்டேன்‌. 
அதைக்‌ கேட்டபோது நான்‌ உண்மையில்‌ மிகவும்‌ ஆனந்தமடைக்‌ 
தேன்‌. குஜராத்‌ வித்தியாபீடம்‌, பீகார்‌, காகி வித்தியாபீடங்‌ 
களைப்‌ பற்றியும்‌ நிறைய தெரிந்துகொண்டேன்‌, இந்த மூன்று 
ஸ்தாபனங்களிலும்‌ உள்ள ஆசிரியர்களும்‌, மாணவர்களும்‌ தமது 
புத்தகங்களைத்‌ தூக்கி எறிந்துவிட்டு, சுதந்திரப்‌ போராட்டத்தில்‌ 
கலந்துகொள்ள முன்வந்தது சிறிய விஷயம்‌ அல்ல. இந்தப்‌ 
போராட்டத்தின்‌ சரித்திரத்தை எழுதும்போது, தேசீய வித்தியா 
பீடங்களும்‌ மாணவர்களும்‌ எடுத்துக்கொண்ட பெரும்‌ பங்கை 
அறிய உலகம்‌ மகிழ்ச்சியடையும்‌. நான்‌ சிறையில்‌ இருந்த 
காலத்தில்‌, மாணவர்களையும்‌, ஆகிரியர்களையும்‌ பற்றிப்‌ பத்திரி 
கைகளில்‌ ஏதாவது படித்தால்‌, அவர்களையும்‌, சர்க்கார்‌ பள்ளிக்‌ 
கூடங்களில்‌ உள்ளவர்களையும்‌ பற்றி உடனே ஒப்பிட்டுப்பார்ப்‌ 
பேன்‌.  1920-இல்‌ சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களை பகிஷ்காரம்‌ 
செய்ய வேண்டுமென்று ஆரம்பித்த இயக்கம்‌ எவ்வளவு 
சரியானது என்பது அப்போது எனக்குத்‌ தெளிவாயிற்று. 
சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களில்‌ எப்போதும்‌ போலவே கூட்டம்‌ 
நிறைந்திருக்கிறது என்பது உண்மையே. அந்தப்‌ பள்ளிக்கூடப்‌ 
களில்‌ சேர வேண்டுமென்ற ஆவலில்‌ அவர்கள்‌ மன்னிப்புக்‌ கேட்‌ 
கிறார்கள்‌, அபராதங்கள்‌ செலுத்துகிறார்கள்‌, எப்படியாவது அப்‌ 
பள்ளிகளில்‌ சேர்ந்துவிடுகிறார்கள்‌ என்பதுதான்‌ இதில்‌ இன்னும்‌ 
பரிதாபமானதாகும்‌, இதனால்‌ கல்லூரித்‌ தலைவர்களுக்கு அல்லது 
கல்வி இலாகா தலைவர்களுக்கு தைரியம்‌ ஏற்பட்டுவிடுகிறது. 
போராட்டத்தில்‌ நேரடியாகவோ, மறைமுகமாகவோ பங்கு 
சாடுத்துக்கொண்டவர்கள்‌ அல்லது சிறை சென்றவர்கள்‌ பள்ளி 
களில்‌ சேர விரும்பினால்‌, முதலில்‌ அவர்களைப்‌ பற்றிய விவரங்கள்‌ 
கல்வி இலாகா தலைவரின்‌ பரிசீலனைக்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று சுற்றறிக்கைகள்‌ கூட அனுப்புகிறார்கள்‌. அவர்களைப்‌ 
பற்றிய விவரங்களைப்‌ பரிசீலனை செய்துவிட்டு அவர்தான்‌ 
அவர்களை அனுமதிக்க வேண்டும்‌. தமது சுய மரியாதையை 
விற்றுவிட்டு இப்படி சர்க்கார்‌ பள்ளிகளுக்கும்‌, கல்லூரிகளுக்கும்‌ 
போகிறவர்களைப்‌ பற்றி நாம்‌ என்ன நினைப்பது? இத்தகைய 
கிபந்தனைகளை வற்புறுத்தும்‌ கல்வி இலாகா அதிகாரிகக£ப்‌ 
பற்றித்தான்‌ என்ன நினைப்பது? 


ஹிந்து சர்வகலாசாலை விஷயத்தில்‌ சர்க்கார்‌ பின்பற்றும்‌ 
கொள்கை உங்களுக்குத்‌ தெரிந்திருக்கலாம்‌. நியாயத்திற்காகப்‌ 
போராடுவதில்‌ பண்டித மதன்‌ மோகன்‌ மாளவியா சாதாரண 
மானவர்‌ அல்ல, அதன்‌ உள்‌ கதை எனக்குத்‌ தெரியும்‌. சர்க்‌ 


வித்தியாபீடத்தின்‌ வெற்றி 477 


கார்‌ மான்யம்‌ நிறுத்தப்பட்டுவிடலாம்‌ என்ற சாத்தியக்‌ கூறு 
இருந்தது. மிகவும்‌ கஷ்டப்பட்டு மாளவியாஜி அந்த ஸ்தாபனத்‌ 
தைக்‌ காப்பாற்றினார்‌; மிகவும்‌ கஷ்டப்பட்டு சர்வகலாசாலைக்கு 
சர்க்கார்‌ அளிக்கும்‌ மான்யம்‌ நிறுத்தப்படாமலும்‌ பார்த்துக்‌ 
கொண்டார்‌. அவருடைய பயமின்மை, தைரியம்‌, தியாகம்‌, 
ஆற்றல்‌ ஆகியவற்றிற்கு சர்க்கார்‌ பணிய வேண்டியிருந்தது. 
மான்யம்‌ நிறுத்தப்பட்டிருந்தால்‌, மளாவியாஜி ஒரு துளி கண்ணீர்‌ 
கூடச்‌ சிந்தியிருக்கமாட்டார்‌. ஒரு மாணவருக்காவது அனுமதி 
மறுக்கப்பட்டால்‌, மான்யத்தை ஏற்றுக்கொள்ளூவ தில்லையென் று 
அவர்‌ முடிவு செய்துவிட்டார்‌. கம்முடைய ஸ்தாபனங்களுக்கும்‌, 
சர்க்கார்‌ மான்யம்‌ பெறும்‌ பள்ளிகள்‌, கல்லுரரிகளுக்கு மிடையே 
உள்ள வித்தியாசத்தை இது காட்டுகிறது. 


நமது கல்லூரிப்‌ பிரிவின்‌ சாதனைகளைப்‌ பார்த்துவிட்டோம்‌. 
வித்தியாபீடத்தின்‌ அறிக்கையின்‌ அனுபந்த த்தில்‌, சிறை சென்ற 
ஆகிரியர்கள்‌, மாணவர்களின்‌ பெயர்கள்‌ கொடுக்கப்பட்டிருக்‌ 
கின்றன. வித்தியாபீடம்‌ எப்போதும்‌ இருப்பசைப்‌ போலவே 
தான்‌ இருந்துவந்திருக்கிறது; ஆயினும்‌, சென்ற ஒரு வருடத்தில்‌ 
மாணவர்கள்‌ கற்றுக்கொண்டதைப்‌ போல்‌ இதற்கு முன்பு கற்றுக்‌ 
கொண்டதில்லை யென்று காகா சாகிப்‌ கூறுகிறார்‌. வித்தியா 
பீடத்தின்‌ தேசியத்‌ தன்மை முன்பு குறைந்‌ ககாயில்லை. ஆயினும்‌, 
சென்ற வருட சாதனையைப்‌ போல்‌ முன்பு இருந்ததில்லை. எதிர்‌ 
காலத்திலும்‌ போராட்டம்‌ ஏற்பட்டு, காம்‌ சிறைகளை நிரப்பும்‌ 
போது, நம்முடைய கடமையைச்‌ செய்தோம்‌ என்ற திருப்தி 
நமக்கு இருக்கும்‌, மாபெரும்‌ வரப்பிரசாதமான அறிவின்‌ பலன்‌ 
அதுதானே. அப்படிச்‌ செய்தால்தான்‌ காம்‌ உண்மையான 
ஆசிரியர்களாகவும்‌, மாணவர்களாகவும்‌ இருப்போம்‌ என்று 
நம்புகிறோம்‌. தாம்‌ ஒரு சாதாரணப்‌ பள்ளிக்கூடத்தின்‌ சிருஷ்‌ 
டிகள்‌ என்று பட்டதாரிகளும்‌, கிராம சேவைப்‌ பயிற்சி பெற்ற 
வர்களும்‌ நினைக்கக்கூடாது. காம்‌ என்ன செய்ய முடியும்‌? 
வயிற்றுப்‌ பிழைப்புக்காக நாமும்‌ சம்பாதிக்க வேண்டியிருச்‌ 
கிறது. விதி ஈம்மை வித்தியாபீடத்தில்‌ கொண்டுவர்வ்‌ சேர்த்து 
விட்டது. ஆகையால்‌, அவர்கள்‌ சொல்லுவதையெல்லாம்‌ 
காம்‌ செய்ய வேண்டியிருக்கிறது என்று ஒரு கணம்கூட நீங்கள்‌ 
நினைக்கக்கூடாது. மேலெழமுந்தவாரியாகப்‌ பார்க்கும்‌ போது, 
நீங்கள்‌ ஒரு சிலர்தான்‌ என்று தோன்றலாம்‌. ஆனால்‌, நீங்கள்‌ 
கடல்‌ போன்றவர்கள்‌. மற்றவர்கள்‌ கடல்‌ போல்‌ தோன்றினாலும்‌, 
அவர்கள்‌ உண்மையற்ற மாயைகள்தாம்‌. சுயராஜ்யம்‌ பெறுவதற்‌ 
கான தைரியத்தையும்‌, சக்தியையும்‌ அவர்களுக்கு ஊட்டுவது 
மிகமிகக்‌ கஷ்டமான தாகும்‌. தேசீயப்‌ பள்ளிகளில்‌ உள்ள மாண 
வர்களுக்கு அந்த சக்தி இருப்பதை காமே நேரில்‌ பார்க்கலாம்‌. 
அவர்கள்‌ வேலை செய்வதைப்‌ பார்த்தவர்கள்‌, இந்த வித்தியா 
பீடங்களை ஏற்படுத்தியதால்‌ நமக்கு ஒன்றும்‌ ஈஷ்டமில்லை 
என்பதை ஒப்புக்கொள்ளுவார்கள்‌. அதற்கு மாறாக, அதற்காக 


“448 கல்வி 


அளிக்கப்பட்ட ஈன்கொடைகளுக்கு வட்டியும்‌, முதலுமாகச்‌. 
சேர்ந்து காம்‌ சம்பாதித்துவிட்டோம்‌. 


நவஜீவன்‌” - 8—5-—1921 


24 
கிராம வேலை என்பது என்ன £ 
1 


வித்தியாபீடத்தின்‌ உண்மையான வேலை கிராமங்களில்தான்‌ 
இருக்கிறது. வித்தியாபீடம்‌ ஆரம்பமான திலிருந்தே இதை நான்‌ 
வற்புறுத்திக்கொண்டு வந்திருக்கிறேன்‌. ஆனால்‌, இரண்டு 
வருடங்களுக்கு முன்பு இது சட்ட விரோதமான ஸ்தாபனம்‌ 
என்று அறிவிக்கப்பட்டு, பெரும்பாலான நமது ஆசிரியர்களும்‌, 
மாணவர்களும்‌ சிறைப்படும்‌ வரையில்‌, குஜராத்தின்‌ தலை 
க்கரில்‌ ஒரு மத்திய ஸ்தாபனம்‌ இருந்தால்தான்‌ இந்த வேலையைச்‌ 
செய்ய முடியுமென்று நினைத்துக்கொண்டிருந்தோம்‌. ஆனல்‌, 
இப்போது நிலைமை மாறிவீட்டது. நாமெல்லோரும்‌ கலந்தாலோ 
சித்து, நிலைமையைப்‌ பரிசீலனை செய்வதற்கும்‌ இப்போது 
அவகாசம்‌ கிடைத்திருக்கிறது. ஆகையால்‌, எதிர்கால வேலை 
யைப்‌ பற்றி நமது ஆரம்பத்‌ திட்டத்தின்‌ அடிப்படையிலேயே 
சிந்திக்கத்‌ தொடங்குவது நன்மையாகும்‌. உயிர்த்‌ துடிப்புள்ள 
ஒரு ஸ்தாபனத்தில்‌ அங்கத்தினராக உள்ள ஒவ்வொருவரும்‌ 
எங்கிருந்தாலும்‌, அந்த லட்சியங்களைப்‌ பிரதிபலிப்பவராக 
இருக்க வேண்டும்‌. அம்மாதிரி நிலைமை ஏற்பட்டால்‌, அந்த 
ஸ்தாபனத்திற்கென்று ஒரு தனி இடம்‌ இருந்தாலும்‌, இல்லா 
விட்டாலும்‌, அதைக்‌ குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. 


ஆகையால்‌, வித்தியாபீடத்தின்‌ லட்சியங்களில்‌ நம்பிக்கை 
உள்ளவர்களும்‌, அதற்குத்‌ தொண்டு செய்வதாகப்‌ பிரதிக்ஞை 
எடுத்துக்‌ கொண்டுள்ளவர்களும்‌, நேராக கிராமங்களுக்குச்‌ 
சென்று, அந்த லட்சியங்களுக்கு இணங்க கிராமங்களில்‌ தமது 
வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்க வேண்டும்‌ என்று எதிர்பார்க்‌ 
கிறேன்‌. இப்படிச்‌ செய்தால்‌, நீங்கள்‌ ஒவ்வொருவருமே ஒரு 
வித்தியாபீடமாக இருப்பீர்கள்‌; உங்களுடைய சொந்த உதார 
ணத்தின்‌ மூலம்‌ அந்த லட்சியங்களை மற்றவர்களுக்குக்‌ கற்றுக்‌ 
கொடுப்பவர்களாக இருப்பீர்கள்‌. வீத்தியாபீடத்தின்‌ லட்கியங்‌ 
களுக்கு இணங்க கிராமங்களில்‌ வாழ்க்கை நடத்திய ஊழியர்‌ 
களில்‌ பலர்‌, அதனுடைய மத்ய ஸ்தாபனத்தை கிராமத்திலேயே 
அமைப்பதாக இருக்கலாம்‌. ஆனால்‌ இன்று நாம்‌ அந்த நிலைமை 
யில்‌ இல்லை. போதிய அனுபவம்‌ இருந்தால்தான்‌ புதிய வித்தியா 


கிராம வேலை என்பது என்ன? 449 


பீடத்தை அமைக்க முடியும்‌. அர்த அனுபவத்தையெல்லாம்‌ 
இனித்தான்‌ கான்‌ பெற வேண்டும்‌. 


இந்த கிராம ஊழியரின்‌ வாழ்க்கையில்‌ கைராட்டினமே 
நடுகாயகமாக இருக்கும்‌. கைராட்டினத்தின்‌ பூரா உட்கருத்து 
களையும்‌ இன்னும்‌ நான்‌ யாருக்கும்‌ உணர்த்த முடியாதது பற்றி 
வருந்துகிறேன்‌. என்னுடைய வாழ்க்கையே அதன்‌ உண்மை 
யான நிலையைப்‌ பிரதிபலிப்பதாக இல்லை என்பதுதான்‌ 
இதற்குக்‌ காரணமாகும்‌. ஒன்பது மாத காலம்‌ நான்‌ இந்தி 
யாவில்‌ சற்றியலைந்து கொண்டிருந்தபோது, இந்த உண்மை 
அடிக்கடி என்‌ மனத்தில்‌ பட்டது. ராட்டையில்‌ தூற்பது இந்தி 
யாவில்‌ எல்லோருக்கும்‌ பொதுவாக வாய்ப்பு அளிக்கக்‌ கூடிய 
ஒரு உபதொழில்‌ என்பதை நாம்‌ இன்னும்‌ சரியாக உணரவில்லை. 
ராட்டை இல்லாவிட்டால்‌, கிராமத்திலுள்ள செசவாளி உயிர்‌ 
வாழ முடியாது. மில்களிலிருந்துதான்‌ அவனுக்கு நூல்‌ கிடைக்‌ 
கிறது என்பது உண்‌ மய. ஆனால்‌, என்றென்றைக்கும்‌ 
அவன்‌ மில்களையே நம்பிக்‌ கொண்டிருந்தால்‌, அவன்‌ அழிந்து 
போவான்‌. சென்ற பத்து வருடங்களில்‌ புதிதாகக்‌ கதர்‌ நெசவா 
ளர்கள்‌ வகுப்பு ஒன்று கதோன்றியிருக்கிறது. அவர்களுடைய 
. ஆடைத்‌ தேவைகளுக்கு எவ்வளவு அவசியமோ அந்த அளவுக்குத்‌ 
தான்‌ நமது பொருளாதார வாழ்வில்‌ ராட்டை இடம்‌ பெற்றிருச்‌ 
கிறது. ஆனால்‌, இந்தக்‌ குறுகிய ஒரு' நோக்கத்திற்காக மட்டும்‌ 
அகில இந்திய நூற்போர்‌ சங்கம்‌ போன்ற ஒரு பெரிய 
ஸ்தாபனம்‌ இருப்பதென்பது நியாயமாகாது. 


விவசாயத்துடனேயே சேர்ந்த ஒரு உபதொழிலாக இருப்‌ 
பதுதான்‌ கதர்‌. லட்சக்கணக்கான ஹரிஜன நெசவாளர்களுக்கு 
இது உயிர்‌ மூச்சாக இருக்கிறது. அதன்‌ மூலம்‌ அவர்கள்‌ ஜீவனம்‌ 
தேடிக்கொள்ளுகிறுர்கள்‌. கமது கிராமங்களிலிருக்து சோம்பேறித்‌ 
கனத்தை விரட்டியடித்து, ஒவ்வொரு கிராம இல்லத்தையும்‌ 
சுறுசுறுப்பானதாக்கும்‌ வரையில்‌, ஈமது வாழ்க்கையில்‌ ராட்டை 
அதற்குரிய ஸ்தானத்தைப்‌ பெற்றுவிட்டது என்று சொல்ல 
முடியாது. வேலையின்மையும்‌, சோம்பேறித்தனமும்‌ போட்டி 
யிலும்‌ சச்சரவிலும்‌ கொண்டுபோய்‌ விடக்கூடும்‌. கதர்‌ ஒன்று 
கான்‌ இதற்கு மாற்றாகும்‌. சோஷலிஸம்‌ என்று சொல்லப்படும்‌ 
கைத்தொழில்‌ அபிவிருத்தி இதற்குப்‌ பரிகாரமாகாது. இந்தியா 
ஏற்றுக்கொள்ளக்கூடிய சோஷலிஸம்‌ ராட்டையின்‌ 
சோஷலிஸம்‌ தான்‌. ஆகையால்‌ கிராம ஊழியர்கள்‌ ராட்டை 
யையே தமது ஈடவடிக்கைகளின்‌ ஒரு ஈடு காயகமாக்கிக்‌ கொள்‌ 
ளட்டும்‌. 

ஊழியர்‌ ஒழுங்காக நூற்பதோடு மட்டும்‌ நிற்கமாட்டார்‌ ; 
“தன்னுடைய ஜீவனத்திற்காக உடலுழைப்பிலும்‌ ஈடுபடுவார்‌. 
தூங்குவதற்கும்‌, ஓய்வெடுத்துக்‌ கொள்ளுவதற்கும்‌ உள்ள எட்டு 
மணிநேரம்‌ போக மீதி நேரத்தில்‌ எல்லாம்‌ அவர்‌ ஏதாவது வேலை 
செய்து கொண்டிருப்பார்‌. வீணடிப்பதற்கு அவருக்கு நேரமே 

29 


450 கல்வி 


இராது, அவர்‌ சேசம்பியிருக்கமாட்டார்‌; மற்றவர்கள்‌ அப்படி 
இருக்கவும்‌ விடமாட்டார்‌. ஒயாமல்‌, மகிழ்ச்சியுடன்‌ அவர்‌ வேலை 
செய்து கொண்டேயிருப்பது அவருடைய அண்டை வீட்டுக்காரர்‌ 
களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும்‌. உடலுழைப்பின்‌ மூலம்‌ 
தான்‌ உடலைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌. மனத்தைப்‌ 
பண்படுத்துவ தற்கு அறிவுத்‌ துறையிலும்‌ பயிற்சி அவசியமாகும்‌. 
வேலைகள்‌ பல ரகங்களாகப்‌ பிரிக்கப்பட்டிருக்கும்‌ என்பது 
உண்மையே. ஆனால்‌, அது பல்வேறு உடலுழைப்பு வேலை 
களாகவே இருக்கும்‌. அறிவுத்‌ துறை என்பது தனியாகப்‌ பிரித்து 
வைக்கப்பட்டிராது. நாமே சோம்பியிருப்பதோ, அல்லது வேறு 
வழியில்லாமல்‌ சோம்பியிருப்பதோ போகவேண்டும்‌. அந்தச்‌ 
சோம்பல்‌ ஒழியாவிட்டால்‌, என்ன பரிகாரம்‌ கண்டு பிடித்தாலும்‌, 
பலன்‌ ஏற்படாது; அரைப்‌ பட்டினி கிடப்பது நிரந்தரமான 
பிரச்னயாகவே இருந்து கொண்டிருக்கும்‌. இரண்டு தானியங்கள்‌ 
சாப்பிடுபவன்‌ காலு தானியங்களை உற்பத்தி செய்ய வேண்டும்‌. 
இது பொதுவான விதியாக ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டாலொழிய, 
ஜனத்தொகையை எவ்வளவுதான்‌ குறைத்தாலும்‌, பிரச்னையைத்‌ 
தீர்க்க உதவியாக இராது. இந்த விதியை ஏற்றுக்‌ கொண்டு 
பின்பற்றினால்‌, இன்னும்‌ கோடிக்கணக்கானவர்கள்‌ வந்தாலும்‌ 
இடமிருக்கும்‌. 


இவ்வாறாக, கிராம ஊழியராக இருப்பவர்‌ சுறுசுறுப்பின்‌ 
உருவாக இருப்பார்‌. பருத்தி விதைப்பதிலிருந்து. நெசவு 
வரையில்‌, கதர்‌ உற்பத்தி சம்பந்தமான எல்லா வேலைகளிலும்‌ 
அவர்‌ தேர்ச்சி பெறுவார்‌. அவற்றைச்‌ செம்மைப்படுத்துவதைப்‌ 
பற்றியே சிந்தித்துக்‌ கொண்டிருப்பார்‌. அவர்‌ அதை ஒரு கலை 
யாகக்‌ கருதினால்‌ அதில்‌ அவருக்கு அலுப்புத்தட்டாது. ஒவ்வொரு 
காளும்‌ அதில்‌ அவர்‌ ஒரு புதிய இன்பத்தைக்‌ காண்பார்‌. 
அதனுயை மகத்தான சாத்தியக்‌ கூறுகளை அவர்‌ அறிய அறிய 
அவருடைய மகிழ்ச்கியும்‌ அதிகமாகும்‌. அவர்‌ ஆசிரியராக மட்டு 
மில்லாமல்‌ அங்கே கற்றுக்‌ கொள்ளூபவராகவும்‌ இருப்பார்‌ ; 
எளிய கிராம வாசிகளிடமிருந்து தான்‌ கற்றுக்‌ கொள்ள 
வேண்டியது எவ்வளவகவேோ இருக்கிறதென்பதைச்‌ சிக்கிரதீதில்‌ 
தெரிந்து கொள்ளுவார்‌; கிராம வாழ்க்கையின்‌ ஒவ்வொரு 
அம்சத்திலும்‌ அவர்‌ பங்கு எடுத்துக்‌ கொள்ளுவார்‌; கிராமியக்‌ 
கைவினைத்‌ தொழில்களைக்‌ கண்டு பிடித்து, அவற்றை அபிவிருத்தி 
செய்வதற்கான சாத்தியக்‌ கூறுகளைப்‌ பற்றி ஆராய்வார்‌; கதரில்‌ 
கிராமவாசிகளுக்குக்‌ கொஞ்சமும்‌ சிரத்தை இல்லாமலிருக்கலாம்‌; 
ஆனால்‌ தன்னுடைய சேவை நிறைந்த வாழ்க்கையின்‌ மூலம்‌ அதில்‌ 
அவர்களுக்கு அக்கறை ஏற்படும்படி செய்வார்‌; தன்னால்‌ 
எவ்வளவு முடியும்‌ என்பதை, அதாவது தன்‌ சக்தியின்‌ எல்லையை 
அவர்‌ மறந்துவிட மாட்டார்‌; விவசாயிகள்‌ கடன்‌ பிரச்னையைத்‌ 
தீர்ப்பது போன்ற பயனற்ற வேலைகளில்‌ அவர்‌ ஈடுபடமாட்டார்‌. 

சுத்தம்‌, சுகாதாரம்‌ ஆகிய விஷயங்களிலும்‌ அவர்‌ அதிக 
கவனம்‌ செலுத்துவார்‌. அவருடைய வீடும்‌, அதனுடைய சற்றுப்‌ 


கிராம வேலை என்பது என்ன? 451 


புறங்களும்‌ சுத்தத்திற்கு ஒரு உதாரணமாக இருக்கும்‌. அத்துடன்‌ 
மட்டுமல்லாமல்‌, துடைப்பத்தையும்‌ கூடையையும்‌ கிராமத்தைச்‌ 
சுற்றி எடுத்துச்‌ சென்று, அந்த கிராமம்‌ பூராவுமே சுத்தமாக 
இருப்பதற்கும்‌ அவர்‌ உதவி செய்வார்‌. 

கிராமத்தில்‌ ஒரு ஆஸ்பத்திரியை ஏற்படுத்தவோ அல்லது 
தானே கிராம வைத்தியராகிவிடவோ அவர்‌ முயற்சி செய்ய 
மாட்டார்‌. கிக்கவைக்கும்‌ இவை போன்ற கண்ணிகளைத்‌ 
தவிர்க்க வேண்டும்‌. நான்‌ ஹரிஜன்‌ வேலை சம்பந்தமாகச்‌ சுற்றுப்‌ 
பிரயாணம்‌ செய்து கொண்டிருந்தபோது ஒரு கிராமத்திற்குப்‌ 
போயிருந்தேன்‌. அங்கு நம்முடைய ஊழியர்களில்‌ ஒருவர்‌ ஆடம்‌ 
பரமான ஒரு கட்டிடத்தைக்‌ கட்டி, ஒரு ஆஸ்பத்திரியை 
அமைத்து, சுற்று வட்டாரத்திலுள்ள கிராமவாசிகளுக்கு இவைச 
மாக மருந்துகள்‌ கொடுத்துக்‌ கொண்டிருந்தார்‌. தொண்டர்கள்‌ 
வீடு வீடாக மருந்சை எடுத்துச்‌ சென்று கொண்டிருச்கார்கள்‌. 
மாதம்‌ அங்கே 1200 பேர்கள்‌ மருந்து வாங்கிக்‌ கொண்டதாகப்‌ 
பெருமைப்பட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. இதை நான்‌ மிகவும்‌ 
கடுமையாகக்‌ கண்டித்தேன்‌. கிராம சேவை செய்வதற்கு வழி 
இதுவல்ல என்று அவரிடம்‌ சொன்னேன்‌. 


, கிராமவாசிகளிடையே சுத்தம்‌, சகாதாரம்‌ சம்பந்தமான 
விதிகளைப்‌ பரப்புவதுதான்‌ அவருடைய வேலை. வியாதிகளை 
.குணப்படுத்துவதற்கு முயற்கி செய்வதற்குப்‌ பதிலாக வியாதி 
களைத்‌ தடுப்பதற்கு வழி சொல்லிக்‌ கொடுப்பதே அவருடைய 
வேலையாகும்‌. அரண்மனை போன்ற அந்தக்‌ கட்டிடத்தை விட்டு 
விட்டு கூரை போட்ட குடிசைகளில்‌ இருக்கும்படி சொன்னேன்‌. 
அந்தக்‌ கட்டிடத்தை ஸ்தல ஸ்தாபனத்திற்கு வாடகைக்குக்‌ 
கொடுத்துவிடும்படியும்‌ கூறினேன்‌. கொயினா, விளக்கெண்ணெய்‌, 
அயோடின்‌ போன்ற மருந்துகளை மட்டும்‌ கைவசம்‌ வைத்துக்‌ 
கொண்டிருந்தால்‌ போதுமானது. தம்‌ உடல்களையும்‌, கிராமத்‌ 
தையும்‌ சுத்தமாக வைத்துக்‌ கொள்ளுவது எவ்வளவு அவசியம்‌ 
என்பதை மக்கள்‌ உணரும்படி செய்வகில்‌ தான்‌ ஊழியர்‌ அதிக 
கவனம்‌ செலுத்த வேண்டும்‌. 


கிராமத்திலுள்ள ஹரிஜனங்கள்‌ விஷயத்திலும்‌ அவர்‌ 
அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. அவருடைய வீட்டுக்கு 
ஹரிஜனங்கள்‌ எந்தச்‌ சமயத்திலும்‌ தாராளமாக வரும்படி 
இருக்க வேண்டும்‌. தமக்குச்‌ சங்கடங்களும்‌, கஷ்டங்களும்‌ 
ஏற்படும்போது, இயற்கையாகவே அவர்கள்‌ இலரிடம்தான்‌ 
வருவார்கள்‌. கிராமத்தின்‌ மத்தியில்‌ உள்ள அவருடைய வீட்டுக்கு 
ஹரிஜன நண்பர்கள்‌ வருவதை கிராமவாகிகள்‌ விரும்பவில்லை 
யென்றால்‌, ஊழியர்‌ ஹரிஜனங்கள்‌ வசிக்கும்‌ பகுதிக்குத்‌ தன்‌ 
ஜாகையை மாற்றிவிட வேண்டும்‌. 

அகர வரிசை அறிவைப்‌ பற்றியும்‌ ஒரு வார்த்தை. அதுவும்‌ 
முக்கியமானதுதான்‌. ஆனால்‌, அளவுக்கு மீறி அதற்கு முக்கி 
யத்துவம்‌ கொடுத்துவிடக்‌ கூடாதென்றும்‌ எச்சரிக்க விரும்பு 


452 கல்வி 


கிறேன்‌. குழந்தைகளுக்கோ, பெரியவர்களுக்கோ எழுதப்‌ 
படிக்கக்‌ கற்றுக்‌ கொடுக்காமல்‌, அவர்களுக்கு கிராம வாழ்க்கை 
பற்றிய விதிகளைச்‌ சொல்லித்தர முடியாது என்று நினைக்கா 
தீர்கள்‌. எழுதப்படிக்கக்‌ கற்றுக்கொடுக்காமலே நடைமுதல்‌: 
விவகாரங்கள்‌, சரித்திரம்‌, பூகோளம்‌, ஆரம்பக்‌ கணக்கு போன்ற. 
வைகளை வாய்மொழியாகவே நிறைய அவர்களுக்குக்‌ கற்பிக்க 
முடியும்‌. கையைவிட, கண்கள்‌, காதுகள்‌, காக்கு ஆகியவற்றிற்‌ 
குத்தான்‌ முதலில்‌ பயிற்சியளிக்க வேண்டும்‌. எழுதுவதற்கு 
முன்பு படிக்க வரவேண்டும்‌ ; எழுத்துகளைப்‌ பார்த்து எழுதக்‌ 
கற்றுக்‌ கொள்ளுவதற்கு முன்பு சித்திரம்‌ வரைய வரவேண்டும்‌. 
இந்த இயற்கையான முறையைப்‌ பின்பற்றினால்‌, குழந்தைகளின்‌ 
புரிந்து கொள்ளும்‌ சக்தி இன்னும்‌ கல்ல முறையில்‌ அபிவிருத்தி' 
யடைவகற்கு வாய்ப்பு இருக்கும்‌. அதாவது, குழந்தைகளுக்கு. 
அகரவரிசை மூறையின்மூலம்‌ கற்றுக்‌ கொடுப்பதை விட இதில்‌ 
அதிக முன்னேற்றம்‌ இருக்கும்‌. 


ஊழியரின்‌ வாழ்க்கை, கிராமத்தின்‌ வாழ்க்கையுடன்‌ இசைக்க. 
தாக இருக்கும்‌. அன்றாட வாழ்க்கையின்‌ தொல்லைகளைக்‌ கேட்கப்‌ 
பிடிக்காமல்‌, புத்தகங்களிலேயே மூழ்கிக்கிடக்கும்‌ ஒரு இலக்கிய: 
ரசிகரைப்‌ போல்‌ அவர்‌ வேஷம்‌ போட மாட்டார்‌. அதற்கு. 
மாறாக மக்கள்‌ எந்த சமயத்தில்‌ அவரைப்‌ பார்க்க வந்தாலும்‌, 
கைராட்டை, தறி, மற்றும்‌ தன்னுடைய இதர கருவிகளை 
வைத்துக்‌ கொண்டு அவர்‌ ஏதாவது செய்து கொண்டிருப்பதைப்‌: 
பார்ப்பார்கள்‌. அவர்கள்‌ எவ்வளவு அற்ப விஷயத்தைப்பற்றிக்‌ 
கேட்டாலும்‌ அக்கறையுடன்‌ அவர்‌ பதில்‌ சொல்லுவார்‌. தன்‌ 
ஜீவனத்திற்குக்‌ தானே சம்பாதித்துக்‌ கொள்ளும்‌ விஷயத்தில்‌ 
அவர்‌ எப்போதும்‌ கண்டிப்பாக இருக்க வேண்டும்‌. தம்முடைய 
அன்றாடத்‌ தேவைகளுக்குப்‌ போதுமான அளவைவிட அதிகமான 
அளவுக்கு உற்பத்தி செய்யும்‌ சக்தியைக்‌ கடவுள்‌ ஒவ்வொரு. 
வருக்கும்‌ அளித்திருக்கிறார்‌. அவரிடம்‌ சாமர்த்தியம்‌ இருந்தால்‌, 
தன்னுடைய திறமைக்கேற்ற வேலையைத்‌ தேடிக்‌ கொள்ளுவகில்‌ 
அவருக்குக்‌ கஷ்டமிராது. மக்களே அவருடைய வாழ்க்கைக்கு. 
வேண்டியவற்றை மகிழ்ச்சியுடன்‌ கொடுக்கத்‌ தயாராக 
இருக்கலாம்‌; ஆனால்‌, சில இடங்களில்‌ அவரை லட்சியம்‌: 
செய்யாமல்‌ இருப்பார்கள்‌ என்பதும்‌ சாத்தியமே. அப்போதும்‌ 
அவர்‌ விடாமல்‌ வேலை செய்து கொண்டுதான்‌ இருப்பார்‌. கில 
"கிராமங்களில்‌, அவருடைய ஹரிஜன ஆதரவு காரணமாக அவர்‌ 
பகிஷ்கரிக்கப்படலாம்‌. அப்படி ஏற்பட்டால்‌ அவர்‌ ஹரிஜனங்க 
ளிடமே சென்று, தனக்கு உணவளிக்கும்படி அவர்களைக்‌. 
கேட்கட்டும்‌. வேலைக்குத்‌ தகுந்த கூலி என்றைக்கும்‌ உண்டு. 
மனப்பூர்வமாக அவர்‌ அவர்களுக்குத்‌ தொண்டு செய்தால்‌ 
ஹரிஜனங்களிடமிருந்து உணவு பெற அவர்‌ தயங்க வேண்டிய 
தில்லை. ஆனால்‌, எப்போதுமே அவர்‌ பெற்றுக்‌ கொள்ளுவதை. 
விட அவர்களுக்குக்‌ கொடுப்பதுதான்‌ அதிகமாக இருக்க 
வேண்டும்‌. ஆரம்பகாலத்தில்‌, சாத்தியமானால்‌ ஒரு மத்திமா 


கிராம வேலை என்பது என்ன? 453 


அிதியிலிருந்து அவர்‌ தனக்காக அற்பத்‌ தொகையைப்‌ பெற்றுக்‌ 
“கொள்ளலாம்‌. 

பசுக்கள்‌ விஷயத்தைப்பற்றி வேண்டுமென்றேதான்‌ நான்‌ 
ஒன்றும்‌ சொல்லாமல்‌ விட்டிருக்கிறேன்‌. கிராம ஊழியர்‌ இந்தப்‌ 
பிரச்னையைச்‌ சமாளிப்பது கஷ்டம்‌. ஆகையால்‌, இதைப்பற்றி 
மக்களுக்கு விஷய அறிவு ஊட்டுவதுடன்‌ அவர்‌ நின்று வீட 
வேண்டும்‌. செத்த மாடுகளின்‌ தோலை எப்படிப்‌ பதப்ப்டுத்துவது, 
எப்படிச்‌ சாயமேற்றுவது, பசுவைக்‌ காப்பாற்றுவதற்குச்‌ சிறந்த 
வழி என்ன என்ற முறைகளையெல்லாம்‌ நாம்‌ இன்னும்‌ முடிவு 
செய்யவில்லை. குஜராத்தில்‌ எருமைகளின்‌ பிரச்னை, நிலைமையை 
இன்னும்‌ சிக்கலான தாக்குகிறது. எருமைகளின்‌ அபிவிருத்திக்கு 
ஊக்கமளிப்பது பசுக்கள்‌ மடிவதை அனுமதிப்பதாகும்‌ என்பதை 
மக்கள்‌ உணரும்படி செய்யவேண்டும்‌. ஆனால்‌, மற்றொரு 
சமயத்தில்‌ இதை விவரமாகக்‌ கவனிக்கலாம்‌. 

நம்முடைய ஆயுதங்கள்‌ ஆன்மிகத்‌ தன்மை வாய்ந்தவை 
என்பதை ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. கண்ணுக்குப்‌ 
புலப்படாமல்‌, ஆனால்‌, கண்டிப்பாக வேலைசெய்யும்‌ ஒரு சக்கி 
அது. பின்னாலிருந்து உந்தித்‌ தள்ளுவதற்கு ஒன்று இருக்கும்‌ 
வரையில்‌ அது இயங்குவது நிற்பதேயில்லை. ஆகையால்‌, 
உங்களுடைய எல்லா ஈடிவக்கைகளுக்கும்‌ ஆன்மிக சக்தியே 
அடிப்படையாக இருக்க வேண்டும்‌. அதனால்‌ தான்‌ டத்தை 
முற்றிலும்‌ குய்மையானதாக இருக்க வேண்டுமென்று 
வற்புறுத்துகிறேன்‌. 

இது அசாத்தியமான ஒரு திட்டமென்றும்‌, இதற்கான 
தகுதிகள்‌ உங்களிடம்‌ இல்லையென்றும்‌ சொல்லாதீர்கள்‌, இது 
வரையில்‌ அதை நீங்கள்‌ நிறைவேற்றவில்லையென்பது ஒரு 
தடையாக இருக்கக்‌ கூடாது. இது உங்களுடைய காரண 
காரிய அறிவுக்கு ஏற்றதாயிருந்தால்‌, இதைச்‌ செய்ய நீங்கள்‌ 
தயங்கக்‌ கூடாது. இந்தச்‌ சோதனையைச்‌ செய்து பார்க்கத்‌ 
தயங்காதீர்கள்‌. மேலும்‌ மேலும்‌ அதிக முயற்கிகளுக்கு இந்தச்‌ 
சோதனையே ஒரு ஊல்குவிக்கும்‌ சக்தியாக இருக்கும்‌. 

ஹரிஜன்‌” - 318-1984 


2 


பல ஊழியர்கள்‌ கிராம வாழ்க்கை என்றால்‌ பயப்படு 
கிறார்கள்‌. ஏதாவது, ஒரு ஸ்தாபனத்திலிருந்து தமக்குப்‌ பணம்‌ 
கொடுக்காவிட்டால்‌, கிராமங்களில்‌ வேலை செய்து ஜீவன த்திற்கு 
வேண்டியதைச்‌ சம்பாதிக்க முடியாதென்றும்‌, அதிலும்‌ மணமாகி, 
ஒரு குடும்பமும்‌ இருந்தால்‌, இன்னும்‌ கஷ்டமாக இருக்கு 
மென்றும்‌ அஞ்சுகிறார்கள்‌. இது உறுதியைக்‌ குலைக்கும்‌ ஒரு 


454 கல்வி 


எண்ணம்‌ என்பதே என்னுடைய அபிப்பிராயமாகும்‌. ககர்ப்புற 
மனப்பான்மையுடன்‌ ஒருவர்‌ கிராமத்திற்குச்‌ சென்று, அங்கு. 
ஈகர வாழ்க்கையை நடத்த வேண்டுமென்று விரும்பினால்‌, நகர 
மக்களைப்போல்‌, அவரும்‌ கிராமவாசிகளைச்‌ சுரண்டிப்‌ பிழைத்தா 
லொழிய, தன்‌ வாழ்க்கைக்குப்‌ போதுமானதைச்‌ சம்பாதிக்க 
முடியாது. ஆனால்‌, ஒருவர்‌ கிராமத்திற்குப்‌ போய்க்‌ குடியேறி, 
கிராமவாசிகளைப்‌ போலவே வாழ்க்கையை நடத்த முயற்சி 
செய்தால்‌ தன்னுடைய உடலுழைப்பின்‌ மூலம்‌ தனக்கு வேண்டி 
யதைச்‌ சம்பாதித்துக்‌ கொள்ளுவதில்‌ கஷ்டம்‌ ஒன்றும்‌ இராது. 


கிராமவாசிகளுக்கு நவீன விஷய அறிவ ஒன்றும்‌ 
கிடையாது. விஷய அறிவில்லாத பரம்பரை வழிகளிலேயே 
அவர்கள்‌ வருடம்‌ பூராவும்‌ உழைத்துச்‌ சம்பாதிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அப்படிச்‌ செய்கிறார்களென்றால்‌, அவர்கள்‌ சம்பா 
திக்கும்‌ அளவுக்காவது தாமும்‌ சம்பாதிக்க வேண்டுமென்ற 
ஈம்பிக்கை அவருக்கு இருக்க வேண்டும்‌. ஒரு கிராமவாசியின்‌ 
நலனைக்‌ கூடப்‌ பாதிக்காமல்‌ அவர்‌ அதைச்‌ செய்ய முடியும்‌. 
ஏனெனில்‌, அவர்‌ உற்பத்தி செய்பவராகத்தான்‌ அங்கு போகி 
ருரேயொழிய, மற்றவர்களின்‌ உழைப்பில்‌ காலம்‌ தள்ளுபவராக 
அவர்‌ போகவில்லை. 


அவருடைய குடும்பம்‌ மிகப்‌ பெரியதல்லவென்றால்‌, அவரு 
டைய மனைவியும்‌ குடும்பத்திலுள்ள மற்றொருவரும்‌ முழு நேர 
ஊழியர்களாக இருக்க வேண்டும்‌. அந்த ஊழியருக்கு உடனடி 
யாக கிராமவாசியைப்‌ போன்ற உடல்‌ பலம்‌ ஏற்பட்டுவிடாது. 
ஆனால்‌, கன்னுடைய அவசம்பிக்கையையும்‌, அச்சத்தையும்‌ அவர்‌ 
விட்டொழித்து விட்டால்‌, தன்னுடைய புத்திசாலித்தனத்தின்‌ 
மூலம்‌ அந்தக்‌ குறையை எஈடுசெய்து விடலாம்‌. அவர்‌ வாங்கிச்‌ 
சாப்பிடுபவராக மட்டும்‌ இருக்கமாட்டார்‌, உற்பத்தியிலும்‌ 
ஈடுபட்டிருப்பார்‌. கிராமவாசிகளின்‌ ஒத்துழைப்பு ஆரம்பத்தில்‌ 
மெதுவாகத்தான்‌ கிடைக்கும்‌. ஆனால்‌, ஊழியர்‌ கிராமவாசி 
களுக்கு ஒரு உதாரணமாக இருந்து, அவர்கள்‌ முன்னிலையிலேயே 
வேலை செய்ய வேண்டும்‌. தூரத்தில்‌ நின்று கொண்டு மரியாதை 
யுடன்‌ போற்றப்பட வேண்டிய ஒருவர்‌ என்றில்லாமல்‌, அவரும்‌ 
அவர்களில்‌ ஒருவராகவே வாழ ஆரம்பித்தால்‌, என்றைக்காவது 
ஒரு நாள்‌ அந்த உதாரணம்‌ அவர்கள்‌ மனத்தில்‌ பதியத்தான்‌ 
செய்யும்‌. 


கான்‌ செல்லும்‌ கிராமத்தில்‌ ஊழியர்‌ வருவாய்‌ தரக்‌ 
கூ. ப. எர்த வேலையைச்‌ செய்யலாம்‌ என்பதே கேள்வி 
யாம்‌. அவரும்‌, அவருடைய குடும்பத்தில்‌ உள்ளவர்களும்‌, 
கிராமவாசிகள்‌ உதவி யபளித்தாலும்‌, அளிக்காவிட்டாலும்‌, 
கிராமத்தைச்‌ சுத்தம்‌ செய்வதில்‌ சிறிதுநேரம்‌ செலவிட 
வேண்டும்‌. தன்னால்‌ முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு வைத்திய 
உதவியும்‌ அளிக்க வேண்டும்‌. சாதாரண கொயினா மருந்தை 
யாரும்‌ முதலில்‌ கொடுக்கலாம்‌. கட்டியோ, காயமோ இரும்‌ 


கிராம வேலை என்பது என்ன? 455 


தால்‌, அதைச்‌ சத்தம்‌ செய்யலாம்‌. கண்களும்‌. காதுகளும்‌ 
அசுத்தமாக இருந்தால்‌ சுத்தம்‌ செய்யலாம்‌, காயத்திற்கு ஒரு 
மருந்தைத்‌: தடவலாம்‌. கிராமங்களில்‌ தினசரி ஏற்படக்‌ கூடிய 
சாதாரண நோய்‌ நொடிகளுக்கு எளிய முறையில்‌ வைத்திய 
முறைகளைக்‌ கூறும்‌ புத்தகம்‌ ஏதாவது இருக்கிறதா என்று கான்‌ 
தேடிச்‌ கொண்டிருக்கிறேன்‌. அது எப்படி யிருந்தாலும்‌, கிராம 
வேலையில்‌ இரண்டு முக்கியமான அம்சங்கள்‌ இருக்க வேண்டும்‌. 
இதற்காக அவர்களுக்கு தினசரி இரண்டு மணி நேரத்திற்கு மேல்‌ 
ஆகக்‌ கூடாது. தினசரி எட்டு மணி நேர வேலை என்பது கிராம 
ஊழியருக்குக்‌ கிடையாது. கிராமவாசிகளுக்காக அவர்‌ வேலை 
செய்வது அன்புப்‌ பணியாக இருக்கும்‌. ஆகையால்‌, அந்து 
இரண்டு மணி கேரத்தைகத்‌ தவிர, தன்னுடைய ஜீவனோபாயத்‌ 
திற்காக அவர்‌ தினம்‌ எட்டு மணி நேரமாவது வேலை செய்ய 
வேண்டும்‌. அகில இந்திய நூற்போர்‌ சங்கம்‌, அகில இந்திய 
கிராமக்‌ கைத்தொழில்கள்‌ சங்கம்‌ ஆகிய ஸ்தாபனங்களினால்‌ 
வகுக்கப்பட்டுள்ள புதிய திட்டத்தின்‌ கீழ்‌, எல்லா வேலைகளூக்‌ 
குமே ஒரு சமமான குறைந்த பட்ச மதிப்பு உண்டு. ஒருவர்‌ ஒரு 
மணிநேரம்‌ பஞ்சு பட்டை போடுகிறார்‌. காகிதம்‌ செய்பவர்‌ அல்லது 
தாூற்பவர்‌ அல்லது நெசவாளர்‌ அந்த ஒரு மணி நேர வேலைக்கு 
எவ்வளவு ஊதியம்‌ பெறுவாரோ அதே ஊதியத்தைப்‌ பட்டை 
போடுபவரும்‌ பெறுவார்‌. அந்த ஒரு மணி நேரத்திற்குள்ள 
வேலையை அவர்கள்‌ செய்து முடிக்க வேண்டும்‌. ஆகையால்‌, 
ஊழியர்‌ எந்த வேலையைச்‌ சுலபமாகச்‌ செய்ய முடியுமோ அதைக்‌ 
கற்றுக்‌ கொள்ளலாம்‌. ஆனால்‌, அவர்‌ உற்பத்தி செய்யும்‌ பொருள்‌ 
கிராமத்தில்‌ சலபமரக விற்பணையாகக்‌ கூடியதாக இருக்க 
வேண்டும்‌; அல்லது சுற்றுவட்ட கிராமங்களில்‌ விற்பனையாகக்‌ 
கூடியதாக இருக்க வேண்டும்‌, அல்லது சங்கங்களுக்குச்‌ தேவலைய்‌ 
படும்‌ பொருள்களாக இருக்க வேண்டும்‌. 


ஓவ்வொரு கிராமத்திற்கும்‌ ஒரு பெரிய தேவை இருக்கிறது. 
அதாவது, கலப்படம்‌ இல்லாத உணவுப்‌ பொருள்களும்‌, மற்றப்‌ 
பண்டங்களும்‌, ஒரு நியாயமான கமிஷனுடன்‌ அடக்க விலைக்குக்‌ 
கிடைக்கக்‌ கூடிய நியாய விலைக்‌ கடை ஒன்று இருக்க வேண்டும்‌. 
எவ்வளவு சிறிய சடையாயிருக்தாலும்‌, கொஞ்சம்‌ முதைனம்‌ 
இருக்க வேண்டும்‌. ஆனால்‌, ஒரு ஊழியர்‌ வேலை செய்யும்‌ 
பிரதேசத்தில்‌ ஒரு அளவுக்காவது பழக்கப்பட்டவராக இரும்‌ 
தால்‌, கடனுக்கு மொத்தமாகச்‌ சாமான்கள்‌ வாங்க முடியும்‌. 
அந்த அளவுக்கு அவருடைய நாணயத்தில்‌ மக்களுக்கு நம்பிக்கை 
இருக்க வேண்டும்‌. 


இந்த உருவான யோசனைகளை கான்‌ மேற்கொண்டு 
விரிவாகக்‌ கூற விரும்பவில்லை. கூர்ந்து கவனிக்கும்‌ தன்மையுள்ள 
ஒரு ஊழியர்‌ முக்கியமான பல விஷயங்களை சீக்கிரத்தில்‌ கண்டு 
கொள்ளுவார்‌. நரம்‌ சம்பாதிப்பதற்கு என்ன வேலை செய்யலரம்‌, 
அதே சமயத்தில்‌ நாம்‌ சேவை செய்ய வந்திருக்கும்‌ கிராம 


456 கல்வி 


வாசிகளுக்கு காமே எப்படி உதாரணமாக இருக்கலாம்‌ 
என்பதை யெல்லாம்‌ அவரே கண்டு கொள்ளுவார்‌. கிராமவாசி 
களைச்‌ சுரண்டும்‌ தன்மையில்லா த வேலையை அவர்‌ தேர்ந்து எடுத்‌ 
துக்‌ கொள்ளவேண்டும்‌. அவ்‌ வேலை கிராமவாகிகளின்‌ சுகாதா 
ரத்தையோ, ஒழுக்கங்களையோ பாதிப்பதாக இராமல்‌, கிராம 
வாசிகள்‌ தங்கள்‌ ஓய்வு நேரங்களில்‌ ஏதாவது ஒரு தொழிலைத்‌ 
தெரிந்து கொண்டு, அவர்களுடைய சொற்ப வருமானத்தைப்‌ 
பெருக்கிக்‌ கொள்ளுவதற்குக்‌ கற்றுக்‌ கொடுப்பதாக இருக்க 
வேண்டும்‌. கிராமங்களிலுள்ள புல்‌ பூண்டுகள்‌, மற்றும்‌ இதர 
இயற்கை வாய்ப்புகளிலும்‌ அவருடைய கவனம்‌ செல்ல 
வேண்டும்‌. இவற்றில்‌ பலவற்றை நன்கு பயன்படுத்திக்‌ கொள்ள 
முடியும்‌ என்பதை அவர்‌ சீக்கிரத்தில்‌ கண்டு கொள்ளுவார்‌. சாப்‌ 
பிடக்‌ கூடிய பூண்டுகள்‌ அவருக்குக்‌ கிடைத்தால்‌, தன்‌ உணவில்‌ 
ஒரு பாகத்தைத்‌ தேடிக்‌ கொண்டது போலாகும்‌. சலவைக்‌ கல்‌ 
போன்ற பல கற்களை மீரா பென்‌ எனக்கு அளித்திருக்கிறார்‌. 
அவை பல காரியங்களுக்கு உபயோகமாக இருக்கின்றன. 
அவற்றை நான்‌ பல்வேறு உருவங்கள்‌ கொண்ட கருவிகளாக 
மாற்றிவிடுவேன்‌. கொளுத்துவகற்கென்று தாக்கி எறியப்பட்ட 
மூங்கில்‌ துண்டுகளை காகா சாகிப்‌ கொடுத்திருக்கிறார்‌. ஒரு சாதா 
ரணக்‌ கத்தியை வைத்துக்‌ கொண்டு அந்தத்‌ துண்டுகளை அவர்‌ 
காகிதம்‌ அறுக்கும்‌ கத்திகளாகவும்‌, மரக்‌ கரண்டிகளாகவும்‌ செய்‌ 
திருக்கிறார்‌. இவ்விரண்டையும்‌ ஒரு அளவுக்கு விற்பனை செய்‌ 
யவும்‌ முடியும்‌, மகன்வாடியிலுள்ள ஊழியர்களில்‌ சிலர்‌, தம்‌ 
ஓய்வு நேரங்களில்‌ ஒரு பக்கம்‌ எழுதப்பட்ட காகிதத்தை உரை 
களாகச்‌ செய்து கொண்டிருக்கிறார்கள்‌. 


இதில்‌ உள்ள உண்மை என்னவென்றால்‌, கிராமவாசிகள்‌ 
எல்லா ஈம்பிக்கையையும்‌ இழந்துவிட்டார்கள்‌. புதிதாக வரும்‌ 
ஒவ்வொருவரும்‌ தம்‌ கழுத்தை நெறிக்கத்தான்‌ வருகிறார்களென்‌ 
றும்‌, தம்மைச்‌ சரண்டவே அங்கே வருகிறார்களென்றும்‌ கிராம 
வாசிகள்‌ சந்தேகப்படுகிறார்கள்‌. அறிவுக்கும்‌, உழைப்புக்கும்‌ 
சம்பந்தமே இல்லாமலிருப்பதால்‌, அவர்களுடைய கிந்தனா சக்தி 
ஸ்கம்பித்துவிட்டது. தம்முடைய வேலை நேரத்தை அவர்கள்‌ 
சரியாகப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளுவதில்லை. அன்புடனும்‌, 
நம்பிக்கையுடனும்‌ ஊழியர்கள்‌ அம்மாதிரி கிராமங்களுக்குப்‌ 
போக வேண்டும்‌. ஆண்களும்‌, பெண்களும்‌ விஷய அறிவில்லாமல்‌ 
வேலை செய்து கொண்டும்‌, வருடத்தில்‌ பாதி நாள்‌ வேலை 
இல்லாமலும்‌ இருக்கிறார்கள்‌. அந்த மாதிரி இடங்களில்‌ தாம்‌ 
புத்திசாலிக்கனமாக வருடம்‌ பூராவும்‌ வேலை செய்தால்‌ 
கிராமவாகிகளின்‌ ஈம்பிக்கையைப்‌ பெற அவர்‌ தவறமாட்டார்‌. 
அவர்களிடையே நாணயமாக வேலை செய்தால்‌ தம்‌ ஜீவனத்‌ 
திற்குத்‌ தேவையானகைச்‌ சம்பாதித்துக்‌ கொண்டு விடலாம்‌ 
என்ற உறுதியுடன்‌ ஊழியர்கள்‌ அங்கே போக வேண்டும்‌. 


“என்னுடைய குழந்தைகள்‌ என்ன ஆவது, அவர்களுடைய 
படிப்பு என்ன ஆவது 2” என்கிறார்‌ ஊழியராக வருபவர்‌. ஈவீன 


கிராம வேலை என்பது என்ன? 487 


முறையில்தான்‌ அவர்களுடைய குழந்தைகள்‌ கல்வி பெறவேண்டு 
மென்றால்‌, கான்‌ உபயோகமான விதத்தில்‌ எதுவும்‌ வழிகாட்ட 
முடியாது. தம்முடைய பெற்றோர்கள்‌ குடியேறிய கிராமத்தில்‌ 
என்றைக்கும்‌ அவர்கள்‌ சம்பாதிக்க முடியும்‌ என்ற தகுதி போது 
மென்றால்‌, அவர்களை நல்ல உடல்‌ கட்டுள்ள, புத்திசாலித்தன 
மரன, நேர்மையான கிராமவாசிகளாக்கினாுல்‌ போதுமென்றால்‌, 
அவர்களுடைய பெற்றோர்களிடமிருந்து கொண்டே அதற்கு 
வேண்டியதை அவர்கள்‌ கற்றுக்கொள்ளுவார்கள்‌. அவர்களுக்கு 
வீவரம்‌ தெரிய ஆரம்பித்து, கைகளையும்‌, கால்களையும்‌ சீராக 
உபயோகிக்கத்‌ தெரிந்துகொள்ளும்‌ காலம்‌ முதல்‌, அவர்களும்‌ 
சம்பாதிக்கத்‌ தொடங்கிவிடுவார்கள்‌. கண்ணியமான ஒரு குடும்‌ 
பத்துக்குச்‌ சமமான பள்ளிக்கூடம்‌ வேறு எதுவும்‌ கிடையாது; 
நன்னடத்தையுள்ள பெற்றோர்களுக்குச்‌ சமமான ஆசிரியர்களும்‌ 
கிடையாது. இன்றைய உயர்நிலைப்‌ பள்ளிகளில்‌ அளிக்கப்படும்‌ 
கல்வி கிரரமவாசிகளுக்கு வெறும்‌ சுமையாகவே இருக்கிறது. 
அவர்களுடைய குழந்தைகள்‌ அந்தக்‌ கல்வியைப்‌ பெறவே 
முடியாது. கண்ணியமான ஒரு குடும்பத்தில்‌ அவர்கள்‌ வளர்ந்‌ 
தால்‌, அந்தக்‌ கல்வியைப்‌ பெறாததற்காக அவர்களுக்கு ஈஷ்டம்‌ 
எதுவும்‌ இல்லை. கிராமங்களில்‌ வேலை செய்யும்‌ ஆடவரோ, 
பெண்ணோ கண்ணியமானவர்‌ அல்ல என்றால்‌, கண்ணியமான 
குடும்பத்தை நடத்தத்‌ தகுதியுள்ளவர்‌ அல்ல என்றால்‌, அத்தகை 
யவர்கள்‌ கிராம ஊழியராகும்‌ பெரும்‌ பாக்கியத்திற்கு ஆசைப்‌ 


படவே வேண்டாம்‌. 
_4ஹரிஜன்‌! - 23-11-1985 


3 


(குஜராத்‌ தேசீயப்‌ பள்ளிகளிலுள்ள ஆசிரியர்களின்‌ சிறிய மகா 
காடொன்று மே 29-ந்‌ தேதியன்று தித்தாலில்‌ கூடியது. அந்த மகாநாட்டின்‌ 
அமைப்பாளர்‌ ஒரு கேள்வித்தாள்‌ அனுப்பியிருந்தார்‌. அதன்‌ வீவரமாவது:] 

1. நமது கிராமங்களின்‌ தேவைக்கு ஏற்றதும்‌, கிராமங்களுக்கு மிகவும்‌ 
பலனளிக்கக்‌ கூடியதுமான கல்வி முறை என்ன? அம்மாதிரிக்‌ கல்வியை ஓவ்‌ 
வொரு கிராமத்திலும்‌ எப்படிப்‌ பரப்புவது? 

2, மக்களில்‌ பெரும்பாலோர்‌ எழுத்தறிவற்றவர்களாகவும்‌, அறியாமை 
யிலும்‌ இருப்பதை எப்படிப்‌ போக்குவது? ' 

3. அறிவு வளர்ச்சிக்கு எழுதப்படிக்கத்‌ தெரிவது இன்றியமையாததா? 
அகர வரிசையைக்‌ கற்றுக்கொடுத்து, எழுதப்படிக்கச்‌ சொல்லிக்‌ கொடுக்கும்‌ 
முறை அறிவு வளர்ச்சிக்குப்‌ பாதகமானதா? 

4, எல்லாப்‌ பாடங்களுக்குமே கைத்தொழில்‌ பயிற்சியை நடுகாயகமரக்கு 
வதன்‌ அவசியம்‌. 

5, இப்போதுள்ள தேசீயப்‌ பள்ளிகளின்‌ எதிர்காலம்‌. 


496 கல்வி 


6. குழந்தைகளின்‌ தாய்மொழியிலேயே எல்லாப்‌ பாடங்களையும்‌ போதிம்‌ 
பதற்கான சாத்தியக்‌ கூறு. 


7. இப்போதுள்ள பள்ளிக்கூடங்களில்‌ தேசீயக்‌ கல்வியின்‌ அத்தியா 
வசியமான அம்சங்களில்‌ எவை இல்லா மலிருக்கின்றன? 


8. ஆரம்ப, மத்தியதரக்‌ கல்வியின்‌ ஆரம்ப வருடங்களிலேயே ஹிந்தி- 
ஹித்துஸ்தானியைக்‌ கட்டாயமாக்க வேண்டிய அவகியம்‌, 


இந்த விஷயங்களைப்‌ பற்றித்‌ தம்முடைய கருத்துகளைத்‌ தெரிவிக்கும்படி 
காந்திஜியை கேட்டிருந்தனர்‌. தனிப்பட்ட உதாரணங்களைக்‌ கொடுத்து, 
காந்திஜி அவற்றைக்‌ குறித்து தம்‌ கருத்துகளைத்‌ தெரிவித்தார்‌. அந்த 
உதாரணங்களை இங்கே கான்‌ கொடுக்கவில்லை, அவருடைய கருத்துகளை. 
மட்டும்‌ திரட்டிக்‌ கொடுத்திருக்கிறேன்‌ எம்‌.டி. 


கிராமவாகிகளுக்கு மிகவும்‌ ஏற்றதாக உள்ள கல்வியை நாம்‌ 
அளிக்க வேண்டுமானால்‌, வித்தியாபீடத்தை கிராமங்களுக்குக்‌ 
கொண்டு செல்ல வேண்டும்‌, கிராமவாசிகளின்‌ தேவைகளுக்கு. 
ஏற்றவிதத்தில்‌ கல்வியளிக்கக்‌ கூடிய ஆசிரியர்களைத்‌ தீயார்‌ 
செய்வதற்காக, அதை நாம்‌ ஒரு பயிற்கிக்கூடமாக மாற்ற. 
வேண்டும்‌. நகரத்தில்‌ பயிற்கிக்கூடத்தை வைத்துக்கொண்டு, 
கிராமாவசிகளின்‌ தேவைகளைப்‌ பற்றி ஆசிரியர்களுக்குச்‌ 
சொல்லிக்‌ கொடுக்க முடியாது; கிராமங்களின்‌ நிலைமையைப்‌ 
பற்றி அவர்களுக்கு அக்கறை ஏற்படும்படியும்‌ செய்ய முடியாது. 
நகரவாசிகளுக்கு கிராமங்களில்‌ அக்கறை உண்டாகும்படி 
செய்து, அவர்களை கிராமங்களிலேயே வசிக்கச்‌ செய்வதென்பது 
சுலபமான காரியம்‌ அல்ல. சேவா கிராமத்தில்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
இந்தக்‌ கருத்து உறுதிப்படுவதை கான்‌ காண்கிறேன்‌. ஒரு 
வருட காலமாக கரங்கள்‌ சேவாகிராமத்தில்‌ இருந்து வருகிறோம்‌. 
இதனால்‌ நாங்கள்‌ கிராமவாசிகளாகிவிட்டோம்‌ என்று நான்‌ 
சொல்ல முடியாது; அல்லது நாங்கள்‌ அவர்களுடனேயே ஒன்றிய: 
வர்களாகிவிட்டோம்‌ என்றும்‌ சொல்ல முடியாது. 


ஆரம்பக்‌ கல்வி சம்பந்தப்பட்டவரையில்‌, முதலில்‌ எழுதப்‌ 
படிக்கக்‌ கற்றுக்கொடுத்து பயிற்சியை ஆரம்பிப்பது அறிவு 
வளர்ச்சிக்குத்‌ தடையாக இருக்கிறது என்பதே என்னுடைய 
திடமான நம்பிக்கையாகும்‌. சரித்திரம்‌, பூகோளம்‌, மனக்‌ 
கணக்கு, நால்‌ நாற்றல்‌ முதலியவைகளில்‌ அவர்கள்‌ ஆரம்ப 
காலப்‌ பயிற்சியவது பெறும்வரையில்‌, அவர்களுக்கு நான்‌ 
அகர வரிசை கற்றுக்கொடுக்கமாட்டேன்‌. இவற்றின்‌ 
மூலமே அவர்களுடைய அறிவை வளர்க்க வேண்டும்‌. தக்ளி 
அல்லது கைராட்டையின்‌ மூலம்‌ புத்திசாலித்தனத்தை எப்படி 
வளர்க்க முடியுமென்று கேட்கலாம்‌. உயிரில்லாமல்‌ வெறும்‌ 
யந்திரங்களைப்‌ போல்‌ அதை போதிக்கவில்லையென்றால்‌, புத்தி 
சாலித்தனத்தை அதன்‌ மூலம்‌ பிரமாதமாக வளர்க்க முடியும்‌. 
கைராட்டை அல்லது தக்ளியின்‌ ஒவ்வொரு அம்சத்தையும்‌ ஒரு: 


கிராம வேலை என்பது என்ன? 45% 


குழந்தைக்கு விளக்கிச்‌ சொல்லும்‌ போது, பருத்தியின்‌ சரித்திரத்‌ 
தையும்‌, நாகரிகத்திற்கும்‌ அதற்குமுள்ள தொடர்பையும்‌ எடுத்‌ 
துக்கூறும்‌ போது, நூல்‌ இழைகளை எண்ணுவதற்குக்‌ கற்றுக்‌ 
கொடுக்கும்போது, நூலின்‌ சீரையும்‌ நம்பரையும்‌ கண்டுபிடிக்கக்‌. 
கற்றுக்கொடுக்கும்‌ போது, பருத்தி பயிராகும்‌ கிராம வயல்‌ 
களுக்கு அவனை அழைத்துச்‌ செல்லும்போது, அவன்‌ அதை 
கவனமாகக்‌ கேட்பான்‌; ஒரே சமயத்தில்‌ அவனுடைய கைகள்‌, 
கண்கள்‌, மூளை எல்லாவற்றிற்கும்‌ பயிற்சியளித்ததாகவும்‌ 
இருக்கும்‌. 

ஆறு' மாத காலத்திற்கு இந்தவிதமான பூர்வாங்கப்‌ பயிற்‌: 
சியை அளிக்கலாம்‌. அதன்‌ பிறகு குழந்தை அகர வரிசையை 
வாசிப்பதற்குத்‌ தயாராக இருக்கக்கூடும்‌. அவன்‌ வேகமாக 
அதை வாசிக்க முடிந்தால்‌, சாதாரண சித்திரம்‌ வரைதலுக்கு 
அவன்‌ தயாராகிவிட்டானென்று கொள்ளலாம்‌. கோணங்கள்‌, 
பறவைகளின்‌ உருவங்கள்‌ முதலியவற்றை அவன்‌ வரையக்‌ 
கற்றுக்கொண்டுவிட்டால்‌, எழுத்துகளையும்‌ கிறுக்காமல்‌ நன்றாக 
எழுத ஆரம்பித்துவிடுவான்‌. என்னுடைய குழந்தைப்‌ பருவத்தில்‌ 
எனக்கு அகரவரிசை கற்றுக்கொடுத்தது ஈன்றுக ஞாபக 
மிருக்கிறது. அது எவ்வளவு அலுப்புத்‌ தட்டுவதாக இருக்கது 
என்பது எனக்குத்‌ தெரியும்‌. என்னுடைய அறிவு ஏன்‌ அரும்‌ 
பிடித்துக்கொண்டிருக்கிறது என்பதைப்‌ பற்றி யாரும்‌ கவலைப்‌ 
படவில்லை. எழுதுவது அருமையான ஒரு கலையென்றே நான்‌ 
நினைக்கிறேன்‌. சிறு குழந்தைகளின்‌ மீது அதைச்‌ சுமத்தி, 
கல்விக்கு அதையே ஆரம்பமாக வைத்துக்கொள்ளுவதன்‌ மூலம்‌ 
அக்கலையையே நாம்‌ கொன்றுவிடுகிறோம்‌; உரிய கரலத்திற்கு 
முன்பாகவே குழந்தைக்கு அகர வரிசையைக்‌ கற்றுக்கொடுத்து 
அவனுடைய வளர்ச்சியைத்‌ தடுத்துவிடுகிறோம்‌; எழுதும்‌ கலை 
யையும்‌ பாழடிக்கிறோம்‌. 


எழுத்தறிவின்மைமை விட, அறியாமையைப்‌ பற்றித்தான்‌ 
காம்‌ வகுக்துவதுடன்‌ வெட்கப்படவும்‌ வேண்டும்‌. ஆகையால்‌, 
முதியோர்‌ கல்வி விஷயத்தில்‌ கூட, அறியாமையைப்‌ போக்கு 
வதற்குத்‌ தீவிரமான திட்டமொன்றைத்‌ குயாரிக்க வேண்டும்‌. 
ஈல்ல பாடத்‌ திட்டத்தை வகுத்து, நல்ல ஆசிரியர்களைக்‌ 
கொண்டு, வயதுவந்த கிராமவாசிக்குப்‌ பயிற்சியளிக்க வேண்‌ டும்‌. 
இதனால்‌ அவர்களுக்கு எழுத்தறிவிப்பு செய்யக்‌ கூடாதென்று 
நான்‌ சொல்லவில்லை. அது கல்விக்கு மிகவும்‌ ஏற்ற ஒரு கருவி 
என்ற மதிப்பை சான்‌ குறைத்துப்‌ பேசவில்லை. அசர வரிசை 
யைச்‌ சலபமாக்குவதற்கு பேராசிரியர்‌ லாபாக்‌ எடுத்துக்கொண் 
டுள்ள பெரும்‌ முயற்சிகளை கான்‌ பாராட்டுகிறேன்‌. அதே 
துறையில்‌ பேராசிரியர்‌ பகவத்‌ செய்துள்ள சேவைகளையும்‌ 
பாராட்டுகிறேன்‌. விரும்பிய போது சேவா கிராமத்திற்கு 
வருமாறு பேராசிரியர்‌ பகவத்தை கான்‌ அழைத்‌ திருக்கிறேன்‌ 
சேவா கிராமத்தில்‌ உள்ள ஆடவர்கள்‌. பெண்கள்‌, குழந்தை: 


-460 கல்வி 


களிடம்‌ கூட அவருடைய முறையைச்‌ சோதனை செய்து பார்க்‌ 
கும்படி கூறியிருக்கிறேன்‌. 


கிராமக்‌ கைவினைத்‌ தொழில்களைக்‌ கற்றுக்கொடுப்பதைக்‌ 
கல்வியின்‌ நடுநாயகமாக வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியத்‌ 
தைப்‌ பற்றி எனக்கு எந்தவிதமான சந்தேகமும்‌ கிடையாது. 
மனிதனிடமுள்ள சிறந்த தன்மைகளை வெளிக்கொணருவதுதான்‌ 
கல்வியாகும்‌. ஆனால்‌, இந்தியாவிலுள்ள ஸ்தாபனங்களில்‌ பின்‌ 
பற்றப்படும்‌ முறையை நான்‌ கல்வி என்று சொல்லமாட்டேன்‌; 
அது மூளையைச்‌ சீரழிப்பதாகும்‌. அந்த முறை எப்படியோ மனத்‌ 
திற்குப்‌ பயிற்சி அளித்துவிடுகிறது. ஆனால்‌, ஆரம்பம்‌ முதலே 
கைவினைத்‌ தொழில்களின்‌ மூலம்‌ பயிற்சியளிப்பது புத்தி பூர்வ 
மான உண்மையான வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும்‌, அறிவு 
சக்தியையும்‌, மறைமுகமாக ஆன்மிக சக்தியையும்‌ காப்பாற்று 
வதற்கும்‌ அது உதவியாக இருக்கும்‌. கான்‌ லலித கலைகளைக்‌ 
குறைத்துப்‌ பேசுவதாக எண்ணிவிடக்‌ கூடாது. தவறான 
இடத்தில்‌ வைக்கப்படும்‌ எதுவும்‌ குப்பைக்குச்‌ சமானம்‌ என்று 
கூறப்படுவது முற்றிலும்‌ சரியானதேயாகும்‌. உபயோகமற்றதும்‌, 
ஆபாசமாகக்‌ கூட இருப்பதுமான புத்தகங்கள்‌ டன்‌ கணக்கில்‌ 
வந்து குவிந்துகொண்டிருப்பதை யாரும்‌ பார்க்கலாம்‌; நான்‌ 
சொல்லுவது உண்மைதான்‌ என்பதற்கு இது தகுந்த ௬௪ 
வரகும்‌. 


ஹரிஜன்‌" - 5-6-1997 


25 
ஒரு லட்சிய கிராம ஊழியர்‌ 


[வார்தாவிலுள்ள கிராம சேவக்‌ பள்ளி மாணவர்க 
விடையே காந்திஜி பேசினார்‌. இந்தப்‌ பள்ளிக்கூடம்‌ எப்படி 
ஆரம்பிக்கப்பட்டது என்பதை கரந்திஜி விரிவாகக்‌ கூறிய 
துடன்‌, அவர்கள்‌ மேற்கொண்டு வேலை செய்ய வேண்டிய 
லட்சியத்தையும்‌ பின்‌ வருமாறு விளக்கிக்‌ கூறினார்‌.] 


இந்தப்‌ பள்ளிக்கூடத்தை ஆரம்பிப்பது பற்றி எனக்கு 
அவ்வளவாக நம்பிக்கை இல்லை என்பதை ஒப்புக்‌ கொள்ளு 
கிறேன்‌. எங்களிடம்‌ போதிய சாதனங்கள்‌ இல்லை. கிராம 
சேவையில்‌ எங்களுக்கு கடைமுறை அனுபவமும்‌ அதிகம்‌ இல்லை. 
மாணவர்களுக்கு உபயோகமான பயிற்சி எதையாவது நாம்‌ 
அளிக்க முடியுமா என்பது எனக்குச்‌ சந்தேகமாகவே இருந்தது. 
மாணவர்கள்‌ அதிகமாக வருவார்களா, கிராம சேவைக்கு ஏற்ற 
வர்களாக வருவார்களா என்றும்‌ எனக்குச்‌ சந்தேகமாக 
இருந்தது. இதுவரையில்‌ என்னுடைய சந்தேகங்கள்‌ பொய்த்து 


ஓரு லட்சிய கிராம ஊழியர்‌ 467. 


விட்டன என்பதைக்‌ கூற நான்‌ மகிழ்ச்கியடைகிறேன்‌, குறுகிய 
இந்த மூன்று மாத காலத்தில்‌ நாங்கள்‌ எதிர்பார்த்ததை வீட 
அதிகமாகவே சாதித்து விட்டோம்‌. 


ஆனல்‌, உங்களுடைய வேலையிலும்‌, வாழ்க்கையிலும்‌ நீங்கள்‌ 
வைத்துக்‌ கொள்ள வேண்டிய லட்சியம்‌ என்ன என்பதைப்‌ 
பற்றியே இன்று உங்களிடம்‌ பேச உத்தேசித்திருக்கிறேன்‌. 


உத்தியோகம்‌ சம்பாதிப்பதற்காக நீங்கள்‌ இங்கே வரவில்லை. 
இன்று மனிதனுடைய மதிப்பு ரூபாய்‌, அணு, பைசாவை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டு கணக்கிடப்படுகிறது. ஒருவருடைய 
கல்வீப்‌ பயிற்சி வர்த்தகப்‌ பொருளாகிவிட்டது. அந்த அளவு 
கோலுடன்தான்‌ நீங்கள்‌ இங்கு வந்திருக்கீறீர்களென்றால்‌, நிச்சய 
மாக ஏமாத்றமடையத்தான்‌ செய்வீர்கள்‌. உங்களுடைய படிப்பு 
முடிந்த பிறகு மாதம்‌ பத்து ரூபாய்‌ ஊதியத்தில்‌ நீங்கள்‌ 
சேவையை ஆரம்பிப்பதாயிருக்கலாம்‌ ; முடியும்‌ போதும்‌ ஊதியம்‌ 
அதுவாகவே இருக்கலாம்‌. ஒரு பெரிய வர்த்தக ஸ்தாபனத்தின்‌ 
நிரவாகி அல்லது ஒரு உயர்தர அதிகாரி பெறும்‌ ஊதியத்துடன்‌ 
அதை நீங்கள்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்க முடியாது, 


இப்போதுள்ள அளவு கோல்களை நாம்‌ மாற்றியாகவேண்டும்‌. 
யோகங்கள்‌ கிடைக்குமென்று நாங்கள்‌ உறுதி 


பெரிய உத்தி க்‌ i 2 
கூறவில்லை. அம்மாதிரி ஆசைகளிவிருந்து உங்களைத்‌ தடிக்க 
வேண்டுமென்றே நாங்கள்‌ விரும்புகிஜோம்‌. உங்களுடைய சாப்‌ 


பாட்டுச்‌ செலவு மாதம்‌ ஆறு ரூபாய்க்குள்‌ முடிந்துவிட வேண்டு 
மென்று எதிர்பார்க்கிறோம்‌. ஒரு ஐ: ஸீ. எஸ்‌. காரரின்‌ சாப்‌ 
பாட்டுச்‌ செலவு மாதம்‌ அறுபது ரூபாயாக இருக்கலாம்‌. எனினும்‌, 
அதனால்‌ அவர்‌ உடல்‌ வலுவீலோ, அறினிலோ அல்லது தார்மிகத்‌ 
துறையிலே உங்களைவிட உயர்ந்தவராக இருப்பார்‌ என்று 
அர்த்தமில்லை. அவர்‌ இவ்வளவு செளக்கியமாக வாழ்க்கையை 
தடத்தில்‌ கூட, இந்த அம்சங்களில்‌ அவர்‌ உங்களை விடத்‌ 
தாழ்ந்தவராகவே இருக்கலாம்‌. உங்களுடைய தகுதிகளை நீங்கள்‌ 
ரூபாய்‌, அணை கணக்கில்‌ மதிப்பிடவில்லை என்ற காரணத்தில்‌ 
தான்‌ இந்த ஸ்தாபனத்திற்கு வந்திருக்கிறீர்களென்று நினைக்‌ 
கிறேன்‌. அற்ப ஊதியம்‌ பெற்றுக்‌ கொண்டு, உங்களுடைய 
சேவையை நாட்டுக்கு அளிப்பதில்‌ நீங்கள்‌ ஆனந்தம்‌ கொள்ளு 
கிறீர்கள்‌. ஒருவர்‌ பங்கு மார்க்கெட்டில்‌ ஆயிரம்‌ ரூபாய்‌ சம்பா 
திக்கலாம்‌; ஆனால்‌, மது தேவைகளுக்கு அவர்‌ முற்றிலும்‌ உப 
யோகமற்றவராயிருக்கக்‌ கூடும்‌. எளிய முறையில்‌ வாழ்க்கை 
நடத்தும்‌ நம்மிடையே இருப்பது அவருக்குச்‌ சங்கடமாக 
இருக்கும்‌; அதே மாதர அவர்களிடையே இருப்பது நமக்கும்‌ 
கஷ்டமாக இருக்கும்‌. தேசத்திற்காகச்‌ சேவை செய்யக்‌ கூடிய 
லட்சிய ஊழியர்களே நமக்கு வேண்டும்‌. தமக்கு எந்த வீதமான 
ஆகாரம்‌ கிடைக்கிறது; தாம்‌ சேவை செய்யும்‌ கிராமவாசிகள்‌ 
தமக்கு என்னென்ன செளகரியங்களை அளிக்கிறார்கள்‌ என்பதைப்‌ 


462 கல்வி 


பிற்றி அவர்கள்‌ கவலைப்பட மாட்டார்கள்‌. தம்முடைய தேவை 
களுக்கு அவர்கள்‌ கடவுளையே ஈம்பியிருப்பார்கள்‌. காம்‌ அனு 
பவிக்க வேண்டியிருக்கும்‌ சங்கடங்களையும்‌, சோதனைகளையும்‌ 
பற்றி அவர்கள்‌ பெருமைப்படுவார்கள்‌. ஏழு லட்சம்‌ கிராமங்‌ 
களைப்பற்றிக்‌ கவலைப்பட வேண்டிய இந்த நாட்டில்‌, இது 
தவிர்க்க முடியாததாகும்‌. வருடா வருடம்‌ சம்பள உயர்வு, 
பிராவிடெண்ட்‌ நிதி, பென்ஷன்‌ போன்றவைகளில்‌ நாட்டமுள்ள 
மாதச்‌ சம்பளக்காரர்கள்‌ வைத்துக்‌ கொள்ள நமக்குக்‌ கட்டுபடி 
யாகாது. கிராம வாசிகளுக்குச்‌ செய்யும்‌ மனப்பூர்வமான 
சேவைதான்‌ அவர்கள்‌ பெறும்‌ வெகுமதியாகும்‌. 


கிராமவாகிகளுக்கும்‌ இதுதான்‌ தரமா என்று உங்களில்‌ 
சிலர்‌ கேட்கக்‌ கூடும்‌. அப்படி இல்லை. இவையெல்லாம்‌ 
வேலைக்காரர்களாகிய நமக்குத்தானேயொழிய, ஈமது எஜமானர்‌ 
களாகிய கிராமவாசிகளுக்கு அல்ல. இவ்வளவு வருடங்களாக 
நாம்‌ அவர்கள்‌ முதுகில்‌ ஏறி சவாரி செய்து வந்திருக்கிறோம்‌. 
நமது எஜமானர்களின்‌ நிலைமை இன்றிருப்பதை விட இன்னும்‌ 
அபிவிருத்தியடைய வேண்டும்‌ என்பதற்காக நாமே இன்னும்‌ 
அதிக வறுமையை ஏற்றுக்கொள்ளுகிறோம்‌. அவர்கள்‌ இன்று 
சம்பாதிப்பதை வீட இன்னும்‌ அதிகமாகச்‌ சம்பாதிப்பதற்கு 
காம்‌ உதவி செய்ய வேண்டும்‌. கிராமக்‌ கைத்தொழில்கள்‌ 
சங்கத்தின்‌ நோக்கம்‌ அதுதான்‌. கான்‌ கூறியுள்ளது போன்ற 
ஊழியர்கள்‌ நாளுக்கு நாள்‌ அதிகமாகிக்‌ கொண்டேயிருந்தா 
லொழிய அது வளர்ச்கி பெற முடியாது. நீங்கள்‌ அத்தகைய 

. ஊழியர்களாக இருப்பீர்களாக, 
_. ஹரிஜன்‌ ' - 235-1986 


26 
வித்தியாபீடம்‌ நீடூழி வாழ்க. 


[குஜராத்‌ ஸாகித்ய பரிஷத்தின்‌ 12-ஆவது மகாநாட்டில்‌ 
காந்திஜி செய்த தலைமைப்‌ பிரசங்கத்திலிருந்து சில பகுதிகள்‌ 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளன :] 


நான்‌ கல்வி, கேள்விகளில்‌ தேர்ச்சி பெற்ற அறிஞனுமல்ல, 
இலக்கிய மேதையும்‌ அல்ல. ஆனால்‌, நான்‌ வித்தியாபீடத்தின்‌ 
அத்தியட்சகன்‌ ; ஜோடானி கோஷ்‌* வெளியிடப்படுவதற்குக்‌ 
காரணமாக இருந்தவன்‌. சர்‌ சினுபாய்‌ இந்த வித்தியாபீடத்தைச்‌ 
சென்ற காலத்தில்‌ குறிப்பிட்டார்‌. வித்தியாபீடம்‌ செத்து 
மறைந்துவிடவில்லை என்பதை சர்‌ சினுபாய்க்குத்‌ தெரிவித்துக்‌ 


* '(ஜோடானி கோஷ்‌” என்பது குஜராத்தி மொழி அகராதியாகும்‌. இதைப்‌ 
பற்றி காந்திஜி இந்தத்‌ தொகுப்பின்‌ 421-ஆம்‌ பக்கத்தில்‌ விவரமாகக்‌ குறிப்பிட்டிருக்‌ 
- கிறார்‌. 


வித்தியாபீடம்‌ நீடூழி வாழ்க 463 


கொள்ளுகிறேன்‌. அது இன்னும்‌ உயிருடன்தானிருக்கிறது, 
தொடர்ந்து உயிருடனும்‌ இருக்கும்‌. ஏதோ ஒன்றிரண்டு 
நாட்களுக்கு வாழ்ந்து விட்டுப்‌ பின்னர்‌ இருந்த இடம்‌ தெரி 
யாமல்‌ மறைந்து போகும்‌ நிலையற்ற ஒன்றல்ல அது. சுயராஜ்ய 
மந்திரத்தை நான்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்கும்‌ வரையில்‌ 
அதுவும்‌ உயிர்‌ வாழ்ந்து கொண்டிருக்கும்‌. ஆசிரமத்திற்கென்று 
இப்போது குறிப்பிட்ட இடம்‌ எதுவும்‌ இல்லை. அதனால்‌ அது 
மறைந்து விடவில்லை. நடமாடும்‌ ஆசிரமமாக அது மாறியிருக 
கிறது. அதே மாதிரிதான்‌ வித்தியாபீடமும்‌ இருக்கும்‌. யாரோ 
ஒருவர்‌ பெருந்தன்மையுடன்‌ கமக்கு இரண்டு லட்ச ரூபாய்‌ நன்‌ 
கொடையளித்தார்‌. அதைக்‌ கொண்டு வித்தியாபீடத்திற்கு 
ஒரு கட்டிடம்‌ கட்ட முடிந்தது. ஆனால்‌, அம்மாதிரி நன்கொடை 
கிடைக்கவில்லையென்றால்‌, வித்தியாபீடம்‌ தோன்றியிராதென்று 
அர்த்தமில்லை. பணம்‌ இல்லாதபோது கூட அது இருக்கத்‌ 
தான்‌ செய்தது. அது தோன்றிய நாள்‌ முதலே இருந்து 
கொண்டுதான்‌ வத்திராக்கிறது; இப்போதும்‌ அது இருக்‌ 
கிறது; எதிர்‌ காலத்திலும்‌ இருந்து கொண்டிருக்கும்‌. அத 
னுடைய உருவம்‌ மாறியிருக்கிறது என்பது உண்மையே. 
எதிர்காலத்திலும்‌ மாறுதல்கள்‌ ஏற்படும்‌. வித்தியாபீட த்தில்‌ 
ஒரு கித்வானியோ, கிருபளானியோ, காகாவோ இல்லை. 
இப்போது அது கிராம வாசிகளிடம்‌ இருக்கிறது. அறிஞர்கள்‌ 
தான்‌ ஒரு வித்தியாபீடத்தை நடத்த வேண்டுமா, என்ன? கிராம 
மக்களும்‌ அதை நடத்த முடியும்‌. அவர்கள்‌ கிராமிய மனப்‌ 
பான்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும்‌ என்பதுதான்‌ 
முக்கியம்‌; அதாவது, பெயருக்கு இல்லாமல்‌, உண்மையாகவே 
கிராமிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும்‌. 
கத்தியவாடில்‌ “பஹாரூபிகள்‌' என்று ஒரு வகுப்பினர்‌ இருக்கிறார்‌ 
கள்‌. இவர்கள்‌ யாரைப்‌ போலவும்‌ கடை, உடை, பாவன களை 
நடிக்க முடியும்‌. அம்மாதிரி ஆட்கள்‌ நமக்குத்‌ தேவையில்லை; உண்‌ 
மையில்‌ கிராமங்களில்‌ நாட்டம்‌ உள்ளவர்களே ஈமக்கு வேண்டும்‌. 
அத்தகையவர்கள்‌ நிச்சயமாக வித்தியாபீடத்தை ஈடத்த முடியும்‌. 
ஆமதாபாத்திலுள்ள பணக்காரர்களின்‌ பொம்மைகள்‌ போன்ற 
பையன்களுக்காகவும்‌, பெண்களுக்காகவும்‌ வீத்தியாபீடம்‌ ஏற்‌ 
படவில்லை. பாய்‌ அம்பாலாலின்‌ பெண்‌ அதில்‌ இருக்கிறுள்‌ என்‌ 
பது உண்மைதான்‌. அதனால்‌ வித்தியாபீடத்தின்‌ தன்மை மாறி 
விடவில்லை. குழந்தைகளுக்குச்‌ செல்லம்‌ கொடுத்து. வேடிக்கை 
காட்டுவதற்கான இடம்‌ அல்ல அது. பையன்களையும்‌, பெண்‌ 
களையும்‌ கிராம சேவைக்குப்‌ பயிற்சி செய்வதற்காகவும்‌. கிராம 
மக்களின்‌ தேவையை அவர்களுக்கு உணர்த்துவதற்காகவும்‌ 
அந்த ஸ்தாபனம்‌ ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு மாணவர்களை எப்‌ 
படித்‌ தயார்‌ செய்வது என்பது வித்தியாபீடத்திற்குத்‌ தெரியாம 
லிருக்கலாம்‌. ஆனால்‌, அதற்கு அவர்கள்‌ முயற்சி செய்கிறார்கள்‌. 
மனப்பூர்வமாக ஒரு காரியத்தைச்‌ செய்ய முற்படுபவர்கள்‌ 
சோர்வடைவதில்லை என்று கீதையின்‌ ஆறாவது அத்தியாயத்‌ 
தில்‌ கூறப்பட்டிருக்கிறது. தன்‌ மேல்‌ பாரத்தை போட்டு வேலை 


464 கல்வி 


செய்பவர்களுக்குக்‌ கடவுளே கொடுத்துள்ள உறுதி மொழி இது. 
மனப்பூர்வமாக வேலை செய்பவர்களுக்கு இது நிச்சயமாகப்‌ 
பலன்‌ அளிக்கத்தான்‌ செய்யும்‌. தன்னுடைய சென்ற கால வேலை 
யின்‌ மூலம்‌, நன்கொடை யாளர்கள்‌ அளித்த பணத்தை வித்தியா 
பீடம்‌ ஈடு செய்து விட்டது. சென்ற காலத்தில்‌ அது ஈடு செய்‌ 
திருப்பதைப்‌ போலவே, எதிர்‌ காலத்திலும்‌ செய்து கொண்‌ 
டிருக்கும்‌ என்பதை சர்‌ சினுபாய்க்குத்‌ தெரிவித்துக்கொள்ள 
விரும்புகிறேன்‌. 

_ஹரிஜனபந்து' - 221-1986 * 


27 
கிராமக்‌ கைத்தொழில்‌ பயிற்சிப்‌ பள்ளி 


நிர்வாகிகளின்‌ அனுபவமின்மை காரணமாக இந்தப்‌ பள்‌ 
ளிக்கூடம்‌ பல மாறுதல்களுக்கு உட்பட்டுவிட்டது. இது புதிய 
பாதையாகையால்‌ ௮. இ. கிராமக்‌ கைத்தொழில்‌ சங்கம்‌ தானே 
வழியை வகுத்துக்‌ கொண்டு போக வேண்டியிருக்கிறது. ஒரு 
வருடகாலம்‌ நடத்திய சோதனையின்‌ பலனாக நிர்வாகத்தினர்‌ 
அதிக ஆசையை இப்போது குறைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
சோதனைகளின்‌ மூலம்‌ ஆசிரியர்களும்‌ தமக்குத்‌ தாமே பயிற்சி 
அளித்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. அடுத்த பள்ளிக்கூட வருடம்‌ 
ஆரம்பமாகும்‌ போது, அதுவரையில்‌ இருந்ததைவிட அவர்கள்‌ 
இன்னும்‌ அதிகத்‌ தயாரான நிலைமையில்‌ இருப்பார்கள்‌. அதிக 
மாக ஆசைப்படாமல்‌, இலக்குகளைச்‌ குறைத்து நிர்ணயித்து, 
பிரத்தியட்சக்‌ கண்ணோட்டத்துடன்‌ வெளியிடப்பட்டுள்ள பள்‌ 
லிக்கூட அறிக்கையின்‌ விவரம்‌ பின்வருமாறு: 


* 1997 ஜூலை 1 உ முதல்‌ ௮. இ. கிராமக்‌ கைத்தொழில்கள்‌ 
சங்கத்தின்‌ கிராம ஊழியர்‌ பயிற்சி வகுப்புகள்‌ ஆரம்பமாகும்‌. 


ஜூன்‌ 16 உ-யடன்‌ மாணவர்களைச்‌ சேர்ப்பது நிறுத்தப்‌ 
படும்‌. ஜூன்‌ 29-க்குள்‌ மாணவர்கள்‌ பள்ளியில்‌ ஆஜராக 
வேண்டும்‌. 


1. பாடங்களைக்‌ கற்பிக்க ஹிந்தியேோ போதனா மொழியாக 
இருந்து வரும்‌, 


2. வகுப்புகள்‌ 12 மாத காலத்திற்கு கடத்தப்படும்‌. அதில்‌ 
இரண்டு மாதங்கள்‌, அனுபவ பூர்வமான பயிற்சிக்காக கிராம 
அபிவிருத்தி நிலையங்களில்‌ செலவீடப்படும்‌. முதல்‌ பத்து மாதங்‌ 
களில்‌ பின்‌ கண்ட கைத்தொழில்களில்‌ பயிற்சி அளிக்கப்படும்‌. 
கிராம வேலைகளின்‌ கொள்கைகளைப்‌ பற்றியும்‌ போதிக்கப்படும்‌. 


கிராமக்‌ கைத்தொழில்‌ பயிற்சிப்‌ பள்ளி 465 


(அ) நெல்‌ குத்துதல்‌, அரைத்தல்‌, 

(ஆ) காகிதம்‌ செய்தல்‌, 

(இ) செக்கில்‌ எண்ணை ஆட்டுதல்‌, 

(ஈ) பனை வெல்லம்‌ செய்தல்‌, 

(௨) தேன்‌ வளர்த்தல்‌. 

மேற்கூறிய தொழில்களில்‌ ஒன்றை மாணவர்கள்‌ தேர்ந்‌ 
தெடுத்துக்‌ கொண்டு, தினசரி ஆறுமணி நேரம்‌ அதில்‌ செலவிட 
வேண்டும்‌. 

சி. வருட இறுதியில்‌ மாணவர்களுக்குப்‌ பரீட்சை நடத்தப்‌ 
படும்‌; அவசியமானால்‌ பயிற்சி காலம்‌ நீடிக்கப்படும்‌. 

4. பள்ளிக்கூடத்தில்‌ சேர விரும்பும்‌ மாணவர்கள்‌ 18 வய 
துக்கும்‌ உட்பட்டவர்களாக இருக்கல்‌ கூடாது; நல்ல தேசாரோக்‌ 
கிய முள்ளவர்களாக இருக்க வேண்டும்‌. பள்ளிக்கூடக்‌ கமிட்டி 
மீனர்‌ விரும்பினால்‌ மாணவர்களில்‌ சிலருக்கு ஒரு பூர்வாங்கப்‌ 
பரீட்சை வைக்கப்படும்‌. அதில்‌ அவர்கள்‌ தேர்ச்சி பெராவிட்‌ 
டால்‌ அவர்களுடைய விண்ணப்பங்கள்‌ நிராகரிக்கப்படலாம்‌. 
அவர்களுக்கு ஹிந்தி பேசத்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌. அவர்‌ 
கள்‌ வழக்கமாகக்‌ கதர்‌ உடுத்துபவர்களாக இருக்க வேண்டும்‌. 
கக்கூஸ்களை சுத்தம்‌ செய்வது, சமையல்‌ வேலை, நூல்‌ தூற்றல்‌, 
மற்றும்‌ பள்ளிக்கூட அதிகாரிகளால்‌ விதிக்கப்படும்‌ இதர உட 
லுழைப்பு வேலைகள்‌ ஆகியவற்றைச்‌ செய்ய அவர்கள்‌ தயாராக, 
இருக்க வேண்டும்‌. 

ச. மானவர்கள்‌, தம்‌ சொந்தம்‌ கையெழுத்தில்‌ ஹிந்தி 
மிலோ அல்லது தம்‌ தாய்‌ மொழியிலோ விண்ணப்பங்களைப்‌ 
பூர்த்தி செய்து மகன்வாடிக்கு அனுப்ப வேண்டும்‌. விண்ணப்பங்‌ 
களுடன்‌ இரண்டு சிபாரிசுகளும்‌ இருக்க வேண்டும்‌. வார்தரவி 
லிருந்து திரும்பி ஊருக்குப்‌ போவதற்குப்‌ போதுமான அளவு 
முன்‌ பணம்‌ அனுப்ப வேண்டும்‌. திரும்பிப்‌ போகும்‌ செலவு பத்து 
ரூபாய்க்குக்‌ குறைவாக இருந்தால்‌, முன்‌ பணமாகக்‌ கட்ட 
வேண்டிய தொகை பத்து ரூபாய்‌. 


பயிற்கி பள்ளிக்கூடக்‌ கமிட்டியின்‌ சாரியதரிசியிடமிருந்து 
கடிதம்‌ வருவதற்கு முன்பு யாரும்‌ வரக்கூடாது. 


இடவசதி, போதனை இரண்டும்‌ இலவசமாக அளிக்கப்படும்‌. 
சாப்பாட்டுச்‌ செலவு மாதம்‌ சுமார்‌ ஏழு ரூபாய்‌ ஆகும்‌. மாணவர்‌ 
கன்‌ தமக்கு வேண்டிய படுக்கை, ஆடைகள்‌... சாப்பிடுவதற்கு 
வேண்டிய தட்டு, டம்ளர்‌ முதலியவைகளையும்‌, எழுது கோல்‌ 
களையும்‌ தரமே கொண்டு வரவேண்டும்‌. 

8. தகுதியுள்ள சில மாணவர்களுக்கு மாதம்‌ ஏழு ரூபாய்‌ 
உபகாரச்‌ சம்பளம்‌ கொடுக்கப்படும்‌. கைராட்டினத்தில்‌ நூற்‌ 
பதில்‌ பூர்வாங்கப்‌.பயிற்சி பெறாத எந்த மாணவருக்கும்‌ உபகாரச்‌ 

50 


466 கல்வி 


சம்பளம்‌ கிடையாது. (சர்க்காவில்‌ மணிக்கு 260 கஜம்‌ ஈல்ல நூல்‌ 
தூற்கத்‌ தெரிய வேண்டும்‌.) 


மாணவர்கள்‌ இத்த அறிக்கையை கவனமாக வாசிப்பார்‌ 
களாக. உடலுழைப்பு செய்ய விருப்பமில்லாமல்‌, தமக்குப்‌ பிடித்‌ 
தமான தொழிலை மட்டும்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டுமென்று 
விரும்புபவர்கள்‌ ஏமாற்றமடைவார்கள்‌. மேலே குறிப்பிட்ட 
தொழில்களைக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டிய அவசியத்தை உணர்ச்‌ 
திருப்பவர்களூக்கு இங்கே ஈல்ல வாய்ப்பு இருக்கிறது. 


ஹரிஜன்‌" 174-1997 


௮ 


இந்தப்‌ பயிற்சிப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ தேர்ச்சி பெற்றவர்‌ 
களுக்கு அத்தாட்சிப்‌ பத்திரங்கள்‌ வழங்குவதற்காக நடந்த விழா 
வின்‌ கடவடிக்கைகளிலிருக்து சில பகுதிகளை நான்‌ கீழே 
கொடுத்துள்ளேன்‌: 


“அ. இ. கிராமக்‌ கைத்தொழில்கள்‌ சங்கத்தின்‌ கிராம ஊழி 
யர்‌ பயிற்சிப்‌ பள்ளிக்கூட த்தின்‌ இந்த விழா மகன்வாடியில்‌ ஈடர்‌ 
தீது. சர்தார்‌ வல்லபாய்‌ பட்டேல்‌ தலைமை வகித்தார்‌. நவம்பர்‌ 
27௨ விழா நடந்தது, மத்திய மாகாணப்‌ பிரதம மந்திரி பண்டித 
ரவி சங்கர சுக்லா, ஸிந்து மாகாணப்‌ பிரதமர்‌ கான்பகதூர்‌ 
அல்லாபக்ஷ்‌, ஆசாரிய ஜே. பி, கிருபளானி, ௮. இ. கிராமக்‌ 
கைத்தொழில்‌ சங்க போர்டின்‌ அங்கத்தினர்கள்‌ உட்பட ஏராள 
மானவர்கள்‌ வந்திருந்தார்கள்‌. தலைவரையும்‌, மற்றவர்களையும்‌ 
வரவேற்று, பயிற்சிப்‌ பள்ளியின்‌ சூபரின்டென்ட்‌ ஸ்ரீ ஜே. பி. 
பட்டேல்‌ செய்த பிரசங்கத்தின்‌ விவரம்‌ வருமாறு: 


“இந்த கிராமசேவக்‌ வித்தியாலயத்திற்கு இன்று மூன்று 
ஆண்டுகள்‌ பூர்த்தியாகின்றன. இந்தக்‌ காலத்தில்‌ கைத்‌ தொழில்‌ 
களைக்‌ கற்றுக்‌ கொடுக்கும்‌ விஷயத்தில்‌ நாங்கள்‌ சிறிது அனு 
பவம்‌ பெற்றிருக்கிறோம்‌; காலப்‌ போக்கில்‌ மேலும்‌ அனுபவம்‌ 
பெறுவோம்‌ என்றும்‌ ஈம்புகிறோம்‌. 


“காகிதம்‌ செய்தல்‌, எண்ணை ஆட்டுதல்‌, தேனீ வளர்த்தல்‌, 
வெல்லம்‌ காய்ச்சுதல்‌, நெல்‌ குத்துதல்‌, அரைத்தல்‌, மாவு அறைத்‌ 
தில்‌ ஆகிய தொழில்கள்‌ இப்போது கற்றுக்‌ கொடுக்கப்படு 
கின்றன. வித்தியாலயத்தின்‌ வகுப்புகள்‌ ஐந்து மாதங்களுக்கு 
நடத்தப்படுகின்றன. அந்தக்‌ காலத்தில்‌ காகிதம்‌ செய்தல்‌ 
அல்லது எண்ணை ஆட்டுதல்‌ ஆகிய இரண்டில்‌ ஒன்று கற்றுக்‌ 
கொடுக்கப்படுகிறது. மற்றக்‌ கைத்தொழில்கள்‌ ஒவ்வொன்றுக்‌ 
கும்‌ ஒவ்வொரு மாதம்‌ ஆகிறது. 


கிராமக்‌ கைத்தொழில்‌ பயிற்சிப்‌ பள்ளி 467 


“கிராமியப்‌ பொருளாதாரம்‌, கணக்கு வைத்துக்கொள்‌ 
தல்‌, சுகாதார விதிகள்‌ ஆகியவைகளும்‌ அதிகப்படியாகக்‌ 
கற்றுக்கொடுக்கப்படுகின்றன. 

படிப்பை முடித்த பிறகு ஏதாவது ஒரு கிராம சேவையில்‌ 
ஈடுபட வேண்டுமென்ற நோக்கத்துடனேயே மாணவர்களை 
இங்கே சேர்க்கிறோம்‌. ஆகையால்‌, கூடியவரையில்‌ ஏற்கனவே 
ஏதாவது தேசீய சேவை செய்து கொண்டிருப்பவர்கள்‌, இன்னும்‌ 
அதிகப்‌ பயிற்சி தேவையாக இருப்பவர்கள்‌ அல்லது ஏதாவ 
தொரு ஸ்தாபனத்தினால்‌ அனுப்பப்படுபவர்களையே சேர்க்கிறோம்‌. 
இங்கே வருபவர்கள்‌ கூடியவரையில்‌ முதிர்ச்சி பெற்றவர்களாக 
இருக்க வேண்டும்‌ என்பதற்காக, மாணவர்கள்‌ 22 வயதானவர்‌ 
களாக இருக்க வேண்டுமென்று வைத்திருக்கிறோம்‌. 

“ரரஷ்டிர பாஷையின்‌ முலம்‌ பாடங்கள்‌ சொல்லித்‌ தரப்படு 
கின்றன. ஆகையால்‌, ராஷ்டிர பாஷையிலும்‌ மாணவர்கள்‌ 
சிறிது பயிற்சி பெறுகிறார்கள்‌. எங்களுடைய சமையல்‌ அறையில்‌ 
ஒரு ஹரிஜனும்‌, ஒரு முஸ்லிமும்‌ வேலை செய்கிறார்கள்‌. இது 
தற்செயலாக ஏற்பட்டதேயாகும்‌. இதன்‌ மூலம்‌ தீண்டாமை 
ஒழிப்பு, சாதி வேற்றுமை ஒழிப்பு ஆகியவற்றிலும்‌ கொஞ்சம்‌ 
பயிற்சி பெறுகிறார்கள்‌. மாவரைத்தல்‌, சுத்தம்‌ செய்தல்‌, 
சமையல்‌ செய்தல்‌ போன்ற வேலைகளை மாணவர்களேதரன்‌ 
செய்கிறார்கள்‌. இவ்வாறாக அவர்களுடைய வாழ்க்கை இங்கே 
சுறுசுறுப்பு நிறைந்ததாக இருக்கிறது. உடலுழைப்பின்‌ மேன்‌ 
மையையும்‌ இங்கே தெரிந்துகொள்ளுகிறார்கள்‌. இதனுடைய 
நேரடியான பலன்‌ என்னவென்றால்‌, அவர்கள்‌ இங்கு தங்கி 
யிருக்கும்‌ காலத்தில்‌ நல்ல தேக ஆரோக்கியத்துடன்‌ இருக்‌ 
கிறார்கள்‌. 

1: இம்மரதிரி பயிற்சியின்‌ மூலம்‌ கிராமங்களில்‌ போய்க்‌ 
குடியேறக்கூடிய ஐம்பது ஊழியர்களை வருஷா வருஷம்‌ வித்தியா 
சடம்‌ தயார்‌ செய்ய முடிந்தால்‌, நாளடைவில்‌ இந்தியா பூரா 
விலும்‌ கிராம ஊழியர்கள்‌ பரவியிருப்பார்களென்று ஈம்புகிறோம்‌.'” 

காரியதரிசி ஸ்ரீ டி. பி. பட்‌ வாசித்த அறிக்கையில்‌, பின்‌ 
கண்ட சுவாரஸ்யமான விவரங்கள்‌ காணப்படுகின்றன : 

“இப்போது முடிவடைந்துள்ள பயிற்கி வகுப்புக்கு 48 மாண 
வர்களச்‌ சேர்த்தோம்‌. எங்களிடம்‌ அனுப்பப்பட்ட மாணவர்‌ 
கப்‌ பற்றிய விவரம்‌ பின்வருமாறு : 


சென்னை சர்க்கார்‌ 0 
மத்திய மாகாண சர்க்கார்‌ 
LDL பூ 
ஒரிஸ்ஸா 1 
பரோடா சமஸ்தானம்‌ 


ஜெயப்பூர்‌ சமஸ்தானம்‌ 


ம 6 வது நே 


மொத்தம்‌ 24 


468 கல்வி 


“ழற்ற மாணவர்களில்‌ எட்டு பேர்களுக்கு சங்கத்திலிருந்து 
உபகாரச்‌ சம்பளம்‌ கொடுக்கப்பட்டது; பத்து பேர்களுக்கு, 
பள்ளிக்‌ கட்டணம்‌ செலுத்த வேண்டியதில்லையென்று விலக்கு 
அளித்தார்கள்‌. மற்றவர்கள்‌ பணம்‌ கொடுத்துப்‌ படித்தவர்கள்‌ 
ஆவர்‌. 


“கரங்கிரஸ்‌ மாகாணப்‌ பிரிவினையின்படி மாணவர்களின்‌ 
விவரம்‌ பின்வருமாறு: ஆந்திரம்‌ 6, பிகார்‌ 4, பர்மா 7, மத்ய 
மாகாணம்‌ 6, குஜராத்‌ 7, -கர்னாடகம்‌ ௪, கேரளம்‌ 8, மகாராஷ்‌ 
டிரம்‌ 2, தமிழ்‌ நாடு 8, ஐக்கிய மாகாணம்‌ ச. 


“கைகளுக்கு மட்டுமில்லாமல்‌, மாணவர்களின்‌ மூளைக்கும்‌ 
பயிற்சியளிக்கக்கூடிய விதத்தில்‌ எங்களுடைய பாட அட்டவணை 
யைத்‌ தயாரித்திருக்றோம்‌. கொள்கையை விளக்குவதற்கும்‌ 
ஏற்பாடு செய்திருக்கிறோம்‌. ஆகையால்‌ எங்கள்‌ மாணவர்களுக்கு 
தம்‌ தொழில்‌ வெறும்‌ யந்திரங்களைப்‌ போல்‌ இல்லாமல்‌, அறிவை 
உபயோகிப்பதற்கும்‌ இது வாய்ப்பளிக்கும்‌. கைத்‌ தொழில்‌ 
களின்‌ உற்பத்தி சம்பக்தமான எல்லா வேலைகளையும்‌, சம்பள 
ஆட்கள்‌ யாருமில்லாமல்‌ மாணவர்கள்‌ தாமே செய்கிறார்கள்‌. 
இதனால்‌ மாணவர்கள்‌ உற்பத்தியின்‌ பல்வேறு அம்சங்களையும்‌ 
புரிந்துகொள்ளுவது செளகரியமாக இருக்கிறது; இதிலுள்ள 
அலுப்பூட்டும்‌ வேலைப்‌ பளுவைக்‌ குறைப்பதற்கு வழி கண்டு 
பிடிப்பதற்கும்‌ தூண்டிவிடுகிறது. 


“இந்தக்‌ காலத்தில்‌, வித்தியாலயத்திலிரும்து 14 மாண 
வர்கள்‌ போய்விட்டார்கள்‌. 4 மாணவர்கள்‌ பரீட்சைக்கு. 
ஆஜரானார்கள்‌. அவர்களில்‌ எட்டு மாணவர்கள்‌ 66 ௪த விகிதத்‌ 
திற்கு அதிகமாகவே மார்க்‌ வரங்கியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சிறப்பு அத்தாட்சி பெறத்‌ தகுதியுள்ளவர்கள்‌; 18 மாணவர்‌ 
கள்‌ சாதாரணமான தேர்ச்சிதான்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. மற்றும்‌ 
ஐந்து மாணவர்கள்‌ கொள்கைப்‌ பரீட்சையில்‌ தவறிவிட்டார்‌ 
கள்‌, ஆனால்‌ செயல்‌ முறைப்‌ பரிட்சையில்‌ தேர்ச்சி பெற்றிருக்‌ 
கிறார்கள்‌. அவர்களுக்குக்‌ கைத்‌ தொழில்‌ அத்தாட்சிப்‌ பத்திரங்‌ 
கள்‌ அளிக்கப்பட்டுள்ளன. மொத்தம்‌ 78 சத விகித மாணவர்கள்‌ 
தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள்‌.” 


வெளியே செல்லும்‌ மாணவர்களின்‌ பட்டியல்‌ ஒன்றை வைத்‌ 
துக்கொள்ள வேண்டுமென்று நிர்வாகிகளுக்கு நான்‌ யோசனை 
கூறுகிறேன்‌. அப்போதுதான்‌ அவர்களுடன்‌ தொடர்பு வைத்‌ 
துக்கொள்ள முடியும்‌. அத்துடன்‌ ஆராய்ச்சித்‌ தன்மை வாய்ந்த 
வகுப்புகளைக்‌ கடிதப்‌ போக்குவரத்தின்‌ மூலமே வைத்துக்கொள்‌ 
ளலாம்‌. சாத்தியமானவரையில்‌, இங்கிருந்து போகும்‌ ஒரு 
மாணவர்‌, நைந்துபோன பழைய பாதையில்‌ விழுந்துவீடக்‌ 
கூடாது அல்லது தான்‌ முன்னேற்றம்‌ அடையவில்லையே என்று 

ஏக்கமடையவும்‌ கூடாது, 
ஹரிஜன்‌! - 1012-1980 


28 
கல்வியைப்‌ பற்றி எனது கருத்துகள்‌ 


[27-—-6-—-32-க்கும்‌, 10-7--32-க்கும்‌ இடையே காந்திஜி, 
அவர்‌ எழுதிய “சத்தியாக்கிரக ஆசிரம இதிகாசம்‌" என்ற 
குஜராத்தி புத்தகத்தில்‌ தமது கருத்துகளைக்‌ குறிப்பிட்டி 
ருக்தார்‌. அவற்றின்‌ சுருக்கமான விவரம்‌ பின்வருமாறு :] 


கல்வியைப்‌ பற்றி எனக்குச்‌ சில 'விகித்திரமான கருத்துகள்‌ 
உண்டு. என்னுடைய சகபாடிகள்‌ அவற்றை முழுமையாக 
ஏற்றுக்கொள்ளவில்லை. அக்கருத்துக்கள்‌ பின்வருமாறு : 


1. கிறு பையன்களும்‌, பெண்களும்‌ எட்டு வயதுவரையில்‌ 
(சேர்த்து படிக்க வேண்டும்‌. ள்‌ 

2. ஒரு கல்வித்‌ துறையாளரின்‌ மேற்பார்வையில்‌ பெரும்‌ 
பாலும்‌ உடலுழைப்பிலேயே அவர்கள்‌ பயிற்சி பெற வேண்டும்‌. 


ச. ஒவ்வொரு குழக்தையினிட மும்‌ உள்ள விசேஷக்‌ தன்மை 
களைத்‌ தெரிந்துகொண்டு, அதற்குத்‌ தகுந்தாற்போல்‌ அந்தக்‌ 
குழந்தை என்ன வேலையில்‌ ஈடுபடவேண்டும்‌ என்பதை முடிவு 
செய்ய வேண்டும்‌. 

4, ஒரு காரியத்தைச்‌ செய்யும்‌ போது, அதற்கான கார 
ணங்களை விளக்கிக்‌ கூற வேண்டும்‌. 


சீ. குழந்தை விஷயங்களைப்‌ புரிந்துகொள்ள ஆரம்பிக்கும்‌ 
போது, பொது அறிவு புகட்ட வேண்டும்‌. எழுதப்‌ படிக்கள்‌ 
கற்றுக்கொள்ளுவது பின்னர்தான்‌. 


6. குழந்தைக்கு முதலில்‌ எளிய கோணங்களை வரையக்‌ 
கற்றுக்கொடுக்க வேண்டும்‌. குழந்தை அதைச்‌ சலபமாக வரையக்‌ 
கற்றுக்கொண்டவடன்‌ அகர வரிசையை எழுதக்‌ கற்றுக்கொடுக்க 
வேண்டும்‌. இப்படிச்‌ செய்தால்‌ ஆரம்பம்‌ முதலே கையெழுத்து 
நன்றாக இருக்கும்‌. 

7. எழுதுவதற்கு முன்பு அவர்களுக்கு படிக்கத்‌ தெரிய 
வேண்டும்‌. எழுத்துகளைப்‌ பாடங்களாக பாவித்து, அவற்றை 
அடையாளம்‌ கண்டுபிடித்து, பின்னர்‌ அதே மாதிரி வரைய 
வேண்டும்‌. 

8. இந்த முறையில்‌ பயிற்சி பெறும்‌ ஒரு குழந்கை, எட்டு 
வயதாகும்‌ போது, தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு நிறையக்‌ 
கற்றுக்கொண்டிருக்கும்‌. 


470 கல்வி 


9. குழந்தைகளுக்கு கநிர்ப்பர்தமாக எதையும்‌ கற்றுக்‌ 
கொடுக்கக்‌ கூடாது. 


10. அவனுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்படும்‌ ஒவ்வொரு. 
விஷயத்திலும்‌ அவனுக்கு அக்கறை இருக்க வேண்டும்‌. 


22. கல்வி என்பது குழந்தைகளுக்கு விளையாட்டைப்‌ 
போல்‌ தோன்ற வேண்டும்‌. விளையாட்டு, கல்வியின்‌ அத்தியா 
வசியமான ஒரு அம்சமாகும்‌, 


12. எல்லாக்‌ கல்வியும்‌ தாய்‌ மொழியின்மூலமே போதிக்கப்‌ 
படவேண்டும்‌. 


13. குழந்தைகள்‌ எழுத்துகளைக்‌ கற்றுக்கொள்ளுவதற்கு 
முன்பு, தேசீய மொழியாக ஹிந்தி, உருதுவை அவர்களுக்‌. 
குக்‌ கற்றுக்கொடுக்க வேண்டும்‌. 


14. மத சம்பந்தமான போதனை இன்றியமையாததாகும்‌. 
ஆசிரியரின்‌ நடத்தையைப்‌ பார்த்தும்‌, அவர்‌ சொல்லுவதைக்‌ 
கேட்டும்‌ குழச்தை அதைத்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 


16. குழந்தையின்‌ கல்வியில்‌ 9 வயது முதல்‌ 16 வயத 
வரையில்‌ இரண்டாவது கட்டமாகும்‌. 


16. முடிந்தவரையில்‌, இரண்டாவது கட்டத்திலும்‌ பையன்‌ 
களும்‌, பெண்களும்‌ சேர்ந்தே படிக்க வேண்டும்‌. 


17. ஹிந்து குழந்தைகளுக்கு சமஸ்கிருதமும்‌, முஸ்லிம்‌ குழக்‌ 
தைகளுக்கு அரபு மொழியும்‌ கற்றுக்கொடுக்க வேண்டும்‌. 


18- இரண்டாவது கட்டத்தில்‌ உடலுழைப்புப்‌ பயிற்சி 
நீடிக்க வேண்டும்‌. தேவைக்கேற்றவாறு இலக்கியக்‌ கல்விக்கு. 
அதிக நேரம்‌ ஒதுக்கப்பட வேண்டும்‌. 


19. இந்தக்‌ கட்டத்தில்‌ குழந்தைகளுக்கு அவர்களுடைய 
பெற்றோர்களின்‌ தொழிலை போதிக்க வேண்டும்‌. குழந்தைகள்‌ 
தாமாகவே தம்முடைய பரம்பரைத்‌ தொழில்‌ மூலம்‌ ஜீவன த்திற்கு. 
சம்பாதிக்கக்‌ கூடிய விதத்தில்‌ அற்த போதனை இருக்க 
வேண்டும்‌. இந்த முறை பெண்களுக்குப்‌ பொருந்தாது. 


20. இந்தக்‌ கட்டத்தில்‌ உலக சரித்திரம்‌, பூகோளம்‌, 
சுகாதார நூல்‌, வான சாஸ்திரம்‌, கணக்கு, க்ஷேத்திர கணிதம்‌, 
பின்ன கணிதம்‌ முதலியவைகளில்‌ அறிவு பெறவேண்டும்‌. 

21. இந்தக்‌ கட்டத்தில்‌ ஒவ்வொரு குழந்தைக்கும்‌ தையல்‌ 
வேலையும்‌, சமையல்‌ வேலையும்‌ கற்றுக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

22. 16 வயது முதல்‌ 25 வயது வரையில்‌ மூன்றாவது 
கட்டம்‌. இந்தக்‌ காலத்தில்‌ ஒவ்வொரு வாலிபனும்‌ பெண்ணும்‌ 


தன்னுடைய விருப்பம்‌, பண வசதிக்கேற்ற கல்வியைப்‌ பெற 
வேண்டும்‌. 


கல்வியைப்‌ பற்றி எனது கருத்துகள்‌ 471 


28. இரண்டாவது கட்டத்தின்‌ போது (9-16) கல்வி 
'தன்னைக்கட்டிக்‌ கொள்ளூவதாக இருக்க வேண்டும்‌. அதாவது, 
குழந்தை கற்றுக்‌ கொண்டிருக்கும்‌ போதே, எப்போதும்‌ 
ஏதாவது ஒரு தொழிலைச்‌ செய்து கொண்டிருக்கும்‌. அதன்‌ 
முலம்‌ கிடைக்கும்‌ பணத்தைக்‌ கொண்டு பள்ளிக்கூடச்‌ செலவை 
ஈடு செய்து கொள்ளுவது சாத்தியமாக இருக்கும்‌. 

24. ஆரம்பம்‌ முதலே உற்பத்தி தொடங்கிவிடுகிறது. 
ஆனால்‌, முதல்‌ கட்டத்தின்போது அது செலவை ஈடுசெய்து 
கொள்ளாது. 

25. ஆசிரியர்களுக்கு உயர்ந்த சம்பளங்கள்‌ கொடுக்கக்‌ 
கூடாது. ஜீவனத்திற்கு வேண்டியதையே கொடுக்க வேண்டும்‌. 
சேவையே அவர்களின்‌ நோக்கமாக இருக்க வேண்டும்‌. ஆரம்பக்‌ 
கல்வி கட்டத்தில்‌ கண்டவர்களையெல்லாம்‌ ஆகிரியர்களாகச்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளுவது தவறாகும்‌. எல்லா ஆசிரியர்களும்‌ சிறந்த 
ஒமுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்‌. 

96, கல்வி ஸ்தாபனங்களுக்கு, அதிகச்‌ செலவில்‌ பெரிய 
கட்டிடங்கள்‌ அவசியமில்லை, 

97. பலமொழிகளில்‌ ஒன்றாகத்தான்‌ ஆங்கிலம்‌ கற்றுக்‌ 
கொடுக்கப்பட வேண்டும்‌. ஹிந்திதான்‌ தேசீய மொழியா தலால்‌, 
மற்ற காடுகளுடன்‌ தொடர்பு கொள்வதற்கும்‌, சர்வதேச வர்த்த 
கத்திற்கும்தான்‌ ஆங்கிலம்‌ உ.பயோகிக்கப்படவேண்டும்‌. 

28. பெண்கள்‌ கல்வி சம்பந்தப்பட்டவரையில்‌, அது 
ஆண்களுக்கு அளிக்கப்படும்‌ கல்வியிலிரும்து மாறுபட்டிருக்க 
வேண்டுமா, எப்போது அவர்களுடைய கல்வி ஆரம்பமாக 
வேண்டும்‌ என்று நிச்சயமாக என்னால்‌ சொல்ல முடியவில்லை. 
ஆனால்‌, ஆண்களுக்குள்ள அதே வசதிகள்‌ பெண்களுக்கும்‌ 

ருக்க வேண்டும்‌ என்பதும்‌, அவசியமான சந்தர்ப்பங்களில்‌ 
விசேஷ வசதிகளும்‌ செய்து தரப்பட வேண்டும்‌ என்பதுமே 
எனது உறுதியான அபிப்பிராயமாகும்‌. 


29, எமுத்தறிவில்லாத முதியோர்களுக்காக இரவுப்‌ 
பள்ளிகள்‌ இருக்க வேண்டும்‌. ஆனால்‌, அவர்களுக்கு எழுதம்‌ 
படிக்கவும்‌, கணக்குப்‌ போடவும்‌ கற்றுக்‌ கொடுக்க வேண்டு 
மென்று கான்‌ கினைக்கவில்லை. பிரசங்கங்கள்‌ முலம்‌ அவர்கள்‌ 
பொது அறிவு பெறுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும்‌. 
அவர்கள்‌ விரும்பினால்‌, எழுதப்‌ படிக்கவும்‌, கணக்குப்‌ போடவும்‌ 
சற்றுக்‌ கொள்ள நாம்‌ ஏற்பரடு செய்ய வேண்டும்‌. 


பகுதி ஆறு 
பிரச்னை தீர வழி 
1 
தவரான சில வாதங்கள்‌ 
1 


கீம்முடைய வருமானத்தில்‌ 1? கோடியை நிறுத்திவிட்டால்‌, 
நம்‌ கல்வியைப்‌ பாழடித்து விடுவோம்‌ என்று குறை கூறு 
பவர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. கம்மூடைய கல்விக்கான செலவு 
பூராவும்‌ கலால்‌ வருமானத்திலிருந்துதான்‌ ஈடு செய்யப்படு 
கிறது என்று சர்க்கார்‌ சொல்லுவதை, அவர்கள்‌ கண்ணை மூடிக்‌ 
கொண்டு அப்படியே அம்புகிறார்கள்‌. இது உண்மையாக 
இருந்தால்‌, நிச்சயமாக அந்தக்‌ கல்வியை உதுறித்தள்ள வேண்டி 
யதுதான்‌. ஒரு காரணம்‌, சர்க்காரின்‌ கொடுங்கோன்மை முறை; 
மற்றொரு காரணம்‌, பாவத்தன்மை வாய்ந்த ஒரு வீயாபாரத்தின்‌ 
மூலம்‌ கிடைக்கும்‌ வருமானத்திலிருந்து கல்வியளிக்கப்படுகிறது 
என்பதே. 


கலால்‌ வருமானத்தை சர்க்கார்‌ கல்விக்கென்று ஏன்‌ ஒதுக்கி 
வைக்க வேண்டும்‌? அதற்குப்‌ பதிலாக நிலைரி வருமானத்தை 
அதற்கு உபயோகித்தால்‌ என்ன? கலால்‌ வருமானத்தை 
ராணுவச்‌ செலவுக்கு ஏன்‌ எடுத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது? 
அப்படிச்‌ செய்தால்‌ கலால்‌ வருமானம்‌ நின்றுபோகும்போது 
படைபலக்‌ குறைப்பு ஏற்படக்‌ கூடும்‌. சுயராஜ்யம்‌ வந்த பிறகு 
ராணுவத்திற்காக நாம்‌ கோடிக்‌ கணக்கில்‌ செலவிடப்‌ போவ 
தில்லை, ராணுவச்‌ செலவில்‌ 17 கோடியை நாம்‌ சுபைமா௫ மிச்சம்‌ 
பிடிக்க முடியுமாகையால்‌, கலால்‌ வருமானம்‌ கின்று போவதைப்‌ 
பற்றி நாம்‌ பீதியடைய வேண்டியதில்லை. 


கமது கல்விக்காகும்‌ செலவை, கலால்‌ வருமானத்தி 
விருக்தோ, நிலத்‌ தீர்வை வருமானத்திலிருக்தோ ஈடு 
செய்யக்‌ கூடாது. சுயராஜ்ய அமைப்பில்‌, கைராட்டையே 
அதன்‌ முக்கிய ஆதாரமாக இருக்கவேண்டும்‌. ஒவ்வொரு பள்‌ 
ளிக்கூடத்திலும்‌, கல்லூரியிலும்‌, கைராட்டையையும்‌, தறியை 
யும்‌ புகுத்தினால்‌ நமது கல்விக்கு வேண்டிய பணம்‌ எளிதில்‌ 
கிடைத்துவிடும்‌, இன்று ஈமது பையன்கள்‌ , தம்‌ நேரம்‌ 
பூராவையும்‌ நூற்பதில்‌ செலவிட வேண்டுமென்று நான்‌ விரும்பு 
கிறேன்‌. சுயராஜ்யம்‌ கிடைத்த பிறகு, ஒரு மணி நேரமாவது 


474 கல்வி 


அதற்குச்‌ செலவிட வேண்டும்‌. நமது வாழ்க்கையின்‌ ஒவ்வொரு 
அம்சத்திலும்‌ சயராஜ்யத்தின்‌ முத்திரை இருக்க வேண்டும்‌. 

இன்று ஈமது பள்ளிக்கூடங்களெல்லாம்‌ அடிமைகளை 
உற்பத்தி செய்யும்‌ தொழிற்‌ சாலைகளாகவே இருக்கின்றன. 
கயராஜ்யத்தின்‌ கீழ்‌ அளிக்கப்படும்‌ கல்வி, பையன்கள்‌ தம்‌ 
இளமையிலிருந்தே தன்னிறைவு பெறச்‌ செய்யும்‌ தன்மை 
வாய்ந்ததாக இருக்கும்‌. அவர்களுக்கு வேறு எந்த விதமான 
தொழிலையும்‌ கற்றுக்‌ கொடுக்கலாம்‌ ; ஆனால்‌, நூற்றல்‌ கட்டாய 
மானதாக இருக்கும்‌. ஏழை எளியவர்களுக்குக்‌ கைராட்டையே 
ஆறுதலாக இருக்க வேண்டும்‌. அதிலுள்ள நன்மை வேறு 
எதிலுமில்லை, விவசாயத்திற்குத்‌ துணையாக இருக்கக்‌ கூடியதும்‌ 
அது ஒன்றுதான்‌. எல்லோரும்‌ தச்சர்களாகவோ, கருமான்க 
ளாகவோ இருக்க முடியாது; ஆனால்‌, எல்லோரும்‌ நூற்பவர்‌ 
களாக இருக்க வேண்டும்‌. தம்‌ தேசத்திற்காகவோ, தம்‌ 
வருமானத்தைப்‌ பெருக்கிக்‌ கொள்ளுவகற்காகவோ நூற்க 
வேண்டும்‌. எல்லா மக்களுக்குமே துணிமணிகள்‌ வேண்டும்‌. 
ஆகையால்‌, கைராட்டையும்‌ எல்லோருக்கும்‌ பொதுவானதாக 
இருக்க வேண்டும்‌. 


இலக்கியக்‌ கல்வியின்‌ அவசியமான ஒரு துணையாக 
இப்போது முதலே நூல்‌ நூற்றலை கற்றுக்‌ கொடுக்க ஆரம்பிம்‌. 
போமாக. பின்னர்‌ சுயராஜ்யம்‌ வந்த பிறகு அந்தப்‌ பிரச்னை 
யைக்‌ குறித்துப்‌ புதிதாகச்‌ சண்டை போட வேண்டியிராது. 


எங்‌ இந்தியா” - 0-9-1921 


2 


கதர்‌ நால்‌ இழைதான்‌ சுயராஜ்யத்திற்குத்‌ திறவு கோல்‌ என்‌ 
பதில்‌ ஈமக்கு . ஈம்பிக்கையிருந்தால்‌, கைராட்டையின்‌ சக்தியில்‌ 
நமக்கு முழு ஈம்பிக்கையிருக்தால்‌, காமெல்லோரும்‌ ஆர்வத்‌ 
துடன்‌ விரும்பும்‌ இச்தியப்‌ பொருளாதார அபிவிருகீதி, கைராட்‌ 
டையைத்‌ தவிர வேறு எதன்‌ மூலமும்‌ ஏற்பட முடியாதென்று நாம்‌ 
உறுதியாக நம்பினால்‌, தம்முடைய வருமானம்‌ போதுமான தா 
யிருப்பதாலும்‌, வேறு உபதொழில்கள்‌ இல்லாததாலும்‌ கோடிக்‌ 
கணக்கான ஈம்‌ நாட்டு மக்கள்‌ தம்‌ சொற்ப தேவைகளைக்‌ கூட 
சமாளிக்க முடியாமல்‌, எப்போதும்‌ கடன்‌ பட்டே இருக்கிறார்கள்‌ 
என்ற உண்மையை நாம்‌ புரிந்து கொண்டால்‌, முதல்‌ காரியமாகம்‌ 
பையன்களுக்கு நூல்‌ நூற்கக்‌ கற்றுக்‌ கொடுக்கும்படி காம்‌ செய்ய 
வேண்டும்‌. இதனால்‌ இரண்டு பலன்கள்‌ ஏற்படும்‌. முதலில்‌ அவர்‌ 
கள்‌ தம்‌ தேவைகளைத்‌ தாமே பூர்த்தி செய்து கொள்ளக்‌ கற்றுக்‌ 
கொள்ளுவார்கள்‌. இரண்‌ டாவதாக, பள்ளிக்கூடங்களில்‌ மாணவர்‌ 
களுக்கு நூற்கக்‌ கற்றுக்‌ கொடுக்கும்போது அது சீக்கிரமாக 
எல்லா இடங்களிலும்‌ பரவிவிடும்‌. இது தான்‌ கமது. விதி என்றூ 


தவரான சில வாதங்கள்‌ 475 


ஏக்கமுற்று விட்டவர்களுக்கும்‌, தம்முடைய ஜீவனத்திற்காகப்‌ 
பிச்சையெடுக்கப்‌ பழகிவிட்டவர்களுக்கும்‌ கைராட்டினத்தைக்‌ 
கற்றுக்கொடுப்பது கொஞ்சம்‌ கஷ்டம்‌ தான்‌. ஏழைகள்‌, பட்டினி” 
கிடப்பவர்களுக்கு மட்டும்தான்‌ என்று இதை ஒதுக்கிவைத்து 
விட்டால்‌, ராட்டை ஒரு நாளும்‌ பரவாது. ஆனால்‌, சமூகத்தில்‌ 
கல்ல நிலைமையில்‌ இருப்பவர்கள்‌ இதை ஒரு கடமையாக ஏற்றுக்‌- 
கொண்டால்‌, பாமர மக்களும்‌ தாமாகவே அதை மேற்கொள்ளு 
வார்கள்‌. ஆகையால்‌, மிகவும்‌ முக்கியத்துவம்‌ உள்ள ராட்டையை 
இன்னும்‌ பரவலாக உபயோகித்தாலொழிய பைய்ன்களுக்கும்‌ 
முதியவர்களுக்கும்‌ சரியான மூறையில்‌ கல்வியளிக்க முடியாது 
என்பதைச்‌ சலபமாகப்‌ புறிந்து கொள்ளலாம்‌. 


இந்தக்‌ கருத்தை ஏற்றுக்‌ கொள்ளுவதில்‌ எந்தக்‌ கஷ்டமும்‌: 
இருக்க முடியாது. கூடிய சீக்கிரத்தில்‌ ஈமக்கு சுயராஜ்யம்‌ தேடித்‌ 
தரக்‌ கூடிய ஒரு ஈடவடிக்கையில்‌ நாம்‌ எல்லாரும்‌ கவனம்‌ 
செலுத்த வேண்டும்‌ என்பது தெளிவாகும்‌. கைராட்டினத்தில்‌ 
நூற்பதுதான்‌ அந்த நடவடிக்கையாகும்‌. அது ஒன்றுதான்‌ வழி... 
ஏனெனில்‌, இந்தவருடமே அந்நியத்‌ துணியை அடியோடு பகிஷ்‌ 
காரம்‌ செய்வதற்கு அது ஈமக்கு உதவி செய்கிறது. அந்த பகிஷ்‌ 
காரம்‌ வெற்றிகரமாக இருந்தால்‌, நாம்‌ சீக்கிரமாக சுயராஜ்யம்‌ 
பெறலாம்‌. நமது ஆங்கில அறிவை வளர்த்துக்‌ கொள்ளுவது சதம்‌ 
திரம்‌ பெறுவதற்கு உதவி செய்யாது. அதே மாதிரி, நாம்‌ ஒரு 
பிரபல கணித நிபுணராகவோ, விஞ்ஞானியாகவோ ஆவகாலும்‌ 
சுயராஜ்யம்‌ பெற முடியாது. காகிதங்கள்‌, குண்டுகிகளை உற்பத்தி 
செய்வதற்குத்‌ தொழிற்சாலைகளை ஏற்படுத்துவதாலும்‌ சுயராஜ்யம்‌ 
பெற முடியாது. இவற்றையும்‌ நிறுத்தி வைக்க வேண்டும்‌. ஆகை 
யால்‌, நமது மகாவித்தியாலயங்கள்‌ (கல்லூரிகள்‌), விய மக்தி 
ரங்கள்‌ (உயர்கிலைப்பள்ளிகள்‌), குமார மந்திரங்கள்‌ (ஆரம்பப்பள்‌ 
ளிகள்‌), அத்யாபன மந்திரங்கள்‌ (ஆசிரியர்‌ பயிற்சிப்பள்ளிகள்‌) 
ஆகியவற்றில்‌ ஒரே ஒரு நடவடிக்கைக்குத்தான்‌ இடமிருக்கிறது; 
ஆதாவது, நூல்‌ நூற்றல்கான்‌. 

இலக்கியக்‌ கல்வியளிப்பது இன்றியமையாததாகத்‌ தோன்‌ 
லாம்‌. அவகாசம்‌ இருந்தால்‌, ஒரு மாற்றுக அதையும்‌ அளிக்க 
லாம்‌. எனக்குத்‌ தெரிந்த ஒரு ஆங்கில அறிஞர்‌, தன்னுடைய 
வேலையின்‌ தன்மையை மாற்றிக்‌ கொள்ளுவதன்‌ மூலமே ஓய்வூ 
பெற்றுக்‌ கொண்டிருந்தார்‌. வேலையினால்‌ அலுப்படைந்து, அவர்‌ 
பார்லிமெண்டிலிருந்து வெளியே வந்தவுடன்‌, தன்‌ வேலையின்‌ 
தன்மையை மாற்றிக்‌ கொள்ளுவார்‌. எறும்புகள்‌ ஊறுவதையும்‌. 
தேனிக்கள்‌ பறப்பதையும்‌ பார்த்துக்‌ கொண்டிருப்பார்‌. இதன்‌ 
மூலம்‌ அவர்‌ ஓய்வு பெறுவார்‌. அதே மாதிரி பழக்கத்தை நமது 
மாணவர்களுக்கும்‌ காம்‌ ஏன்‌ போதிக்கக்‌ கூடாது? நூற்பதனால்‌ 
அவர்கள்‌ அலுப்புறும்‌ போது, ஹிந்தி படிக்கட்டும்‌. அதில்‌ 
அலுப்பு ஏற்படும்போது, மீண்டும்‌ ராட்டையை மேற்கொள்ளப்‌ 
டும்‌. அதற்கு மனமில்லையென்றால்‌, சங்கீதம்‌ அல்லது தேகப்‌ 
பயிற்சிகளைக்‌ கற்றுக்‌ கொள்ளட்டும்‌. பிறகு மீண்டும்‌ ராட்டைக்கு 


476 கல்வி 


வரட்டும்‌. இப்படிச்‌ செய்து கொண்டிருந்தால்‌, கொஞ்சம்‌ கொஞ்‌ 
சமாக இந்த ஈல்ல பழக்கம்‌ ஏற்பட்டுவிடும்‌. மக்கள்‌ இன்று எந்த 
ஒன்றிலாவது அதிக ஆர்வம்‌ காட்ட வேண்டுமானால்‌ அது ராட்டை 
தான்‌. குடிப்‌ பழக்கம்‌ உள்ளவர்களுக்கு ராட்டை நிச்சயமான 
பரிகாரமாகும்‌. இவ்விரண்டுக்குமிடையே உள்ள வித்தியாசம்‌ 
என்னவென்றால்‌, ஒன்று உயிர்‌ கொடுக்கிறது, மற்றொன்று 
கொல்லுகிறது. 


ராட்டையில்‌ நூற்க நல்ல திறமை வேண்டும்‌. அது ஒரு சிறிய 
கருவிதான்‌ என்றாலும்‌, இயக்குவது சலபமானதென்றாலும்‌, விலை 
மலிவாக இருந்த போதிலும்‌, ஒரு மனிதனுடைய கறு கறுப்பு, 
விடா முயற்சி, பொறுமை, ஒரு காரியத்தைச்‌ செய்ய வேண்டு 
மென்ற உறுதி ஆகியவைகளை அது சோதனைக்கு உள்ளாக்கு 
கிறது. நூல்‌ நாற்பசென்பது வெறும்‌ இழையை இழுப்பது மட்டு 
மல்ல. ராமானுஜத்தின்‌ கட்டுரையை வாசித்திறாப்பவர்களுக்கு 
இது புரியும்‌. ஆந்திராவில்‌ 120-ஆம்‌ நம்பர்‌ நூல்‌ நூற்கும்‌ பெண்‌ 
களுக்குப்‌ பருத்தியின்‌ தரத்தைப்‌ பரிசோதிக்கத்‌ தெரியும்‌. அவர்‌ 
களே அதைக்‌ கொட்டை அடிக்கிறார்கள்‌; வெண்மையான, மிருது 
வான பட்டைகளாகப்‌ போடுகிறார்கள்‌. உண்மையில்‌ அவர்களு 
டைய கலையின்‌ மிகப்‌ பெரிய அம்சம்‌ இதுதான்‌. பின்னர்‌ 120-ஆம்‌ 
கம்பர்‌ நூலை நூற்பது அவர்களுக்கு எளிதாகிவிடுகிறது. தூற்ப 
தற்கு நேரம்‌ பிடிக்கும்‌. மற்ற விவரங்களைக்‌ கற்றுக்‌ கொள்ளுவது 
சுலபம்‌; அவற்றிற்கு அவ்வளவு காலமும்‌ பிடிக்காது. எல்லோ 
ரூமே அந்தப்‌ பெண்களைப்‌ போல்‌ அவ்வளவு திறமை பெற 
வேண்டுமென்ற அவசியமில்லை. ஆனால்‌, ஒவ்வொரு நூற்பாள 
ருக்கும்‌ பஞ்சடித்தல்‌ போன்ற முறைகள்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌. 
பட்டை போடுவதை ஒரே நாளில்‌ கற்றுக்‌ கொண்டுவிடலாம்‌. பஞ்‌ 
சடிப்பதைக்‌ கற்றுக்‌ கொள்ளுவதற்கு அதிகபட்சமாக ஒரு வாரம்‌ 
ஆகலாம்‌. ஆகையால்‌, நூற்பாளர்‌ ஒவ்வொருவரும்‌ கையினால்‌ 
செய்யப்பட வேண்டிய இந்தப்‌ பல்வேறு முறைகனையும்‌ கற்றுக்‌ 
கொள்ளட்டும்‌. மில்‌ பட்டைகளை உபயோகிப்பதால்‌ பலனில்லை. 
மேலும்‌, எல்லா இடங்களிலுமே மில்‌ பட்டைகள்‌ கிடைக்கும்படி 
செய்வது சாத்தியமில்லை. 


இந்த வேலையை முன்பு பஞ்சடிப்பவர்கள்‌ செய்து கொண் 
டிரும்தார்கள்‌. இப்போ திருப்பதைப்‌ போல்‌ எல்லோருமே இதைச்‌ 
செய்து கொண்டிருந்தகில்லை. ஆகையால்‌ பஞ்சடிப்பவர்களும்‌ 
மற்றவர்கள்‌ சம்பாதித்த அளவுக்குத்தான்‌ சம்பாதித்துக்‌ கொண்‌ 
டிருந்தார்கள்‌. பஞ்சடிப்பவர்‌ குறைந்த பட்சம்‌ ரூ. 86 அல்லது 
ரூ. 40 சுலபமாகச்‌ சம்பாதிக்கிறார்‌. பம்பாயில்‌ சிலர்‌ கினசரி ரூ, 
2-8-0 கூடச்‌ சம்பாதிக்கிறார்கள்‌. பஞ்சடிப்பதற்கு மிகச்‌ சிறிது 
நேரம்தான்‌ தேவை. ஆகையால்‌, ஒருவர்‌ நூற்பதன்‌ மூலம்‌ தன்‌ 
வாழ்க்கைக்கு வேண்டியதைச்‌ சம்பாதிக்க விரும்பினால்‌, ஒவ்‌ 
வொரு சேர்‌ நூலுக்கும்‌ அவர்‌ மேற்கொண்டு சுலபமாக 
இரண்டணா சம்பாகித்துவிடலாம்‌, ஒரு கானில்‌ ஒருவர்‌ நூற்கும்‌ 
பஞ்சை வெகு சீக்கிரமாக அடித்துவிடலாம்‌. - 


தவரான சில்‌ வாதங்கள்‌ 477 


ஒரு பள்ளி மாணவன்‌ தினசரி நாலுமணி கேரம்‌ நூற்றால்‌ 
ஒரு அணா கிடைக்கும்‌ என்று முன்பு நான்‌ சொன்னது தப்புக்‌ 
கணக்கு என்று இப்போது தெரிகிறது. கல்ல வேளையாக, 
என்னுடைய தவறுகளெல்லாம்‌ என்னுடைய அளவுல்கு மீறிய 
ஜாக்கிரதையினால்‌ ஏற்படுபவையாகும்‌. எட்டு மணிநேரம்‌ நூற்ப 
வனுடைய வருமானம்‌ இரண்டணாதான்‌ என்று நான்‌ கணக்குப்‌ 
போட்டிருந்தேன்‌. நன்றாக நூற்பவர்‌ ஒருவர்‌ எட்டு மணி 
நேரத்தில்‌ நூற்கக்‌ கூடியது நாறபது தோலா; இருபது தோலா 
அல்ல. மாமூலான விகிதத்தில்‌ கணக்குப்‌ போட்டுப்‌ பார்த்தால்‌, 
எட்டு மணிரேரம்‌ நூற்பவர்‌ நாலணா சம்பாதிப்பார்‌, இரண்டணா 
அல்ல. சத்தியாக்கிரக ஆசிரமத்திலுள்ள பையன்கள்‌ சத்தியாக்‌ 
கிரக வாரத்தின்போது நாள்‌ பூராவும்‌ தூற்றுக்கொண்டேயிரும்‌ 
தார்கள்‌. சிலர்‌ தினம்‌ பத்து மணிநேரம்‌ கூட தூற்றார்கள்‌. கிலர்‌ 
காலை 4-80-க்கு நூற்க ஆரம்பித்தார்கள்‌. ஒரு பையன்‌ பத்து 
மணி நேரத்தில்‌ 70 தோலா நூற்றான்‌. அதாவது, மணிக்கு 7 
தோலா ஆகிறது. பெரும்பாலான பையன்கள்‌ மணிக்கு 5 தோலை 
நூற்கிறார்கள்‌. இவர்களில்‌ யாரும்‌ ஐந்து மாதப்‌ பயிற்சிக்கு 
அதிகமாகப்‌ பெற்றவர்கள்‌ அல்ல, அதுவும்‌, தினசரி நாலுமணி 
நேரப்‌ பயிற்சிதான்‌. இரக்கப்‌ பிள்ளைகள்‌ என்‌ கண்களைத்‌ 
திறந்துவிட்டார்கள்‌. ஜாக்கிரதையாக நூற்கும்‌ ஒரு பையன்‌, ஒரு. 
மணி நேரத்தில்‌ ஐந்து தோலா நூற்க முடியுமென்று நான்‌ நிச்சய 
மாக நம்புகிறேன்‌. இந்த வேகத்தில்‌ ஒரு பையன்‌ தன்‌ பள்ளிக்‌ 
கூடத்திற்கு மணிக்கு அரையணா அல்லது மாதத்திற்கு நே. 3-2-0 
கொடுக்க முடியும்‌. அதாவது, அவன்‌ மாதத்தில்‌ 26 நாட்களுக்கு, 
தினசரி காலுமணி நேரம்‌ வேலை செய்வான்‌. இதுவே உயர்ந்த 
பட்ச வருமானமாக இருக்கும்‌. சராசரி மாதம்‌ இரண்டு ரூபாய்‌ 
தான்‌ கிடைக்கிறது என்று வைத்துக்கொண்டாலும்‌, 20 பையன்‌ 
கள்கொண்ட ஒரு வகுப்பின்‌ மூலம்‌ மாதத்தில்‌ ரூ. 40 வருமானம்‌ 
கிடைக்கும்‌, சறுசுறுப்புள்ள நல்ல பையன்கள்‌, ஒரு ஈல்ல ஆசிரி 
யருக்கு மாதம்‌ ரூ. 00 சம்பாதித்துக்‌ கொடுக்கலாம்‌. 


ஆனால்‌, இது என்னுடைய பல தவறுகளில்‌ ஒன்றுதான்‌. 


மேற்கொண்டு ஏற்பட்டுள்ள அனுபவத்தைப்‌ பார்க்கும்‌ 
போது, பையன்கள்‌ நூற்பதோடுமட்டும்‌ கிறுத்திக்கொள்ளாமல்‌, 
பஞ்சடிப்பது, பட்டை போடுவது ஆகியவற்றையும்‌ தாமே 
செய்துகொள்ள வேண்டும்‌ என்று தெரிகிறது. இதைச்‌ செய்‌ 
கால்‌, ஒவ்வொரு அரைச்‌ சேர்‌ பருத்திக்கும்‌ கிடைக்கும்‌ வருமா 
னத்தில்‌ ஒரு அணா அதிகமாகும்‌. ஒரு சேர்‌ பருத்தியை அடித்து, . 
பட்டை போடுவதற்கு இரண்டு அணா என்று கான்‌ கணக்குப்‌ 
போட்டிருக்கிறேன்‌. இதற்குக்‌ கொஞ்சம்‌ காலம்‌ ஆகுமாதலால்‌, 
நாலுமணி நேர வேலைக்கு அதிகப்படியாகக்‌ கிடைப்பது ஒரு 
அணு என்பதற்கு பதிலாக அரையணா என்று வைத்துக்கொள்ளு 
வோம்‌. ஒரு நாளுக்கு அரையணா வீதம்‌, 25 நாட்களுக்குக்‌ 
கிடைக்கும்‌ மொத்த அதிகப்படி வருமானம்‌ ரூ. 0-1-6 ஆகும்‌. - 


479 கல்வி 


ஆகையால்‌ நன்றாக வேலை செய்யும்‌ ஒரு பையன்‌ ரூ. 4-9-0-- 
0-12-6, அதாவது ரூ. 3-14-6 கொடுப்பான்‌. ரூ. 1-9-0 தான்‌ 
கிடைக்கும்‌ என்று முதலில்‌ நான்‌ கணக்குப்‌ போட்டிருந்தேன்‌. 
இது என்னுடைய மற்றொரு தவறாகும்‌. அகாவது, பஞ்சடிப்‌ 
பதைத்‌ தனியாகச்‌ செய்ய வேன்டுமென்றும்‌, அந்த வேலையை 
தூற்பவர்கள்‌ செய்யக்‌ கூடாதென்றும்‌ முதலில்‌ நான்‌ நினைத்தது 
கவறு. 


மேலும்‌, பள்ளிக்‌ கூடங்களிலேயே நூற்றல்‌, நெசவு இரண்டும்‌ 
செய்யும்‌ போது, பருத்தி முதலியவை: அங்கேயே சேமித்து 
வைக்கப்பட்டிருக்கும்‌. பள்ளிக்கூடங்களில்‌ உற்பத்தியாகும்‌ 
தூலின்‌ மார்கெட்‌ விலை நாம்‌ நினைப்பதைவிட எப்போதும்‌ அதிக 
மாகவேதான்‌ இருக்கும்‌. இது சேருக்கு அரையணாவாக இருக்கும்‌ 
அன்று வைத்துக்கொள்ளலாம்‌. இந்தச்‌ சில்லறை உயர்வுகளைக்‌ 
கூட்டிக்கொண்டே போனால்‌, கடைசியில்‌ ஒரு கணிசமான 
தொகைவரும்‌. மக்கள்‌ இதனால்‌ எவ்வளவு லாபம்‌ அடைவார்க 
ளென்பதைத்‌ தொழிற்சாலை அதிபர்கள்‌ நமக்குச்‌ சொல்ல 
முடியும்‌. பள்ளிக்கூடங்களில்‌ படிக்கும்‌ பல்லாயிரக்‌ கணக்கான 
பையன்களுக்கு இந்தச்‌ சுலபமான கைத்‌ தொழிலைக்‌ கற்றுக்‌ 
கொடுத்தால்‌ எவ்வளவு மகத்தான நண்மை ஏற்படும்‌ என்ப 
தையும்‌, அவர்கள்‌ செய்யும்‌ வேலைக்குக்‌ கிடைக்கக்கூடிய ஊதி 
யத்தையும்‌, இதன்‌ மூலம்‌ நூல்‌ மார்க்கெட்டின்‌ மீது எப்படி 
பலனளிக்கத்தக்க கட்டுப்பாட்டை நாம்‌ பிரயோகிக்க முடியும்‌ 
என்பதையும்‌ எண்ணிப்‌ பாருங்கள்‌. மக்கள்‌ மட்டும்‌ இந்த 
சாதாரண விஷயத்தைப்‌ புரிந்துகொள்ள முடிந்தால்‌, இப்போது 
காட்டில்‌ நிலவும்‌ வறுமையைச்‌ சீக்கிரத்திலேயே ஒழித்துவிட 
முடியும்‌ என்றே எனக்குத்‌ தோன்றுகிறது. 

இன்னும்‌ ஒரு விஷயம்‌ பாக்கி இருக்கிறது. பள்ளிக்கூடங்‌ 
களில்‌ நெசவு வேலையையும்‌ ஆரம்பித்தால்‌, பள்ளிகளின்‌ வரு 
மானம்‌ மேற்கொண்டு பெருகும்‌. நூற்றலுக்கு மணிக்கு அரையணா 
என்று கணக்குப்‌ போட்டோம்‌. அதே மாதிரி நெசவுக்கு மணிக்கு 
ஒரு அணா என்று ஆகும்‌. நெசவு இல்லாமலே கூட, ஒவ்வொரு 
மாணவனும்‌ மாதம்‌ ரூ. 4. சம்பாதிக்கும்‌, அதாவது ரூ. 4 சம்பள 
மாகக்‌ கொடுக்கும்‌ ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சர்க்கார்‌ உதவியோ, 
பொது ஜனங்களிடமிருந்து நன்கொடைகளோ தேவைப்படாது. 
அத்தகைய பள்ளிக்கூடம்‌ வெளி உதவியை எதிர்பாராமல்‌ 
இயங்க முடியும்‌. பையன்களும்‌ பள்ளிக்கூடச்‌ சம்பளம்‌ கொடுக்க 
வேண்டியிராது. 


“இந்த முறையைப்‌ பின்பற்றும்படியும்‌, சர்க்காரிடமிருந்து 
பெறும்‌ ஒரு லட்சத்துப்‌ பத்தாயிரம்‌ ரூபாய்‌ உதவித்‌ தொகை 
யைக்‌ கைவிட்டு விடும்படியும்‌ சூரத்‌ முனிஸிபாலிடிக்கு நான்‌ 
யோசனை கூறியிருக்கிறேன்‌. தங்களுக்கு எந்தவிதமான அசெள 
கரியமும்‌ இல்லாமலும்‌, புதிய வரி விதிக்காமலும்‌, உதவித்‌ 
தொகையைக்‌ கைவிடுவதற்கு இதுதான்‌ அவர்களுக்கு வழி. 


தவறான சில வாதங்கள்‌ 479 


அதன்‌ பலனாக, யையன்களுக்கு இலவசக்‌ கல்வி யளித்ததாக 
இருப்பதுடன்‌, அதே சமயத்தில்‌ சுயராஜ்யம்பெறும்‌ 'முயற்சிக்குக்‌ 
கணிசமான உதவி செய்ததாகவும்‌ இருக்கும்‌. 


இந்தத்‌ திட்டத்தை நிறைவேற்றுவதிலுள்ள கஷ்டங்களை 
நரன்‌ அறிவேன்‌. பள்ளிக்கூடங்களுக்குக்‌ கட்டிடங்கள்‌ கட்டு 
வதுதான்‌ எல்லாவற்றையும்‌ விட மிகப்‌ பெரிய பிரச்னையாகும்‌. 
ஆனால்‌, மக்கள்‌ கமக்கு உதவி செய்யத்‌ தயாராயிருக்கும்‌ இடங்‌ 
களில்‌ இந்தக்‌ கஷ்டத்தைச்‌ சுலபமாகச்‌ சமாளித்துவிடலாம்‌. 
பஞ்சாயத்துக்‌ கட்டிடங்கள்‌, ஆலயங்கள்‌, மசூதிகள்‌ ஆகிய 
வற்றின்‌ நிர்வாகிகள்‌ சம்மதித்தால்‌, அவற்றை இதற்காக 
உபயோகிக்கலாம்‌. அவை பெரிய கட்டிடங்கள்‌; பையன்கள்‌, 
ராட்டைகள்‌ இரண்டுக்குமே வேண்டிய இடமிருக்கிறது. இப்‌ 
போதுள்ள கட்டிடங்களில்‌ இடம்‌ மிகவும்‌ நெருக்கமாக இருப்ப 
தால்‌, ராட்டைகளை வைப்பதற்கு அங்கே இடமில்லை. ராட்டை 
இடத்தை அடைப்பது நல்லதுதான்‌. இதனால்‌ பையன்களுக்கு 
இன்னும்‌ கல்ல சுத்தமான கரற்று கிடைக்கும்‌; அதன்‌ பலனாக 
அவர்கள்‌ ஆரோக்கியத்துடனும்‌, மனத்தில்‌ சுறுசுறுப்புடனும்‌ 
இருப்பார்கள்‌. 

ராட்டைக்கு சுயராஜ்யம்‌ தேடித்‌ தரும்‌ சக்தி இருக்கிறதா 
என்று ஒரு நிருபர்‌ எழுதியுள்ள கடிதத்தில்‌ ஒரு சந்தேகத்தை 
எழுப்பியிருக்கிறார்‌. தன்னுடைய கருத்துக்கு ஆதாரமான 
வாதங்களையும்‌ அவர்‌ கொடுத்திருச்கிறார்‌. அது மரியாதையுடன்‌ 
எழுதப்பட்டுள்ள ஒரு நல்ல கடிதமாகும்‌. அதைப்‌ பூராவாக 
வெளியிட வேண்டுமென்று எனக்கு ஆசைதான்‌; அதற்கு இங்கே 
இடமில்லாததால்‌, அவருடைய வாதங்களை மட்டும்‌ சுருக்கமாகக்‌ 
கூறுகிறேன்‌. அவர்‌ எழுதுகிறார்‌ : 

“நரம்‌ தன்னிறைவு பெறுவதற்கு ராட்டை உதவி செய்யும்‌ 
என்பதை கான்‌ ஒப்புக்கொள்ளுகிறேன்‌. பட்டினி கிடக்கும்‌ 
லட்சக்கணக்கான மக்கள்‌ சம்பாதிப்பதற்கு அது வழி திறந்து 
வீடும்‌. எனிலும்‌, அதனால்‌ எப்படி நமக்கு விடுதலை கிடைக்கு 
மென்று எனக்குப்‌ புரியவில்லை. கிளைவ்‌ இருந்த காலத்திலேயே 
ராட்டையும்‌ இருந்தது; அப்படியிருந்தும்‌ காம்‌ சுதந்திரத்தை 
இழந்தோம்‌. ஆசையால்‌, லங்காஷயர்‌ ஈம்மைச்‌ சுரண்டிச்‌ சாப்‌ 
பிடுவது அதனால்‌ நின்றுவிடக்‌ கூடுமென்றாலும்‌, இங்கிலாந்து 
நம்மைச்‌ சுரண்டுவது தொடர்ந்து நீடித்துக்‌ கொண்டேதான்‌ 
இருக்கும்‌.” 

இந்த சந்தேகங்கள்‌ நியாயமற்றவையல்ல ; ஆனால்‌, கவ 
ஜீவன்‌” வாசகர்கள்‌ இந்த சந்தேகங்களுக்குச்‌ சுலபமாக பதில்‌ 
அளிக்க முடியும்‌. இந்த ஈண்பரும்‌ இப்பத்திரிகையைப்‌ 
படிப்பவர்‌ என்றே தோன்றுகிறது. அவருக்கு இன்னமும்‌ 
சந்தேகங்கள்‌ இருக்கின்றன என்றால்‌, இந்த விஷயத்தை நான்‌ 
சரியாக விளக்கவில்லயென்பதுதான்‌ காரணமாக இருக்க 
வேண்டும்‌ என்று நினைக்கிறேன்‌. இதை நான்‌ மேற்கொண்டு 


480 கல்வி 


விவரமாகத்‌ தொடர்க்து விளக்கும்போது, அதை அவர்கள்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளுவார்கள்‌ என்று ஈம்புகிறேன்‌. இதை நான்‌ 
சரியாகத்தரன்‌ புரிந்து கொண்டிருக்கிறேன்‌. இதில்‌ ஏதாவது 
குறைபாடு இருப்பதாயிருக்தால்‌, மற்றவர்களுக்கு அதை நான்‌ 
சரியாக விளக்கிக்‌ கூற முடியவில்லை என்பதாகத்தான்‌ இருக்க 
வேண்டும்‌. ராட்டையின்‌ மூலம்‌ அந்நியத்‌ துணிகளை அறவே 
பகிஷ்காரம்‌ செய்துவிட முடியும்‌ என்பதை அந்தக்‌ கடிகுத்தை 
எழுதியவரே ஒப்புக்‌ கொள்ளுகிறார்‌. சர்க்கார்‌ கமக்கு எவ்‌ 
வளவோ கஷ்டங்களையும்‌, சங்கடங்களையும்‌ விளைவித்தால்‌ கூட, 
அவற்றையெல்லாம்‌ மீறி அந்நியத்‌ துணியை பகிஷ்காரம்‌ 
செய்வதற்கு நம்மிடமுள்ள அதே சக்தி, ஈமக்குப்‌ பூர்ண சுதந்தி 
சத்தையும்‌ தேடித்தர முடியும்‌. 


இனி சில புள்ளி விவரங்களைக்‌ கவனிப்போம்‌. அந்நியத்‌ துணி 
களுக்காக நாம்‌ அறுபது கோடி ரூபாய்‌ செலவிடுகிறோம்‌. அடுத்த 
படியாக, சர்க்கரைக்காக ரூ. 98 கோடியும்‌, இரும்புக்காக 16 
கோடியும்‌ செலவு செய்கிறோம்‌. யந்திரங்கள்‌, தரவர எண்ணைகள்‌ 
ஒவ்வொன்றுக்கும்‌ ஒன்பதரைக்‌ கோடி ஆகிறது. மற்றவை 
அவ்வளவு குறிப்பிட தீதக்கவையல்ல. 


துணீக்காகச்‌ செலவிடும்‌ அறுபது கோடியை மிச்சப்‌ 
படுத்தும்‌ முயற்சியில்‌ நாம்‌ வெற்றி பெற்றுவிட்டால்‌, மற்ற 
இனங்களின்‌ இறக்குமதியை பகிஷ்காரம்‌ செய்வது குழர்தை 
களின்‌ விளையாட்டைப்‌ போன்றதாகவே இருக்கும்‌. இங்கி 
லாந்து இந்நாட்டின்‌ மீது விடாமல்‌ ஆதிக்கம்‌ செலுத்து 
வதற்குள்ள மிகப்‌ பெரிய அந்தல்‌ கவர்ச்சியை அகற்றிவிட்டோ 
மானால்‌, மற்றவைகளையும்‌ அகற்றுவது கஷ்டமாக இருக்க 
முடியாது. வரவேற்கத்தக்ச அத்த நிலைமை ஏற்படும்போது, 
இங்கிலாந்துக்கு இந்தியாவினிடம்‌ அக்கறை இருக்காது; 
அன்னுடைய ராணுவப்‌ பிடிப்பை பலவந்தமாக வைத்துக்‌ 
கொண்டிருக்க வேண்டுமென்ற எண்ணமும்‌ இராது. இது 
என்னுடைய உறுதியான கம்பிக்கையாகும்‌. 


இதையே வேறொரு கோணத்திலிருந்து பார்ப்போம்‌. 
சுதந்திரம்‌ பெறவேண்டுமானால்‌ நாணயம்‌, ஒற்றுமை, தீரம்‌, தாய்‌ 
நாட்டினிடம்‌ பற்றுதல்‌, வீரம்‌, தியாகம்‌, தேசத்தின்‌ கைத்‌ 
தொழில்களையும்‌, வர்த்தக க்தையும்‌ நிர்வகிப்பசற்கான திறமை 
ஆகியவைக ளெல்லரம்‌ நம்மிடம்‌ இருக்க வேண்டும்‌. இந்த 
குணங்களெல்லாம்‌ நம்மிடம்‌ இருக்காலொழிய நாடு பூராவிலும்‌ 
ராட்டையைப்‌ பரப்ப முடியாது. இந்த குணங்களையெல்லாம்‌ 
அபிவிருத்திசெய்து கொண்டுள்ள மக்களை யாரும்‌ அடிமைத்‌ 
தனத்தில்‌ வைத்திருக்க முடியாது. 


கடமையுணர்ச்சி காரணமாக, இந்தியா அந்நியத்‌ துணியைக்‌ 
கைவீடும்போது, நாட்டிலிருந்து வெளியேறுங்கள்‌ என்று சர்க்‌ 
காருக்கு எச்சரிப்பதற்கான பலத்தை நாம்‌ பெற்றிருப்பேரம்‌. 


இரண்டு கேள்விகள்‌ 481 


நமது அந்த இறுதி எச்சரிக்கையை சர்க்கார்‌ அலட்சியம்‌ 
செய்தால்‌, வரி கொடா இயக்கத்தை ஆரம்பிப்போம்‌, 


கிளைவ்‌ இருந்த காலத்திலும்‌ ராட்டை இருந்ததென்பது 
உண்மைதான்‌. ஆனால்‌, அப்போது நாம்‌ அடிமைகளாகி விட 
வில்லை. அது அப்போதுதான்‌ ஆரம்பமாகியிருந்தது. ராட்டை 
யைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாகக்‌ கைவிட்டவுடன்‌, இது துரிதப்‌ 
பட்டு, முடிவில்‌ காம்‌ அடிமைகளாகவே ஆகிவிட்டோம்‌, 
ராட்டையை இழந்ததன்‌ பலனாக சாம்‌ கதியற்றவர்களாகி 
விட்டோம்‌. நம்முடைய கதியற்ற இந்த நிலைமை காரணமாக 
கிழக்கிந்தியா கம்பெனி நம்மீது ஆதிக்கத்தை பலப்படுத்திக்‌ 
கொண்டு, விஸ்தரித்துக்‌ கொள்ளுவது இன்னும்‌ எளிதாகி 

விட்டது. 
_' நவஜீவன்‌  - 8-5-1921 


2 
இரண்டு கேள்விகள்‌ 


ஒரு குமார மந்திரத்தின்‌ (ஆரம்பப்‌ பள்ளிக்கூடம்‌) தலைமை 
ஆசிரியர்‌ பின்‌ வருமாறு கேட்கிறார்‌: “ஒரு கிராமத்தில்‌ கடை 
பெறும்‌ தேசீயப்‌ பள்ளிக்கூடத்தை அங்குள்ள கிராமவாசிகள்‌ 
பொருட்படுத்துவதில்லை. இதன்‌ பலனாக, வேறு வருமானத்திற்கு 
வழியில்லாத ஆசிரியர்‌ பட்டினி கிடக்க வேண்டிய நிலைமை 
ஏற்படுகிறது. அத்தகைய ஒரு கிராமத்தில்‌ ஆசிரியர்‌ என்ன 
செய்ய வேண்டும்‌??? 


ஒரு வங்காளி ஆசிரியரும்‌ இதே மாதிரி கேள்வியைக்‌ 
கேட்டிருந்தார்‌. “ஏங்‌ இந்தியா” பத்திரிகையில்‌ - அந்தக்‌ 
கேள்விக்கு பதில்‌ அளித்திருக்தேன்‌. அதையே இன்னும்‌ சற்று 
விரிவாக இங்கே விவாதிப்போம்‌. அப்பாஸ்‌ சாகிபும்‌ இதே 
கேள்வியைச்‌ சிறிது மாறுபாட்டுடன்‌ கேட்டிருக்கிறார்‌. பள்ளிக்‌ 
கூடங்களே இல்லாத கிராமங்களில்‌ என்ன செய்வது என்று 
அவர்‌ கேட்கிறார்‌. அம்மாதிரி கிராமங்கள்‌ பல இருக்கின்றன. 


முதல்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ அளிப்பது எளிது. ஆசிரியரிடம்‌ 
உறுதி இருந்தால்‌,, எப்படியாவது எல்லாக்‌ கஷ்டங்களையும்‌ 
சமாளித்துவீடுவார்‌. ஆசிரியராக இருப்பவர்‌ காந்தத்தைப்‌ 
போலிருக்க வேண்டும்‌. பையன்கள்‌ அவரால்‌ , ஈர்க்கப்பட 
வேண்டும்‌. ஒரு கிமிஷம்‌ கூட மாணவர்கள்‌ அவரை விட்டுப்‌ 
பிரிய முடியாது என்ற விதத்தில்‌ அவர்‌ இருக்க வேண்டும்‌ ; சற்று 
"நேரம்‌ அவரை விட்டுப்‌ பிரிந்திருப்பதைக்‌ கூட சகிக்காதவர்‌ 
களாக அவர்கள்‌ இருக்க வேண்டும்‌, அத்தலைய ஒரு ஆசிரி 
யரைப்‌ பெற்றோர்கள்‌ புறக்கணிக்க முடியாது. ஒரு ஆசிரியர்‌ 


21 


482 கல்வி 


பணக்காரரானால்‌, அவர்‌ கிருடராகல்‌ கருதப்படுவார்‌. ஆனால்‌, 
அவர்‌ தன்‌ தேவைகளைச்‌ சமாளித்துக்‌ கொள்ள முடியாமல்‌ 
பட்டினி கிடக்க வேண்டியிருந்தால்‌, அவர்‌ ஒரு முட்டாளாகக்‌ 
கருதப்படுவார்‌. அந்த ஆசிரியருக்கு கான்‌ சொல்லும்‌ யோசனை 
இதுதான்‌ : வீடுவிடாகச்‌ சென்று பிச்சை எடுங்கள்‌; ஆனால்‌, 
ஆசிரியரின்‌ கடமையைக்‌ கைவிட்டு விடாதீர்கள்‌. ஆகிரியர்‌ தன்‌ 
கடமையை ஒரு ஜீவனத்‌ தொழிலாக்கி விடக்‌ கூடாதென்று 
காகா சாகிப்‌ கூறுவது சரிதான்‌. 


மேலும்‌, ஆகிரியர்‌ தொழில்‌ அதிகச்‌ செலவில்லாததாக 
இருக்க வேண்டும்‌. மாணவர்கள்‌ கல்வி கற்றுக்கொண்டே தம்‌ 
செலவுக்கு வேண்டியவற்றை சம்பாதித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
முன்னாட்களில்‌ அப்படித்தான்‌ இருந்தது. ஒரு மாணவன்‌ 
ஆசிரியரிடம்‌ போகும்போது ஸமித்துச்‌ குச்சிகளை எடுத்துச்‌ 
செல்வான்‌. அதாவது, * கரன்‌ ஆசிரியருக்குச்‌ சுமையாக இருக்க 
மாட்டேன்‌, தேவையான உடலுழைப்பு வேலைகளைச்‌ செய்து 
எனக்கும்‌, ஆசிரியருக்கும்‌ வேண்டியதைச்‌ சம்பாதிப்பேன்‌ ” 
என்று அவன்‌ பிரதிக்ஞை எடுத்துக்கொள்ளுவேதே அதன்‌ 
அர்த்தமாகும்‌. மேலும்‌, “நரன்‌ எப்போதும்‌ கிழ்ப்படிக்து 
நடப்பேன்‌ என்று உறுதி கூறுவதாகவும்‌ அர்த்தம்‌. இவ்‌ 
விரண்டும்‌ அன்று எவ்வளவு அவசியமாயிருந்தனவோ அதே 
மாதிரி இன்றும்‌ அவசியம்தான்‌. உடலுழைப்பு, பணிவு ஆகிய 
இரண்டும்‌ ராட்டையில்‌ இருக்கின்றன. நாரற்பதுவரையில்‌, 
பருத்தியின்‌ எல்லாச்‌ செயல்முறைகளையும்‌ இன்றைய ஆசிரியர்‌ 
மாணவனுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுத்து, அவன்‌ நல்ல நூல்‌ 
தூற்கும்படி செய்ய வேண்டும்‌. அவரும்‌ மாணவர்களுக்கு 
எதிரில்‌ உட்கார்ந்து கொண்டு, அவர்கள்‌ நூற்கும்போது அவரும்‌ 
நூற்க வேண்டும்‌, அத்துடன்‌ பெருக்கல்‌ வாய்ப்பாடு, சமஸ்‌ 
கிருகச்‌ சொற்களின்‌ இலக்கணம்‌ முதலியவைகளையும்‌, சுலோகங்‌ 
களின்‌ அர்த்தங்களையும்‌ கற்றுக்‌ கொடுக்க வேண்டும்‌. சுவாரஸ்ய 
மான சரித்திரக்‌ கதைகளைச்‌ சொல்லி, நூற்பதில்‌ ஒரு உற்சா 
கத்தை ஊட்டவேண்டும்‌. இப்படிச்‌ செய்தால்‌ மாணவர்களின்‌ 
கவனம்‌ குன்றாது. தக்ளியை உபயோகிக்க ஆரம்பிக்கலா 
மென்று கான்‌ யோசனை கூறியுள்ளேன்‌. [எனெனில்‌, இதை 
உபயோகிப்பதாயின்‌, தாமதமின்றி வேலையை ஆரம்பித்து விட 
முடியும்‌. 


அப்பாஸ்‌ சாகிபின்‌ கேள்வியை இனி கவனிப்போம்‌, 
இன்று இக்தியாவில்‌ ஆங்கில அறிவு ஒரு அளவுக்கு இருந்தாலும்‌, 
மொத்தத்தில்‌ எழுத்தறிவு குறைந்திருக்கிறதென்பது நவஜீவன்‌” 
வாசகர்களுக்கு ஒரு வேளை தெரியாமலிருக்கலாம்‌. சென்ற 
அம்பது வருடங்களில்‌ கிராமப்‌ பள்ளிக்கூடங்களின்‌ எண்ணிக்கை 
மிகக்‌ குறைந்து வந்திருக்கிறது. கல்வித்‌ துறையில்‌, மத்தியதர 
வகுப்பினராகிய நாம்‌ முன்னேறியுள்ள அளவுக்கு, கிராமக்‌ குழம்‌ 
தைகள்‌ பின்‌ தங்கிப்‌ போயிருக்கிறார்கள்‌ என்பதே இதன்‌ அர்த்த 


இரண்டு கேள்விகள்‌ 483 


மாகும்‌. நம்முடைய பொருளாதார நிலைமை அபிவிருத்தியடைந்து, 
கிராமங்களின்‌ பொருளாதார நிலைமை நலம்‌ குன்‌ றியிருப்பதைப்‌ 
போலவே, கல்வி விஷயத்திலும்‌ நேர்க்திருக்கிறது. இது வரும்‌ 
தத்தக்கதாயினும்‌, முற்றிலும்‌ உண்மையேயாகும்‌. புள்ளி விவரங்‌ 
அக்‌ கவனிக்கும்‌ யாரும்‌ இதை ருசுப்பிக்க முடியும்‌. பர்மாவிலும்‌ 
இப்படித்தான்‌ நடந்திருக்கிறது. பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அதிகாரத்‌ 
திற்கு வருவதற்கு முன்பு, பர்மாவில்‌ அரேகமாக ஓவ்வொரு குழச்‌ 
தைக்கும்‌ எழுத்தறிவு இருந்தது. ஏனெனில்‌ பள்ளிக்கூடம்‌ 
இல்லாத கிராமமே அப்போது கிடையாது. நிலைமை துரிதமாக 
மாறுதலை அடைந்துவருகிறது. கிராமப்‌ பள்ளிகள்‌ மறைந்து 
கொண்டிருக்கின்றன. இதன்‌ பலனாக எழுத்தறிவீன்மை அதிக 
மாகிக்கொண்டிருக்கிறது. 
நமது இயக்கம்‌ எவ்வளவுக்‌ கெவ்வளவு அதிகமாகப்‌ பரவு 
கிறதோ, அவ்வளவுக்கவ்வளவு ஏழைகளின்‌ பொருளாதார நிலை 
மையும்‌, எழுத்தறிவும்‌ அதிகமாகும்‌. ஏனெனில்‌, ஏழைகளின்‌ 
ஈலம்தான்‌ நம்முடைய நோக்கம்‌. ஓவ்வொரு கிராமத்திற்கும்‌ 
தகுதியுள்ள ஒரு ஆசிரியரைக்‌ கண்டுபிடித்து, அங்கே ஒரு 
பள்ளிக்கூடத்தை ஆரம்பிப்பதுதான்‌ இதற்குப்‌ பரிகாரம்‌ ஆகும்‌. 
பள்ளிக்கூடத்திற்கு கட்டிடம்‌ இல்லை யென்றால்‌, ஒரு மரத்தடியில்‌ 
வகுப்புகளை ஈடத்த வேண்டும்‌. ஹிந்துப்‌ பையன்கள்‌ தம்‌ வகுப்பு 
களுக்குக்‌ கோவில்களிலும்‌, முஸ்லிம்‌ பையன்கள்‌ மசூதிகளிலும்‌ 
கூடுவார்களாக. இவ்வாறாக, உடனடியாக இதை ஆரம்பித்து 
விடவேண்டும்‌; பள்ளிக்கூடக்‌ கட்டிடத்திற்கான ஏற்பாடுகளைப்‌ 
யின்னர்‌ செய்துகொள்ளலாம்‌. சமாளிக்க வேண்டிய கஷ்டங்கள்‌ 
எவ்வளவோ இருக்கின்றன; ஆனால்‌, அவற்றைச்‌ சமாளித்து 
வெற்றி பெறுவதில்கான்‌ நமது சாமர்த்தியம்‌ இருக்கிறது. நமது 
கிராம மக்களிடையே விழிப்யையும்‌, அறிவுப்‌ பசியையும்‌ நாம்‌ 
உண்டாக்க வேண்டும்‌. இவையெல்லாம்‌ ராட்டையில்‌ இருக்‌ 
கின்றன. இந்த வேலையை மனப்பூர்வமாகவும்‌, ஜாக்கிரதை 
யாகவும்‌ தாலூகா கமிட்டிகளும்‌, ஜில்லா கமிட்டிகளும்‌ மேற்‌ 
கொள்ள வேண்டும்‌. 
ஊர்தவஜீவன்‌' - 2771924 


3 
சரியான கேள்விகள்‌ 


ஒரு நிருபர்‌ பின்வருமாறு கேட்கிறார்‌ : 


“கட்டாய ஆரம்பக்‌ கல்வி முறையை இக்தியாவில்‌ அமலுக்‌ 
குக்‌ கொண்டு வருவதை நீங்கள்‌ ஆதரிக்கிறீர்களா ? இந்தக்‌ 
கல்வியைக்‌ கட்டாயமான தாக்குவது நியாயமற்றதா அல்லது 
அவசியம்‌ இல்லாததா ? நாடு இப்போதுள்ள நிலைமையில்‌ நாம்‌ 
சுயராஜ்யம்‌ பெற்றால்‌, இந்தியா பூராவிலும்‌ ஆரம்பக்‌ கல்வி 
யைக்‌ கட்டாயமான தாக்குவீர்களா 2” 


பிரதான கேள்விக்கு இல்லையென்றுதான்‌ பதில்‌ சொல்ல 
வேண்டுமென்று அஞ்சுகிறேன்‌. கட்டாயக்‌ கல்வியை எல்லாக்‌ 
காலத்திலும்‌ நான்‌ ஆட்சேபிப்பேனா என்று என்னால்‌ நிச்சயமாகச்‌ 
சொல்ல முடியாது. எந்தவிதமான கட்டாயமும்‌ எனக்கு 
வெறுப்பை அளிப்பதாக இருக்கும்‌. ஆட்சேபிக்கத்தக்க முறை 
களின்‌ மூலம்‌ தேசத்தில்‌ குடிப்‌ பழக்கத்தை அகற்றுவதை நான்‌ 
எப்படி விரும்பவில்லையோ, அதே மாதிரி, கட்டாயத்தின்‌ மூலம்‌ 
தேசத்தில்‌ கல்வியைப்‌ பரப்புவதையும்‌ கான்‌ விரும்பவில்லை. 
ஆனால்‌, Fi சொர்க உள்ள கள்ளுக்கடைகளை மூடுவது புதிய 
கடைகளைத்‌ திறக்க மறுப்பது முதலிய ஈடவடிக்கைகளின்‌ மூலம்‌ 
குடிப்‌ பழக்கத்தைத்‌ தடுக்க முயற்சிப்பேன்‌. அதே மாதிரி 
இடையூறுகளை அகற்றி, மக்களின்‌ தேவைக்கேற்ற கல்விமை 
அளிக்கக்கூடிய இலவசப்‌ பள்ளிகளை ஆரம்பித்து, எழுத்தறி 
வுக்கு ஊக்கம்‌ கொடுப்பேன்‌. ஆனால்‌, இப்போது இலவசக்‌ 
கல்வியளிக்கும்‌ சோதனையைக்கூட நாம்‌ பெரும்‌ அளவில்‌ செய்து 
பார்க்கவில்லை, த ல. நாம்‌ எந்தவிதமான தூண்டு 
தலும்‌ அளிக்கவில்லை. எழுத்தறிவின்‌ முக்கியத்தைக்‌ கூட நாம்‌ 
திய அளவுக்கு உணர்த்தவேயில்லை. இந்தப்‌ பயிற்சிக்கு 
கம்மிடம்‌ சரியான பள்ளி ஆசிரியர்கள்‌ இல்லை. ஆகையால்‌, 
இப்போது முதலே கட்டாயத்தைப்‌ பற்றி நினைப்பதற்கில்லை 
என்பதே என்னுடைய அபிப்பிராயமாகும்‌. கட்டாயக்‌ கல்வி 
அமலாக்கப்பட்ட எல்லா இடங்களிலுமே அது வெற்றி பெற்‌ 
றிருக்கிறதா என்பதும்‌ நிச்சயமில்லை. பெரும்பாலோர்‌ கல்வியை 
விரும்பினால்‌, கட்டாயத்திற்குக்‌ கொஞ்சமும்‌ அவசியமேயில்லை. 
இல்லையென்றால்‌, கட்டாயப்படுத்துவது மிகவும்‌ தீங்கு விளைவிப்‌ 
பதாக இருக்கும்‌. கொடுங்கோல்‌ சர்க்கார்தான்‌ பெரும்பா 
லோரின்‌ விருப்பத்தை மீறிச்‌ சட்டங்களை இயற்றும்‌. பெரும்பா 
லோரின்‌ குழந்தைகள்‌ கல்வி பெறுவதற்கு சர்க்கார்‌ முழு 
வசதிகள்‌ அளித்துவிட்டார்களா 7 சென்ற தாறு வருடங்களுக்கு 
மேலாகவே எல்லா விஷயங்களிலும்‌ நரம்‌ கட்டாயத்திற்கு உட்‌ 
பட்டுக்‌ கொண்டிருக்கிறோம்‌. நம்முடைய முன்‌ அனுமதி பெறாமல்‌, 


சரியான கேள்விகள்‌ 485 


ஈம்முடைய வாழ்க்கையின்‌ பல்வேறு அம்சங்களிலும்‌ சர்க்கார்‌ 
ஆதிக்கம்‌ செலுத்துகிறார்கள்‌. இஷ்டபூர்வமான முறைகளுக்கு 
மீதசத்தைம்‌ பழக்கப்படுத்த வேண்டிய காலம்‌ வந்துவிட்டது. 
இப்போதைக்கு பிரார்த்தனைகளுக்கும்‌, மனுக்களுக்கும்‌, வேண்டு 
மீகாள்களூக்கும்‌ சரியான பதில்‌ கிடைக்கரமலிருந்தாலும்‌, காம்‌ 
இதைச்‌ செய்ய வேண்டும்‌. பிரார்த்தனைகளுக்கு ஒரு பலனும்‌ 
கிடைக்கவில்லை, இஷ்டபூர்வமான முயற்சிகளினால்‌ எந்தச்‌ 
சீர்திருத்தமும்‌ சாத்தியமில்லை என்று நினைத்துப்‌ பழகிவிடுவதைப்‌ 
போல்‌, ஒரு சமூகத்தின்‌ உண்மையான வளர்ச்சிக்குக்‌ கேடு 
விளைவிக்கக்‌ கூடியது வேறு எதுவுமில்லை. இப்படிப்‌ பழகிப்‌ 
போன மக்கள்‌ சுயராஜ்யத்திற்கு முற்றிலும்‌ தகுதியற்றவர்களாகி 
விடுகிறார்கள்‌. 


ஆகவே, இன்று நாம்‌ கயராஜ்யம்‌ பெற்றால்‌, இஷ்டபூர்வ 
மான ஆரம்பக்‌ கல்வி அறிவுக்கு மனப்பூர்வமான எல்லா முயற்சி 
களையும்‌ செய்து, அவை தோல்வியடையும்‌ வரையிலாவது, 
கட்டாயக்‌ கல்வியை நான்‌ எதிர்ப்பேன்‌ என்பது தெளிவு. 
ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இருக்ததைவிட இன்று இந்தி 
யாவில்‌ எழுத்தறிவின்மை அதிகமாக இருக்கிறது. பெற்றோர்‌ 
களுக்கு இப்போது விருப்பமில்லை என்பது இதற்குக்‌ காரண 
மல்ல. இயற்கையற்ற ஒரு அந்நிய சர்க்காரின்‌ ஆட்சியில்‌ முன்‌ 
யிருக்க வசதிகள்‌ இப்போது மறைந்துவிட்டன. என்பதே 
இதற்குக்‌ காரணமாகும்‌. வாசகர்கள்‌ இதை மறந்துவிடக்‌ 
கூடாது. பர்மாவிலும்‌ இன்று இப்படித்தான்‌ கடரற்துகொண் 
டிருக்கிறது. 


அவருடைய மற்றொரு கேள்வி பின்வருமாறு : 


“இப்போது கட்டாய ஆரம்பக்‌ கல்விச்‌ சட்டம்‌ நிறைவேற்றப்பட்‌ 
ஒருக்கிறது. ஆகையால்‌, கட்டாய ஆரம்பக்‌ கல்விக்கு முனிஸிபல்‌ சபை 
களிலும்‌, இதர ஸ்தல ஸ்தாபனங்களிலுமுள்ள பல்வேறு அபிப்பிராயங்களை 
யுடைய அங்கத்தினர்களும்‌ மனப்பூர்வமாக ஆதரவு தருவார்கள்‌. இதைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொண்டு முனிஸிபல்‌ சபைகளும்‌, ஸ்தல ஸ்தாபனங்களும்‌ 
ஆரம்பக்‌ கல்வியைக்‌ கட்டாயமாக்குவதை நீங்கள்‌ ஆதரிக்கிறீர்களா ?'" 


இக்தக்‌ கேள்வி ஒத்துழையாமையடன்‌ கொடர்பு உள்ளது. 
அங்கத்தினர்கள்‌ விரும்பினால்‌, அந்தச்‌ சட்டத்தைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளுவது காங்கிரஸ்‌ தீர்மானத்திற்கு முரணை 
தல்ல என்பதே என்னுடைய அபிப்பிராயமாகும்‌, ஆனால்‌, நான்‌ 
ஏற்கனவே கூறியுள்ள காரணங்களை முன்னிட்டு, உடனடியாகக்‌ 
கட்டாயத்தை மேற்கொள்ளுவதற்குத்‌ தயங்கவே செய்வேன்‌, 
இதைப்‌ பற்றிய அடிப்படை ஆட்சேபணை ஒருபுறம்‌ இருக்கட்டும்‌. 
இதன்மீது கான்‌ தீர்மானமான ஒரு அபிப்பிராயம்‌ கூறுவதற்கு 
முன்பு, இரண்டு விஷயங்களை அறிய விரும்புகிறேன்‌. 


496 கல்வி 


1. இலவசமாக ஆரம்பக்‌ கல்வி அளிக்க முயற்சி செய்யப்‌ 
பட்டிருக்கிறதா £ அதன்‌ பலன்‌ என்ன 2 


2. ஒவ்வொரு பெற்றோரின்‌ அபிப்பிராயமும்‌ கோரப்பாட்‌ 
டதா? அவருடைய ஆட்சேபணை கவனிக்கப்பட்டதா? ஆட்‌ 
சேபணை நியாயமானதாயிருந்தால்‌, அதைச்‌ சமாளிக்க ஏற்பாடு 
செய்யப்பட்டதா ?2 

நிதானமான எல்லா முறைகளையும்‌ கையாளாமல்‌, கட்டாய 
முறைக்கு ஓடுவது அவசரப்பட்டதும்‌, முறையற்றதுமான செய்‌ 
கையாகும்‌. இலவசமாகக்‌ கல்வி தங்கள்‌ வீட்டைத்‌ தேடிவரும்‌ 
போது கூட, பெரும்பாலான பெற்றோர்கள்‌ தம்முடைய கூழக்கை 
களின்‌ கல்வியைப்‌ புறக்கணிக்கும்படியான அவ்வளவு முட்டாள்‌ 
தனமாகவோ, இதயமற்றவர்களாகவோ இருப்பார்கள்‌ என்று 
நினைப்பது நியாயமாகாது. 


- எங்‌ இந்தியா * - 148-1925 


4 
குழந்தைகள்‌ கல்வி 
1 


கல்வி மகாநாட்டில்‌ நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில்‌ 
ஒன்று, வித்தியாபீடம்‌ முக்கியமாக ஆரம்பக்‌ கல்வியில்‌ தன்‌ 
கவனத்தைச்‌ செலுத்த வேண்டும்‌ என்பதாகும்‌. இதைப்‌ பற்றி 
வித்தியாபீடத்திற்கு அனுபவசாத்தியமான கில யோசனைகளைக்‌ 
கூற உத்தேகித்திரு்தேன்‌. ஆனால்‌, அதற்கு முன்பு எனக்கு 
வேறு வேலை ஏற்பட்டுவிட்டது; காலமும்‌ கடந்துவிட்டது. 
எனினும்‌, கான்‌ ஆரம்பக்‌ கல்வி விஷயத்தை மறந்துவிட்டேன்‌ 
என்று அர்த்தமில்லை. 

எனது யோசனைகளைக்‌ கூறுவதற்கு முன்பு, கல்வியைம்‌ 
பற்றியே சில கருத்துகளை ஆசிரியர்களின்‌ முன்பு சமர்ப்பிக்க 
விரும்புகிறேன்‌. படிக்கத்‌ தெரிவது மிகவும்‌ முக்கியம்‌ என்று 
நாம்‌ அளவுக்கு மீறி வற்புறுத்திவருகிறோம்‌ என்றே சில வருடங்‌ 
களாக நான்‌ எண்ணிவந்திருக்கிறேன்‌. ஆகையால்‌, நமது கல்வி 
முறையில்‌ பாட புத்தங்களை உபயோகிப்பது அதிகமாகிக்‌ 
கொண்டிருக்கிறது. 


ஒரு குழந்தைக்குப்‌ படிக்கக்‌ கற்றுக்‌ கொடுத்தாலொழிய, 
அதற்கு எந்தவிதமான அறிவையும்‌ புகட்ட முடியாது என்ற ஒரு 
தவறான எண்ணத்தில்‌ காம்‌ சிக்கிக்கொண்டு விட்டோம்‌. 


குழந்தைகள்‌ கல்வி 487 


கல்வித்‌ துறையில்‌ இதைவீடப்‌ பெரிய தவறு வேறு எதுவும்‌ 
இருப்பதாக எனக்குத்‌ தெரியவில்லை. இந்தத்‌ தவறான நம்பிக்‌ 
கையினால்‌ குழந்தைகளின்‌ வளர்ச்சியை நாம்‌ தடைப்படுத்து 
கிறோம்‌ என்பதில்‌ எனக்குச்‌ சந்தேகமே இல்லை. ஒரு பையன்‌ 
எழுதப்‌ படிக்கக்‌ கற்றுக்கொள்ளுவதற்கு முன்னதாகவே 
அவனுடைய மனம்‌ வளர்ச்சி பெற முடியும்‌, வளர்ச்சி பெறுகிறது 
என்பது அனுபவத்தில்‌ தெரிந்‌ திருக்கிறது. இவை ஒரு அளவுக்கு 
அவனுடைய வளர்ச்சியைக்‌ குன்ற வைக்கின்றன. எந்து ஆசிரி 
யரும்‌ இதைச்‌ சோதனை செய்து பார்த்து, ஊர்ஜிதம்‌ செய்ய 
முடியும்‌. ஒரு குழந்தைக்கு வாய்மொழியாகச்‌ சொல்லிக்‌ கொடுத்‌ 
தால்‌ அகர வரிசையோ, முறைப்படியான கல்வியோ இல்லாமலே 
அவன்‌ எவ்வளவு சீக்கிரமாக அபிவிருத்தியடை கிறான்‌ என்ப 
தைப்‌ பாருங்கள்‌. ஆசிரியர்‌, சம்பாஷணையின்‌ போதே சரித்திரம்‌, 
பூகோளம்‌, விஞ்ஞானம்‌ பற்றிய உண்மைகளைச்‌ சொல்லிக்‌ 
கொடுக்க முடியும்‌. ஒரு குழந்தை ஒரு வருடத்திற்குள்ளாக 
ராமாயணம்‌, மகாபாரதக்‌ கதைகளை சுலபமாகத்‌ தெரிந்து 
கொள்ள முடியும்‌. சாதாரணமாக, நாலைந்து வருடங்களுக்குப்‌ 
பள்ளிக்கூடத்தில்‌ படித்த பிறகுதான்‌ இவற்றைத்‌ தெரிந்து 
கொள்ளுகிறார்கள்‌. “அம்மா, எனக்குக்‌ குடிக்கத்‌ தண்ணீர்‌ கொடு” 
என்ற ஒரு எளிய வாக்கியத்தை எழுதுவதற்கு ஒரு குழந்தை 
ஒரூ வருடம்‌ பூராவும்‌ படிக்க வேண்டியிருப்பது எவ்வளவு 
அனாவசியம்‌? பையன்‌ எழுதப்‌ படிக்கக்‌ கற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று கிர்ப்பந்திப்பதன்‌ முலம்‌ அவன்‌ இயற்கையாக 
வளர்ச்சி பெறுவதற்குத்‌ தடைகளை ஏற்படுத்‌ திவிடுகிறோம்‌. 
சாதாரணமாக, அவன்‌ சுலபமாகக்‌ கற்றுக்‌ கொண்டிருக்கக்‌ 
கூடிய வேறு பல விஷயங்களைத்‌ தெரிந்து கொள்ள முடியாமல்‌ 
செய்கிறோம்‌ ; அவனுடைய ஞாபக சக்திக்கு அளவுக்கு மீறித்‌ 
தொல்லை கொடுக்கிறோம்‌; சீக்கிரமாக எழுதக்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டுமென்று அவசரப்‌ படுத்துவதன்‌ முலம்‌ அவனுடைய 
கையெழுத்தைப்‌ பாழ்படுத்துகிறோம்‌ ; கடைசியில்‌ அவனுடைய 
சிறு பிராயம்‌ முதலே பாட புத்தகங்களுக்கு அவலை அடிமை 
யாக்குவதன்‌ மூலம்‌, உபயோகமற்ற புத்தகங்களை வாங்கும்‌ கடும்‌ 
சுமையை ஏழை இந்தியா மீது சமத்துகிறோம்‌. 


என்னுடைய கருத்தை ஆசிரியர்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்படி, 
நான்‌ செய்ய முடிந்தால்‌, ஆரம்பப்‌ பன்ளிக்கூடங்களில்‌ பாட 
புத்தகங்களை ஆசிரியர்களின்‌ உபயோகத்திற்காகத்தான்‌ வைப்‌ 
பேன்‌, மாணவர்களுக்கு வைக்கமாட்டேன்‌. அத்தகைய புத்த 
கங்கள்‌ வேறு விதமான கண்ணோட்டத்துடன்‌ எழுதப்பட 
வேண்டும்‌. அகர வரிசையையும்‌, எழுத்துகளின்‌ வடிவத்தையும்‌ 
கற்றுக்‌ கொள்ளுவதற்கு முன்பு குழந்தைகளுக்குச்‌ சித்திரம்‌ 
வரையக்‌ கற்றுக்‌ கொடுக்க வேண்டும்‌; இதன்‌ மூலம்‌ அவர்கள்‌. 
அழகிய உருவங்களையும்‌, படங்களையும்‌ வரையத்‌ தெரிந்து 
கொள்ளுவார்கள்‌. குழந்தை அகர வரிசையைக்‌ கற்றுக்‌ கொள்ளு 
வதற்கே முன்று வருடங்கள்‌ ஆனாலும்‌ கவலைப்பட வேண்டிய 


488 கல்வி 


தில்லை. இந்தக்‌ காலத்தில்‌ அவனுக்கு மத சம்பந்தமான விஷயங்‌ 
களை நிறையச்‌ சொல்லிக்‌ கொடுக்கலாம்‌. சீதையிலிருந்து 
பொறுக்கி எடுத்த சுலோகங்களைச்‌ சொல்லித்‌ தரலாம்‌. இதனால்‌, 
அவனுடைய ஞாபக சக்தியும்‌, கேட்கும்‌ திறனும்‌ அபிவிருத்தி 
யடையும்‌. அவன்‌ வார்த்தைகனைச்‌ சரியாக உச்சரிக்கக்‌ கற்றுக்‌ 
கொடுக்க வேண்டும்‌; நல்ல பழக்கங்கள்‌, கூர்ந்து கவனித்தல்‌ 
முதலியவைகளிலும்‌ அவனைத்‌ தயார்‌ செய்ய வேண்டும்‌. 
குழந்தையின்‌ சக்திகள்‌ எல்லாத்‌ துறைகளிலும்‌ அபிவிருத்தி 
யடைய நாம்‌ முயற்சி செய்ய வேண்டும்‌. அதே சமயத்தில்‌ 
கையெழுத்தை ஒரு தனிக்‌ கலையாக அபிவிருத்தி செய்து 
கொள்ளவும்‌ ஊக்கமளிக்க வேண்டும்‌. இன்று பெரும்பாலான 
பையன்களின்‌ கையெழுத்து மிகவும்‌ மோசமாக இருக்கிறது; 
அதைப்‌ படித்துப்‌ பார்ப்பதென்றுலே வேதனையாக இருக்கிறது. 
இதை அனுபவத்திலிருந்தே நான்‌ சொல்லுகிறேன்‌ ; ஏனெனில்‌, 
என்னுடைய கையெழுத்தே அவ்வளவு படுமோசமாக இருக்‌ 
கிறது; எனக்கே அதைப்‌ பார்க்க வெட்கமாக இருக்கிறது. 
யாருக்காவது எழுத வேண்டுமென்றால்‌ கூட கான்‌ தயங்க 
வேண்டியிருக்கிறது. என்னுடைய கோணலான எழுத்துகளைப்‌ 
பார்க்க எனக்கே வேதனையாக இருக்கிறது. பக்குவம்‌ செய்யப்‌ 
படாத உணவை ஒருவர்‌ சாப்பிட்டு ஜீரணம்‌ செய்ய முடியாது; 
அதைப்‌ போலவே, மோசமான கையெழுத்தை யாரும்‌ சகிக்க 
முடியாது. ஒருவனுடைய கையெழுத்து கன்றாக இல்லையென்றால்‌, 
அவன்‌ அரரகரிகமானவன்‌ என்று மதிக்கப்படுகிறான்‌. அத்தகை 
யவர்களுடைய கையெழுத்தைப்‌ படிக்க மறுத்துவிட வேண்டு 
மென்று எனக்குப்‌ பல சமயங்களில்‌ தோன்றுவது உண்டு. 


ஆரம்பக்‌ கல்வியில்‌, அவசியமான இந்த முதல்‌ நடவடிக்‌ 
கையை நாம்‌ எடுத்துக்கொள்ள முடிந்தால்‌, எவ்வளவோ அவை 
சியமான செலவு நமக்கு மிச்சப்படும்‌. அத்துடன்‌ மட்டுமில்லை. 
குழந்தைகளின்‌ வாழ்க்கையையும்‌ வளப்படுத்துவதற்கு நாம்‌ 
உதவியவர்கள்‌ ஆவோம்‌. ஏனெனில்‌, இக்க மாறுதலைச்‌ செய்தால்‌ 
அவர்களுடைய உடல்‌ வளர்ச்சியும்‌, மனே வளர்ச்சியும்‌ இன்னும்‌ 

அதிகமாகும்‌. 
நவஜீவன்‌! - 26-10-1924 


4 


(ஆசிரமப்‌ பள்ளிக்கூடத்‌ தலைமை ஆசிரியருக்கு எழுதிய 
ஒரு கடிதத்திலிருந்து) 


உங்களுடைய சஞ்சிகையின்‌ கல்வி மலருக்கு ஒரு கட்டுரை 
எழுதிய பின்‌, ஈமது குழந்தைகளின்‌ கல்வி விஷயத்தில்‌ ஏதாவது 
செய்ய வேண்டும்‌ என்ற ஆவல்‌ இப்போது எனக்கு அதிகமாகி 
யிருக்கிறது. இக்தப்‌ பரீட்சையை நாம்‌ ஏன்‌ செய்து பார்க்கக்‌ 
கூடாது 7 ஆசிரமக்‌ குழந்தைகளின்‌ முன்னேற்றத்திற்காக இதை 


உழைப்பின்‌ மேன்மை 489 


ஏன்‌ செய்யக்‌ கூடாது? என்னுடைய கட்டுரையில்‌ நான்‌ ஒன்று 
கூறியிருந்தேன்‌ ; அதாவது ஒரு குழந்தை ஒரு குடத்தின்‌ 
படத்தை வரைய முடிந்தாலும்‌, குட த்தைப்போல்‌ அதே மாதிரி 
வரைய முடியாது. அதைப்‌ போலவே, அவன்‌ படிக்க முடிக்‌ 
தாலும்‌, எழுதவும்‌ எழுதுவான்‌ என்று எதிர்பார்க்க முடியாது. 
இந்தக்‌ கருத்து உங்களுக்குத்‌ திருப்தியாக இருந்தால்‌, இந்தப்‌ 
பரீட்சையைச்‌ செய்து பார்க்கலாம்‌ என்று சொல்லுகிறேன்‌. 
அவன்‌ படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பு, காதால்‌ கேட்பதைப்‌ 
போலவே எழுத்துகளை உச்சரிக்க ஆரம்பிக்கிறான்‌, அதாவது, 
பேச ஆரம்பிக்கிறான்‌. ஆசிரமத்திலுள்ள லக்ஷ்மி, ரஸிக்‌ முதலிய 
குழந்தைகளுக்கு முதலில்‌ படம்‌ வரையக்‌ கற்றுக்‌ கொடுத்து 
விட்டு, பிறகு வார்த்தைகளை எழுதக்‌ கற்றுக்‌ கொடுத்தால்‌ 
என்ன 2 வாய்மொழியாகவே நிறையக்‌ கற்றுக்‌ கொடுத்தால்‌ 
என்ன 2 இப்போதைக்குப்‌ படங்கள்‌ வரைவதிலேயே அவர்கள்‌ 
கும்‌ கைகளை உபயொகிக்கட்டுமே. இதற்கு ஆசிரியர்களும்‌ 
சித்திரம்‌ வரைவதன்‌ அடிப்படைகளைத்‌ இரிந்து கொள்ள 
வேண்டும்‌. ஆனால்‌, இக்க கட்டத்தில்‌ நான்‌ இந்த விஷயமாக 
இன்னும்‌ ஆழ்ந்து செல்லக்‌ கூடாது. இந்த யோசனையைப்‌ 
பற்றிச்‌ கிந்தித்துப்‌ பாருங்கள்‌. நாம்‌ சந்திக்கும்போது இதைப்‌ 
பற்றி இன்னும்‌ விவரமாகப்‌ பேசுவோம்‌. 


_:நவஜீவன்‌" - 1711-192 


3 
உழைப்பின்‌ மேன்மை 


ீநழது சர்வகலாசாலைகளில்‌ பட்டங்கள்‌ பெற்ற இளைஞர்கள்‌, தமது 
பட்டங்களை விலைகூறிக்‌ கொண்டிருப்பதை தினமும்‌ பார்க்கிறோம்‌. படிப்பே 
இல்லாத, ஆனால்‌, பணக்காரராக உள்ள ஒருவரிடம்‌ அவர்கள்‌ சிபார்சு 
கேட்கிறார்கள்‌. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில்‌, சர்வகலாசாலைப்‌ பட்டத்தை 
வீட அதிகாரிகள்‌ அந்தப்‌ பணக்காரரின்‌ சிபார்சுக்குத்தான்‌ அதிக மதிப்புக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. இது எதைக்‌ காட்டுகிறது. அறிவாற்றலைவிடய்‌ 
பணத்திற்குத்தான்‌ அதிக மதிப்பு, மூளைக்கு அவ்வளவு மதிப்பு கிடையாது 
என்பதையே அது காட்டுகிறது. ஏன்‌ இப்படி இருக்கிறது? மூனையினால்‌ 
பணம்‌ சம்பாதிக்க முடியவில்லை என்பதே இதற்குக்‌ காரணம்‌. அறிவாற்றல்‌ 
தேனைப்படும்‌ வேலைகள்‌ இல்லாததுதான்‌ இந்தத்‌ தோல்விக்குக்‌ காரண 
மாகும்‌. மனித சமுதாயத்திலேயே மூளைதான்‌ மிக மதிப்புள்ளதும்‌, பலமுள்‌ 
எதுமான சக்தியாகும்‌; ஆனால்‌, அதற்கு கிராக்கி இல்லாததால்‌ அது 
வீணாகிறது. 


“ஒரு விவசாயினுடைய ஆஸ்தி அவருடைய கைகள்தான்‌. ஜமீன்தாரின்‌ 
ஆஸ்தி அவருடைய நிலங்களே, நிலத்தின்‌ பண்பாடுதான்‌ விவசாயம்‌. கை 


490 கல்வி 


களின்‌ ஆற்றல்‌ தரன்‌ கைத்தொழில்‌. விவசாயமும்‌ ஒரு கைத்தொழில்‌ என்று 
கூறப்படுகிறது என்பதை கான்‌ அறிவேன்‌. ஆனால்‌, அடிப்படைகளில்‌ உள்ள 
வித்தியாசங்கள்‌ காரணமாக விவசாயத்தைக்‌ கைத்தொழில்களின்‌ ரகத்தில்‌ 
சேர்த்துவிட முடியாது, கைகளின்‌ ஆற்றல்‌ படிப்படியாக வளர்ச்சிபெற்று- 
அக்தந்தக்‌ கட்டத்தில்‌ அதிகப்படியான ஊதியத்திற்கு வழிவகை செய்யும்‌. 
உடலுழைப்பின்‌ ஒரு பிரிவைத்தான்‌ கைத்தொழில்‌ என்று நியாயமாகச்‌ 
சொல்ல முடியும்‌, நிலத்தில்‌ வேலை செய்வது இப்படியல்ல, ஏர்‌ உழுபவன்‌, 
விதை விதைப்பவன்‌, வயல்களில்‌ களை பிடுங்குபவன்‌, தன்னுடைய கைகளின்‌ 
ஆற்றலின்‌ மூலம்‌ அதிக ஊதியம்‌ பெறமாட்டான்‌. விவசாயிகளின்‌ தொழிலில்‌ 
இன்னும்‌ அதிக வருவாய்‌ பெறக்கூடிய திறமை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. 
ஒரு தச்சரை எடுத்துக்கொள்ளுவோம்‌. சாமான்களை வைக்கும்‌ பெட்டிகளைச்‌ 
செய்வதுடன்‌ அவர்‌ தன்‌ வேலையை ஆரம்பிக்கிறார்‌. அவருடைய தினசரி 
ஊதியம்‌ பெருகும்போது, அதற்கேற்றவாறு அவருடைய கைத்திறனும்‌ வளரு 
வதைக்‌ கவனியுங்கள்‌, இரண்டு புட்டிகளின்‌ மேல்‌ படமெடுத்து ஆடும்‌ 
பாம்புகள்‌ போல்‌ அமைத்து, ஓர்‌ அற்புதமான சாதனத்தைச்‌ செய்தவர்‌, 
சாமான்கள்‌ போடும்‌ பெட்டிகள்‌ செய்வதற்காகத்தான்‌ முதலில்‌ என்னி ' 
டம்‌ அமர்ந்தார்‌. முதலில்‌ அவருக்கு தினசரி கூலி ஆறணா. இரண்டு வருடல்‌ 
களில்‌ அவர்‌ தினசரி ஒரு ரூபாய்‌ சம்பாதிக்க ஆரம்பித்துவிட்டார்‌. அவரு 
டைய கைவினைத்‌ தொழில்‌ உற்பத்திகளின்‌ மார்க்கெட்‌ விலைப்படி, அகில்‌ 
தினசரி குறைந்தபட்சம்‌ நாலணா அவரை வேலைக்கு அமர்த்திக்‌ கொண்ட 
வருக்குக்‌ கிடைத்தது. இதனால்‌ இரண்டு வருடங்களில்‌ சம்பளம்‌ ரூ. 133- 
லிருந்து ரூ. 865 ஆக உயருகிறது. ஜனத்தொகையில்‌ 98 சதவிகிதத்தின 
முக்கு அதிகமாகவே நிலங்களில்‌ வேலை செய்கிறார்கள்‌. நிலங்களின்‌ பரப்பு 
வளருவதில்லை. ஜனத்தொகை பெருகப்‌ பெருக நபர்களின்‌ எண்ணிக்கையும 
அதிகமாகிறது, முப்பது வருடங்களுக்கு முன்பு ஒருவரிடமிருக்து நிலம்‌ ஐந்து 
பேர்கள்‌ கொண்ட ஒரு குடும்பத்தைக்‌ காப்பாற்றிக்‌ கொண்டிருந்தது. இப்‌ 
போது அதே நிலம்‌ 12 முதல்‌ 15 பேர்கள்‌ வரை காப்பாற்ற வேண்டியிருக்‌ 
கிறது. சில சமயங்களில்‌ அந்தக்‌ குடும்பத்தில்‌ உள்ளவர்களில்‌ சிலர்‌ வேறு 
இடங்களுக்குப்‌ போவதன்‌ மூலம்‌ இந்த அதிகப்படி நிர்ப்பந்தம்‌ குறைகிறது. 
ஆனால்‌, பெரும்பாலான சந்தர்ப்பங்களில்‌ ஜீவசக்திக்‌ குறைவு தவிர்க்க முடி 
யாத்து என்று ஏற்பட்டுவிடுகிறது."? 


1924-இல்‌ பீகார்‌ இளைஞர்கள்‌ கழகத்தில்‌ ஸ்ரீ எம்‌. எஸ்‌. 
தாஸ்‌ செய்த பிரசங்கத்திலிருந்து சில பகுதிகளை மேலே கொடுத்‌ 
திருக்கிறேன்‌. உரிய தருணத்தில்‌ அதன்‌ முக்கியமான அம்சங்‌ 
களை விவாதிக்க வேண்டும்‌ என்பதற்காக அந்தப்‌ பிரசங்கத்தை 
என்னிடமே வைத்திருந்தேன்‌. இவர்‌ சொல்லியிருப்ப தில்‌ 
புதியது ஒன்றுமில்லை. அவர்‌ ஒரு பிரபல வக்கீல்‌, ஆனால்‌, உட 
லுழைப்பை அவர்‌ இழிவுபடுத்தவில்லை. வயதான பிறகு அவர்‌ 
கைவினைத்‌ தொழில்களைக்‌ கற்றுக்கொண்டார்‌. வெறும்‌ பொழுது 
போக்குக்காக மட்டும்‌ கற்றுக்கொள்ளவில்லை. இளைஞர்களுக்கு 
உடலுழைப்பின்‌ மேன்மையைக்‌ காட்டுவதற்காகவும்‌, சாட்டின்‌ 
கைத்‌ தொழில்களில்‌ அவர்கள்‌ கவனம்‌ செலுத்த ஆரம்பித்தா 
லொழிய, எதிர்காலம்‌ பிரகாசமாக இல்லை என்பதை அவ. 
களுக்குக்‌ காட்டுவதற்காகவுமே அவர்‌ கற்றுக்கொண்டார்‌. 


உழைப்பின்‌ மேன்மை 4917 


அதனால்தான்‌ அவர்‌ கூறுவதற்கு மதிப்பு இருக்கிறது. ஸ்ரீ 
தாஸே கட்டாக்கில்‌ ஒரு தோல்‌ பதனிடும்‌ தொழிற்சாலையை 
அமைத்திருக்கிறார்‌. அதற்கு முன்பு குறிப்பிட்ட எந்த வேலை 
யிலும்‌ தேர்ச்சி இல்லாத சாதாரண தொழிலாளர்களாக இருக்க 
வர்களில்‌ பலர்‌ இதன்மூலம்‌ பயிற்சி பெற்றிருக்கிறார்கள்‌. ஆனால்‌, 
லட்சக்கணக்கான கைகளின்‌ புத்திசாலித்தனமான உழைப்பு 
கேலையாக இருக்கும்‌ மிகப்‌ பெரிய கைத்தொழில்‌ நூல்‌ நூற்றல்‌ 
தான்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. 


இந்த நாட்டில்‌ விவசாயத்தை நம்பியிருக்கும்‌ ஏராளமான 
மக்களுக்கு, மேற்கொண்டு புத்திசாலித்தனமான ஒரு வேலையைக்‌. 
கொடுக்க வேண்டியதே இன்றைய தேவையாகும்‌; அந்த வேலை 
அவர்களுடைய மூனை, கைகள்‌ இரண்டுக்குமே பயிற்சியளிப்ப 
காக இருக்க வேண்டும்‌. அவர்களுக்கு அளிக்கக்‌ கூடிய மிகச்‌ 
சிறந்ததும்‌, மலிவானதுமான கல்வீ அதுதான்‌. உடனடியாக 
அது வருவாய்‌ அளிக்கிறது என்பதால்‌ மலிவானது என்று சொல்‌: 
லுகிறேன்‌. இந்தியாவில்‌ எல்லோரும்‌ கல்வி பயில வேண்டு 
மென்று நாம்‌ விரும்பினால்‌, எழுதப்படிக்கத்‌ தெரிவதும்‌, கணக்‌ 
குப்போடத்‌ தெரிவதும்‌ ஆரம்பக்‌ கல்வியாகாது. ராட்டையில்‌ 
நூற்றலே அத்தக்‌ கல்வியாகும்‌. அதன்‌ மூலம்‌ கைகளும்‌ கண்‌ 
களும்‌ சரியாகப்‌ பயிற்சி பெறும்போது, எழுதப்‌ படிக்கக்‌ கற்றுக்‌ 
கொள்ளுவதற்கு குழந்தைகள்‌ தயாராகிவிடுகிறார்கள்‌. இது 
முற்றிலும்‌ அர்த்‌ தமற்றதென்று சிலருக்குத்‌ தோன்றலாம்‌, முற்றி 
லும்‌ அனுபவ சரத்தியமற்றதென்று சிலருக்குத்‌ தோன்றலாம்‌. 
இது எனக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌, அப்படி நினைப்பவர்கள்‌ நம்‌ 
நாட்டிலுள்ள லட்சக்கணக்கான மக்களின்‌ நிலைமையை அறியா 
தவர்களாவர்‌. லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகளின்‌ குழந்‌ 
தைகளுக்குல்‌ கல்வி புகட்டுவது என்றால்‌ என்ன என்பதையும்‌ 
அவர்கள்‌ அறியமாட்டார்கள்‌. காட்டில்‌ ஏற்பட்டுள்ள அரசியல்‌ 
விழிப்புக்குப்‌ படித்தவர்கள்கான்‌ காரணம்‌. அவர்கள்‌ உடலு 
ழைப்பின்‌ மேன்மையை உணர வேண்டும்‌. ஒவ்வொரு இளைஞ: 
னும்‌ கைரரட்டினத்தில்‌ நூற்கக்‌ கற்றுக்கெரண்டு, அதை கிராமத்‌ 
திலும்‌ பரப்புவதைக்‌ தன்‌ சடமையாகல்‌ கருத வேண்டும்‌. 
இல்லாதவரையில்‌ மிகவும்‌ அவசியமான இந்தக்‌ கல்வியை 
அளிக்க முடியாது. 
எங்‌ இத்தியா' - 9-9-1926 


6 
ஒரு மாணவனின்‌ சங்கடம்‌ 


வஞ்சனை, சூது, எதுவும்‌ இல்லாத மாணவர்‌ ஒருவர்‌ பின்‌ 
வருமாறு எழுதுகிறார்‌ : 


“நான்‌ ஒரு கதர்‌ ஊழியனாக வேண்டும்‌ என்று நீங்கள்‌ எனக்கு எழுதி 
யிருந்த கடிதத்தை மிகுந்த கவனத்துடன்‌ படித்தேன்‌. நாட்டுக்குச்‌ சேவை 
செய்யக்‌ கூடிய ஏ தாவது ஒரு வேலையை மேற்கொள்ள வேண்டுமென்றே கான்‌ 
விரும்புகிறேன்‌. ஆனால்‌, கதர்‌ ஊழியர்‌ ஆவதா அல்லது வேறு ஏதாவது 
சேவையை மேற்கொள்ளுவதா என்று இனிமேல்தான்‌ கான்‌ முடிவு செய்ய 
வேண்டும்‌. ஆன்மிக வளர்ச்சிக்கு கதர்‌ வேலை ஒரு கருவீயாக இருக்கமுடியும்‌ 
என்று இன்னும்‌ என்‌ மனத்தில்‌ படவில்லை, இப்போதைக்கு நாட்டுக்கு 
என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நூற்றுக்‌ கொண்டிருக்கிறேன்‌. 
ஏனெனில்‌, நமது பொருளாதார அபிவிருத்திக்கும்‌, சுதந்திரம்‌ பெறுவதற்கும்‌ 
இது அவசியம்‌ என்பதை நான்‌ உணர்ந்திருக்கிறேன்‌. இறுதியில்‌ எனக்கு 
கல்ல திருப்தியளிக்கும்‌ வேலையைத்தான்‌ கான்‌ ஏற்றுக்‌ கொள்ளுவேன்‌. 
ஆனால்‌, இப்போதைக்கு முடிர்கவரையில்‌ விஷயங்களைத்‌ தெரிந்து கொண்டு, 
சேவைக்கு என்னைத்‌ தயார்‌ செய்துகொள்ள வேண்டும்‌ என்பதே என்னுடைய 
நோக்கமாகும்‌. 


“பிரம்மச்சரியம்‌ சம்பந்தபட்டவரையில்‌, அதைப்பற்றி நான்‌ என்ன 
எழுத முடியும்‌? பிரம்மச்சரிய விரதத்தைக்‌ காப்பாற்ற வேண்டுமென்ற 
என்னுடைய விருப்பம்‌ நிறைவேறுவதற்கான சக்தியையும்‌ உறுதியையும்‌ 
அளிக்கும்படி காள்‌ கடவுளைப்‌ பிரார்த்தித்துக்‌ கொள்ளத்தான்‌ முடியும்‌. 


“பள்ளிக்கூடங்களில்‌ அறிவும்‌ பெற வேண்டும்‌, அதே சமயத்தில்‌ கை 
வினைத்‌ தொழில்களையும்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று நீங்கள்‌ ஏன்‌ சம 
முக்கியத்துவம்‌ அளிக்கிறீர்கள்‌ என்று எனக்குப்‌ புரியவில்லை, இரண்டையும்‌ 
ஒரே சமயத்தில்‌ செய்வதற்கு முயற்சிப்பதன்‌ மூலம்‌, ஒன்றைக்கூட நாம்‌ சரி 
யாகச்‌ செய்யத்‌ தவறிவிடுகிறோம்‌ என்றே நான்‌ நினைக்கிறேன்‌. 


“ ஏதாவது ஒரு தொழிலை நாம்‌ கற்றுக்கொள்ள வேண்டியது தான்‌. 
ஆனால்‌, அறிவை வளர்க்கும்‌ பயிற்சி முடிந்த பிறகு அதை ஆரம்பிப்பது நல்ல 
தல்லவா? ராட்டையில்‌ நூற்பதை நான்‌ ஒரு தொழிலாகக்‌ கருதவில்லை. 
சமூகத்திற்கு காம்‌ செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவே அதைக்‌ கருது 
கிறேன்‌. ஆகையால்‌, ஒவ்வொருவருமே நூற்கத்தான்‌ வேண்டும்‌. ஆனால்‌, 
செசவு, விவசாயம்‌, தச்சு வேலை முதலியவைகளைப்‌ பள்ளிக்கூடப்‌ படிப்பு 
முடியும்‌ வரையில்‌ ஒத்திப்‌ போடலாமென்றே நான்‌ நினைக்கிறேன்‌. அவை 
ஒவ்வொன்றும்‌, பூராவாகக்‌ கற்க வேண்டிய தனித்தனியான விஷயங்கள்‌. 
அதற்கென்று தனியாக ஒருவருடமோ அல்லது அதற்கும்‌ அதிகமாகவோ 
ஒதுக்கினால்‌ போதும்‌. 

““ இங்கு காரியங்கள்‌ செய்யப்படும்‌ விதம்‌, அறிவு வளர்ச்சி, தொழில்‌ 
திறமை இரண்டையுமே பாதிக்கிறது. மூன்று மணிநேரம்‌ தொழில்‌ பயிற்சி, 


ஒரு மாணவனின்‌ சங்கடம்‌ 493° 


ஓய்வு நேரத்தில்‌ நூல்‌ நூற்றல்‌, மற்றப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ போதிக்கப்படும்‌ 
பாடங்களையெல்லாம்‌ படித்தல்‌, பின்னர்‌ மற்றவர்களுடன்‌ சேர்ந்து பொது. 
வான வேலைகளைச்‌ செய்தல்‌ ஆகிய இவ்வளவையும்‌ செய்வதென்பது உண்மை 
யில்‌ மிகவும்‌ கஷ்டமாக இழுக்கிறது. 


“பையன்கள்‌ இவ்வளவு படிக்க வேண்டுமென்று விதித்திருப்பதைக்‌ 
குறைக்க முடியாது. எல்லாப்‌ பாடங்களையும்‌ அவர்கள்‌ படிக்க வேண்டியது. 
அவசியம்‌. தம்முடைய வாசிப்பைத்‌ தாமே கவனித்துக்கொள்ள வேண்டி 
யிருப்பதுடன்‌, இவ்வளவு பாடங்களையும்‌ கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும்‌ 
பையன்கள்‌ மீது மேற்கொண்டு அதிக வேலையைச்‌ சமத்துவது எப்படி நியாய 
மாகும்‌? தமக்கு அளிக்கப்பட்டுள்ள வேலைகளைச்‌ செய்வதற்கே அவர்‌ 
களுக்குப்‌ போதிய அவகாசம்‌ கிடைக்கவில்லையென்றால்‌, தம்முடைய பாடங்‌ 
களைப்‌ படிப்பது, தாமே சிந்தித்துப்‌ பார்ப்பது ஆகியவற்றிற்கு அவகாசம்‌ 
கிடைக்கும்‌ என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்‌? 


“இந்தக்‌ கஷ்டங்களைப்‌ பற்றி ஆசிரியர்களுடன்‌ கான்‌ விவாதித்தேன்‌. 
இதைப்‌ பற்றி விவாதங்களும்‌ ஈடந்திருக்கின்றன, ஆனால்‌, எனக்குத்‌ திருப்தி 
ஏற்படவில்லை. எங்களுடைய கஷ்டங்களை ஆசிரியர்கள்‌ சரியாகப்‌ புரிந்து: 
கெசள்ளவில்லையென்று கினைக்கிறேன்‌. நான்‌ கூறியுள்ள விஷயங்களைப்‌ பற்றி 
நீங்கள்‌ யோசனை செய்து பார்த்து, அதில்‌ என்ன தவறு இருக்கிறது என்பதை 
தயவுசெய்து எடுத்துக்‌ காட்டுவீர்களா??' 


இக்தக்‌ கடிதத்தில்‌ இரண்டு முக்கியமான விஷயங்கள்‌ 
எழுதப்பட்டுள்ளன. இந்துக்‌ கடிதம்‌ என்னுடைய கடிதத்திற்கு 
எழுதப்பட்ட பதில்‌ என்பதை வாசகர்களுக்கு நான்‌ சொல்லத்‌ 
தேவையில்லை. ' இவருக்குத்‌ தனியாக பதில்‌ எழுதுவதைவிட 
“நவஜீவன்‌” பத்திரிகையிலேயே இக்க விஷயங்களைப்‌ பற்றி விவா: 
கித்தால்‌, இதே மாதிரி சங்கடங்கள்‌ உள்ள மற்ற மாணவர்‌: 
களுக்கும்‌ உதவியாக இருக்குமென்று நினைத்தேன்‌. அதனால்‌ 
தான்‌ இந்த மூன்று மாதங்களாக இதற்கு பதில்‌ அனுப்பாமல்‌ 
வைத்துக்கொண்டிருக்தேன்‌. 


இக்தக்‌ கடிதத்தில்‌, ஆன்மிக வளர்ச்சி, சமூகத்திற்குள்‌ சேவை 
ஆகிய இரண்டுக்குமிடையே ஒரு பாகுபாடு செய்யப்பட்டிருக்‌. 
கிறது; இந்தியாவில்‌ பலர்‌ இதே மாதிரி வேற்றுமை பாராட்டு 
கிறார்கள்‌. இது தவறானது என்றே நான்‌ கருதுகிறேன்‌. உள்‌ 
எத்தின்‌ வளர்ச்சிக்கு முரணாக இருக்கிற எதுவுமே பொதுவாக. 
சமூகத்தின்‌ உண்மையான வளர்ச்சிக்கும்‌ முரணானதுதான்‌ 
என்பதே என்னுடைய நம்பிக்கையாகும்‌; என்னுடைய அனுப: 
வழும்‌ இப்படித்தான்‌. சமூகத்திற்கு சேவை செய்வதன்‌ மூலம்‌ 
தான்‌ ஆன்மிக வளர்ச்சியில்‌ வெற்றிபெற முடியுமென்று நான்‌ 
கருதுகிறேன்‌. சேவை என்பது யக்ஞத்தைப்‌ போன்றதேயாகும்‌. 
ஆன்மிக வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும்‌ சேவையைப்‌ புறன்‌. 
கணித்துவிட வேண்டும்‌, 


பொய்‌ சொல்லுவதன்‌ மூலமும்‌ சில சமயங்களில்‌ சேவை 
செய்ய முடியுமென்று நினைப்பவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. ஆனால்‌, 


494 கல்வி 


பொய்‌ சொல்லுவது ஆன்மாவை இழிவு படுத்துவதாகும்‌ என்ப 
தையும்‌, அதனுடைய உயர்ந்த ஸ்தான த்திலிருந்து வீழ்ச்சியுறச்‌ 
செய்துவிடுகிறது என்பதையும்‌ யாவரும்‌ அறிவர்‌. ஆகையால்‌, 
பொய்‌ சொல்லுவதன்‌ மூலம்‌ சேவை செய்யலாம்‌ என்பதை 
கினைத்துக்கூடப்‌ பார்க்க முடியாது. உண்மையில்‌, பொய்‌ சொல்‌ 
லுவதும்‌ சேவைக்கு ஒரு சாதனமாக இருக்க முடியும்‌ என்று 
கினைப்பது வெறும்‌ மன பிரமையே ஆகும்‌. அதனால்‌, சமூகத்‌ 
திற்குத்‌ தாற்காலிகமான நன்மை ஏற்படுவதாகத்‌ தோன்றலாம்‌, 
ஆனால்‌, இறுதியில்‌ அதனால்‌ ஈன்மையைவிடக்‌ கெடுதல்‌ ஏற்படு 
கிறது என்பதை ருசுப்பிக்க முடியும்‌. 


இதற்கு மாறாக, சமூகத்திற்கும்‌, உலகிற்கும்‌, ஆகையால்‌, 
ஆன்மாவுக்கும்கூட ராட்டை நன்மை செய்கிறது. இதனால்‌ 
ஒருவன்‌ நூற்கிறான்‌ என்பகுற்காக அவனுக்கு ஆன்மிக வளர்ச்சி 
ஏற்பட்டுவிடுகிறது என்று அர்த்தமில்லை. ஒன்றிரண்டு அணாக்‌ 
ரச்‌ சம்பாதிப்பதற்காக நாற்பவருக்கு ஒன்றிரண்டு அணாக்கள்‌ 
தான்‌ கிடைக்கும்‌. ஆன்ம தரிசனம்‌ பெற வேண்டுமென்ற நோக்‌ 
த்துடன்‌ நூற்பவர்‌ அதன்‌ மூலம்‌ முக்தி பெறலாம்‌. தாகத்துட 
னிருப்பவனுக்கு அன்புடனும்‌, பக்தியுடனும்‌ குடிக்கத்‌ தண்ணீர்‌ 
கொடுப்பவனும்‌ முக்தி பெறலாம்‌. பகட்டுக்காக காயத்ரி 
மந்திரத்தை ஜபிப்பவர்கள்‌ வீழ்ச்சியடைந்துவிடுகிறார்கள்‌. 
பணத்திற்காக இந்த மந்திரத்தை ஜபிப்பவர்கள்‌ தம்முடைய 
பண ஆசையை நிறை வேற்றிக்கொள்ளுவதற்கு அப்பால்‌ போக 
முடியாது. ரோக்கம்‌ உயர்ந்ததாகவும்‌, பரிசுத்தமான தாகவும்‌ 
இருந்து, செயலும்‌ அதே மாதிரி இருந்தால்‌ முக்தி பெற முடியும்‌. 


உயர்க்க நோக்கம்‌ எது, உயர்தரமான செயல்‌ எது என்ப 
தைத்‌ தெரிக்துகொள்ளூவசற்கு பிரம்மத்தைப்‌ பற்றிய அறிவு 
அவசியம்‌. ஆன்மிக வளர்ச்சி பெற வேண்டும்‌ என்ற தோக்கத்‌ 
துடன்‌ கதர்‌ வேலைக்குத்‌ தகுதி பெறுவதென் பது சிறிய விஷயம்‌ 
அல்ல. ஆன்மிக வளர்ச்சி பெற விரும்பும்‌ அதர்‌ ஊழியர்‌ விருப்பு, 
வெறுப்புகள்‌ இல்லாதவராக இருக்க வேண்டும்‌. இதைப்‌ பற்றிச்‌ 
சொல்ல வேண்டிய யாவும்‌ அநேகமாக இதிலேயே அடங்கியிருக்‌ 
கிறது. தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்குப்‌ போது 
மானதை மட்டும்‌ பெற்றுக்கொண்டு, எங்கேயோ தொலைவில்‌ 
உள்ள ஒரு கிராமத்தில்‌, நேசபாவமற்ற சூழ்நிலையில்‌ போய்‌ 
உட்கார்ந்து கொண்டு, தளராத நம்பிக்கையுடன்‌ வேலை செய்யக்‌ 
கூடிய கதர்‌ ஊழியர்‌ ஒருவர்கூட இதுவரையில்‌ கமக்குக்‌ கிடைக்க 
வில்லை. அத்தகைய ஒரு ஊழியருக்கு சமஸ்கிருதமும்‌, சங்கீ 
கமும்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌; எல்லா முக்கியமான மதங்களின்‌ 
அடிப்படைகளையும்‌ பற்றிப்‌ போதிய அளவுக்குக்‌ தெறிக்திருக்க 
வேண்டும்‌ என்றே எதிர்பார்ப்பேன்‌. தனக்குத்‌ தெரிந்த 
கலைகளை அவர்‌ ஈன்கு பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. ஆனால்‌, 
ரரட்டையைச்‌ சுழற்றுவதைத்‌ தவிர அவருக்கு வேறு ஒன்றுமே 
க என்றால்கூட அவர்‌ திருப்கியுடன்‌ வேலை செய்ய 

டியும்‌. 


ஒரு மாணவனின்‌ சங்கடம்‌ 495 


எவ்வளவோ காலமாக சோம்பேறித்தனம்‌, மூட ஈம்பிக்கை, 
பசி, ஈம்பிக்கையின்மை ஆகியவையெல்லாம்‌ நிலவி வந்திருக்‌ 
கின்றன. இதனால்‌ ஏற்பட்டுள்ள இருளையும்‌ துன்பத்தையும்‌ 
போக்க வேண்டுமானால்‌, சற்றேறக்குறைய முக்தியின்‌ தலைவா 
சலையே அடைந்துள்ள தவச்‌ சீலர்கள்‌ நமக்கு வேண்டும்‌. இந்த 
தருமத்தை ஒரு அளவுக்குப்‌ பின்பற்றினால்‌ கூட, பெரிய விபர 
தங்களை அது தடுக்கும்‌. ஆகவே, அதைப்‌ பின்பற்றுவது சலப 
மானது.  ஆனுல்‌, அதைப்‌ பரிபூரணமாக கிறைவேற்றுவ 
தென்பது, ஆன்ம தரிசனம்‌ செய்ய விரும்பும்‌ ஒருவரின்‌ தவத்தைப்‌ 
போல்‌ அவ்வளவு கடினமான தாகும்‌. 


உடனே படிப்புகளை நிறுத்திவிட்டு, கதர்‌ வேலையில்‌ 
இறங்கிவிட வேண்டுமென்று நான்‌ சொல்லவில்லை. தைரியமும்‌, 
உறுதியும்‌, நம்பிக்கையும்‌ உள்ள ஒரு மாணவன்‌, என்னுடைய 
படிப்பு முடிந்தவுடன்‌ கான்‌ கதர்‌ வேலையை மேற்கொள்ளுவேன்‌”” 
என்று இன்றைக்கே பிரதிக்ஞை எடுத்துக்‌ கொள்ள வேண்டு 
மென்றே நான்‌ சொல்லுகிறேன்‌. இந்தப்‌ பிரதிக்ஞையை 
எடுத்துக்‌ கொண்டுவிட்டால்‌, அவருடைய கதர்‌ வேலை ஆரம்ப 
மாகிவிட்டதென்றே கூறலாம்‌. ஏனெனில்‌, இந்தக்‌ குறிப்பிட்ட 
வேலைக்குத்‌ தேவையான தகுதியைப்‌ பெறுவதற்கே அவர்‌ 
முயற்சி செய்வார்‌. 


இனி இரண்டாவது சங்கடத்தை கவனிப்போம்‌. “பள்ளிக்‌ 
கூடங்களில்‌ அறிவும்‌ பெற வேண்டும்‌, அதே சமயத்தில்‌ 
கைவினைத்‌ தொழில்களையும்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று 
நீங்கள்‌ ஏன்‌ ௪ம முக்கியத்துவம்‌ அளிக்கிறீர்கள்‌ என்று எனக்குப்‌ 
புரியவில்லை.” 


நான்‌ இந்தியாவுக்குத்‌ திரும்பி வந்ததிலிருந்து இதே கேள்வி 
யல தடவைகளில்‌ என்னிடம்‌ கேட்கப்பட்டிருக்கிறது இரண்‌ 
டுக்கும்‌ சம முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட வேண்டுமென்ற அதே 
பதிலைத்தான்‌ கான்‌ கொடுத்து வந்திருக்கிறேன்‌. முன்‌ காலத்தில்‌ 
அப்படித்தான்‌ இருந்தது. மாணவன்‌ கையில்‌ ஸமித்துக்‌ கட்டை 
களுடன்‌ குருவினிடம்‌ போவான்‌. அவன்‌ வேலை செய்யத்‌ தயா 
ராயிருக்கிறுன்‌ என்பதற்கும்‌, அவனுடைய தாழ்மைக்கும்‌ அது 
ஓர்‌ அடையாளமாகும்‌. வேலை என்பது, குருவுக்காகக்‌ காட்டி 
லிருந்து விறகு கொண்டு வருவதும்‌ தண்ணீர்‌ கொண்டுவரு 
வதும்தான்‌. விவசாயம்‌, பசுப்‌ பராமரிப்பு முதலியவைகளைப்‌ 
பற்றியும்‌ குருவினிட மிருந்து அவன்‌ சிறிது கற்றுக்‌ கொள்ளுவான்‌. 


இன்று கிலைமை அப்படியில்லை. உலகத்தில்‌ இன்று இவ்‌ 
வளவு பசி, அநீதி, தீமை இருப்பதற்கான காரணங்களில்‌ 
அதுவும்‌ ஒன்றாகும்‌. புத்தகப்‌ படிப்பு, அறிவு வளர்ச்சி பெறுவது, 
பல்வேறு கைவினைத்‌ தொழில்களில்‌ உடலுழைப்பு' ஆகியவை 
யெல்லாம்‌ பார்வைக்கு வெவ்வேறாகத்‌ தோன்றினாலும்‌, உண்மை 
யில்‌ வேவ்வேறானவையல்ல. இவற்றை இணைத்து வைத்துள்ள 


496 கல்வி 


பிணைப்புகளைத்‌ துண்டிக்க முயற்சிப்பது, அறிவை துஷ்பிரயோகம்‌ 
செய்வதாகிறது. அறிவு வளர்ச்சிப்‌ பகுதி கணவளைப்‌ போன்றது; 
உடலுழைப்புப்‌ பகுதி மனைவியைப்‌ போன்றது. இவ்விரண்டுக்கு 
மிடையே உள்ள பந்தம்‌ துண்டிக்க முடியாதது. உடலுழைப்பு 
இல்லாததால்‌, கணவன்‌ இன்று சிறிதும்‌ தன்னடக்கமின்றி நடந்து 
கொள்ளுகிறான்‌. தன்னுடைய தீய கண்களைக்‌ கட்டுப்பாடின்றி 
கண்டவற்றையெல்லாம்‌ பார்க்க அனுமதிக்கிறான்‌. அப்படியும்‌ 
அவனுக்குத்‌ திருப்தி ஏற்படுவதில்லை; கடைசியில்‌ அலுத்து, 
சலித்துப்‌ போய்‌ வீழ்ச்சியடைகிறான்‌. 


இரண்டையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்க வேண்டுமானால்‌, உட 
லுழைப்புக்குக்‌ தான்‌ முசலிடம்‌ கொடுக்க வேண்டியிருக்கும்‌. 
ஒரு குழந்தை முதலில்‌ தன்‌ அறிவை உபயோகிப்பதில்லை; 
கைகளையும்‌ கால்களையும்தான்‌ உபயோகிக்கிறது ; கொஞ்சம்‌ 
கொஞ்சமாகத்‌ தனது கண்களையும்‌, காதுகளையும்‌ உபயோகிக்க 
ஆரம்பிக்கிறது. நாலு, ஐந்து வயதான பிறகு தான்‌ அது விஷயங்‌ 
களைப்‌ புரிந்து கொள்ளுகிறது. குழந்தைக்குப்‌ புரிந்து கொள்ளும்‌ 
சக்தி அதிகமாக இருந்தால்‌, உடலைப்‌ புறக்கணித்து விடலா 
மென்று அர்த்தமில்லை. அப்படிச்‌ செய்தால்‌ உடல்‌ மனம்‌ இரண்‌ 
டுமே பாழாகிவிடும்‌. உடலின்‌ செய்கைகள்‌ மூலம்தான்‌ அறிவு 
தன்ன வெளிப்படுத்திக்‌ கொள்ளுகிறது. இன்று உடற்பயிற்சி 
விளையாட்டுகளைச்‌ செய்வதோடு நின்று விடுகிறது. முன்பெல்‌ 
லாம்‌ இந்தத்‌ தேவை உபயோகமான உடலுழைப்பின்‌ மூலம்‌ 
பூர்த்தியாகிக்‌ கொண்டிருந்தது. பையன்கள்‌ விளையாட்டு 
களிலோ, போட்டிகளிலோ கலந்து கொள்ளக்‌ கூடாது என்று 
கான்‌ சொல்லவில்லை. தேக ஆரோக்கியத்திற்காக மட்டும்‌ இத்‌ 
தகைய விளையாட்டுகளுக்கு அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்க 
லாகாது. அதற்குப்‌ பதிலாக உடல்‌, மனம்‌ இரண்டுக்குமே ஓய்வு 
கொடுக்க வேண்டும்‌. கல்வியில்‌ சோம்பலுக்கு இடமில்லை. ஒரு 
கைத்தொழிலைக்‌ கற்றுக்‌ கொண்டாலும்‌, எழுதப்படிக்கக்‌ கற்றுச்‌ 
கொண்டாலும்‌, கல்வி என்பது எப்போதுமே சுவாரஸ்யமாக 
இருக்க வேண்டும்‌. படிப்பதிலோ, எழுதுவதிலோ, கைக்‌ 
தொழிலைக்‌ கற்றுக்‌ கொள்ளுவதிலோ அலுப்பு ஏற்பட்டால்‌, அது 
பையனுடைய தவறல்ல, கல்வி முறையிலும்‌, ஆசிரியரிடமும்‌ 
உள்ள தவழேயாகும்‌. 


இந்தக்‌ கடிதம்‌ என்னிடம்‌ இருந்த காலத்தில்‌, இங்கிலாத்தில்‌ 
மேற்கொள்ளப்‌ படும்‌ ஒரு புதிய கல்வித்‌ துறை சோதனையைப்‌ 
பற்றிய புத்தகத்தை நான்‌ படிக்க நேர்ந்தது. அங்கு ஒரு ஸ்தா 
பனம்‌ அமைக்கப்பட்டிருக்கிறது. கைவினைத்‌ தொழில்களில்‌ 
பயிற்சியளிப்பதுடன்‌, இலக்கியக்‌ கல்வியையும்‌ போதிப்பதற்கு 
அந்த ஸ்காபனத்தின்‌ சார்பில்‌ பல நிலையங்கள்‌ ஆரம்பிக்கப்படும்‌. 
இதை ஆரம்பித்துள்ளவர்களின்‌ ஜாப்தாவில்‌, பிரிட்டனில்‌ கல்வித்‌ 
துறையில்‌ பிரமுகர்களாக உள்ள அகேகமாக எல்லோருடைய 
பெயர்களும்‌ இருக்கின்றன. கல்வியின்‌ இப்போதைய போக்கை 
மாற்றி குழந்தைகளுக்குக்‌ கைத்தொழில்‌ பயிற்சி, இலக்கியக்‌ 


ஒரு மாணவனின்‌ , சங்கடம்‌ 497 


கல்வி இரண்டையும்‌ அளிக்க வேண்டும்‌ என்பதே அவர்களுடைய 
மோக்கமாகும்‌. கைத்தொழில்‌ பயிற்சிக்கு வேண்டிய ஏற்பாடு 
களைச்‌ செய்வதற்காக சற்றி நிறைய திறந்தவெளி உள்ள இடங்‌ 
களில்‌ இம்மாதிரி இன்னும்‌ பல நிலையங்கள்‌ ஆரம்பிக்கப்படும்‌. 
இதனால்‌ பையன்கள்‌ கற்றுக்‌ கொள்ளும்‌ போதே ஏதாவது சம்பா 
திப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. இதனால்‌ இலக்கியக்‌ கல்விக்‌ 
காகச்‌ செலவிடப்படும்‌ காலம்‌ ஒருக்கால்‌ அதிகமாகலாம்‌ என்று 
அந்தப்‌ புத்தகத்தின்‌ ஆசிரியர்‌ கூறுகிறார்‌. எனினும்‌, அதனால்‌ ஒரு 
கெடுதலும்‌ இல்லையென்றும்‌ சொல்லுகிறார்‌. அதற்கு மாறாக, 
அதனால்‌ மாணவர்களுக்கு கன்மையே ஏற்படும்‌. ஒரு பையன்‌ சம்‌ 
பாதிக்க ஆரம்பித்தால்‌, காணயமாகச்‌ சம்பாதிக்கும்‌ பணத்தின்‌ 
மதிப்பைத்‌ தெரிந்து கொள்ளுகிறான்‌. தனக்கு அளிக்கப்படும்‌ 
எல்லா விதமான பாட போதனைகளிலும்‌ அவனுக்கு ஒரு மதிப்பு 
ஏற்படுகிறது. 

தென்னாப்பிரிக்காவில்‌ நான்‌ நடத்திய சோதனைகள்‌ இந்சுக்‌ 
கருத்தை ஊர்ஜிதம்‌ செய்கின்றன என்றே நான்‌ நினைக்கிறேன்‌. 
நான்‌ எந்த அளவுக்கு அதை நிறைவேற்ற முடிந்ததோ, அந்த 
அளவுக்கு அது வெற்றி பெற்றது. 


பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்கும்‌ முறை நன்றாக இருந்தால்‌, 
பாடங்களைப்‌ படிப்பதற்கோ, அதைத்‌ தவிர வேறு விஷயங்களைப்‌ 
படிப்பதற்கோ அதிக காலம்‌ ஆதாது. மாணவர்கள்‌ தம்‌ விருப்‌ 
பப்படி நடந்து கொள்ளுவதற்கும்‌, விருப்பப்படி படிப்பதற்கும்‌, 
சோம்பேறித்தனமாகப்‌ பொழுதைப்‌ போச்குவதற்கும்‌ கூட 
கொஞ்சம்‌ அவகாசம்‌ அவசியம்தான்‌. யோகாப்பியாசத்தில்‌ 
இதை :*சவாசனம்‌' என்று கூறுகிறார்கள்‌ என்பதைச்‌ சிறிது 
காலத்திற்கு முன்பு நான்‌ அறிந்தேன்‌. *சவாசனம்‌' என்றால்‌, 
பிரேதத்தைப்‌ போல்‌ கால்களை நீட்டிக்‌ கொண்டு, எந்த சிந்‌ 
தனையும்‌ இல்லாமல்‌ படுத்திருப்பது என்று அர்த்தம்‌. அப்‌ 
போதும்‌ கூட, ஒவ்வொரு தரம்‌ மூச்சு விடும்போதும்‌ ராம 
நாமத்தை ஜபித்துக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌; எனினும்‌, அதனால்‌ 
ஓய்வு பாதிக்கப்படக்‌ கூடாது. ஒரு பிரம்மச்சாரிக்கு ஒவ்வொரு 
மூச்சிலும்‌ கடவுளின்‌ திருகாமத்தைக்‌ கூறுவதுதான்‌ கடமை 
யாகும்‌. 


கான்‌ சொல்லுவது சரிதான்‌ என்றால்‌, இந்து மாணவரும்‌, 
அவருடைய மற்ற நண்பர்களும்‌ இந்த உண்மையின்‌ அனு 
பவத்தை ஏன்‌ பெறவில்லை? இவர்கள்‌ பொய்‌ சொல்லுபவர்கள்‌ 
அல்ல; மமதை பிடித்தவர்கள்‌ அல்ல; தம்முடைய லட்சியத்தை 
அடைவதற்காகக்‌ கடுமையாக உழைக்கவும்‌ தயாராக இருக்‌ 
கிறார்கள்‌. அப்படியிருக்க ஏன்‌ அவர்களுக்கு இந்த அனுபவம்‌ 
ஏற்படவில்லை? 


ஈம்‌ எல்லோரிடமுமே உள்ள பரிதாபம்‌ இதுதான்‌: கை 
வினைத்‌ தொழில்களைப்‌ புறக்கணித்துவிட்டு, இலக்கியக்‌ கல்விக்கே 
82 


498 கல்வி 


முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படும்‌ காலத்தில்‌ ஈமது ஆசிரியர்கள்‌ 
பிறந்து வளர்ந்திருக்கிறார்கள்‌. ஆயினும்‌, ஈம்மில்‌ சிலர்‌ இந்தப்‌ 
பெரிய தவறைக்‌ கண்டுகொண்டிருக்கிறோம்‌. இதைத்‌ திருத்து 
வதற்கு முயற்சிகள்‌ நடைபெற்று வருகின்றன. ஆனால்‌, எப்படித்‌ 
திருத்த வேண்டும்‌ என்பது இன்னும்‌ தெளிவாகத்‌ தெரியவில்லை. 
மேலும்‌, தெரிந்துகொண்டுள்ள சொற்பத்தையும்‌ நாம்‌ நிறை 
வேற்றக்கூடிய சக்தி இல்லாதவர்களாக இருக்கிறோம்‌. ரகுவம்சம்‌, 
அல்லது ராமாயணம்‌ அல்லது ஷேக்ஸ்பியர்‌ பாடங்கள்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கத்‌ தகுதியுள்ளவர்கள்‌, தச்சு வேலையையோ, நெசவுத்‌ 
தொழிலையோ கற்றுக்கொடுப்பதற்கான பயிற்சியைப்‌ பெற 
வில்லை. ரகுவம்சத்தில்‌ அவர்களுக்குள்ள தேர்ச்சி நெசவுத்‌ 
தொழிலில்‌ இல்லை; அப்படித்‌ தேர்ச்சி இருந்தாலும்‌, அதில்‌ 
அவர்களுக்கு அக்கறை இல்லை. நமது ஆசிரியர்களிடம்‌ உள்ள 
இந்தக்‌ குறைபாடு காரணமாக, இலக்கியக்‌ கல்வி, கைவினைத்‌ 
தொழில்களில்‌ பயிற்சி ஆகிய இரண்டையும்‌ கற்றுக்கொள்ளக்‌ 
கூடியவர்களும்‌, அதே சமயத்தில்‌ ஈல்லொழுக்கம்‌ உள்ளவர்களு 
மான சரியான மாணவர்களை உற்பத்தி செய்வது கஷ்டமாக 
இருக்கிறது. ஆகையால்‌, இர்த இடைக்காலத்தில்‌, குறை 
பாடுகள்‌ உள்ள, போதிய பயிற்சி இல்லாத நமது ஆசிரியர்களும்‌, 
கஷ்டப்பட்டு உழைக்கும்‌ நமது மாணவர்களும்‌ பொறுமை 
யூடனும்‌, ஈம்பிக்கையுடனும்‌ இருக்க வேண்டும்‌. நம்பிக்கை 
இருந்தால்‌ எந்தக்‌ கடல்களையும்‌ கடந்துவிடலாம்‌; தகர்க்க 
முடியாத கோட்டைகளையும்‌ தகர்த்துவீடலாம்‌. 


_' நவஜீவண்‌' உ 8-_7_1927 


i 
சுயதேவையைப்‌ பூர்த்தி செய்வதே 
சுயமரியாதை 


கல்வியைக்‌ கட்டாயமானதாக்குவதற்காக அல்லது கல்வி 
பெற விரும்பும்‌ ஒவ்வொரு பையனுக்கும்‌, பெண்ணுக்கும்‌ கல்வி 
கிடைக்கச்‌ செய்வதற்காக, இப்பத்திரிகையில்‌ அடிக்கடி ஒரு 
யோசனை கூறப்பட்டிருக்கிறது. அதாவது, பள்ளிக்கூடங்களும்‌, 
கல்லூரிகளும்‌, பூராவாக இல்லாவிட்டாலும்‌, அநேகமாக சுய 
தேவையைப்‌ பூர்த்தி செய்து கொள்ளுபவைகளாக இருக்க 
வேண்டும்‌. இதற்கு கன்கொடைகளோ, சர்க்கார்‌ உதவியோ, 
மாணவர்களிடமிருந்து கட்டணமோ பெறக்கூடாது; மாணவர்‌ 
களே ஏதாவது வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும்‌. கைத்‌ 
தொழில்‌ பயிற்சியளிப்பதைக்‌ கட்டாயமான தாக்கினால்தான்‌ இது 
சாத்தியமாயிருக்கும்‌. இலக்கியப்‌ பயிற்சியுடன்‌ மாணவர்கள்‌ 


சுயதேவையைப்‌ பூர்த்தி செய்வதே சுயமரியாதை 499: 


கைத்தொழில்‌ பயிற்சியும்‌ பெற வேண்டிய அவசியம்‌ நாளுக்கு 
காள்‌ அதிகமாக உணரப்பட்டு வருகிறது என்பது ஒருபுறம்‌ 
இருக்கட்டும்‌. கல்வி தன்னைக்‌ கட்டிக்கொண்டு போவதற்கு 
கைத்தொழில்‌ பயிற்சி பெற்றாக வேண்டும்‌ என்ற அவசியமும்‌ 
இந்நாட்டில்‌ இருக்கிறது. மாணவர்கள்‌ உடலுழைப்பின்‌ மேன்‌ 
மையை உணர ஆரம்பித்து, உடலுழைப்பு தெரியாமலிருப்பது 
அவமானம்‌ என்பதும்‌ ஏற்றுக்கொள்ளப்படும்‌ போதுதான்‌ இப்‌ 
படிச்‌ செய்ய முடியும்‌. 

உலகத்தில்‌ மிகவும்‌ செல்வம்‌ கொழிக்கும்‌ காடு அமெரிக்கா. 
ஆகையால்‌, கல்வி தன்னைக்‌ கட்டிக்கொண்டு போகவேண்டு 
மென்ற அவசியம்‌ அங்கு கிடையாது. ஆயினும்‌, அந்த நாட்டில்‌ 
மாணவர்கள்‌ தம்‌ செலவு பூராவையும்‌ அல்லது அதில்‌ ஒரு பகுதி 
யைத்‌ தாமே சம்பாதித்துக்கொள்ளுவது வழக்கமாக இருக்கிறது. 
நியூ யார்க்‌ ஈகரத்திலுள்ள, அமெரிக்கா இந்துஸ்தான்‌ சங்கத்தின்‌ 
வெளியீடான “ஹிந்துஸ்தானி மாணவன்‌” என்ற பிரகரத்தில்‌ பின்‌ 
வருமாறு கூறப்பட்டுள்ளது : 

அமெரிக்க மாணவர்களில்‌ சுமார்‌ 50 சதவிகிதத்தினர்‌ கோடை வீடு 
முறையையும்‌, தம்முடைய பள்ளிக்கூட காலத்திலேயே ஒரு பகுதியையும்‌ 
யணம்‌ சம்பாதிப்பதற்காகச்‌ செலலிடுகிறார்சள்‌. “தமக்குத்‌ தேவையானலைத்‌ 
தாமே சம்பாதித்துக்‌ கொள்ளும்‌ மாணவர்கள்‌ மதிக்கப்படுகிறார்கள்‌' என்று 
அலியோர்னியா சர்வகலரசாலை வெளியீடு கூறுகிறது. சுறுசுறுப்புள்ள ஒரு 
மாணவன்‌ பள்ளிக்கூடத்தில்‌ வாசித்துக்‌ கொண்டே ஒவ்வொரு வாரமும்‌ 12 
முதல்‌ 28 மணி நேரம்‌ வரையில்‌ வெளி வேலைக்காகச்‌ செலவிடலாம்‌. இதனால்‌ 
அவனுடைய கல்லூரிப்‌ படிப்பு அதிகமாக பாதிக்கப்பட மாட்டாது. ஒரு 
மாணவனுக்குப்‌ பின்‌ கண்டவற்றில்‌ கொஞ்சம்‌ அனுபவ பூர்வமான அறிவு 
இருக்க வேண்டும்‌. தச்சு வேலை, சர்வே செய்வது, நகல்‌ தயாரிப்பது, கல்‌ 
அடுக்குவது, ஒட்டுப்‌ போடுவது, மோட்டார்‌ ஓட்டுவது, போட்டோ படம்‌ 
ஈரிடிப்பது, யந்திர வேலை, சாயம்‌ போடுதல்‌, வயல்‌ வேலை, பொதுப்‌ பண்ணை 
வேலை, வாத்திய சங்கீதம்‌ முதலியன. ஹோட்டல்களிலும்‌ 2 மணிநேரம்‌ 
வேலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனால்‌ அவனுடைய சாப்பாட்டுச்‌ 
செலவு குறைகிறது. ஒரு அளவுக்குத்‌ தன்‌ தேவையைத்‌ தானே சம்பாதித்துக்‌ 
கொள்ளும்‌ மாணவன்‌, ஒரு பள்ளிக்கூட வருடத்தில்‌, கோடை விடுமுறையின்‌ 
போது, 150 டாலர்கள்‌ முதல்‌ 200 டாலர்கள்‌ வரையில்‌ மிச்சப்படுத்தலாம்‌. 
கான்ஸால்‌, நியூ யார்க்‌ சர்வகலாசாலை, பிட்ஸ்பர்க்‌, யூனியன்‌ சர்வகலாசாலை, 
ஆண்டியோக்‌ கல்லூரி ஆகியவற்றில்‌, கைத்தொழில்‌ இஞ்சினீரிங்கில்‌ 
*கூட்டுறவு' பாடங்கள்‌ அளிக்கப்படுகின்றன, ஒரு மாணவன்‌ தொழிற்சாலை 
களில்‌ வேலை செய்யவதன்‌ மூலம்‌ ஒரு வருட கல்லூரிக்‌ கட்டணத்தைச்‌ சம்பா 
திக்க மூடியும்‌; அந்தக்‌ காலத்தில்‌ அவன்‌ பெறும்‌ அனுபவ பூர்வமான அறிவும்‌ 
கணக்கில்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்படுகிறது. 

“ஹிவில்‌, மின்சார இஞ்சினீரிங்கில்‌ இம்மாதிரி கூட்டுறவு போதனைகள்‌ 
அளிப்பது பற்றி மிச்சிகன்‌ சர்வகலாசாலை பரிசீலனை செய்து கொண்டிருக்‌ 
கிறது. கூட்டுறவு பாடங்களைப்‌ பெறும்போது, இஞ்சினீரிங்‌ பட்டம்‌ பெறு 
வதற்கு இன்னும்‌ அதிகப்‌ படியாக ஒரு வருடம்‌ வேண்டும்‌," 


800 கல்வி 


தம்முடைய படிப்புச்‌ செலவுகளை மாணவர்கள்‌ தாமே சம்பா 
தித்துக்கொள்ளும்‌ விதத்தில்‌ அமெரிக்கா தனது பள்ளிகளையும்‌, 
கல்லூரிகளையும்‌ அமைத்துக்‌ கொள்ளுகிறதென்றால்‌, ஈமது பள்ளி 
களுக்கும்‌, கல்லூரிகளுக்கும்‌ இந்த ஏற்பாடு இன்னும்‌ எவ்வளவு 
அவசியமாக இருக்க வேண்டும்‌? ஏழை மாணவர்களுக்கு இலவச 
மாகக்‌ கல்வீயளித்து அவர்களை பாப்பர்களாக்குவதைவிட,, 
ஏதாவது வேலை தேடித்தருவது இன்னும்‌ நல்லதல்லவா 2 தம்‌. 
முடைய ஜீவனத்திற்கோ, பள்ளிக்கூடச்‌ செலவுகளுக்காகவோ 
கைகளையும்‌, கால்களையும்‌ உபயோகித்து உடலுழைப்பு செய்வது 
கெளரவக்‌ குறைவு என்ற தவறான எண்ணத்தை இந்திய இளை 
ஞர்களின்‌ மனத்தில்‌ ஏற்படுத்திவிடுவதரல்‌ நாம்‌ எவ்வளவு தீங்கு, 
விளைவிக்கிறோம்‌? தார்மிகத்‌ துறையிலும்‌, ஆன்மிகத்‌ துறை 
யிலுமே தீங்கு ஏற்படுகிறது. தார்மிகத்‌ துறையில்தான்‌ அதிகத்‌ 
தீங்கு ஏற்படுகிறது. மனச்சாட்சியுள்ள ஒரு இனைஞனுக்கு 
உபகாரச்‌ சம்பளம்‌ என்பது அவன்‌ ஆயுள்‌ பூராவும்‌ ஒரு. 
பெரும்‌ சுமையாகவே இருந்துகொண்டிருக்கும்‌. தன்னுடைய 
கல்விக்கு தான்‌ பிறருடைய தருமத்தை ஈம்பியிருக்க வேண்டி 
யிரும்தது என்று பிற்கால வாழ்வில்‌ ஞாபக ப்படுத்துவது யாருக்‌. 
குமே பிடித்தமாக இராது. தன்னுடைய மனத்தையும்‌ சரீரத்‌ 
தையும்‌ ஆன்மாவையும்‌ அபிவிருத்தி செய்து கொள்ளுவதற்கு. 
ஒரு தச்சுப்‌ பட்டறையிலோ அல்லது அம்மா திரி வேறு ஏதாவது 
ஒரு இடத்திலோ வேலை செய்க காட்களை நினைத்து யார்தான்‌ 
பெருமைப்படாமல்‌ இருக்க முடியும்‌ 2 


எங்‌ இந்தியா? - 9௨8.1989. 


8 
அவசியமில்லாத பயம்‌ 


மிதவாத நண்பர்‌ ஒருவர்‌ “மூன்று வருடங்களுக்குள்‌ மது 
விலக்கு' என்ற காங்கிரஸ்‌ திட்டத்தை வெகுவாகப்‌ பாராட்டி 
விட்டு, கல்வியைப்‌ பற்றிக்‌ தனக்குள்ள அச்சத்தைப்‌ பின்வரு. 
மாறு தெரிவித்திருக்கிறார்‌ : 


ட காங்கிரஸின்‌ கல்வித்‌ திட்டம்‌ சிறிது கலக்கத்தை உண்டுபண்ணி” 
யிருப்பது போல்‌ தோன்றுகிறது. உயர்தரக்‌ கல்வியின்‌ அபிவிருத்தியை அது. 
தடுத்துவிடுமோவென்ற அச்சம்‌ இருக்கிறது. நன்கு யோசனை செய்து ஒரு. 
திட்டம்‌ தயாரிக்கப்பட்டு உத்தேச மரறுதல்களைப்‌ பற்றிப்‌ போதிய முன்னறி 
விப்பு கொடுக்கப்படும்‌ வரையில்‌, அவசரப்பட்டு எந்த நடவடிக்கையும்‌ 
எடுத்துக்‌ கொள்ளப்படமாட்டாதென்று நம்புகிறேன்‌. காங்கிரஸ்‌ திட்டத்தை 
மக்கள்‌ முழுமையாக விவாதிப்பதற்குச்‌ சந்தர்ப்பம்‌ கிடைக்கும்‌ வரையிலாவது 
எந்த ஈடவடிக்கையும்‌ எடுத்துக்‌ கொள்ளப்படமாட்டாதென்று ஈம்புகிறேன்‌..” 


அவசியமில்லாத பயம்‌ 5071 


இந்த அச்சத்திற்குக்‌ கொஞ்சமும்‌ அவசியமே இல்லை. 
கரரியக்‌ கமிட்டி பொதுவான எந்தக்‌ கொள்கையையும்‌ விதிக்க 
வில்லை. காசி வித்தியாபீடம்‌, ஜமியா மில்லியா, திலக்‌ வித்தியா 
பீடம்‌, பீகார்‌ வித்தியாபிடம்‌, குஜராத்‌ வித்தியாபீடம்‌ போன்ற 
ஸ்தாபனங்களை காங்கிரஸ்‌ நடத்துகிறது என்பதைத்‌ தவிர, 
வேறு பொதுக்கொள்கை எதையும்‌ அது அறிவிக்கவில்லை. 
கான்‌ எழுதியதெல்லாம்‌ என்னுடைய சொந்தக்‌ கருத்துகளே 
யாகும்‌. காட்டின்‌ இளைஞர்களுக்கும்‌, இந்தியாவின்‌ மொழி 
களுக்கும்‌, பொதுப்‌ பண்பாட்டுக்கும்‌ இப்போதுள்ள கல்விமுறை 
இழைத்துள்ள பெரும்‌ தீங்கைப்‌ பற்றி எனக்கு திடமான அபிப்‌ 
பிராயங்கள்‌ உண்டு. ஆனால்‌, பொதுவாக எல்லா காங்கிரஸ்‌ 
காரர்களையுமே என்‌ பக்கமாகக்‌ திருப்பிவிட்டதாக கான்‌ சொல்‌ 
லிக்கொள்ளவில்லை. அப்படியிருக்கும்போது, காங்கிரசுக்கு 
வெளியே இருப்பவர்களும்‌, இந்திய  சர்வகலாசலைகளில்‌ 
ஆதிக்கம்‌ வகிப்பவர்களுமான கல்வித்‌ துறையாளர்களைப்‌ பற்றி 
என்ன சொல்ல முடியும்‌? அவர்களைத்‌ திருப்புவதென்பது 
எளிதான காரியமல்ல. ஸ்ரீ சாஸ்திரியார்‌ கூறியுள்ள யோசனை 
கன்கு கவனிக்கப்படும்‌, கல்வி சம்பம்தமான விஷயங்களில்‌ 
யார்‌ யாருடைய அபிப்பிராயங்களுக்கு மதிப்பு உண்டோ 
அவர்கள்‌ எல்லோரையும்‌ கலந்து ஆலோசனை செய்வார்கள்‌. 
அப்படிச்‌ செய்யாமல்‌ தீவிரமான எந்த நடவடிக்கையும்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்படமாட்டாது. எனக்குக்‌ கடிதம்‌ எழுதியுள்ள அந்த 
நண்பரும்‌, அவரைப்போல்‌ அச்சப்படும்‌ மற்றவர்களும்‌ இதை 
உறுதியாக கம்பலாம்‌. 


ஏற்கனவே பல கல்வித்‌ துறை பிரமுகர்களுடன்‌ நான்‌ 
கடிதப்‌ போக்குவரத்து ஈடத்திக்கொண்டிருக்கிறேன்‌. எனக்கு 
தரவான அபிப்பிராயங்களும்‌ கிடைத்துக்கொண்டிருக்‌ 
கின்றன. இவை பொதுவான என்னுடைய திட்டத்திற்கு 
ஆதரவாகவே இருக்கின்றன என்பதையும்‌ மகிழ்ச்சியுடன்‌ தெரி 

வித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. 
ஹரிஜன்‌” - 29--8__1997 


2 


கல்வி சம்பந்தமாக இப்பத்திரிகையில்‌ கான்‌ தெரிவித்துள்ள 
கருத்துகளைப்பற்றி எனக்குப்‌ பல அபிப்பிராயங்கள்‌ வந்திருக்‌ 
வின்‌ றன. அவற்றில்‌ மிக முக்கியமானவற்றை இங்கு நான்‌ வெளி 
படலாம்‌. இப்போதைக்கு ஒரு படித்த ஈண்பரின்‌ புகாருக்கு 
பதில்‌ சொல்லுகிறேன்‌. எழுத்தறிவிப்பு புறக்கணிக்கப்பட்டுள்ள 
தென்றும்‌, இதற்கு நான்தான்‌ பொறுப்பாளி என்றும்‌ அவர்‌ 
கூறுகிறார்‌. அம்மாதிரி நினைக்கும்படியாக நான்‌ எழுதியவற்றில்‌ 
ஒன்றுமே இல்லை. நான்‌ கூறும்‌ பள்ளிக்கூடங்களில்‌ பையன்‌ 
களுக்கு எல்லாப்‌ பாடங்களுமே கைவினைத்‌ தொழில்கள்‌ 


502 கல்வி 


முலம்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்படும்‌ என்று நான்‌ கூறவில்லையா ? 
எழுத்தறிவும்‌ அதில்‌ சேர்ந்திருக்கிறது. என்னுடைய திட்டத்தில்‌, 
எழுத ஆரம்பிப்பதற்கு முன்பு கைகள்‌ கருவிகளை உபயோகிக்க 
ஆரம்பித்துவிடும்‌. வாழ்க்கையில்‌ மற்ற விஷயங்களை அவர்கள்‌ 
அறிர்திருப்பார்களா தலால்‌, எழுத்துகள்‌, வார்த்தைகளின்‌ படங்‌ 
களைக்‌ கண்கள்‌ வாசித்துவிடும்‌; பொருள்கள்‌, வாக்கியங்களின்‌ 
அர்த்தங்களைக்‌ கரதுகள்‌ புரிந்து கொண்டுவிடும்‌, பயிற்சி 
பூராவுமே இயற்கையானதாக இருக்கும்‌;  துரிதமானதாக 
இருப்பதுடன்‌, காட்டிலேயே மிக மலிவானதாகவும்‌ இருக்‌ 
கும்‌. ஆசையால்‌, என்‌ பள்ளிக்கூடத்திலுள்ள குழந்தைகள்‌ 
எழுதுவதை விடச்‌ சீக்கிரமாகப்‌ படிக்க ஆரம்பித்துவிடுவார்கள்‌. 
அவர்கள்‌ எழுதுவது, இப்போது கூட நான்‌ எழுதுவதைப்போல்‌ 
கோணலாக இராது. (இதற்கு என்னுடைய ஆசிரியர்கள்தான்‌ 
காரணம்‌). அவர்கள்‌ பார்க்கும்‌ பொருள்களின்‌ படங்களை சரியாக 
வரைவதுபோல்‌, எழுத்துகளையும்‌ சரியாக வரைவார்கள்‌. நான்‌ 
கருத்தில்‌ கொண்டுள்ளது போன்ற பள்ளிக்கூடங்கள்‌ எப்போ 
தாவது ஏற்பட்டால்‌, படிப்பது சம்பந்தப்பட்டவரையில்‌, மிகவும்‌. 
முன்னேற்றமடைந்துள்ள பள்ளிகளுடனும்‌ அவை போட்டி 
போடும்‌. சேவா கிராமத்திலுள்ள பள்ளியில்‌ படிக்கும்‌ குழக்‌ 
தைகள்‌ பழைய முறைப்படி எழுதுகிறார்கள்‌; அவர்கள்‌ கரும்‌ 
பலகையையும்‌, காகிதத்தையும்‌ வீணடிக்கிறார்கள்‌ என்பதே 
என்னுடைய அபிப்பிராயமாகும்‌ . 

ஹரிஜன்‌ : - 28_.8_— 1987 


9 
கைவினைத்‌ தொழில்‌ மூலம்‌ கல்வி 


வினோபாவுக்கும்‌, எனக்கும்‌ இடையே ஐந்து மைல்‌ துரரம்‌ 
தான்‌ இருக்கிறது. ஆனால்‌, இருவருக்கும்‌ அவரவர்களுடைய 
வேலை இருக்கிறது. உடல்‌ நிலையும்‌ திருப்திகரமாக இல்லை. 
எனவே, நாங்கள்‌ ஒருவரையொருவர்‌ சந்திப்பது அரிதாக 
இருக்கிறது. ஆகையால்‌, அவசியம்‌ ஏற்படும்போது கடிதப்‌ 
போக்குவரத்தின்‌ மூலம்‌ எங்களுடைய அலுவல்களில்‌ சிலவற்றை 
கவனித்துக்‌ கொள்ளுகிறோம்‌. 


கல்வியைப்‌ பற்றிய உங்களுடைய புதிய கருத்துகள்‌ எனக்கு மிகவும்‌ 
பிட ஈதிருக்கின்றன; ஏனெனில்‌, இந்த விஷயத்தில்‌ என்னுடைய கருத்து: 
வ்ளும்‌ அதே ரீதியில்தான்‌ இருக்கின்றன. வேலையும்‌ கல்வியும்‌ என்ற. 
இரட்டை அம்சம்‌ எனக்குப்‌ பிடிக்கவில்லை. வேலைதான்‌ கல்வி என்ற அம்சம்‌: 
தான்‌ எனக்குத்‌ திருப்தியாக இருக்கிறது. கல்வி, சுயதேவையைப்‌ பூர்த்தி 
செய்து கொள்ளூவதாக இருக்க வேண்டும்‌. அப்படி இருக்க முடியும்‌ என்‌ 
பதில்‌ எனக்கு எந்தவிதமான சந்தேகமும்‌ இல்லை. கிராம வாசிகள்‌ சம்பந்தப்‌ 


கைவினைத்‌ தொழில்‌ மூலம்‌ கல்வி: 503 


பட்டவரையில்‌, சுயதேவையைப்‌ பூர்த்தி செய்து கொள்ளாத கல்வியை கல்வி 
என்று சொல்லுவதற்கே தகுதியில்லை. இக்த விஷயத்தில்‌ என்னுடைய 
கருத்து முற்றிலும்‌ உங்களுடைய கருத்துக்கு உகந்ததாக இருப்பதால்‌, இது 
சம்பந்தமாக எதுவும்‌ எழுத வேண்டுமென்று எனக்குத்‌ தோன்றவில்லை. 
இதை நான்‌ பரீட்சித்துப்‌ பார்க்கத்தான்‌ விரும்புகிறேன்‌. இத்துறையில்‌ 
நான்‌ கொஞ்சம்‌ பரிசோதனை செய்திருக்கிறேன்‌; கடவுள்‌ அருளினால்‌, ஒரு 
திட்டமான முடிவுக்கு வரலாமென்றும்‌ நம்புகிறேன்‌.” ்‌ 


அவருடைய கடிதங்களில்‌ ஒன்றிலிருந்து மேற்கண்ட பகுதி 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தக்‌ கடிதத்தில்‌ தெரிவிக்கப்‌ 
பட்டுள்ள கருத்துக்கு நான்‌ மிகுந்த முக்கியத்துவம்‌ கொடுக்‌ 
கிறேன்‌. ஏனெனில்‌, நானோ என்னுடைய சக ஊழியர்களோ, 
இத்துறையில்‌ வினோபா செய்திருப்பதைப்போல்‌ அவ்வளவு 
சோதனைகள்‌ செய்ததில்லை. தக்ளியின்‌ வேகத்தில்‌ ஏற்பட்டுள்ள 
புரட்சிகரமான அபிவிருத்திக்கு அவருடைய ஓயாத உழைப்பே 
முற்றிலும்‌ காரணமாகும்‌. மற்ற ஊழியர்களுக்கு அவர்‌ ஊக்க 
மளிக்கும்‌ ஒரு ஊற்றாக இருந்தார்‌. ஒரு பெரிய ஸ்தாபனத்தின்‌ 
டைரக்டர்‌ என்ற ஹோதாவில்‌ அவருக்கு எவ்வளவோ வேலைகள்‌ 
இருந்த போதிலும்‌, ராட்டையிலும்‌, தக்ளியிலும்‌ தினசரி எட்டு 
மணிநேரத்திற்கு அதிகமாகவே அவர்‌ நூரற்றுவருகிறுர்‌. இந்தக்‌ 
கைவினைத்‌ தொழில்களுக்கு அவர்‌ வெகு காலத்திற்கு முன்பே 
கல்வியில்‌ முக்கிய இடம்‌ கொடுத்திருக்கிறார்‌. கைவினைத்‌ 
தொழில்களின்‌ மூலம்‌ கல்வியை சுயதேவையைத்‌ பூர்த்தி செய்து 
கொள்ளச்‌ செய்வதென்பதை முதலில்‌ நான்தான்‌ கண்டேன்‌ 
என்று நினைத்துக்‌ கொண்டிருந்தேன்‌. ஆகையால்‌, அதற்கு 
அவருடைய ஆதரவும்‌ கிடைக்கிறதென்றால்‌, அது மிகவும்‌ ஊக்க 
மளிப்பதாக இருக்கிறது. வினோபாவை அறிந்தவர்கள்‌ 
தம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்திக்‌ கொள்ளட்டும்‌, அல்லது 
அறியாதவர்கள்‌ அதை வளர்த்துக்‌ கொள்ளட்டும்‌ என்பதற்‌ 
காகவே அவருடைய அபிப்பிராயத்தை இங்கு எடுத்துக்‌ கொடுத்‌ 
கிருக்கிறேன்‌. அவருடைய ஆதரவு எனக்குக்‌ கிடைத்திராவிட்‌ 
டால்‌ எனக்கு வருத்தமாக இருந்திருக்கும்‌. என்றாலும்‌, அவர்‌ 
ஆதரவு தெரிவித்திருப்பதில்‌ எனக்கோ, “ஹரிஜன்‌ ஸேவக்‌” 
பத்திரிகையின்‌ வாசகர்களுக்கோ ஆச்சரியம்‌ எதுவுமில்லை. 
என்னுடைய மிகப்‌ பழைய சக ஊழியர்களையும்‌ ஈண்பர்களையும்‌ 
என்னுடைய கருத்துக்கு ஆதரவாக நான்‌ திருப்ப முடியவில்லை 
யென்றால்‌, மக்களை அப்படிச்‌ செய்ய முயற்சி செய்வது அதிகப்‌ 
பிரசங்கித்தனமாகவே இருக்கும்‌. மனு சுபேதாரிடமிருந்து 
எனக்கு ஒரு கடிதம்‌ வந்தபோது மகிழ்ச்சியும்‌, ஆச்சரியமும்‌ 
ஏற்பட்டன. கல்வீ, மதுவிலக்கு பற்றிய என்னுடைய கருத்துகள்‌ 
சம்பந்தமாக அவருடன்‌ நான்‌ கடிதப்‌ போக்குவரத்து நடத்தி 
வந்திருக்கிறேன்‌. அவருடைய பின்‌ கண்ட கடிதம்‌ வாசகர்‌ 
களுக்கு சுவாரஸ்யமானதாக இருக்குமென்று ஈம்புகிறேன்‌ 
(தம்முடைய கடிதத்துடன்‌ அவர்‌ ஆங்கிலத்தில்‌ சில யோசனை 


504 கல்வி 


களையும்‌ அனுப்பியிருந்தார்‌. அவை . ஏற்கனவே ஹரிஜன்‌" 
பத்திரிகையில்‌ பிரசரிக்கப்பட்டுள்ளன.) 


“கல்வியின்‌ சுமையை மாணவர்கள்‌ எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌? அவர்களுடைய உடலுக்கும்‌ மனத்திற்கும்‌ வேலை கொடுத்துக்‌ 
கொண்டும்‌, அதே சமயத்தில்‌ அவர்களுடைய எதிர்‌ காலத்தில்‌ உபயோகமாக 
இருக்கக்‌ கூடியதுமான எத்தகைய வேலையை அவர்களுக்குக்‌ கொடுக்க 
வேண்டும்‌? கல்வி மகாகாட்டுக்குத்‌ தலைமை வகிக்க நீங்கள்‌ ஒப்புக்‌ கொண்டி 
ருக்கிறீர்களென்று கான்‌ கேள்விப்பட்டபோது, இந்தப்‌ பிரச்னைகளைப்‌ பற்றி 
யோசித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. ஆகையால்‌, இந்த விஷயமாக கான்‌ 
தயாரித்துள்ள குறிப்புகளே உடனே உங்களுக்கு அனுப்பிவைக்க வேண்டு 
மென்று நினைத்தேன்‌. ம்‌ 


“வீட்டில்‌ செய்யும்‌ தொழில்கள்‌, பள்ளிக்கூடத்தில்‌ செய்யும்‌ தொழில்கள்‌ 
ஆகிய இரண்டுக்கும்‌ திட்டமிடுவதில்‌ வித்தியாசம்‌ ஒன்றுமில்லை, ஆனால்‌, 
வீட்டுத்‌ தொழில்களுக்கு வேண்டிய மூலப்‌ பொருள்களுக்கு ஏற்பாடு செய்ய 
சர்க்கார்‌ பொறுப்பேற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. பள்ளிக்கூடத்‌ தொழில்‌ 
களுக்கும்‌ அம்மாதிரி ஏற்பாடு செய்ய முடிந்தால்‌ நல்லதுதான்‌ என்றாலும்‌, 
எப்போதுமே அது அனுபவ சாத்தியமாக இராது, 


“கைகளால்‌ இயக்கக்‌ கூடிய கருவிகளைச்‌ செய்வதற்கு சர்க்கார்‌ ஒரு 
தொழிற்சாலையை ஆரம்பிக்கும்படி செய்ய முடியுமா என்பது சந்தேகமே; 
ஏனெனில்‌, செலவில்‌ சிக்கனமாக இருக்கும்‌ கொள்கை இன்னும்‌ சில வருடங்‌ 
களுக்கு நீடிக்கத்தான்‌ செய்யும்‌. ஆனால்‌ இதற்குச்‌ சிறைகளைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளுவது சாத்தியமாக இருக்கலாம்‌. 


“ஒரு பொதுவான திட்டத்தைத்‌ தயாரித்து, ஒவ்வொரு நகரத்திற்கும்‌, 
ஜில்லாவிற்கும்‌ அனுப்ப வேண்டும்‌. குறிப்பிட்ட ஒரு தொழிலுக்கு அந்தந்த 
இடங்களில்‌ என்ன வசதிகள்‌ கிடைக்கும்‌ எந்தெந்த மூலப்‌ பொருள்கள்‌ 
மலிவாக, சுலபமாகக்‌ கிடைக்கும்‌ என்ற விவரங்களைச்‌ சேகரிப்பதற்கு முயற்சி 
செய்ய வேண்டும்‌. நகரங்களில்‌ ஈமக்கு நிறைய வசதிகள்‌ இருக்கும்‌, கிராமங்‌ 
களில்‌ என்ன செய்யலாம்‌ என்பதைப்‌ பற்றிய வரையில்‌, அதைப்‌ பற்றிய 
விவரங்கள்‌ தெரிந்தவர்கள்‌ தான்‌ உபயோகமான யோசனைகள்‌ சொல்ல 
வேண்டும்‌. 


ஏற்கனவே பள்ளிக்கூடம்‌ இல்லாத இடத்தில்‌ ஒருவரை நியமிக்க 
வேண்டும்‌. அவர்‌ தானும்‌ வேலை செய்து கொண்டு, மற்றவர்களையும்‌ வேலை 
செய்ய வைக்க வேண்டும்‌. அவர்‌ பையன்களுக்குப்‌ பாடங்கள்‌ செரல்லிக்‌ 
கொடுப்பார்‌. அவர்களுக்கு வேலை செய்யும்‌ விதத்தைக்‌ கற்றுக்‌ கொடுப்பார்‌. 
இரண்டும்‌ ஏககாலத்தில்‌ நடக்க முடிந்தால்‌ மிகவும்‌ ஈன்றாக இருக்கும்‌. 


“நீங்கள்‌ முதலில்‌ இதைப்‌ பற்றிப்‌ பேசிய போது, பிரச்னை மிகவும்‌ கஷ்ட 
மானதாக இருக்கும்போல்‌ தோன்றியது. ஆனால்‌, , இதைப்‌ பற்றி கான்‌ 
யோசித்துப்‌ பார்த்தபோது; நம்முடைய மிகப்‌ பெரிய மூன்று பிரச்னைகளை அது 
கிறந்த முறையில்‌ தீர்க்கலாம்‌ என்று தோன்றியது. அவையாவன : நமது 


மக்களுக்கு கைவினைத்‌ தொழில்களில்‌ பயிற்சியளிப்பது. வேலையில்லாமை, 
கல்வி ஆகியவையே. 


கைவினைத்‌ தொழில்‌. மூலம்‌ கல்வி 505 


“சென்ற மாதம்‌ 18௨ ஹரிஜன்‌” பத்திரிகையில்‌ ஒரு பேராசிரியர்‌ 
எழுதியிருந்த கட்டுரையைப்‌ படித்தேன்‌. கல்வித்‌ துறையில்‌ கூட கயகல 
உரிமை இருப்பதுபோல்‌ எனக்குத்‌ தோன்றியது. ஈமது திட்டத்திற்கு எதி 
ராகச்‌ சொல்லப்படும்‌ குறைபாடுகளுக்கெல்லாம்‌ காரணம்‌, நீங்கள்‌ கூறுவது 
போல்‌ வெறும்‌ அசூயைதான்‌. கம்பத்தின்‌ மீது ஏறி உட்கர்ந்து கொண்டு, 
அதைப்‌ பிடித்துல்‌ கொண்டு, என்னைக்‌ கட்டிப்‌ போட்டுவிட்டார்கள்‌” என்று 
கினி புகார்‌ செய்வதாக ஞானேசவர்‌ மகராஜ்‌ கூறுகிறார்‌. 

1 இந்தியா போன்ற ஏழ்மையான ஒரு நாட்டில்‌ கல்வியையும்‌, கைத்‌ 
தொழில்‌ பயிற்சியையும்‌ தனித்தனியாகப்‌ பிரித்து வைப்பதால்‌ நலன்‌ ஏற்‌ 
படாது. நமக்குள்ள வசதிகள்‌ குறைவு; ஆகையால்‌, நாம்‌ கரடு முரடான 
பாதையில்‌ போகத்‌ தயாராக இருக்க வேண்டும்‌. பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இதைப்‌ 
பற்றிக்‌ கவலைப்படவில்லை, போதிய வசதிகள்‌ இல்லையென்றால்‌, கல்வியை 
விரிவு படுத்துவதன்‌ வேகத்தைக்‌ குறைக்க வேண்டும்‌ என்று ஒரு அந்நிய 
சர்க்கார்‌ தான்‌ கூறும்‌. கல்விச்‌ செலவில்‌ எக்க அளவை மாணவர்களிடமே 
மாற்றிவிடலாம்‌ என்பதை ஜாக்கிரதையாகப்‌ பரிசினை செய்து பார்த்தால்‌, 
பெரும்‌ அளவுக்கு அவர்கள்‌ அதற்கு. உதவி செய்ய முடியும்‌ என்பது புலப்‌ 
படும்‌. அத்துடன்‌ மட்டுமில்லை. அவர்கள்‌ பெரியவர்களான பிறகு ஜீவனத்‌ 
திற்கு சம்பாதிக்கக்‌ கூடிய அளவுக்கு ஒரு தொழிலை கன்றாகவும்‌ கற்றுக்‌ 
கொண்டவர்களாவர்‌, 

_ஹரிஜனபந்து! -16-10-1987 


10 
சுயதேவையைப்‌ பூர்த்திசெய்து 
கொள்ளும்‌ கல்வி 


டாக்டர்‌ எ. லக்ஷ்மிபதி. பின்‌ வருமாறு எழுதுகிறார்‌ : 


“பரதிரிமாரால்‌ ஈடத்தப்படும்‌ சில ஸ்தாபனங்களை கான்‌ பார்த்திருக்‌ 
கிறேன்‌. அங்கு காலையில்தான்‌ பள்ளிக்கூடங்கள்‌ நடத்தப்படுகின்றன 
மாலை நேரங்களை விவசாய வேலை அல்லது ஏதாவது கைவினைத்‌ தொழில்களில்‌ 
செலவிடுகிறார்கள்‌. மாணவர்கள்‌ செய்யும்‌ வேலையின்‌ தரத்திற்கும்‌, அளவுக்‌ 
கும்‌ ஏற்றவாறு அவர்களுக்கு ஊதியமும்‌ கொடுக்கப்படுகிறது. இவ்வாறாக 
அந்த ஸ்தரபனங்கள்‌ சற்றேறக்குறைய தன்னைக்‌ கட்டிக்‌ கொண்டு போகும 
படியாகச்‌ செய்கிறார்கள்‌. பள்ளிக்கூடங்களை விட்டு வெளியே போகும்‌ 
போது ஏதோ கண்ணைக்கட்டி விட்டது போன்ற உணர்ச்சியும்‌ மாணவர்‌ 
களுக்கு ஏற்படுவதில்லை. ஏனெனில்‌, தம்முடைய ஜீவனத்திற்கு வேண்டிய 
தயாவ்து சம்பாதித்துக்‌ கொள்ளுவதற்கு அவர்கள்‌ ஏதோ ஒரு தொழிலைக்‌ 
கற்றுக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. கல்வி இலாகாவினால்‌ நடத்தப்படும்‌ பள்ளிக்‌ 
கூடங்களில்‌ உள்ள அலுப்புத்தட்டும மாரூலுக்கும்‌, இந்தப்‌ பள்ளிக்கூடங்‌ 
களுக்கும்‌ சூழ்நிலையில்‌ வேற்றுமை இருப்பதை நான்‌ கவனித்திருக்கிறேன்‌, 
காம்‌ உபயோகமான ஒரு வேலையைச்‌ செய்துவிட்டோம்‌, கமது உடல்கட்டும்‌ 


௧06 கல்வி 


மக்கு நன்றாமிருக்கிறது என்ற உணர்ச்சியில்‌ இன்னும்‌ அதிக ஆரோக்கியத்து 
டனும்‌ காணப்படுகிறார்கள்‌. விவசாயப்‌ பருவத்தின்‌ போது இந்தப்‌ பள்ளிக்‌ 
கூடங்கள்‌ கொஞ்ச காலம்‌ மூடப்பட்டு விடுகின்றன. பையன்களெல்லாம்‌ 
வயல்‌ வேலைக்குத்‌ தேவையாக இருக்கிறார்கள்‌. ஈகரங்களில்‌ கூட, விருப்பம்‌ 
உள்ள பையன்களைத்‌ தொழில்களில்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. இது 
அவர்களுக்கு ஒரு பொழுது போக்காகவும்‌ இருக்கும்‌, தேவையுள்ள பையன்‌ 
களுக்குப்‌ பள்ளிக்கூடத்திலேயே ஒரு வேளை சாப்பாடு போடலாம்‌; அல்லது. 
காலை வகுப்புகளின்‌ போது, அரை மணிநேரம்‌ ஓய்வு கொடுத்து விரும்பும்‌ 
பையன்கள்‌ எல்லோருக்குமே சாப்பாடு போடலாம்‌. இப்படிச்‌ செய்தால்‌ 
ஏழைப்‌ பையன்கள்‌ சந்தோஷமாகப்‌ பள்ளிக்கு ஓடிவருவார்கள்‌; அவர்கள்‌ 
ஒழுங்காகப்‌ பள்ளிக்கூடம்‌ போவதற்குப்‌ பெற்றோர்களும்‌ ஊக்கமளிப்பார்கள்‌: 


“ இந்த அரை நாள்‌ பள்ளிக்கூட திட்டம்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டால்‌,. 
அதிகப்படி சம்பளம்‌ எதுவும்‌ கொடுக்காமல்‌, கிராமங்களில்‌ முதியோர்‌ 
களுக்குக்‌ கல்வியளிப்பதற்குச்‌ சில ஆசிரியர்களைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள 
லாம்‌. கட்டிடங்களும்‌ மற்றும்‌ இதர தளவாடங்களும்‌ அதே மாதிரி உபயோக 
மர்க இருக்கும்‌. சென்னை கல்வி மந்திரியை நான்‌ சந்தித்து, அவரிடம்‌ ஒரு. 
கடிதம்‌ கொடுத்திருக்கிறேன்‌. பள்ளிக்கூடங்களில்‌ வகுப்புகள்‌ நடத்தப்படும்‌ 
நேரம்‌ சரியாக இல்லாததுதான்‌ இந்தத்‌ தலைமுறையினரின்‌ தேக ஆரோக்கி 
யம்‌ குன்றியிருப்பதற்கு முக்கிய காரணம்‌ என்று அந்தக்‌ கடிதத்தில்‌ கூறியிருக்‌ 
கிறேன்‌. பள்ளிக்கூடங்கள்‌, கல்லூரிகள்‌ யாவும்‌ காலை 6 மணி முதல்‌ 11 மணி 
வரையில்தான்‌ நடத்தப்பட வேண்டும்‌ என்று கான்‌ அபிப்பிராயப்படுகிறேன்‌... 
பள்ளிக்கூடத்தில்‌ காலுமணி நேரம்‌ படிப்பது போதுமானதாகும்‌. பிற்பகலை 
வீட்டில்‌ கழிக்கவேண்டும்‌. மாலை நேரங்களில்‌ உடற்பயிற்சி செய்யவேண்டும்‌. 
சில பையன்கள்‌ தம்‌ ஜீவனத்திற்கு வேண்டியதைச்‌ சம்பாதித்துக்‌' கொள்ள 
லாம்‌; சிலர்‌ தம்‌ பெற்றோர்களின்‌ தொழிலுக்கு உதவியாக இருக்கலாம்‌, அப்‌ 
போது மாணவர்களுக்குச்‌ தம்‌ பெற்றோர்களுடன்‌ அதிகத்‌ தொடர்பு இருக்கும்‌, 
அந்தத்‌ தொழிலோ அல்லது பரம்பரையான திறனோ அபிவிருத்தியடைவதற்கு 
இது அத்தியாவசியமான தாகும்‌. 

“ உடல்‌ வளர்ச்சி என்பது நாட்டின்‌ வளர்ச்சி என்பதை நாம்‌ உணர்ந்‌. 
தால்‌, இக்த மாறுதல்‌ புரட்சிகரமான தாகத்‌ தோன்றினாலும்‌, பெரும்பாலோ 
ரூம்‌ விரும்பத்தக்கதாகவே இருக்கும்‌. இந்தியப்‌ பழக்க வழக்கங்களுக்கு. 
ஏற்றதாகவும்‌ இருக்கும்‌." 


பள்ளிக்கூடங்களைக்‌ , காலை நேரங்களில்‌ மட்டுமே கடத்த, 
வேண்டும்‌ என்று டாக்டர்‌ லக்ஷமிபதி கூறும்‌ யோசனையைக்‌ 
கல்வி இலாகா அதிகாரிகளுக்குச்‌ சிபார்சு செய்வதைத்‌ தவிர, 
கான்‌ மேற்கொண்டு அதிகமாக எதுவும்‌ சொல்ல விரும்பவில்லை. 
சற்றேறக்குறைய தன்னைக்‌ கட்டிக்‌ கொள்ளும்‌ பள்ளிக்கூடங்கள்‌ 
சம்பந்தப்பட்டவரையில்‌, ஒரு அளவுக்கே முழுமையாகவோ 
செலவையும்‌ சமாளித்துக்‌ கொள்ள வேண்டும்‌, மாணவர்களுக்கும்‌: 
ஏதாவது கற்றுக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்று விரும்பினால்‌, வேறு 
எந்த விதமாகவும்‌ செய்ய முடியாது. ஆயினும்‌, என்னுடைய சில 
யோசனைகள்‌ கல்வித்‌ துறையாளர்களுக்கு அதிர்ச்சியை விளைவித்‌ 
திருக்கிறது. ஏனெனில்‌, அவர்களுக்கு வேறு வழி தெரியாது... 


சுயதேவையைப்‌ பூர்த்தி செய்துகொள்ளும்‌ “கல்வி 507” 


கல்வி தன்னைக்‌ கட்டிக்‌ கொண்டு போவதா? கல்வியின்‌ மதிப்‌ 
பையே அது சீர்குலைத்து விடுமே என்று அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 
இந்த யோசனைகளில்‌ ஏதோ வியாபார நோக்கம்‌ இருப்பதாகவும்‌ 
அவர்கள்‌ கருதுகிறார்கள்‌. கல்வி விஷயங்களில்‌ யூதர்கள்‌ செய்யும்‌ 
முயற்சியைப்‌ பற்றிய ஒரு புத்தகத்தை நான்‌ படித்தேன்‌. யூதர்‌ 
பள்ளிக்கூடங்களில்‌ மாணவர்களுக்கு அளிக்கப்படும்‌ தொழிற்‌ 
பயிற்கியைப்பற்றி அதில்‌ பின்வருமாறு கூறப்பட்டிருக்கிறது : 


“ ஆகையால்‌, தம்முடைய கைகளை உபயோகித்துத்‌ தாம்‌ செய்யும்‌ 
வேலைக்கு மதிப்பு இருக்கிறதென்பதை அவர்கள்‌ அறிகிறார்கள்‌. அறிவுத்‌: 
துறையிலும்‌ பயிற்சி இருப்பதால்‌ அந்த வேலையின்‌ பளு லேசாகிறது; அந்தப்‌ 
பயிற்சியில்‌ உள்ள தேசபக்தி கோக்கம்‌ அதை உன்னதமான நிலைக்கு: 
உயர்த்துகிறது. 

சரியான ஆசிரியர்கள்‌ இருந்தால்‌, நமது குழந்தைகளுக்கு: 
உடலுழைப்பின்‌ மேன்மை கற்றுக்‌ கொடுக்கப்படும்‌; தம்முடைய 
அறிவு வளர்ச்சியின்‌ இயற்கையான ஒரு அம்சமாகவும்‌ அதைக்‌ 
கருதுவார்கள்‌. தம்முடைய பயிற்சிக்குக்‌ தேவையானதைத்‌: 
தம்முடைய உழைப்பின்‌ மூலம்‌ சம்பாதிப்பதை தேசபக்தியுள்ள 
ஒரு காரியம்‌ என்பதையும்‌ அவர்கள்‌ புரிந்து கொள்ளுவார்கள்‌. 
உற்பத்தி செய்வதற்காக மட்டும்‌ கைவினைத்‌ தொழில்கள்‌ கற்றுக்‌ 
கொடுக்கப்படுவதில்லை; மாணவர்களின்‌ அறிவை வளர்ப்பதற்‌ 
காகவே அவற்றைக்‌ கற்றுக்‌ கொடுக்கவேண்டும்‌ என்பது தான்‌ 
என்னுடைய யோசனையின்‌ ஜீவாதாரமான அம்சமாகும்‌. 7 
வயதுக்கும்‌ 74 வயதுக்குமிடையே உள்ள பையன்களுக்கு. 
சர்க்காரே பொறுப்பேற்றுக்‌ கொண்டு, பிரதிபலன்‌ அளிக்கக்‌ 
கூடிய தொழில்கள்‌ மூலம்‌ அவர்களுடைய அறிவுக்கும்‌, 
உடலுக்கும்‌ பயிற்சியளிப்பதாயின்‌, அந்த நிலைமையில்‌ அவை” 
தன்னைக்‌ கட்டிக்‌ கொண்டு போகவில்லையென்றால்‌, பொதுப்‌: 
பள்ளிகள்‌ வெறும்‌ மோசடிகளாகவும்‌, ஆகிரியர்கள்‌ முட்டாள்‌ 
களாகவுமே இருக்கவேண்டும்‌. 


ஒவ்வொரு பையனும்‌ பெண்ணும்‌ வெறும்‌ யந்திரத்தைப்‌: 
போல்‌ இல்லாமல்‌, புத்திசாலித்தனத்துடன்‌ வேலை செய்வ 
தாகவும்‌, நிபுணர்களின்‌ மேல்‌ பார்வையில்‌ தாம்‌ யாவரும்‌ சேர்ந்து: 
செய்யும்‌ வேலையில்‌ அக்கறை எடுத்துக்‌ கொள்ளுவதாகவும்‌ 
வைத்துக்‌ கொள்ளுவோம்‌. அப்படியானால்‌, ஒரு வருடத்திற்குப்‌ 
பிறகு, அவர்கள்‌ ஒரு மணிக்கு ஒரு அணா சம்பாதிக்கக்‌ கூடிய 
வர்களாக இருப்பார்கள்‌. ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம்‌ 
வீதம்‌, பள்ளிக்கூடம்‌ நடக்கும்‌ 26 நாட்களில்‌ ஒவ்வொரு குழந்‌: 
தையும்‌ மாதம்‌ ரூ. 6-8-0 சம்பாதித்திருக்கும்‌. லட்சக்கணக்கான 
குழந்தைகளை இம்மாதிரி சம்பாதிக்கக்‌ கூடியவர்களாசுச்‌ செய்ய: 
முடியுமா என்பதுதான்‌ கேள்வி. ஒரு வருடம்‌ பயிற்சியளித்த 
பிறகு, மணிக்கு ஒரு அணா சம்பாதிக்கக்‌ கூடியவர்களாகக்‌ கூட 
அவர்களை நாம்‌ செய்யவில்லையென்றால்‌, ஈம்முடைய அறிவ 
வெறும்‌ சூன்யமாகவே இருக்கவேண்டும்‌. இந்தியாவிலுள்ள 


508 கல்வி 


கிராமவாகிகள்‌ எந்த கிராமத்திலும்‌ மணிக்கு ஒரு அணா சம்பா 
திப்பதில்லையென்று எனக்குத்‌ தெரியும்‌. உள்ளவர்கள்‌, இல்லாத 
வர்கள்‌ இருவருக்குமிடையே அவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு 
இருக்கத்தான்‌ செய்யும்‌ என்று நாம்‌ ஏற்றுக்‌ கொண்டு 
விட்டோம்‌; நகர்ப்‌ புற மக்கள்‌ ஒருவேளை தம்மையறியாமலேயே, 
கிராமங்களைச்‌ சுரண்டும்‌ பிரிட்டிஷாருடன்‌ சேர்ந்திராக்கலாம்‌, 
கிராமங்களில்‌ அவர்கள்‌ மணிக்கு ஒரு அணா கூட சம்பாதிக்க 
வில்லே என்பதற்கு அதுதான்‌ காரணம்‌. 


ஹரிஜன்‌! - 119-1987 


பகுதி ஏழு 
புதிய கல்வி 
1 
பண்பாட்டிலும்‌, வாழ்க்கையிலும்‌ 
வேரூன்ற வேண்டும்‌ 


இன்றைய கல்வித்‌ திட்டத்தின்‌ முக்கிய அம்சங்களாக 
இருக்கும்‌ பாடத்‌ திட்டம்‌, புத்தக அறிவு முதலியவைகளெல்‌: 
லாம்‌ ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ்‌, எடின்பரோ, லண்டன்‌ ஆகிய 
ஈகரங்களிலிருக்து இறக்குமதி செய்யப்பட்டவையாகும்‌. ஆனால்‌,. 
அவையெல்லாம்‌ ஈம்‌ நாட்டிற்கு ஏற்றவையல்ல; அவற்றை நிரா 
கரிக்கும்‌ வரையில்‌, தேசீயக்‌ கல்வி என்று எதுவும்‌ இருக்க 
முடியாது. ஐரோப்பியக்‌ கல்வி இல்லாமல்‌ இந்தியாவுக்கு முடி 
யமா என்பதைப்‌ பற்றி இப்போது காம்‌ விவாதிக்கப்போவ: 
தில்லை. ஐரோப்பாவின்‌ ஆயுதங்களான கைத்தொழில்‌ வளர்ச்சி, 
முதலாளித்துவம்‌, ராணுவத்‌ தன்மை முதலியவைகளைக்‌ கொண் 
டேதான்‌ ஐரோப்பாவை எதிர்த்து காம்‌ போராட வேண்டும்‌ 
என்று இந்தியா தீர்மானித்தால்‌, தம்முடைய குழந்தைகளை 
போலி ஐரோப்பியர்களாகவும்‌, சிப்பாய்களாகவும்‌, வெடி மரம்‌: 
துகளைக்‌ கண்டுபிடிப்பவர்களாகவும்‌, விஞ்ஞானத்தை துஷ்பிர 
யோகம்‌ செய்பவர்களாகவும்‌, கடவுளை மறந்தவர்களாகவும்‌. 
ஆக்கிவிடுவதென்று இந்தியா தீர்மானித்தால்‌, என்னதான்‌ 
விபரீதம்‌ ஏற்படுவதாயிருக்தாலும்‌, இந்தியா தன்னுடைய 
பாதையில்‌ உறுதியுடனும்‌ திறந்த கண்களுடனும்‌ முன்‌ 
னேறிச்‌ செல்ல வேண்டும்‌. ஆனால்‌, அந்த நிலைமையில்‌. 
தேசீயக்‌ கல்வி ஈமக்கு வேண்டாம்‌ என்றும்‌ முடிவு 
செய்துவிட ' வேண்டும்‌. ஏனெனில்‌, தேசீயக்‌ கல்வியின்‌ 
மூலம்‌, கம்‌ பையன்களையும்‌, பெண்களையும்‌ அத்த வேலை 
களுக்குத்‌ தகுதியுள்ளவர்களாக்க முடியாது. இந்தியாவில்‌. 
நீண்ட காலமாகவே நன்கு வேரூன்றிப்‌ படர்ந்த ஒரு காகரிகம்‌ 
இருந்து வந்திருக்கிறது. இதனால்‌ இந்தியாவுக்கென்றே ஒரு 
கல்வி முறையும்‌ இருந்தது. “தேசியத்‌ தன்மை” வாய்ந்தது என்று 
சொல்லிக்கொள்ளக்‌ கூடியது அது ஒன்றுதான்‌. ஆனால்‌, 
ஆங்கிலோ இந்திய முறையிலிருக்தும்‌, அதனுடைய சந்ததியான 
போலி தேசீய முறையிலிருந்தும்‌ அது முற்றிலும்‌ மாறுபட்டது. 
ஆகவே கேள்வி இதுதான்‌ : தேசீயக்‌ கல்வி வேண்டுமா, அம்‌ 
நியக்‌ கல்வி வேண்டுமா என்பதைத்‌ தெளிவாகவும்‌, இறுதியா 


510 கல்வி 


கவும்‌ முடிவு செய்துவிட வேண்டும்‌. எந்த மாதிரி முறை 
வேண்டும்‌, அதன்‌ கருத்தென்ன, நோக்கமென்ன, அந்த நோக்‌ 
கத்தை அடைவதற்கு என்ன வழிகளைக்‌ கையாளப்‌ போகிறோம்‌ 
என்பவைகளை யெல்லாம்‌ முடிவு செய்துவிட வேண்டும்‌. 


இதுவரையில்‌ அப்படிச்‌ செய்யப்படவில்லை. இதை முடிவு 
செய்ய வேண்டிய அவகியம்‌ இன்னும்‌ உணரப்படவேயில்லை 
என்று அநேகமாக நிச்சயமாகவே சொல்லலாம்‌. இந்த விஷ 
யத்தில்‌ குழப்பம்‌ இருந்துகொண்டிருக்கும்‌ வரையில்‌, “தேசீயக்‌ 
கல்வி வளர முடியாது. அதன்‌ காரணம்‌ இதுதான்‌: சர்க்கார்‌ 
ஏற்கனவே ஒருவிதமான கல்வியை அளித்து வருகிறார்கள்‌. அந்த 
விஷயத்தில்‌ முற்றிலும்‌ உத்தியோகப்‌ பற்றற்ற எந்த ஸ்தாப்‌ 
னமும்‌ அவர்களுடன்‌ போட்டி போட முடியாது. சர்க்கார்‌ ஸ்தா 
பனம்‌ பெரிது. அதனிடம்‌ நிறைய பணம்‌ இருக்கிறது. கொடுப்‌ 
பதற்கு நிறைய பரிசுகளும்‌ இருக்கின்‌ றன. 

அடிப்படை விஷயங்களைப்‌ பற்றித்‌ தெளிவான சிந்தனை 
“இல்லாத வரையில்‌, இந்தப்‌ புதிர்‌ இருக்கத்தான்‌ செய்யுமென்று 
நம்புகிறோம்‌. (நன்கு யோசனை செய்து கில முடிவுகளைச்‌ செய்து, 
நாங்கள்‌ உண்மைலேயே இந்தியக்‌ கல்வியை அளிக்கிறோம்‌. 
சர்க்கார்‌ பள்ளிகளிலும்‌, கல்லூரிகளிலும்‌ அளிக்கப்படுவது 
போன்றே, ஆனால்‌, இன்னும்‌ மட்டரகமான ஒரு போலிக்‌ 
கல்வியை அளிக்கமாட்டோம்‌ என்று மக்களுக்கு வாக்குறுதி 
கொடுத்தால்‌, காம்‌ சொல்லுவதை மக்கள்‌ கேட்கத்தான்‌ செய்‌ 
வார்கள்‌. இப்போதுள்ள ஏற்பாடுகளால்‌ கஷ்டப்படுபவர்கள்‌, 
சமூகப்‌ பிளவை விரும்பாதவர்கள்‌, இளைஞர்கள்‌ வீணடிக்கப்படு 
வதைக்‌ கண்டு வேதனைப்படுபவர்கள்‌ ஆகிய யாவரும்‌, தப்பு 
வதற்கு வழி கிடைப்பதைப்‌ பற்றி நன்றி செலுத்துவார்கள்‌. 
தேசிய, சமூக மீட்சிக்கான தவிர்க்க முடியாத புரட்சியையே 
கோக்கமாகக்கொண்ட ஸ்தாபனங்களிடம்தான்‌ எதிர்கால முன்‌ 
னேற்றத்தின்‌ ரகசியம்‌ இருக்கும்‌, 

இதை கன்றாக ஞாபகத்தில்‌ வைத்துக்கொள்ள வேண்டும்‌: 
கம்முடைய வாழ்க்கையின்‌ தொடர்பைக்‌ குலைத்துவிட்டதென்பது 
இப்போதுள்ள கல்வி முறையில்‌ கண்ணுக்கு எதிரே தெரியும்‌ 
மிகப்‌ பெரிய தீமையாகும்‌. இன்னும்‌ ஆழ்ந்த தீமைகள்‌ இருக்‌ 
கின்றன என்பதற்கும்‌ இதுவே அடையாளமாகும்‌. ஒரு தலை 
முறையினர்‌ சென்ற தலைமுறையின்‌ சுமையை ஏற்றுக்கொண்டு, 
சமூகத்தின்‌ வாழ்க்கையில்‌ பிளவோ, விபரீதமோ ஏற்படாமல்‌, 
தொடர்பை அப்படியே காப்பாற்றுவதற்குத்‌ தயார்‌ செய்வது 
தான்‌ நல்ல கல்வியின்‌ நோக்கமாகும்‌. சமூக வாழ்க்கை என்ற 
சுமை தொடர்ச்சியானது. ஏதாவது, ஒரு கட்டத்தில்‌, ஒரு 
தலைமுறையினர்‌ சென்ற தலைமுறையினரின்‌ முயற்கிகளுடன்‌ 
அடியோடு தொடர்பற்றுப்‌ போய்விட்டால்‌, அல்லது தன்னைப்‌ 
பற்றியோ தன்னுடைய பண்பாட்டைப்‌ பற்றியோ வெட்‌ 
கப்பட ஆரம்பித்தால்‌, அந்தத்‌ தலைமுறை அழிந்துவிடும்‌. 


பண்பாட்டிலும்‌, வாழ்க்கையிலும்‌. ..... 511 


சமூகத்தைப்‌ பாதுகாக்கும்‌ சக்தி, பற்பல விதமான உயர்ந்த 
கம்பிக்கைகளால்‌ பிணைக்கப்பட்டதாகும்‌. அவையாவன : 
தொழிலில்‌ ஈம்பிக்கை, பெற்றோர்களிடம்‌ விசுவாசம்‌, குடும்பத்‌ 
தினிடம்‌ விசுவாசம்‌, தர்மத்தில்‌ நம்பிக்கை முதலியவையே. 


இந்தியாவில்‌ முன்‌ காலத்தில்‌ இருந்த கல்வி முறையில்‌, 
சேவையில்‌ பெருமை, சமூகத்திலும்‌, வாழ்விலும்‌ ஒவ்வொன்‌ 
றுக்கும்‌ உள்ள இடம்‌ ஆகிய பாரம்பரியங்களுக்கு மதிப்பு 
கொடுக்கப்பட்டு வந்தது. இன்றுள்ள தேசீயத்‌ தன்மையற்ற 
அந்நியக்‌ கல்வி முறை இனைஞர்களை, வாழ்க்கையில்‌ உபயோக 
மான எந்த வேலைக்கும்‌ தகுதியற்றவர்களாக்கிவிடுகிறது 
என்பதும்‌ நிச்சயம்‌. தம்முடைய குழந்தைகளை ஆங்கிலப்‌ பள்ளி 
களுக்கு அனுப்பியவர்களில்‌ பெரும்பாலோர்‌ விவசாயிகள்‌, கடவு 
ளிடம்‌ ஆழ்ந்த பக்தியுள்ளவர்கள்‌. இந்த இனைஞர்கள்‌ திரும்பி 
வந்தபோது விவசாயத்தைப்‌ பற்றி அவர்களுக்கு ஒன்றுமே தெரி 
யாதவர்களாகவும்‌, தங்களுடைய பெற்றோர்களின்‌ தொழிலில்‌ 
மிகுந்த அலட்சியம்‌ உள்ளவர்களாகவும்‌ வக்திருப்பார்கள்‌; கடவு 
ளிடம்‌ ஈம்பிக்கை வைக்க வேண்டிய கட்டத்தைத்‌ தாம்‌ தாண்டி 
விட்டதாக நினைத்திரறாப்பார்கள்‌ அல்லது கடவுளின்‌ சித்தத்தில்‌ 
நம்பிக்கையற்றிருப்பார்கள்‌. இதில்‌ உள்ள பரிதாபம்‌ என்ன 
வென்றால்‌, குறிப்பிட்ட சில குமாஸ்தாக்களையும்‌, உதவியாளர்‌ 
களையும்‌ தயாரிப்பதற்காக மட்டுமேதான்‌ சர்க்கார்‌ இந்த விபரீத 
மான பிளவை ஏற்படுத்தினார்கள்‌. ஆனால்‌, அதன்‌ உண்மையை 
மறந்துவிடக்கூடாது. கல்வி முறையில்‌ அடுக்காக “சீர்திருத்‌ 
தங்கள்‌” ஏற்பட்டுள்ளன. சர்வகலாசாலைளைப்‌ பற்றி கமிஷன்‌ 
கள்‌ பரிசீலனை செய்திருக்கின்றன; ஆரம்பக்‌ கல்வியைக்‌ கட்டா 
யமானதாக்க முயற்சிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்‌, இது 
பூராவுமே தேசீய வாழ்க்கை, வளர்ச்சி இரண்டின்‌ அஸ்திவாரங்‌ 
களையுமே தகர்த்துவிடும்‌ ஒரு தீமை என்பது கொஞ்சம்கூட 
உணரப்படவேயில்லை, இந்த முறையை அடியோடு ஒழித்துவிட 
வேண்டும்‌. இந்திய சர்வகலாசாலைகள்‌ அமைக்கப்படுவதற்கு 
முன்பு, லார்டு மெக்காலே தனது கொடிய முடிவுகளை எழுது 
வதற்கு முன்பு, கல்வி எப்படி இருந்தது என்பதைப்‌ பற்றி உடன 
டியாக விசாரணை நடத்த வேண்டும்‌. இதைச்‌ சீக்கிரமாகச்‌ 
செய்ய வேண்டியது அத்தியாவசியமாகும்‌. ஏனெனில்‌, பழைய 
ஆசிரியர்கள்‌ கூட்டம்‌ அரேகமாக மறைந்துவிட்டது; அவர்களு 
டைய போதனையின்‌ ரகசியம்‌ அவர்களுடனேயே மறைந்துவிடச்‌ 
கூறும்‌. அந்தப்‌ பாடத்‌ திட்டங்களை உயிர்ப்பிப்பதன்மூலம்‌, 
அரசியல்‌ சரித்திரமும்‌, பூகோளமும்‌ மறைந்து போகலாம்‌. 
ஆனால்‌, அப்படி நேர்ந்துவிடுமே என்பதைப்‌ பற்றி நாம்‌ துளிக்‌ 
கூட கவலைப்படவில்லை. பழைய பாடத்‌ திட்டத்தின்‌ அம்சங்‌ 
களை காட்டின்‌ ஒரு பகுதியிலாவது அமலாக்குவதற்கு முயற்சி 
செய்து வந்திருக்கிறோம்‌. ஐரோப்பாவிலிருந்து கடைசியாக 
வந்துள்ளதைவிட இன்னும்‌ அதிக திருப்திகரமானதாகவும்‌.. 
பலன்‌ அளிப்பதாகவும்‌ இருந்திருக்கிறதென்று நிச்சயமாகக்‌ 


512. கல்வி 


கூறுவோம்‌. . ல்‌, இது ஒரு சாதாரண மனிதனின்‌ அபிப்பிரா 
வம்‌ கான்‌! த்க்‌ இதைப்‌ பற்றி நிபுணர்கள்‌ பரிசீலனை 
செய்ய வேண்டுமென்று விரும்புகிறோம்‌. அப்படிச்‌ செய்து, 
அதன்‌ விளைவுகளையும்‌ ஏற்றுக்‌ கொண்டால்‌, நாட்டு மக்கள்‌ 
நன்றி செலுத்துவதற்குக்‌ காரணமிருக்குமென்று நம்புகிறோம்‌. 


_*எங்‌ இந்தியா” - 20—3—1924 


2 
பாட புத்தகங்களின்‌ விபரீதம்‌ 


ஆரம்ப காலம்‌ 'முதற்கொண்டே இன்றுள்ள பாட புத்த 
கங்கள்‌, பையன்களும்‌, பெண்களும்‌ எப்போதும்‌ “தம்‌ வீடுகளில்‌ 
செய்ய வேண்டிய காரியங்களைப்‌ பற்றிச்‌ சொல்லுவதில்லை ; 
அவர்களுக்குக்‌ கொஞ்சமும்‌ தெரியாத விஷயங்களைப்பற்றியே 
கூறுகின்றன. வீட்டு ' வாழ்க்கையில்‌ எது சரி, எது தவறு 
என்பதைப்‌ பையன்‌ பாட புத்தகங்களின்‌ மூலம்‌ தெரிந்து 
கொள்ளுவதில்லை. தன்னுடைய சூழ்‌ நிலையைப்‌ பற்றிப்‌ 
பெருமைப்‌ படவேண்டும்‌ என்று அவனுக்குக்‌ கற்றுக்‌ கொடுக்கப்‌ 
படுவதேயில்லை. அவன்‌ எவ்வளவுக்‌ கெவ்வளவு உயர்வு பெறு 
கிறானோ, அவ்வளவுக்கவ்வளவு வீட்டிலிருந்து விலகிச்‌ சென்று 
விடுகிறான்‌. இதனால்‌ அவனுடைய படிப்பின்‌ முடிவில்‌ சுற்றியுள்ள 
சூழ்கிலபைப்பற்றி அவன்‌ ஒன்றும்‌ தெரியா தவா கிவிடுகிறுன்‌. 
கிராமக்‌ காட்சிகளைப்பற்றியெல்லாம்‌ அவனுக்கு ஒன்றுமே 
தெரியாது. அவனுடைய சொந்த நாகரிகம்‌ கோழைத்தன 
மானது, காட்டு மிராண்டித்தனமானது, முட்‌ நம்பிக்கைகள்‌ 
நிறைந்தது, எதற்கும்‌ பிரயோசனமற்றது என்று அவனிடம்‌ 
சித்திரித்துக்‌ காட்டப்படுகிறது. அவனுடைய பரம்பரையான 
பண்பாட்டிலிருந்து அவனை அகற்றுவதே அவனுடைய கல்வியின்‌ 
கோக்கமாக இருக்கிறது. பெரும்பாரைன படித்த இனைஞர்கள்‌ 
அடியோடு தேசத்தைப்‌ பற்றியே அறியாதவர்களாகிவிடவில்லை 
யென்றால்‌, புராதனமான நமது கலாசாரம்‌ அவர்களிடம்‌ 
அவ்வளவு ஆழ்ந்து வேரூன்‌ றியிருக்கிறது. அதனுடைய வளர்ச்‌ 
சியை, முரணான ஒரு அல்வி முறையினால்‌ கூட அழிக்க முடிய 
வில்லை. என்‌ விருப்பப்படி விட்டால்‌, இப்போதுள்ள பெரும்‌ 
பாலான பாட புத்தகங்களை அழித்துவிடுவேன்‌ ; வீட்டு வாழ்க்‌ 
கைக்கு இசைவானதும்‌, பையன்‌ படிக்கும்‌ போதே தன்னைச்‌ 
கற்றியுள்வைகளைப்‌ புரிந்து கொள்ளுவதற்கு உதவி செய்யக்‌ 
கூடியதுமான புத்தகங்களை எழுதும்படி செய்வேன்‌. 


எங்‌ இந்தியா? 1-9-1921 


2 
சூழ்‌ நிலைக்கு முரணான கல்வி 


துரதிருஷ்டவசமாக, கல்வி முறைக்கும்‌ சுற்றியுள்ள நிலை 
மைக்கும்‌ எந்தவிதமான சம்பந்தமும்‌ இல்லாமலிருக்கிறது. 
இதனால்‌ நாட்டிலுள்ள மிகச்‌ சிறுபான்மையோரான ஒரு சில 
பையன்களும்‌, பெண்களும்‌ பெறும்‌ கல்வி சூழ்நிலையைத்‌ 

தொடுவதுகூட இல்லை, 
ஹரிஜன்‌" . 23-5_1936 


3 
இங்கிலாந்தின்‌ தேவையும்‌ இந்தியாவின்‌ 
தேவையும்‌ 


எவ்வளவுதான்‌ நல்லெண்ணம்‌ இருந்த போதிலும்‌, இங்கி 
லாந்தின்‌ தேவைக்கும்‌, இந்தியாவின்‌ தேவைக்கும்‌ உள்ள 
வேற்றுமையை ஆங்கில ஆசிரியர்கள்‌ பூராவாகப்‌ புரிச்துகொள்ள 
முடியாது. அவர்களுக்குக்‌ தேவையாக உள்ள கட்டிடங்கள்‌ நம்‌ 
காட்டின்‌ சீதோஷ்ண நிலைக்குத்‌ தேவையில்லை. நமது குழந்‌ 
தைகள்‌ கிராமச்‌ சூழ்நிலையில்‌ வளர்ந்தவர்கள்‌; ஆகையால்‌, 
பெரும்பாலும்‌ நகர்ப்புற சூழ்நிலையில்‌ வளர்ந்த ஆங்கிலக்‌ 
குழந்தைகள்‌ பெறுவது போன்ற கல்வி நமது குழந்தைகளுக்குத்‌ 
தேவையில்லை. 

நமது குழந்தைகள்‌ பள்ளிக்கூடங்களில்‌ சேர்க்கப்படும்‌ 
போது, அவர்களுடைய தேவை கரும்‌ பலகையும்‌, பென்சிலும்‌, 
புத்தகங்களும்‌ அல்ல; சுலபமாகவும்‌, பலனை அளிக்கக்‌ கூடிய 
விதத்திலும்‌ அவர்கள்‌ கையாளக்‌ கூடிய எளிய கிராமியக்‌ கருவி 
களே அவர்களுடைய தேவையாகும்‌. இது கல்வி முறைகளி 
லேயே ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதாகும்‌. ஆனால்‌ ஒரு புரட்சி 
ஏற்பட்டாலொழிய, பள்ளிக்கூடம்‌ போகும்‌ வயது வந்த குழந்தை 
களுக்கெல்லாம்‌ கல்வி கிடைக்கும்படி செய்ய முடியாது. 

இப்போது சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களில்‌ அளிக்கப்படும்‌ 
எழுத்தறிவுக்‌ கல்வி மாணவர்களின்‌ பிற்கால வாழ்க்கைக்கு 
உபயோகமாக இருப்பதில்லை என்பது ஒப்புக்கொள்ளப்படு 
கிறது. அந்தப்‌ பள்ளிகளில்‌ சொல்லிக்‌ கொடுப்பவைகளில்‌ 
பெரும்பாலானவை ஒரு வருடத்திற்குள்ளாகவே குழந்தை 
களுக்கு மறந்து போய்விடுகின்றன. ஏனெனில்‌, அவர்களுடைய 
கிராமியச்‌ சூழ்‌ நிலைக்கு அவை தேவையில்லை. 

82 


514 கல்வி 


ஆனால்‌, குழந்தைகளின்‌ சூழ்‌ நிலைக்கு ஏற்றதான தொழிற்‌ 
பயிற்சி அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தால்‌, பள்ளிக்கூடங்‌ 
களில்‌ ஆன செலவை அவர்கள்‌ சம்பாதித்திருப்பார்கள்‌ 
என்பதுடன்‌, பிற்கால வாழ்க்கையிலும்‌ அதை உபயோகப்‌ 
படுத்திக்‌ கொண்டிருப்பார்கள்‌. ஒரு பள்ளிக்கூட த்தில்‌ பருத்திச்‌ 
செடி வளர்ப்பதற்கு ஒரு தோட்டம்‌ இருந்தது. அதே நூல்‌ 
நூற்றல்‌, நெய்தலுக்கான ஒரு ஸ்தாபனமாக இருந்தால்‌, அந்தப்‌ 
பள்ளிக்கூடம்‌ முற்றிலும்‌ தன்னைக்கட்டிக்‌ கொண்டு போக 
முடியும்‌ என்றே நான்‌ நினைக்கிறேன்‌. 

நான்‌ கூறும்‌ திட்டத்தில்‌ இலக்கியப்‌ பயிற்சி விலக்கப்பட 
வில்லை. படிப்பது, எழுதுவது, கணக்குப்‌ போடுவது ஆகியவை 
இல்லாத எந்த ஆரம்பக்‌ கல்வியும்‌ முழுமையானதாகக்‌ கருதப்‌ 
படமாட்டாது. என்னுடைய திட்டத்தில்‌ படிப்பதும்‌, எழுதுவதும்‌ 
கடைசி வருடத்தில்‌ வரும்‌. அப்போதுதான்‌ குழந்தைகள்‌ அகர 
வரிசையை சரியாகக்‌ கற்றுக்‌ கொள்ளுவதற்குத்‌ தயாராக 
இருப்பார்கள்‌. 

கையெழுத்து ஒரு கலை. ஒவ்வொரு எழுத்தும்‌ சரியாக 
வரையப்பட வேண்டும்‌; ஒரு கித்திரக்காரர்‌ படம்‌ வரைவதைப்‌ 
போல்‌ இருக்க வேண்டும்‌. பையன்களுக்கு முதலில்‌ எளிய 
படங்களை வரையக்‌ கற்றுக்‌ கொடுத்தால்தான்‌ இது சாத்திய 
மாகும்‌, பள்ளிக்கூடத்தில்‌ தொழிற்‌ பயிற்சிக்குத்தரன்‌ பெரும்‌ 
யான்மையான நேரம்‌ செலவிடப்படும்‌; அத்துடன்‌ சேர்ந்து 
ஆரம்ப சரித்திரம்‌, பூகோளம்‌, கணக்கு ஆகிய பாடங்களும்‌ 
சொல்லிக்‌ கொடுக்கப்படும்‌. எப்படிப்‌ பழக வேண்டும்‌ என்ப 
தைக்‌ கற்றுக்‌ கொள்ளுவார்கள்‌ ; சுத்தமான, சுகாதார முறை 
களையும்‌ அனுபவ பூர்வமாகத்‌ தெரிந்து கொள்ளுவார்கள்‌. 
இவற்றையெல்லாம்‌ அவர்கள்‌ தமது வீடுகளுக்கும்‌ கொண்டு 
சென்று மெளனமாகச்‌ செயல்‌ புரியும்‌ புரட்சிச்காரர்களாகிவிடு 
வார்கள்‌. 


எங்‌ இந்தியா”... 117-1929 


4 
ஒழுக்கத்தை வளர்க்கும்‌ கல்வி 


உள்ளத்திற்குக்‌ கல்வியளிப்பது பற்றி ஒரே ஒரு வார்த்தை. 
புத்தகங்களின்‌ மூலம்‌ இதைச்‌ செய்ய முடியும்‌ என்று நான்‌ 
நம்பவில்லை. ஆசிரியருடன்‌ வைத்துக்கொள்ளும்‌ உயிர்த்‌ 
துடிப்புள்ள தொடர்பின்‌ மூலம்தான்‌ இது முடியும்‌. ஆரம்பப்‌ 
 பள்ளிக்கூடங்களிலோ மத்தியதரப்‌ பள்ளிக்கூடங்களிலோ கூட 
உள்ள ஆசிரியர்கள்‌ யார்‌ 2 அவர்கள்‌ நம்பிக்கையும்‌, ஈல்லொழுக்‌ 


உள்ளத்‌ தூய்மை இன்றியமையாதது 515 


கமும்‌ உள்ளவர்களா? அவர்களே தமது உள்ளங்களுக்குக்‌ 
கல்வி பெற்றவர்கள்தானா ? அவர்களுடைய பொறுப்பில்‌ விடப்‌ 
பட்டுள்ள குழந்தைகளின்‌ நிரந்தரமான அம்சத்தையும்‌ அவர்கள்‌ 
கவனித்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று எதிர்பார்க்கப்படுகிறார்‌ 
களா? ஆரம்பப்‌ பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர்களைச்‌ சேர்க்கும்‌ 
முறையே, ஈல்லொழுக்கத்திற்கு ஒரு தடையாக இல்லையா சீ 
ஆசிரியர்கள்‌ வாழ்க்கையை நடத்துவதற்குப்‌ போதுமான சம்பள 
மாவது அவர்களுக்குக்‌ கிடைக்கிறதா? தேசபக்திக்காக ஆரம்பப்‌ 
பள்ளி ஆசிரியர்கள்‌ நியமிக்கப்படவில்லை என்பதும்‌ நமக்குத்‌ 
தெரியும்‌. வேறு வேலை பெற முடியாதவர்கள்கான்‌ இதற்கு 
வருகிறார்கள்‌. 

ஏங்‌ இந்தியா? - 1-9-1921 


3 
சுதந்திரமும்‌ கட்டு திட்டமும்‌ 


மாணவர்கள்‌ காமே முன்வந்து காரியங்கள்‌ செய்வதற்கு 
வாய்ப்பு இருக்க வேண்டும்‌. அவர்கள்‌ தாமே சிந்தித்துப்‌ பார்க்‌ 
கவும்‌, செயலாற்றவும்‌ தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்‌ ; 
அதே சமயத்தில்‌ முற்றிலும்‌ கீழ்ப்படிதலும்‌, கட்டுப்பாடும்‌ உள்ள 
வர்களாக இருக்க வேண்டும்‌; பிறரைப்‌ பார்த்து அப்படியே 
நடந்து கொள்ளுவதை நிறுத்திவிட வேண்டும்‌. எவ்வளவுக்‌ 
கெவ்வளவு சுதந்திரம்‌ அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கவ்‌ 
அளவு கட்டுப்பாடும்‌ பணிவும்‌ இருந்தாக வேண்டும்‌. கட்டுப்‌ 
பாடு, தாழ்மையிலிருந்து தோன்றும்‌ சுதந்திரத்தை மறுக்க முடி 
யாது; கட்டுப்பாடின்றி விருப்பப்படி ஈடப்பது மட்டரகத்தின்‌ 
அறிகுறியாகும்‌; அது தனக்கும்‌, பக்கத்திலிருப்பவர்களுக்கும்‌ 

கீகடு விளைவிக்கக்‌ கூடியதாகும்‌. ட 
1 ஏங்‌ இந்தியா '- 8-0-1925 


6 
உள்ளத்தூய்மை இன்றியமையாதது 


ஒரு நல்ல கல்வி முறையை வளர்ப்பதற்கு, உள்ளத்‌ தூய்மை 
இன்றியமையாத ஒரு அம்சமாகும்‌. ஆயிரக்கணக்கான மாண 
வர்களை நான்‌ சந்தித்திருக்கிறேன்‌. அவர்களுடன்‌ கடிதப்‌ 
போக்குவரத்து செய்திருக்கிறேன்‌. அக்கடிதங்களில்‌ அவர்கள்‌ 
ஒளிவு மறைவே இல்லாமல்‌ தமது உள்ளக்‌ கிடக்கைகளை 
என்னிடம்‌ கொட்டுகிறார்கள்‌. இதிலிருந்து செய்ய வேண்டியது 
எவ்வளவோ இருக்கிறது என்பது எனக்குப்‌ புலனாகியிருக்கிறது. 


516 கல்வி 


நான்‌ சொல்லுவதன்‌ அர்த்தம்‌ என்னவென்பதை நீங்கள்‌ 
எல்லோரும்‌ நன்றாக அறிந்கிருப்பீர்களென்று ஈம்புகிறேன்‌. 
மாணவன்‌ என்ற ஆங்கில வார்த்தைக்குச்‌ சமமான அருமையான 
வார்த்தையொன்று ஈமது மொழிகளில்‌ இருக்கிறது. * பிரம்மச்‌ 
சாரி” என்பதே அந்தச்‌ சொல்‌. 'வித்தியார்த்தி' என்பது பின்னர்‌ 
கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சொல்‌ ஆகும்‌. பிரம்மச்சாரி என்றால்‌ 
என்ன என்பது உங்களுக்குத்‌ தெரிந்திருக்கும்‌ என்று நம்ப 
கிறேன்‌. கடவுளைத்‌ தேடி அலைபவன்‌, மிகக்‌ குறுகிய காலத்தில்‌ 
கடவுளுக்கு மிகச்‌ சமீபமாகப்‌ போவதற்கு ஏற்ற முறையில்‌ 
கடந்து கொள்ளுபவன்‌ என்பதே அந்த வார்த்தையின்‌ அர்த்த 
மாகும்‌. உலகத்திலுள்ள பெரிய மதங்களிடையே எந்த 
விதமான வேற்றுமைகள்‌ இருந்தாலும்‌, ஒரு விஷயத்தில்‌ வேறு 
பாடே இல்லை. அதாவது, உள்ளத்‌ தூய்மை இல்லாத ஆணே, 
பெண்ணோ கடவுளின்‌ தூய, வெண்மையான சிங்காசனத்தின்‌ 
முன்பு போய்‌ நிற்பதென் பது சாத்தியமில்லை என்ற அடிப்படை 
உண்மையை எல்லா மதங்களும்‌ ஓப்புக்கொள்ளுகின்றன. 
நம்முடைய படிப்போ, வேத வாக்கியங்களை த்‌ திருப்பிச்‌ சொல்லு 
வதோ, சமஸ்கிருதம்‌, லத்தீன்‌ அல்லது கிரேக்க மொழிகளை 
நன்கு படித்திருப்பதோ, உள்ளத்‌ தூய்மை பெறுவதற்கு ஈமக்கு 
உதவி செய்யவில்லையென்றால்‌, அவற்றினால்‌ எந்தவிதமான 
பலனும்‌ இல்லை. நல்லொழுக்கத்தை வளர்ப்பதே அறிவின்‌ 
குறிக்கோளாக இருக்க வேண்டும்‌. 

_* எங்‌ இந்தியா ! - 8-9-1927 


7 
சேவை கல்வியின்‌ ஒரு பகுதியே 


இப்போதுள்ள நமது கல்வி முறையில்‌ இலக்கியத்‌ திறனுக்கு 
மட்டுமே பிரத்தியேகமான முக்கியத்துவம்‌ அளிக்கப்பட்டிருக்‌. 
கிறது. இந்தப்‌ பெரிய குறைபாட்டை சர்‌. விசுவேசுவரய்யா 
வற்புறுத்தி எடுத்துக்‌ காட்டியிருக்கிறார்‌. அத்துடன்‌, கான்‌ 
இன்னும்‌ ஒரு பெரிய குறையையும்‌ எடுத்துக்‌ காட்ட விரும்பு: 
கிறேன்‌. படித்துக்‌ கொண்டிருக்கும்‌ கரலத்தில்‌, படிப்பை 
பாதிக்கக்‌ கூடிய சிறிய தொண்டுகளைக்கூடத்‌ தாம்‌ செய்யக்‌ 
கூடாது என்று மாணவர்கள்‌ நினைக்கும்படி செய்கிறார்கள்‌, 
குஜராத்தில்‌ சில மாணவர்கள்‌ செய்து கொண்டிருப்பதைப்‌ 
போல்‌, தம்முடைய இலக்கியக்‌ கல்வியையோ, தொழிற்‌ பயிற்சி 
யையோ நிறுத்தி வைத்துவிட்டு, மாணவர்கள்‌ நிவாரண வேலை 
யில்‌ ஈடுபட்டால்‌, அதனால்‌ அவர்களுக்கு லா பமேயொழிய நஷ்டம்‌ 
ஒன்றுமில்லை. சேவை செய்வதே கல்வியின்‌ இறுதி நோக்கமாக 
இருக்க வேண்டும்‌. படிக்கும்‌ போதே சேவை செய்வதற்கு ஒரு. 
மாணவனுக்கு வாய்ப்பு கிடைத்தால்‌, படிப்பை நிறுத்திவைப்ம 


பணம்‌ தேடும்‌ படலம்‌ 517 


தாக அதைக்கருதாமல்‌ படிப்புக்கு அனுசரணையான ஒரு அரிய 
சந்தர்ப்பம்‌ என்றே கருத வேண்டும்‌. 
“ஏங்‌ இந்தியா? - 13-10-1927 


8 
உயிர்களின்‌ ஒருமை 


உங்களிடமே உள்ள கிறந்த அம்சங்களை வெளிக்‌ கொணரு 
வதுதான்‌ உண்மையான கல்வி ஆகும்‌. மனித குலம்‌ என்ற 
புத்தகத்தைவிடச்‌ கிறந்த புத்தகம்‌ வேறு என்ன இருக்க 
முடியும்‌ 2 அல்லும்‌ பகலும்‌ ஹரிஜனங்கள்‌ வாழும்‌ பகுதி 
களுக்குச்‌ சென்று, அவர்கள்‌ ஒரே மனித குடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ என்ற உணர்ச்சியுடன்‌ சேவை செய்வதை 
விடச்‌ சிறந்த கல்வி வேறு என்ன இருக்க முடியும்‌? இது 
கம்மை உயர்த்தும்‌ ஒரு ஆராய்ச்சியாக இருக்கும்‌. என்னு 
டைய கொள்கை குறுகிய ஒன்றல்ல. மனிதர்களாகப்‌ பிறந்தவர்‌ 
வர்கள்‌ யாவரும்‌ சகோதரர்களே என்ற உண்மையை நடைமுறை 

யில்‌ கொண்டு வருவதே என்னுடைய கொள்கையாகும்‌. 
_ ஹரிஜன்‌" - 80-89-1994 


9 
பணம்‌ தேடும்‌ படலம்‌ 


தங்களுடைய குழந்தைகளின்‌ கல்விக்குப்‌ பணம்‌ தேடுவதற்‌ 
காகப்‌ பெற்றோர்கள்‌ ஆட்சேபகரமான காரியங்களைக்‌ கூடச்‌ 
செய்கிறார்கள்‌ என்பது யாருக்குத்தான்‌ தெரியாது? இதை 
அவர்கள்‌ கடமையாகக்‌ கூட கினைக்கிறார்கள்‌. நம்முடைய கல்வி 
முறை பூரானையும்‌ அடியோடு மாற்றினாலொழிய, நிலைமை 
இன்னும்‌ படுமோசமாகப்போகிறது என்பது நிச்சயம்‌. குழம்‌ 
தைகள்‌ பெரிய சமுத்திரத்தைப்‌ போலிருக்கிறார்கள்‌. அதன்‌ ஒரு 
மூலையைத்தான்‌ நாம்‌ தொட்டிருக்கிறோம்‌. அவர்களில்‌ மிகப்‌ 
பெரும்பாலோர்‌ இன்னும்‌ கல்வியில்லாமலேதான்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ படிக்க விரும்பாமலில்லை. ஆனால்‌, அவர்களுடைய 
பெற்றோர்களுக்கு அதற்கான அறிவும்‌ சக்தியும்‌ இல்லை, இந்தியா 
போன்ற இவ்வளவு ஏழ்மை நாட்டில்‌ பெற்றோர்கள்‌ வயது வந்த 
பல குழந்தைகளைக்‌ காப்பாற்றுவது, ஏராளமாகச்‌ செலவு செய்து 
கல்வியளிப்பது, ஆனால்‌, குழந்தைகள்‌ உடனடியாக அதற்கு 
பதில்‌ செய்யாமலிருப்பதென்றால்‌, ஏகோ பெரிய கோளாறு 
இருக்கத்தான்‌ வேண்டும்‌. குழந்தைகள்‌ படிக்க ஆரம்பிக்கும்‌ 


518 கல்வி 


நாட்களிலிருந்தே வேலை செய்து, கல்விக்குத்‌ தேவையான பணத்‌ 
தைச்‌ சம்பாதிப்பதில்‌ எதுவும்‌ தவறு இருப்பதாக எனக்குத்‌ 
தெரியவில்லை. இந்தியா பூராவிலும்‌, எல்லோருக்கும்‌ பொருத்த 
மானதும்‌, சலபமானதுமான கைவினைத்‌ தொழில்‌ கைராட்டி 
னத்தில்‌ நூற்பதும்‌, அது சம்பந்தமான மற்ற வேலைகளும்தான்‌. 
இதை நமது கல்வி ஸ்தாபனங்களில்‌ புகுத்தினால்‌, மூன்று காரியங்‌ 
களை நாம்‌ நிறைவேற்றியவர்களாவேரம்‌. கல்வி தன்னைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு போகும்‌ குழந்தைகளின்‌ மனம்‌, உடல்‌ இரண்டுக்குமே 
பயிற்சி கிடைக்கும்‌, அந்நிய நூல்‌, துணி இரண்டையும்‌: 
அடியோடு பகிஷ்காரம்‌ செய்வதற்கும்‌ வழி கோலியதாகும்‌.. 
மேலும்‌, இவ்வாறு பயிற்சி பெறும்‌ குழந்தைகள்‌ தன்னம்பிக்கை 
யும்‌ சுதந்திர உணர்ச்சியும்‌ பெறுவார்கள்‌. 

_எங்‌ இந்தியா! - 156-1925 


10 
எல்லோருக்கும்‌ இலவசக்‌ கல்வி 
அளிக்க வழி 


படிக்க வேண்டிய வயது வந்துள்ள ஒவ்வொரு குழந்தையும்‌ 
பொதுப்‌ பள்ளிக்கூடங்களுக்குப்‌ போக வேண்டுமென்றுதான்‌ 
நாம்‌ எதிர்பார்க்க வேண்டும்‌. அப்படி எதிர்பார்த்தால்‌, இப்போ 
துள்ள ரீதியில்‌ கல்விக்காகும்‌ செலவைச்‌ சமாளிப்பதற்கு ஈம்‌ 
மிடம்‌ நிதி வசதியில்லை; இப்போது வசூலிக்கப்படும்‌ பள்ளிக்‌ 
கூடச்‌ சம்பளங்களைக்‌ கொடுப்பதற்கு லட்சக்கணக்கான நமது 
மக்களுக்கும்‌ சக்தியில்லை. ஆகையால்‌, எல்லோரும்‌ படிக்க 
வேண்டுமானால்‌ கல்வி இலவசமானதாக இருக்க வேண்டும்‌, ஒரு. 
லட்சிய சர்க்கார்‌ ஏற்பட்டால்‌ கூட, வயது வந்த குழந்தைகளுக்‌ 
கெல்லாம்‌ கல்வியளிப்பதற்கு வேண்டிய 200 கோடி ரூபாய்‌ ஈம்‌ 
மிடம்‌ இராது. ஆகையால்‌, பிள்ளைகள்‌ பெறும்‌ கல்வியில்‌ ஒரு 
பகுதிக்கோ, அல்லது பூராவுக்குமோ அவர்களை வேலை செய்யச்‌ 
சொல்லி, செலவில்‌ ஒரு பகுதியை ஈடுபடுத்த வேண்டுமென்பது: 
தெளிவு. இப்படி எல்லோருமே லாபகரமாகச்‌ செய்யக்‌ கூடிய 
வேலை ராட்டினத்தில்‌ தூற்றலும்‌, கைத்தறி ரெசவும்தான்‌ என்‌ 
பதே என்னுடைய கருத்தாகும்‌. என்னுடைய திட்டத்திற்கு 
அந்த உழைப்பு நூற்றலாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌ என்ப: 
தில்லை. ஏதாவது வருமானம்‌ கிடைப்பதாயிருந்தால்‌, அது எந்த 
வேலையாக வேண்டுமானாலும்‌ இருக்கலாம்‌. ஆயினும்‌, எது அனு 
Lin சாத்தியம்‌, எது லாபகரமானது, எதை விரிவாகப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளலாம்‌ என்று பார்த்தால்‌, துணி உற்பத்தி 
சம்பந்தமான வேலையைத்‌ தவிர வேறு எந்த வேலையையும்‌, 
இந்தியா பூராவிலும்‌ உள்ள ஈமது பள்ளிக்கூடங்களில்‌ புகுத்த 
முடியாது எனபது புலப்படும்‌. 


ஒரு தொழிலின்‌ மூலம்‌ கல்வி 519 


இந்தியா போன்ற ஒரு ஏழை நாட்டில்‌ உடலுறைப்புப்‌ பயிற்கி 
அளிப்பதில்‌ இரண்டு காரியங்கள்‌ கவ்வும்‌. கல ழகை 
களின்‌ கல்விச்‌ செலவை அது ஈடு செய்து கொள்ளும்‌; பிற்காலத்‌ 
தில்‌ அவர்கள்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளம்‌ கூடிய ஒரு தொழிலைக்‌ 
கற்றுக்‌ கொண்டதாகவும்‌ இருக்கும்‌. இத்தகைய ஒரு ஏற்பாடு 
நமது குழந்தைகளுக்குத்‌ தன்னம்பிக்கையைக்‌ கற்றுக்‌ கொடுப்ப 
தாயிருக்கும்‌. வேலை செய்வதை இழிவு படுத்துவதைப்‌ போல்‌ 

தேசத்தைச்‌ சீர்குலைக்கக்‌ கூடியது வேறொன்றுமில்லை. 
எங்‌ இந்தியா? - 101021 


11 
ஒரு தொழிலின்‌ மூலம்‌ கல்வி 


காந்திஜி செய்த பல பிரசங்கங்களில்‌ தம்முடைய புதிய 
கல்வித்‌ திட்டம்‌ தம்‌ மனத்தில்‌ எப்படிக்‌ தோன்றியது, தொழி 
லுக்கும்‌, கல்விக்கும்‌ ஏற்பட வேண்டிய இணக்கத்தைப்‌ பற்றிய 
தம்முடைய கருத்து என்ன ஆகியவற்றைப்‌ பின்வருமாறு வீரி 
வாக விளக்கினார்‌ : 


நான்‌ தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பி வந்த பிறகு பல 
மாணவர்கள்‌ என்னை வந்து பார்த்தார்கள்‌. இன்றைய கல்வி 
முறை எப்படி தோல்வியடைந்து விட்டது என்பதை அவர்கள்‌ 
மூலம்‌ தெரிந்து கொண்டேன்‌. ஆகையால்‌, ஒரு புதிய வழியை 
வகுக்க வேண்டிய அவசியத்தை நான்‌ வெகுகாலத்திற்கு முன்பே 
உணர்ந்துவிட்டேன்‌. ஆசிரமப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ கைவினைத்‌ 
தொழில்களில்‌ பயிற்சி அளிக்க ஆரம்பித்தேன்‌. உடலுழைப்புப்‌ 
பயிற்சிக்கு அதிகப்படியான முக்கியத்துவம்‌ கொடுக்கப்ப்ட்டது. 
இதன்‌ பலனாக குழந்தைகள்‌ சீக்கிரத்தில்‌ உடலுழைப்பில்‌ அலுப்‌ 
படைத்து விட்டார்கள்‌. தமக்கு இலக்கியப்‌ பயிற்சி இல்லாமற்‌ 
போய்விட்டதென்று நினைக்க ஆரம்பித்தார்கள்‌. அவர்கள்‌ அப்படி 
நினைத்தது தவறு. ஏனெனில்‌, அவர்கள்‌ கற்றுக்‌ கொண்டது 
கொஞ்சமாக இருந்தாலும்‌, மற்றப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ சாதாரண 
மாகப்‌ பையன்களுக்குக்‌ கிடைத்ததை விட அது அதிகமானதே 
யாகும்‌. ஆயினும்‌, அதைப்பற்றி நான்‌ யோசித்துப்‌ பார்த்தேன்‌. 
கடைசியாக இலக்கியப்‌ பயிற்சியும்‌ கைத்தொழில்‌ பயிற்சியும்‌, 
அளிப்பதில்‌ பிரயோசனமில்லை என்றும்‌, கைத்தொழில்‌ பயிற்சி 
முலம்‌ இலக்கியப்‌ பயிற்சி அளிக்க வேண்டும்‌ என்றும்‌ முடிவு 
செய்தேன்‌. அப்படிச்‌ செய்தால்‌, கைத்தொழில்‌ பயிற்சி அலுப்‌ 
பூட்டுவதாக இராது; இலக்கியப்‌ பயிற்சியிலும்‌ ஒரு புதிய உப 
யோகமும்‌, பிரயோசனமும்‌ இருக்கும்‌. 


ஆங்கிலத்தை உபயோகிப்பதில்லையென்றும்‌ நாங்கள்‌ முடிவு 
செய்துவிட்டோம்‌. ஏனெனில்‌, குழந்தைகள்‌ பெரும்பாலான 


520 கல்வி 


நேரத்தை ஆங்கில வார்த்தைகளையும்‌, சொற்றொடர்களையும்‌ 
உருப்போடுவதிலேயே செலவிட வேண்டியிருக்கிறது என்று 
நாங்கள்‌ அறிந்திருந்தோம்‌. அப்போது கூடத்‌ தாம்‌ கற்றுக்‌ 
கொண்டவைகளைத்‌ தம்‌ மொழியில்‌ அவர்கள்‌ சொல்ல முடியாது; 
ஆசிரியர்‌ கற்றுக்‌ கொடுப்பதையும்‌ சரியாகப்‌ புரிந்து கொள்ள 
முடிவதில்லை, கவனிக்காமலே இருப்பதன்‌ காரணமாகத்‌ தங்கள்‌ 
சொந்த மொழியையே அவர்கள்‌ மறந்து கொண்டிருந்தார்கள்‌. 
இந்த இரண்டு தீமைகளையும்‌ தவிர்ப்பதற்கு கைத்தொழில்‌ மூலம்‌ 
கல்வியளிப்பது ஒன்றுதான்‌ வழி என்று தோன்றியது. 


பையன்களிடம்‌ என்ன சரக்கு இருக்கிறது? அவர்களுக்கு 
எழுதப்படிக்கத்‌ தெரியுமா? பூகோளம்‌ ஏதாவது தெரியுமா? 
இவற்றையெல்லாம்‌ முதல்‌ ஈாளன்றே கேட்டுத்‌ தெரிந்து 
கொண்டு, தக்ளியில்‌ நூற்கக்‌ கற்றுக்‌ கொடுத்து, அவர்களுக்குத்‌ 
தெரிந்ததை அதிகப்‌ படுத்த ஆரம்பிக்க வேண்டுமென்று 
நினைத்தேன்‌. 


எவ்வளவோ கைவினைத்‌ தொழில்கள்‌ இருக்கும்போது, தக்‌ 
வலியை ஏன்‌ நான்‌ எடுத்துக்‌ கொண்டேன்‌ என்று நீங்கள்‌ கேட்க 
லாம்‌. நாம்‌ கண்டு பிடித்த முதல்‌ தொழில்களில்‌ ஒன்று தக்ளி 
யாகும்‌. எவ்வளவோ காலமாக அது இருந்து வந்திருக்கிறது. 
தக்ளியை எடுத்துக்‌ கொண்ட தற்கு இதுதான்‌ காரணம்‌. புராதன 
காலத்தில்‌ நம்முடைய துணிகளெல்லாம்‌ தக்ளி நூலினால்தான்‌ 
கெய்யப்பட்டன. கைராட்டை பிறகுதான்‌ வந்தது. கைராட்டை 
யில்‌ மிகவும்‌ மெல்லிய நூல்‌ நூற்க முடியாதாகையால்‌, குக்ளிக்கே 
தான்‌ திரும்பிப்‌ போக வேண்டியிருந்தது. தக்ஷியைக்‌ கண்டு 
பிடித்தது மனிதனின்‌ மேதாவித்‌ தனத்திற்கு ஒரு சான்றாகும்‌. 
மனிதனுடைய கண்டுபிடிக்கும்‌ சக்தி அதற்கு முன்பு அவ்வளவு 
உச்ச நிலையை அடைந்ததேயில்லை. விரல்களின்‌ சாமர்த்தியம்‌ 
மிகச்‌ சிறக்க முறையில்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளப்படுவதற்கு 
அது உதவி செய்தது. ஆனால்‌, கல்வியறிவில்லாச சாதாரண 
மக்கள்‌ மட்டுமே தக்ளியை உபயோகித்துக்‌ கொண்டிருந்ததால்‌, 
அந்தப்‌ பழக்கம்‌ விட்டுப்போய்‌ விட்டது. அதை மீண்டும்‌ அது 
னுடைய உன்னத ஸ்தானத்திற்குக்‌ கொண்டு வரவேண்டுமானால்‌, 
கிராம வாழ்க்கையை உயிர்ப்பித்து சீரமைக்க வேண்டுமானால்‌, 
குழந்தைகளின்‌ கல்வியை தக்ளியுடன்‌ ஆரம்பிக்க வேண்டும்‌, 
ஆகையால்‌, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில்‌ தக்ளிக்கு 
இருந்த ஸ்தானம்‌ என்ன என்பதைப்‌ பையன்களுக்குச்‌ சொல்லிக்‌ 
கொடுப்பதே எனது அடுத்த பாடமாக இருக்கும்‌. பின்னர்‌ 
கொஞ்சம்‌ சரித்திரம்‌ சொல்லிக்‌ கொடுப்பேன்‌; அதன்‌ சிறப்பு 
குன்றிய விவரங்களையும்‌ கூறுவேன்‌. பிறகு கிழக்கு இந்தியா 
கம்பெனியிலிருந்து ஆரம்பித்து இந்திய சரித்திரம்‌ சுருக்கமாக 
போதிக்கப்படும்‌, அல்லது அதற்கு முந்திய முஸ்லிம்கள்‌ ஆட்சி 
காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும்‌. கிழக்கிக்தியா கம்பெனியார்‌ 
எப்படி ஈம்மைச்‌ சுரண்டிஞர்கள்‌, எப்படித்‌ திட்டம்‌ போட்டு 


ஒரு தொழிலின்‌ மூலம்‌ கல்வி 521 


கமது முக்கிய கைவினைத்‌ தொழில்களை நசுக்கிப்‌ பின்னர்‌ 
அவற்றை அழித்தார்கள்‌ என்பவையெல்லாம்‌ விவரமாகக்‌ கூறப்‌ 
படும்‌. பின்னர்‌ தக்ளி எப்படிச்‌ செய்வது என்பது கற்றுக்கொடுக்‌ 
கப்படும்‌. முதலில்‌ ஈரக்‌ களிமண்‌ உருண்டை அல்லது மாவு 
உருண்டையில்‌ செய்திருக்க வேண்டும்‌. ஒரு மூங்கில்‌ குச்சியை 
அதன்‌ நடுவே செருகியிருப்பார்கள்‌. வங்காளத்திலும்‌, பீகாரி 
லும்‌ இன்னும்‌ கூடச்‌ சில இடங்கலில்‌ இது இருக்கிறது. பிறகு, 
களிமண்‌ உருண்டைக்கு பதிலாக வட்டமான செங்கல்‌ துண்டை 
உபயோகித்தார்கள்‌. இப்போது ஈம்‌ காலத்தில்‌ அதற்கு பதி 
லாக வட்டமான இரும்பு அல்லது பித்தளைத்‌ துண்டை உப 
யோகிக்கிறோம்‌. மூங்கில்‌ துண்டுக்குப்‌ பதிலாகக்‌ கம்பி வந்திருக்‌ 
கிறது. இங்கு கூட அந்த வட்டத்‌ துண்டு, கம்பி இரண்டும்‌ எந்த 
அளவில்‌ இருக்க வேண்டும்‌, ஏன்‌ அதை விட அதிகமாகவோ, 
குறைவாகவோ இருக்கக்‌ கூடாது என்று ஆராய்ச்சி செய்தால்‌ 
உபயோகமாக இருக்கும்‌. அடுத்தபடியாக, பருத்தி, அதனுடைய 
பல்வேறு ரகங்கள்‌, இப்போது இந்தியாவிலும்‌ மற்ற நாடுகளி 
லும்‌ அது எங்கெங்கு பயிரரகிறது என்பவை போன்ற விவரங்கள்‌ 
வரும்‌. பருத்தி பயிரிடும்‌ விதம்‌, அதற்கு எந்த மண்‌ மிகவும்‌ 
ஏற்றது முதலியவைகளும்‌ போதிக்கப்படும்‌. அதிலிருந்து 
சிறிதளவு விவசாயத்திற்குப்‌ போவோம்‌. 


ஆசிரியர்‌ இதையெல்லாம்‌ மாணவர்களுக்குச்‌ சொல்லிக்‌ 
கொடுக்க வேண்டுமானால்‌, முதலில்‌ அவருக்கே இவ்வளவும்‌ 
தெரிந்திருக்க வேண்டும்‌. எவ்வளவு கஜம்‌ நூல்‌ நூற்கப்பட்‌ 
டிருக்கிறது, நூலின்‌ நெம்பர்‌ என்ன, சிட்டம்‌ போடுவது, அதை 
நெசவுக்குத்‌ தயார்‌ செய்வது, குறிப்பிட்ட தொகை ரகத்‌ துணி 
களுக்கு எவ்வளவு ஊடை போட, வேண்டும்‌ முதலியவைகளை 
யெல்லாம்‌ சொல்லிக்‌ கொடுப்பதன்‌ மூலம்‌ சாகாரணக்‌ கணக்கை 
யும்‌ போதித்து விடலாம்‌. பஞ்சு பொறுக்குவது, கொட்டை 
எடுப்பது, பட்டை போடுவது, நூற்பது, நெய்வது ஆகியவை 
யெல்லாம்‌ பருத்தியின்‌ பல்வேறு உபயோக முறைகள்‌. இவற்‌ 
றுடன்‌ அதனுடைய சரித்திரமும்‌ கணக்கும்‌ இணைக்கிருக்கும்‌. 


கைவினைத்‌ தொழில்கள்‌ மூலம்‌ உடல்‌, மனம்‌, உள்ளம்‌ ஆகிய 
மூன்றுக்கும்‌ பயிற்சி யளிக்க வேண்டும்‌ என்பதே இரந்த முறை 
யின்‌ முக்கிய நோக்கமாகும்‌. கைவினைத்‌ தொழிலின்‌ எல்லா 
அம்சங்களையும்‌ கற்றுக்‌ கொடுப்பதன்‌ மூலம்‌ குழந்தையினிடம்‌ 
உள்ள எல்லாச்‌ சிறப்பு அம்சங்களையும்‌ கவனித்து வெளிக்‌ 
கொணர வேண்டும்‌. நீங்கள்‌ கழ்றுக்‌ கொடுக்கும்‌ சரித்திரம்‌, 
பூகோளம்‌, கணக்கு ஆகிய பாடங்களெல்லாம்‌ அந்தத்‌ தொழி 
லுடன்‌ சம்பந்தப்பட்டதாக இருக்கும்‌. 


_ஹரிஜன்‌?-11-6-98- 


12 
நயி தலீம்‌ மூலம்‌ எதிர்பார்க்கப்படுவது 
என்ன ? 


[வர்தாவிலுள்ள ஹிந்துஸ்தானி தலீமி சங்கத்தினால்‌ வெளி 
யிடப்படும்‌ “ஈயி தலீம்‌' என்ற மாத சஞ்சிகையின்‌ முதல்‌ இத 
முக்கு காந்திஜியினால்‌ அனுப்பப்பட்ட செய்தி கீழே கொடுக்கப்‌ 
பட்டுள்ளது:] 


நயி தலீம்‌ என்றால்‌ அதில்‌ உள்ள புதிய கருத்து என்ன 
என்பதைப்‌ புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும்‌. 
பழைய கல்வி முறையில்‌ என்னென்ன நல்ல அம்சங்கள்‌ இருக்‌ 
கின்றனவோ அவையெல்லாம்‌ ஈயி தலீமில்‌ அப்படியே வைத்துக்‌ 
கொள்ளப்படும்‌; அவற்றைத்‌ தவிர போதிய புதிய அம்சங்களும்‌ 
இருக்கும்‌, ஈயி தலீம்‌ உண்மையிலேயே புதியது தான்‌ என்றால்‌ 
அதனால்‌ பின்‌ கண்ட பலன்கள்‌ ஏற்படும்‌: நம்முடைய ஏக்க 
உணர்ச்சி மாறி நம்பிக்கை ஏற்படும்‌; நம்முடைய வறுமையும்‌, 
பட்டினியும்‌ மாறி நம்முடைய ஜீவனத்திற்கு வேண்டியதைச்‌ 
சம்பாதித்துக்‌ கொள்ள வழி பிறக்கும்‌; வேலையில்லை என்ற 
நிலைமை மாறி, தொழிலும்‌, வேலையும்‌ பெருகும்‌; வேற்றுமைகள்‌ 
மறைந்து ஒற்றுமை ஏற்படும்‌; நம்முடைய பையன்களும்‌ பெண்‌ 
களும்‌ எழுதப்‌ படிக்கக்‌ கற்றுக்கொள்ளுவதுடன்‌, ஒரு கைவினைத்‌ 
தொழிலின்‌ மூலம்‌ அறிவுப்‌ பயிற்சியும்‌ பெறுவார்கள்‌. 


_உத்மன்காய்‌ - 14-10-1938 


பகுதி எட்டு 
ஆதாரக்‌ கல்வி மகாநாடு 
1 
கல்வி மகாநாட்டின்‌ முன்புள்ள 
பிரச்னைகள்‌ 


சமீபத்தில்‌ ஈவ பாரத்‌ வித்தியாலயம்‌ என்று பெயர்‌ 
மாற்றம்‌ செய்யப்பட்ட வர்தா மார்வாடி உயர்நிலைப்‌ பள்ளி தனது 
வெள்ளி விழாவைக்‌ கொண்டாடப்‌ போகிறது. , இந்கச்‌'சந்தர்ப்‌ 
பத்தைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு, இப்பகுதியில்‌ நான்‌ விளக்க 
முயற்சித்துவரும்‌ கல்வித்‌ திட்டத்தைப்‌ பற்றி விவாதிப்பதற்காக, 
தேசீய மனப்பான்மையுள்ள கல்வித்‌ துறையாளர்களின்‌ கிறு 
மகாநாடு ஒன்றை ௩டத்துவதென்று பள்ளி நிர்வாகிகள்‌ தீர்மா 
னித்திருக்கிறார்கள்‌. இத்தகைய மகாநாடொன்றை ஈடத்துவது 
விரும்பத்தக்கதுகானு என்று அதன்‌ காரியதரிசியான ஸ்ரீ ஸ்ரீமன்‌ 
நாராயண அகர்வால்‌ என்னிடம்‌ கேட்டார்‌. இந்த யோசனையை 
நான்‌ ஒப்புக்கொண்டால்‌, நான்‌ மகாகாட்டுக்குத்‌ தலைமை வகிக்க 
வேண்டும்‌ என்றும்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. இரு யோசனைகளூமே 
எனக்குப்‌ பிடித்திரும்தன. அக்டோபர்‌ 22, 29 தேதிகளில்‌ இந்த 
மகாநாடு வர்தாவில்‌ ஈடத்தப்படும்‌. அழைப்பாளர்கள்‌ மட்டுமே 
மகாநாட்டில்‌ அனுமதிக்கப்படுவார்கள்‌. இந்தப்‌ பிரச்னையில்‌ 
ஆழ்ந்த அக்கறை உள்ளவர்களும்‌, விவாதத்தில்‌ உபயோகமாகக்‌ 
கலந்து கொள்ளக்‌ கூடியவர்களுமான ஒரு சிலருக்கு மட்டுமே 
அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆடம்பரமான மகா 
காடாக இராது. பார்வையாளர்கள்‌ யாரும்‌ இருக்க மாட்டார்கள்‌. 
மகாநாட்டின்‌ முன்புள்ள அலுவல்‌ மட்டுமேதான்‌ அதில்‌ கவனிக்‌ 
கப்படும்‌. குறிப்பிட்ட அளவு பத்திரிகைப்‌ பிரதிநிதிகள்‌ அனு 
மதிக்கப்படுவார்கள்‌. பத்திரிகைக்காரர்கள்‌ தங்களுக்குள்‌ 
ளாகவே ஒன்றிரண்டு பேர்களைப்‌ பொறுக்கி எடுத்துக்‌ கொண்டு: 
அவர்கள்‌ கொடுப்பதைப்‌ பகிர்ந்து கொள்ளலாம்‌, 


நம்பிக்கையுடனும்‌, ஆனால்‌, தாழ்மை உணர்ச்சியுடனும்‌, 
திறந்த மனத்துடனுமே இந்த வேலையை கான்‌ மேற்கொள்ளு 
கிறேன்‌. விஷயங்களைத்‌ தெறிந்து கொள்ளவும்‌, அவசியமானால்‌ 
என்‌ கருத்துகளை மாற்றிக்‌ கொள்ளவும்‌, திருத்திக்‌ கொள்ளவும்‌ 
தயாராயிருக்கிறேன்‌. 


524 கல்வி 


மகரராட்டின்‌ முன்பு பின்கண்ட கருத்துகளைச்‌ சமர்ப்பிக்க 
லாம்‌ என்று இப்போதைக்கு உத்தேசித்திருக்கிறேன்‌ : 


1. இப்போதுள்ள கல்வி முறை நாட்டின்‌ தேவைகளுக்கு 
எந்த விதத்திலும்‌ ஏற்றதாயில்லை. உயர்தரக்‌ கல்வி பூராவுக்கும்‌ 
ஆங்கிலமே போதனா மொழியாக்கப்பட்டிருப்பதால்‌, படித்த 
சிலருக்கும்‌, படிக்காத பலருக்குமிடையே நிரந்தரமான ஒரு 
சவரை எழுப்பிவிட்டது; அறிவு பாமர மக்களிடையே பரவுவதை 
அது தடுத்துவிட்டது, ஆங்கிலத்திற்கு இப்படி அளவுக்கு மீறி 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட்டிருப்பதன்‌ காரணமாக, படித்த 
வர்கள்‌ மீது ஒரு பெரிய சுமை ஏற்பட்டுள்ளது. இதனால்‌ அவர்கள்‌ 
ஆயுள்‌ பூராவும்‌ ஊனமுற்றவர்களாகவே இருக்கிறார்கள்‌; தமது 
சொந்த நாட்டிலேயே அவர்கள்‌ அந்நியர்களாகி விட்டார்கள்‌ 
தொழிற்‌ பயிற்சி இல்லாத காரணத்தினால்‌ படித்தவர்கள்‌ அநேக 
மாக பலனுள்ள உற்பத்தி வேலைகளில்‌ ஈடுபடுவதற்குத்‌ தகுதி 
யற்றவர்களாகிவிட்டார்கள்‌. இதனால்‌ அவர்களுடைய உடலும்‌ 
பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பக்‌ கல்விக்காகச்‌ செலவீடப்‌ 
படும்‌ பணம்‌ வீண்தான்‌. ஏனெனில்‌, கற்றுக்கொடுக்க ப்படும்‌ 
கொஞ்ச நஞ்சமூம்‌ சிக்கிரத்தில்‌ மறந்து போய்விடுகிறது. 
நகரங்கள்‌ அல்லது கிராமங்களுக்கு இதனால்‌ ஒரு பலனுமில்லை. 
இப்பேரதுள்ள கல்வி முறையினால்‌ கிடைக்கும்‌ அனுகூலம்‌, 
முக்கிய வரி கொடுப்பவர்களுக்குக்‌ கிடைப்பதில்லை. மிகவும்‌ 
குறைவாகக்‌ கிடைப்பது அவர்களுடைய குழந்தைகளுக்குத்‌ 
தான்‌. 


2. ஆரம்பக்‌ கல்வியின்‌ காலம்‌ ஏழு வருடங்களாகவாவது 
இருக்க வேண்டும்‌. மெட்ரிகுலேஷன்‌ வரையில்‌ படித்தால்‌ என்ன 
அறிவு பெற முடியுமோ, அந்த அளவு அறிவு இந்தக்‌ காலத்தில்‌ 
பெற வேண்டும்‌. அதில்‌ ஆங்கிலம்‌ இராது. ஆனால்‌, நல்ல தொழில்‌ 
பயிற்சி இருக்கும்‌. 

2. பையன்களும்‌, பெண்களும்‌ எல்லாத்‌ துறைகளிலும்‌ அபி 
விருத்தி பெறுவதற்காக, சாத்தியமானவரையில்‌ எல்லாப்‌ பயிற்‌ 
சியும்‌ லாபகரமான ஒரு தொழிலின்‌ மூலம்‌ அளிக்கப்பட வேண்டும்‌. 
அதாவது, தொழிற்‌ பயிற்சியில்‌ இரண்டு காரியங்கள்‌ நிறைவேற 
வேண்டும்‌. பையன்‌ தான்‌ செய்யும்‌ வேலையின்‌ மூலம்‌ தன்னுடைய 
பள்ளிக்கூடச்‌ சம்பளத்திற்கு சம்பாதிச்ச வேண்டும்‌; அதே ௪ம 
யத்தில்‌ பள்ளிக்கூடத்தில்‌ பெறும்‌ தொழிற்‌ பயிற்சியின்‌ மூலம்‌ 
பையனோ, பெண்ணோ முழுமை பெறவேண்டும்‌. 


மாணவர்களின்‌ வேலையினால்‌ கிடைக்கும்‌ வருமானம்‌ பள்ளிக்‌ 
கூடத்திற்குத்‌ தேவையான நிலம்‌, கட்டிடங்கள்‌, மற்றும்‌ இதர 
தளவாடங்களுக்காகும்‌ செல்வை ஈடு செய்யவேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்கப்படவில்லை. 

பருத்தி, கம்பளம்‌, பட்டு முதலியவைகளைச்‌ சேகரிப்பதி 
கிருந்து, சுத்தப்‌ படுத்துவது, கொட்டை எடுப்பது (பருத்திக்கு), 


கல்வி மகாநாட்டின்‌ முன்புள்ள பிரச்னைகள்‌ 52% 


பட்டைபோடுதல்‌, நாற்பது, சாயம்‌ போடுவது, இரட்டை முறுக்‌: 
கேற்றுவது, மோஸ்தர்கள்‌ தயாரித்து கெய்வது, பூவேலை செய்தல்‌, 
தையல்‌, காகிதம்‌ செய்வது, அறுப்பது, புத்தகங்களை “பைண்டு” 
செய்வது, மர அலமாரி செய்வது, பொம்மைகள்‌ செய்வது, 
வெல்லம்‌ தயாரிப்பது ஆகியவைகளையெல்லாம்‌, அதிக முதலீடு' 
செய்ய வேண்டிய அவசியமில்லாமல்‌ சுலபமாகக்‌ கற்றுக்‌ கொள்ள 


முடியும்‌. 

பையன்களும்‌, பெண்களும்‌ தமது ஜீவனத்திற்கு சம்பாதித்‌ 
துக்‌ கொள்ள இந்த ஆரம்பக்‌ கல்வி அவர்களைத்‌ தயார்‌ செய்ய 
வேண்டும்‌. அந்தத்‌ தொழில்களைக்‌ கற்றுக்‌ கொள்ளுபவர்களுக்கு 
வேலை தருவதாக சர்க்கார்‌ உத்தரவாதம்‌ அளிக்கவேண்டும்‌; 
அல்லது அவர்கள்‌ உற்பத்தி செய்யும்‌ சாமான்களை ஒரு குறிப்‌ 
பிட்ட விலையில்‌ சர்க்கார்‌ வாங்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. 

4, தேசத்திற்குத்‌ தேவைப்படும்‌ பல்வேறு துறைகளிலும்‌: 
உயர்தரக்‌ கல்வி தனியார்களிடம்‌ விடப்பட வேண்டும்‌. 

சர்க்கார்‌ சர்வகலாசாலைகள்‌ வெறும்‌ பரீட்சை செய்யும்‌ 
ஸ்தாபனங்களாக மட்டுமே இருக்க வேண்டும்‌; பரீட்சை களுக்காக 
வசூலிக்கப்படும்‌ கட்டணங்களைக்‌ கொண்டு இவை தம்‌ செலவு. 
களைச்‌ சமாளித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

கல்வித்‌ துறை பூராவையும்‌ சர்வகலாசாலைகள்‌: கவனித்துச்‌ 
கொள்ளும்‌. வெவ்வேறு படிப்புகளுக்கான பாடத்‌ திட்டங்களைத்‌ 
தயாரித்து, அங்கீகாரம்‌ அளிப்பதையும்‌ அவர்களே கவனித்துக்‌ 
கொள்ளுவார்கள்‌. சம்பந்தப்பட்ட அந்தந்த சர்வகலாசாலை 
களின்‌ முன்‌ அனுமதி பெறாமல்‌ எந்தத்‌ தனியார்‌ பள்ளியும்‌ ஈடத்‌ 
தப்படக்கூடாது. கல்ல தகுதியும்‌, காணயமும்‌ உள்ள எந்த 
கோஷ்டியினருக்கும்‌ சர்வகலாசாலையை ஏற்படுத்தும்‌ அங்கீகார 
சாசனம்‌ தாராளமாக அளிக்கப்பட வேண்டும்‌. ஒரு மத்திய கல்வி 
இலாகாவை நடத்தும்‌ செலவைத்‌ தவிர, சர்வகலாசாலைகளினால்‌ 
சர்க்காருக்கு எந்தவிதமான செலவும்‌ இருக்கக்‌ கூடாது. 

இந்தத்‌ திட்டத்தினால்‌, சர்க்காரின்‌ தேவைகளுக்கு வேண்டிய 
கல்வி ஸ்தாபனங்களை சர்க்கார்‌ நடத்த வேண்டியதில்லையென்று 
அர்த்தமில்லை. 

இத்திட்டம்‌ பூராவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால்‌, எதிர்‌ 
காலத்தை உருவாக்கப்‌ போகும்‌ இளைஞர்களுக்குப்‌ பயிற்சி 
யளிக்கும்‌ சர்க்காரின்‌ பெரிய பொறுப்பு தீர்ச்துவீடுமென்று எதிர்‌ 
யார்க்கப்படுகிறது. 

ஹரிஜன்‌? - 2-10-1987 


a 
ஊக்கமளிக்கும்‌ ஊற்று 

[சத்தியாக்கிரக ஆசிரம மாணவர்களிடையே இந்தப்‌ 
பிரசங்கம்‌ காந்திஜியினால்‌ செய்யப்பட்டது. மாணவர்களின்‌ 
வாழ்க்கையில்‌ பரிஎத்தம்‌, பொறுப்பு உணர்ச்சி அவசியம்‌ என்ற 
காந்திஜியின்‌ கருத்துகளை வாசகர்களுக்குத்‌ தெரிவிப்பதற்காக 
“ஸபர்மதி' என்ற மாத சஞ்சிகையிலிரும்து (1922) அது எடுத்துத்‌ 
தரப்படுகிறது:] 


இங்கு காம்‌ ஒரு புதிய சோதனையை ஆரம்பிக்கிறோம்‌. இதில்‌ 
எவ்வளவோ அபாயங்கள்‌ இருக்கின்றன. நான்‌, கூட இல்லை 
யென்றால்‌ ராஷ்டிரீய சாலையின்‌ ஆசிரியர்கள்‌ இந்தச்‌ சோதனை 
யைத்‌ தாமே செய்யத்‌ துணியமாட்டார்கள்‌. 


பையன்களும்‌, பெண்களும்‌ சேர்ந்து படிக்கும்‌ சோதனையைச்‌ 
செய்து பார்க்க விரும்புகிறோம்‌; அதாவது, கிண்டர்கார்டன்‌ வகுப்‌ 
பிலிருந்து, உயர்நிலைப்‌ பள்ளிவரையில்‌ பையன்களும்‌, பெண்களும்‌ 
சேர்ந்து படிப்பார்கள்‌. "இப்போது பள்ளிக்கூடங்களுக்கு வரும்‌ 
பெண்களின்‌ எண்ணிக்கை அதிகமாகிக்கொண்டிருக்கிறது. 
அவர்களில்‌ சில வயது வந்த பெண்களும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்‌ 
களுக்காகத்‌ தனி வகுப்பு நடத்த வேண்டுமா?”' என்று சில ஆசிரி 
யர்கள்‌ ஒரு சமயம்‌ என்னைக்‌ கேட்டார்கள்‌. இந்த யோசனையை 
நான்‌ ஒப்புக்‌ கொள்ளவில்லை. பெண்களுக்கென்று தனியாக ஒரு 
வகுப்பை ஆரம்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொன்‌ 
னேன்‌. 


ஆனால்‌, என்னுடைய இந்த முடிவில்‌ பல அபாயங்கள்‌ இருக்‌ 
கின்றன என்பதைப்‌ பின்னர்‌ உணர்ந்தேன்‌. இக்க விஷயத்தில்‌ 
இந்த ஆசிரமத்திலுள்ள பையன்களுக்கும்‌, பெண்களுக்கும்‌, சில 
விதி முறைகளைக்‌ கொடுக்க வேண்டியது அவசியமென்று கருதி 
னேன்‌. நான்‌ சொல்லுவது இறுதியானது, உங்களைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவது என்று எடுத்துக்‌ கொள்ளாதீர்கள்‌. அவ்வப்போது 
என்‌ மனத்தில்‌ தோன்றும்‌ எண்ணங்களை உங்களிடம்‌ சொல்லு 
கிறேன்‌. பின்னர்‌ ஆசிரியர்கள்‌ இதைப்‌ பற்றி விவாதித்து, அவசிய 
மானால்‌, தேவையான மாறுதல்களைச்‌ செய்து கொள்ளலாம்‌. 


பையன்களும்‌, பெண்களும்‌ ஒரே வகுப்பில்‌ சேர்ந்து படிக்க 
ஸலாம்‌. ஆனால்‌, அவர்கள்‌ சில ஒழுங்கு முறைகளைப்‌ பின்பற்ற வேண்‌ 
டும்‌. வகுப்பின்‌ ஒரு புறத்தில்‌ பையன்களும்‌, மற்றொரு புறத்தில்‌ 
பெண்களும்‌ உட்கார வேண்டும்‌, வயது வந்த பையன்களும்‌, 
“பெண்களும்‌ ஒருவரையொருவர்‌ தொடக்கூடிய விதத்தில்‌ கெருங்கி 
உட்காரக்‌ கூடாது. பெண்களில்‌ சிலர்‌ பருவமடையும்‌ நிலையில்‌ 
இருக்கின்றனர்‌; மற்றவர்கள்‌ சீக்கிரத்தில்‌ பருவமெய்திவிடுவர்‌. 
பெண்கள்‌ வளர்ந்துகொண்டிருக்கிறார்கள்‌. பையன்கள்‌ ஏற்‌ 


ஊக்கமளிக்கும்‌ ஊற்று 527 


கனவே வயது வந்தவர்கள்‌. ஆகையால்‌, அவர்கள்‌ ஒருவரையொரு 
வர்‌ தொடக்கூடாது. அது நல்லொழுக்க விதியை மீறி டப்ப 
தாகும்‌. வகுப்பு முடிந்த பிறகு பையன்கள்‌ எல்லோருமாகச்‌ 
சேர்ந்து, சிரித்து விளையாடலாம்‌. பெண்களும்‌ அதே மாதிரி செய்‌ 
யலாம்‌. ஆனால்‌, பையன்களும்‌, பெண்‌ களும்‌ ஒருவரோடொருவர்‌ 
அப்படி நடந்துகொள்ள முடியாது. அவர்கள்‌ ஒருவரோடொருவர்‌ 
பேசக்கூடாது, சிரிக்கக்‌ கூடாது, எக்காரணத்தை முன்னிட்டும்‌ 
அவர்கள்‌ அந்தரங்கமாகக்‌ கடிதப்‌ போக்குவரத்து ஈடத்தக்‌ 
கூடாது. இளம்‌ வயதின ராகிய உங்களிடையே அந்தரங்கமான 
தென்று எதுவும்‌ இருக்கக்‌ கூடாது. சத்தியத்தைக்‌ கடைப்பிடிக்‌ 
கும்‌ ஒருவனுக்கு அந்தரங்கமானது என்று எதுவும்‌ இருக்க முடி 
யாது. அத்தகைய கடிதப்‌ போக்குவரத்து வைத்துக்‌ கொள்ளு 
வது, வயது வந்தவர்களிடையே கூட பலவீனத்திற்கு அறிகுறி 
யாகக்‌ கருதப்படும்‌. பெரியவர்களின்‌ இந்த பலவீனத்தை நீங்கள்‌ 
பின்பற்றக்‌ கூடாது. அதற்கு மாறாக, உங்களிடம்‌ அம்மாதிரி பல 
வீனம்‌ இருந்தால்‌, பெரியவர்கள்‌ சொல்லுவதைக்‌ கேட்டு அதைப்‌ 
(போக்கிக்‌ கொண்டுவிட வேண்டும்‌. சாதாரணமாக, பெற்றோர்கள்‌ 
தம்முடைய பலவீனங்களை த்‌ தம்முடைய குழந்தைகளிடம்‌ சொல்‌ 
லுவதில்லை. அது பெரிய தவறாகும்‌. ஏனெனில்‌, இதன்‌ முலம்‌ 
அவர்கள்‌ குழந்தைகளை அழிவு என்ற பாதாளத்திற்கு விரட்டி 
வீடுகிறார்கள்‌. தாம்‌ செய்த தவறுகளைத்‌ தம்முடைய குழந்தை 
களும்‌ செய்யாதபடி பெற்றோர்கள்‌ பார்தீதுக்‌ கொண்டால்‌, இளம்‌ 
தலைமுறையினருக்கு அதனால்‌ எவ்வளவோ பலன்‌ ஏற்படும்‌. 
எதுவும்‌ அந்தரங்கமாக இருக்கக்கூடாது என்பதனால்‌, மற்றவர்‌ 
களின்‌ விவகாரங்களை நீங்கள்‌ துருவிப்‌ பார்க்கலாம்‌ என்று 
அர்த்தமில்லை. அது உங்களுக்கு சம்பந்தமுள்ள விஷயமல்ல. 
எப்போதாவது பெரியவர்கள்‌ சேர்ந்து பேச விரும்பும்போது, 
உங்களை ககர்ந்துபோகச்‌ சொன்னால்‌, உடனே போய்விட 
வேண்டும்‌. எங்களுடைய பலவீனங்களை நீங்கள்‌ தெரிந்து 
கொள்ளுவதன்‌ மூலம்‌, அவற்றை நாங்கள்‌ விட்டொழிப்பதற்கு 
நீங்கள்‌ உதவி செய்யவில்லை. ஆனால்‌, பெரியவர்களுக்குத்‌ 
தெரியக்கூடாது என்று நீங்கள்‌ பேசுவதோ, எழுதுவதோ 
எதுவும்‌ இருக்கலாகாது. பள்ளிக்கூடங்களிலோ, வெளியிலோ, 
பெரியவர்கள்‌ இல்லாத இடங்களில்‌ பையன்களும்‌, பெண்களும்‌ 
ஒருவரோடொருவர்‌ பேசாமல்‌ இருப்பதுதான்‌ இதற்குச்‌ சிறந்த 
வழியாகும்‌. பையன்கள்‌ மற்றப்‌ பையன்களஞுடைய அறை 
களுக்குப்‌ போகலாம்‌. அங்கு உட்கார்ந்து கொண்டு பேசலாம்‌. 
அதே மாதிரி பெண்களும்‌, மற்றப்‌ பெண்களின்‌ அறைகளுக்குப்‌ 
போகலாம்‌, ஆனால்‌, பெண்கள்‌ பையன்களின்‌ அறைகளுக்குப்‌ 
போகக்‌ கூடாது. பெரியவர்களின்‌ முன்னிலையிலும்‌, பிரார்த்தனை 
சமயங்களிலும்‌ பெண்கள்‌ பையன்களுடன்‌ பேசலாம்‌. அவர்‌ 
களுக்குக்‌ குடிக்கத்‌ தண்ணீர்‌ கொடுக்கலாம்‌. இம்மாதிரி 
சாதாரண நடவடிக்கைகளில்‌ ஒன்றும்‌ தவறு இல்லை. ஆயினும்‌, 
இப்போதும்‌ கூட சரியானபடி நடந்து கொள்ள வேண்டும்‌. 
ஒருவர்‌ மீதொருவர்‌ படாமல்‌ பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


528 கல்வி 


வயது வந்த பையன்களும்‌, பெண்களும்‌ ஒருவரையொருவர்‌ 
தொடுவதால்‌ காம இச்சை தூண்டிவிடப்படக்‌ கூடிய சாத்தியக்‌ 
கூறு இருக்கிறது. ஆகையால்‌, ஒருவர்‌ மீது ஒருவர்‌ படாமல்‌ 
மிகவும்‌ ஜாக்கிரதையாக இருக்கவேண்டும்‌. 


நம்முடைய நாட்டுக்குச்‌ சேவை செய்ய நாம்‌ விரும்பினால்‌, 
உள்ளத்தையும்‌, உடலையும்‌ பரிசுத்தமாக வைத்துக்‌ கொள்ளு 
வதால்‌ கிடைக்கும்‌ ஜீவசக்தியைக்‌ காப்பாற்றி வைக்க வேண்டி 
யது இன்றியமையாததாகும்‌ என்று நான்‌ உறுதியாக நம்பு 
கிறேன்‌. வாடி வதங்கிய மலர்களைப்‌ போலாகிவிட்டால்‌ உங்க 
ளுடைய உடல்களினுல்‌ என்ன பலன்‌ 2 ஏற்கனவே உடலில்‌ 
சதைப்பற்று இல்லை, உயிரளிக்கும்‌ ஜீவ சக்தியைக்‌ காப்பாற்றி 
வைப்பதன்‌ மூலம்‌ உங்களுடைய உடல்க’ை வலிமைபெறச்‌ 
செய்ய வேண்டும்‌. உடல்‌ பலவீனமாய்‌ இருக்கும்வரையில்‌ 
அறிவு பெறுவதோ, பெற்ற அறிவைக்‌ காப்பாற்றிக்‌ சொள்ளு 
வதோ சாத்தியமில்லை. அதைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளுவதும்‌ 
சாத்தியமில்லை. முன்‌ கோபியான ஒருவன்‌ அறிவு பெறக்கூடும்‌ ; 
நாணயமில்லாதவனும்‌ அறிவு பெறமுடியும்‌ ; ஆனால்‌, பிரம்மச்சரி 
யத்தை அனுஷ்டிக்காதவனுக்கு அது சாத்தியமில்லை. புராணங்‌ 
களிலிருந்து இந்த உண்மையை நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. காம 
இச்சையில்‌ மூழ்கித்‌ திளைத்த ராட்சதர்கள்‌ கூட, மாணவர்களா 
யிருந்த காலத்தில்‌ அறிவு பெறுவதற்காக பிரம்மச்சரியத்தை 
அனுஷ்டிக்க வேண்டியிரும்ததென்று புராணங்கள்‌ கூறுகின்றன. 
ஆகையால்‌, முன்‌ காலத்து ராட்சதர்களைப்‌ போல்‌ நீங்கள்‌ 
அவ்வளவு உடல்‌ வலு உள்ளவர்களாக இருக்கவேண்டுமென்று 
நான்‌ விரும்புகிறேன்‌. இதனால்‌ மெளலானா ஷவுகத்‌ அலியைப்‌ 
போல்‌ நீங்கள்‌ பூதாகாரமாகப்‌ பருத்துப்‌ போகவேண்டும்‌ என்று 
அர்த்தமில்லை. அப்படிப்‌ பருமனாயிருப்பது பலத்தைத்தான்‌ 
காட்டுகிறது என்பதில்லை. ஆனால்‌, நீங்கள்‌ பிரம்மச்சரியத்தை 
அனுஷ்டித்து, ஜீவதாதுவைக்‌ காப்பாற்றினீர்களானால்‌, 
நம்மிடையே மீண்டும்‌ ஒரு ஹனுமான்‌ பிறப்பதை நாம்‌ காண 
லாம்‌. குச்சிபோல்‌ மெலிந்திருக்கும்‌ உடலையுடையவன்‌ எப்படி 
இரக்க குணத்தைப்‌ பெறமுடியும்‌? அத்தகைய மனிதன்‌ பயந்து 
தடு நடுங்கித்தான்‌ போவான்‌. ஷவுகத்‌ அலி என்னை அடிக்கிறார்‌ 
என்று வைத்துக்‌ கொள்ளுவோம்‌. நான்‌ அடியை வாங்கிக்‌ 
கொண்டு பேசாமலிருந்துவிட்டால்‌, அவரை கான்‌ மன்னித்து 
விட்டேன்‌ என்று சொல்லிக்‌ கொள்ள முடியாது. அதற்கு மாறாக, 
பதிலுக்கு பதில்‌ எதுவும்‌ செய்யாததால்‌ அதிக பலத்தின்‌ முன்பு 
பயந்து விட்டேன்‌ என்றே எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. என்னைத்‌ 
தாக்குபவனைவிட நான்‌ பலசாலியாக இருந்தால்தான்‌ அவனை 
நான்‌ மன்னித்ததாகச்‌ சொல்லலாம்‌. உதாரணமாக, ரஸிக்கை 
நான்‌ மன்னித்துவிட முடியும்‌, ஆகையால்‌, நீங்கள்‌ தைரியசாலி 
களாக இருக்க விரும்பினால்‌, சத்தியத்தையும்‌, இரக்கத்தையும்‌ 
செயல்‌ முறையில்‌ காட்டுபவர்களாக இருக்க விரும்பினால்‌, பிரம்‌ 


மச்சரியத்தை அனுஷ்டித்து, ஜீவ தாதுவை ஜாக்கிரதையாகக்‌- 


ஊக்கமளிக்கும்‌ ஊற்று 529 


காப்பாற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌. பிரம்மச்சரியத்தை அனுஷ்‌ 
டிக்கும்‌ என்னுடைய முயற்சியினால்தான்‌ 61 வயதாகியும்‌ கூட 
நான்‌ இன்னும்‌ சறுசுறுப்பாக இருக்கிறேன்‌. இன்னும்‌ இளமை 
யிலேயே இதே முயற்சிகளை நான்‌ ஆரம்பித்திருந்தால்‌, எவ்வளவு 
உன்னதமான நிலையில்‌ இருந்திருப்பேன்‌ என்று எனக்கே தெரி 
யாது. தங்கள்‌ குழந்தைகள்‌ பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்‌ 
பதற்கு வேண்டிய வசதிகளையெல்லாம்‌ செய்து கொடுக்கும்படி 
இன்று இங்கு வந்துள்ள பெற்றோர்களைக்‌ கேட்டுக்‌ கொள்ளு 
கிறேன்‌. தங்களுக்குத்‌ திருமணம்‌ செய்து வைக்கும்படி அவர்கள்‌ 
உங்களிடம்‌ வந்து கேட்டுக்‌ கொண்டால்தான்‌ நீங்கள்‌ அதற்கு 
ஏற்பாடு செய்ய வேண்டும்‌. முன்காலத்தில்தான்‌ மனிதர்கள்‌ 
பிரம்மச்சாரிகளாக இருக்க முடிந்தது என்று கூறுவது உண்மை 
யாகாது. லார்டு கிச்சனர்‌ ஒரு பிரம்மச்சாரி என்றே நினைக்‌ 
கிறேன்‌. அவர்‌ மணம்‌ செய்து கொள்ளவேயில்லை. அவர்‌ ஒரு 
அருமையான மனிதர்‌. அவர்‌ வேறு இடங்களில்‌ தன்‌ மிருக 
இச்சைகளைத்‌ திருப்தி செய்து கொண்டார்‌ என்றும்‌ கான்‌ 
நினைக்கவில்லை. நல்ல உடல்‌ கட்டுள்ளவர்களும்‌, திருமணம்‌ 
செய்து கொள்ளாமல்‌ பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பவர்களும்‌ 
தான்‌ தற்காப்புப்‌ படைகளில்‌ சேர வேண்டுமென்று அவர்‌ 
கருதினார்‌. ஆகையால்‌, உங்களுடைய குழந்தைகளுக்குச்‌ சிக்கிர 
மாகத்‌ திருமணம்‌ செய்துவிட வேண்டாமென்று பெரியவர்களைக்‌ 
கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. பின்னர்‌ நல்ல வரன்‌ கிடைக்காமற்‌ 
போய்விடுமோவென்று பயப்படாதீர்கள்‌. உங்களுடைய பையன்‌ 
களே மணம்‌ செய்து கொள்ளவேண்டுமென்று கேட்கும்வரையில்‌ 
நீங்கள்‌ காத்திருக்கவேண்டும்‌. சந்தர்ப்பம்‌ ஏற்படும்போது 
உங்கள்‌ பையனுக்கோ, பெண்ணுக்கோ கல்ல வரன்‌ கிடைக்கச்‌ 
செய்வதற்குக்‌ கடவுள்‌ துணை நிற்பார்‌ என்பதில்‌ எனக்குச்‌ 
சந்தேகமில்லை. 


இந்தப்‌ பையன்களுக்கும்‌, பெண்களுக்கும்‌ இன்னொரு 
வார்த்தை கூறவிரும்புகிறேன்‌. அதாவது, நீங்களெல்லோரும்‌ ஒரே 
ஆசிரியரிடம்‌ படித்திருக்கிறீர்கள்‌. ஆகையால்‌, நீங்கள்‌ ஒருவரை 
யொருவர்‌ சகோதர, சகோதரிகளாக பாவித்துக்‌ கொண்டு நடக்க 
வேண்டும்‌. அவர்களிடையே வேறெந்த விதமான உறவும்‌ 
இருக்கக்கூடாது. இந்த ஆசிரமத்தில்‌ வசித்துக்‌ கொண்டு 
இந்தப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ படிக்கும்‌ யாவரும்‌ இதை ஞாபகத்தில்‌ 
வைத்துக்‌ கொள்ளவேண்டும்‌. இந்த உறவு முறையை மீறி 
ஏதாவது நடந்தது என்று எனக்குத்‌ தெரிந்தால்‌, இந்த பள்ளிக்‌ 
கூடத்தையோ, ஆசிரமத்தையோ உடனடியாக மூடிவிடத்‌ தயங்க 
மாட்டேன்‌. பொதுஜன அபிப்பிராயத்தைப்‌ பற்றி நான்‌ கவலைப்‌ 
படவில்லை. ஆகையால்‌, உஷாராயிருங்கள்‌. சகோதர-சகோதரி 
உறவு முறைப்படியே நடப்பதாக நீங்கள்‌ உறுதி கூறினால்தான்‌, 
இந்தப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ இன்னும்‌ அதிகப்‌ பெண்களைச்‌ 
சேர்த்து, இந்தச்‌ சோதனையைத்‌ தொடர்ந்து ஈடத்துவேன்‌. தான்‌ 
ஆசிரமத்தில்‌ சேரவிரும்புவகாக இன்று ஒருவர்‌ என்னிடம்‌ 

34 


530 கல்வி 


சொன்னார்‌. அவருக்கு 12 வயதில்‌ ஒரு பெண்‌ இருக்கிறாள்‌. அந்த 
வயதுப்‌ பெண்‌ திருமணப்‌ பருவத்தை எய்திவிட்டவள்‌ என்றே 
கருதுகிறோம்‌. இந்த விஷயத்தில்‌ நீங்கள்‌ உறுதி கூறவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அவருடைய பெண்‌ இங்கு பத்திரமாக இருப்‌ 
பாள்‌ என்று அவருக்கு கான்‌ உறுதி கூறமுடியும்‌. காம்‌ செய்யும்‌ 
சோதனை மிகவும்‌ தரும சங்கடமானது. கான்‌ சொன்ன 
விதிகள்‌ ஒரு எழுத்துப்‌ பிசகாமல்‌ அப்படியே பின்பற்றப்பட்டால்‌ 
தான்‌ பெற்றோர்கள்‌, ஆசிரியர்கள்‌ இருவருமே கவலை இல்லாமல்‌ 
இருப்பார்கள்‌. முறை தவறி எதுவும்‌ நடக்கரமலிருப்பதற்காக 
ஆசிரியர்கள்‌ மாணவர்களைக்‌ கண்காணிக்க வேண்டியிருந்தால்‌, 
இருவருக்குமே அது தீங்காகும்‌. 


தன்னுடைய காம இச்சையைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளாமல்‌ 
இனி அடக்கிவைக்க முடியாது என்று யாராவது நினைத்தால்‌, 
அவர்‌ உடனே ஆசிரமத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டும்‌. 
அதனுடைய நல்ல பெயருக்கு அவர்‌ இழுக்கு தேடித்‌ தராமல்‌ 
இருக்கட்டும்‌. “உங்கள்‌ கண்களை அடக்கியாள முடியாதென்று 
உங்களுக்குத்‌ தோன்றினால்‌, கண்களில்‌ ஒரு ஊசியைக்‌ குத்துங்‌ 
கள்‌”' என்று பைபிள்‌ கூறுகிறது. அந்த நிலைமை ஏற்படா 
தென்றே நினைக்கிறேன்‌. அப்படி ஏற்பட்டால்‌ கான்‌ ஸபர்மதி 
கதியில்‌ குதித்துவிடுவேன்‌. 


உங்களிடம்‌ காம இச்சை இருந்தாலும்‌, இல்லாவிட்டாலும்‌, 
நீங்கள்‌ யாவரும்‌ கான்‌ சொன்னவற்றை நன்றாகச்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்க வேண்டும்‌. கடவுளால்‌ கசிருஷ்டிக்கப்பட்ட பேதத்தை 
நாம்‌ அழித்து விட முடியாது. இந்த வேற்றுமையை அனுசரிப்‌ 
பதன்‌ மூலம்தான்‌ அதாவது பையன்கள்‌ பெண்களைத்‌ தொடா 
மலும்‌, பெண்கள்‌ பையன்களைத்‌ தொடாமலும்‌ இருப்பதன்‌ 
மூலம்‌ இந்த இச்சையை அடக்கியாள முடியும்‌. இந்த இச்‌ 
சையை அடக்கி பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிபப்தற்கு கான்‌ 
மிகவும்‌ கஷ்டப்படவேண்டியிருந்தது. இந்த இச்சையை 
அடக்குவதற்கு என்னைப்போல்‌ அவ்வளவு கஷ்டப்பட்டு 
உழைத்த இன்னொருவரை * நான்‌ பார்த்ததில்லை. இந்த இச்‌ 
சையை ஒரு முறையாவது அனுபவித்தவர்களுக்கு அதை அடக்‌ 
குவதென்பது மிகமிகக்‌ கஷ்டம்‌. ஆகையால்‌, இந்தப்‌ பழக்கத்தை 
நீங்கள்‌ ஆரம்பிக்க வேண்டுமென்று கூறுகிறேன்‌, கொஞ்சமாவது 
அந்த எண்ணம்‌ தோன்றினால்‌ உடனேயே அதை அடக்கிவிடுங்‌ 
கள்‌. இந்த இச்சையே ஏற்படாதவர்கள்‌, அதை அடக்குவதற்கு 
அவ்வளவாகக்‌ கஷ்டப்பட வேண்டியதில்லை. காம இச்சை எழுவ 
தற்கான சந்தர்ப்பங்கள்‌ ஏற்படாதவாறு அவர்கள்‌ ஜாக்கிரதை 
யாக இருக்க வேண்டும்‌. பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்து, ஜீவ 
தாதுவைக்‌ காப்பாற்றி வைப்பவர்கள்‌ மட்டுமே தேசத்திற்குச்‌ 
சேவை செய்யத்‌ தகுதி பெறுவர்‌. பள்ளிக்கூட நாட்களில்‌ பிரம்‌ 
மச்சரியத்தை அனுஷ்டித்தால்‌, பெண்கள்கூட இன்னும்‌ நல்ல 
குடும்பப்‌ பெண்களாகவும்‌, தாய்மார்களாகவும்‌ ஆவார்கள்‌. தன்‌ 


ஊக்கமளிக்கும்‌ ஊற்று 531 


கணவனுக்கு மட்டுமே சேவை செய்யும்‌ ஒருவளைவிட வறுமையரல்‌ 
ஆழ்ந்து உழன்று கொண்டிருக்கும்‌ ஈம்‌ நாட்டு ஏழைகளுக்குச்‌ 
சேவை செய்பவர்‌, இன்னும்‌ அதிக மரியாதைக்கு உரியவராவார்‌. 


மற்றொரு விஷயத்தையும்‌ உங்கள்‌ கவனத்திற்குக்‌ கொண்டு 
வர விரும்புகிறேன்‌. எளிய ஆடைகளை அணிந்து கொள்ளுவது 
பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பதற்கு உதிவி செய்கிறது. ஆனால்‌, 
இது கண்டிப்பான ஒரு விதியல்ல. ஏனெனில்‌, கதர்‌ அணிபவன்‌ 
கூடப்‌ பெரிய பாவியாக இருக்கலாம்‌. படாடோபமாக ஆடை 
யணிபவன்‌ பிரம்மச்சாரியாகவும்‌ இருக்கலாம்‌. பிரம்மச்சாரி தன்‌ 
வெளித்‌ தோற்றத்தை கடவுளுக்கு மட்டும்தான்‌ காட்டலாம்‌, நாம்‌ 
நிர்வாணமா யிருந்தால்‌ கூட கடவுள்‌ ஈம்மைப்‌ பார்க்கிறார்‌. வெளிப்‌ 
பகட்டின்‌ மூலம்‌ நாம்‌ ஏன்‌ அழகுபடுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌? 
உண்மையான அழகு ஒருவனுடைய குணத்தில்தான்‌ இருக்‌ 
கிறது. நம்முடைய தார்மிக உயர்வின்‌ மூலம்தான்‌ மற்றவர்களைக்‌ 
கவர வேண்டும்‌; வெளி அழகின்‌ மூலம்‌ அல்ல. உடலை மறைப்ப 
தற்காக மட்டும்தான்‌ ஆடைகள்‌. ஆகையால்‌, அருமையான 
பட்டுக்‌ துணியைப்‌ போலவே, முரட்டுக்‌ கதர்‌ துணியும்‌ திருப்தி 
யளிக்கக்‌ கூடியதே. பெரியவர்கள்‌ தாமே கதர்‌ அணிய முடியா 
விட்டாலும்‌, பையன்களுக்கு அந்தப்‌ பழக்கத்தைக்‌ கற்றுல்‌ 
கொடுக்க வேண்டும்‌. உயர்ந்த ரகமான ஆடைகளை அணிவித்‌ 
தால்தான்‌ தன்னுடைய குழந்தை அழகாய்‌ இருக்கிறதென்று 
நினைக்கும்‌ ஒரு தாய்‌ முட்டாள்தான்‌. ஒருவருடைய அழகு 
அருமையான துணிகளினால்‌ எப்படி அதிகமாகும்‌? என்னுடைய 
பெண்‌ பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறாள்‌ என்பதற்காக அவளை 
மணந்து கொள்ள வேண்டுமென்று ஒருவன்‌ வந்து கேட்டால்‌, 
அவனைக்‌ கண்டித்து அனுப்பிவிடுவேன்‌. அவளுடைய குணங்களை 
விரும்பிக்‌ கோருபவனுக்கே அவளை மணம்‌ செய்து கொடுப்பேன்‌. 
நீங்கள்‌ அழகாகத்‌ தோற்றமளிக்க விரும்பினல்‌, ஆடம்பர ஆடை 
கலை அணிந்து கொள்ளுவதற்குப்‌ பதிலாக, உங்கள்‌ ஒழுக்கத்தை 
வளர்த்துக்கொண்டு, ஏற்கனவே உள்ள நல்ல குணங்களையும்‌ 
பலப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. அப்போது நீங்கள்‌ நிச்சய 
மாக அழகாக இருப்பீர்கள்‌; சென்ற இடமெல்லாம்‌ உங்களுக்கு 
மதிப்பும்‌ கிடைக்கும்‌, 

சான்‌ சொல்ல வேண்டியதை யெல்லாம்‌ சொல்லிவிட்டேன்‌. 
கான்‌ சொன்னவை உங்களுக்குப்‌ புரியவில்லையென்றால்‌, அவற்றை 
விளக்கிக்‌ கூறும்படி பெரியவர்களையோ,  ஆசிரியர்களையோ 
கேட்க வேண்டும்‌. நீங்கள்‌ யாவருமே இதைப்பற்றிச்‌ சிந்தித்துப்‌ 
பார்த்து நன்றாசப்‌ புரிந்து கொண்டு, முடிந்த வரையில்‌ செயலில்‌ 
காட்ட வேண்டும்‌. அதன்‌ மூலம்‌ பையன்களையும்‌, பெண்களையும்‌ 
ஒரே வகுப்பில்‌ சேர்த்துப்‌ படிக்க வைக்கும்‌ என்னுடைய சோதனை 
வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும்‌. 


01] 
ஜுனாகாடில்‌ வெறித்தனம்‌ 


ஜுஈனுகாட்‌ கத்தியவாடிலுள்ள ஒரு முஸ்லிம்‌ சமஸ்தானம்‌... 
வீரர்களான கத்திவகுப்பினர்‌ ஒரு காலத்தில்‌ அங்கு வசித்தார்‌ 
கள்‌ என்பதால்‌ அதற்குப்‌ அக்தப்‌ பெயர்‌ வந்தது. வஜீர்‌ பஹா 
வுத்தீன்‌ என்பவர்‌ ஸ்தாபித்த கல்லூரி ஒன்று அங்கே இருக்‌ 
கிறது. அது நன்றாக நடத்தப்படும்‌ ஒரு கல்லூரி. பெரும்பாலும்‌ 
முஸ்லிம்களான பல ஸிந்தி அறிஞர்கள்‌ அங்கே இருக்கிறார்கள்‌... 
இந்தக்‌ கல்லூரியில்‌ படிப்புக்குக்‌ கட்டணம்‌ கிடையாது. சில 
நாட்களுக்கு முன்பு கத்தியவாடிகளல்லாத மாணவர்கள்‌ யாவரும்‌ 
24 மணி நேரத்திற்குள்‌ அந்தக்‌ கல்லூரியிலிருந்து வெளியேறிவிட 
வேண்டும்‌ என்று புதிய நவாப்‌ திடீரென்று ஒரு உத்தரவு பிறப்‌: 
பித்தார்‌. பாவம்‌, அந்த மாணவர்கள்‌ எல்லோரும்‌ அன்றைக்கே 
கிர்ப்பந்தமாக ரயிலில்‌ ஏற்றப்பட்டு, ஸிந்துவுக்கு அனுப்பப்பட்‌ 
டனர்‌. மாணவர்கள்‌ என்ன குற்றம்‌ செய்தார்களென்று யாருக்கும்‌. 
தெரியாது. கிலாபத்‌ கிளர்ச்சிசான்‌ பைத்தியக்காரத்தனமான 
இந்த உத்தரவுக்குக்‌ காரணம்‌ என்று ஒரு வதந்தி உலாவுகிறது. 

என்னைப்‌ பொறுத்தவரையில்‌, வெளியேற்றத்தை நான்‌ 
வரவேற்கிறேன்‌. கிலாபத்‌ கிளர்ச்சிக்கு எதிராக எந்தெந்த சக்தி 
கள்‌ அணிவகுத்து நிற்கின்றன என்பதை இந்த அநியாய உத்தரவு 
எடுத்துக்‌ காட்டும்‌. இந்தச்‌ சமஸ்தரனங்களே ஏகாதிபத்திய 
சர்க்காருக்கு உட்பட்டவை. ஆகையால்‌, ஏகாதிபத்திய சர்க்‌ 
காரே பெரிய தவறு செய்யும்போது, எந்தவிதமான ஆதிபத்திய 
உரிமைகளும்‌ இல்லாத இந்த சமஸ்தானங்கள்‌ விட அதுதான்‌ 
இன்னும்‌ அதிக மோசமாகி விடுகிறது. அதிகாரமும்‌, செல்வாக்‌ 
கும்‌ போய்விடுமே என்ற பயத்தில்‌, இந்த சமஸ்தானங்கள்‌ 
மனமுவந்து அநீதியின்‌ கைப்பாவைகளாகி விடுகின்றன. ஏகாதி 
பத்திய சர்க்கார்‌ எவ்வளவு பெரிய அநீதி இழைக்கிறார்கள்‌ 
என்பது சுதேச சமஸ்தானங்களின்‌ செய்கைகளில்‌ இன்னும்‌ 
கன்றாகப்‌ பிரதிபலிக்கிறது. ஆகையால்‌, சுதேச சமஸ்‌ தாளங்கள்‌ 
லுள்ள பிரஜைகளும்‌, தற்காலிகமாக அங்கு வசிப்பவர்களும்‌: 
இரட்டைக்‌ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியவர்களாகி' 
விடுகிறார்கள்‌. ஆனால்‌, பிரிட்டிஷ்‌ மேலாதிக்கத்தின்‌ கீழ்‌ உள்ள 
சுதேச சமஸ்தானங்களின்‌ நிலைமையைப்பற்றி இப்போது நான்‌ 
விவாதிக்க விரும்பவில்லை. 


இந்த நிலைமைக்கு ஒரு சுலபமான வழியைக்‌ காட்ட 
வேண்டும்‌ என்பதே என்னுடைய நோக்கமாகும்‌. இந்த அசாதா- 
ரணமான உத்தரவை ஆட்சேபித்து அந்தக்‌ கல்லூரியின்‌ தலைமை 
ஆசிரியர்‌ ராஜினாமா செய்துவிட்ட தாசச்‌ சொல்லப்படுகிறது. 
சாம்ராஜ்யத்தில்‌ நீதியையும்‌, பரிசுத்தத்தையும்‌ காணவேண்டு 
மென்று விரும்புகிறவர்களின்‌ மனப்பூர்வமான பாராட்டுதல்‌ 


ஜானாகாடில்‌ வெறித்தனம்‌ 538 


அணாக்கு அவர்‌ உரியவராவார்‌. ஆனால்‌, கத்தியவாடி மாணவர்கள்‌ 
தமது சமஸ்தானத்திற்கும்‌, தோழர்களுக்கும்‌ செய்ய வேண்டிய 
கடமை ஒன்று இல்லையா 2 தம்முடைய பலத்த ஆட்சேபணை 
யைத்‌ தெரிவித்துவிட்டு, அவர்கள்‌ கும்பலாகக்‌ கல்லூரியி 
விருக்து வெளியேறிவிட வேண்டும்‌ என்பதே என்னுடைய 
அபிப்பிராயமாகும்‌. தம்முடன்‌ வாசிக்கும்‌ மற்ற மாணவர்களிடம்‌ 
அனுதாபம்‌ காட்டுவதற்காக அவர்கள்‌ கல்லூரியிலிருந்து வெளி 
யேறிவிட வேண்டும்‌. இல்லாவிடில்‌ அவர்கள்‌ பெறும்‌ இலவசக்‌ 
கல்விக்கு ஒரு மதிப்பும்‌ இல்லை. இப்போது கூட ஈவாப்‌ சாகி 
புக்கு புத்தி வராமலிருக்கலாம்‌. அதைப்பற்றி அவர்கள்‌ கவலைப்‌ 
பட வேண்டியதில்லை. கல்லூரியீலிருந்து வெளியேறினால்‌ 


அவர்கள்‌ தம்‌ கடமையைச்‌ செய்தவர்களாவார்கள்‌. 


வெளியேற்றப்பட்டுள்ள மரணவர்களுக்கு நான்‌ சொல்லுவது 
இதுதான்‌ : “தைரியத்தை இழக்காதீர்கள்‌. உங்களை அவமதித்த 
ஒரு கல்லூரியில்‌ திரும்பச்‌ சேர்த்துக்‌ கொள்ள வேண்டுமென்று 
நீங்கள்‌ கெஞ்சக்‌ கூடாது. நவாப்‌ உங்களுக்குக்‌ கொடுத்துள்ள 
சொற்பத்‌ தொகையையும்‌, பிரயாணச்‌ செலவையும்‌ கூட நீங்கள்‌ 
திருப்பிக்‌ கொடுத்துவிடலாம்‌. அந்தப்‌ பணத்தை வாங்கிக்‌ 
கொள்ளுவது தவறுக்கு உடந்தையாக இருப்பதாகும்‌. உங்‌ 
களுக்கு வேண்டிய கல்வியை எல்லாம்‌ ஸிந்துவிலேயே நீங்கள்‌ 
பெறலாம்‌; இதற்காக நீங்கள்‌ எந்தக்‌ கல்லூரிக்குமே போக 
வேண்டியதில்லை. நம்முடைய பள்ளிகளிலும்‌, கல்லூரிகளிலும்‌ 
அளிக்கப்படும்‌ கல்வியைப்‌ பற்றி காம்‌ அளவுக்கு மீறி பிரமாதப்‌ 
படுத்திக்‌ கொண்டிருக்கிறோம்‌. காம்‌ எழுதப்‌ படிக்கக்‌ கற்றுக்‌ 
கொள்ளுவதற்கு முன்பு மனிதர்களாயிருக்கக்‌ கற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌. இலக்கியத்‌ துறையிலோ வேறு துறைகளிலோ முன்‌ 
னேற்றம்‌ பெறுவதற்கு இடையூறாக உள்ள எல்லாக்‌ கஷ்டங்களை 
யும்‌ சமாளிப்பதற்கு மனிதர்களுக்கு வேண்டிய சக்தியை 

இயற்கை கொடுத்திருக்கிறது. 
ஏய்‌ இந்தியா? - 7-7-1920 


4 
அவர்களுடைய சோதனை 


ரெளலட்‌ சட்டக்‌ கிளர்ச்சியின்‌ போது மாணவர்களுக்கு 
நேர்ந்தவை இப்போது மீண்டும்‌ கேர்ந்து கொண்டிருக்கின்றன; 
அப்போது கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒருவர்‌, தற்‌ 
கொலை செய்து கொண்டுவிடலாமா என்று தோன்றுகிறதென 
எனக்கு எழுதியிருந்தார்‌. இப்போது ஒரு மாணவர்‌ பின்வரு 
மாறு எழுதியிருக்கிறார்‌ ; 


படட. யைச்‌ சேர்ந்த மாணவர்கள்‌ தாயின்‌ அழைப்பைக்‌ கேட்டு ஓடி 
வந்தார்கள்‌. 8௨ யன்று நாங்கள்‌ ஹர்த்தால்‌ அனுஷ்டித்தோம்‌. துணிச்ச 
லான இந்தச்‌ செய்கைக்காக எங்களுக்குத்‌ தலா இரண்டு ரூபாய்‌ அபராதம்‌ 
விதிக்கப்படுகிறது. ஏழை மாணவர்கள்‌ தம்முடைய பல்வேறு விதமான உப 
காரச்‌ சம்பளங்களை இழக்கிறார்கள்‌. தயவு செய்து தலைமை ஆசிரியரான 
ஜீ...அவர்களுக்கு எழுதுங்கள்‌ அல்லது எங்‌ இந்தியா" பத்திரிகையில்‌ 
எழுதுங்கள்‌, காங்கள்‌ குற்றவாளிகள்‌ அல்லவென்றும்‌, நாங்கள்‌ எந்தக்‌ குற்றத்‌ 
தையும்‌ செய்துவிடவில்லையென்றும்‌ அவரிடம்‌ சொல்லுங்கள்‌. தாயின்‌ குரலைக்‌ 
கேட்டு, எங்களால்‌ இயன்றவரையில்‌ அவமானத்திலிருந்து அவளைக்‌ காப்‌ 
பாற்றினோம்‌ என்று சொல்லுங்கள்‌. நாங்கள்‌ கோழைகளல்ல என்றும்‌ அவ 
ரிடம்‌ சொல்லுங்கள்‌. தயவு செய்து எங்கள்‌ உதவிக்கு வாருங்கள்‌."" 


தலைமை ஆசிரியருக்கு எழுத வேண்டும்‌ என்ற வேண்டு 
கோளை நான்‌ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்‌ தன்னுடைய 
“வேலையை” இழக்காமலிருக்க வேண்டுமானால்‌, ஏதாவது ஒழுங்கு 
நடவடிக்கை எடுத்துக்‌ கொள்ளத்தான்‌ வேண்டியிருக்குமென்று 
நினைக்கிறேன்‌. கல்வி ஸ்தாபனங்கள்‌ சர்க்காரின்‌ உதவியுடன்‌ 
கடத்தப்படும்‌ வரையில்‌, சர்க்காருக்கு ஆதரவாகத்‌ தான்‌ அவை 
உபயோகித்துக்‌ கொள்ளப்படும்‌. சர்க்காருக்கு விரோதமான 
பொதுஜன நடவடிக்கைகளில்‌ கலந்து கொள்ளும்‌ மாணவர்‌ 
களோ, ஆசிரியர்களோ தாம்‌ நீக்கப்படலாம்‌ என்ற அபாயத்திற்‌ 
கும்‌ உட்படத்தான்‌ வேண்டும்‌. மாணவர்கள்‌ மக்களுடன்‌ 
சேர்ந்து கொண்டதை, தைரியமான நல்ல காரியம்‌ என்றே தேச 
பக்தர்கள்‌ நினைப்பார்கள்‌. நாட்டின்‌ அழைப்பைக்‌ கேட்டு அவர்‌ 
கள்‌ வராமலிருந்தால்‌, தேசபக்தியில்லாதவர்கள்‌ என்ற இழிச்‌ 
சொல்லுக்கு உள்ளாகியிருப்பார்கள்‌. சர்க்கார்‌ கண்ணோட்டத்‌ 
துடன்‌ பார்த்தால்‌ அவர்கள்‌ தவறுதான்‌ செய்திருக்கிறார்கள்‌; 
அதனால்‌ சர்க்காரின்‌ கடும்‌ அதிருப்தியைத்‌ தேடி கொண்டிருக்‌ 
கிறார்கள்‌. மாணவர்கள்‌ பொது ஜன இயக்கத்தை ஆதரிக்க 
விரும்பினால்‌, படிப்பை இரண்டாம்‌ பட்சமாகத்‌ தான்‌ கருத 
வேண்டும்‌; காட்டின்‌ ஈலன்களுக்கு முரணாக இருந்தால்‌ படிப்‌ 
பைத்‌ தியாகம்‌ செய்யத்தான்‌ வேண்டும்‌. 1920-லேயே இது 
எனக்குத்‌ தெளிவாகப்‌ புலப்பட்டது. பின்னர்‌ ஈடந்த சம்பவங்‌ 


ஈம்‌ முன்புள்ள பாதை 585 


கள்‌ என்னுடைய முதல்‌ கருத்தை ஊர்ஜிதம்‌ செய்திருக்கின்‌ றன. 
என்ன நேர்ந்தாலும்‌ நேரட்டும்‌ என்று சர்க்கார்‌ கல்லூரிகளி 
லிருந்து வெளியேறி விடுவதுதான்‌ மாணவர்களுக்குள்ள பத்திர 
மானதும்‌, கெளரவமானதுமான வழியாகும்‌, அல்லது சர்க்காருக்‌ 
கும்‌, மக்களுக்குமிடையே முரண்பாடு ஏற்படும்போது எந்தச்‌ 
சமயத்திலும்‌ கம்மை வெளியேற்றட்டும்‌ என்று தயாராக இருப்‌ 
பது அடுத்தபடியாக உள்ள வழியாகும்‌. சர்க்காருக்கு எதிரான 
போராட்டத்தில்‌ அவர்கள்‌ தலைவர்களாக இருக்க முடியா 
தென்றால்‌, உண்மையான தொண்டர்களாகவரவது இருக்க 
வேண்டும்‌. தேசத்தின்‌ அழைப்பை அவர்கள்‌ எவ்வளவு தைரியத்‌ 
துடன்‌ ஏற்றுக்கொண்டார்களோ அதே தைரியத்துடன்‌ அதன்‌ 
விளைவுகளையும்‌ சமாளிக்கட்டும்‌. அவர்கள்‌ தம்மைச்‌ சிறுமைப்‌ 
படுத்திக்‌ கொள்ள வேண்டாம்‌. வெளியேற்றப்பட்ட பள்ளிகள்‌, 
கல்லூரிகளில்‌ திரும்பச்‌ சேருவதற்காகத்‌ தம்முடைய சயமரியா 
தையைக்‌ கைவிட்டுவிட வேண்டாம்‌. முதல்‌ சோகனையிலேயே 
அவர்கள்‌ பணிந்துவிட்டால்‌, அவர்களுடைய தைரியம்‌ வெறும்‌ 
“சவடால்‌” என்றே மதிக்கப்படும்‌. 


ஹர்த்தாலுக்கு முந்திய நாட்களில்‌ மாணவர்கள்‌ அந்நியத்‌ 
துணிகளைக்‌ களைந்துவிட்டு பெரும்‌ அளவுக்கு கதர்‌ ஆடைகளை 
வாங்கினார்கள்‌ என்று அறிகிறேன்‌. இது தற்காலிகமான 
ஒரு நடிப்பு என்று ஆகிவிடாமல்‌ இருக்கட்டும்‌. இந்த நாட்டில்‌ 
அந்நியத்‌ துணிகள்‌ இருப்பது அர்கிய சர்க்காருக்குச்‌ சமமானது 
என்றே நான்‌ நினைக்கிறேன்‌. இது விவாதமின்றி ஏற்றுக்கொள்‌ 
ளப்பட வேண்டுமென்றும்‌ விரும்புகிறேன்‌. 


எங்‌ இந்தியா' - 162-1928 


ல 
நம்‌ முன்புள்ள பாதை 
1 


டது உலகத்தில்‌ (அமெரிக்கா) குழந்தைகளிடையே குற்றங்‌ 
கள்‌ அதிகமாகி வருவதையும்‌, பெண்கள்‌ ரகசியமாகத்‌ தமது 
இச்சைகளைப்‌ பூர்த்தி செய்து கொள்ளுவதையும்‌ பற்றிப்‌ பத்திரி 
கைகளில்‌ வந்த கோரமான செய்திகளைக்‌ கத்தரித்து எடுத்து 
ஒரு நிருபர்‌ எனக்கு அனுப்பியிருக்கிறார்‌. 


ஒரு தாயார்‌ தன்னுடைய 4-வயதுக்‌ குழந்தையை தீக்‌ குச்சி 
களை வைத்துக்‌ கொண்டு விளையாடக்‌ கூடாதென்று கண்டித்‌ 
காள்‌. இதனால்‌ அந்தப்‌ பையன்‌ தன்‌ தாயாரைச்‌ சட்டுவிட்‌ 
டானாம்‌. போலீசார்‌ வந்து கேட்டபோது, பையன்‌ பயப்படவே 


536 கல்வி 


இல்லை. உங்களையும்‌ சுட்டு விடுவேன்‌” என்றானாம்‌. பிரேத 
விசாரணை அதிகாரி கேட்ட கேள்விகள்‌ அவனுக்குப்‌ பொறுக்க 
வில்லை. எதிரே மேஜை மீதிருந்த கத்தியைத்‌ தூக்கிக்‌ கொண்டு 
அக்த அதிகாரியைத்‌ தாக்க ஓடினான்‌. அமெரிக்காவில்‌ ஒரு சிறு 
பையனே, பெண்ணோ ஏதாவது குற்றம்‌ புரியாத காளே கிடையா 
தாம்‌. பெரும்பாலான அமெரிக்கக்‌ கல்லூரிகளில்‌ தற்கொலை 
சங்கங்கள்‌, கூற்றம்‌ புரியும்‌ சங்கங்கள்‌ முதலியவை இருக்கின்‌ 
நனவாம்‌. மிகவும்‌ உயர்தரமான கல்லூரிகளில்‌ படிக்கும்‌ பெண்‌ 
கள்கூட ரகசியமாகக்‌ காதல்‌ களியாட்டங்களை த்‌ தேடி ஓடுகிறார்‌ 
களாம்‌-இதுதான்‌ அதிலுள்ள மோசமான அம்சம்‌. 


தமது வாசகர்களுக்கு ஏதாவது பரபரப்பளிக்கும்‌ செய்தி 
கமால்‌ கொடுக்கவேண்டும்‌ என்ற இந்த யுகத்தில்‌, உண்மையான 
செய்திகள்‌ இல்லாத காலத்தில்‌ பத்திரிகைகள்‌ கற்பனைச்‌ செய்தி 
களைக்‌ கொடுக்க வேண்டியிருக்கின்றன. ஆகையால்‌, இங்கே 
கான்‌ கொடுத்துள்ள செய்திகளை அப்படியே நம்புவது கஷ்டமா 
ருக்கிறது. இவை மிகைபடுத்தப்பட்டிருக்கலாம்‌. இருந்தாலும்‌ 
புது உலகத்தில்‌ சிறுவர்‌, சிறுமியர்‌ செய்யும்‌ குற்றங்கள்‌ மிகவும்‌ 
அதிகமாகிவிட்டன என்பதில்‌ சந்தேகமில்லை. ஆகவே, இந்தக்‌ 
குற்றங்களுக்குப்‌ பொறுப்பான நாகரிகத்தைப்‌ பற்றி காம்‌ உஷா 
ராக இருந்தாக வேண்டும்‌. இம்மாதிரி சிறுவர்களின்‌ குற்றங்கள்‌ 
நடந்து கொண்டிருந்தும்‌ கூட, மேற்கு காடுகளில்‌ ஒரு மாதிரி 
யான முற்போக்கான வாழ்க்கை நடந்து கொண்டுதான்‌ இருக்‌ 
கிறது என்பதை ஒப்புக்கொள்ளலாம்‌, மேல்‌ நாடுகளிலுள்ள 
விவேகிகள்‌ இந்தத்‌ தீமையை அறியாமலில்லை என்பதையும்‌, 
அதைச்‌ சமாளிக்க அவர்கள்‌ தீரத்துடன்‌ போராடி வருகிறார்கள்‌ 
என்பதையும்‌ கூட ஒப்புக்கொள்ளலாம்‌. இருந்தாலும்‌ இந்த 
காகரித்தைக்‌ கண்ணை மூடிக்கொண்டு நாம்‌ பின்பற்ற வேண்டுமா 
என்பதை நாம்‌ முடிவு செய்ய வேண்டும்‌. அவ்வப்போது மேல்‌ 
காடுகளிலிருந்து வரும்‌ கோரச்‌ செய்திகளைப்‌ பார்க்கும்போது 
நாம்‌ யோசிக்கத்தான்‌ வேண்டும்‌. இப்போது நமக்குக்‌ கிடைத்‌ 
துள்ள புது அறிவைக்‌ கருத்தில்‌ கொண்டு, ஈமது நாகரிகத்தி 
லுள்ள குறைபாடுகளைக்‌ களைந்து அதையே ஈரம்‌ பின்பற்றுவது 
ஈல்லதல்லவா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும்‌. 
மேல்‌ நாட்டினருக்குத்‌ தம்முடைய நாகரிகத்தைப்‌ பற்றிப்‌ பெரும்‌ 
பிரச்னைகள்‌ இருக்கின்றன 'என்றால்‌, ஈமக்கும்‌ அம்மாதிரி பிரச்னை' 
கள்‌ இருக்கின்றன என்பதில்‌ சந்தேகமில்லை. 


இந்த இரண்டு நாகரிகங்களில்‌ எது உயர்ந்தது என்று 
மதிப்பிடுவது வீண்‌ வேலையாக இருக்கக்‌ கூடும்‌. தமது சூழ்நிலைக்‌ 
கேற்ற ஒரு நாகரிகத்தை மேல்‌ நாட்டினர்‌ உருவரக்கிக்‌ கொண் 
டிருக்கலாம்‌; நமது நிலைமைகளுக்கேற்ற ஒன்றை நாம்‌ உருவாக்‌ 
கிக்‌ கொண்டிருக்கிறோம்‌. அந்தந்த இடங்களில்‌ இரண்டும்‌ 
கல்லவைதாம்‌. ஆனால்‌, ஒன்று மட்டும்‌ நிச்சயமாகச்‌ சொல்லலாம்‌. 
கரன்‌ குறிபபிட்ட குற்றங்கள்‌ நம்மிடையே நடக்கவே நடக்காது. 


உங்களுடைய பொறுப்பை உணருங்கள்‌ 537 


நம்மிடையே உள்ள அடக்கமும்‌, கட்டுப்பாடும்தான்‌ இதற்குக்‌ 
காரணம்‌. மனிதன்‌ தன்னுடைய தேவைகளை ஒரு அளவில்லாமல்‌ 
பெருக்கிக்‌ கொண்டிருப்பதுதான்‌ இன்றைய நாகரிகத்தின்‌ இயல்‌ 
பாக இருக்கிறது. பழைய நாகரிகம்‌ இந்தத்‌ தேவைகளுக்குக்‌ 
கண்டிப்பான ஒரு கட்டுப்பாடு விதித்திருந்தது. அற்ப சுகத்திற்‌ 
காக நிரந்தரமான நன்மையை விலை கூறிவிடும்‌ அபாயத்தில்‌ 
காம்‌ இருக்கிறோம்‌. 


“எங்‌ இந்தியா! - க--8-1927 


6 
உங்களுடைய பொறுப்பை 
'உணருங்கள்‌ 


1 


[பெங்களூர்‌ விஞ்ஞானக்‌ கழக மாணவர்கள்‌ காந்திஜிக்கு 
ஒரு பண முடிப்பு அளித்தார்கள்‌. அங்கே காந்திஜி செய்த 
பிரசங்கத்தின்‌ விவரங்களே கீழே கொடுக்கப்பட்டுள்ளன:] 


**இங்கே வருவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது” 
என்றார்‌ காந்திஜி பெருமூச்சு விட்டுக்‌ கொண்டே. அவர்‌ மேலும்‌ 
பேசியதாவது. “பேச முடியாமல்‌ பிரமித்து நிற்கவேண்டிய 
என்னைப்‌ போன்ற ஒரு பட்டிக்காட்டானுக்கு இங்கு இடமில்லை. 
கான்‌ அதிகமாகப்‌ பேச விரும்பவில்லை. இந்தப்‌ பெரிய ஆராய்ச்சி 
சாலைகள்‌, மின்சார சாதனங்கள்‌ யரவும்‌ லட்சக்கணக்கான 
வர்களை நிர்ப்பக்தப்படுத்தி வேலை வாங்கியதன்‌ பலன்களாகும்‌. 
டாடாவின்‌ முப்பது லட்சங்கள்‌ வெளியே எங்கிரும்தோ வந்து 
விடவில்லை; மைசூரின்‌ பங்கும்‌ இங்கிருந்துதான்‌ வந்தது. கிராம 
வாசிகளைச்‌ சந்தித்து, “உங்கள்‌ பணங்களையெல்லாம்‌ கட்டிடங்கள்‌ 
யந்திரங்களுக்காகச்‌ செலவிடுகிறோம்‌. உங்களுக்கு இதனால்‌ ஒன்‌ 
றும்‌ பலன்‌ ஏற்படப்‌ போவதில்லை. ஒருக்கால்‌ எதிர்கால சந்ததி 
களுக்கு உதவியாய்‌ இருக்கும்‌” என்று சொன்னால்‌, அவர்களுக்கு 
அது புரியாது. ஆனால்‌, அவர்களைப்‌ பற்றி நாம்‌ கவலைப்படுவதே 
யில்லை. அவர்களைப்‌ பற்றிக்‌ கவலைப்படுவீர்களாயின்‌, உங்களு 
டைய உள்ளத்தில்‌ அவர்கள்‌ பெரும்‌ இடத்தை வகிக்கிறார்கள்‌ 
என்பதைக்‌ காண்பீர்கள்‌. இந்த உணர்ச்சியை நீங்கள்‌ நன்கு 
வளர்த்துக்‌ காப்பாற்றினால்‌, எந்தப்‌ பாமர மக்களின்‌ உழைப்‌ 
பினால்‌ நீங்கள்‌ கல்வி பெற முடிகிறதோ, அந்த மக்களின்‌ நலன்‌ 
களுக்காக உங்கள்‌ அறிவைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளுவீர்கள்‌. 


538 கல்வி 


“தெருவில்‌ உள்ள சாதாரண மனிதனிடமிருந்து எதிர்பார்ப்‌ 
பதைவிட உங்களிடமிருந்து இன்னும்‌ அதிகமாக எதிர்பார்க்‌ 
கிறேன்‌. நம்மால்‌ முடிந்ததைச்‌ செய்துவிட்டோம்‌. இனி 
டென்னிஸ்‌, பிலியர்ட்ஸ்‌ ஆட்டத்திற்குப்‌ போவோம்‌” என்று 
திருப்தியடைந்து விடாதீர்கள்‌. ஒல்வொரு நாளும்‌ உங்களுக்கு 
ஏறிவரும்‌ பெரிய கடன்‌ சுமையைப்‌ பற்றி அந்த விளையாட்டுக்‌ 
கூடங்களில்‌ ஞாபகம்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. நீங்கள்‌ எனக்கு 
அளித்த பண முடிப்புக்கு ஈன்றி செலுத்துகிறேன்‌. என்னுடைய 
பிரார்த்தனேயை ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ கொண்டு அதைச்‌ 
செயலில்‌ நடத்திக்‌ காட்டுங்கள்‌. ஏழைப்‌ பெண்கள்‌ உங்களுக்‌ 
காகத்‌ தயாரிக்கும்‌ துணிகளை அணிந்து கொள்ள பயப்படா 
தீர்கள்‌. ககர்‌ அணிந்து கொண்டால்‌, முதலாளி வேலையிலிருந்து 
போகச்‌ சொல்லிவிடுவாரோ என்று பயப்படாதீர்கள்‌. நீங்கள்‌ 
மனிதர்களாக வாழ வேண்டும்‌. உங்களுடைய நம்பிக்கைகளைக்‌ 
கைவிடாமல்‌ தலை நிமிர்ந்து நிற்கவேண்டும்‌ என்று நான்‌ விரும்பு 
கிறேன்‌. வாயில்லாப்‌ பூச்சிகளான மக்களிடம்‌ உங்களுக்குள்ள 
அன்பும்‌, ஆர்வமும்‌, செல்வ வேட்டையில்‌ அமுங்கிவிடாமல்‌ இருக்‌ 
கட்டும்‌. உங்களுடைய கண்டுபிடிப்புகளெல்லாம்‌, ஏழைகளின்‌ 
ஈன்மைக்காக இருப்பவைகளாக இருந்தாலொழிய, ராஜகோபா 
லாச்சாரியார்‌ வேடிக்கையாகச்‌ சொன்னது போல்‌, உங்களுடைய 
தொழிற்சாலைகளுக்கும்‌, சைத்தானின்‌ தொழிற்சாலைகளுக்கும்‌ 
வேற்றுமை இராமற்போகும்‌. 

“எங்‌ இந்தியா? - 21-17-1927 


7 
பணிவு அவசியம்‌ 


[கராச்சி மாணவர்களின்‌ கூட்டத்தில்‌ காந்திஜி நிகழ்த்திய 
பிரசங்கத்தின்‌ விவரம்‌ கீழே கொடுக்கப்பட்டுளது :] 


மாணவர்கள்‌ முதலில்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டியது 
பணிவேயாகும்‌. அது இல்லாமல்‌, அவர்கள்‌ தமது படிப்பை ஈன்கு 
பயன்படுத்திக்‌ கொள்ள முடியாது. அவர்கள்‌ பெரிய பட்டங்‌ 
களைப்‌ பெறலாம்‌, பெரிய பதவிகள்‌ பெறலாம்‌. ஆனால்‌, அவர்கள்‌ 
தம்முடைய அறிவை மனிதர்களுக்குச்‌ சேவை செய்யப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ள விரும்பினால்‌, பணிவு மிகவும்‌ அவசியமாகும்‌. 
அவர்களிடையே கெட்டிக்கார மாணவர்கள்‌ பலர்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌, வெகு காலமாகக்‌ கஷ்டப்பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ 
இந்திய கிராமவாசிகளின்‌ நலன்களுக்காக இருப்பவர்‌ ஒருவரு 
மில்லை. மனிதனின்‌ அறிவும்‌, ஆன்மிக சக்தியும்‌ சேவைக்காகத்‌ 
தான்‌ இருக்கின்றன. தன்னுடைய ஜீவனோபாயத்தைத்‌ கேடுவ 
தற்கு மனிதன்‌ தன்னுடைய கைகளையும்‌, கால்களையும்‌ உப 


கொடிகளும்‌ பள்ளிக்கூடங்களும்‌ 539° 


யோகித்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்பதே உலகம்‌ பூராவீலும்‌ 
உள்ள லட்சியமாகும்‌. புராதன காலங்களில்‌ சட்ட ஆலோசனை 
கூறுபவர்கள்‌, தம்மிடம்‌ போசணை கேட்க வருபவர்களிடம்‌ கட்‌ 
டணம்‌ வாங்குவது கிடையாது. இப்போது கூட பாரிஸ்டர்கள்‌' 
தமது கட்டணங்களை வரூலிப்பதற்குத்‌ தமது கட்கிக்காரர்கள்‌ 
மீது வழக்கு போட முடியாது. மாணவர்கள்‌ தம்‌ நாட்டுக்குச்‌ 
சேவை செய்ய விரும்பினால்‌, கானமயிலாடக்‌ எண்டிருந்த வான்‌ 
கோழியைப்‌ போல்‌, அவர்கள்‌ துரைமார்களைப்‌ பின்பற்றக்‌ 
கூடாது. இத்த காட்டில்‌ ஒருவருடைய சராசரி வருட வருமானம்‌ 
நாற்பது ரூபாய்தான்‌ என்று லார்டு கர்ஸானே சொல்லியிருக்‌ 
கிறார்‌. அத்தகைய ஒரு நாட்டுக்கு நாம்‌ சேவை செய்ய வேண்டி 
யிருக்கிறது என்பதை மாணவர்கள்‌ அறிய வேண்டும்‌. ஐரோப்பிய 
மோஸ்தரில்‌ படாடோபமாக வாழவேண்டும்‌ என்ற ஆசைகளை 
யெல்லாம்‌ விட்டுவிட்டு, முரட்டுக்‌ கதர்த்‌ துணியுடன்‌ அவர்கள்‌ 
திருப்தியடைவதாயிருக்‌ தால்‌ தான்‌ இந்தச்‌ சேவையை அவர்கள்‌ 
செய்ய முடியும்‌. தமக்கு மாமனாராக வரப்போகிறவரிடமிருந்து 
பெரும்‌ தொகை வரதட்சிணை வாங்குவதற்கும்‌, பண்பாடு உள்ள 
வர்கள்‌ என்ற முறையில்‌ அவர்கள்‌ வெட்கப்பட வேண்டும்‌. 
ஹரிஜன்‌ * - 977-1984 


8 
கொடிகளும்‌ பள்ளிக்கூடங்களும்‌ 


பள்ளிக்கூடங்களிலும்‌, கல்லூரிகளிலும்‌ கொடிகள்‌ பறக்க: 
விடுவதைப்பற்றி எனக்கு இரண்டு கடிதங்கள்‌ வந்திருக்கின்‌ றன... 
சில பையன்கள்‌ காங்கிரஸ்‌ கொடியை ஏற்றுகிறார்கள்‌; ஆகை 
யால்‌, வேறு சிலர்‌ லீக்‌ கொடியை ஏற்றுகிறார்கள்‌, இருவர்‌ செய்‌: 
வதுமே தவராகும்‌. காங்கிரஸ்‌ கொடியை ஏற்றியதிலிருக்துதான்‌ 
விஷமம்‌ ஆரம்பமாயிற்று என்று எனது நிருபர்கள்‌ கூறுகிறார்கள்‌. 
இரு கொடிகளையுமே அனுமதித்திருக்கால்‌ கூட, எதுவும்‌ ஏற்பட்‌ 
டிராது. இந்த மாதிரி விஷயங்களில்‌ மாணவர்கள்‌ தாமாக முன்‌ 
னின்று ஒன்றும்‌ செய்யக்‌ கூடாது. கட்டிடங்கள்‌ அதிகாரிகளுக்‌ 
குச்‌ சொந்தமானவை. தமது கட்டிடங்களில்‌ எந்தக்‌ கொடியைப்‌: 
பறக்க விடலாம்‌, எதைப்‌ பறக்கவீடக்‌ கூடாது என்பதை அவர்‌ 
கள்‌ முடிவு செய்ய வேண்டும்‌. பையன்கள்‌ தம்‌ விருப்பப்படி 
நடந்து கொள்ள ஆரம்பித்துவிட்டால்‌ குழப்பம்தான்‌ ஏற்படும்‌; 
அத்துடன்‌ மண்டைகளும்‌ உடையலாம்‌. இது மிகவும்‌ மட்ட ரக 
மானதாக இருக்கும்‌. இதனால்‌ யாருக்கும்‌ எவ்வித ௩ன்மையும்‌ 
ஏற்படாது. பள்ளிக்கூடங்களும்‌, கல்லூரிகளும்‌ வகுப்பு வேற்‌. 
றுமைகளைத்‌ தீர்க்கும்‌ ஸ்தாபனங்களாக இருக்க வேண்டும்‌; 
அவற்றை வளர்ப்பவைகளாக இருக்கக்‌ கூடாது. பையன்களும்‌, 


540 கல்வி 


பெண்களும்‌ தம்முடைய பள்ளிக்கூட நாட்களில்‌ கட்டுப்பாட்டை 
வளர்த்துக்‌ கொள்ளாவிட்டால்‌, அவர்களுடைய கல்விக்காகச்‌ 
செலவிடப்படும்‌ பணமும்‌, நேரமும்‌ தேசத்திற்கு ஈஷ்டமேயாகும்‌. 
லாகூர்‌ சம்பவத்தில்‌ ஒரே ஒரு ஈல்ல அம்சம்தான்‌. இருக்கிறது. 
மெளலானா அபுல்‌ கலாம்‌ ஆஜாத்‌ உடனடியாகத்‌ தலையிட்டு, 
காங்கிரஸ்‌ கொடியைப்‌ பையன்கள்‌ உயர்த்தியது தவறு என்று 
தீர்ப்பு அளித்ததுதான்‌ அந்த நல்ல அம்சமாகும்‌. 


சேவாகிராமம்‌, 11-246 “ஹரிஜன்‌” - 172-1946 


9 
மாணவர்களும்‌ வேலை நிறுத்தங்களும்‌ 


பெங்களுரிலிருக்து கல்லூரி மாணவர்‌ ஒருவர்‌ பின்‌ 
வருமாறு எழுதுகிறார்‌ : 


“ ஹரிஜன்‌' பத்திரிகையில்‌ நீங்கள்‌ எழுதியிருந்த கட்டுரையைப்‌ படித்‌ 
தேன்‌. அந்தமான்‌ தினம்‌ போன்ற வேலை நிறுத்தங்களில்‌ மாணவர்கள்‌ கலந்து 
கொள்ளுவது பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தைக்‌ தெரிவிக்கும்படி 
கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌.” 


மாணவர்களின்‌ பேச்சரிமை, நடமாட்ட உரிமை போன்றவை 
.களுக்குள்ள கட்டுப்பாடுகளை நீக்கவேண்டுமென்று நான்‌ கோரி 
ருக்கிறேன்‌. ஆனால்‌, அரசியல்‌ வேலை நிறுத்தங்கள்‌, ஆர்ப்பாட்‌ 
பங்கள்‌ போன்றவைகளை கான்‌ ஆதரிக்க முடியவில்லை. மாணவர்‌ 
களுக்கு நிறைய பேச்சு சுதந்திரமும்‌, அபிப்பிராய சுதந்திரமும்‌ 
இருக்கவேண்டும்‌. அவர்களுக்குப்‌ பிடித்த எந்த அரசியல்‌ 
கட்சியினிடமும்‌ அவர்கள்‌ பகிரங்கமாக அனுதாபம்‌ தெரிவிக்க 
லாம்‌. ஆனால்‌, அவர்கள்‌ படித்துக்‌ கொண்டிருக்கும்போது 
அரசியல்‌ நடவடிக்கைகளில்‌ ஈடுபடும்‌ சுதந்திரம்‌ இருக்கக்கூடாது 
என்பதே என்னுடைய அபிப்பிராயமாகும்‌. ஒரு மாணவன்‌ தீவிர 
மான அரசியலில்‌ ஈடுபட்டுக்கொண்டு, அதே சமயத்தில்‌ தன்‌ 
படிப்பையும்‌ கவனிக்க முடியாது. எனினும்‌, பெரிய தேசீய 
எழுச்சிகள்‌ ஏற்படும்‌ காலங்களில்‌, இப்படித்தான்‌ கடக்க 
வேண்டும்‌ என்று திட்டவட்டமாக எதையும்‌ விதிக்க முடியாது. 


உண்மையில்‌, இந்த நிருபர்‌ எழுப்பியுள்ளது போன்ற 
கேள்வி காங்கிரஸ்‌ மாகாணங்களில்‌ எழ முடியாது. எந்த மாண 
வரும்‌ ஏற்றுக்‌ கொள்ள முடியாக கட்டுப்பாடு எதுவும்‌ அங்கே 
இருக்க முடியாது, அவர்களில்‌ பெரும்பாலோர்‌ காங்கிரஸ்‌ 
மனப்பான்மையுள்ளவர்களாரகவே இருப்பார்கள்‌. காங்கிரஸ்‌ 
மந்திரிகளுக்கு தரும சங்கடம்‌ விளைவிக்கக்‌ கூடிய எதையும்‌ 
அவர்கள்‌ செய்யக்‌ கூடாது. அவர்கள்‌ வேலை நிறுத்தம்‌ செய்‌ 


மாணவர்களும்‌ வேலை நிறுத்தங்களும்‌ 547 


வதாயிருக்தால்‌, மந்திரிகள்‌ அப்படிச்‌ செய்யும்படி சொல்ல 
வேண்டும்‌. காங்கிரஸ்‌ பதவியில்‌ இல்லாமலிருந்தாலொழிய 
அல்லது அப்போதுள்ள சர்க்கார்‌ மீது காங்கிரஸ்‌ ஒரு சாத்விகப்‌ 
போராட்டம்‌ நட த்துவதாமிருந்தாலொழிய, மாணவர்களை வேலை 
நிறுத்தம்‌ செய்யும்படி காங்கிரஸ்‌ மந்திரிகள்‌ சொல்ல முடியாது. 
அப்போது கூட, மாணவர்கள்‌ தமது படிப்பை கிறுத்திவிட்டு 
வேலை நிறுத்தம்‌ செய்ய வேண்டுமென்று முதலிலேயே அவர்களை 
அழைப்பது, காம்‌ சக்தியற்றுப்‌ போய்விட்டேரம்‌ என்று ஒப்புக்‌ 
கொள்ளுவது போலாகும்‌. வேலை நிறுத்தங்கள்‌ போன்ற ஆர்ப்‌ 
பாட்டங்களுக்கு மக்கள்‌ பொதுவாக காங்கிரசுக்கு ஆதரவு 
கொடுத்தால்‌, கடைசிவரையில்‌ மாணவர்களைப்‌ பேசாமல்‌ விட்டு 
விட வேண்டும்‌. சென்ற யுத்தத்தின்போது, முதலில்‌ மாணவர்‌ 
களை அழைக்கவில்லை; கடைசியில்தான்‌ அழைத்தார்கள்‌. 
அப்போதும்‌ கூடக்‌ கல்லூரி மாணவர்கள்‌ மட்டுமே அழைக்கப்பட்‌ 
டார்கள்‌ என்பதே என்னுடைய ஞாபகம்‌. ஒரு பள்ளிக்கூட 
ஆசிரியரின்‌ கடிதத்திற்கு செப்டம்பர்‌ 19௨ *ஹரிஜன்‌' பத்திரிகை 
யில்‌ கான்‌ எழுதியிருந்த குறிப்பை இந்த நிருபர்‌ திரும்பப்‌ படிக்க 
வேண்டுமென்று விரும்புகிறேன்‌. மாணவர்கள்‌, ஆசிரியர்களின்‌ 
அரசியல்‌ உரிமைபற்றி அதில்‌ என்னுடைய அபிப்பிராயத்தைத்‌- 
தெரிவித்‌ திருக்கிறேன்‌. 


ஆனால்‌, அது சம்பந்தமாக மற்றொரு நிருபர்‌ பின்‌ வருமாறு: 
எழுதியிருக்கிறார்‌: 

“சம்பளம்‌ பெறும்‌ சர்க்கார்‌ அதிகாரிகள்‌, ஆசிரியர்கள்‌, மற்றும்‌ இதரர்‌ 
கள்‌ அரசியலில்‌ கலந்து கொள்ள அனுமதித்தோமானால்‌, அது நரகமாகி 
விடும்‌. சர்க்காரின்‌ கொள்கைகளை நிறைவேற்ற வேண்டியவர்கள்‌ அதிகாரிகள்‌; - 
அக்தக்‌ கொள்கைகளைப்‌ பற்றி சர்க்கார்‌ அதிகாரிகளே விவாதிக்க ஆரம்‌ 
பித்து விட்டால்‌, சர்க்காரையே நடத்த முடியாது. தேசிய கம்பிக்கைகள்‌, அபி 
லாஷைகள்‌,. தேசபக்தி உணர்ச்சிகளுக்கு முழுவாய்ப்பு இருக்க வேண்டு 
மென்று நீங்கள்‌ விரும்புவது சரிதரன்‌. ஆனால்‌, உங்களுடைய நிலைமையை 
நீங்கள்‌ நன்றாகத்‌ தெளிவு படுத்தினலொழிய உங்களுடைய கட்டுரை தவறாக 
அர்த்தம்‌ செய்து கொள்ளப்படுமென்று அஞ்சுகிறேன்‌.” 


என்னுடைய நிலைமை தெளிவானது. என்றே நான்‌ நினைத்துக்‌: 
கொண்டிருந்தேன்‌. தேசீய சர்க்கார்‌ இருக்குமிடங்களில்‌, சர்க்கா 
ருக்கும்‌, மாணவர்களுக்கும்‌, அதிகாரிகளுக்குமிடையே முரண்‌ 
பாடு ஏற்படுவது அரிது. அட்டுப்பாடின்மை எதுவும்‌ கூடாது 
என்பதை அதில்‌ எச்சரித்திருக்கிறேன்‌. காங்கிரஸ்‌ மந்திரிகள்‌ 
மக்களிடையேயிரும்து வக்குவர்கள்‌. அவர்களிடம்‌ எந்த ரகசிய 
மும்‌ கிடையாது. மாணவர்களின்‌ மனப்பான்மை உள்பட 
எல்லாப்‌ பொது ஈடவடிக்கைகளுடன்‌ அவர்களுக்குத்‌ தொடர்பு 
இருக்க வேண்டும்‌ என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ்‌ 
ஸ்தாபனத்தின்‌ முழு உதவியும்‌ அவர்களுக்கு இருக்கிறது. 
மக்களின்‌ விருப்பத்தை நிறைவேற்றும்‌ கருவி என்ற முறையில்‌ 
சட்டம்‌, போலீஸ்‌, ராணுவம்‌ எல்லாவற்றையும்விட அது அதிக. 


542 கல்வி 


மானது. அந்த ஸ்தாபனத்தின்‌ பக்க பலம்‌ இல்லாதவர்கள்‌, 
ருந்து தீர்ந்து போன குழாய்க்கு ஒப்பானவர்கள்‌ ஆவர்‌. காங்‌ 
கிரஸின்‌ பக்கபலம்‌ உள்ள மந்திரிகளுக்கு சட்டம்‌, போலீஸ்‌, 
ராணுவம்‌ முதலியவைகளெல்லாம்‌ உபயோகமற்ற பந்தங்கள்‌ 
என்றே சொல்லலாம்‌. காங்கிரஸ்‌ ஸ்தாபனம்‌ கட்டுப்பாடே 
உருவானது. ஆசையால்‌, காங்கிரஸ்‌ பதவியிலிருக்கும்போது, 
அல்லா இடங்களிலும்‌ தன்னிச்சையான கட்டுப்பாடு இருக்க 
வேண்டும்‌; நிர்ப்பந்தமான கட்டுப்பாடு கூடாது. 


ஹரிஜன்‌! - 10-1987 


10 
பகிஷ்காரமும்‌ மாணவர்களும்‌ 


ஒரு கல்லூரியின்‌ தலைமை ஆசிரியர்‌ பின்‌ வருமாறு 
எழுதுகிறார்‌: 


“புகிஷ்கார இயக்கத்தை நடத்துபவர்கள்‌ மாணவர்களையும்‌ அதற்குள்‌ 
இழுத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. இந்த அரசியல்‌ பிரசாரத்தில்‌ மாணவர்கள்‌ 
எடுத்துக்‌ கொள்ளும்‌ பங்கிற்கு யாரும்‌ எந்த மதிப்பும்‌ கொடுக்கப்‌ போவதில்லை 
என்பது வெளிப்படை, மாணவர்கள்‌ பள்ளிக்கூடங்களையும்‌, கல்லூரிகளையும்‌ 
விட்டுவிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தில்‌ சேர்ந்தால்‌, அங்குள்ள போக்கிரிகளுடன்‌ 
சேரவேண்டியிருக்கிறது; அர்தப்‌ போக்கிரிகளின்‌ அக்கிரமங்களுக்கெல்லாம்‌ 
பொறுப்பேற்க வேண்டியிருக்கிறது. பல சமயங்களில்‌ போலீஸ்காரர்களின்‌ 
அடியை முதலில்‌ அவர்களே வாங்கிக்கொள்ள வேண்டியிருத்கிறது. அத்துடன்‌ 
பள்ளி, கல்லூரி அதிகாரிகளின்‌ கோபத்திற்குள்ளாகி, தண்டனையையும்‌ 
ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய கார்டியன்கள்‌ மேற்‌ 
கொண்டு படிப்புக்குப்‌ பணம்‌ கொடுக்க முடியாதென்று மறுத்துவிடக்கூடும்‌. 
இதனால்‌ அவர்களுடைய வாழ்க்கையே நாசமாகிவிடும்‌. விஷய அறிவில்லாத 
விவசாயிகளுக்கு அறிவட்டுவது, விடுமுறைக்‌ காலங்களில்‌ சுகாதார அறிவைப்‌ 
பரப்புவது போன்ற உருப்படியான வேலைகளில்‌ மாணவர்கள்‌ கலந்து கொள்ளு 
வதில்‌ அர்த்தமிருக்கிறது. ஆனால்‌ தங்களுடைய பெற்றோர்களையும்‌, ஆசிரியர்‌ 
களையுமே மீறி, ஆட்சேபகரமான பேர்வழிகளுடன்‌ தெருக்களில்‌ ஆர்ப்பாட்டம்‌ 
செய்து கொண்டு, சட்டம்‌ அமைதியைக்‌ குலைக்க உதவி செய்வதென்பது 
வருந்தத்தக்க காட்கியேயாகும்‌. தங்களுடைய ஆர்ப்பாட்டம்‌ இன்னும்‌ பலன்‌ 
அளிக்கத்தக்கதாக இருக்கவேண்டும்‌ என்பதற்காக மாணவர்களைத்‌ தம்மு 
டைய நியாயமான வேலைகளிலிருந்து இழுக்க வேண்டாம்‌ என்று அரசியல்‌ 
வாதிகளைக்‌ கேட்டுக்‌ கொள்ளுவீர்களா? உண்மையில்‌, இதன்‌ மூலம்‌ தம்மு 
டைய ஆர்ப்பாட்டத்தின்‌ மதிப்பைத்தான்‌ அவர்கள்‌ குறைத்துக்‌ கொள்ளு 
கிறார்கள்‌. ஏனெனில்‌, இதெல்லாம்‌ விஷயம்‌ தெரியாத பையன்கள்‌, சுயகல 
மிகள்‌, முட்டாள்‌ களான கிளர்ச்சிக்காரர்‌ களின்‌ வேலை என்ற பெயர்‌ வந்துவிடக்‌ 
கூடும்‌, 


பகிஷ்காரமும்‌ மாணவர்களும்‌ 543 


“இன்றைய அரசியலைப்‌ பற்றி மாணவர்கள்‌ தெரிந்து கொள்ளூவதை 
கான்‌ ஆட்சேபிக்கவில்லை. முக்கியமான இன்றைய பிரச்னைகளைப்‌ பற்றிப்‌ பத்‌ 
திரிகைகளில்‌ வெளியாகும்‌ கருத்துகளை ஆசிரியர்கள்‌ மாணவர்களின்‌ கவனத்‌ 
திற்குக்‌ கொண்டுவருவது நல்லது; அப்பிரச்னைகளைப்‌ பற்றி மாணவர்களே ஒரு 
முடிவுக்கு வருவதற்கும்‌ ஆசிரியர்கள்‌ கற்றுக்‌ கொடுக்கலாம்‌. இதை நான்‌ 
வெற்றிகரமாக கடத்திப்‌ பார்‌ த்திருக்கிறேன்‌. ஆண்‌, பெண்‌ உறவுகள்‌ பற்றிய 
விஷயங்களைக்‌ கூட மாணவர்களுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்க வேண்டுமென்று 
பெர்டிரான்ட்‌ ரஸ்ஸலும்‌, மற்றவர்களும்‌ கருதுகிறார்கள்‌. ஆகையால்‌, மாணவர்‌ 
களுக்குத்‌ சன்ளுபடி என்று எதுவும்‌ இருக்கலாகாது. ஆனால்‌, மாணவர்‌ 
களுக்கோ, அவர்களைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளுபவர்களுக்கோ எந்த பலனும்‌ 
இல்லாமல்‌, அவர்கள்‌ கருவிகளாக உபயோகித்துக்‌ கொள்ளப்‌ படுவதைத்‌ 
சான்‌ கான்‌ ஆட்சேயிச்கிறேன்‌."” 


மாணவர்‌ உலகம்‌ தீவிர அரசியலில்‌ பங்கு எடுத்துக்‌ கொள்‌ 
ஞவதை நான்‌ கண்டனம்‌ செய்வேன்‌ என்ற நம்பிக்கையில்‌ அவர்‌ 
இந்தக்‌ கடிதத்தை எழுதியிருக்கிறார்‌. ஆனால்‌, அவரை ஏமாற்ற 
மடையச்‌ செய்ய வேண்டியிருப்பதற்கு வருந்துகிறேன்‌. 
1990-21-இல்‌ சல்லூறிகளிலிருந்தும்‌, பள்ளிக்கூடங்களிலிருந்தும்‌ 
மாணவர்களை வெளியே கொண்டு வருவதிலும்‌, சிறைத்‌ தண்டனை 
கிடைக்கக்‌ கூடிய அரசியல்‌ வேலையில்‌ ஈடுபடும்படி அவர்களை 
ஊக்கிவிட்டதிலும்‌ எனக்கு முக்கிய பங்கு இருந்தது என்பது 
அவருக்குத்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌. தம்‌ நாட்டின்‌ அரசியல்‌ 
இயக்கத்தில்‌ முக்கிய பங்கு எடுத்துக்‌ கொள்ள வேண்டியது 
மாணவர்களின்‌ தெளிவான கடமை என்று நான்‌ நினைக்கிறேன்‌. 
உலகம்‌ பூராவிலும்‌ அப்படித்தான்‌ செய்கிறார்கள்‌. துரதிருஷ்ட 
வசமாக இந்தியாவில்‌, அரசியல்‌ உணர்வு என்பது சமீபகாலம்‌ 
வரையில்‌ ஆங்கிலக்‌ கல்வி பெற்ற ஒரு சிலரிடையேதான்‌ இருந்து 
வந்தது. இந்த நிலைமையில்‌ மாணவர்களின்‌ கடமை இன்னும்‌ 
அகிகமானது. சீனாவிலும்‌, எகிப்திலும்‌ தேசீய இயக்கங்களைச்‌ 
சாத்தியமாக்கியவர்கள்‌ மாணவர்களேயாவர்‌. இந்தியாவும்‌ 
இதற்குச்‌ சளைக்கக்‌ கூடாது. 
மாணவர்கள்‌ போக்கிரிகளின்‌ ஆதிக்கத்திற்கு உட்பட்டு 
விடக்‌ கூடாது. போக்கிரிகளைக்‌ கட்டுப்படுத்தும்‌ ஆற்றலை 
அவர்கள்‌ பெறவேண்டும்‌. அகிம்சை விதிகளைப்‌ பின்பற்ற வேண்‌ 
டும்‌ என்று அந்தத்‌ தலைமை ஆசிரியர்‌ வற்புறுத்தி யிருக்கலாம்‌. 
“எங்‌ இந்தியா! - 993-1996 


11 
மாணவர்களின்‌ கஷ்டம்‌ 


கேள்வி: நாங்கள்‌ புனவைச்‌ சேர்ந்த மாணவர்கள்‌. எழுத்‌ 
தறிவிப்பு இயக்கத்தில்‌ நாங்கள்‌ பங்கு எடுத்துக்கொண் 
டிருக்கிறோம்‌. நாங்கள்‌ போகும்‌ பகுதிகளில்‌ குடிகாரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. மக்களுக்கு நாங்கள்‌ பாடம்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கக்‌ கூடாதென்று அவர்கள்‌ பயமுறுத்துகிறார்கள்‌. 
கரங்கள்‌ ஹரிஜனங்களிடையே வேலை செய்கிறோம்‌. அவர்கள்‌ 
பயப்படுகிறார்கள்‌. இந்தக்‌ குடிகாரர்கள்மீது நடவடிக்கை 
எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று சிலர்‌ சொல்லு 
கிறார்கள்‌. அவர்களை நம்‌ வழிக்குத்‌ திருப்ப உங்களுடைய 
முறையைக்‌ கையாள வேண்டும்‌ என்றும்‌ சிலர்‌ கூறுகிறார்கள்‌. 
நாங்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌ £ 


பதில்‌: நீங்கள்‌ நல்ல்‌ வேலை செய்துகொண்டிருக்கிறீர்கள்‌. 
எழுத்தறிவிப்பு போன்ற இயக்கங்கள்‌ பெரிய சீர்திருத்தத்‌ 
தின்‌ பகுதிகளாகும்‌. குடிகாரர்களை, நோயாளிகளைப்‌ போல்‌ 
கருதவேண்டும்‌. அவர்கள்‌ நமது அனுதாபத்திற்கும்‌, 
சேவைக்கும்‌ உரியவர்கள்‌ என்று நினைக்கவேண்டும்‌. ஆகை 
யால்‌, அவர்கள்‌ நிதானமாக இருக்கும்‌ சமயங்களில்‌ நல்ல 
விதமாக அவர்களிடம்‌ பேச வேண்டும்‌. அவர்கள்‌ அடித்‌ 
தாலும்‌ முகம்‌ கோணாமல்‌ அதை வாங்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. 
கோர்ட்டுகளில்‌ நடவடிக்கை எடுத்துக்‌ கொள்ளக்கூடா 
தென்று நான்‌ சொல்லவில்லை, ஆனால்‌, அப்படிச்‌ செய்வது 
உங்களிடம்‌ போதிய அளவு அகிம்சை இல்லை என்ப 
தற்கு அடையாளமாக இருக்கும்‌. நீங்கள்‌ உங்களுடைய 
இயற்கைக்கு விரோதமாகப்‌ போகக்‌ கூடாது. நீங்கள்‌. 
நல்ல விதமாகப்‌ பேசுவது அவர்களுக்கு ஏறவில்லையென்றால்‌, 
அதற்காக உங்களுடைய வேலை தடைப்படக்‌ கூடாது. அப்‌ 
போது சட்ட பூர்வமான நடவடிக்கை எடுத்துக்‌ கொள்ள 
லாம்‌. ஆனால்‌, அதற்கு முன்பு மனப்பூர்வமாக மற்றெல்லா 

முயற்சிகளையும்‌ செய்து பார்க்கவேண்டும்‌, 
ஹரிஜன்‌” - 8-06-1940 


i2 
இலக்கியத்தில்‌ ஆபாசம்‌ 
திருவாங்கூரிலுள்ள ஒரு உயர்நிலைப்‌ பள்ளியின்‌ தலைமை 
ஆசிரியர்‌ பின்வருமாறு எழுதுகிறார்‌ : 


“இப்போது திருவாங்கூரின்‌ அரசியல்‌ நிலைமை மிகவும்‌ மோசமாயிருப்‌ 
பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. உயர்நிலைப்‌ பள்ளி மாணவர்கள்‌ கூட வேலை 


இலக்கியத்தில்‌ ஆபாசம்‌ 545 


நிறுத்தம்‌, மற்றவர்களை மறியல்‌ செய்வது போன்ற காரியங்களில்‌ ஈடுபடுகிறார்‌ 
கள்‌, மாணவர்களின்‌ வேலை நிறுத்தங்களை நீங்கள்‌ ஆதரிப்பதாக மாணவர்‌ 
களிடையே எண்ணம்‌ இருந்து வருகிறது. இந்த விஷயமாக உங்கள்‌ அபிப்பிரா 
யத்தை மாணவர்களுக்கு விளக்கிக்‌ கூறும்‌ கடிதம்‌ ஒன்றை நீங்கள்‌ எனக்கு 
அனுப்பவேண்டுமென்று விரும்புகிறேன்‌. இது நிலைமையைத்‌ தெளிவு 
படுத்தும்‌.” 


மிகவும்‌ கிர்ப்பந்தமான நிலைமை ஏற்பட்டாலொழிய சாதா 
ரணமாக மாணவர்கள்‌ வேலே நிறுத்தம்‌ செய்யக்கூடாதென்று 
பல சமயங்களில்‌ நான்‌ எழுதியிருக்கிறேன்‌ என்று நினைக்கிறேன்‌. 
அரசியல்‌ ஆர்ப்பாட்டங்களிலும்‌, கட்சி அரசியல்களிலும்‌ மாண 
வர்கள்‌ கலந்து கொள்ளுவது முற்றிலும்‌ தவறு என்றே நான்‌ 
கருதுகிறேன்‌. இத்தகைய எழுச்சி மாணவர்களின்‌ படிப்பில்‌ 
தலையிடுகிறது ; எதிர்கால பிரஜைகள்‌ என்ற முறையில்‌ அவர்கள்‌ 
தல்ல வேலை செய்வதற்குத்‌ தகுதியற்றவர்களாகவும்‌ ஆக்கிவிடு 
கிறது. ஆனால்‌, ஒரு விஷயத்தில்‌ மாணவர்கள்‌ வேலை நிறுத்தம்‌ 
செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமையாகிறது. லாகூரி 
லுள்ள இளைஞர்கள்‌ கேம நல சங்கத்தின்‌ கெளரவ காரியதரிசி 
பிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம்‌ வந்திருக்கிறது. பல்வேறு சர்வ 
கலாசாலைகளில்‌ மாணவர்களின்‌ பாட புத்தகங்களில்‌ மிகவும்‌ 
ஆபாசமானவைகளும்‌, காம இச்சையைத்‌ தூண்டிவிடக்‌ கூடிய 
வைகளுமான பகுதிகள்‌ இருக்கின்றன. அதற்கு அந்தக்‌ கடிதத்‌ 
கில்‌ அவர்‌ நிறைய உதாரணங்கள்‌ கொடுத்திருக்கிறார்‌. அவற்‌ 
றைப்‌ படிப்பது மிகவும்‌ வேதனையாக இருக்கிறது. அவை அங்கீ 
கரிக்கப்பட்ட பாட புத்தகங்களிலிருந்தே எடுத்துக்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கின்றன ; ஆனால்‌ அவற்றை இங்கே திருப்பிக்‌ கொடுத்து 
இப்பத்திரிகையை அசுத்தமாக்க நான்‌ விரும்பவில்லை. நான்‌ 
படித்து எந்தப்‌ புத்தகத்திலும்‌ இம்மாதிரியான ஆபாசங்களை 
கான்‌ பார்த்ததே இல்லை. பாரபட்சமில்லாமல்‌ சமஸ்கிருதம்‌, 
பாரசீகம்‌, ஹிந்தி ஆகிய மொழிகளின்‌ கவிதைகளிலிருந்து உதா 
ரணங்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. வர்தாவிலுள்ள மஹிலா 
ஆசிரமத்தின்‌ பெண்கள்‌ முதலில்‌ இதை என்‌ கவனத்திற்குக்‌ 
கொண்டுவர்தார்கள்‌. டேராடூன்‌, கன்யா குருகுலத்தில்‌ படிக்கும்‌ 
என்னுடைய மருமகளும்‌ சமீபத்தில்‌ இதை என்‌ கவனத்திற்குக்‌ 
கொண்டுவந்தாள்‌. அவள்‌ படிக்காதுவள்‌ அல்ல. ஆனால்‌ அவ 
ளுடைய பாட புத்தகங்களிலுள்ள சில ஆபாசங்களைப்போல்‌ 
அவள்‌ வேறெங்கும்‌ பார்த்ததில்லை. ஹிக்தி சாகித்திய சம்மேள 
னத்தின்‌ அதிகாரிகளுக்கு இதைப்பற்றி எழுதியிருக்கிறேன்‌. 
ஆனால்‌, பெரிய ஸ்தாபனங்கள்‌ மெதுவாகத்தான்‌ நகரும்‌. ஏக 
போக உரிமைகள்‌ வளர்ச்சி பெற்றுவிடுகின்றன. ஆகிரியர்கள்‌, 
பிரசுரகர்த்தர்களின்‌ சுயநலம்‌, சீர்கிருத்தங்களுக்குக்‌ குறுக்கே 
நிற்கிறது. இலக்கியம்‌ என்ற கோயில்‌ விசேஷ பூஜை கேட்கிறது. 
பரீட்சையில்‌ தோல்வியடைந்தாலும்‌ அடைகிறேன்‌ ; நான்‌ அந்த 
ஆபாசப்‌ பகுதிகளைப்‌ படிக்கப்போவதில்லை என்று என்னுடைய 
மருமகள்‌ கூறியதை கான்‌ ஒப்புக்‌ கொண்டேன்‌. லேசான 

1] 


546 கல்வி 


முறையில்‌ அவள்‌ செய்யும்‌ வேலை நிறுத்தம்‌ இது ஆயினும்‌, அவள்‌ 
சம்பந்தப்பட்டவரைவில்‌ அது நல்ல்‌ பலனைச்‌ கொடுக்கக்‌ 
கூடியதே. இது மாணவர்களின்‌ வேலை நிறுத்தத்திற்கு நியாய 
மான ஒரு காரணமாகும்‌. அத்துடன்‌ மட்டுமில்லை. இத்தகைய 
புத்தகங்கள்‌ தம்மீது திணிக்கப்படுவதை எதிர்த்துப்‌ புரட்சி 
செய்ய வேண்டியது மாணவர்களின்‌ கடமையுமாகும்‌. 


ஒருவர்‌ தனக்குப்‌ பிடிக்கும்‌ புத்தகங்களை வாசிக்க உரிமை 
இருக்க வேண்டும்‌ என்பது வேறு; ஆனால்‌, இளைஞர்களின்‌ 
மனத்தில்‌ மிருக இச்சைகளைத்‌ தூண்டிவிடக்‌ கூடியதும்‌, பின்னர்‌ 
எப்படியும்‌ அவர்கள்‌ தெரிந்து கொள்ளப்போகிற விஷயங்களைப்‌ 
பற்றி இப்போதே தகாத முறைகளில்‌ தெரிந்து கொள்ள ஆவல்‌ 
அளிக்கச்‌ கூடியதுமான புத்தகங்களை அவர்கள்‌ மிது திணிப்பது 
வேறு. பெரிய சர்வகலாசாலைகளின்‌ முத்திரைகளுடன்‌, சாதாரண 
புத்தகங்கள்‌ என்ற வேஷத்துடன்‌ இவை வரும்போது விஷமம்‌ 
இன்னும்‌ அதிகமாகிறது. 


அவசியமான சீர்திருத்தம்‌ ஏற்படும்படி செய்வதற்கு, மாண 
வர்கள்‌ சீரானமுறையில்‌ வேலைநிறுத்தம்‌ செய்வதுதான்‌ துரித 
மான வழியாகும்‌, அம்மாதிரி வேலை கிறுத்தத்தில்‌ கூச்சல்‌, 
ஆர்ப்பாட்டம்‌ எதுவுமிராது. 'ஆட்சேபரைமான புத்தகங்களைப்‌ 
படித்து எழுக வேண்டியிருக்கிற பரீட்சைகளை நாங்கள்‌ பகிஷ்‌ 
காரம்‌ செய்வோம்‌” என்று மாணவர்கள்‌ அறிவித்தால்‌ மட்டும்‌ 
போதும்‌. ஆபாசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று ஆட்சே 
பிப்பது தூய உள்ளமுடைய ஒவ்வொரு மாணவரின்‌ கடமையு 
மாகும்‌. 


ஆட்சேபகரமான புத்தகங்களையும்‌, பகுதிகளையும்‌ நிக்கி 
விடுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகள்‌ எடுத்துக்‌ கொள்ளுமாறு 
காங்கிரஸ்‌ மந்திரி சபைகளை நான்‌ கேட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌ 
என்று சங்கம்‌ விரும்புகிறது. அவர்களை மட்டுமில்லாமல்‌, எல்லா 
மாகாணங்களிலுமுள்ள கல்வி மந்திரிகளையும்‌ அவ்வாறே 
கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. மாணவர்களின்‌ மனம்‌ சரியான 
முறையில்‌ உருவாகவேண்டும்‌ என்பதில்‌ எல்லோருக்கும்தான்‌ 
அக்கறை உண்டு. 


ஹரிஜன்‌! - 16-10-1998 


18 
ஆரிய சமாஜமும்‌ ஆபாச இலக்கியமும்‌ 


தனக்குப்‌ பாடமாக வைக்கப்பட்டுள்ள சில புத்தகங்களில்‌ 
ஆபாசமான பகுதிகள்‌ காணப்படுவதாக கன்யா குருகுலத்தில்‌ 
படிக்கும்‌ எனது மருமகள்‌ எனக்கு ஒரு கடிதம்‌ எழுதியிருந்தாள்‌ 
அல்லவா ? இதைப்‌ பற்றி ஆபாச இலக்கியம்‌” என்ற கட்டுரை 
யில்‌ நான்‌ குறிப்பிட்டிருக்தேன்‌. டேராடூன்‌ கன்யா குருகுலத்‌ 
தைச்‌ சேர்ந்து ஸ்ரீ. சரும தேவ சாஸ்திரியும்‌, கங்டி குருகுலத்தைச்‌ 
சேர்க்த ஆசாரிய தேவசர்ம அபயாவும்‌ எனக்கு எழுதியிருக்‌ 
கிறார்கள்‌. இம்மாதிரி புத்தகங்களை ஆரிய சமாஜ அதிகாரிகள்‌ 
ஆதரிக்கிறார்கள்‌ என்பதே அக்கட்டுரையின்‌ அர்த்தம்‌ என்று 
சிலர்‌ வியாக்கியானம்‌ செய்வதாக அவர்கள்‌ கூறுகிறார்கள்‌. இரு 
நண்பர்களும்‌ அந்த வியாக்கியானத்தை பலமாக மறுத்திருக்‌ 
கிறார்கள்‌. இந்த விஷயத்தில்‌ குருகுல நிர்வாகிகள்‌ மிகவும்‌ கண்‌ 
காணிப்புடன்‌ இருக்கிறார்கள்‌ என்றும்‌, காளிதாஸனின்‌ “சாகும்‌ 
தலம்‌' நாடகத்தில்‌ கூட சில பகுதிகளை நீக்கிய பிறகே அதை 
மாணவர்களுக்கு அனுமதித்தசாகவும்‌ ஆசாரிய தேவசர்ம 
அபயா கூறுகிறார்‌. ஆனால்‌, நடந்தது இதுதான்‌. சாகித்திய 
சம்மேளனப்‌ பரீட்சைகளில்‌ இம்மாதிரி புத்தகங்களை அனுமதிக்‌ 
கிறார்கள்‌. சமீபகாலமாக குருகுல நிர்வாகிகள்‌ தமது மாணவர்‌ 
களை இந்தப்‌ பரீட்சைகளுக்கு அனுமதித்திருக்கிறார்கள்‌. குருகுல 
கிர்வாகிகள்‌ இந்த வீஷயத்தை சம்மேளன அதிகாரிகளின்‌ 
கவனத்திற்குக்‌ கொண்டுவர்திருப்பதாகவும்‌, ஆட்சேபகரமான 
பகுதிகள்‌ உள்ள புத்தகங்களை வாபஸ்‌ பெற்றுவிடுமாறு கேட்‌ 
டிருப்பதாகவும்‌ அறிகிறேன்‌, மாணவர்களின்‌ பாடபுத்தகங்‌ 
களில்‌ ஆபாசமான பகுதிகள்‌ இருப்பதை எதிர்த்து அவர்கள்‌ 
நடத்தும்‌ போராட்டம்‌ வெற்றி பெறும்‌ வரையில்‌, தம்‌ முயற்சி 
களை அவர்கள்‌ நிறுத்த மாட்டார்கள்‌ என்று நம்புகிறேன்‌. 


ஹரிஜன்‌? - 12-11-1938 


பகுதி ஒன்பது 
மொழிப்‌ பிரச்னை 
1 
போதனா மொழியும்‌ அந்நிய மொழியும்‌ 


அந்நிய மொழியில்‌ பாடங்கள்‌ சொல்லிக்கொடுக்கப்படுவ 
தால்‌ நமது குழந்தைகளுக்கு மூளைச்‌ சோர்வு ஏற்பட்டிருக்கிறது. 
அது அவர்களுக்கு அளவுக்கு மீறிய நிர்ப்பம்தத்தையும்‌ விளைவித்‌ 
திருக்கிறது; எல்லாவற்றையும்‌ மனப்பாடம்‌ பண்ணுபவர்களா 
கவும்‌, சுயமாகச்‌ சிந்திக்கவோ, செயல்படவோ தகுதியற்றவர்‌ 
களாகவும்‌ செய்துவிட்டது; தாம்‌ பெறும்‌ அறிவை மக்களுக்கோ, 
தம்‌ குடும்பத்தினருக்கோ திருப்பிச்‌ சொல்லிக்கொடுக்க முடியாத 
படியும்‌ செய்துவிட்டது. அந்நிய போதனா கொழி காரணமாக 
நமது குழந்தைகள்‌ தம்‌ சொந்த நாட்டிலேயே அந்நியர்கள்‌ 
போலாகிவிட்டார்கள்‌. இப்போதுள்ள முறையின்‌ மிகவும்‌ 
விபரீதமான அம்சம்‌ இதுதான்‌. அக்நிய போதனாமொழி, மது 
தேச மொழிகளின்‌ வளர்ச்சியைத்‌ தடுத்துவிட்டது. ஒரு கொடுங்‌ 
கோலனின்‌ அதிகாரங்கள்‌ எனக்கு இருந்தால்‌, நமது பையன்‌ 
களுக்கும்‌, பெண்களுக்கும்‌ ஒரு அந்நிய மொழியின்‌ மூலம்‌ கல்வி 
போ திக்கப்படுவதை இன்றே நிறுத்திவிடுவேன்‌. இந்த முறையை 
உடனே மாற்றிவிட வேண்டுமென்றும்‌, இல்லாவிட்டால்‌ ஆசிரி 
யர்களும்‌, பேராசிரியர்களும்‌ வேலையிலிருந்து நீக்கப்படுவார்க 
ளென்றும்‌ உத்தரவிடுவேன்‌. பாட புத்தகங்கள்‌ தயாரிக்கப்படும்‌ 
வரையில்‌ கான்‌ காத்துக்‌ கொண்டிருக்கமாட்டேன்‌. மாறுதலைத்‌ 
தொடர்ந்து அவை தாமாக வரும்‌. இது உடனடியாகத்‌ தீர்வு 

காணப்பட வேண்டிய ஒரு திமையாகும்‌. 
எங்‌ இந்தியா? - 1-9-1921 


2 
ருசு தேவையில்லை 


நாம்‌, கல்வி என்று பெற்றதெல்லாம்‌ ஆங்கிலத்தின்‌ மூலம்‌ 
தான்‌. இல்லாவிட்டால்‌, ஒரு நாட்டின்‌ இளைஞர்கள்‌ தம்‌ நாட்‌ 
ன்‌ தன்மையைக்‌ காப்பாற்ற வேண்டுமானால்‌ மிகவும்‌ உயர்தரக்‌ 
கல்வியைக்கூடத்‌ தம்‌ சொந்த மொழிகளிலேயேதான்‌ பெற 


550 கல்வி 


வேண்டும்‌ என்ற வெட்டவெளிச்சமான உண்மையை ருசுப்பித்துக்‌ 
கொண்டிருக்க வேண்டிய அவசியம்‌ இராது. மக்கள்‌ புரிந்து 
கொள்ளக்கூடிய ஒரு மொழியின்‌ மூலம்‌ இளைஞர்கள்‌ கல்வி 
பயின்றுலொழிய, ஒரு காட்டின்‌ இளைஞர்கள்‌ தம்‌ காட்டிலுள்ள 
மக்களுடன்‌ உண்மையான தொடர்பு கொள்ள முடியாது என்ப 
தற்கு ரூசவே தேவையில்லை. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள்‌ 
ஒரு அந்நிய மொழியையும்‌, அதனுடைய சிறப்புச்‌ சொற்களையும்‌ 
கற்றுக்கொள்ளுவதில்‌ தங்கள்‌ காலத்தை வீணடிக்க வேண்டி 
யிருக்கிறது. அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில்‌ இதனால்‌ 
அவர்களுக்கு ஒரு பலனும்‌ இல்லை. இதைக்‌ கற்றுக்கொள்ளு 
வதற்காக அவர்கள்‌ தம்முடைய தாய்‌ மொழியையும்‌, சொந்த 
இலக்கியங்களையும்‌ புறக்கணிக்க வேண்டியிருக்கிறது. இதனால்‌ 
நாட்டுக்கு ஏற்படும்‌ மகத்தான நஷ்டத்தை யார்‌ கணக்கிட 
முடியும்‌? ஒரு மொழி வளர்ச்சி பெற முடியாது அல்லது அதன்‌ 
மூலம்‌ சிக்கலான கருத்துகளையோ, விஞ்ஞானம்‌ பற்றிய 
விஷயங்களையோ வெளியிட முடியாது என்பதைப்‌ போன்ற 
அவ்வளவு பெரிய மூடநம்பிக்கை வேறு எதுவும்‌ கிடையாது. 
ஒரு மொழியைப்‌ பேசுபவர்களின்‌ தன்மை என்ன என்பதையே 
அந்த மொழி பிரதிபலிக்கிறது. அந்நியர்‌ ஆட்சியினால்‌ எத்த 
னையோ தீமைகள்‌ ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால்‌, அந்திய 
மொழியின்‌ மூலம்‌ கல்வி போதிப்பதைத்‌ திணித்ததுதான்‌ மிகப்‌ 
பெரிய தீமை என்று சரித்திரம்‌ கூறும்‌. மக்களிடமிருந்து 
அவர்களை அது ஒதுக்கி வைத்துவிட்டது; அது நாட்டின்‌ 
சக்தியை உறிஞ்சிவிட்டது; அத்துடன்‌, கல்வியை அனாவசிய 
மாக மிகவும்‌ அதிகப்‌ பணச்‌ செலவுள்ளதாக்கிவிட்டது. இதை 
விடாப்பிடியாகத்‌ தொடர்ந்து நடத்திக்கொண்டேயிருந்தால்‌, 
நாட்டின்‌ ஆன்மாவையே அது பறித்துவிடும்‌, ஆகையால்‌, கல்வீ 
பெற்ற இந்தியா எவ்வளவுக்கெவ்வளவு சீக்கிரமாக அம்கிய 
மொழி போதனை என்ற மாயையிலிருந்து விடுதலை பெறுகிறதோ, 
அவ்வளவுக்கவ்வளவு அவர்களுக்கும்‌, மக்களுக்கும்‌ ஈன்மை 
யாகும்‌. 

“எங்‌ இந்தியா' - 5-7-1928 


3 
தேசீய மொழியும்‌ லிபியும்‌ 


போத மொழி விஷயத்தில்‌ கவனம்‌ செலுத்தியது போல்‌, 
ஒரு தேசீய மொழி விஷயத்திலும்‌ நாம்‌ கவனம்‌ செலுத்த 
வேண்டும்‌. ஆங்கிலம்‌ தேசீய மொழியாக வேண்டுமானால்‌, 
அதைக்‌ கட்டாய பாடமாக்க வேண்டும்‌. ஆங்கிலம்‌ தேசீய 
மொழியாக முடியுமா? இந்தக்‌ கேள்வியை எழுப்புவது கூட 


தேசீய மொழியும்‌ லிபியும்‌ 557 


அறியாமையைக்‌ காட்டுகிறதென்று கற்றறிந்த சில தேசபக்‌ 
தர்கள்‌ கூறுகிறார்கள்‌. ஆங்கிலம்‌ ஏற்கனவே அந்த ஸ்தானத்தை 
வகிக்கிறதென்று அவர்கள்‌ கருதுகிறார்கள்‌. சமீபத்தில்‌ வைஸ்‌ 
ராய்‌ செய்த பிரசங்க மொன்றில்‌ ஆங்கிலம்‌ அந்த ஸ்தானத்தை 
வகிக்குமென்ற நம்பிக்கையை மட்டும்‌ தெரிவித்திருக்கிறார்‌. 
அவருடைய உற்சாகம்‌ முதல்‌ ரகத்தினரைப்‌ போல்‌ அவரை 
அவ்வளவு தூரம்‌ இட்டுச்‌ செல்லவில்லை. நாளுக்கு நாள்‌ 
ஆங்கிலம்‌ இன்னும்‌ பெரிய ஸ்தானத்தை வகிக்குமென்றும்‌, 
குடும்ப வட்டாரங்களிலும்‌ அது பரவுமென்றும்‌, கடைசியாக 
தேசிய மொழி என்ற அந்தஸ்தைப்‌ பெறுமென்றும்‌ அவர்‌ நம்பு 
கிறார்‌. மேலெழுந்தவரியாகப்‌ பார்த்தால்‌ வைஸ்ராயின்‌ கருத்து 
சரியானதுதான்‌ என்று தோன்றும்‌. ஈம்மிடையே உள்ள படிச்‌ 
தவர்களின்‌ நிலைமையைப்‌ பார்க்கும்போது, ஆங்கிலத்தை உப 
யோகிப்பதை நாம்‌ கிறுத்திவிட்டால்‌, நம்முடைய நடவடிக்‌ 
கைகள்‌ யாவுமே நின்றுவிடும்‌ என்ற ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது. 
ஆனால்‌, நன்கு யோசித்துப்‌ பார்த்தால்‌, ஆங்கிலம்‌ ஒரு நாளும்‌ 
தேசிய மொழியாக இருக்கவும்‌ முடியாது, இருக்கவும்‌ கூடாது 
என்பது விளங்கும்‌. ஒரு தேசீய மொழிக்கு சோதனை என்ன? 


1. உத்தியோக வர்க்கத்தினர்‌ சுலபமாக கற்றுக்கொள்ளக்‌ 
கூடியதாக அது இருக்க வேண்டும்‌. 

2, இந்தியா பூராவும்‌, மதம்‌, வர்த்தகம்‌, அரசியல்‌ ஆகிய 
எல்லா நடவடிக்கைகளையும்‌ அந்த மொழியின்‌ மூலம்‌ நடத்த 
முடிய வேண்டும்‌. 

8. அது இந்தியாவிலுள்ள பெரும்பாலோர்‌ பேசும்‌ மொழி 
யாக இருக்க வேண்டும்‌. 

சீ. நாடு பூராவும்‌ அதைச்‌ சுலபமாகக்‌ கற்றுக்கொள்ள 
இயல வேண்டும்‌. 

ச, இந்த விஷயத்தைப்‌ பரிசீலனை செய்யும்போது பணம்‌ 
அல்லது தற்காலிகமான அனுகூலங்களைக்‌ கவனிக்கக்‌ கூடாது. 


மேலே குறிப்பிட்டுள்ள எந்த நிபர்தனையையும்‌ ஆங்கில 
மொழி பூர்த்தி செய்யவில்லை. முதல்‌ நிபந்தனைதான்‌ கடைசி 
யானதாக இருந்திருக்க வேண்டும்‌. ஆயினும்‌, வேண்டுமென்றே 
தான்‌ அதற்கு நான்‌ முதலிடம்‌ கொடுத்திருக்கிறேன்‌. ஏனெனில்‌, 
அது ஒன்றுதான்‌ ஆங்கிலக்திற்குப்‌ பொருத்தமான தாயிருக்கும்‌ 
போல்‌ தோன்றுகிறது. ஆனால்‌, இன்னும்‌ ஈன்கு யோசித்துப்‌ 
பார்த்தால்‌, இப்போதுள்ள அதிகாரிகளுக்குக்‌ கூட அது சலப 
மான மொழியாக இல்லை என்பது புரியும்‌. நமது நிர்வாக 
அமைப்பில்‌, ஆங்கில அதிகாரிகளின்‌ எண்ணிக்கை வரவரக்‌ 
குறைந்து கொண்டேயிருக்கும்‌ என்றே கருத வேண்டும்‌. இறு 
தியில்‌, வைஸ்ராயும்‌, மற்றும்‌ விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு 
சிலரும்‌ மட்டுமே ஆங்கிலேயர்களாக இருப்பார்கள்‌. இப்‌ 


552 கல்வி 


போது பெரும்பான்மையோர்‌ இந்தியர்களாகவே இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய எண்ணிக்கை இன்னும்‌ அதிகமாக வேண்டும்‌. 


அவர்களுக்கு எந்த இந்திய மொழியையும்‌ விட ஆங்கிலம்‌ 
கற்றுக்கொள்ளுவதுதான்‌ அதிகக்‌ கஷ்டம்‌ என்பதை எல்லோரும்‌ 
ஒப்புக்‌ கொள்ளுவார்கள்‌. இரண்டாவது கிபந்தனையைப்‌ பார்ப்‌ 
போம்‌. பொது மக்கள்‌ யாவரும்‌ ஆங்கிலத்தில்‌ பேச முடிந்தால்‌ 
ஒழிய, அந்த மொழியின்‌ மூலம்‌ மத சம்பந்தமான நடவடிக்‌ 
கைகளை நடத்துவதென்பது அசாத்தியமாகும்‌. அந்த அளவுக்கு 
மக்களிடையே ஆங்கிலம்‌ பரவுவதும்‌ அசாத்தியமானதாகவே 
கோன்றுகிறது. 


மூன்றாவது கிபந்தனையையும்‌ ஆங்கிலம்‌ திருப்தி செய்ய முடி 
யாது, ஏனெனில்‌, இந்தியாவிலுள்ள பெரும்பான்மையினர்‌ அந்த 
மொழியைப்‌ பேசவில்லை. 


நாலாவது கிபந்தனையும்‌ அப்படித்தான்‌. ஏனெனில்‌ அது இந்‌ 
தியா பூராவும்‌ சலபமாகல்‌ கற்றுக்‌ கொள்ளக்கூடிய மொழியல்ல. 


கடைசி நிபந்தனை சம்பந்தப்பட்டவரையில்‌, இன்று ஆங்கி 
லத்திற்குள்ள அந்தஸ்து தற்காலிகமான துதான்‌. தேசீய விவகா 
ரங்களில்‌ ஆங்கிலத்திற்கு அவசியமே இராது என்பது தான்‌ கிரந்‌ 
தரமான நிபந்தனை. வெளி விவகாரங்களுக்கு அது நிச்சயமாக 
வேண்டியிருக்கும்‌. ஆகையால்‌, அது ராஜ தந்திரத்‌ தேவைகளுக்‌ 
கான ஒரு மொழியாயிருக்கும்‌ என்பது வேறு விஷயம்‌. அந்தக்‌ 
காரியத்திற்கு அந்த மொழி தெரிந்திருக்க வேண்டியது அவசியமே 
யாகும்‌. ஆங்கிலத்தினிடம்‌ நமக்குப்‌ பொறாமை இல்லை. அது அளவு 
மீறிப்‌ போகக்‌ கூடாதென்றே சொல்லுகிறோம்‌. அது வெளி விவ 
காரங்களுக்கான மொழியாயிருக்குமாதலால்‌, ஈமது மாளவியால்‌ 
கள்‌, சாஸ்திரியார்கள்‌, பானர்ஜிகள்‌ ஆகியோரை அதைக்‌ கற்றுக்‌ 
கொள்ளும்படி கட்டாயப்படுத்துவோம்‌. இந்தியாவின்‌ பெரு 
மையை அவர்கள்‌ உலகத்தின்‌ மற்றப்‌ பாகங்களில்‌ விளம்பரப்‌ 
படுத்துவார்கள்‌ என்று நாம்‌ ஈம்பியிருக்கலாம்‌. ஆனால்‌, ஆங்கிலம்‌ 
இந்தியாவின்‌ தேசீய மொழியாக இருக்க முடியாது. ஆங்கிலம்‌ 
நமது மொழியாக முடியுமென்று நினைப்பதே மனிதத்‌ தன்மை 
யற்றது என்று நான்‌ அபிப்பிராயப்படுகிறேன்‌, அப்படியானால்‌, 
அந்த ஐந்து நிபந்தனைகளையும்‌ திருப்தி செய்யம்‌ மொழி எது? 
ஹிந்தி எல்லா கிபம்தனைகளையும்‌ திருப்தி செய்கிறது என்பதை 
நாம்‌ ஒப்புக்‌ கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. 


வடக்கே உள்ள ஹிந்துக்களும்‌, முஸ்லிம்களும்‌ பேசுவதும்‌, 
தேவநாகரி அல்லது உருது லிபியில்‌ எழுதுவதுமான மொழியைத்‌ 
கான்‌ கான்‌ ஹிந்தி என்று குறிப்பிடுகிறேன்‌. இந்த வியாக்கியா 
னத்தைச்‌ சிலர்‌ ஆட்சேபித்திருக்கிறார்கள்‌. ஹிந்தியும்‌, உருதுவும்‌ 
வெவ்வேறு மொழிகள்‌ என்று கூறப்படுவது போல்‌ தோன்று 
கிறது. இது சரியான வாதமாகாது. இந்தியாவின்‌ வடக்கு பாகங்‌ 
களில்‌ ஹிந்துக்களும்‌, முஸ்லிம்களும்‌ ஒரே மோழியைத்தான்‌ பேசு 


தேசீய மொழியும்‌ லிபியூம்‌ 555 


கிறார்கள்‌. படித்தவர்கள்‌ தான்‌ இதில்‌ பாகுபாடு ஏற்படுத்தியிருக்‌ 
கிறார்கள்‌. படித்த ஹிச்துக்கள்‌ ஹிந்தியை சமஸ்கிருத மயமாக்கி 
விட்டார்கள்‌. ஆகையால்‌, முஸ்லிம்கள்‌ அதைப்‌ புரிந்து கொள்ள 
முடியவில்லை. லக்ஷ்மணபுறியிலுள்ள முஸ்லிம்கள்‌ தமது மொழியில்‌ 
பாரசீகத்தை அதிகமாகப்‌ புகுத்தி, ஹிந்துக்களுக்குப்‌ புரிய முடி 
யாமல்‌ செய்துவிட்டார்கள்‌. நான்‌ வடக்கே வசித்திருக்கிறேன்‌. 
ஹிந்துச்களுடனும்‌, முஸ்லிம்களுடனும்‌ நான்‌ நெருங்கிப்‌ பழகி 
யிருக்கிறேன்‌. எனக்கு ஹிந்தி அதிகமாகத்‌ தெரியாதென்றாலும்‌, 
அவர்களுடன்‌ பேசுவதில்‌ எனக்கு ஒரு கஷ்டமும்‌ ஏற்படவில்லை. 
வடக்கே பேசப்படும்‌ மொழிக்கு நீங்கள்‌ என்ன பெயர்‌ வேண்டு 
மானாலும்‌ சொல்லுங்கள்‌. உருது என்றாலும்‌ ஹிந்தி என்றாலும்‌ 
ஒன்றுதான்‌. அதை உருது லிபியில்‌ எழுதினால்‌ அது உருதுவா 
யிருக்கும்‌. அதையே தேவகாகரி லிபியில்‌ எழுதினால்‌ அது ஹிந்தி 
யாக இருக்கும்‌. 


லிபி சம்பந்தப்பட்டவரையில்‌ ஒரு வேற்றுமை இருக்கிறது. 
இப்போதைக்கு முஸ்லிம்‌ குழக்தைகள்‌ உருது லிபியில்தான்‌ 
எழுதுவார்கள்‌; ஹிந்துக்கள்‌ பெரும்பாலும்‌ தேவ நாகரியில்‌ எழுது 
வார்கள்‌. ஆயிரக்கணக்கான ஹிந்துக்கள்‌ உருது லிபியை 
உபயோகிக்கிறார்கள்‌. தேவநாகரி லிபி கூட அவர்களுக்குத்‌ 
தெரியாது. அதனால்‌ தான்‌ “பெரும்பாலும்‌” என்ற வார்த்தையை 
உபயோகித்தேன்‌. ஆனால்‌, ஹித்துக்களுக்கும்‌, முஸ்லிம்களுக்கு 
மிடையே பரஸ்பரம்‌ சந்தேகம்‌ இல்லாத நிலைமை ஏற்படும்‌ 
போது, சந்தேகத்திற்கான காரணங்கள்‌ அகற்றப்பட்டுவிடும்‌ 
போது, அதிக ஜீவனுள்ள லிபியே அதிகமாக உபயோகிக்கப்‌ 
படும்‌. ஆகவே, அது தேசீய லிபியாகிவீடும்‌. 


இந்த ஐந்து நிபந்தனைகளையும்‌ பூர்த்தி செய்யக்‌ கூடிய 
வேறு எந்த மொழியும்‌ கிடையாது. ஹிந்திக்கு அடுத்த படியாக 
வங்காளி மொழி வருகிறது. ஆனால்‌ வங்காளிகளே வங்காள த்திற்கு 
வெளியே ஹிந்தியை உபயோகிக்கிறார்கள்‌. இந்தியா பூராவிலும்‌ 
ஹிந்துக்களும்‌, முஸ்லிம்‌ மெளல்விகளும்‌ ஹிந்தி மொழியிலேயே 
மத சம்பந்தமான பிரசங்கங்களைச்‌ செய்கிறார்கள்‌. படிப்பு வாசனை 
யில்லாதவர்கள்‌ கூட அவர்கள்‌ சொல்லுவதைப்‌ புரிந்து கொள்ளு 
கிறார்கள்‌. திராவிட காட்டில்‌ கூட ஹிந்தி பேசப்படுவதை கான்‌ 
பார்‌ த்திருக்கிறேன்‌. சென்னையில்‌ ஆங்கிலம்‌ தெரிந்தால்‌ போதும்‌ 
என்று சொல்லுவது உண்மையல்ல. அங்கு கூட நான்‌ ஹிந்தியை 
உபயோகித்திருக்கிறேன்‌. ரயில்களில்‌ சென்னையிலிருந்து வரும்‌ 
பிரயாணிகள்‌ ஹிந்தி பேசுவதைக்‌ கேட்டிருக்கிறேன்‌. இந்தியா 
பூராவிலும்‌ உள்ள முஸ்லிம்கள்‌ உருது பேசுகிறார்கள்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாகாணத்திலும்‌ அவர்கள்‌ நிறைய 
இருக்கிறார்கள்‌. ஆகையால்‌, ஹிந்திதான்‌ தேசீய மொழியாகப்‌ 
போகிறது. ராணுவத்திலள்ள சிப்பாய்களுக்கு வேண்டிய சொற்‌ 
களை ஹிந்தி அல்லது உருதுவில்‌ தான்‌ தயாரிக்க வேண்டியிருக்‌ 
கிறது. 


554 கல்வி 


ஆகையால்‌, ஹிந்தி ஒன்றுதான்‌ தேசீய மொழியாக முடியும்‌. 
சென்னையிலுள்ள படித்த வகுப்பினரிடையே இந்த விஷயத்தில்‌ 
கொஞ்சம்‌ கஷ்டம்‌ இருக்கிறது. குஜராத்‌, ஸிந்து, வங்காளம்‌ 
முதலிய மாகாணங்களிலுள்ளவர்கள்‌ அதைக்‌ கற்றுக்‌ கொள்ளுவது 
சுலபம்‌. ஆனால்‌, தமிழர்கள்‌ விஷயம்‌ அப்படியில்லை. அமைப்பு, 
இலக்கணம்‌ ஆகியவற்றில்‌ திராவிட மொழிகளுக்கும்‌,. சமஸ்கிரு 
திதிதிற்குமிடையே வேற்றுமை இருக்கிறது. ஆனால்‌, இந்தக்‌ 
கஷ்டம்‌ படித்த வகுப்பினருக்கு மட்டும்தான்‌. அவர்கள்‌ கேச 
பக்தி உணர்ச்சியுடன்‌ ஹிந்தி கற்றுக்கொள்ளப்‌ போதிய 
முயற்சிகள்‌ எடுத்துக்‌ கொள்ளவேண்டுமென்று கேட்க நமக்கு 
உரிமையுண்டு. எதிர்காலத்தில்‌ ஹிந்திக்கு ராஜாங்க அங்கீகாரம்‌ 
கிடைக்கும்போது, மற்ற மாகாணங்களைப்‌ போலவே சென்னை 
யிலும்‌ அது கட்டாய பாடமாக வைக்கப்படும்‌. அப்போது சென்‌ 
ஊக்கும்‌, மற்ற மாகாணங்களுக்குமிடையே தொடர்புகள்‌ அதிக 
மாகும்‌. திராவிட மக்களிடையே ஆங்கிலம்‌ விரிவாகப்‌ பரவ 
வில்லை. ஆனால்‌, ஹிந்தி வெகு சிக்கிரத்தில்‌ பரவிவிடும்‌. 


“காந்திஜியின்‌ பிரசங்கங்கள்‌, கட்டுரைகளி"லிரு ந்து-20-10--1917 


ஹிந்துஸ்தானியின்‌ அவசியம்‌ 


நம்முடைய சோதனை வருடத்தில்‌ ஒவ்வொரு மாணவரும்‌ 
தூல்‌ நூற்க வேண்டும்‌ என்றும்‌, ஹிந்துஸ்தானி கற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்றும்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தேன்‌. இந்த யோச 
னையை ஏற்று நடந்து கொண்ட கல்கத்தா மாணவர்களுக்கு நன்றி 
செலுத்துகிறேன்‌. ஹிந்துஸ்தானி தெரியாததால்‌ மற்ற மாகா 
ணங்களுடன்‌ தொடர்பில்லாமல்‌ துண்டிக்கப்பட்டிருப்பவை வங்‌ 
காளமும்‌, சென்னையும்‌ தான்‌. வேறு எந்த இந்திய மொழியையும்‌ 
கற்றுக்‌ கொள்ள வங்காளம்‌ விரும்பவில்லை. திராவிடர்கள்‌ ஹிக்‌ 
துஸ்தானி கற்றுக்‌ கொள்ளுவது கஷ்டமாக இருப்பதால்‌, சென்‌ 
னையில்‌ அது முன்னேறவில்லை. சாதாரண வங்காளி ஒருவர்‌ 
தினசரி மூன்று மணிநேரம்‌ செலவிட்டால்‌, இரண்டே மாதங்களில்‌ 
ஹிந்துஸ்தானி கற்றுக்‌ கொண்டுவிட முடியும்‌; திராவிட நாட்டைச்‌ 
சேர்ந்தவர்‌ அதே மாதிரி ஆறு மாதங்களில்‌ கற்றுக்‌ கொண்டுவிட 
முடியும்‌. ஆனால்‌, வங்காளியோ, திராவிட நாட்டுக்காரரோ அதே 
காலத்தில்‌ அவ்வளவு ஆங்கிலம்‌ கற்றுக்கொள்ள முடியாது. 
ஆங்கிலம்‌ தெரிந்திருப்பது, ஆங்கிலம்‌ தெரிந்த ஒரு சில அந்நியர்‌ 
களூடன்‌ தொடர்பு கொள்ளுவதற்குத்‌ தரன்‌ உபயோகமாக 
இருக்கும்‌. ஆனால்‌, ஹிந்துஸ்தானி தெரிந்திருக்கால்‌, ஏராள 
மான ஈம்‌ நாட்டு மக்களுடன்‌ தொடர்பு வைத்துக்‌ கொள்ள 
முடியும்‌. வங்காளிகளும்‌, திராவிட நாட்டுக்காரர்களும்‌ ஒரு 
அளவுக்கு ஹிந்தி கற்றுக்‌ கொண்டு அடுத்த காங்கிரசுக்கு 
வருவார்கள்‌ என்று நம்புகிறேன்‌. மிகவும்‌ அதிகமான பேர்கள்‌ 
புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியில்‌ பேசினாலொழிய, ஈம்‌ 
முடைய மிகப்‌ பெரிய மகாசபை பாமர மக்களுக்கு உதாரண 


தேசீய மொழியும்‌ லிபியும்‌ 555 


மாக விளங்க முடியாது. திராவிட நாட்டுக்ககாரர்ளின்‌ கஷ்டம்‌ 
எனக்குத்‌ தெரிகிறது; ஆனால்‌, தாய்காட்டினிடம்‌ அன்பு என்ற 
உணர்ச்சி உள்ளவர்களுக்கு எதுவுமே கஷ்டமில்லை. 

ஏங்‌ இத்தியா! - 2-2-1921 


22 கோடி மக்கள்‌ அறிந்த மொழி 
நம்முடைய தேசீயப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ நாம்‌ பெற்றிருக்க 
வேண்டிய கல்வியை நீங்களும்‌, நானும்‌, நாமெல்லோருமே 
அசட்டை செய்துவிட்டோம்‌. வங்காள  இனணைஞர்களோ, 
குஜராத்தி இளைஞர்களோ, தக்காணத்து இளைஞர்களோ மத்திய 
மாகாணத்திற்குச்‌ செல்லுவதோ, ஐக்கிய மாகாணத்திற்காச்‌ 
செல்லுவதோ, பஞ்சாபுக்குச்‌ செல்லுவதோ, மற்றும்‌ ஹிந்துஸ்‌ 
தானி தவிர வேறு எதுவும்‌ பேசாத இதர பகுதிகளுக்குச்‌ செல்லு 
வதோ அசாத்தியமாகும்‌. ஆகையால்‌, உங்களுடைய ஒழிக்த 
நேரங்களில்‌ நீங்கள்‌ ஹிந்துஸ்தானியும்‌ கற்றுக்‌ கொள்ளவேண்டு 
மென்று கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. பாமர மக்களிடையே ஆங்கி 
லத்தைப்‌ பொது மொழியாக்கிவிட வேண்டுமென்று கினைக்கா 
தீர்கள்‌. 22 கோடி இந்தியர்களுக்கு ஹிந்துஸ்தானி தெரியும்‌; 
அவர்களுக்கு வேறு எந்த மொழியும்‌ தெரியாது. அவர்களுடைய 
உள்ளங்களை நீங்கள்‌ கவரவேண்டுமானால்‌, ஹிந்துஸ்தானி மொழி 
ஒன்றுதான்‌ அதற்கு வழியாகும்‌. 
_“எங்‌ இந்தியா '- 2-2-1921 


ஹிந்தி இலக்கிய வளம்‌ 
ஹிந்தி இலக்கியத்தில்‌ வளம்‌ இல்லை என்று சொல்லுகிறீர்‌ 
கள்‌; இன்றைய ஹிந்தியின்‌ வறட்சியைப்பற்றிப்‌ பேசுகிறீர்கள்‌. 
ஆனால்‌, துளஸிதாசறின்‌ கவிதைகளை ஆழ்ந்து படித்தீர்களானால்‌, 
உலகத்திலுள்ள மொழிகளில்‌ அதற்கிணயான நூல்‌ வேறு 
எதுவும்‌ கிடையாது என்ற என்னுடைய கருத்தை ஒருக்கால்‌ 
நீங்களும்‌ ஒப்புக்‌ கொள்ளுவீர்கள்‌, அந்தப்‌ புத்தகத்தைப்போல்‌ 
வேறெந்தப்‌ புத்தகமும்‌ எனக்கு அவ்வளவு நம்பிக்கையை 
அளித்ததில்லை. எக்தப்‌ பரிசோதனையிலும்‌, பரீட்சையிலும்‌ அது 
வெற்றி பெறும்‌ என்றே நினைக்கிறேன்‌. மொழி நயத்திலும்‌ சரி, 
உதாரணங்களிலும்‌ சரி, மதப்பற்றுதலிலும்‌ சரி! 
எங்‌ இந்தியா” - 9-2-1921 


ஹிந்துஸ்தானியும்‌ தாய்‌ மொழியும்‌ 

தேசீய மொழியைப்பற்றிப்‌ பிரசாரம்‌ செய்வது, மாகாண 
மொழிகளின்‌ நலன்களுக்கு முரணான தாக இருக்குமென அபிப்‌ 
பிராயம்‌ தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அறியாமைதான்‌ அந்த 
பயத்திற்கு மூல காரணம்‌, மாகாண மொழிகள்‌ காம்‌ தேசீய 


8556 கல்வி 


"மொழி என்ற மாளிகைக்கு அஸ்திவாரங்களாகும்‌. இவை ஒன்றுக்‌ 
-கொன்று உதவியே யொழிய, போட்டியல்ல. 


௮4 ஹரிஜன்‌ '- 18-8—1946 


ஒரு பொது லிபி 


நாம்‌ ஒரே சமுதாயத்தினர்‌ என்று சொல்லிக்‌ கொள்ளுவதை 
ரூசுப்பிக்க வேண்டுமானால்‌, நம்மிடையே பொதுவான பல 
அம்சங்கள்‌ இருக்கவேண்டும்‌. ஈம்மிடையே எவ்வளவோ பிரிவினை 
கள்‌ இருந்தபோதிலும்‌, பொதுவான கலாசாரம்‌ ஒன்றிருக்கிறது; 
“பொதுவான பிரதிகூலங்கள்‌ இருக்கின்றன. நாம்‌ அணியும்‌ 
ஆடைகளுக்குப்‌ பொதுவான ஒரு துணி மிகவும்‌ அவசியம்‌ என்‌ 
பதையும்‌ நான்‌ காட்ட முயற்கித்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. 
நமக்குப்‌ பொதுவான ஒரு மொழியும்‌ வேண்டும்‌. ஏற்கனவே 
உள்ள ஈமது நாட்டு மொழிகளை அமுக்கி வைப்பதன்‌ மூலம்‌ 
அல்ல, அவற்றுடன்‌ சேர்ந்து அந்த மொழி இருக்க வேண்டும்‌. 
ஹிந்தியும்‌, உருதுவும்‌ கலந்த ஹிந்துஸ்தானி தான்‌ அந்த 
மொழியாய்‌ இருக்க வேண்டும்‌ என்று பொதுவாக ஒப்புக்‌ 
கொள்ளப்படுகிறது. ஈம்முடைய நாட்டு மொழிகளுக்குள்ள 
பல்வேறு லிபிகளே இதற்குப்‌ பெரும்‌ தடைகளாக இருக்‌ 
கின்றன. பொதுவான உருது லிபியை நாம்‌ ஏற்றுக்கொள்ள 
முடிந்தால்‌, இந்தக்‌ கனவை அைவாக்குவதற்குக்‌ குறுக்கே 
நிற்கும்‌ ஒரு பெரிய இடையூறை நீக்கி விடுவது சாத்தியமாக 
இருக்கும்‌. 


பல லிபிகள்‌ இருப்பது பலவிதங்களிலும்‌ சங்கடமானது. 
அறிவு பெறுவதற்கு இது பெரும்‌ தடையாய்‌ இருக்கிறது. ஆரிய 
மொழிகளிடையே பொதுவான பல அம்சங்கள்‌ இருக்கின்றன. 
ரவீந்திரகாத்‌ தாகூரின்‌ இணையற்ற சிருஷ்டிகள்‌ தேவ நாகரி 
விபியில்‌ அச்சடிக்கப்பட்டிருக்தால்‌, கிறிதளவு சமஸ்கிருதம்‌ 
தெரிக்த பெரும்பாலோர்‌ அதைப்‌ புரிந்து கொள்ளுவதில்‌ 
கஷ்டமே இராது. ஆனால்‌, வங்காளி லிபி வங்காளிகளல்லா 
தாருக்குத்‌ தெரியாது. அதே மாதிரி, வங்காளிகளுக்கு தேவ ட 
நாகரி லிபி தெரிந்திருந்தால்‌, துளஸிதாசரின்‌ அற்புதமான 
ஆன்மிகத்‌ தன்மை வாய்ந்த எழுத்துகளையும்‌, மற்றும்‌ பல 
ஹிந்துஸ்தானி ஆசிரியர்களின்‌ எழுத்துகளையும்‌ அவர்கள்‌ 
அனுபவிக்க முடியும்‌. 7905-இல்‌ நான்‌ இர்தியாவுக்குத்‌ திரும்பி 
வந்தபோது, கல்கத்தாவில்‌ தலைமைக்‌ காரியாலயம்‌ உள்ள ஒரு 
சங்கத்தினிட மிருந்து எனக்கு ஒரு கடிதம்‌ வந்தது. இத்தியா 
பூராவுக்கும்‌ ஒரு பொதுவான, லிபியை ஏற்படுத்த வேண்டும்‌ 
என்பதே அந்தச்‌ சங்கத்தின்‌ கோக்கமாகும்‌, அந்தச்‌ சங்கத்தின்‌ 
நடவடிக்கைகளைப்‌ பற்றி எனக்குத்‌ தெரியாது. ஆனால்‌, அவர்‌ 
களூடைய நோக்கம்‌ போற்றத்‌ தக்கது. ஒரு சில ஊழியர்களாக 
இருந்தாலும்‌ உண்மையாக உழைப்பவர்களாயிருந்தால்‌, இச்‌ 


மற்ற மொழிகள்‌ 557” 


துறையில்‌ எவ்வளவோ செய்ய முடியும்‌, இந்தியா பூராவுக்கும்‌ 
ஒரு பொதுவான லிபி என்பது மிகவும்‌ தொலைவிலுள்ள ஒரு. 
லட்சியமாகும்‌. மாகாணப்‌ பற்றுதல்‌ இருப்பது நல்லதுதான்‌. 
ஆனால்‌, தன்‌ மாகாணத்தைத்‌ தவிர வேறொன்றும்‌ இல்லையென்ற: 
பற்றுதல்‌ தீங்கை விகாவிப்பதாகும்‌. குஜராத்தில்‌ பள்ளிக்கூடங்‌ 
களில்‌ கல்வி பயின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும்‌ குஜராத்தி, சமஸ்‌ 
கிருதம்‌ ஆகிய இரு லிபிகளும்‌ தெரியும்‌, தேவ நாகரிதான்‌ 
பொதுவான லிபியாக இருக்கவேண்டும்‌ என்பதற்கு ௬௬ எதுவும்‌ 
அவசியம்‌ இல்லையென்றே நினைக்கிறேன்‌. இந்தியாவில்‌ பெரும்‌ 
பகுதியினருக்கு இந்த லிபி தெரியும்‌ என்பதே முக்கியம்‌, 
வளர்ச்சி பெறராதவைகளும்‌, எழுதப்படாதவைகளுமான எல்லா 
மொழிகளும்‌ தியாகம்‌ செய்யப்பட்டு, ஹிந்துஸ்தானி என்ற 
பெரிய பிரவாகத்துடன்‌ இணைக்கப்பட வேண்டும்‌ என்பதே. 
என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயமாகும்‌. பொது மொழி 
யொன்றை சாம்‌ வளர்க்க வேண்டும்‌. பொது லிபியுடன்தான்‌ 
இது ஆரம்பமாக வேண்டும்‌. என்‌ விறாப்பப்படி விடுவதா யிரும்‌ 
தால்‌, மாகாணத்தில்‌ வழக்கிலுள்ள லிபியைத்‌ தவிர தேவநாகரி, 
உருது லிபிகளையும்‌ கட்டாயமாகக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டு 
மென்று விதிப்பேன்‌. பல்வேறு மொழிகளிலுள்ள முக்கியமான 
புத்தகங்களை அப்படியே ஹிந்துஸ்தானியில்‌ மொழி பெயர்த்து, 
கேவ நாகரி லிபியிலும்‌ வெளியிடுவேன்‌. 

எங்‌ இந்தியா” - 2781995. 


ரோமன்‌ லிபி 


உருது, தேவகாசரி விபிகளுக்குப்‌ பதிலாக ரோமன்‌ லிபியை: 
ஏற்றுக்‌ கொள்ளலாம்‌ என்ற யோசனை எவ்வளவு கவர்ச்சியாக 
இருந்தாலும்‌, இது மகத்தான ஒரு தவறாகும்‌ என்றே நான்‌ கருது: 
கிறேன்‌. இப்படிச்‌ செய்வது ஒரு தீமையிலிருந்து மற்றொரு 

தீமையில்‌ விமுவதாகும்‌. 
_ ஹரிஜன்‌ * _.. 298-1947 


4 
மற்ற மொழிகள்‌ 


பண்பாடு உள்ள ஒவ்வொரு இந்தியரும்‌ தம்முடைய: 
மாகாண மொழியைத்‌ தவிர, ஹிர்துவாயிருக்தால்‌ சமஸ்கிருதமும்‌... 
மூஸ்விமாயிருந்தால்‌ அரபு மொழியும்‌ அறிந்திருக்க வேண்டும்‌ ;. 
பார்ஸியாக இருந்தால்‌ பாரசீக மொழியை அறிந்திருக்க 
வேண்டும்‌. எல்லோரும்‌ ஹிந்தி அறிந்திருக்க வேண்டும்‌. சில 
ஹிந்துக்கள்‌ அரபு மொழியும்‌, பாரசீகமும்‌ அறிந்திருக்கவேண்‌ 
டும்‌ ; சில முஸ்லிம்களும்‌, பார்ஸிகளும்‌ சமஸ்கிருதம்‌ அறிந்திருக்க: 


£558 கல்வி 


வேண்டும்‌. வட இந்தியாவிலும்‌, மேற்கு இந்தியாவிலும்‌ உள்ள 
பலர்‌ தமிழ்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. ஹித்துக்களுக்கும்‌, 
முஸ்லிம்களுக்குமிடையே இன்னும்‌ அதிகத்‌ தொடர்பு ஏற்படு 
வதற்கு, இரு லிபிகளையும்‌ அறிந்திருக்க வேண்டியது அவசிய 
மாகும்‌. 

*ஹித்த்‌ ஸ்வராஜ்‌" (1908) 


சமஸ்கிருத அறிவு அவசியம்‌ 


அந்தக்‌ காலத்தில்‌ கான்‌ கொஞ்சம்‌ சமஸ்கிருதம்‌ கற்றுக்‌ 
கொண்டேன்‌. இல்லாவிட்டால்‌ நம்முடைய புராணங்களில்‌ கான்‌ 
அக்கறை எடுத்துக்‌ கொள்ளுவது கஷ்டமாயிருக்கும்‌. அந்த 
மொழியை இன்னும்‌ நன்றாகக்‌ கற்றுக்‌ கொள்ளவில்லையே என்று 
இப்போது மிகவும்‌ வருந்துகிறேன்‌. ஏனெனில்‌, ஒவ்வொரு 
ஹிந்து பையனும்‌, பெண்ணும்‌ கல்ல சம்ஸ்கிருத அறிவு பெற்‌ 
நீருக்க வேண்டும்‌ என்பதைப்‌ பின்னர்‌ நான்‌ உணர்ந்தேன்‌. 


இந்தியாவில்‌ உயர்தரக்‌ கல்விக்கான எந்தப்‌ பாடத்‌ கிட்டத்‌ 
திலும்‌, மாகாண மொழியைத்‌ தவிர ஹிந்தி, சமஸ்கிருதம்‌, 
பாரசீகம்‌, அரபு, ஆங்கிலம்‌ ஆகிய மொழிகள்‌ இடம்‌ பெற 
வேண்டுமென்று இப்போது கான்‌ கருதுகிறேன்‌. இவ்வளவு 
கீண்ட ஜாபிதாவைக்‌ கண்டு யாரும்‌ பயப்படவேண்டிய தில்லை. 
நம்முடைய கல்வி முறை இன்னும்‌ சீராக இருந்தால்‌, அந்நிய 
மொழியின்‌ மூலம்‌ பாடம்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டுமென்ற 
அதிகப்படியான சமை இல்லாதிருந்தால்‌, இந்த மொழிகளை 
யெல்லாம்‌ கற்றுக்‌ கொள்ளுவது கஷ்டமாகவே இருக்காது. ஒரு 
மொழியை ஆழ்ந்து அறிந்து கொள்ளுவது, மற்ற மொழிகளையும்‌ 
அறிந்துகொள்வதைச்‌ சுலபமாக்குகிறது. 
*சுயசரித்திரம்‌" (1926) 
ஆங்கிலத்தின்‌ ஸ்தானம்‌ 
ஆங்கிலம்‌ சர்வதேச வர்த்த்கத்திற்கான ஒரு மொழி, ராஜதந்‌ 
திரத்திற்கான மொழி. அதில்‌ பல இலக்கியச்‌ செல்வங்கள்‌ 
இருக்கின்றன. மேல்‌ நாட்டினரின்‌ சிந்தனைகளையும்‌, கலாசாரத்‌ 
தையும்‌ அது நமக்கு அறிமுகம்‌ செய்து வைக்கிறது. ஆகையால்‌ 
கம்மில்‌ ஒரு சிலருக்கு ஆங்கிலம்‌ தெரிந்திருக்க வேண்டியது 
அவசியம்தான்‌. தேசத்தின்‌ வர்த்தகத்தையும்‌, சர்வதேச ராஜ 
தந்திர விவகாரங்களையும்‌ அவர்கள்‌ கவனித்துக்கொள்ளலாம்‌. 
மேல்‌ நாட்டு இலக்கியம்‌, சிந்தனை, விஞ்ஞானம்‌ ஆகியவைகளி 
லுள்ள சிறந்த அம்சங்களையும்‌ நம்‌ நாட்டினருக்கு அவர்கள்‌ 
அளிக்கலாம்‌. அதுதான்‌ ஆங்கிலத்தின்‌ நியாயமான உபயோக 
மாக இருக்கும்‌. ஆனால்‌ இன்று ஆங்கிலம்‌ நமது தாய்‌ மொழிகளை 
விரட்டி விட்டு, ஈமது உள்ளங்களைப்‌ பிடித்துச்‌ கொண்டு 
விட்டது. ஆங்கிலேயர்களுடன்‌ நமக்குள்ள சமத்துவமில்லாத 
உறவுதான்‌ இந்த இயற்கையற்ற நிலைமைக்குக்‌ காரணமாகும்‌. 


மற்ற மொழிகள்‌ 559 


ஆங்கில அறிவில்லாமலே இந்தியர்கள்‌ அறிவுத்‌ துறையில்‌ 
உயர்ந்து வளர்ச்சி பெறுவது சாத்தியமாக இருக்க வேண்டும்‌. 
ஆங்கிலம்‌ தெரியாவிட்டால்‌ உயர்ந்த வட்டாரங்களில்‌ பழக 
முடியாதென்று ஈமது பையன்கள்‌, பெண்களின்‌ மனத்தில்‌ ஒரு 
எண்ணம்‌ உண்டாகும்படி செய்வது இந்திய ஆடவர்களையும்‌, 
பெண்களையும்‌ அவமதிப்பதாகும்‌. இது சகிக்க முடியாத அவ 
மானமாகும்‌. ஆங்கில மோகத்தை விட்டொழிப்பது, சுயராஜ்‌ 
யத்தின்‌ அத்தியாவசியமான நிபந்தனைகளில்‌ ஒன்று. 

எங்‌ இந்தியா” - 2-2-1921 
நிரந்தரமான போராட்டம்‌ 


ஆங்கிலத்திற்கும்‌, ஹிந்திக்குமிடையே உள்ள இந்தப்‌ 
போராட்டம்‌ நிரந்தரமானது என்பதை நான்‌ அறிவேன்‌. மாண 
வர்கள்‌ கூட்டங்களில்‌ நான்‌ பேசும்போதெல்லாம்‌ ஆங்கிலத்தில்‌ 
பேசும்படி கேட்கிறார்கள்‌. இது எனக்கு ஆச்சரியமாக இருக்‌ 
கிறது. அங்கில மொழி எனக்குப்‌ பிடிக்கும்‌ என்பது 
உங்களுக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌, இந்தியாவிலுள்ள லட்சக்‌ 
கணக்கான மக்களுக்குத்‌ தொண்டு செய்ய வேண்டிய மாண 
வர்கள்‌, ஆங்கிலத்தை விட ஹிர்தியில்‌ அதிக கவனம்‌ 
செலுத்தினால்‌ அந்தப்‌ பணிக்கு இன்னும்‌ அதிகத்‌ தகுதி பெறு 
வார்கள்‌ என்று கான்‌ நம்புகிறேன்‌. நீங்கள்‌ ஆங்கிலம்‌ கற்றுக்‌ 
கொள்ளக்‌ கூடாதென்று நான்‌ சொல்லவில்லை; தாராளமாகக்‌ 
கற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. அனால்‌, எனக்குத்‌ தெரிந்த வரையில்‌, 
அது லட்சக்கணக்கான இந்தியர்கள்‌ தமது வீடுகளில்‌ பேசும்‌ 
மொழியாக இருக்க முடியாது. அது பல ஆயிரக்கணக்கான 
வர்கள்‌ பேசும்‌ மொழியாக இருக்கலாம்‌. 

ஹரிஜன்‌” - 17-11-1935 

தோல்வி மனப்பான்மை 

ஆங்கில மொழியினிடம்‌ அதற்குரிய மதிப்பு எனக்கு உண்டு. 
ஆனுல்‌, தனக்கு உரிமையில்லாத இடத்தை அது பறித்துக்‌ 
கொள்ளுவதாயிருந்தால்‌, அனை நான்‌ கண்டிப்பாக எதிர்க்‌ 
கிறேன்‌. ஆங்கிலம்‌ இன்று உலக மொழியாக இருக்கிறது 
என்பது உண்மையே. ஆகையால்‌, அதற்கு இரண்டாவது இஷ்ட 
பாடமாக இருக்கும்‌ ஸ்தானத்தைக்‌ கொடுக்கலாம்‌. அதுவும்‌ 
பள்ளிக்கூடங்களில்‌ அல்ல; சர்வகலாசாலைப்‌ படிப்பின்‌ போது 
தான்‌. அது குறிப்பிட்ட சிலருக்குத்தான்‌, பாமரமக்களுக்கல்ல.. 
கட்டாய இலவச ஆரம்பக்‌ கல்வியை இன்று நாம்‌ அமல்‌ 
கடத்த முடியாமலிருக்கும்போது, ஆங்கில போதனைக்கு எப்படி 
ஏற்பாடு செய்ய முடியும்‌? ஆங்கிலம்‌ இல்லாமலேதான்‌ ரஷியா 
விஞ்ஞானத்‌ துறைகளில்‌ தனது சாதனைகளையெல்லாம்‌ செய்‌ 
திருக்கிறது. ஆங்கிலம்‌ இல்லாமல்‌ முடியாது என்று காம்‌ 
நினைப்பதற்குக்‌ காரணம்‌, ஈம்முடைய அடிமை மனம்‌ தான்‌ 
அந்தத்‌ தோல்வி மனப்பான்மையை ஒருக்காலும்‌ நான்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள முடியாது. 

ஹரிஜன்‌” - 25.8.1946 


3] 
இந்தியாவின்‌ கலாசார பாரம்பரியம்‌ 


மாம்‌ மற்றவர்களுடன்‌ கலக்காமல்‌ ஒதுங்கி நிற்க வேண்டும்‌ 
என்பதோ அல்லது நம்மைச்‌ சுற்றிச்‌ சுவர்களை எழுப்பிக்கொள்ள 
வேண்டும்‌ என்பதோ என்னுடைய கருத்தல்ல. ஆனால்‌, முதலில்‌ 
நம்முடைய கலாசாரத்தைப்‌ புரிந்து கொண்டு, அதன்படி நாம்‌ 
கடக்க ஆரம்பித்த பிறகுதான்‌ மற்ற கலாசாரங்களைப்‌ பற்றி 
அறிய ஆரம்பிக்க வேண்டும்‌ என்பதே என்னுடைய வாத 
மாகும்‌. நம்முடைய கலாசாரத்தில்‌ இருப்பதுபோல்‌ அவ்‌ 
வளவு பொக்கிஷங்கள்‌ வேறு எதிலும்‌ கிடையாது என்பதே 
என்னுடைய உறுதியான அபிப்பிராயம்‌. அதை நாம்‌ தெரிந்து 
கொள்ளவில்லை. அதைப்‌ புரிந்துகொள்ள வேண்டியதில்லை 
யன்று தமக்குக்‌ கூறப்பட்டிருக்கிறது. அதன்‌ மதிப்பைக்‌ 
குறைத்துப்‌ பேசும்படியும்‌ நாம்‌ செய்யப்பட்டிருக்கிறோம்‌. அநேக 
மாக அதன்படி நரம்‌ வாழ்க்கை நடத்துவதையே நிறுத்திவிட்‌ 
டோம்‌. நடை முறையில்‌ அதைப்‌ பின்பற்றாமல்‌, புத்திபூர்வமாக 
மட்டும்‌ அதை அறிக்துகொள்ளுவது, பதம்‌ செய்து வைக்கப்பட்ட 
பிரேதத்தைப்‌ போன்‌ றதேயாகும்‌. ஒருக்கால்‌ அது பார்ப்பதற்கு 
அழகாயிருக்கலாம்‌; ஆனால்‌, உன்னதமான உணர்ச்சிகளைத்‌ 
தூண்டிவிடுவதற்கு அதில்‌ ஒன்றும்‌ இராது. என்‌ சொந்த கலா 
சாரத்தின்‌ கோட்பாடுகளின்‌ படி நான்‌ ஈடந்துகொள்ளாமல்‌ இரும்‌ 
தால்‌, அது தற்கொலைக்கு ஒப்பாகுமென்று என்னுடைய மதம்‌ 
கூறுகிறது; அதே சமயத்தில்‌ மற்ற கலாசாரங்களைச்‌ சிறுமைப்‌ 
படுத்துவதோ, அலட்சியம்‌ செய்வதோ கூடாதென்றும்‌ என்னு 

டைய மதம்‌ தடை செய்கிறது. 
எங்‌ இந்தியா' - 1-9-1921 


பலவிதமான கலாசாரங்கள்‌ 


இந்தியாவில்‌ பலவிதமான கலாசாரங்கள்‌ நிலைத்துவிட்டன. 
அவை இந்தியரின்‌ வாழ்க்கையை உருவாக்கியிருக்கின்றன. 
ஆனால்‌, அவையே இந்தியச்‌ சூழ்நிலையில்‌ மாறுதல்களைப்‌ பெத்‌ 
றுள்ளன. இத்தகைய எல்லா கலாசாரங்களும்‌ இணக்கமாக 
ஒன்‌ றுபடுவதையே அது விரும்புகிறது. இந்த இணக்கம்‌ சுதேகி 
ஏகத்தில்தான்‌ இருக்கும்‌. அதன்படி ஒவ்வொரு கலாசாரத்‌ 
திற்கும்‌ அதற்குரிய நியாயமான ஸ்தானம்‌ இருக்கும்‌. அமெரிக்‌ 
காவில்‌ இருப்பகைப்‌ போல்‌ பெரும்பான்மையோரின்‌ ஒரு கலா 
சாரம்‌ மற்றவைகளை யெல்லாம்‌ விழுங்கிவிடாது. அங்கு பல்வேறு 
கலாசாரங்கள்‌ இணக்கமாக இருக்க வேண்டும்‌ என்பது நோக்க 
மல்ல; இயற்கையற்ற, வலுக்கட்டாயமான ஒரு ஐக்கியமே 

அங்கு குறிக்கோளாக இருக்கிறது. 
எங்‌ இந்தியா ' - 17-11-1920 


இந்தியாவின்‌ கலாசார பாரம்பரியம்‌- 561 


நன்மையா அல்லது சுமையா ? 


,. கம்முடைய காலத்தின்‌ கலாசாரம்‌ உருவாகிக்கொண்டிருக்‌ 
கிறது. இன்று பல்வேறு விதமான கலாசாரங்கள்‌ ஒன்றோ 
டொன்று மோதிக்கொண்டிருப்பது போல்‌ தோன்றுகின்றன. 
இவற்றையெல்லாம்‌ ஒன்று சேர்ப்பதற்கு நம்மில்‌ பலர்‌ முயற்சி 
செய்து கொண்டிருக்கிறோம்‌. தனித்து நிற்க விரும்பும்‌ எந்தக்‌ 
கலாசாரமும்‌ நிலைத்து வாழ முடியாது. கலப்பற்ற ஆரிய கல 
சாரம்‌ என்று எதுவும்‌ இன்று இந்தியாவில்‌ இல்லை, ஆரியர்கள்‌ 
இந்திய மண்ணில்‌ பிறந்தவர்களா அல்லது நாம்‌ விரும்பாமல்‌. 
இங்கு வக்தவர்களா என்பதைப்‌ பற்றி எனக்கு அதிக அக்கறை 
இல்லை. என்னுடைய மூதாதையர்கள்‌ மிகவும்‌ தாராளமாக 
ஒருவரோடொருவர்‌ கலந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்‌ 
என்பதும்‌, அந்தக்‌ கலப்புத்தான்‌ இன்றைய தலைமுறை என்ப 
துமே எனக்கு முக்கியமாகத்‌ தோன்றுகிறது. நாம்‌ பிறந்த நாட்‌ 
டுக்கேோ அல்லது நம்மைச்‌ சுமந்து நிற்கும்‌ இந்தச்‌ கிறிய 
பூமிக்கோ நாம்‌ ஏதாவது நன்மை செய்கிறோமோ அல்லது 
வெறும்‌ சமையாகத்தான்‌ இருக்கிறோமா என்பதை எதிர்காலம்‌ 
தான்‌ கூற முடியும்‌. 

ஹரிஜன்‌" - 9-5-1996 


26 


பகுதி பத்து 
மாணவர்‌ உலகம்‌ 
1 
மாணவர்களுக்கு புத்திமதி 
1 


(சென்னை ஒய்‌. எம்‌. ஸி. ஏ. கட்டிடத்தில்‌ மாணவர்கள்‌ 
வாகித்தளித்த உபசாரப்‌ பத்திரத்திற்குப்‌ பதிலாக காந்திஜி 
நிகழ்த்திய அரிய பிரசங்கத்தின்‌ விவரங்களே கீழே கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன :) 


அற்புதமான அந்த தேசீய கீதத்தை நீங்கள்‌ பாடியதைக்‌ 
கேட்டு மாம்‌ எல்லோரும்‌ எழுந்து நின்றோம்‌. இந்தியத்‌ தாயை 
வர்ணிப்பதற்குக்‌ கவிஞர்‌ தம்மால்‌ முடிந்தவரையில்‌ அடை 
மொழிகளை வாரிக்‌ கொட்டியிருக்கிறார்‌. இனிமையான புன்னகை 
புரிபவள்‌, இன்சொல்‌ பேசுபவள்‌, மணம்‌ கமழுபவள்‌, சர்வ 
சக்தியுடையவள்‌, நல்லதே உருவானவள்‌ என்றெல்லாம்‌ 
இந்தியத்‌ தாயை அவர்‌ வர்ணிதீதிருக்கிறார்‌. பாலும்‌, தேனும்‌ 
வழிந்தோடும்‌ நன்னாடு, முதிர்ந்த கதிர்கள்‌ நிறைந்துள்ள வயல்‌ 
கள்கொண்ட காடு, பழங்களும்‌, தானியங்களும்‌ நிறைந்த நாடு 
என்று கூறுகிறார்‌. இதில்‌ வாழும்‌ மனிதர்களைப்‌ பற்றி புராதன 
மான இந்த நாட்களிலிருந்துதான்‌ கற்பனை செய்துகொள்ள 
வேண்டும்‌ என்கிறார்‌. உலகம்‌ பூராவையும்‌, மனித குலம்‌ பூரா 
வையும்‌ ஆள்‌ பலத்தின்‌ சக்தியாலன்‌ றி, உள்ளத்தின்‌ வலிமை 
யினால்‌ ஆட்கொள்ளும்‌ நாடு என்று சித்திரித்திருக்கிறார்‌. அந்தப்‌ 
'பாடலை நாம்‌ பாட முடியுமா? அந்தப்‌ பாட்டைக்‌ கேட்கும்‌ 
போது எழுந்து நிற்க எனக்கு ஏதாவது உரிமை இருக்கிறதா 7” 
என்று என்னையே கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. நாம்‌ அடைய 
வேண்டிய ஒரு லட்சியத்தைத்தான்‌ அவர்‌ கித்திரித்துக்‌ காட்‌ 
டிஞர்‌. அதிலுள்ள வார்த்தைகள்‌ எதிர்காலத்திற்கான ஒரு கன 
வாகவேதான்‌ இருக்கும்‌. எதிர்காலத்தை உருவாக்கப்‌ போகும்‌ 
நீங்கள்தான்‌ இந்தியத்‌ தாயைப்‌ பற்றி கவிஞர்‌ வர்ணித்த வார்த்‌ 
தைகளை மெய்யாக்க வேண்டும்‌. இந்த வர்ணனை வார்த்தைகள்‌ 
இன்று பெரும்பாலும்‌ பொருத்தமற்றவை என்றே நான்‌ நினைக்‌ 
கிறேன்‌. தம்முடைய தாய்நாட்டைப்‌ பற்றி கவிஞர்‌ கூறிய 
வைகளை மெய்யாக்க வேண்டியது உங்களுடையதும்‌, என்னுடை 
யதுமான கடமையாகும்‌. 


564 கல்வி 


உண்மையான கலவி 


அந்த லட்சியத்தை அடையத்‌ தகுதியுள்ளவர்களாகச்‌ 
செய்து, உங்களிடமுள்ள சிறப்பான அம்சங்களை வெளிக்‌ கொண 
ரக்கூடிய ஒரு கல்வியை சென்னை மாணவர்களாகிய நீங்களும்‌, 
இந்தியா பூராவிலுமுள்ள இதர மாணவர்களும்‌ பெற்றுவருகிறீர்‌ 
களா? அல்லது சர்க்கார்‌ சிப்பந்திகளையும்‌, வர்த்தக ஸ்தாப 
எங்களின்‌ குமஸ்தாக்களையும்‌ உற்பத்தி செய்யும்‌ தொழிற்சாலை 
யாகிவிட்ட ஒரு கல்வியைப்‌ பெற்று வருகிறீர்களா? நீங்கள்‌ 
பெற்றுவரும்‌ கல்வியின்‌ நோக்கம்‌ சர்க்கார்‌ இலாகாக்களிலேச 
அல்லது மற்ற இலாகாக்களிலோ வெறும்‌ வேலை பெறுவதுமட்டும்‌ 
தானா? அதுதான்‌ உங்களுடைய கல்வியின்‌ கோக்கமென்றால்‌.. 
நீங்கள்‌ கொண்டிருக்கும்‌ லட்சியம்‌ அதுதான்‌ என்றால்‌, கவிஞர்‌ 
கற்பனை செய்துள்ள லட்சியம்‌ ஈடேருது என்றே அஞ்சுகிறேன்‌. 
நான்‌ தற்கால நாகரிகத்தைக்‌ கண்டிப்பாக எதிர்ப்பவன்‌ 
என்பதை நீங்கள்‌ கவனிக்க வேண்டும்‌ என்று விரும்புகிறேன்‌. 
இன்றைய காகரிகத்தின்‌ சுமையின்‌ கீழ்‌ அகப்பட்டுக்கொண்டு 
ஐரோப்பா தவிக்கிறதென்று உங்களுக்குத்‌ தோன்றினால்‌, அந்த 
நாகரிகத்தை நமது தாய்‌ நாட்டிலும்‌ பின்பற்றுவதற்கு முன்பு 
நீங்களும்‌, உங்களுடைய பெரியவர்களும்‌ ஒரு முறைக்கு இரு 
முறையாகச்‌ சிந்தித்துப்‌ பார்க்க வேண்டும்‌. நம்மை ஆளுப 
வர்கள்‌ அந்த நாகரிகத்தை ஈமது தாய்‌ நாட்டுக்குக்‌ கொண்டு 
வரும்போது நாம்‌ என்ன செய்ய முடிய/& 2” என்று கேட்கிறார்கள்‌. 
ஒரு விஷயத்தை நீங்கள்‌ ஈன்றாகத்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌. 
நீங்கள்‌ ஏற்றுக்கொள்ளத்‌ தயாராயிருக்காலொழிய, ஆளுபவர்கள்‌ 
யாரும்‌ அந்தக்‌ கலாசாரத்தை இங்கு கொண்டுவந்துவிட முடியும்‌ 
என்று நான்‌ ஈம்பவே இல்லை; ஆளுபவர்கள்‌ அந்தக்‌ கலாசாரத்‌ 
தைக்‌ கொண்டுவந்தால்‌ கூட, ஆளுபவர்களை நிரரகரிக்காமலே 
கூட, அந்தக்‌ கலாசாரத்தை நிராகரிக்கக்கூடிய சக்திகள்‌ 
நம்முள்ளேயே இருக்கின்றன என்று கான்‌ நினைக்கிறேன்‌. 
(கரகோஷம்‌) பிரிட்டிஷார்‌ நம்மிடையே இருக்கிறார்கள்‌ 
என்பதைப்‌ பல  மேடைகளிலிருந்து நான்‌ சொல்லி 
யிருக்கிறேன்‌. அவர்கள்‌ ஏன்‌ ஈம்மிடையே இருக்கிறார்கள்‌ 
என்ற காரணத்தைப்‌ பற்றி விவாதிக்க நான்‌ தயாராக 
இல்லை. நமது காட்டின்‌ ரிஷிகளைப்‌ பற்றிய விவரங்களை மதிப்‌ 
பிற்குரிய நமது தலைவர்‌ சொல்லக்‌ கேட்டீர்கள்‌. அந்த பாரம்பரீ 
யத்திற்கு ஏற்ப இந்தியா நடந்துகொண்டால்‌ பிரிட்டிஷார்‌ மூலம்‌ 
உடல்‌ வலிமையைப்‌ பற்றியதல்லாத, அன்பை அடிப்படையாகக்‌. 
கொண்ட ஒரு செய்தியை நாம்‌ அனுப்ப முடியுமென்றே கான்‌ 
நம்புகிறேன்‌. பின்னர்‌, ரத்தம்‌ சிந்தாமல்‌ ஆன்மிக சக்தியின்‌ 
மூலமே நம்மை வென்றவர்களை நாம்‌ வென்றுவிட முடியும்‌, இன்று 
இந்தியாவில்‌ ௩டந்துகொண்டிருப்பதைப்‌ பார்க்கும்போது, 
அரசியல்‌ கொலைகள்‌, அரசியல்‌ கொள்ளைகள்‌ ஆகியவைகளைப்‌ 


மாணவர்களுக்கு புத்திமதி 565 


வற்றி நமது அபிப்பிராயத்தை காம்‌ தெரிவிக்க வேண்டியது 
அவசியம்‌ என்று நான்‌ நினைக்கிறேன்‌. இவையெல்லாம்‌ முற்றிலும்‌ 
வெளிகாடுகளிலிருந்து வந்த பழக்கங்கள்‌; இவை இங்கே 
வேரூன்ற முடியாது. ஆனல்‌, மாணவர்களாகிய நீங்கள்‌ இந்த 
மாதிரியான பயங்கரச்‌ செயல்களுக்கு மனத்திற்குள்ளாகவோ 
அல்லது தார்மிக ரீதியாகவோ அங்கீகாரம்‌ அளித்துவிடாமல்‌ 
உஷாராய்‌ இருக்க வேண்டும்‌. சாத்விக எதிர்ப்பாளனாகிய நான்‌ 
உங்களுக்கு இன்னொன்று சொல்லுகிறேன்‌. உங்களை நீங்களே 
பயமுறுத்திக்கொள்ளுங்கள்‌; உங்களை நீங்களே சோதனை செய்து 
யார்த்துக்கொள்ளுங்கள்‌; எங்கு கொடுங்கோன்மையைக்‌ கண்‌ 
டாலும்‌ எதிர்த்து நில்லுங்கள்‌; உங்களுடைய உரிமை மீறப்படு 
வதையும்‌ எதிர்த்து நில்லுங்கள்‌; ஆனால்‌ அதற்காக கொடுங்‌ 
கோலனின்‌ ரத்தத்தைச்‌ சிந்தக்கூடாது. நம்முடைய மதம்‌ 
போதிப்பது அதுவல்ல, ஈமது மதம்‌ அகிம்சையை அடிப்படை 
யாகக்‌ கொண்டது, அன்பின்‌ மூலம்‌ அது செயல்படுகிறது. 
உங்களுடைய அண்டை அயலார்களிடமும்‌, நண்பர்களிடமும்‌ 
மட்டும்‌ அன்புகாட்டுவதல்ல, உங்களுடைய விரோதிகளிடமும்‌ 
அன்பு காட்டுவதும்‌ அது செயல்படும்‌ வீதமாகும்‌. 


்‌ இதைப்‌ பற்றி இன்னொரு வார்த்தை. சத்தியம்‌, அகிம்‌ 
சையை காம்‌ பின்பற்றுவதாயிருந்தால்‌, பயமின்மையையும்‌ உட 
னடியாக கற்றுக்கொள்ள வேண்டும்‌. ஈம்மை ஆளுபவர்கள தவறு 
செய்கிறார்கள்‌ என்று நாம்‌ கருதினால்‌, ராஜ துரோகம்‌ என்று ௧௬ 
தப்பட்டால்‌ கூட, நமது அபிப்பிராயத்தை அவர்களுக்குச்‌ 
சொல்ல வேண்டியது மது கடமை என்று நாம்‌ நினைத்தால்‌, ராஜ 
துரோகமே பேசுங்கள்‌ என்று வலியுறுத்திக்‌ கூற விரும்புகிறேன்‌. 
ஆனால்‌, அதன்‌ விளைவுகளையும்‌ நீங்கள்‌ அனுபவிக்கத்‌ தயாராக 
இருக்க வேண்டும்‌. விளைவுகளை அனுபவிக்க நீங்கள்‌ தயாராகும்‌ 
போது, நீங்கள்‌ கூறுவதை சர்க்காரும்‌ கேட்க வேண்டும்‌ என்ற 
உரிமையை கீங்கள்‌ பெற்றிருப்பீர்கள்‌ என்று கினைக்கிறேன்‌. 


உரிமைகளும்‌ கடமைகளும்‌ 


பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்திலுள்ள ஒவ்வொரு பிரஜையுடனும்‌ 
சமத்துவம்‌ கொண்டாடுவது சாத்தியம்‌ என்று நான்‌ கினைப்ப 
தால்‌, பிரிட்டிஸ்‌ சர்க்சாருடன்‌ கான்‌ சேர்ந்துவிடுகிறேன்‌. அந்த 
சமத்துவம்‌ இன்று கூட இருப்பதாகக்‌ கருதுகிறேன்‌. நான்‌ ஒரு 
அடிமை நாட்டின்‌ பிரஜையல்ல. நமது கடமையை இன்னும்‌ 
ஈன்றாகச்‌ செய்வதன்‌ மூலம்‌ காம்‌ விரும்புவதையெல்லாம்‌ பெற 
முடியுமென்று நீங்கள்‌ ஈம்பினால்‌, உங்கள்‌ கடமையைப்பற்றியும்‌, 
அந்த ரீதியில்‌ போராடுவதைப்‌ பற்றியுமே சிந்தியுங்கள்‌. கடவுள்‌ 
ஒருவருக்கு மட்டும்‌ பயப்பட்டால்‌ போதும்‌. என்னுடைய குரு 
காதர்‌ ஸ்ரீ கோகலே நமக்கு அளித்துள்ள செய்தி இதுதான்‌. 
காட்டின்‌ அரசியல்‌ வாழ்வையும்‌, அரசியல்‌ ஸ்தாபனங்களையும்‌, 
ஆன்மிகப்‌ பாதையில்‌ திருப்ப வேண்டியது என்பதே இந்தச்‌ 


566 கல்வி 


செய்தியாகும்‌, உடனே அதைச்‌ செயலில்‌ காட்ட நாம்‌ முற்பஉ 
வேண்டும்‌. மாணவர்கள்‌ அரசியலிலிருந்து விலகி நிற்க முடியா து. 
மதத்தைப்‌ போலவே அரசியலும்‌ அவர்களுக்கு அத்தியாவசிய 
மானதாகும்‌. மதத்திலிருந்து அரசியலைப்‌ பிரிக்க முடியாது. எண்‌ 
னுடைய கருத்துகள்‌ உங்களுக்குப்‌ பிடித்தமில்லாமல்‌ இருக்க 
லாம்‌ என்று எனக்குத்‌ தெரியும்‌. ஆயினும்‌ என்‌ ஆழ்ந்த உள்ளக்‌. 
கிடக்கையைத்தான்‌ நான்‌ உங்களுக்குச்‌ சொல்ல முடியும்‌; தென்‌ 
ஞப்பிரிக்காவில்‌ எனக்குள்ள அனுபவத்தின்‌ மீது சான்‌ கூற முடி 
யும்‌. அங்கிருந்த உங்கள்‌ நரட்டினருக்கு இன்றைய கலாசாரம்‌ 
தெரியாது; ஆனால்‌, புராதன ரிஷிகளின்‌ பலமும்‌ அவர்களுடைய 
தவத்தின்‌ சித்தியும்‌ இருந்தது. ஆங்கில இலக்கியத்தைப்பற்றி' 


அவர்களுக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஆயினும்‌ அவர்கள்‌ 
தம்‌ முழுத்‌ திறமையையும்‌ காட்டினார்கள்‌. தென்னாப்பிரிக்காவி 
இள்ள கல்வி அறிவே இல்லாத ஈம்‌ நரட்டினருக்குச்‌ சாத்தியமாம்‌ 
இருந்தது, இந்தப்‌ புனித காட்டிலுள்ள உங்களுக்கும்‌ எனக்கும்‌ 
பத்து மடங்கு அதிக சாத்தியமாக இருக்கும்‌. அந்த பாக்கியம்‌ 
நமக்குக்‌ கிட்டுவதாய்‌ இருக்கட்டும்‌. (கரகோஷம்‌) 


2 
குருகுலம்‌ 


[1915-இல்‌ நிகழ்ந்த குருகுலத்தின்‌ ஆண்டு விழாவின்‌ 
போது காந்திஜி செய்த பிரசங்கத்தின்‌ விவரங்களே கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளன : ] 


ஆரிய சமாஜத்திற்கு நான்‌ நன்றி செலுத்தக்‌ கடமைப்பட்‌ 
டிருக்கிறேன்‌. அதனுடைய சறுசறுப்பிலிருந்து பல தடவைகளில்‌ 
கான்‌ ஊக்கம்‌ பெற்றிருக்கிறேன்‌. சமாஜத்தின்‌ அங்கத்தினர்‌ 
களிடையே தன்னலத்‌ தியாக உணர்ச்சி கிறைய இரும்‌ 
பதை நான்‌ பார்த்திருக்கிறேன்‌. இந்தியாவில்‌ நரன்‌ சற்றுப்‌ 
பிரயாணம்‌ செய்த காலத்தில்‌, நாட்டுக்கு ஈல்ல சேவை செய்யும்‌ 
பல ஆரிய சமாஜிகளைப்‌ பார்த்திருக்கிறேன்‌. ஆகையால்‌, 
உங்களிடையே வருவதற்கு மகாத்மாஜிக்கு (சுவாமி சிரத்தா 
னந்தருக்கு) நான்‌ கட மைப்பட்டிருக்கிறேன்‌. அதே சமயத்தில்‌ 
ஈரான்‌ ஒரு சனாதனி என்பதைத்‌ தெரிவித்துக்கொள்ளுவது 
தான்‌ நியாயம்‌ என்றும்‌ கருதுகிறேன்‌. என்னைப்‌ பொறுத்த 
வரையில்‌ ஹிந்து மதத்தில்‌ எல்லாம்‌ அடங்கியிருக்கின்‌ றன. அத 
னுடைய பரந்த நிழலில்‌ எல்லாவிதமான நம்பிக்கைகளுக்கும்‌ 
பாதுகாப்பு கிடைக்கிறது. ஆரிய சமாதிகள்‌, சீக்கியர்கள்‌, பிரம்ம 
சமாஜிகள்‌ ஆகியோர்‌ தாங்கள்‌ ஹிந்துக்கள்‌ அல்லவென்று சொல்‌ 
லிக்கொண்ட போதிலும்‌, சீக்கிரத்தில்‌ அவர்களும்‌ ஹிந்து மதத்‌ 
தில்‌ இணைந்து, அதில்‌ நிறைவ காண்பார்கள்‌ என்பதில்‌ எனக்குச்‌ 
சந்தேகமில்லை. மனிதனால்‌ நடத்தப்படும்‌ வேறு எந்த ஸ்தாபனக்‌ 


குருகுலம்‌ 567 


தையும்‌ போலவே ஹிந்து மதத்திலும்‌ குறைபாடுகள்‌ இருக்கின்‌ 
றன. இதில்‌ சீர்திருத்தங்கள்‌ செய்ய முயற்சிப்பதற்கு எந்த 
ஊழியருக்கும்‌ வேண்டிய இடமிருக்கிறது; பிரிந்து செல்வதற்குக்‌ 
காரணமே இல்லை. 


அச்சமற்ற உணர்ச்சி 

இந்தியாவின்‌ உடனடியான தேவை என்ன என்று நான்‌ 
போகும்‌ இடங்களிலெல்லாம்‌ கேட்கிறார்கள்‌. மற்ற இடங்களில்‌ 
நான்‌ சொன்ன பதிலையே இங்கும்‌ சொல்லுகிறேன்‌. பொதுவா 
கச்‌ சொன்னால்‌, சரியான ஒரு மத உணர்ச்சிதான்‌ இன்று மிகவும்‌ 
அவசரமான ஒரு பெரிய தேவையாகும்‌. ஆனால்‌, மிகவும்‌ பொதுப்‌ 
படையாக உள்ள இந்த பதில்‌ யாருக்கும்‌ திருப்தியளிக்காது 
என்று எனக்குத்‌ தெரியும்‌. ஆயினும்‌, இது எல்லாக்‌ காலத்திற்‌ 
குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பதிலாகும்‌. மத 
உணர்ச்சி நம்மிடையே உறங்கிக்‌ கிடப்பதால்‌, நரம்‌ நிரந்தரமான 
ஒரு பய உணர்ச்சியுடன்‌ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்‌. இம்மை, 
மறுமை இரண்டையும்‌ பற்றி பயப்படுகிறோம்‌. ஈமது புரோகிதர்‌ 
கள்‌, பண்டிதர்கள்‌ முன்பு ஈம்‌ மனத்தில்‌ உள்ளதைச்‌ சொல்லுவ 
தற்குத்‌ துணிவதில்லை. சர்க்கார்‌ அதிகாரத்தைக்‌ கண்டு கலங்கி 
நிற்கிறோம்‌. இதன்‌ மூலம்‌ அவர்களுக்கோ, தமக்கே நாம்‌ நன்மை 
செய்யவில்லை. உண்மையைத்‌ தம்மிடமிருந்து மறைக்க வேண்டு 
மென நம்முடைய அரசியல்‌ ஆட்சியாளர்களோ, மதபோதகர்‌ 
களோ விரும்ப முடியாதென்று கான்‌ நிச்சயமாக நம்புகிறேன்‌. 
முடியாது” என்று ஈம்‌ மனத்தில்‌ தோன்றுவதைச்‌ சொல்லுவ 
தற்கு காம்‌ தயங்குகிறோமென்றும்‌ மக்கள்‌ பயமற்ற தன்மையை 
வளர்த்துக்‌ கொள்ள வேண்டுமென்றும்‌ சமீபத்தில்‌ ஒரு பம்பாய்‌ 
கூட்டத்தில்‌ லார்டு வில்லிங்டன்‌ கூறினார்‌. அச்சமின்மை என்றால்‌ 
மரியாதையின்மை என்றோ, மற்றவர்சஞ்டைய உணர்ச்சிகளை 
மதியாமை என்றோ அர்த்தமில்லை. நிரந்தரமானதும்‌, உண்மை 
யானதுமான எதையும்‌ நாம்‌ சாதிக்க வேண்டுமானால்‌, முதலில்‌ 
அச்சமின்மை அத்தியாவசியமான தாகும்‌ என்பதே என்னுடைய 
தாழ்மையான அபிப்பிராயம்‌. மத உணர்ச்சி இல்லாமல்‌ இந்த 
மனப்பான்மையைப்‌ பெற முடியாது. கடவுளுக்கு பயப்பட 
ஆரம்பித்தோமானால்‌, மனிதனுக்கு பயப்பட மாட்டோம்‌. நாம்‌ 
மனத்தில்‌ கினைப்பது அல்லது காரியத்தில்‌ செய்வது ஒவ்வொன்‌ 
றையும்‌ பார்த்துக்‌ கொண்டேயிருக்கும்‌ தெய்விகத்‌ தன்மை 
யொன்று கம்முள்ளேயே இருக்கிறது; இத்தன்மை நம்மைக்‌ காப்‌ 
பாற்றி நேர்வழியில்‌ கம்மை இட்டுச்‌ செல்லுகிறது. இந்த உண்‌ 
மையை நாம்‌ உணர்ந்தால்‌, கடவுளைத்‌ தவிர உலகத்தில்‌ வேறு 
எதற்கும்‌ நாம்‌ பயப்படமாட்டோம்‌ என்பது தெளிவு. ஆளுபவர்‌ 
களையெல்லாம்‌ ஆளும்‌ கடவுளிடம்‌ பக்தி செலுத்துவது மற்றெந்த 
பக்தியையும்‌ விட முக்கியமானது. இதனால்‌ பக்திக்கே ஒரு 
விசேஷ அர்த்தமும்‌ ஏற்படுகிறது. 


568 கல்வி 
சுதேசியின்‌ அர்த்தம்‌ 


இந்த அச்சமின்மையை நாம்‌ போதிய அளவுக்கு வளர்த்து 
வீட்டோமானால்‌, உண்மையான சுதேசி இல்லாமல்‌ நமக்கு 
விமோசனம்‌ கிடையாது என்பதை உணருவோம்‌. சுதேசி என்ற 
வார்த்தைக்கு ஆழ்க்த அர்த்தம்‌ இருப்பதாக நான்‌ நினைக்கிறேன்‌. 
நம்முடைய மத, அரசியல்‌, பொருளாதார வாழ்வில்‌ இதை 
அனுஷ்டிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன்‌. ஆகையால்‌, சுதேசி 
என்பது குறிப்பிட்ட சமயங்களில்‌ ஒரு சதேசித்‌ துணியை 
அணிந்து கொள்ளுவது மட்டுமல்ல. அதை எப்போதுமே நரம்‌ 
அணிந்து கொண்டிருக்க வேண்டும்‌. பொறாமை அல்லது பழிக்குப்‌ 
பழி வாங்க வேண்டும்‌ என்ற உணர்ச்சி காரணமாக அல்ல, அது 
நம்முடைய அருமை நாட்டுக்கு நாம்‌ செய்ய வேண்டிய கடமை 
யாகும்‌. வெளிநாடுகளில்‌ உற்பத்தி செய்யப்பட்ட துணிகளை 
காம்‌ அணிந்தால்‌, நிச்சயமாக சுதேசி உணர்ச்சியை மீறியவர்க 
ளாகிறோம்‌; துணிகளைத்‌ தைக்கும்‌ விஷயத்தில்‌ ஈரம்‌ அக்கிய முறை 
களைப்‌ பின்பற்றினாலும்‌ சுதேசி உணர்ச்சியை மீறியவர்களா 
கிறோம்‌. காம்‌ ஆடைகள்‌ அணியும்‌ விதத்திற்கும்‌ கம்முடைய சூழ்‌ 
நிலைக்கும்‌ சம்பந்தம்‌ உண்டு. பார்வை, அழகு ஆகியவைகள்‌ 
சம்பந்தப்பட்டவரையில்‌ கால்‌ சராய்‌, கோட்டைவிட நமது 
ஆடை எவ்வளவோ மேலானதாகும்‌. மதத்தில்‌ சுதேசி உணர்ச்சி 
என்பது மகோன்னதமான நமது சென்ற காலத்தை இந்தத்‌ தலை 
முறையிலும்‌ செய்து காட்டுவதாகும்‌, ஐரோப்பாவில்‌ உள்ள 
குழப்பத்தைப்‌ பார்த்தால்‌, ஈவநாகரிகம்‌ என்பது இருள்‌ நிறைந்த 
தீய சக்திகள்காம்‌ என்பது தெரிகிறது. ஆனால்‌, புராதனமான 
நமது இந்திய நாகரிகம்‌ தெய்விக சக்தியைத்‌ துலக்கிக்‌ காட்டு 
கிறது. நம்முடைய நாகரிகம்‌ பெரும்பாலும்‌ ஆன்மிகத்‌ தன்மை 
வாய்க்தது; இன்றைய நாகரிகம்‌ பெரும்பாலும்‌ லோகாயத 
மானது. உற்பத்தி சாதனங்கள்‌, நகாசரரத்தன்மை வாய்ந்த 
ஆயுதங்களைக்‌ கண்டுபிடிப்பதையே இன்றைய நாகரிகம்‌ குறி 
யாகக்‌ கொண்டிருக்கிறது. ஆனால்‌, நம்முடைய நாகரிகம்‌ 
ஆன்மிக நியதிகளை ஆராய்வதையே முக்கியமாகக்‌ கொண்‌ 
ருக்கிறது. சத்தியம்‌, பத்தினித்‌ தன்மை, எல்லா உயிர்‌ 
களையும்‌ பேணிக்‌ காப்பது, பிறர்‌ சொத்துக்கு ஆசைப்‌ 
படாமல்‌ இருப்பது, அன்றாட வாழ்க்கைத்‌ தேவைக்கு அதிகமாக 
எதையும்‌ சேகரித்து வைத்துக்‌ கொள்ளாமல்‌ இருப்பது 
ஆகியவை நேர்மையான வாழ்க்கைக்கு இன்றியமையாத அம்சங்‌ 
களாகும்‌ என்று நமது சாத்திரங்கள்‌ விதித்துள்ளன. இவை 
இல்லாமல்‌ பரம்பொருளை அறிவதென்பது அசாத்தியம்‌ என்று 
அவை கூறுகின்றன. இரக்கம்‌, பரிசுத்தமான அன்பு ஆகியவற்‌ 
றைத்‌ தன்னுள்‌ கொண்ட அகிம்சைக்‌ குணத்தை சரியான முறை 
யில்‌ வளர்த்தால்‌, உலகமே ஈம்‌ காலடியில்‌ கிடக்கும்‌ என்று ஈமது 
நாகரிகம்‌ துணிந்து சொல்லுகிறது. இந்த உண்மையைக்‌ கண்டு 
பிடித்தவர்‌ இதை ருசுப்பிப்பதற்கு எவ்வளவோ அருமையான 
உதாரணங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


குருகுலம்‌ 569 


அகிம்சைக்‌ கொள்கை 


அரகியல்‌ வாழ்வில்‌ இதன்‌ பலனைப்‌ பரிசீலனை செய்து பாருங்‌ 
கள்‌. வாழ்வைப்‌ போன்ற ஒரு பாக்கியம்‌ வேறு எதுவும்‌ இல்லை 
யென்று நமது சாத்திரங்கள்‌ கருதுகின்றன. நம்மை ஆளுபவர்‌ 
களின்‌ உயிர்களுக்கு எந்தவிதமான ஆபத்தும்‌ இல்லை என்ற 
உத்தரவாதத்தை அவர்களுக்கு நாம்‌ அளித்தால்‌, அவர்களுடன்‌ 
தம்முடைய உறவுகள்‌ எப்படி யிருக்கும்‌ என்பதை யோசித்துப்‌ 
பாருங்கள்‌. நாம்‌ செய்யும்‌ காரியங்களைப்பற்றி அவர்கள்‌ என்ன 
தான்‌ நினைத்தாலும்‌, அவர்களுடைய உயிர்களை நம்முடைய 
உயிர்சகளைப்போல்‌ அவ்வளவு புனிதமாக நரம்‌ கருதுவோம்‌ என்ற 
நம்பிக்கை ஆளுபவர்களுக்கு ஏற்பட்டால்‌, உடனே ஒரு பரஸ்பர 
நம்பிக்கை உணர்ச்சி தோன்றிவிடும்‌. இரு தரப்பிலும்‌ ஒரு கேச 
பாவம்‌ ஏற்பட்டு, இன்று ஈமக்குக்‌ கவலையளிக்கும்‌ பல பிரச்னை 
களுக்கு கெளரவமானதும்‌, நியாயமானதுமான தீர்வு காண்ப 
தற்கு வழி கோலிவீடும்‌. அகிம்சையை நாம்‌ அனுஷ்டிக்கும்போது, 
ஆரம்ப காலத்தில்‌ எதிர்த்‌ தரப்பினரும்‌ அப்படியே இருக்க 
வேண்டுமென்ற அவசியமில்லை. ஆனால்‌ அதனுடைய இறுதிக்‌ 
கட்டங்களில்‌ எதிர்த்‌ தரப்பிலும்‌ அது ஏற்பட்டுவிடும்‌. பிரிட்டிஷ்‌ 
சர்க்காரிடம்‌ நான்‌ காட்டும்‌ விசுவாசம்‌ முற்றிலும்‌ சுயகலத்‌ 
தன்மை வாய்ந்தது. மகத்தான இந்த அகிம்சையை உகைத்தின 
ரிடையே பரப்புவதற்கு பிரிட்டிஷாரைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள 
நான்‌ விரும்புகிறேன்‌. ஆனல்‌, நம்மை *வென்றவர்களை' நாம்‌ 
வென்ற பிறகுதான்‌ இது சாத்தியமாகும்‌. 


ஆரிய சமாஜத்தின்‌ வேலை 


நான்‌ இருமுறை குருகுலத்திற்கு விஜயம்‌ செய்துவிட்டேன்‌. 
ஆரிய சமாஜத்திலுள்ள சகோதரர்களுடன்‌ எனக்கு முக்கியமான 
சில கருத்து வேற்றுமைகள்‌ இருந்தபோதிலும்‌ அவர்களிடம்‌ 
எனக்கு உள்ளூற மதிப்பு உண்டு. ஆரிய சமாஜத்தினுடைய 
நடவடிக்கைகளின்‌ மிகச்‌ சிறந்த பலன்‌ இந்த குருகுலத்தை 
ஏற்படுத்தி நடத்துவதாகும்‌. இது முற்றிலும்‌ மகாத்மாஜி முன்ஷி 
ராமையே நம்பியிருக்க போதிலும்‌, இது உண்மையிலேயே 
தன்னைத்தானே நிர்வகித்துக்‌ கொள்ளூம்‌ ஒரு தேசீய ஸ்தாபன 
மாகும்‌. இது சர்க்காரின்‌ உதவியைக்‌ கொஞ்சம்‌ கூட கம்பி 
மருக்கவில்லை. இதன்‌ கஜானாவில்‌ பாக்கியசாலிகளான ஒரு 
சிலரிடம்‌ வசூலித்த பணம்‌ மட்டுமில்லை. புண்ய ஸ்தல யாத்‌ 
திரை பேரவதுபோல்‌ வருடாவருடம்‌ கங்டிக்கு வந்து, இந்த 
தேசியக்‌ கல்லூரியின்‌ பராமரிப்புக்காகத்‌ தம்மாலியன்றதை 
மனமுவந்து அளிக்கும்‌ பல ஏழைகளின்‌ பணமும்‌ நிறைந்திருக்‌ 
கிறது. இங்கு ஒவ்வொரு ஆண்டு விழாவின்‌ போதும்‌ ஏராளமான 
பேர்கள்‌ வந்து கூடுகிறார்கள்‌. அவர்களை வரவேற்று, தங்க இட 
மளித்து, அவர்களுக்கு ஆகார வசதிகள்‌ செய்யும்‌ ஏற்பாடுகள்‌ 
உயர்ந்த நிர்வாகத்‌ திறமையைக்‌ காட்டுகின்றன. சுமார்‌ பத்தா 


570 கல்வி 


யிரம்‌ ஆண்கள்‌, பெண்கள்‌, குழந்தைகள்‌ கொண்ட இந்தக்‌ 
கூட்டத்தை ஒரு போலீஸ்காரரின்‌ உதவி கூட இல்லாமலும்‌, 
ஆடம்பரமோ, கொஞ்சம்கூட நிர்ப்பந்தமோ இல்லாமலும்‌ சமா 
ளிப்பதுதான்‌ இதிலுள்ள மிகப்‌ பெரிய அதிசயம்‌. கூட்டத்தின 
ருக்கும்‌, இந்த ஸ்தாபனத்தின்‌ நிர்வாகிகளுக்குமிடையே உள்ள 
தொடர்பு பரஸ்பர அன்பையும்‌, மதிப்பையுமே அடிப்படையாகக்‌ 
கொண்டதா யிருக்கிறது. இதைப்‌ போன்ற ஒரு பெரிய ஸ்தாப 
னத்தின்‌ வாழ்நாளில்‌ 16 வருடங்கள்‌ என்பது பெரிய விஷய 
மில்லை. சென்ற இரண்டு மூன்று வருடங்களில்‌ இன்று தேர்ச்சி” 
பெற்று வெளியே சென்றவர்கள்‌ என்ன செய்யப்‌ போகிறார்கள்‌ 
என்பதை இனிமேல்தான்‌ பார்க்க வேண்டும்‌. பலன்களைக்‌ 
கொண்டுதான்‌ பொதுமக்கள்‌ மனிதர்களையோ, ஸ்தாபனம்‌ 
களையோ மதிப்பிடுவார்கள்‌. இதில்‌ தோல்விகளுக்கு இடமில்லை. . 
ஆகையால்‌ இரந்த குருகுலமும்‌ சரி, மற்ற ஸ்தாபனங்களும்‌ சரி 
இந்தச்‌ கீர்ப்பைத்தான்‌ எதிர்நோக்க வேண்டும்‌. எனவே, இந்தக்‌ 
கல்லூரியிலிருந்து வெளியேறி, முட்கள்‌ நிறைந்த வாழ்க்கைப்‌ 
பாதைக்குச்‌ சென்றுள்ள மாணவர்களின்‌ பொறுப்பு மிகப்‌ பெரி 
தாகும்‌. அவர்கள்‌ உஷாராக இருக்க வேண்டும்‌. இதற்கிடையே 
இந்தப்‌ பெரிய சோதனையை ஆதரிப்பவர்கள்‌ ஒரு விஷயத்தைக்‌ 
கொண்டு திருப்தி அடையலாம்‌. அதாவது மரத்திற்குத்‌ தகும்‌ 
தாற்‌ போல்தான்‌ பழமும்‌ இருக்கும்‌ என்பது வாழ்க்கையில்‌ 
மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும்‌. மரம்‌ அழகாகத்தான்‌ 
இருக்கிறது. உத்தமமான ஒரு மனிதன்‌ அதற்கு நீர்‌ பாய்ச்ச 
கிரான்‌. பழம்‌ எப்படி இருக்கும்‌ என்பதைப்பற்றி ஏன்‌ கவலைப்‌ 
பட வேண்டும்‌ 2 


கைத்தொழில்‌ பயிற்சி 


இந்த குருகுலத்தின்‌ ஈன்மையைக்‌ கருதுபவன்‌ என்ற 
கிலையில்‌ கமிட்டிக்கும்‌, பெற்றோர்களுக்கும்‌ ஒன்றிரண்டு யோசனை 
கள்‌ சொல்ல விரும்புகிறேன்‌. குருகுலத்திலுள்ள பிள்ளைகள்‌ தன்‌ 
னம்பிக்கையுடையவர்களாகவும்‌, தம்மைத்‌ தாமே காப்பாற்றிக்‌ 
கொள்பவர்களாகவும்‌ ஆக வேண்டுமானால்‌, அவர்களுக்கு முழுமை 
யான கைத்தொழில்‌ பயிற்சி அவசியமாகும்‌. இந்த காட்டின்‌ 
ஜன க்தொகையில்‌ கீச்‌ சத விகிதம்‌ விவசாயிகள்‌. விவசாயிகளுக்‌ 
குத்‌ தேவையானவற்றை அளிக்கும்‌ தொழில்களில்‌ 70 சத விகி 
கத்தினர்‌ ஈடுபட்டிருப்பார்கள்‌. இந்த கிலைமையிலுள்ள கம்‌ 
நாட்டில்‌ ஒவ்வொரு இளைஞனுக்கும்‌ விவசாயமும்‌, கைத்தறி 
கெசவும்‌ சமாராகத்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌ என்று நான்‌ கருது 
கிறேன்‌. ஆயுதங்களைச்‌ சரியாக உபயோகிக்கத்‌ தெரிந்து 
கொள்ளுவது, ஒரு துண்டுப்‌ பலகையை நேராக அறுக்கக்‌ கற்றுக்‌ 
கொள்ளுவது, ஒரு கல்ல சவர்‌ எழுப்பத்‌ தெரிவது ஆகியவற்றில்‌ 
பயிற்சி பெறுவதால்‌ அவனுக்கு ஒன்றும்‌ ஈஷ்டமில்லை. இத்தகைய 
பயிற்சி! பெற்ற ஒரு பையன்‌ உலகத்துடன்‌ நாம்‌ எப்படிப்‌ 
போராடுவது என்று கவலைப்படமாட்டான்‌; வேலையற்றும்‌ 


பாவத்திற்குப்‌ பிராயச்சித்தம்‌ 577 


இருக்கமாட்டான்‌. சுகாதார விதிகள்‌, குழந்தைகள்‌ பராமரிப்பு 
ஆகியவற்றிலும்‌ குருகுலப்‌ பையன்களுக்கு அவசியம்‌ பயிற்சி 
அளிக்க வேண்டும்‌. கண்காட்சியில்‌ செய்யப்பட்டிருக்கத சுகாதார 
ஏற்பாடுகள்‌ கொஞ்சமும்‌ திருப்திகரமாயில்லை. எங்கும்‌ ஈக்கள்‌ 
நிறைந்திருந்தன. வருடாவருடம்‌ இங்கு வருபவர்களுக்கு சுகா 
தாரம்‌ பற்றிய விதிகளைக்‌ கற்றுக்‌ கொடுக்கல்‌ கிடைத்த ஒரு ஈல்ல 
சந்தர்ப்பத்தை நாம்‌ இழந்துவிட்டோம்‌. அதனால்‌ இந்த வேலை 
பையன்களிடமிரூக்து ஆரம்பமாக வேண்டும்‌. கடைசியாக, 
குழந்தைகள்‌ ஐரோப்பிய ஆடைகள்‌ அல்லது ஈவீன சுகானுபவம்‌ 
களைப்‌ பின்பற்றிப்‌ பாழாகிவிடாமல்‌ கமிட்டியும்‌ பெற்றோர்களும்‌ 
பார்த்துக்கொள்ள வேண்டும்‌. இலையெல்லாம்‌ அவர்களுடைய 
பிற்கால வாழ்வைப்‌ பாதிக்கும்‌; இவை பிரம்மச்சரியத்திற்கும்‌ 
முரணானவை. 


3 
பாவத்திற்குப்‌ பிராயச்சித்தம்‌ 


(1917-இல்‌ பகல்பூரில்‌ நடைபெற்ற பதினேழாவது பீகார்‌ 
மாணவர்‌ மகாகாட்டில்‌ காந்திஜி செய்த தலைமை உரையின்‌ விவ 
ரங்களைக்‌ கீழே காணலாம்‌.) 


இந்த மகாநாட்டின்‌ கடவடிக்கைகளைப்‌ பிரதேச மொழிமி 
லேயே நடத்துவதென்று நீங்கள்‌ செய்துள்ள முடிவு மிகுந்த 
விவேகமான தாகும்‌. இந்தப்‌ பிரதேச மொழிதான்‌ ஈமது தேசீய 
மொழியாகவும்‌ இருக்கிறது. அதற்காக உங்களைப்‌ பாராட்டு: 
கிறேன்‌. இந்த வழக்கத்தைக்‌ தொடர்ந்து பின்பற்றுவீர்கள்‌ 
என்றும்‌ நம்புகிறேன்‌. இது மற்றவர்களுக்கும்‌ நல்ல உதாரண 
மாக இருக்கும்‌. 


நமது தாய்‌ மொழியை நாம்‌ புறக்கணித்துவிட்டோம்‌. 
அதை . மரியாதைக்‌ குறைவாகவும்‌ கடத்தி விட்டோம்‌. 
இந்தப்‌ பெரிய பாவத்தின்‌ பலனை நாம்‌ அனுபவிக்கத்‌. 
தான்‌ வேண்டி யிருக்கும்‌. இதனால்‌ நமக்கும்‌, நம்முடைய 
குடும்பத்தினருக்குமிடையே ஒரு சுவர்‌ எழுப்பியதுபோல்‌ 
ஆகிவிட்டது. இங்கு கூடியுள்ள யாவரும்‌ இந்த உண்‌ 
மையை ஒப்புக்‌ கொள்வார்கள்‌. பள்ளிக்கூடங்களிலும்‌, கல்‌ 
லூரிகளிலும்‌ நாம்‌ கற்றுக்கொள்ளுபவைகளை நமது தாய்மார்‌ 
களுக்குச்‌ சொல்லுவதில்லை, சொல்லவும்‌ முடியாது. காம்‌ பெறும்‌ 
அறிவை நம்‌ வீட்டிலுள்ளவர்களுக்குப்‌ புகட்ட முடியாது. இந்த 
மோசமான நிலைமை இங்கிலாந்திலோ அல்லது தாய்‌ மொழியின்‌ 
மூலம்‌ கல்வி போதிக்கப்படும்‌ வேறு நாடுகளிலோ காணப்படுவ 
தில்லை. மாணவர்கள்‌ வீட்டுக்குத்‌ திரும்பிவரும்போது பள்ளிக்‌ 


572 கல்வி 


கூடத்தில்‌ தாம்‌ கற்றுக்‌ கொண்டவைகளைத்‌ தம்‌ பெற்றோர்‌ 
களுக்குச்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த அறிவு கொஞ்சம்‌ கொஞ்ச 
மாக வீட்டிலுள்ள வேலைக்காரர்களுக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ பரவு 
கிறது. இவ்வாறாக பையன்கள்‌ பள்ளிக்கூடத்தில்‌ கற்றுக்‌ 
கொள்ளுபவைகளிலிருக்து மற்றவர்களும்‌ கொஞ்சம்‌ பயன்‌ பெற 
முடிகிறது. ஆனால்‌, நாமோவெனில்‌ பள்ளிக்கூடத்தில்‌ கற்றுக்‌ 
கொள்ளுவதை அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிடுகிறோம்‌. அறிவு 
என்பது, காற்றைப்‌ போல்‌ வெகு சீக்கிரத்தில்‌ பரவ முடியும்‌. 
ஆனால்‌, ஒரு கருமி தன்னுடைய செல்வத்தை பூமிக்கு அடியில்‌ 
புதைத்துவைப்பதுபோல்‌, நம்முடைய அறிவை நாம்‌ நமக்‌ 
குள்ளேயே வைத்துக்‌ கொண்டுவிடுகிறோம்‌ ; அதனுடைய அனு 
கூலங்கள்‌ மற்றவர்களுக்குக்‌ கிடைக்க முடியாமல்‌ செய்துவிடு 
கிறோம்‌. தாய்‌ மொழியை அவமதிப்பது ஒருவன்‌ தன்னுடைய 
தாயை அவமதிப்பது போல்‌ அவ்வளவு கண்டிக்கத்தக்கதாகும்‌. 
தாய்‌ மொழியை அவமதிப்பவன்‌ தேசபக்தன்‌ என்று அழைக்கப்‌ 
படுவதற்குத்‌ தகுதியுடையவன்‌ அல்ல. ஆழ்ந்த கருத்துகளையும்‌ 
சிந்தனைகளையும்‌ வெளியிடுவதற்குப்‌ போதுமான அளவு நமது 
மொழிகள்‌ வளம்‌ பெற்றிருக்கவில்லை என்று பலர்‌ சொல்லு 
கிறார்கள்‌. ஆனால்‌ அது மொழியிலுள்ள குறைபாடல்ல. ஒரு 
மொழியை வளம்‌ பெறச்‌ செய்வது, அந்த மொழியைப்‌ பேசுபவர்‌ 
களுடைய பொறுப்பாகும்‌. ஆங்கில மொழியும்‌ ஒரு காலத்தில்‌ 
வளமற்றதாகத்தான்‌ இருந்தது. அந்த மொழியைப்‌ பேசுபவர்கள்‌ 
முன்னேற்றமடைந்து தமது மொழியையும்‌ அபிவிருத்தி செய்ய 
முயற்சி செய்தார்கள்‌. அதனால்‌ அதுவும்‌ முன்னேற்றமடைந்கது. 
ஆங்கிலத்தின்‌ மூலம்தான்‌ உயர்ந்த சிக்தனைகளை வெளியிட 
முடியும்‌ என்று நினைத்துக்‌ கொண்டு, ஈம்முடைய மொழியை 
அபிவிருத்தி செய்யத்‌ தவறிவிட்டோமானால்‌, நாம்‌ என்றென்றும்‌ 
அடிமைகளாகவேதான்‌ இருப்போம்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. 
எல்லாக்‌ கருத்துகளையும்‌, பல்வேறு விஞ்ஞான விவரங்களையும்‌ 
வெளியீடுவதற்குத்‌ தகுதியான விதத்தில்‌ நமது மொழிகள்‌ 
அபிவிருத்தி அடையவேண்டும்‌; இல்லாவிடில்‌, தேசத்தில்‌ மறு 
மலர்ச்சிக்குத்‌ தேவையான புது அறிவை காம்‌ பெறமுடியாது. 


1. நமது மக்களுக்குப்‌ புது அறிவு அவசியமாக இருக்‌ 
கிறது. 


2. ஈம்‌ மக்கள்‌ அணைவரும்‌ ஒருபோதும்‌ ஆங்கிலத்தில்‌ 
போதிய புலமை பெற முடியாது. 


3. ஆங்கிலக்‌ அல்வி கற்றவர்கள்தான்‌ புது அறிவு பெற 


முடியுமென்றால்‌, மக்களுக்கு அது ஒரு காளும்‌ 
கிடைக்காது. 


துளசிதாசர்‌ தனது உன்னதமான உணர்ச்சிகளை ஹிந்தி 
மொழியில்‌ வெளியிட முடிந்தது. அவருடைய ராமாயணத்தைப்‌ 
போல்‌ அவ்வளவு ஆழ்ந்த கருத்துச்‌ செறிவுள்ள புத்தகங்கள்‌ 


பரவத்திற்குப்‌ பிராயச்சித்தம்‌ 573 


உலகத்தில்‌ அதிகம்‌ கிடையாது. ஈம்‌ நாட்டிற்காக எல்லா 
வற்றையும்‌ தியாகம்‌ செய்துள்ள பண்டித மதன்‌ மோகன்‌ 
மாளவியா போன்ற ஒரு பெரிய தேசபக்தர்‌ தன்‌ கருத்துகளை 
ஹிந்தியில்‌ தெரிவிக்கக்‌ கஷ்டப்படுவதில்ல்‌. அவருடைய 
ஆங்கிலம்‌ வெள்ளியைப்‌ போல்‌ இருக்கிறது என்று சொல்லு 
கிறார்கள்‌. ஆனால்‌ அவருடைய ஹிந்தி தங்கத்தைப்போல்‌ இருக்‌ 
கிறது. இஸ்லாமிய மெளல்விகள்‌ மிகவும்‌ ஆழ்ந்த மதக்‌ கருத்து 
கனை மிகவும்‌ சுலபமாக தம்முடைய தாய்‌ மொழியிலேயே 
விளக்கிக்‌ கூறுவதை நான்‌ கேட்டிருக்கிறேன்‌. துளசிதாசரின்‌ 
மொழி அப்பமுக்கில்லாதது, அழிவில்லாதது. இந்த மொழியில்‌ 
ஈமது கருத்துகளை நாம்‌ வெளியிட முடியவில்லை என்றால்‌, தவறு 
நிச்சயமாக ஈம்முடையதுதான்‌. 


அந்நிய மொழியான ஆங்கிலத்தின்‌ மூலம்‌ கல்வி போதிக்கப்‌ 
படுவதுதான்‌ இந்த சங்கடத்திற்குக்‌ காரணம்‌ என்பது தெளிவு. 
இந்தப்‌ பெரிய குறைபாட்டைப்‌ போக்கும்‌ முயற்சிக்கு நாம்‌ 
எல்லோரும்‌ உதவி செய்ய முடியும்‌. இந்த விஷயத்தில்‌ 
சம்முூடைய கருத்து என்ன என்பதை மாணவர்கள்‌ சர்க்கா 
ருக்குத்‌ தெரிவிக்கலாம்‌ என்று நான்‌ நினைக்கிறேன்‌. அவர்கள்‌ 
இன்னொன்றும்‌ செய்யலாம்‌, அதாவது காம்‌ பள்ளிக்கூடத்தில்‌ 
சற்றுக்‌ கொள்பவைகளை ஹிந்தியில்‌ மொழிபெயர்த்து அதன்‌ 
மூலம்‌ அந்த அறிவை வீட்டிலுள்ள மற்றவர்களிடையே பரப்ப 
லாம்‌. நாம்‌ ஒருவரோடொருவர்‌ பேசும்போது தாய்‌ மொழியில்‌ 
தான்‌ பேசுவது என்று உறுதி செய்து கொள்ளலாம்‌. பீகாரைச்‌ 
சேர்ந்து ஒருவர்‌, அதே பீகாரைச்‌ சேர்ந்த மற்றொருவருடன்‌ 
ஆங்கிலத்தில்‌ கடிதப்போக்கு வரத்துச்‌ செய்வதைக்‌ காண 
எனக்குச்‌ சகிக்க முடியவில்லை. ஆயிரக்கணக்கான ஆங்கிலே 
யர்கள்‌ ஒருவரோடொருவர்‌ பேசுவதை கான்‌ கேட்டிருக்கிறேன்‌. 
அவர்களுக்கு மற்ற மொழிகளும்‌ தெரியும்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
தம்மிடையே பேகிக்கொள்ளும்போது அந்நிய மொழியை உபயேச 
கிப்பதை நான்‌ கேட்டதேயில்லை. நம்மிடையே பேசிக்கொள்ளும்‌ 
போது நாம்‌ ஆங்கிலத்தில்‌ பேசுவது போன்ற பெரும்‌ தவறுக்கு. 
ஈடான வேறு எதுவும்‌ உலக சரித்திரத்திலேயே இல்லை. 


சிந்தனை செய்யும்‌ திறனை அளிக்காத கல்வியினால்‌ ஒரு 
பலனும்‌ இல்லை என்று வேதாந்தியான ஒரு கவிஞர்‌ கூறியுள்‌ 
ளார்‌. ஆனால்‌ மேற்குறிப்பிட்ட காரணங்களால்‌ மாணவர்கள்‌ 
தாமே சிந்தனை செய்யும்‌ திறனை இழந்துவீட்டார்கள்போல்‌ 
தோன்றுகிறது. அவர்கள்‌ ஊக்கமிழந்து விட்டார்கள்‌. விஷயங்‌ 
களைத்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌ என்ற ஆர்வம்‌ அவர்க 
ளிடையே காணப்படவில்லை. பெரும்பாலோருக்கு எதிலும்‌ அக்‌ 
கறை யிருப்பதாகத்‌ தென்‌ படவில்லை. 


ஆங்கிலத்தை நான்‌ வெறுக்கவில்லை, ஏனெனில்‌, அதில்‌ 
ஏராளமான நல்ல இலக்கியங்கள்‌ இருக்கின்றன. ஆளுபவர்‌ 
களின்‌ மொழி ஆதலால்‌, அது நிர்வாக மொழியாகவும்‌ இருக்‌ 


574 கல்வி 


கிறது, அறிவுக்‌ களஞ்சியமாகவும்‌ இருக்கிறது. ஆயினும்‌, 
ஒவ்வொரு இந்தியரும்‌ அதைக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டிய 
அவசியம்‌ இல்லை என்றே நான்‌ கருதுகிறேன்‌. வேறு வழியில்‌ 
லாததால்‌ நமது குழந்தைகள்‌ இப்போது ஆங்கிலம்‌ படிக்கிறார்‌ 
கள்‌. நம்மிடையே பேசிக்கொள்ளும்போதும்‌ சாத்தியமான 
அந்தர்ப்பங்களிலும்‌ ஈமது தாய்‌ மொழியையே உபயோகிக்க 
(வேண்டும்‌. ஒன்றுமட்டும்‌ சொல்ல விரும்புகிறேன்‌. நமது நாட்டில்‌ 
தாய்‌ மொழியின்‌ மூலமே கல்வி புகட்டுவதற்கு மாணவர்கள்‌ 
மட்டுமின்றி, மற்றவர்களும்‌ உதவி செய்ய முடியும்‌. 


இப்போதுள்ள உறக்கத்தைப்‌ போக்கி, நாட்டிற்குச்‌ சேவை 
'செய்ய தாம்‌ என்ன செய்ய வேண்டும்‌ என்று பலர்‌ என்னிடம்‌ 
கேட்டிருக்கிறார்கள்‌; தங்களுடைய ஜீவனோபாயத்திற்கு என்ன 
செய்ய வேண்டும்‌ என்றும்‌ கேட்டிருக்கிறார்கள்‌. இந்தக்‌ கேள்வி 
களுக்குப்‌ பதில்‌ அளிப்பதற்கு முன்பு கல்வியின்‌ நோக்கம்‌ என்ன 
என்பதைக்‌ கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாகும்‌. 
ஈன்னெறியை வளர்ப்பதுதான்‌ கல்வியின்‌ நோக்கம்‌ என்று 
ஹக்ஸ்லி கூறியிருக்கிறார்‌. வேதங்களையும்‌, சாத்திரங்களையும்‌ 
ஒருவன்‌ அறிந்திருக்கலாம்‌. ஆனால்‌ அவன்‌ தன்னைத்தானே 
அறிந்து கொள்ளாவிட்டால்‌, எல்லா பந்தங்களிலிருந்தும்‌ விடு 
படும்‌ சக்தியைப்‌ பெறாவிட்டால்‌ அவனுடைய அறிவினால்‌ பல 
னில்லை என்று ஈமது ரிஷிகள்‌ கூறுகிறார்கள்‌. **தன்னையறிந்தவன்‌ 
எல்லாவற்றையும்‌ அறிந்தவனாகிறான்‌”” என்றும்‌ அவர்கள்‌ சொல்லி 
யிருக்கிறார்கள்‌. இலக்கியக்‌ கல்வி அறிவு இல்லாமலேயே தன்னை 
அறிவது சாத்தியமாகும்‌, முகம்மது நபிகள்‌ படித்தவரல்ல. 
ஏசுநாதரும்‌ பள்ளிக்கூடம்‌ போன தில்லை. ஆனால்‌ இந்த மகான்கள்‌ 
தம்மைத்‌ தாமே அறியவில்லை என்று மறுப்பது அதிகப்‌ பிரசங்‌ 
கித்தனமாகும்‌. இவர்கள்‌ எந்தப்‌ பரீட்சையிலும்‌ தேர்ச்சி பெறா 
விட்டாலும்‌, அவர்களிடம்‌ நாம்‌ மிகுந்த மதிப்பு வைத்திருக்‌ 
கிறோம்‌, அவர்களைக்‌ கொண்டாடுகிறோம்‌. அவர்களிடம்‌ முழு 
அறிவு இருந்தது. அவர்கள்‌ மகாத்மாக்கள்‌, மகத்தான ஆன்ம 
சக்தி பெற்றவர்கள்‌. ஆனால்‌ சிர்தனையில்லாமல்‌ அவர்களுடைய 
உதாரணத்தை நரம்‌ பின்பற்ற முடியாது. அவர்கள்‌ பள்ளிக்கூடத்‌ 
அஇற்கே போகவில்லையே என்பதற்காக நாமும்‌ பள்ளிக்குச்‌ செல்‌ 
வதை நிறுத்திவிட்டோமானால்‌ ஒரு பலனும்‌ ஏற்படாது. ஆனால்‌ 
நன்னெறியை வளர்ப்பதன்‌ மூலம்தான்‌ தன்னைத்தானே அறிய 
முடியும்‌ என்பதை காம்‌ அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள 
லாம்‌. ஈன்னெறி என்றால்‌ என்ன? அதன்‌ அடையாளங்கள்‌ 
என்ன? ஈன்னெறி யுள்ளவன்‌ சத்தியம்‌, அகிம்சை, பிரம்மச்‌ 
சரியம்‌, உடைமையின்மை, திருடாமை, அச்சமின்மை ஆகியவற்‌ 
றைப்‌ பின்பற்ற முயற்சிக்கலாம்‌. அவன்‌ தன்னுடைய உயிரையே 
கொடுக்கத்‌ தயாராயிருப்பான்‌, ஆனால்‌ சத்தியத்தைக்‌ கைவிட 
மாட்டான்‌. தான்‌ கஷ்டம்‌ அனுபவிக்கத்‌ தயாராயிருப்பான்‌; 
ஆனால்‌ மற்றவர்களுக்குக்‌ கஷ்டம்‌ வினைவிக்க மாட்டான்‌. தன்‌ 
மனைவியின்மீது காமக்‌ கண்கனபை வீசாமல்‌ அவளுடன்‌ ஒரு 


பாவத்திற்குப்‌ பிராயச்சித்தம்‌ 575 


கண்பனைப்‌ போலவே கூட அவன்‌ வாழ முடியும்‌, இவ்வாறாக 
நன்னெறியுள்ள ஒருவன்‌ பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்துக்‌ 
கொண்டு, தன்‌ உடலின்‌ சக்தியைக்‌ காப்பாற்ற முயற்கிக்கிறான்‌. 
அவன்‌ திருடுவதில்லை; லஞ்சம்‌ வாங்குவதில்லை; தன்னுடைய 
நேரத்தையோ, மற்றவர்களுடைய கேரத்தையோ அவன்‌ 
வீணடிப்பதில்லை; போதிய காரணமில்லாமல்‌ அவன்‌ பணத்தைச்‌ 
சேர்ப்பதில்லை; அவன்‌ சுகம்‌ தேடுவதில்லை; தன்னைத்‌ திருப்தி 
செய்து கொள்ளுவதற்காக உபயோகமில்லாத காரியங்களைச்‌ 
செய்வதில்லை; எளிய வாழ்க்கையிலேயே திருப்‌ தியடை கிறான்‌. 


நமது பள்ளிக்கூடங்களில்‌ இந்தப்‌ பலன்கள்‌ கிடைக்கா 
விட்டால்‌, மாணவர்கள்‌, கல்வி முறை, ஆசிரியர்கள்‌ ஆகிய , 
மூவருமே அந்தத்‌ தவறைப்‌ பகிர்ந்து கொள்ளவேண்டும்‌. ஆனால்‌, 
தம்முடைய குணத்தில்‌ உள்ள தவறுகளைப்‌ போக்கிக்‌ கொள்ளு 
வது மாணவர்களே செய்யச்‌ கூடிய காரியமாகும்‌. அவர்களுக்‌ 
காக வேறு யாரும்‌ இதைச்‌ செய்ய முடியாது. ஆகையால்‌, கான்‌ 
முதலில்‌ சொன்னதுபோல்‌ கல்வியின்‌ நோக்கம்‌ என்ன என்ப 
தைப்‌ புரிர்துகொள்ள வேண்டும்‌. உல்ல குணத்தையும்‌, கெறியை 
யும்‌ வளர்த்துக்‌ கொள்ள விரும்பும்‌ மாணவன்‌, எந்த நல்ல புத்த 
கத்திலிருந்தும்‌ அதற்கான வழிகளைத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. 

கடவுள்‌ உலகத்தில்‌ ஈன்மையையும்‌, தீமையையும்‌ கலந்து 
தான்‌ படைக்கிறார்‌. ஆனால்‌, நல்ல மனிதன்‌ நல்லதை எடுத்துக்‌ 
கொண்டு, கெட்டதைத்‌ தள்ளிவிடுகிறான்‌ . 


துளஸிதாசர்‌ ஒரு ராமபக்தர்‌. ஆகையால்‌, கிருஷ்ணனின்‌ 
உருவத்தில்‌ கூட அவர்‌ ராமனைக்‌ காண முடிந்தது. கிறிஸ்தவப்‌ 
பள்ளிக்கூடங்களில்‌ நமது மாணவர்களில்‌ பலர்‌ பைபிள்‌ வகுப்‌ 
புக்குப்‌ போகிறார்கள்‌; ஆனால்‌, சொல்லிக்‌ கொடுக்கப்படும்‌ 
விஷயங்கள்‌ அவர்களுடைய மனத்தில்‌ பதிவதில்லை. கீதையின்‌ 
உபதேசங்களில்‌ குற்றம்‌ குறை கண்டு பிடிக்க வேண்டுமென்ற 
எண்ணத்துடன்‌ கீதையைப்‌ படிப்பவன்‌ அதில்‌ குற்றம்‌ குறை 
களைக்‌ காணக்கூடும்‌. ஆனால்‌, விடுதலை பெற விரும்புகிறவனுக்கு 
கீதை விடுதலைக்கான வழியைக்‌ காட்டுகிறது. சிலருக்கு குர்‌- 
ஆனில்‌ இருப்பதெல்லாம்‌ தவறாகப்படுகிறது; ஆனால்‌ மற்றவர்கள்‌ 
அதை ஊன்றிப்‌ படித்து, உலகம்‌ என்ற கடலை பத்திரமாகக்‌ 
கடந்து விடுகிறார்கள்‌. இந்தக்‌ கண்ணோட்டத்துடன்‌ இந்தப்‌ 
பிரச்னையைப்‌ பார்க்கும்போது, காம்‌ ஒரு விஷயத்தை எப்படி 
அணுகுகிறோம்‌ என்பதைப்‌ பொறுத்துத்தான்‌ அதன்‌ முடிவு 
இருக்கும்‌ என்பது தெரிகிறது. ஆனால்‌, பெரும்பாலான மாண 
வர்கள்‌ கல்வியின்‌ உண்மையான நோக்கத்தைப்பற்றிக்‌ கொஞ்ச 
மும்‌ கவலைப்படுவதில்லை என்றே அஞ்சுகிறேன்‌. பள்ளிக்கூடம்‌ 
போவதென்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஆகையால்‌ 
பள்ளிக்கூடம்‌ போகிறார்கள்‌. பின்னர்‌ ஏதாவது வேலை பெறுவ 
தற்கு உதவியாக இருக்கும்‌ என்பதற்காகச்‌ சிலர்‌ போகி 
ரூர்கள்‌. ஜீவனோபாயத்திற்கு ஒரு வழி என்று கல்வியைப்பற்றி 


576 கல்வி 


நினைப்பது, ஒரு தகுதியற்ற மனப்பான்மையைக்‌ காட்டுகிறது 
என்றே நான்‌ எண்ணுகிறேன்‌. ஒருவனுடைய உடல்தான்‌ 
ஜீவஜேபாயத்திற்கான சாதனமாகும்‌; பள்ளிக்கூடம்‌ கன்‌ 
னெறியை வளர்ப்பதற்கான இடமாகும்‌. உடலின்‌ தேவைகளைப்‌ 
பூர்த்தி செய்வதற்கான ஒரு சாதனம்‌ என்று பள்ளிக்கூடத்தைப்‌ 
பற்றி நினைப்பது ஓர்‌ அற்ப காரணத்துக்காக ஒரு எருமையைக்‌ 
கொல்லுவதாகும்‌. உடலுழைப்பின்‌ மூலம்தான்‌ உடலைக்‌ காப்‌ 
பாற்ற வேண்டும்‌. இதற்கு ஆன்மாவை எப்படி உபயோகிக்க 
முடியும்‌? “வியர்வை சிந்த வேலை செய்துதான்‌ நீ சம்பாதிக்க 
வேண்டும்‌' என்று ஏசுநாதர்‌ கூறியிருக்கிறார்‌. கீதையும்‌ இதை 
யேதான்‌ சொல்லுவதுபோல்‌ தோன்றுகிறது. . இந்த உலகத்தி 
லுள்ள மக்களில்‌ நாற்றுக்குத்‌ தொண்ணூற்றொன்பது பேர்‌ இந்த 
விதியைத்தான்‌ பின்பற்றுகிறார்கள்‌. உடலுழைப்பின்‌ மூலம்தான்‌ 
ஜீவனோபாயம்‌ தேட வேண்டும்‌ என்பதை ஆரம்பத்திலிருந்தே 
உணர வேண்டும்‌. அதற்கு அவர்கள்‌ வெட்கப்படக்‌ கூடாது. 
இதனால்‌ எப்போதும்‌ நாம்‌ மண்வெட்டியை சுமந்து நிற்க 
வேண்டும்‌ என்று நான்‌ சொல்வதாக அர்த்தமில்லை. வேறு 
தொழிலில்‌ ஈடுபட்டிருந்தால்‌ கூட இதைச்‌ செய்வதில்‌ 
தவறொன்றும்‌ இல்லை என்பதையும்‌, தொழிலாளர்கள்‌ எந்த 
தத்திலும்‌ நமக்குத்‌ தாழ்க்தவர்கள்‌ அல்ல என்பதையும்‌ காம்‌ 
புரிந்துகொள்ள வேண்டியதுதான்‌ முக்கியம்‌. இதை நாம்‌ லட்சி 
யமாக ஏற்றுக்கொண்டால்‌ ஜீவனத்திற்காக நரம்‌ எந்தத்‌ 
தொழிலைச்‌, செய்தாலும்‌ அந்த வேலை நாணயமான தாகவும்‌ 
சுவாரஸ்யமான தாகவும்‌ இருக்கும்‌. அப்போது காம்‌ செல்வத்தின்‌ 
அடிமைகளாக இருக்கமாட்டோம்‌; செல்வம்தான்‌ நமக்கு 
அடிமையாகிறது. இந்தக்‌ கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டால்‌, 
மாணவர்கள்‌ உடலுழைப்பு செய்யக்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
கல்வியை ஜீவனோபாயத்திற்கு ஒரு மார்க்கமாகக்‌ கருதுபவர்‌ 
களுக்காகவே இதையெல்லாம்‌ சொன்னேன்‌. 


கல்வியின்‌ நோக்கம்‌ என்ன என்பதை மாணவர்கள்‌ முதலில்‌ 
புரிந்துகொள்ள வேண்டும்‌. இன்று முதல்‌ பள்ளிக்கூடத்தை 
நன்னெறியை வளர்க்கும்‌ இடமாக கருதுவதென்று அவர்கள்‌ 
தீர்மானிக்கலாம்‌. அப்படி உறுதிகொள்ளும்‌ ஒரு மாணவனின்‌ 
நடத்தை ஒரு மாதத்திலேயே திருந்திவிடும்‌ என்பது நிச்சயம்‌. 


உடலைப்‌ பற்றி அதிகக்‌ கவனம்‌ செலுத்த வேண்டியதில்லை. 
என்று பல மாணவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. இது பெரிய தவறாகும்‌. 
ஒழுங்காக உடற்பயிற்கி செய்வது மிகவும்‌ அவசியமாகும்‌. திட 
மான சரீரம்‌ இல்லாத ஒரு மாணவரிடம்‌ என்ன எதிர்பார்க்க 
முடியும்‌? காகிதப்‌ பையிலோ, அட்டைப்‌ பெட்டியிலோ அதிக 
நேரம்‌ பாலை வைத்திருக்க முடியாது. அதே மாதிரி காகிதம்‌ 
போன்ற நமது மாணவர்களின்‌ உடல்களில்‌ கல்வி அதிக காலம்‌ 
இராது. உடல்தான்‌ உள்ளத்தின்‌ இருப்பிடம்‌. ஆகையால்‌ 
அது புனிதமானது. அதை நாம்‌ காப்பாற்ற வேண்டும்‌. காலை 


பாவத்திற்குப்‌ பிராயச்சித்தம்‌ 577 


யிலும்‌ மாலையிலும்‌ தினசரி ஒன்றரை மணிநேரம்‌ சுறுசுறுப்பாக 
கடப்பது கல்லது. இதற்குச்‌ செலவிடும்‌ நேரம்‌ வீணாவதில்லை. 
உடல்‌ பயிற்சியும்‌ ஓய்வும்‌, உடல்‌, அறிவு இரண்டிற்கும்‌ தெம்பு 
அளிக்கின்‌ றன; விஷயங்களைச்‌ சீக்கிரத்தில்‌ கெரிர்துகொள்ளவும்‌ 
உதவி செய்கின்றன. இந்தியா போன்ற ஒரு ஏழை நாட்டிற்கு 
அதிகச்‌ செலவை உண்டாக்கும்‌ ஹாக்கி, கிரிக்கெட்‌ போன்ற 
விளையாட்டுகள்‌ விரும்பத்தக்கவை யல்ல. அதிகச்‌ செலவில்‌ 
லாத சுவாரஸ்யமான நம்முடைய விளையாட்டுகளே நிறைய இருக்‌ 
கின்றன. 


மாணவனின்‌ அன்றாட வாழ்க்கையும்‌ குற்றமற்றதாய்‌ இருக்க 
வேண்டும்‌. சுத்தமான மனம்‌ உள்ளவன்‌ தான்‌ உண்மையான 
ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும்‌. உலகாயதமான கேளிக்கை 
களைக்‌ கண்டு களிக்கும்படி அவனைக்‌ கேட்பது அவனுடைய 
உண்மையான ஆனந்தத்தைப்‌ பறிப்பதாகும்‌. இன்னும்‌ மேலே 
போக வேண்டுமென்று உறுதிகொண்டுள்ளவன்‌ மேலும்‌ மேலும்‌ 
உயர்ற்துக்‌ கொண்டேதான்‌ போகிறான்‌. சந்திரன்‌ வேண்டு 
மென்று ஸ்ரீ ராமச்சந்திரன்‌ கேட்டார்‌. அவருடைய மனம்‌ சுத்த 
மாக இருந்ததால்‌ அது அவருக்குக்‌ கிடைத்தது. 

ஒரு விதத்தில்‌ பார்த்தால்‌ உலகம்‌ மாயையாகத்‌ தோன்று 
கிறது; மற்றொரு விதத்தில்‌ பார்த்தால்‌ முற்றிலும்‌ உண்மை 
யானதாகத தோன்றுகிறது. மாணவர்கள்‌ உலகத்தை உண்மை 
யான தாகவே கருத வேண்டும்‌. ஏனெனில்‌, அவர்கள்‌ தமது 
சக்திகளை மனித வர்க்கத்தின்‌ ஈன்மைக்காகச்‌ செலவிட்டு, 
உலகத்தில்‌ வீரச்‌ செயல்கள்‌ புரிய வேண்டியிருக்கிறது. உண்‌ 
மையைப்‌ புரிக்துகொள்ளாமல்‌ உலகம்‌ ஒரு மாயை என்றும்‌, 
தான்‌ அதைத்‌ துறந்துவிட்டதாகவும்‌ சொல்லிக்கொண்டு பிறகு 
தார்மிக நியதிகளைப்‌ பொருட்படுத்தாமல்‌ தன்‌ விருப்பப்படி 
நடக்துகொள்ளுபவன்‌ ஞானி அல்ல; அவன்‌ சந்நியாசியாகவே 
இருந்தால்கூட தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளும்‌ முட்டாளே 
யாவான்‌. 


இனி தருமத்தைப்‌ பற்றி கவனிப்போம்‌. தருமம்‌ இல்லை 
யென்றால்‌ அங்கு அறிவோ, செல்வமோ, ஆரோக்கியமோ இருக்க 
முடியாது. கருமம்‌ இல்லையென்றால்‌ வாழ்க்கை வறண்ட பாலை 
வனமாகியிருக்கும்‌. அங்கு முன்னேற்றம்‌ இருக்க முடியாது. 
நம்முடைய இன்றைய கல்வி முறையில்‌ தருமத்தைப்‌ போதிப்‌ 
பதற்கு இடமில்லை. அது மணமகன்‌ இல்லாத கல்யாணத்தைப்‌ 
போல்‌ இருக்கிறது. தருமத்தைப்‌ பற்றிய அறிவில்லாமல்‌ 
மாணவர்கள்‌ பரிசுத்தமான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. 
இக்க அனுபவத்தைப்‌ பெறுவதற்கு சாத்திரங்களைப்‌ படித்து 
அவற்றைப்‌ பற்றி நன்கு யோசித்து ஈடப்பது அவசியமாகும்‌. 
காலையில்‌ எழுந்தவுடன்‌ ஒரு சிகரெட்‌ குடிப்பதோ அல்லது உப 
யோகமில்லாத வீண்‌ வம்படிப்பதோ யாருக்கும்‌ எந்த நன்மையை 
யும்‌ செய்யாது. பறவைகள்‌ கூட காலையிலும்‌ மாலையிலும்‌ ஆண்ட 

27 


576 கல்வி 


வனின்‌ திருகாமத்தைப்‌ பாடுவதாக நாஸர்‌ சொல்லியிருக்கிருர்‌. 
ஆனால்‌ காம்‌ தூக்கத்தில்‌ ஈமது நேரத்தை வீணடிக்கிறோம்‌. எப்படி 
யாவது தருமத்தை அறிவது ஓவ்வொரு மாணவனுடைய கடமை 
யுமாகும்‌. இது பள்ளிக்கூடங்களில்‌ சொல்லிக்கொடுக்கப்பட்‌ 
டாலும்‌, இல்லாவிட்டாலும்‌ தருமத்தின்‌ கோட்பாடுகளை மாண 
வர்கள்‌ தம்‌ வாழ்க்கையில்‌ பின்பற்ற வேண்டும்‌ என்பதே என்னு 
டைய பிரார்த்தனையாகும்‌. தருமம்‌ என்றால்‌ என்ன? அதைப்‌ 
பற்றிய அறிவை எப்படிப்‌ புகட்டுவது? இதைப்‌ பற்றியெல்‌ 
லாம்‌ இங்கு விவாதிக்க நமக்கு அவகாசமில்லை. ஆயினும்‌ அனுப 
வத்தைக்‌ கொண்டு சொல்லுகிறேன்‌. கீதையையும்‌ ராமாயணதி 
தையும்‌ கூர்ந்து படியுங்கள்‌. ராமாயணம்‌ உண்மையிலே அருமை 
யான ஒரு நூலாகும்‌. அதனுடைய போதனைகளைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌. ஆனால்‌ தருமத்தின்‌ ரகசியத்தைத்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டுமானால்‌, இந்த இரண்டு புத்தகங்‌ 
களையும்‌ படிக்க வேண்டும்‌ என்பதை நினைவில்‌ வைத்துக்கொள்‌ 
ங்கள்‌. தருமத்தையும்‌ நீதியையும்‌ அந்த நூரல்கள்‌ போதிக்‌ 
கின்றன. கோடிக்கணக்கான மக்கள்‌ இந்தப்‌ புத்தகங்களைப்‌ 
படித்து அவற்றைப்‌ பின்பற்றி தம்‌ வாழ்க்கையை உருவாக்கிக்‌ 
கொள்ள மூயற்சி செய்கிறார்கள்‌. பரிசுத்தமான உள்ளத்துடன்‌ 
அவர்கள்‌ அதைப்‌ படித்து அதிலிருந்து பெரும்பலத்தின்‌ துணை 
கொண்டு தம்‌ வேலைகளைக்‌ செய்கிறார்கள்‌. முஸ்லீம்‌ மாணவர்‌ 
களுக்கு கூர்‌-ஆன்தான்‌ சிறந்த புத்ககமரகும்‌. ஹிந்துக்களும்‌, 
முஸ்லிம்களும்‌ பரஸ்பரம்‌ ஒருவருடைய மத நூல்களை மற்றவர்கள்‌ 
படித்து புரிந்துகொள்ள வேண்டும்‌ என்று சிபாரிசு செய்கிறேன்‌. 
இரு வகுப்பினரும்‌ ஒருவரையொருவர்‌ இன்னும்‌ நன்கு தெரித்து 
கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும்‌. 3 


மாணவர்கள்‌ அரசியலில்‌ கலந்து கொள்ளலாமா, கூடாதா 
என்று அடிக்கடி என்னிடம்‌ கேட்டிருக்கிறார்கள்‌. அரசியலை 
இரு பிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌. ஒன்று, அரசியல்‌ சாத்திரம்‌; 
இரண்டாவது, அரசியல்‌ செயல்‌ முறை. மாணவர்கள்‌ அரசியல்‌ 
சாத்திரத்தைப்‌ படிக்க வேண்டியது அவசியமேயாகும்‌. ஆனால்‌, 
அரசியல்‌ செயல்முறையில்‌ இறங்குவது அபாயகரமானதாக 
இருக்கும்‌. அரசியல்‌ கூட்டங்களுக்கு மாணவர்கள்‌ போகலாம்‌. 
ஆனால்‌ அக்கூட்டங்களில்‌ விவாதிக்கப்படும்‌ பிரச்னைகளைப்‌ பற்றி 
தம்முடைய கருத்துகளை தெரிவிக்கக்‌ கூடாது. சும்முடைய 
படிப்புக்கு இடையூறாக இல்லாமலிருந்தால்‌, மாணவர்கள்‌ தொண்‌ 
டர்களாகப்‌ பணியாற்றலாம்‌. மாணவர்கள்‌ கட்சி அரசியலைத்‌ 
குவிர்க்க வேண்டும்‌. இந்த கோஷ்டி, அச்த கோஷ்டி என்று 
சேராமல்‌ நடுகிலைமை வகித்து, எந்த வேற்றுமையையும்‌ 
இல்லாமல்‌ எல்லைத்‌ தலைவர்களிடமும்‌ மரியாதை காட்டக்‌ கற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. தலைவர்களுடைய யேரக்கியதைகள்‌, தகு தி, 
முக்கியத்துவம்‌ ஆகியவைகளைப்‌ பற்றி விவாதிப்பது மாணவர்‌ 
களின்‌ வேலையல்ல. எங்கெங்கு நல்ல குணம்‌ காணப்படுகிறதோ 


பாவத்திற்குப்‌ பிராயச்சித்தம்‌ 579 


அங்கு பணிவுடன்‌ அதைக்‌ கற்றுக்கொள்ளுவதுதான்‌ அவர்களு 
டைய வேலை. 


மூத்தவர்களிடம்‌ மரியாதை காட்டி, அவர்கள்‌ சொல்லு 
வதைக்‌ கவனமாகக்‌ கேட்டு சாத்தியமான சமயங்களில்‌ அதைப்‌ 
யின்பற்ற வேண்டியது மாணவர்களின்‌ கடமையாகும்‌. மற்றவர்‌ 
களுக்கு மரியாதை காட்டக்‌ கற்றுக்‌ கொள்ளாதவன்‌, அவர்களிட 
மிருந்து மரியாதையை எதிர்பார்க்க முடியாது. அகம்பாவ மனப்‌ 
பான்மை மாணவர்களுக்கு ஏற்றதல்ல. இன்றைய இந்தியாவில்‌ 
காணப்படும்‌ ஒரு போக்கையும்‌ இங்கு குறிப்பிட விரும்புகிறேன்‌. 
வயதானவர்கள்‌ எப்படி கடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி 
தடந்து கொள்ளுவதில்லை. இர்த நிலைமையில்‌ மாணவர்கள்‌ 
என்ன செய்வது? அவர்கள்‌ தருமத்தை வளர்த்து அந்த உணர்ச்‌ 
சியைப்‌ பின்பற்ற வேண்டுமென்று விரும்புகிறேன்‌. தருமமா, 
மூத்தவர்களுக்கு மரியாதையா என்ற சங்கடம்‌ ஏற்படும்யோது 
மாணவர்கள்‌ பிரஹ்லாதனை ஞாபகப்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. 
தனக்குப்‌ பிடித்தமில்லாக ஒரு கிலைமையில்‌ இந்தப்‌ பையன்‌ தன்‌ 
தகப்பனாரின்‌ கட்டளைகளை மீறினான்‌. அதே மாதிரி அவசியம்‌ 
ஏற்படும்போது நாமும்‌ மரியாதையுடன்‌ நமது மூத்தவர்களுக்குக்‌ 
கிழ்ப்படிய மறுக்கலாம்‌. இதற்கு அதிகமாக அவர்களிடம்‌ மசி 
யாதைக்‌ குறைவாக நடந்து கொள்ளுவது தவறாகும்‌. 

மாணவர்கள்‌ நாட்டிற்கு எப்படி சேவை செய்யலாம்‌ என்பது 
மற்றொரு கேள்வியாகும்‌. மாண வர்கள்‌ கல்வி அறிவையும்‌ பெற்‌ 
றுக்கொண்டு, அதேசமயத்தில்‌ தமது தேக ஆரோக்கியத்தையும்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்ளவேண்டும்‌. தேசத்திற்கு சேவை செய்ய 
இவ்விரண்டும்‌ அவசியமாகும்‌. நீங்கள்‌ எல்லோரும்‌ எளிதாகச்‌ 
செய்யக்‌ கூடிய ஒரு வேலையைச்‌ சொல்லுகிறேன்‌. மூன்றாவது 
வகுப்புப்‌ பிரயாணிகளின்‌ கஷ்டங்களைப்பற்றி பத்திரிகைகளுக்கு 
நான்‌ எழுதிய கடிதத்தைப்‌ பார்த்திருப்பீர்கள்‌. உங்களில்‌ 
பெரும்பாலோர்‌ மூன்றாவது வகுப்பில்தான்‌ பிரயாணம்‌ செய்வீர்‌ 
கள்‌ என்று நினைக்கிறேன்‌. பிரயாணிகள்‌ ரயில்‌ பெட்டிக்குள்‌ 
யே வெற்றிலை, பாக்கு போட்டுக்‌ கொண்டு எச்சில்‌ துப்பு 
வதையும்‌, வாழைப்பழம்‌, ஆரஞ்சுத்‌ தோல்களை அங்கேயே எறி 
வதையும்‌ பார்த்திருப்பீர்கள்‌. கக்கூஸை சரியாக உபயோகிக்‌ 
காமல்‌ அசுத்தமாக்கி விடுகிறார்கள்‌. மற்றப்‌ பிரயாணிகளின்‌ 
செளகரியத்தைக்‌ கவனிக்காமல்‌ பீடி, சிகரெட்டுகள்‌ பிடிக்‌ 
கிறார்கள்‌... 


மரணவர்கள்‌ பிரயாணம்‌ செய்யும்போது, இத்தகைய காரி 
யங்கள்‌ தவறு என்பதையும்‌, சுகாதாரத்திற்கு முரணானது 
என்பதையும்‌ அந்தப்‌ பிரயாணிகளுக்கு எடுத்துச்‌ சொல்ல 
வேண்டும்‌. பெரும்பாலான பிரயாணிகள்‌ மாணவர்கள்‌ கூறு 
வதற்கு மதிப்புக்‌ கொடுப்பார்கள்‌. நமது பாமர மக்களுக்கு 
சுகாதாரம்‌ பற்றிய விதிகளை விளக்கிக்‌ கூறும்‌ இந்த வாய்ப்பு 
களை அவர்கள்‌ தவற விடக்கூடாது. ஸ்டேஷன்களில்‌ கடைக்‌, 


580 கல்வி 


காரர்கள்‌ விற்கும்‌ தின்பண்டங்கள்‌ அநேகமாக அசுத்தமாக 
இருக்கின்றன. இம்மாதிரி அசுத்தங்களைப்‌ பார்க்கும்போது, 
அது பற்றி ஸ்டேஷன்‌ கிர்வாகிகளுக்குத்‌ தகவல்‌ கொடுக்கவேண்‌ 
டியது மாணவர்களின்‌ கடமையாகும்‌. அவர்களுக்கு எழுதும்‌ 
போது ஹிக்தியில்‌ எழுத வேண்டும்‌. நீங்கள்‌ எழுதுவதை அவர்‌ 
கள்‌ கவனிக்காமலேயே இருந்துவிடலாம்‌. ஆனால்‌, இம்மாதிரி 
பல கடிதங்கள்‌ வந்தால்‌ அவர்கள்‌ கவனிக்கத்தான்‌ வேண்டி 
யிருக்கும்‌, அதிக சிரமமில்லாமல்‌ இதைச்‌ செய்யலாம்‌; இதனால்‌ 
முக்கியமான பலன்கள்‌ கிடைக்கும்‌. 


வெற்றிலைப்‌ பாக்கு, புகையிலை போடும்‌ பழக்கங்களைப்‌ 
பற்றியும்‌ சொன்னேன்‌. இக்க இரண்டும்‌ அசுத்தமான, தீமை 
யான பழக்கங்கள்‌ என்பதே என்னுடைய அபிப்பிராயமாகும்‌. 
இந்தியாவில்‌ ஏராளமான ஆண்களும்‌, பெண்களும்‌ இந்தக்‌ 
கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைகளரகி விட்டார்கள்‌. இந்த 
அடிமைத்தனத்தை நாம்‌ போக்க வேண்டும்‌. இந்தியாவிற்கு. 
விஜயம்‌ செய்யும்‌ ஓர்‌ அச்சியர்‌ நம்மைப்‌ பார்த்தால்‌ நாள்‌ பூராவும்‌ 
நாம்‌ எதையாவது சாப்பிட்டுக்‌ கொண்டேயிருக்கிறோம்‌ என்றே 
நினைப்பார்‌. வெற்றிலை போட்டுக்‌ கொண்டால்‌ ஆகாரம்‌ ஜீரண 
மாகும்‌ என்பதை ஒப்புக்கொள்ளலாம்‌; ஆனால்‌, ஆரோக்கிய விதி 
களின்படி உணவு உட்கொண்டால்‌ இதனுடைய உதவி இல்லா 
மலே அது ஜீரணமாகிவிடும்‌. மேலும்‌ வெற்றிலையில்‌ சவை எது 
வும்‌ ' கிடையாது. புகையிலை போட்டுக்‌ கொள்ளுவதையும்‌ 
நிறுத்திவிட வேண்டும்‌. மாணவர்கள்‌ எப்போதும்‌ தன்னடக்கத்‌ 
துடன்‌ இருப்பதற்குப்‌ பழகிக்‌ கொள்ள வேண்டும்‌ புகை பிடிக்‌ 
கும்‌ வழக்கத்தை சமாளிப்பது சங்கடமானதுதான்‌. இந்த விஷ 
யத்தில்‌ நம்மை ஆளஞூபவர்கள்‌ ஒரு கெட்ட உதாரணத்தைக்‌ 
காட்டிவிட்டார்கள்‌, இடம்‌, நேரம்‌ என்று பார்க்காமல்‌ புகை 
பிடிப்பது அவர்களுடைய வழக்கம்‌. இதனால்‌ அதை ஒரு காகரிக 
மாக நாம்‌ நினைக்க ஆரம்பித்து விட்டோம்‌; நமது வாய்களை புகை 
போக்கிகளாக ஆக்கிவிட்டோம்‌. புகை பிடிப்பது பெரும்‌ தீங்கு 
விளைவிக்கிறது என்பதை விளக்கி, தகுதி வாய்ந்த பலர்‌ பலி 
புத்தகங்கள்‌ எழுதியிருக்கிறார்கள்‌. 


இந்த யுகத்தை காம்‌ கலியுகம்‌ என்று கூறுகிறோம்‌ மனிதர்‌ 
களிடையே எயஈலம்‌, ஒழுக்கமின்மை, போதை தரும்‌ வஸ்துக்‌ 
களைச்‌ சாப்பிடுவது முதலியவை அதிகமாகும்‌ போது, ஏசுநாதர்‌ 
மீண்டும்‌ இந்த உலகத்தில்‌ ஜன்மம்‌ எடுப்பார்‌ என்று கிறிஸ்த 
வர்கள்‌ நம்புகிறார்கள்‌. இந்த கஈம்பிக்கையை எவ்வளவு தூரம்‌ 
நாம்‌ ஏற்றுக்கொள்ளலாம்‌ என்று நான்‌ சொல்லவில்லை. ஆயினும்‌ 
கூட, புகையிலை, அபின்‌, கஞ்சா போன்ற தீமைகள்‌ இந்த 
உலகில்‌ பெரும்‌ அளவுக்கு மலித்திறாக்கின்றன என்றே சான்‌ 
நினைக்கிறேன்‌. அநேகமாக நாம்‌ எல்லோருமே இவற்றில்‌ சிக்கிக்‌ 
கொண்டிருப்பதால்‌, இந்தப்‌ பழக்கங்கள்‌ எவ்வளவு தீமையை 
விளைவிக்கின்றன என்பதை நாம்‌ சரியாக மதிப்பிட முடியாது. 


ஆங்கிலம்‌ தேசீய மொழி ஆகமுடியுமா? 581 


மாணவர்களாகிய நீங்கள்‌ இந்த வழக்கங்களிலிருந்து விலகி நிற்க 
வேண்டும்‌ என்பதே என்னுடைய பிரார்த்தனையாகும்‌. 


கான்‌ எதற்காக இந்த பிரசங்கங்களைச்‌ செய்கிறேன்‌? எதற்‌ 
காக நீங்கள்‌ கேட்கிறீர்கள்‌? இந்தப்‌ பிரசங்கங்களிலிருந்து நீங்‌ 
கள்‌ ஏதாவது கற்றுக்கொண்டு, அதை நடைமுறையில்‌ பின்பற்ற 
வேண்டும்‌ என்பதே இதன்‌ கோக்கமாகும்‌. பெணண்ட்‌ அம்மை 
யாரின்‌ உபதேசங்களைப்‌ பின்பற்றுபவர்களில்‌ எவ்வளவு பேர்‌ 
இந்திய முறைப்படி ஆடை அணிந்து கொள்ளுகிறீர்கள்‌, எளிய 
உணவைச்‌ சாப்பிடுகிறீர்கள்‌, அசுத்தமான பழக்கங்களை கைவிட்‌ 
டிருக்கிறிர்கள்‌? அல்லது பேராசிரியர்‌ யதுமாத்‌ சர்க்காரின்‌ 
மயோசனையைப்‌ பின்பற்றி உங்களில்‌ எவ்வளவு பேர்‌ உங்கஞுடைய 
கோடை விடுமுறையில்‌, பணம்‌ எதுவும்‌ வாங்கிக்‌ கொள்ளாமல்‌ 
ஏழை மாணவர்களுக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்கிறீர்கள்‌? 
இந்த மாதிரி பல கேள்விகளைக்‌ கேட்கலாம்‌. இப்போது பதில்‌ 
சொல்ல வேண்டும்‌ என்று நான்‌ கேட்கவில்லை. ஆனால்‌, இந்தக்‌ 
கேள்விகளுக்கான பதில்களை உங்களுடைய மனச்சாட்சியினி 
டமே நீங்கள்‌ சொல்லிக்‌. கொள்ளலாம்‌. 


உங்களுடைய அறிவின்‌ மதிப்பு புத்தி பூர்வமாக நீங்கள்‌ 
என்ன கற்றுக்‌ கொண்டீர்கள்‌ என்பதைப்‌ பொறுத்திருக்க 
வில்லை; நீங்கள்‌ எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள்‌ என்பதையே 
பொறுத்திரறாக்கிறது. உங்களுடைய மனத்தை புத்தக அறிவைக்‌ 
கொண்டு நிரப்பியதற்கு வெகுமதியாக ஏதாவது பணம்‌ கிடைக்க 
லாம்‌. ஆனால்‌, நீங்கள்‌ செய்யும்‌ நல்ல வேலையின்‌ மதிப்பு அதை 
விடப்‌ பன்மடங்கு அதிகமான தாயிருக்கும்‌. நீங்கள்‌ கற்றுக்‌ 
கொள்ளுவதையும்‌ உங்களுக்குச்‌ சரி என்று தோன்றுவதையும்‌ 
செயலில்‌ காட்ட வேண்டும்‌ என்பதே என்னுடைய வேண்டு 
காளாகும்‌. அது ஒன்றுதான்‌ முன்னேற்றத்திற்கு வழியாகும்‌. 


4 
ஆங்கிலம்‌ தேசீய மொழி ஆகமுடியுமா ? 


[4--2--1916-இல்‌ காசி ஹிந்து சர்வகலாசாலை ஆரம்ப 
விழாவின்போது காச்திஜி நிகழ்த்திய பிரசங்கத்தின்‌ விவரம்‌ 
வருமாறு :] 


இந்த சர்வகலாசாலைக்கு வரும்‌ இளைஞர்கள்‌ தமது தாய்‌ 
மொழிகளின்‌ மூலம்‌ கல்வி பெறச்‌ செய்வதற்கு இங்கு ஏற்பாடு 
செய்யப்படும்‌ என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன்‌. நம்மைக்‌ 
காட்டும்‌ பிரதிபிம்பம்தான்‌ நம்முடைய மொழியாகும்‌. சிறந்த 
சிந்தனைகளை வெளியிடுவதற்குப்‌ போதிய அளவு நமது மொழிகள்‌ 


582 கல்வி 


வளம்‌ பெற்றிருக்கவில்லை என்று நீங்கள்‌ சொல்லுவ தாயிருக்‌ 
தால்‌, எவ்வளவுக்கெவ்வளவு சீக்கிரமாக காம்‌ இந்த உலகத்தி 
லிருந்து ஒழிந்து விடுகிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு நமக்கு, 
ஈன்மையாகும்‌ என்றே சொல்லுவேன்‌. எந்தக்‌ காலத்திலாவது 
ஆங்கிலம்‌ இந்தியாவின்‌ தேசீய மொழியாகக்‌ கூடும்‌ என்று 
கனவு காண்பவர்‌ யாராவது இருக்கிறாரா (இல்லை, இல்லை” 
என்ற கோஷங்கள்‌) தேசத்திற்கு ஏன்‌ இந்தச்‌ சமை? புனாவி 
லுள்ள கில பேராகிரியர்களிடம்‌ நெருங்கிப்‌ பேசும்‌ வாய்ப்பு 
எனக்குக்‌ கிடைத்தது. ஒவ்வொரு இந்திய இளைஞனும்‌, ஆங்கி 
லத்தின்‌ மூலமே கல்வி அறிவு பெறுவதால்‌ கன்‌ வாழ்க்கையில்‌ 
குறைந்த பட்சம்‌ ஆறு வருடங்களையாவது இழந்துவிடுவதாக 
அவர்கள்‌ என்னிடம்‌ கூறினார்கள்‌. நமது பள்ளிக்கூடங்கள்‌, 
கல்லூரிகளிலிருந்து தேர்ச்சி பெற்றுவரும்‌ மாணவர்களின்‌ 
எண்ணிக்கையால்‌ அதைப்‌ பெருக்கிப்‌ பாருங்கள்‌. தேசத்திற்கு 
எவ்வளவு ஆயிரக்கணக்கான வருடங்கள்‌ ஈஷ்டமாகி' யிருக்‌ 
கின்றன என்பது அப்போது தெரியும்‌. நம்மிடம்‌ ஒரு காரியத்‌ 
தைச்‌ செய்வதற்கான சுய ஊக்கம்‌ இல்லை என்பது கம்மீது 
உள்ள குற்றச்சாட்டாகும்‌. நம்முடைய வாழ்க்கையில்‌ முக்கிய 
மான வருடங்களை ஒரு அந்கிய மொழியை கற்றுக்‌ கொள்ளுவது 
லேயே செலவிடுவதாயிருந்தால்‌ சய முயற்சி எப்படி இருக்கும்‌. 
அக்கிய மொழியைக்‌ கற்றுக்‌ கொள்ளும்‌ முயற்சியிலும்‌ காம்‌ 
தோல்வியுற்று விடுகிறோம்‌. நேற்றும்‌ இன்றும்‌ பேசியவர்களில்‌ 
யாராவது ஸ்ரீ ஹிக்கின்பாதத்தைப்‌ போல்‌ அவ்வளவு சுலபமாக. 
நம்‌ கவனத்தைக்‌ கவர முடிந்ததா? அப்படிச்‌ செய்ய முடியாமல்‌ 
போனது முன்னால்‌ பேசியவர்களுடைய குற்றமல்ல. அவர்க 
சடைய பிரசங்கங்களில்‌ நிறைய விஷயம்‌ இருந்தது. அப்படி 
இருந்தும்‌ அவர்கள்‌ நம்‌ கவனத்தை ஈர்க்க முடியவில்லை. இந்தி 
யாவில்‌ ஆங்கிலக்‌ கல்வி கற்றவர்கள்தான்‌ தலைமை வகிக்‌ 
கிறார்கள்‌ என்றும்‌, தேசத்திற்கு வேண்டிய காரியங்களை எல்லாம்‌ 
அவர்கள்தான்‌ செய்கிறார்கள்‌ என்றும்‌ கூறப்படுவதை நான்‌ 
கேட்டிருக்கிறேன்‌. அது வேறுவிதமாக இருந்தால்தான்‌ அக்கிரம 
மானதாக இருந்திருக்கும்‌. ஆங்கிலக்‌ கல்வி ஒன்றுதான்‌ காம்‌ 
பெறும்‌ கல்வியாகும்‌. அதற்குப்‌ பிரதியாக ஏதாவது காட்ட 
வேண்டாமா? சென்ற ஐம்பது வருடங்களாக நமது தாய்‌ 
மொழிகளின்‌ மூலம்‌ காம்‌ கல்வி பெற்றிருந்தால்‌ இன்று நிலைமை 
எப்படி இருக்கும்‌? இந்தியா சுதந்திர காடாகியிருக்கும்‌; படித்த 
வர்கள்‌ ஈம்‌ நாட்டிலேயே அந்நியர்களைப்‌ போல்‌ இருக்கமாட்‌ 
டார்கள்‌; மக்களின்‌ உள்ளத்தைத்‌ தொடும்‌ விதத்தில்‌ பேசு 
வார்கள்‌; பரம ஏழைகளிடையே வேலை செய்துகொண்டிருப்‌ 
பார்கள்‌; சென்ற ஐம்பது வருடங்களில்‌ அவர்கள்‌ பெற்றதெல்‌ 
லாம்‌ தேசத்திற்கு ஒரு ஆஸ்‌ கியாக இருந்திருக்கும்‌. (கரகோஷம்‌) 
இன்று ஈமது சிறந்த சிந்தனைகளை நமது மனைவிமார்கள்‌ கூடம்‌ 
பகிர்ந்து கொள்ள முடிவதில்லை. பேராசிரியர்‌ போஸ்‌, பேரா 
சிரியர்‌ ராய்‌ ஆகியவர்களின்‌ அற்புதமான ஆராய்ச்சிகளைம்‌ 
பாருங்கள்‌. அவர்களுடைய ஆராய்ச்சிகள்‌ பாமர மக்களின்‌ 


ஆங்கிலம்‌ தேசீய மொழி ஆக முடியுமா? 583 


பொதுச்‌ சொத்தாக இல்லாமல்‌ இருப்பது ஒரு வெட்கக்‌ கேடு 
அல்லவா? 


இனி இன்னொரு விஷயத்தைப்‌ பற்றிக்‌ கவனிப்போம்‌. 


சய ஆட்சியைப்‌ பற்றி காங்கிரஸ்‌ ஒரு தீர்மானம்‌ நிறை 
வேற்றியிருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ்‌ கமிட்டியும்‌, 
முஸ்லிம்‌ லீகும்‌ உருவான யோசனைகளைக்‌ கூறி தம்‌ கடமையைச்‌ 
செய்ய முன்வரும்‌ என்பதில்‌ எனக்குச்‌ சந்தேகமில்லை. ஆனால்‌ 
என்னைப்‌ பொறுத்த வரையில்‌, அவர்கள்‌ என்ன யோசனைகளைக்‌ 
கூற முடியும்‌ என்பதில்‌ எனக்கு அவ்வளவு அக்கறை இல்லை ; 
மாணவர்‌ உலகம்‌ என்ன செய்யப்‌ போகிறது, அல்லது பாமர 
மக்கள்‌ என்ன செய்யப்‌ போகிறார்கள்‌ என்பதில்‌ தான்‌ எனக்கு 
அக்கறை. காகிதங்களில்‌ திட்டம்‌ போடுவதால்‌ ஈமக்கு சுய ஆட்சி 
வந்துவிடாது. எவ்வளவுதான்‌ பிரசங்கங்கள்‌ செய்தாலும்‌, 
அதனால்‌ நாம்‌ சுய ஆட்சிக்குத்‌ தகுதியுள்ளவர்களாகி விடமாட்‌ 
டோம்‌. நம்முடைய கடத்தைதான்‌ நம்மை அதற்குத்‌ தகுதி 
யுள்ளவர்களாக்கும்‌. (கரகோஷம்‌) நம்மை நாமே ஆண்டு கொள்ளூ 
வதற்கு நாம்‌ எப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்‌ 2 
இன்று என்‌ மனத்தில்‌ தோன்றும்‌ எண்ணங்களை வாய்விட்டுச்‌ 
சொல்ல விரும்புகிறேன்‌. நேற்று மாலை கான்‌ ஸ்ரீவிசுவராதர்‌ 
ஆலயத்திற்குப்‌ போயிருக்கேன்‌. அந்த சந்துகளின்‌ வழியாக 
நான்‌ நடந்து போய்க்கொண்டிருந்தபோது எழுந்த எண்ணங்கள்‌ 
இவைதான்‌ : மேலேயிருந்து யாரோ ஒரு அக்கியர்‌ இந்தப்‌ புரா 
தனமான கோயிலுக்குள்‌ குதிப்பதாக வைத்துக்‌ கொள்வோம்‌. 
ஹிந்துக்களாகிய நம்மைப்‌ பற்றி அவர்‌ ஒரு அபிப்பிராயம்‌ கூற 
வேண்டியிருப்பதாகவும்‌ வைத்துக்‌ கொள்வோம்‌. அப்போது 
அவர்‌ நம்மைக்‌ கண்டனம்‌ செய்தால்‌ அது நியாயமானதாக 
இராதா? *இந்தப்‌ புராதனமான கோயில்‌ நம்முடைய ஒழுக்‌ 
கத்தின்‌ பிரதிபலிப்புத்தான்‌ அல்லவா? ஒரு ஹிந்து என்ற. 
முறையில்‌ உணர்ச்சியுடன்‌ நான்‌ பேசுகிறேன்‌. நமது புனிதமான 
கேரயிலுக்குப்‌ போகும்‌ வழியிலுள்ள சந்துகள்‌ இப்படி அசுத்த 
மாக இருப்பது சரியா? நமது கோயில்‌ கூட விசாலமாகவும்‌, 
சுத்தமாகவும்‌ இல்லை யென்றால்‌ நமது சுய ஆட்சி எப்படி 
இருக்கும்‌? 

சுய ஆட்சியைப்‌ பற்றி காம்‌ நினைப்பதற்கு முன்பு; கஷ்டம்‌ 
பட்டு உழைக்க வேண்டியிருக்கும்‌ என்று காங்கிரஸ்‌ அக்கிராசனர்‌ 
கூறியதை நான்‌ முற்றிலும்‌ ஒப்புக்‌ கொள்ளுகிறேன்‌. ஒவ்வொரு 
நகரத்திலும்‌ இரு பிரிவுகள்‌ இருக்கின்றன ; ஒன்று ராணுவத்‌ 
தினர்‌ இருக்கும்‌ கண்டோன்மெண்ட்‌, மற்றோன்று சாதாரண 
நகரம்‌. சாதாரண நகரம்‌ பெரும்பாலும்‌ ஒரே அசத்தமாகத்தான்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ நமது மக்கள்‌ ஈகர வாழ்க்கைக்கு பழகிய 
வர்கள்‌ அல்ல. ஈகர வாழ்க்கையை நாம்‌ விரும்பினால்‌ கிராமத்தில்‌ 
இருப்பதுபோல்‌ இங்கு இருக்க முடியாது. மாடி வீடுகளில்‌ வசிப்‌ 
பவர்கள்‌ மேலேயிருந்து தம்மீது வெற்றிலைப்‌ பாக்கு எச்சிலைத்‌ 


584 கல்வி 


துப்‌ விடுவார்களோ என்று பம்பாய்‌ தெருக்களில்‌ ஈடப்பவர்கள்‌ 
பயப்பட வேண்டியிருக்தால்‌ அது ஈல்லகா? நான்‌ ரயில்களில்‌ 
நிறைய பிரயாணம்‌ செய்கிறேன்‌. மூன்றாவது வகுப்புப்‌ பிரயாணி 
களின்‌ கஷ்டங்கள்‌ எனக்கு நன்றாகக்‌ தெரிகிறது. ஆனால்‌, 
இதற்கு ரயில்வே நிர்வாகத்தின்‌ மீது குறை சொல்ல முடியாது. 
சுத்தமாய்‌ இருப்பது பற்றிய ஆரம்ப விதிகளே நமக்குத்‌ தெரிய 
வில்லை. ரயில்‌ பெட்டிகளில்‌ கீழே படுத்துக்‌ தூங்குவார்களே 
என்ற நினைவே இல்லாமல்‌ வண்டியில்‌ எங்கு வேண்டுமானாலும்‌ 
துப்புகிறோம்‌. கில சமயங்களில்‌ உயர்‌ வகுப்புகளில்‌ பிரயாணம்‌ 
செய்யும்‌ மாணவர்களும்‌ இப்படித்தான்‌ நடந்து கொள்ளு 
கிறார்கள்‌. இந்த விஷயங்களில்‌ எல்லாம்‌ காம்‌ சரியாக நடக்கக்‌ 
கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 


இனி மற்றொரு காட்சியைக்‌ கவனிப்போம்‌. நேற்றும்‌ 
இன்றும்‌ ஈமக்கூத்‌ தலைமை வகித்த மகாராஜாவும்‌, மற்ற பேச்‌ 
சாளர்களும்‌ இந்தியாவின்‌ வறுமையைப்‌ பற்றி வலியுறுத்திப்‌ 
பேசினார்கள்‌. ஆனால்‌ வைஸ்ராயினால்‌ அஸ்திவாரக்கல்‌ நாட்டு 
வீழா நடத்தப்பட்ட அந்தப்‌ பெரிய பந்தலில்‌ நாம்‌ என்ன பார்த்‌ 
தோம்‌? அது மிகவும்‌ ஆடம்பரமானதாக இருந்தது;  பாரிஸி 
லிருந்தே வரும்‌ ஒரு பெரிய நகை வியாபாரிக்குக்‌ கூட அது கண்‌ 
கொள்ளாக்காட்கியாக இருந்திருக்கும்‌. இப்படி ஆடம்பரமான 
ஆடை ஆபரணங்களை அணிந்துவரும்‌ சீமான்களுடன்‌ லட்சக்‌ 
கணக்கான ஏழைகளை ஓப்பிட்டுப்பார்க்கிறேன்‌. “இந்த நகை 
களையெல்லாம்‌ நீங்கள்‌ களைந்து, அவற்றை இந்தியாவிலுள்ள 
உங்கள்‌ நாட்டு மக்களுக்கான தரும சொத்தைப்‌ போல்‌ வைத்‌ 
கிருந்தாலொழிய இந்தியாவிற்கு விமோசனம்‌ கிடையாது” 
என்றே அவர்களிடம்‌ சொல்லத்‌ தோன்றுகிறது. (கரகோஷம்‌) 
கமது மன்னரிடம்‌ நமக்குள்ள உண்மையான விசுவாசத்தைக்‌ 
காட்டிக்‌ கொள்வதற்காக நம்முடைய நகைப்‌ பெட்டிகளை 
யெல்லாம்‌ தேடி தலை முதல்‌ கால்‌ வரையில்‌ அலங்காரம்‌ செய்து 
கொண்டு வரவேண்டும்‌ என்று மன்னரோ, லார்டு ஹார்டிஞ்சோ 
(வைஸ்ராய்‌) விரும்புவதாக கான்‌ கினை க்கவில்லை. 


இந்தியாவின்‌ ஜனத்தொகையில்‌ எழுபத்தைந்து ௪த 
விகிதத்தினருக்கு மேல்‌ விவசாயிகள்‌. ஒரு புல்‌ முளைத்த இடத்‌ 
கில்‌ இரண்டு புல்‌ முளைக்க வைப்பவர்கள்‌ அவர்கள்‌ தான்‌ என்று 
ஸ்ரீ ஹிக்கின்பாதம்‌ கேற்றிரவு ஈமக்கு அழகாக எடுத்துரைத்தார்‌. 
ஆனால்‌, அநேகமாக அவர்களுடைய உழைப்பின்‌ பலன்‌ பூராவை 
யும்‌ நாமே எடுத்துக்‌ கொண்டுவிட்டால்‌ அல்லது அதை மற்றவர்‌ 
கள்‌ எடுத்துக்‌ கொள்ளும்படி விட்டுவிட்டால்‌, அதில்‌ சுய ஆட்சி 
உணர்ச்சி அதிகம்‌ இருக்க முடியாது. விவசாயி மூலம்தான்‌ 
ஈமக்கு விமோசனம்‌ கிடைக்க முடியும்‌. வக்கில்களோ, வைத்தி 
யர்களோ, அல்லது பணக்கார நிலப்‌ பிரபுக்களோ அதை வாங்‌ 
கித்‌ தரப்போவதில்லை. 


ஆங்கிலம்‌ தேசீய மொழி ஆக முடியுமா? 585 


கடைசியாக, இந்த இரண்டு மூன்று காட்களாக நமக்கு 
மனக்‌ கிளர்ச்சி அளித்துவந்த ஒரு விஷயத்தைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடு 
வதும்‌ என்‌ கடமையாகும்‌, காசியில்‌ தெருக்களின்‌ வழியாக 
வைஸ்ராய்‌ போய்க்‌ கொண்டிருந்தபோது நாமெல்லோரும்‌ மிகவும்‌ 
கவலைப்பட்டுக்‌ கொண்டிருந்தோம்‌. பல இடங்களில்‌ துப்பறி 
பவர்கள்‌ நிறுத்தப்பட்டிருங்தார்கள்‌. இது நமக்குத்‌ திகைப்பை 
அளித்தது. ஏன்‌ இந்த அவநம்பிக்கை என்று நம்மை நாமே 
கேட்டுக்கொண்டோம்‌. உயிருடனேயே பிணம்போல்‌ வாழ்வதை 
விட லார்டு ஹார்டிஞ்சே கூட இறந்துவிடுவது நல்லதல்லவா ? 
இந்தத்‌ துப்பறிபவர்களை நம்மீது சுமத்தவேண்டிய அவசியம்‌ 
என்ன 2 இந்தியாவில்‌ இன்று ஏராளமான அராஜகவா திகள்‌ 
இருக்கிறார்கள்‌. கானும்‌ ஒரு அராஐகவாதிதான்‌ ; ஆனால்‌ நான்‌ 
வேறு ரகத்தைச்‌ சேர்ந்தவன்‌. மற்றொரு ரகத்தினரும்‌ நம்மி 
டையே இருக்கிறார்கள்‌. அவர்களை கான்‌ அணுகமுடிந்தால்‌, 
இந்தியா தன்னை வென்றவர்களை வெல்ல வேண்டுமானால்‌ அவர்‌ 
களுடைய அராஜக த்திற்கு இந்தியாவில்‌ இடமில்லை என்றே கூறு 
வேன்‌. நாம்‌ கடவுளுக்குப்‌ பயந்து நடந்தால்‌ மகாராஜாக்‌ 
களுக்கோ, வைல்ராய்களுக்கோ, துப்பறிபவர்களுக்கோ, ஜார்ஜ்‌ 
மன்னருக்கோ கூட பயப்படவேண்டியதில்லை. அராஜக 
வாதியின்‌ நாட்டுப்பற்றை நான்‌ பாராட்டுகிறேன்‌. தன்னு 
டைய நாட்டுக்காகத்‌ தன்‌ உயிரையும்‌ வீட த்‌ தயாராக இருக்கும்‌ 
அவருடைய தீரத்தைப்‌ பாராட்டுகிறேன்‌. ஆனால்‌ கொல்லு 
வது கெளரவமான தா என்று கேட்கிறேன்‌. இத்தகைய முறை 
களுக்கு எந்த சாத்திரங்களிலும்‌ ஆதாரம்‌ இல்லை. இந்தியாவின்‌ 
விமோசனத்திற்காக ஆங்கிலேயர்‌ வாபஸாவது அல்லது அவர்‌ 
கலை வெளியேற்ற வேண்டியது அவகியமென்று எனக்குத்‌ 
தோன்றினால்‌, அவர்கள்‌ வெளியேறத்தான்‌ வேண்டும்‌ என்று 
அறிவிக்க.நான்‌ தயங்கமாட்டேன்‌. அந்து நம்பிக்கையைக்‌ காப்‌ 
பாற்றுவகற்காக என்‌ உயிரைவிடவும்‌ தயாராக இருப்பேன்‌. 
அது கெளரவமான ஒரு மரணமாக இருக்கும்‌. வெடிகுண்டு வீச 
பவன்‌ ரகசியத்‌ திட்டம்‌ போடுகிறான்‌ ; வெளியே வருவதற்கு 
பயப்படுகிறான்‌ ; அகப்பட்டுக்‌ கொண்டால்‌ தன்னுடைய தவறான 
ஆர்வத்திற்கான விலையையும்‌ கொடுக்கிறான்‌. 


( “மாணவர்களுக்கு!” என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது) 


5] 
கல்வியும்‌ கலால்‌ வருமானமும்‌ 


கல்விப்‌ பிரச்னையை எப்படித்‌ தீர்ப்பது 2 துரதிருஷ்டவச 
மாக இந்த விஷயம்‌ கலால்‌ வருமான நஷ்டத்துடன்‌ இணைந்திருக்‌ 
கிறது. புதிய வரிகளை விதிப்பதற்கு வழி வகைகள்‌ இருக்கின்‌ 
றன என்பது உண்மையே. இந்த ஏழை சாட்டில்‌ கூட புது 
வரிகளை விதிக்கலாம்‌ என்பதை பேராசிரியர்கள்‌ ஷாவும்‌, கும்பாட்‌ 
டாவும்‌ எடுத்துக்‌ காட்டியிருக்கிறார்கள்‌. செல்வத்திற்கு இன்னும்‌ 
போதிய அளவுக்கு வரி விதிக்கப்படவில்லை, இந்தியாவில்‌ 
மிகவும்‌ அதிகமான செல்வம்‌ வைத்துக்‌ கொண்டிருப்பது இந்திய 
மக்களுக்கு எதிராகச்‌ செய்யப்படும்‌ ஒரு குற்றமென்று 
கருதப்பட வேண்டும்‌. ஆகையால்‌, ஒரு அளவுக்கு மேல்‌ அதிகம்‌ 
படியான செல்வத்திற்கு உயர்ந்த பட்ச வரி என்ற வரம்பை 
எப்போதுமே தாண்ட முடியாது. இங்கிலாந்தில்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட அளவுக்கு மேல்‌ உள்ள வருமானங்களுக்கு ஏற்கனவே 70 
சதவிகிதம்‌ வரையில்‌ வரி விதிக்கப்படுவதாக அறிகிறேன்‌. 
இந்தியாவில்‌ ஏன்‌ இன்னும்‌ அதிகமாக விதிக்கக்‌ கூடாது என்ப 
தற்கு ஒரு காரணமும்‌ இல்லை. இங்கும்‌ ஏன்‌ மரண வரி விதிக்கக்‌ 
கூடாது? லட்சாதிபதிகளின்‌ சொத்துக்களுக்கு தேசம்தான்‌ 
வாரிசாக இருக்க வேண்டும்‌. மாகாண சர்க்கார்கள்‌ மரண வரி 
விதிக்க முடியாது என்ற காரணத்தினால்‌ என்னுடைய வாதம்‌ 
வலுவிழந்துவிடவில்லை. 


ஆனால்‌, ஒரு சமுதாயம்‌ என்ற ரீதியில்‌ பார்க்கும்‌ போது, 
கல்வி விஷயத்தில்‌ நாம்‌ மிகவும்‌ பின்‌ தங்கியே இருக்கிறோம்‌. 
பணத்தை நம்பித்தான்‌ நாம்‌ காரியங்கள்‌ செய்ய வேண்டு 
மென்றால்‌, நமது பொறுப்புகளை இந்தத்‌ தலைமுறையில்‌ நிறை 
வேற்ற முடியாது. ஆகையால்‌, உருவான யோசனைகளைக்‌ கூறு 
பவன்‌ என்ற பெயர்‌ போனாலும்‌ போகட்டும்‌ என்று துணிந்து 
இந்த யோசனையைச்‌ சொல்லியிருக்கிறேன்‌. அதாவது, கல்வி 
தன்னைக்கட்டிக்கொண்டு போவதாயிருக்க வேண்டும்‌. கல்வி 
என்றால்‌, குழந்தை அல்லது மனிதனின்‌ உடல்‌, மனம்‌, ஆன்மா 
ஆகிய மூன்றிலும்‌ உள்ள சிறந்த அம்சங்களை வெளிக்‌ கொணரு 
வது என்ற அர்த்தத்தில்‌ சொல்லுகிறேன்‌. எழுத்தறிவு என்பது 
கல்வியின்‌ ஆதியோ, அந்தமோ அல்ல. ஆண்களுக்கும்‌, பெண்‌ 
களுக்கும்‌ கல்வி புகட்டுவதற்கான சாதனங்களில்‌ ஒன்றுதான்‌ 
அது. ஆகையால்‌, குழந்தைக்கு முதலில்‌ உபயோகமான 
தொழில்‌ ஒன்றைக்‌ கற்றுக்‌ கொடுத்து, அக்குழந்தை பயிற்சி 
பெறும்‌ காலத்திலிருந்தே உற்பத்தி செய்யக்‌ கூடிய விதத்தில்‌ 
உருவாக்க வேண்டுமென்று விரும்புகிறேன்‌. இவ்வாறாக ஒன்‌ 
வொரு பள்ளிக்கூடமுமே தன்னைக்கட்டிக்‌ கொண்டு போக 
முடியும்‌. இந்தப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ உற்பத்தி செய்யப்படு 


கல்வியும்‌ கலால்‌ வருமானமும்‌ 58₹ 


பவைகளை சர்க்கார்‌ வாங்கிக்‌ கொள்ள வேண்டும்‌ என்பது ஒரு 
நிபந்தனையாகும்‌. 


இத்தகைய ஒரு கல்வி முறையின்‌ கீழ்‌ மனத்தையும்‌, 
ஆன்மாவையும்‌ உயர்த்த முறையில்‌ அபிவிருத்தி செய்வது 
சாத்தியம்‌ என்று நான்‌ கருதுகிறேன்‌. இன்று செய்வது போல 
ஓவ்வொரு கைத்‌ தொழிலையும்‌ ஏட்டுப்‌ பாடமாகக்‌ கற்பிக்காமல்‌,. 
விஞ்ஞான முறைப்படி கற்றுக்‌ கொடுக்க வேண்டும்‌ ; அதாவது. 
ஒவ்வொரு முறையையும்‌ பற்றி அது ஏன்‌, எதற்காக, எவ்வாறு 
செய்ய வேண்டும்‌ என்பதைக்‌ குழந்தை தெரிந்து கொள்ளவேண்‌ 
டும்‌. சிறிது நம்பிக்கையுடன்‌ தான்‌ இதை எழுதுகிறேன்‌. ஏனெ 
னில்‌ எனது நம்பிக்கைக்கு ஆதாரமாக என்‌ அனுபவம்‌ உள்ளது. 
ஊழியர்களுக்கு நூற்புப்‌ பயிற்சி அளிக்கப்படும்‌ இடங்களிலெல்‌ 
லாம்‌ இம்‌ முறைதான்‌ அதேகமாகப்‌ பின்பற்றப்படுகிறது. கானும்‌ 
இதே வழியில்‌ பாதரட்சை தைப்பதும்‌, நூற்பதும்‌ கூடக்‌ கற்றுக்‌ 
கொடுத்திருக்கிறேன்‌. இம்முறையின்‌ கீழ்‌ வரலாறு, பூகோளம்‌ 
போதனை விலக்கல்ல. இத்தகைய பொது அறிவை வாய்‌ வார்த்‌. 
தையாகச்‌ சொல்லித்‌ தருவதுதான்‌ சிறந்த முறை என்பதை. 
நான்‌ காண்கிறேன்‌. படிப்பதையும்‌, எழுதுவதையும்‌ விட 
இம்‌ முறையில்‌ பத்து மடங்கு அதிக அறிவை ஒருவரால்‌ 
போதிக்க இயலும்‌, கோதுமைக்கும்‌ உமிக்கும்‌ உள்ள வேறு, 
பாட்டை அறியும்‌ தன்மையை மாணவன்‌ பெற்ற பிறகு அவனுக்கு 
எழுத்துக்களைக்‌ கற்றுக்‌ கொடுக்கலாம்‌. இது புரட்சிகரமான 
யோசனையே. ஆனால்‌, இது கணிசமான உழைப்பை மிச்சப்‌: 
படுத்தும்‌. இது, நீண்டநாள்‌ பயின்று நூற்பதை, ஒரு ஆண்டுக்‌ 
குள்‌ கற்றுக்‌ கொள்ள மாணவனுக்கு வசதி செய்கிறது. இதனால்‌ 
பல விதத்திலும்‌ சிக்கனம்‌ ஏற்படுகிறது. மேலும்‌ மாணவன்‌ கைத்‌ 
தொழிலைப்‌ பயிலும்‌ போதே, கணக்கும்‌ கற்றுக்‌ கொள்கிறான்‌. 


கான்‌ ஆரம்பக்‌ கல்வியை மிகவும்‌ முக்கியமென மதிக்கிறேன்‌. 
என்னுடைய திட்டப்படி, அது இப்போதைய *“மெட்ரிகுலேஷ 
னுக்கு” ஈடாக இருக்கும்‌. அதில்‌ ஆங்கிலம்‌ மட்டுமே இராது. 
கல்லூரியில்‌ பயின்றவர்கள்‌ பூராவும்‌ திடீரென்று தாங்கள்‌ 
கற்றதையெல்லாம்‌ மறந்துவிடுவதாக வைத்துக்கொள்ளுவோம்‌... 
அப்போதும்‌ கூட, முப்பதுகோடி மக்கள்‌ இருள்‌ கடலில்‌ மூழ்கி 
இருப்பதால்‌ காட்டுக்கு உண்டான ஈஷ்டத்துடனும்‌, உண்டாகிக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஈஷ்டத்துடனும்‌ ஒரு சில லட்சம்‌ பட்டதாரி 
களின்‌ மததியால்‌ உண்டாகும்‌ ஈஷ்டத்தை ஒப்பிட்டால்‌ இது: 
நஷ்டமே இல்லை எனலாம்‌. 


மான்‌, கல்லூரிக்‌ கல்வியை புரட்சிகரமாக அமைத்து, 
நாட்டின்‌ அவசியமான தேவைகளுக்கு இணக்கமான தாக்கு. 
வேன்‌. யந்திரவியல்‌ இஞ்சினீர்களுக்கும்‌, மற்ற இஞ்சினீர்‌ 
களுக்கும்‌ பட்டங்கள்‌ இருக்கும்‌. அவர்கள்‌ பலதரப்பட்ட 
தொழிற்சாலைகளுடன்‌ சேர்ந்தவர்களாக இருப்பார்கள்‌. இத்‌ 
தொழிற்சாலைகள்‌ தங்களுக்குத்‌ தேவையான பட்டதாரிகளிண்‌ 


589 கல்வி 


பயிற்சிக்கான செலவை ஏற்க வேண்டும்‌. இதன்படி, அரசாங்‌ 
கத்தின்‌ மேற்பார்வையின்‌ கீழ்‌, இிஞ்கினீர்களைப்‌ பயில்விப்பதற்‌ 
கான கல்லூரியை டாட்டா கம்பெனியார்‌ நடத்துவார்கள்‌ என்று 
எதிர்பார்க்க வேண்டும்‌; பஞ்சாலைச்‌ சங்கங்கள்‌ தங்களுக்குத்‌ 
தேவையான பட்டதாரிகளின்‌ பயிற்சிக்கென ஒரு கல்லூரியை 
நடத்தும்‌. இதே போல மற்றக்‌ தொழிற்சாலைகளும்‌ நடத்திக்‌ 
கொள்ளலாம்‌. வர்த்தகத்‌ துறை இதற்கென்று கல்லூரிவைத்‌ 
துக்கொள்ளும்‌. பின்பு கலைகள்‌, வைத்திய, விவசாயத்‌ துறைகள்‌ 
மிச்சமுள்ளன. பல தனியார்‌ துறைக்‌ கல்லூரிகள்‌ தங்கள்‌ செல 
வைத்‌ தாங்களே சமாளிக்கும்‌ நிலையில்‌ உள்ளன. ஆகையால்‌ 
அரசாங்கம்‌ சொந்தக்‌ கலைக்‌ கல்லூரிகளை நடத்துவதை விட்டு 
விடலாம்‌. வைத்தியக்‌ கல்லூரிகள்‌ அத்தாட்சி பெற்ற மருத்துவ 
மனைகளுடன்‌ சேர்ந்ததாக இருக்க வேண்டும்‌. பணக்காரர்க 
எிடையில்‌ இதற்கு மதிப்பு உள்ளது; அதனால்‌ அவர்கள்‌ வைத்‌ 
தியல்‌ கல்லூரிகளை ஆதரிக்க நன்கொடைகள்‌ வழங்குவார்கள்‌ 
என்று எதிர்பார்க்கலாம்‌. விவசாயக்‌ கல்லூரிகள்‌ அவற்றுக்‌ 
குரிய மதிப்புடன்‌ இயங்க வேண்டுமெனில்‌, சொந்த மூலத 
னத்தை ஆதாரமாகக்‌ கொண்டதாக அமைய வேண்டும்‌. சில 
விவசாயப்‌ பட்டதாரிகளைப்‌ பற்றிய வேதனை மிக்க அனுபவம்‌ 
எனக்கு உண்டு. அவர்கள்‌ அறிவு மேலெழுர்தவாரியானது. 
அவர்கள்‌ செயல்‌ அனுபவம்‌ இரா தவர்கள்‌. 


இது வெறும்‌ கற்பனைச்‌ சித்திரம்‌ அல்ல. நம்முடைய மனத்‌ 
திலிருக்கும்‌ சோம்பலைமட்டும்‌ அகற்ற முடிந்தால்‌, காங்கிரஸ்‌ 
மந்திரிகளுக்கும்‌, அதனால்‌ காங்கிரசுக்கு முன்னாலிருக்கும்‌ கல்விப்‌ 
பிரச்னைக்கும்‌ இது சிறந்த நியாயமும்‌, அனுபவ சாத்தியமும்‌ 
நிறைந்த தீர்ப்பாக இருக்கும்‌. பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ சமீபத்தில்‌ 
பிரகடனம்‌ செய்தவை செவியில்‌ கொனிப்பது போலவே 
உண்மையில்‌ அர்த்தமுள்ளதாக இருந்தால்‌, தங்கள்‌ கொள்‌ 
கையை நிறைவேற்ற சிவில்‌ சர்விஸ்‌ அதிகாரிகளின்‌ செயல்‌ 
திறனும்‌, ஸ்தாபனத்‌ திறனும்‌ காங்கிரஸ்‌ மந்திரிகளின்‌ கைவசம்‌ 
இருக்கும்‌, திடீர்‌ திடீரென்று மனம்‌ மாறும்‌ கவர்னர்களும்‌ 
வைஸ்ராய்களும்‌ வகுக்கும்‌ கொள்கைகளைக்‌ கூடச்‌ செயல்‌ 
படுத்தும்‌ கலையைக்‌ கற்றவர்கள்‌ அதிகார வர்க்கத்தினர்‌. மந்திரி 
களும்‌, மஈண்கு உருவாக்கய்பெற்ற, உறுதியான கொள்கையை 
வகுக்கடட்டும்‌; அதிகார வர்க்கத்தினரும்‌ தாங்கள்‌ எடுத்துக்‌ 
கொண்ட பிரமாணத்தைக்‌ கடைப்பிடித்து, தாங்கள்‌ தின்னும்‌ 
உப்புக்கு உகந்த முறையில்‌ ஈடந்துகொள்வார்களாக. 


ஆசிரியர்கள்‌ பிரச்னை பாக்கி இருக்கிறது. கல்வியில்‌ 
தேர்ந்த ஆண்களையும்‌ பெண்களையும்‌ கட்டாய சேவையில்‌ ஈடு 
படுத்த வேண்டும்‌ என்ற பேராசிரியர்‌ கே. டி. ஷாவின்‌ கருத்தை* 

* கல்விப்‌ பிரச்னை சம்பந்தமாகப்‌ பல அரிய யோசனைகள்‌ கூறி ஸ்ரீ கே.டி, ஷா 
“எழுதிய கட்டுரை 91-7-1987 “ஹரிஜனி”"ல்‌ வெளியாகியது. அக்கட்டுரையில்‌ கண்ட 
கருத்தைப்‌ பற்றியே மேலே காத்திஜி குறிப்பிட்டுள்ளார்‌. 


கல்விப்‌ புதிர்‌ | 589 


அமலுக்குக்‌ கொண்டுவர வேண்டும்‌ என்பது எனது விருப்பம்‌. 
அவர்கள்‌ எந்தத்‌ துறையில்‌ தகுதி பெற்றிருக்கிருர்களோ, அப்‌. 
பாடங்களை போதிக்க ஐந்து ஆண்டுகள்‌ என்று வைத்துக்‌ 
கொண்டு, அவர்களை அமர்த்திக்கொள்ளலாம்‌. நாட்டின்‌ பொரு. 
ளாதார நிலைக்கேற்ப, அவர்கள்‌ பராமரிப்புக்குரிய அளவுக்கு 
மேற்படாத ஊதியத்தில்‌ அவர்களை அமர்த்த வேண்டும்‌. உயர்‌ 
தரக்‌ கல்விக்‌ துறையில்‌ ஆசிரியர்களும்‌, பேராசிரியர்களும்‌ 
அதிகச்‌ சம்பளம்‌ கேட்பது நிற்க வேண்டும்‌. கிராம ஆசிரியர்‌ 
களுக்குப்‌ பதில்‌ இன்னும்‌ அதிகத்‌ தகுதி வாய்ச்த ஆசிரியர்கள்‌ 
நியமிக்கப்பட வேண்டும்‌. 

ஹரிஜன்‌? - 81-1999” 


6 
கல்விப்‌ புதிர்‌ ! 


நமது குழந்தைகளுக்குக்‌ கல்வி புகட்டுவதற்கு உதவியாக 
மது வரி வருமானத்தைத்‌ தவிர சர்க்கார்‌ வேறு எதையும்‌ நமக்கு 
விட்டு வைக்கவில்லை. புதிய அரசியல்‌ சீர்திருத்தங்களில்‌ இந்த 
உண்மைதான்‌ மிகவும்‌ குரூரமான ஒரு விர்சையாகும்‌! இது 
தான்‌ கல்விப்‌ புதிராக இருக்கிறது. ஆனால்‌ அது கம்மைத்‌ 
திடுக்கிட வைக்கலாகாது. காம்‌ அதற்குத்‌ தீர்வு காண வேண்டும்‌. 
அதனால்‌ வேறு என்ன நேருவதாயினும்‌ சரி, நாம்‌ காணும்‌ தீர்வு 
நமது மதுவிலக்குக்‌ கொள்கையை விட்டுக்கொடுப்பதாக இருக்‌ 
கக்கூடாது. மதுவகை வரிகளின்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ வருமானம்‌ 
இருந்தாலன்றி, ஈமது குழந்கைகளின்‌ கல்வி பாழ்படும்‌ என்று 
நினைப்பது வெட்கக்கேடும்‌ இழிவுமாகும்‌. ஆனால்‌ அத்தகைய 
நிலை எழுமாகில்‌, குறைந்த தீமை என்று அதைத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. இப்பிரச்னை நம்மைக்‌ திகைக்க வைக்கக்‌ 
கூடாது. சிக்கனமானதும்‌, அதே சமயத்தில்‌ ஈமது பெருவாரி 
யான கிராம மக்களின்‌ தேவைகளுக்குத்‌ தகுந்ததாகவும்‌ உள்ள 
தொரு கல்வி முறையை வகுப்பதில்‌ நமது கல்வி நிபுணர்கள்‌ 
ஒன்றுபட வேண்டும்‌. 


கேள்வி: அப்படியானால்‌ மத்தியதரக்‌ கல்வி என்று அழைக்கப்‌ 
படுவதை நீங்கள்‌ உண்மையாகவே ஒழித்துவிட்டு, கிராமப்‌ 
பள்ளிகளிலேயே மெட்ரிகுலேஷன்‌ வரையில்‌ முழுக்‌ கல்வியும்‌ 
போதிப்பீர்களா 2 


காந்திஜியின்‌ பதில்‌: ஆம்‌, நிச்சயமாக. தங்கள்‌ சொந்தத்‌ தாய்‌ 
மொழியில்‌ இரண்டொரு ஆண்டுகளில்‌ கற்கக்‌ கூடியதை, 
அந்நிய மொழியில்‌ ஏழு ஆண்டுகளில்‌ கற்கும்படி அப்பாவிச்‌ 
சிறுவர்கமா நிர்ப்பர்தப்படுத்துவகைத்‌ தவிர, உங்கள்‌ 
மத்தியதரக்‌ கல்வி வேறு என்ன செய்கிறது? அந்நிய: 


590 கல்வி 


மொழியில்‌ பாடங்களைக்‌ கற்றுக்கொள்ளும்‌ பயங்கரக்‌ கனவி 
லிருந்து குழந்தைகளை விடுவிக்க மனம்‌ வைத்தால்‌, குழந்‌ 
தைகள்‌ தங்கள்‌ கைகால்களை லாபகரமான வழியில்‌ பயன்‌ 
படுத்துவதற்குக்‌ கற்றுக்‌ கொடுத்தீர்களானால்‌, கல்விப்‌ புதிர்‌ 
அவிழ்ந்துவிடும்‌. பிறகு முழு கலால்‌ வருமானத்தையும்‌ 
கொஞ்சமும்‌ இரக்கமில்லாமல்‌ துறந்துவிடலாம்‌. முதலில்‌ 
கலால்‌ வருமானத்தைத்‌ துறப்பதற்கு உறுதிகொள்ள 
வேண்டும்‌. அப்புறம்‌ கல்விக்கான வழிவகைகளைப்‌ பற்றி 
யோகிக்க வேண்டும்‌. இப்பெரும்‌ ஈடவடிக்கையை எடுப்‌ 
பதன்‌ வாயிலாகக்‌ கல்விச்‌ சீர்கிருத்தத்தை ஆரம்பம்‌ செய்‌ 
யுங்கள்‌. 

ஹரிஜன்‌? _ 218-1987 


7 
சுய பலத்தில்‌ நிற்கும்‌ கல்வி 


வருமானம்‌ இருந்தாலும்‌ சரி, இல்லாவிட்டாலும்‌ சரி, கல்வி 
இருந்தாலும்‌ சரி, இல்லாவிட்டாலும்‌ சரி, பூரண மதுவிலக்கை 
அடைக்தே தீருவகென்ற உறுதியான நம்பிக்கையுடன்‌ துவங்க 
வேண்டும்‌, அது போல, இந்தியக்‌ கிராமங்களின்‌ தேவைகளைக்‌ 
கவனிப்பதென்றால்‌, ஈமது கிராமக்‌ கல்வி கட்டாயமாக்கப்படுவ 
தாக இருக்தால்‌, அது சொந்த பலத்தைக்‌ கொண்டு இயங்குவ 
தாக அமைய வேண்டும்‌ என்ற உறுதியான நம்பிக்கையுடன்‌ 
தொடங்க வேண்டும்‌. 

என்னுள்ளத்தின்‌ ஆழத்தில்‌ முதல்‌ நம்பிக்கை ஊன்றி 
யுள்ளது. எனக்கு மதுவிலக்கே ஒரு லட்கியமாகும்‌. அதையே 
கான்‌ மாபெரும்‌ கல்விப்‌ பயிற்சி என மதிக்கிறேன்‌. ஆகையால்‌, 
மதுவிலக்கின்‌ வெற்றிக்காக, கல்வியை அடியோடு துறந்து 
விடுவேன்‌. ஆனால்‌ மற்றொரு ஈம்பிக்கை ஏற்படவில்லை. கல்வி 
அய பலத்தின்‌ மீது நிற்பதாக அமைய முடியும்‌ என்று எனக்கு 
இன்னமும்‌ ஈம்பிக்கை ஏற்படவில்லை. 

அங்கும்‌ கூட நீங்கள்‌ உறுதியுடன்‌ தொடங்க வேண்டு 
மென்று நான்‌ விரும்புகிறேன்‌. அப்பால்‌ நீங்கள்‌ அதை செயல்‌ 
ய்டுத்தும்போது வழிவகைகள்‌ தானாகவே உங்களை நாடி வரும்‌. 
மிகவும்‌ வயதான காலத்தில்‌ இந்த அவசியத்தைப்பற்றி விழிப்‌ 
பேற்பட்டது குறித்து கான்‌ விசனப்படுகிறேன்‌. இல்லையெனில்‌ 
நானே இந்த சோதனையை நடத்திப்‌ பார்த்திருப்பேன்‌. இப்‌ 
போதும்‌ கூட, ஆண்டவன்‌ சித்தமிரு்தால்‌ கல்வி சுயபலத்தைக்‌ 
கொண்டு இயங்க இயலும்‌ என்பதைக்‌ காட்ட என்னால்‌ இயன்ற 
தைச்‌ செய்வேன்‌. ஆனால்‌, இத்தலை ஆண்டுகளாக வேறு பல 
யிரச்னைகள்‌ என்‌ காலத்தை எடுத்துக்‌ கொண்டன. அவையும்‌ 
இதைப்போல்‌ முக்கியமானவையே. சேவா கிராமத்தில்‌ 


சுய பலத்தில்‌ நிற்கும்‌ கல்வி 591 


என்னுடைய வாசம்தான்‌, என்னுடைய நம்பிக்கையை உறுதி 
செய்தது. குழந்தைகளின்‌ மனத்தைக்‌ தூண்டிவிட்டு, வளர்ப்ப 
தென்ற சிந்தனையில்லாமல்‌ இதுகாறும்‌ குழந்தைகளின்‌ உள்ளத்‌ 
தில்‌ எல்லாவிதமான தகவல்களையும்‌ அடைப்பதில்‌ முனைந்திரும்‌ 
தோம்‌. இனி அதை நிறுத்திவிடுவோம்‌. உழைப்பின்‌ மூலம்‌ 
குழந்தைக்குத்‌ தகுந்த முறையில்‌ கல்வி போதிப்பதில்‌ முனேவோ 
மாக. ஒழிந்த வேளையில்‌ ஈடுபடும்‌ செயலாக இல்லாமல்‌, அறிவுப்‌ 
பயிற்சிக்கு பிரதான சாதனமென்று கருதி அதைச்‌ செய்ய 
முற்படுவோமாக. பதினான்கு வயதான குழக்தை, அதாவது 
ஏழு ஆண்டுகள்‌ கல்விப்‌ பயிற்சியை முடிக்கும்‌ குழந்தை, சம்பா 
திக்கும்‌ சக்தி வாய்க்தவனாக வெளிவர வேண்டும்‌. இப்போதும்‌ 
கூட, ஏழை மக்களின்‌ குழந்தைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்கு உதவி 
யாகத்‌ தாங்களாகவே முன்வந்து வேலை செய்கிறார்கள்‌. நான்‌ 
அவர்களுடன்‌ சேர்ந்து வேலை செய்யாவிடில்‌ என்‌ பெற்றோர்‌ 
எதை உண்பார்கள்‌? நான்‌ உண்பதற்கு எதைக்‌ கொடுப்பார்‌ 
கள்‌? இந்த வளர்ச்சிதான்‌ குழந்தைகளின்‌ மனத்தில்‌ ஊடாடிக்‌ 
கொண்டிருக்கும்‌. இதுவே ஒரு கல்விப்‌ பயிற்சியாகும்‌. அதே 
போல, அரசாங்கம்‌ குழந்தைக்கான பொறுப்பை ஏழு வயதில்‌ 
ஏற்றுச்‌ கொள்கிறது; குழந்தையைச்‌ சம்பாதிக்கும்‌ உறுப்‌ 
பினஞக குடும்பத்திடம்‌ திருப்பித்‌ தருகிறது; கல்வியைப்‌ புகட்‌ 
டும்‌ அதே சமயத்தில்‌ வேலையின்மையின்‌ ஆணி வேரையும்‌ 
அறுத்துவிடுகிறது. குழந்தைகளுக்கு ஏதாவதொரு தொழிலில்‌ 
பயிற்சி இருக்க வேண்டும்‌. இவ்விசேஷத்‌ தொழிலின்‌ அடிப்‌ 
படையில்‌ அவனது அறிவு, உடல்‌ வளம்‌, அவனது எழுத்து, 
அவனது கலை உணர்ச்சி போன்ற எல்லாவற்றிலும்‌ பயிற்சி 
அளிப்பீர்கள்‌. அவன்‌ கற்கும்‌ கைத்‌ தொழிலில்‌ அவன்‌ நிபுணன்‌ 
ஆகிவிடுவான்‌. 


கேள்வி: சதரை உற்பத்தி செய்யும்‌ கலையிலும்‌ விஞ்ஞானத்‌ 
திலும்‌ ஒரு மாணவன்‌ பயிற்சி பெற வருவதாக வைத்துக்‌ 
கொள்வோம்‌. அல்‌ கைத்தொழிலில்‌ தேர்ச்சி பெற ஏழு 
ஆண்டுக்‌ காலமும்‌ அவன்‌ ஈடுபட வேண்டுமென்று நினைக்‌ 
கிறீர்களா 2, 


பதில்‌: ஆம்‌. அவன்‌ அதை வெறும்‌ யந்திரம்‌ போலக்‌ கற்க 
வில்லை எனில்‌, ஏழு வருடமும்‌ அதில்‌ ஈடுபட வேண்டியது 
கான்‌. வரலாறு அல்லது மொழிகள்‌ பயிலுவதற்கு ஏன்‌ 
அத்தனை. ஆண்டுகள்‌ வைக்கிறோம்‌? இப்பாடங்களைவிட, 
கைத்‌ தொழில்‌ பயிற்சி எந்த விதத்தில்‌ குறைவானது 2 
இப்பாடங்களுக்கு இதுவரை கொடுத்திருப்பதெல்லாம்‌ 
செயற்கை முக்கியத்துவம்தான்‌ அல்லவா? 


கேள்வி: ஆனால்‌ நீங்கள்‌ பிரதானமாக நூல்‌ நூற்பதையும்‌, 
நெசவையும்பற்றித்தான்‌ சிந்தித்து வருகிறீர்கள்‌, பல 
நெசவுப்‌ பள்ளிகளாக இப்பள்ளிக்‌ கூடங்களை மாற்றுவது 
தங்கள்‌ யோசனை போலும்‌. ஒரு குழந்தைக்கு நெசவில்‌ 


592 கல்வி 


திறமை ஏற்படாதிருக்கலாம்‌; ஆனால்‌ வேறொன்றில்‌ திறமை 
இருக்கக்‌ கூடும்‌. 


பதில்‌: உண்மைதான்‌. அப்போது அவனுக்கு வேறொரு 
தொழிலை கற்றுத்‌ தருவோம்‌. ஒரே பள்ளி பல தொழில்‌ 
களைக்‌ கற்றுத்‌ தராதென்பது உங்களுக்குள்‌ தெரியும்‌. 
இருபத்தைந்து மாணவருக்கு ஒரு ஆசிரியர்‌ வீதம்‌ இருக்க 
வேண்டும்‌ என்பது என்‌ யோசனை. ஆசிரியர்கள்‌ கிடைக்கும்‌ 
அளவுக்கு எத்தனை இருபத்தைந்து மாணவர்‌ கொண்ட 
வகுப்புகள்‌ அல்லது பள்ளிகள்‌ வேண்டுமானாலும்‌ வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. மேலும்‌ இதில்‌ ஒவ்வொரு பள்ளியும்‌ 
ஒவ்வொரு தனித்தனி தொழிலில்‌ விசேஷப்‌ பயிற்சி தருவ 
தாக இருக்கலாம்‌. அதாவது தச்சு வேலை, கருமான்‌ பணி, 
தோல்‌ பதனிடுதல்‌ அல்லது பாதரட்சை தைத்தல்‌ போன்ற 
தொழில்களில்‌ பயிற்சி தருவதாக இருக்கலாம்‌. ஆனால்‌, ஒரே 
ஒரு உண்மையை மட்டும்‌ மனத்தில்‌ இறுத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌. இக்‌ கைத்‌ தொழில்கள்‌ ஒவ்வொன்றின்‌ மூலமும்‌ 
குழந்தையின்‌ மனத்தை வளர்க்கிறீர்கள்‌ என்ற உண்மை 
கவனமிருக்க வேண்டும்‌. இன்னொரு விஷயத்தையும்‌ 
அழுத்திச்‌ சொல்ல விரும்புகிறேன்‌. நகரங்களை மறக்க 
வேண்டும்‌; கிராமங்களில்‌ முனைய வேண்டும்‌. கிரரமங்கள்‌ 
பெருங்கடல்‌. ஈகரங்கள்‌ அப்பெருங்கடலில்‌ ஒரு துளியே. 
அதனால்தான்‌ நீங்கள்‌ செங்கல்‌, சூளைக்‌ தொழில்‌ போன்ற 
பாடங்களைச்‌ சிந்திப்பதற்கில்லை, மாணவர்கள்‌ பொதுப்‌ 
பணி இஞ்சீலீர்களாகவும்‌, யந்திரவியல்‌ இஞ்சினீர்க 
ளாகவும்‌ வர வேண்டுமெனில்‌, ஏழாண்டுப்‌ பயிற்சி முடிந்த 
பிறகு இவ்விக உயர்தர விசேஷப்‌ பயிற்கிகளுக்குரிய தனிப்‌ 
பட்ட கல்லூரிகளுக்குப்‌ போவார்கள்‌. 


மேலும்‌ மற்றோர்‌ உண்மையையும்‌ வலியுறுத்த விரும்பு 
கிறேன்‌. கைவேலைப்‌ பயிற்சியிலிருந்து கல்வியைப்‌ பிரித்து 
வீட்டால்‌, கிராமக்‌ கைத்‌ தொழில்கள்பற்றி மேலாக நினைக்க 
இடம்‌ உண்டு. உடலுழைப்பு ஏதோ மட்டமானதென்று கருதப்‌ 
படுகிறது. வர்ணாசிரம முறையைக்‌ கேவலமாகக்‌ திரித்துவிட்ட 
தால்‌, தூற்பாளர்‌, நெசவாளர்‌, தச்சர்கள்‌, பாதரட்சை செய்‌ 
வோர்‌ போன்றவர்களை கீழ்த்தர வகுப்பினர்‌ எனக்‌ கருதலா 
னோம்‌. கைத்தொழில்கள்‌, திறமையான தொழில்களிலிருந்து 
வேறுபட்டவை என்றும்‌, மட்டமான தென்றும்‌ கருதும்‌ விஷச்‌ 
சுழல்‌ காரணமாகவே நம்மிடையில்‌ சிறந்த தொழில்‌ நிபுணர்கள்‌ 
தோன்‌ றவில்லை. அறிவுடைமை அனுபவித்து வந்த அதே 
சுயேச்சை அம்தஸ்துள்ளதாக இத்தொழில்களும்‌ மதிக்கப்‌ பெற்‌ 
றிருக்கால்‌, தம்முடைய கைவினைத்‌ தொழிலாளரிடையில்‌ 
மாபெரும்‌ கண்டுபிடிப்பு மேதாவிகளைப்‌ பெற்றிருப்போம்‌. 


ஹரிஜன்‌” . 8-9-1987 


8 
கல்வி ஸ்தாபனங்களின்‌ பணி 


தொழிலாளர்கள்‌ வேலை நிறுத்தம்‌ செய்வதே தீங்கை 
விளைவிக்கக்‌ கூடியது. மாணவர்கள்‌ வேலை நிறுத்தம்‌ என்பது 
அதைவிட மிகவும்‌ மோசமானது. அந்த வேலை நிறுத்தம்‌ நியாய 
மானதாக இருந்தாலும்‌, அநியாயமான தாக இருந்தாலும்‌ தீங்கு 
தான்‌. இறுதியில்‌ அதனால்‌ ஏற்படும்‌ விளைவுகள்‌, அதில்‌ ஈடுபடு 
பவர்களின்‌ அந்தஸ்து முதலியவைதான்‌ அதற்குக்‌ காரணம்‌. 
தொழிலாளர்களைப்‌ போலன்றி, மாணவர்கள்‌ படித்தவர்கள்‌, 
வேலை நிறுத்தங்களின்‌ மூலம்‌ அவர்கள்‌ எச்த லாபமும்‌ பெற 
முடியாது. தொழிலதிபர்களைப்‌ போல்‌ அன்றி கல்வி ஸ்தாபனங்‌ 
களின்‌ தலைவர்கள்‌ தம்‌ மாணவர்களுடன்‌ மூரண்பட்டுக்‌ கொள்‌ 
ளுவதில்‌ எந்த அக்கறையும்‌ இருக்க முடியாது. ஆகையால்‌, மாண 
வர்கள்‌ வேலை நிறுத்தம்‌ என்பது மிகப்‌ பெரிய வீபைவுகளை 
உண்டாக்குகிறது. மிகவும்‌ அசாதாரணமான நிலைமையில்‌ தான்‌ 
அத்தகைய நடவடிக்கைக்கு கியாயம்‌ இருக்க முடியும்‌. 

நன்கு நடத்தப்படும்‌ கல்லூரிகளிலும்‌, பள்ளிகளிலும்‌ மாண 
வர்கள்‌ வேலை நிறுத்தம்‌ செய்யும்படியான சந்தர்ப்பங்கள்‌ மிகவும்‌ 
அரிதாகவேதான்‌ இருக்க வேண்டும்‌. ஆயினும்‌, அம்மாதிரி 
நிலைமைகளும்‌ ஏற்படக்கூடும்‌. உதாரணமாக, பள்ளிப்‌ பிள்ளை 
களும்‌, பெற்றோர்களும்‌ விரும்பிக்‌ கொண்டாடும்‌ ஒரு பண்டி 
கைக்கு ஒரு தலைமை ஆசிரியர்‌ விடுமுறையளிக்க மறுத்தால்‌, 
அன்று மாணவர்கள்‌ வேலை நிறுத்தம்‌ செய்வது நியாயமாயிருக்‌ 
கும்‌. இந்தியாவிலுள்ள மாணவர்கள்‌ தேசத்திற்குத்‌ தாம்‌ செய்ய 
வேண்டிய கடமையை இன்னும்‌ நன்றாக உணர ஆரம்பிக்கும்‌ 
போரது, இம்மாதிரி சந்தர்ப்பங்கள்‌ இன்னும்‌ அடிக்கடி ஏற்படும்‌. 

ஆசிரியர்‌ தொழில்‌ என்பது மிகவும்‌ கெளரவமானது. அதி 
தொழிலில்‌ இருப்பவர்‌ மரியாதைக்கு உரியவர்‌. ஆனால்‌, கண்ணி 
யத்தை மீறி நடந்து கொண்ட ஒரு ஆசிரியருக்கு மரியாதை 
செலுத்துவதென்பது அசாத்தியமான தாகும்‌. 

திட்டவட்டமான அரசியல்‌ கருத்துகள்‌ உள்ளவர்கள்‌ அல்‌ 
லது சர்க்காருக்குப்‌ பிடிக்காத அரசியல்‌ கூட்டங்களில்‌ கலந்து 
கொள்ளும்‌ மாணவர்கள்‌ விஷயத்தில்‌ சர்க்கார்‌ கல்லூரிகளில்‌ 
அளவுக்கு மீறி துன்புறுத்துதலும்‌, உளவறிவதும்‌ இருந்து வரு 
கின்றன. நியாயமற்ற இந்தத்‌ தலையீடு உடனடியாக நிறுத்தப்‌ 
பட வேண்டும்‌. அந்நியர்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ திணறிக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ இந்தியா போன்ற ஒரு நாட்டில்‌, தேசிய சுதந்திரத்திற்கான 
இயக்கங்களில்‌ மாணவர்கள்‌ பங்கு கொள்ளுவதைத்‌ தடுப்‌ 
பது சாத்தியமில்லை. தங்களுடைய உற்சாகத்தை, படிப்புக்கு 
பாதகமில்லாத விதத்தில்‌ அவர்கள்‌ கட்டுப்படுத்திக்‌ கொள்ள 

28 


594 கல்வி 


வேண்டுமென்று மட்டும்தான்‌ சொல்லலாம்‌. சண்டை போட்டுக்‌ 
கொண்டிருக்கும்‌ கட்சிகளுடன்‌ அவர்கள்‌ சேரக்கூடாது. ஆனால்‌, 
எந்த அரசியல்‌ அபிப்பிராயம்‌ தமக்கு உகந்தது என்று முடிவு 
செய்து, அதைத்‌ தீவிரமாகப்‌ பரப்பும்‌ உரிமை அவர்களுக்கு 
இருக்க வேண்டும்‌. வகுப்புகளில்‌ சேரும்‌ பிள்ளைகளுக்கும்‌, பெண்‌ 
களுக்கும்‌ கல்வியளித்து, அதன்‌ மூலம்‌ அவர்களுடைய ஒழுக்‌ 
கத்தை உருவாக்க உதவி செய்வதுதான்‌ கல்வி ஸ்தாபனங்களின்‌ 
பணியாகும்‌; பள்ளிக்கூடத்திற்கு வெளியே அவர்களுடைய அர 
சியல்‌ ஈடவடிக்கைகளிலோ ஒழுக்கத்திற்கு விரோதமான இதர 
கடவடிக்கைகளிலோ தலையிடக்‌ கூடாது. 

எங்‌ இத்தியா' ௨ 241-1929 


9 
உயர்தரப்‌ படிப்பைக்‌ கைவிடலாம்‌ 


லட்சக்கணக்கான மக்கள்‌ ஜீவனம்‌ நடத்துவதே கஷ்டமாக 
இருக்கும்போது, பட்டினியால்‌ லட்சக்கணக்கானவர்கள்‌ மடிந்து 
கொண்டிருக்கும்போது, நம்முடைய உறவினர்களுக்கு அதிகப்‌ 
பொருட்‌ செலவில்‌ கல்வியளிக்க வேண்டுமென்று நினைப்பது 
அக்விரமமாகும்‌. கல்லூரி அல்லது வகுப்பறையில்‌ தான்‌ மனம்‌ 
விரிவடையும்‌ என்பதில்லை. கடுமையான அனுபவத்தின்‌ 
மூலமே அது ஏற்படும்‌. உயர்தரக்‌ கல்வி என்று சொல்லப்படு 
வதை நாம்‌ கைவிட்டோமானால்‌, உண்மையான உயர்தரக்‌ கல்வி 
யளிப்பதற்கும்‌, பெறுவதற்கும்‌ நரம்‌ உண்மையான வழிகளைக்‌ 
கண்டு பிடிப்போம்‌. ஒவ்வொரு பையனும்‌ தன்‌ கல்விக்கு வேண்‌ 
டயதைத்‌ தானே சம்பாதித்துக்‌ கொடுக்க வழியில்லையா, இருக்க 
முடியாதா? அம்மாதிரி வழி எதுவும்‌ இல்லாமலிருக்கலாம்‌. அத்‌ 
தகைய வழி இருக்கிறதா, இல்லையா என்பது முக்கியமல்ல. 
அதிகப்‌ பொருட்‌ செலவில்‌ கல்வி பெறுவதை நாம்‌ நிறுத்திக்‌ 
கொண்டோமானால்‌, நம்முடைய சூழ்‌ நிலைக்கேற்ற விதத்தில்‌ 
உயர்தரக்‌ கல்வி பெறுவதற்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்‌ 
போம்‌. லட்சக்கணக்கான மக்களுக்குக்‌ கட்டுபடியாகாததை 
நாம்‌ பெறுவதில்லை என்று உறுதியுடன்‌ மறுப்பதுதான்‌ பொன்‌ 
னான விதியாகும்‌. இப்படி மறுக்கும்‌ சக்தி திடீரென்று நம்மிடம்‌ 
வந்து குதித்துவிடாது. பாமர மக்களுக்குக்‌ கிடைக்காத உடை 
மைகள்‌ அல்லது வசதிகளை காம்‌ வைத்துக்‌ கொள்ளுவதில்லை 
என்ற மனோபாவத்தை வளர்ப்பதுதான்‌ முதல்‌ காரியமாகும்‌. 
அந்த மனோபாவத்திற்கு ஏற்றவாறு நாம்வாழ்க்கையைத்‌ திருத்தி 
யமைத்துக்‌ கொள்ள வேண்டியது உடனடியாகச்‌ செய்ய வேண்‌ 
டிய அடுத்த காரியமாகும்‌. 


_* எங்‌ இந்தியா ? _. 246-1928 


10 
தனக்குத்தானே கல்வி போதனை 


பள்ளிக்கூடங்களுக்கும்‌, கல்லூரிகளுக்கும்‌ போனால்தான்‌ 
அறிவு வளருமென்று நினைப்பது முற்றிலும்‌ ஒரு மூட ஈம்பிக்கை 
யாகும்‌. பள்ளிகளோ, கல்லூரிகளோ ஏற்படுவதற்கு முன்பே 
உலகத்தில்‌ திறமைசாலிகள்‌ இருக்கத்தான்‌ செய்தார்கள்‌. தனல்‌ 
குத்தானே கல்வி போதித்துக்‌ கொள்ளுவதைப்‌ போல்‌ உன்னத 
மானதும்‌, நிலையானதும்‌ வேறு எதுவுமில்லை, அவசியமில்லாத 
அறிவைச்‌ சேகரித்து வைத்துச்‌ கொள்ளும்‌ பாத்திரங்களாகவே 
கல்லூரிகளும்‌, பள்ளிகளும்‌ ஈம்மில்‌ பெரும்பாலோரைச்‌ செய்து 
விடுகின்றன. கோதுமையை விட்டுவிட்டு, தவிடு மாத்திரமே 
எடுத்துக்‌ கொள்ளப்படுகிறது. பள்ளிக்கூடங்களையும்‌, கல்லூரி 
களையும்‌ குறை கூற கான்‌ விரும்பவில்லை, அவற்றிற்கும்‌ உப 
யோகம்‌ இருக்கிறது. ஆனால்‌, அவற்றை மிகவும்‌ பிரமாதப்‌ 
படுத்திக்‌ கொண்டிருக்கிறோம்‌. அறிவைப்‌ பெறுவதற்கான பல 


வழிகளில்‌ அதுவும்‌ ஒன்று, 
ளப்‌ இந்தியா! - 2-6-1931 


11 
ஒரு மாணவரின்‌ சந்தேகம்‌ 


ஒரு மாணவர்‌ கேட்கிறார்‌ : 

“மெட்ரிகுலேஷன்‌ பரீட்சையில்‌ தேர்ச்சி பெற்றவர்‌ அல்லது 
பி.ஏ. பரீட்சையில்‌ தேர்ச்சி பெருத ஒருவருக்கு துரதிர்ஷ்டவச 
மாக இரண்டு, மூன்று குழந்தைகள்‌ இருந்தால்‌, ஜீவனத்திற்குத்‌ 
தேவையானதைச்‌ சம்பாதிப்பதற்கு அவர்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌? தன்னுடைய விருப்பத்திற்கு விரோதமாஃவும்‌, 
ச்‌ வயது ஆவதற்கு முன்பும்‌ கூட அவர்‌ மணந்து கொள்ள 
வேண்டிய நிர்ப்பந்தம்‌ ஏற்பட்டால்‌, அவர்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌ ?'” 

குன்னுடைய மனைவியையும்‌, குழந்தைகளையும்‌ காப்பாற்றத்‌ 
தெரியாதவன்‌ அல்லது தன்‌ விருப்பத்திற்கு விரோதமாக 
மணந்து கொள்ளுபவன்‌ படித்த படிப்பு உதவாக்கரையானது 
என்பதே இதற்குப்‌ பதிலாகும்‌. என்ன செய்வதென்று தெரி 
யாமல்‌ திண்டாடும்‌ மாணவனுக்கு உதவியாக இருக்கச்‌ கூடிய 
விதத்தில்‌ பதிலளிக்க வேண்டியதுதான்‌. தன்னுடைய தேவை 
என்ன என்பதை அவர்‌ சொல்லவில்லை. மெட்ரிகுலேஷன்‌ படித்‌ 
அவர்‌ என்பதற்காக அவர்‌ தன்‌ தேவையை மிகவும்‌ உயர்த்திச்‌ 


506 கல்வி 


சொல்லாமலிருந்தால்‌, சாதாரண ஒரு தொழிலாளியைப்போல்‌ 
அவர்‌ தன்னை பாவித்துக்‌ கொள்ளத்‌ கயாராயிருந்தால்‌, அவர்‌ 
தன்‌ வாழ்க்கைக்குத்‌ தேவையானதைச்‌ சம்பாதித்துக்‌ கொள்ளு 
வதில்‌ ஒரு கஷ்டமும்‌ இருக்க முடியாது. அவருடைய புத்தி 
சாலித்தனம்‌ அவருடைய கைகளுக்கும்‌, கால்களுக்கும்‌ உதவி 
யாக இருக்கவேண்டும்‌. தன்னுடைய புத்திசாலித்தனத்தை 
வளர்த்துக்‌ கொள்ள வாய்ப்பு பெறுக கொழிலாளர்களைவிட 
அவர்‌ ஈன்கு வேலை செய்ய முடியும்‌. இதனால்‌ ஆங்கிலம்‌ கற்றுக்‌ 
கொள்ளாத தொழிலாளிக்கு புத்திசாலித்தனமே இல்லையென்று 
சொல்லுவதாக அர்த்தமில்லை. துரதிர்ஷ்டவசமாக தொழி 
லாளர்சள்‌ தம்‌ மனத்தை அபிவிருத்தி செய்து கொள்ளுவதற்கு 
"உதவியளிக்கப்பட்டதேயில்லை. உலகத்தில்‌ வேறு எந்தப்‌ பகு 
யிலும்‌ சணப்படாத பிரதிகூலத்தின்‌ கீழ்‌ படிச்ச போதிலும்‌, 
பள்ளிக்கூடம்‌ செல்லுபவர்களின்‌ மனம்‌ திறக்கப்படுகின்‌ றது. 
ஆனால்‌ இது கூட, பள்ளிக்கூட, கல்லூரி நாட்களில்‌ பெற்ற 
வறட்டு கெளரவத்தினால்‌ பாதிக்கப்பட்டுவிடுகிறது. மேஜை 
எதிரில்‌ உட்கார்ந்து வேலை செய்தால்தான்‌ சம்பாதிக்க முடியம்‌ 
மென்று மாணவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. ஆகையால்‌, இந்தச்‌ 
கடிதத்தை எழுதியவர்‌ உழைப்பின்‌ உயர்வை உணர்ந்து தன்னை: 
யும்‌, தன்‌ குடும்பத்தையும்‌ காப்பாற்றிக்‌ கொள்ளுவதற்கு அந்தத்‌ 
துறையில்‌ முயற்சி செய்ய வேண்டும்‌. 

அவருடைய மனைவி தன்‌ ஓய்வு நேரங்களில்‌ ஏதாவது 
செய்து, குடும்ப வருமானத்தை ஏன்‌ பெருக்கக்‌ கூடாது 2? அதே 
மாதிரி, குழந்தைகள்‌ ஏதாவது வேலை செய்ய முடியுமென்றால்‌, 
அவர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும்‌. புத்தகங்களைப்‌ படிப்‌ 
பதால்தான்‌ புத்திசாலித்தனத்தை வளர்க்க முடியும்‌ என்ற முற்றி 
லும்‌ தவறான எண்ணத்தைக்‌ கைவிட வேண்டும்‌ ; விஞ்ஞான 
ரீதியில்‌ தொழில்‌ செய்யக்‌ கற்றுக்‌ கொள்ளுவதால்‌ தான்‌ புத்தி 
சாலித்தனத்தை சீக்கிரத்தில்‌ வளர்க்க முடியுமென்ற உண்‌ 
மையை உணர வேண்டும்‌. கைகளை அல்லது கருவியை ஏன்‌ 
ஒரு குறிப்பிட்ட விதத்தில்‌ உபயோகிக்க வேண்டும்‌ என்று 
சொல்லிக்‌ கொடுக்கப்படும்‌ போதெல்லாம்‌, உடனடியாக உண்‌ 
மையான மனவளர்ச்சி ஏற்படுகிறது. படித்தவர்கள்‌ சாதாரண 
தொழிலாளர்களுக்குச்‌ சமமாகத்‌ தம்மை பாவித்துக்‌ கொள்ளத்‌ 
தியாராயிருக்தால்‌, படி தீதவர்களிடையே வேலை இல்லாமை என்ற 
பிரச்னையைக்‌ கஷ்டமில்லாமல்‌ தீர்த்து விடமுடியும்‌. 

ஹரிஜன்‌” 911992 


12 
வெளிநாட்டுப்‌ படிப்புகள்‌ 


நமது மாணவர்கள்‌ வெளிநாடுகளுக்குப்‌ போவதை நான்‌ 
அப்போதுமே ஆதரித்ததில்லை. அப்படிச்‌ செல்லுபவர்கள்‌ திரும்பி 
வரும்போது, இந்தியாவின்‌ சூழ்கிலைக்குப்‌ பொருந்தாதவர்களாக 
இருக்கிறார்கள்‌ என்பதே என்னுடைய அனுபவமாகும்‌. நாட்டின்‌ 
சூழ்கிலையிலிருந்து தோன்றும்‌ அனுபவம்தான்‌ மிகுந்த வளமுள்‌ 

காது ; வளர்ச்சிக்கு மிகவும்‌ அதிகமாக உதவுவதும்‌ அதுதான்‌. 
௮4 ஹரிஜன்‌ 8-9-1946 


13 
மாணவர்களும்‌ அரசியலும்‌ 


கட்டுப்பாடான மாணவர்‌ ஸ்தாபனம்‌ ஒன்றிருந்தால்‌, அது 
சேவைக்கான ஒரு மகத்தான கருவியாக இருக்க முடியும்‌. 
அதனுடைய கோக்கம்‌ ஒன்றே ஒன்றாகத்தான்‌ இருக்க முடியும்‌, 
அதாவது நல்ல வருவாய்‌ அளிக்கும்‌ உத்தியோகங்களை தீ தேடிக்‌ 
கொண்டிருப்பதல்ல, தாய்‌ காட்டின்‌ சேவைக்குத்‌ தயார்‌ செய்து 
கொள்ளுவது என்பதே லட்சியமாக இருக்க வேண்டும்‌. அவர்கள்‌ 
அப்படிச்‌ செய்தால்‌, அவர்களுடைய அறிவு பெரிதும்‌ வளரும்‌, 
கிளர்ச்சி என்பது தமது படிப்புகளை முடித்தவர்களுக்குத்தான்‌. 
தமது அறிவை வளர்த்துக்‌ கொள்ளுவது ஒன்றுதான்‌ படித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ போது மாணவர்களின்‌ ஒரே வேலையாக இருக்க 
வேண்டும்‌. இன்று நடைமுறையில்‌ உள்ள கல்வித்‌ திட்டம்‌, 
இச்தியாவிலுள்ள பாமர மக்களின்‌ ஈலன்களுக்கு விரோதமான 
முறையிலேயே உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போதுள்ள கல்வி 
முறை தேசத்திற்குச்‌ சிறிது உபயோகமாயிருந்திருக்கிறது என்று 
கிரூபிப்பது சாத்தியமே. ஆனால்‌, அது சொற்பமானதேயாகும்‌. 
அதைக்‌ கண்டு யாரும்‌ ஏமாந்து விடவேண்டாம்‌. அது உபயோக 
மாக இருக்கிறதா என்பதற்குச்‌ சோதனை இதுதான்‌ : உணவு. 
உடை உற்பத்திக்கு அது பலனளிக்கத்தக்க விதத்தில்‌ உதவி 
செய்திருக்கிறதா 2 ஒரு காட்டில்‌ அளிக்கப்படும்‌ கல்வி அந்த 
காட்டின்‌ வளர்ச்சிக்கு உதவி செய்திருக்கிறதா என்பது, கண்‌ 
ணெைதிரில்‌ காட்டக்‌ கூடியதாக இருக்க வேண்டும்‌. இந்தியாவில்‌ 
கல்வி அந்த நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்பதை யார்‌ 
மறுக்க முடியும்‌? ஆகையால்‌, இப்போதுள்ள கல்வி முறையில்‌ 
உள்ள குறைபாடுகளைக்‌ கண்டுபிடித்து, கூடியவரையில்‌ தம்மைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ அவற்றை நீக்க முயற்சிப்பதுதான்‌ அந்த ஸ்தா 


598 கல்வி 


பனத்தின்‌ கோக்கமாயிருக்க வேண்டும்‌. தம்முடைய சரியான 
நடத்தையின்‌ மூலம்‌ அவர்கள்‌ கல்வி ஸ்தாபனங்களின்‌ தலைவர்‌ 
களைத்‌ தம்‌ கருத்துக்குத்‌ திருப்ப முடியும்‌. அப்படிச்‌ செய்தால்‌, 
அவர்கள்‌ கட்சி அரசியலில்‌ சிக்கிக்‌ கொள்ளவே மாட்டார்கள்‌. 
திருத்தியமைக்கப்படும்‌ திட்டத்தில்‌ நிர்மாண வேலைத்‌ திட்டம்‌ 
உரிய இடம்‌ பெறுவது இயற்கையே. அவர்களுடைய செய்கை 
நாட்டின்‌ அரசியலைத்‌ தூய்மையாக வைத்துக்‌ கொள்ளுவதற்கும்‌: 
மறைமுகமாக உதவி செய்யும்‌. 


நாட்டின்‌ சுதந்திரப்‌ போராட்ட காலத்தில்‌, மாணவர்கள்‌ 
கல்வியைப்பற்றி நான்‌ சொன்னது மறக்கப்பட்டுவிட்டது போல்‌ 
தோன்றுகிறது. பள்ளிகளிலும்‌, கல்லூரிகளிலும்‌ இருக்கும்‌ 
போது மாணவர்கள்‌ அரசியலுக்கு வரவேண்டுமென்று நான்‌ 
அழைக்கவில்லை, சாத்திரீய ஒத்துழையாமையையே நான்‌ 
போதித்தேன்‌. இந்தக்‌ கல்வி ஸ்தாபனங்களைக்‌ காலி செய்து 
விட்டு, அவர்கள்‌ சுதந்திரப்‌ போராட்டத்தில்‌ குதிக்க வேண்டு 
மென்று கூறியிருந்தேன்‌. தேசிய சர்வகலாசாலைகள்‌, பள்ளிக்‌ 
கூடங்கள்‌, கல்லூரிகள்‌ ஏற்பட வேண்டுமென்றும்‌ வற்புறுத்தி 

யிருந்தேன்‌. 3 
_*ஹரிஜன்‌' - 7-9-1947 


14 
அரசியல்‌ கட்சிகளும்‌ மாணவர்களும்‌ 


9_ந்தேதி ஏற்பாடு செய்யப்படும்‌ மாணவர்‌ வேலை நிறுத்தம்‌ 
கம்யூனிஸ்ட்‌ மாணவர்களின்‌ முயற்சியேயொழிய, காங்கிரஸ்‌ 
மாணவர்களுக்கு அதில்‌ சம்பந்தமில்லையென்று சில மாணவர்கள்‌ 
எழுதியிருந்த கடிதத்தைப்‌ பற்றி காந்திஜி குறிப்பிட்டார்‌. 
உத்தேச வேலை நிறுத்தத்தில்‌ காங்கிரஸ்‌ மாணவர்கள்‌ கலந்து 
கொள்ளாததை அவர்‌ பாராட்டினார்‌, ஆயினும்‌, இம்மாதிரி வேலை 
நிறுத்தங்களைப்பற்றி தான்‌ ஏற்கனவே கூறியிருப்பதை ஊர்ஜி 
தம்‌ செய்தார்‌. அதாவது, மாணவர்கள்‌ சம்பந்தப்பட்ட வரையில்‌, 
அவர்களுக்குக்‌ கட்சி அரசியல்‌ கூடாது. மாணவர்களிடையே 
சோஷலிஸ்ட்‌, கம்யூனிஸ்ட்‌, சாங்கிரஸ்‌ என்ற பிரிவுகள்‌ இருக்கக்‌ 
கூடாது. அவர்கள்‌ முற்றிலும்‌ மாணவர்களாகவே இருக்க 
வேண்டும்‌ ; முடிந்தவரையில்‌ அறிவை வளர்த்துக்‌ கொள்ள 
வேண்டுமென்ற உறுதியுடன்‌ இருக்க வேண்டும்‌. அதுவும்‌ மக்க 
ளின்‌ சேவைக்காகவேயொழிய, உத்தியோகங்கள்‌ பெறுவதத்‌ 
கல்ல என்ற உறுதியுடன்‌ இருக்க வேண்டும்‌ என்றார்‌ காந்திஜி, 


_' ஹரிஜன்‌ ” - 181-1948 


15 
மாணவர்‌ வாழ்க்கை 


மாணவர்களின்‌ வாழ்க்கை "சந்நியாசிகளுடைய வாழ்க்கை 
யைப்‌ போன்றதாகும்‌. ஆகையால்‌, ஒரு பிரம்மச்சாரிக்கேற்ற 
வாறு முழுமையான பரிசுத்தத்துடனும்‌, ஒழுக்கத்துடனும்‌ நீங்கள்‌ 
வாழ்க்கை ஈடத்த வேண்டும்‌. பழைய நாகரிகமும்‌, புதிய காக 
ரிகமும்‌ மாணவர்கள்‌ மீது ஆதிக்கம்‌ பெறுவதற்கு ஒன்றோ 
டொன்று போட்டிபோட்டுக்‌ கொண்டிருக்கின்றன. பழைய 
நாகரிகம்‌ தன்னடக்கத்தை வற்புறுத்துகிறது. ஒரு மனிதன்‌ 
மனமுவந்து எவ்வளவுக்கெவ்வளவு தனது தேவைகளைக்‌ குறைத்‌ 
துச்‌ கொள்ளுகிறானோ, அவ்வளவுக்கவ்வளவு உயர்த்து வாழ்க்‌ 
கைப்‌ பாதையில்‌ அவன்‌ முன்னேற்றம்‌ அடைகிறான்‌ என்றும்‌ 
கூறுகிறது. ஆனால்‌, ஒருவருடைய தேவைகளை அதிகரித்துக்‌ 
கொள்ளுவதுதான்‌ முன்னேற்றம்‌ என்று இன்றைய நாகரிகம்‌ 
கூறுகிறது. தருமமான வாழ்க்கை நடத்துவதற்கும்‌, அதர்மமான 
வாழ்க்கை நடத்துவதற்குமிடையே என்ன வேற்றுமை இருக்‌ 
கிறதோ, அதே வேற்றுமை தன்னடக்கத்திற்கும்‌, மனம்‌ போன 
வாக்கில்‌ போவதற்குமிடையே இருக்கிறது. தன்னடக்கத்தைப்‌ 
போதிக்கும்‌ முறை லோகாயதமான வாழ்க்கைக்கு ஒரு தாழ்ந்த 
ஸ்தானத்தை அளிக்கிறது; ஈமது சிந்தனைகள்‌, உணர்ச்சிகள்‌ 
முதலியவைகளுக்கு அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்கிறது. நமது 
மக்கள்‌ புதிய காகரிகத்தினால்‌ கவரப்பட்டு, பழைய நாகரிகத்தை 
உதறித்தள்ளிவிடுவார்களோ என்ற அபாயம்‌ இப்போது இருக்‌ 
கிறது. இந்த அபாயத்தைத்‌ தவிர்க்க மாணவர்கள்‌ எவ்வளவோ 
செய்ய முடியும்‌. உதாரணமாக, இந்த சர்வகலாசாலையின்‌ 
மாணவர்கள்‌ என்ன செய்கிறார்கள்‌ என்பதைக்‌ கொண்டுதான்‌ 
மதிப்பிடப்படுவார்களேயொழிய, அவர்களுக்கு என்ன தெரியும்‌ 
என்பதைக்‌ கொண்டல்ல. ஆகையால்‌, இந்த சர்வகலாசாலையில்‌ 
தருமத்தைப்‌ போதிப்பது, அதை நடைமுறையில்‌ அனுஷ்டிப்பது 
ஆகியவைகளுக்கு முதலிடம்‌ கொடுக்க வேண்டும்‌. இந்த 
கோக்கம்‌ நிறைவேறுவதற்கு மாணவர்கள்‌ தமது மனப்பூர்வமான 
ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும்‌. தருமம்‌ என்றால்‌ என்ன? 
அதாவது, இந்தியாவில்‌ ஈம்முடைய தனிப்பட்ட வாழ்‌ 
வும்‌, சமூக வாழ்வும்‌ எப்படி இருக்க வேண்டும்‌ என்பதைப்‌ 
பற்றி முதலில்‌ காம்‌ தெளிவாகப்‌ புரிந்து கொண்டாலொழிய, 
அரசியல்‌ சீர்திருத்தங்களினால்‌ ஈமக்கு உண்மையான பலன்‌ 
எதுவும்‌ கிடைக்காதென்பதே என்னுடைய அபிப்பிராயமாகும்‌. 
ஏனெனில்‌, தருமத்தை ஸ்காபிக்கப்போவது இந்த சீர்திருத்‌ 
தங்கள்‌ அல்ல; சீர்திருத்தங்களில்‌ உள்ள குறைபாடுகளை எடுத்‌ 
துக்காட்டி, அவற்றைப்‌ போக்குவதற்கு உதவி செய்யக்‌ கூடியது 

தருமம்தான்‌. 
நவ ஜீவன்‌" - 29--1--1020 


16 
யந்திர யுகம்‌ 


தக்ளி ஒன்றுதான்‌ இருக்கிறது என்று அர்த்தமில்லை ; ஆனால்‌ 
அது ஒன்றைத்தான்‌ எல்லோரும்‌ பழகிக்‌ கொள்ள முடியும்‌. 
காகிதம்‌ செய்தல்‌, பனைவெல்லம்‌ செய்தல்‌ போன்றவைகளும்‌ 
இருக்கின்றன. எந்தத்‌ தொழில்‌ எர்தப்‌ பள்ளிக்கூடத்திற்கு 
மிகவும்‌ ஏற்றதாயிருக்குமென்று கண்டுபிடிக்க வேண்டியது 
மந்திரிகளின்‌ வேலையாகும்‌. யந்திரங்களில்‌ மோகம்‌ கொண்டிருப்‌ 
பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்க விரும்புகிறேன்‌ : யந்திரங்‌ 
களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்‌ கொடுப்பதன்‌ பலனாக மனி 
தர்களே யந்திரங்களாகிவிடக்‌ கூடிய அபாயம்‌ இருக்கிறது. 
யந்திர யுகத்தில்‌ வாழவிரும்புகிறவர்களுக்கு என்‌ திட்டம்‌ 
பிரயோசனப்படாது; ஆனால்‌, யந்திரங்களின்‌ மூலம்‌ கிராமவாசி 
களை உயிர்வாழச்‌ செய்ய முடியாதென்பதையும்‌ உங்களிடம்‌ 
தெரிவித்துக்‌ கொள்ள விரும்புகிறேன்‌. உயிருள்ள 30 கோடி 
யந்திரங்கள்‌ இருக்குமிடத்தில்‌ உயிரற்ற புதிய யந்திரங்களைக்‌ 
கொண்டு வரவேண்டுமென்று நினைப்பதில்‌ அர்த்தமே இல்லை. 
சித்தாந்த ரீதியாக இத்திட்டம்‌ எப்படி யிருந்தபோதிலும்‌, கல்வி 
ரீதியில்‌ இது நல்ல திட்டம்தான்‌ என்று டாக்டர்‌ ஜாகிர்‌ 
ஹுஸேன்‌ கூறியது சரியல்ல. இந்தத்‌ திட்டத்தின்‌ விவரங்‌ 
களைப்பற்றி அறிந்த ஒரு மாது என்னிடம்‌ வந்திருந்தார்‌. நான்‌ 
வகுத்த திட்டத்திற்கும்‌, அதன்‌ செயல்‌ முறை விவரங்களுக்கு 
மிடையே மிகுந்த வேற்றுமை இருப்பதாக அவர்‌ கூறினார்‌. ஆனால்‌, 
திருப்தி ஏற்பட்டாலொழிய அதை அவர்‌ ஒப்புக்‌ கொள்ள 
வேண்டுமென்று கான்‌ கேட்கவில்லை. ஈம்‌ மக்கள்‌ உண்மையாக 
நடந்து கொண்டால்‌, இந்த நாட்டில்‌ அடிமைகளே இருக்கமாட்‌ 
டார்கள்‌. 


௩௩1 ஹரிஜன்‌ ' . 80-10-1997 


17 
உங்கள்‌ கடமையைச்‌ செய்யுங்கள்‌ 
[வேலூர்‌ மாணவர்கள்‌ கூட்டத்தில்‌ காந்திஜி செய்த 
பிரசங்கத்தின்‌ விவரங்கள்‌ கீழே கொடுக்கப்பட்டுள்ளன :] 
எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள்‌ இருக்கின்றன. ஆயினும்‌, 


இக்கியா பூராவிலும்‌ உள்ள மாணவர்கள்‌ என்னிடம்‌ காட்டும்‌ 
அன்பு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும்‌, ஆறுதலையும்‌ அளித்து 


உங்கள்‌ கடமையைச்‌ செய்யுங்கள்‌ 601 


வந்திருக்கிறது. என்னுடைய சமைமை மாணவர்கள்‌ பெரும்‌ 
அளவுக்குக்‌ குழைத்திருக்கிறார்கள்‌. தனிப்பட்ட முறையில்‌ 
மாணவர்கள்‌ என்னிடம்‌ இவ்வளவு அன்பு காட்டியபோதிலும்‌, 
அவர்கள்‌ செய்ய வேண்டிய காரியங்கள்‌ இன்னமும்‌ எவ்வளவோ 
இருக்கின்றன. நீங்கள்தான்‌ எதிர்காலத்தின்‌ நம்பிக்கை. 
நீங்கள்‌ கல்லூரிகளிலிருந்தும்‌, பள்ளிகளிலிருந்தும்‌ வெளியே 
வந்த பிறகு, இட்‌ நாட்டிலுள்ள ஏழைகளுக்குக்‌ தலைமை தாங்கி 
கடத்துவதற்காகப்‌ பொது வாழ்வுக்கு அழைக்கப்படுவீர்கள்‌. 
ஆகையால்‌, மாணவர்களாகிய நீங்கள்‌ உங்கள்‌ பொறுப்பை 
உணர்ந்து அதை இன்னும்‌ உருவான விதத்தில்‌ காட்ட வேண்டு 
மென்று விரும்புகிறேன்‌. மாணவர்கள்‌ தாம்‌ படிக்கும்‌ காலத்தில்‌ 
பல உன்னத உணர்ச்சிகளைக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. அனால்‌, 
படிப்புக்‌ காலம்‌ முடிந்தவுடன்‌ இவை மறைந்துவிடுகின்றன. இது 
குறிப்பிடத்தக்கதும்‌, அதே சமயத்தில்‌ வருக்கத்தக்கதுமான 
ஒரு உண்மையாகும்‌. அவர்களில்‌ பெரும்பாலோர்‌ தமக்கு 
ஏதாவது வேலை கிடைக்காதா என்று தேடிக்கொண்டிருக்‌ 
கிறார்கள்‌. இதில்‌ ஏதோ தவறு இருக்கத்தான்‌ வேண்டும்‌. ஒரு 
காரணம்‌ தெளிவாக இருக்கிறது. நமது கல்வீ முறை சரியான 
தாக இல்லையென்பதை கல்வித்துறையில்‌ சம்பந்தப்பட்ட ஓவ்‌ 
வொருவரும்‌ அறிந்திருக்கிறார்‌. அது நாட்டின்‌ தேவைகளுக்கேற்ற 
விதத்தில்‌ இல்லை; அதிலும்‌, ஓட்டாண்டியான இந்தியாவின்‌ 
தேவைகளுக்குக்‌ கொஞ்சமும்‌ ஏற்றதாக இல்லை. அளிக்கப்படும்‌ 
கல்விக்கும்‌, வீட்டு வாழ்க்கை, கிராம வாழ்க்கைக்கும்‌ எந்த 
சம்பந்தமும்‌ இல்லாமலிருக்கிறது. 


இன்றியமையாத ஒரு நிபந்தனை 

இப்போதுள்ள நிலைமையில்‌, மாணவர்கள்‌ என்ன செய்ய 
முடியும்‌? தேசத்திற்குத்‌ தொண்டு செய்வதற்கு நாம்‌ இன்னும்‌ 
என்ன செய்யலாம்‌ என்பதை நாம்‌ பரிசீலனை செய்யவேண்டும்‌. 
மாணவர்கள்‌ தம்மைத்தாமே ஆன்ம சோதனை செய்து கொண்டு, 
தம்முடைய நற்குணங்களை வளர்த்துக்‌ கொள்ளவேண்டும்‌ 
என்பதே எனக்குத்‌ தோன்றும்‌ பதிலாகும்‌; மாணவர்‌ உலகம்‌ 
தனது கடமையைச்‌ செய்ய வேண்டும்‌ என்று, ஆர்வமுள்ள மற்ற 
பலருக்கும்‌ தோன்றும்‌ பதிலும்‌ அதுவேயாகும்‌. நல்ல கல்வி 
முறையைக்‌ கட்டி வளர்ப்பதற்கு தனிப்பட்ட வாழ்வில்‌ தூய்மை 
இருக்க வேண்டுமென்பது இன்‌ நியமையாத ஒரு நிபந்தனையாகும்‌. 
நான்‌ ஆயிரக்கணக்கான மாணவர்களை நேரில்‌ சந்தித்துக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. அவர்களுடன்‌ கடிதப்‌ போக்கு வரத்து 
செய்கிறேன்‌. அவர்கள்‌ தமது மனத்திலுள்ளவைகளையெல்லாம்‌ 
ஒளிவு மறைவில்லாமல்‌ என்னிடம்‌ சொல்லுகிறார்கள்‌. இதை 
பெல்லாம்‌. பார்க்கும்போது, இன்னும்‌ எவ்வளவோ செய்ய 
வேண்டியிருக்கிறதென்பது தெளிவாகத்‌ தெரிகிறது. கான்‌ 
சொல்லுவது உங்களுக்கெல்லாம்‌ நன்றாகப்‌ புரிகிறதென்றே நம்பு 
கிறேன்‌. மாணவன்‌ என்ற வார்த்தைக்கு ஈமது மொழிகளில்‌ 


602 கல்வி 


பிரம்மச்சாரி என்ற அழகான வார்த்தை ஒன்றிருக்கிறது. பிரம்மச்‌ 
சாரி என்ற வார்த்தையின்‌ அர்த்தம்‌ என்னவென்பதை நீங்கள்‌ 
அறிவீர்களென்றே நினைக்கிறேன்‌. கடவுளைத்‌ தேடுபவன்‌, 
குறைந்த பட்ச காலத்தில்‌ கடவுளுக்கு சமீபமாகப்‌ போகக்‌ 
கூடியவிதத்தில்‌ நடந்து கொள்ளுபவன்‌ என்பதே அதன்‌ அர்த்த 
மாகும்‌. உலகிலுள்ள பெரிய மதங்களிடையே பல வேறுபாடுகள்‌ 
இருக்கலாம்‌. ஆயினும்‌, பரிசுத்தமற்ற ஹிருதயம்‌ உள்ள ஆணோ, 
பெண்ணோ ஆண்டவன்‌ சன்னிதியில்‌ நிற்க முடியாது என்ற 
அடிப்படை உண்மை சம்பந்தப்பட்டவரையில்‌ மதங்களிடையே 
கருத்து வேற்றுமை கிடையாது. நமது அறிவு, வேதபாராயணம்‌, 
சமஸ்கிருத, லத்தீன்‌, கிரேக்க மொழிகளில்‌ புலமை ஆகிய 
எவ்வளவோ நஈமக்கிருக்கலாம்‌. ஆனால்‌ உள்ளத்தூய்மையை 
வளர்க்க அவை உதவி செய்யவில்லையென்றால்‌ ஒரு பிரயோசன மு 
மில்லை. நல்லொழுக்கத்தை வளர்ப்பதே எந்தக்‌ கல்வியின்‌ 
நோக்கமுமாக இருக்கவேண்டும்‌. 


கம்பிக்கையை இழக்காதீர்கள்‌ 


ஷிமோகாவிலுள்ள ஆங்கில நண்பர்‌ ஒருவர்‌ என்னிடம்‌ 
வந்தார்‌. அவரை முன்பு எனக்குத்‌ தெரியாது. இந்தியா உண்‌ - 
மையிலேயே ஆன்மிகத்‌ துறையில்‌ அபிவிருத்தி பெற்ற நாடாக 
இருந்தால்‌, கடவுளை அறிய வேண்டும்‌ என்ற ஆர்வம்‌ மாணவர்‌ 
களிடம்‌ ஏன்‌ காணப்படவில்லை? பகவத்‌ கீதை என்றால்‌ என்ன 
என்பதுகூடப்‌ பல மாணவர்களுக்குத்‌ தெரியவில்லை. இதற்குக்‌ 
காரணம்‌ என்னவென்று கேட்டார்‌. என்‌ மனத்திற்கு உண்மை 
யானது என்றுபட்ட ஒரு சமாதானத்தை அவருக்குக்‌ கூறினேன்‌, 
அந்த சமாதானத்தை இப்போது உங்கள்‌ முன்பு கூறப்போவ 
தில்லை; அந்தப்‌ பெரிய குறைபாட்டை மன்னிக்கப்போவது 
மில்லை. இங்கு கூடியுள்ள மாணவர்களை மனப்பூர்வமாக ஒன்று 
கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. அதாவது, நீங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ 
ஆன்ம சோதனை செய்துகொள்ள வேண்டும்‌. நான்‌ கூறும்‌ 
கருத்துகள்‌ சரியாய்‌ இருந்தால்‌, உங்களை நீங்களே திருத்திக்‌ 
கொள்ள ஆரம்பிக்க வேண்டும்‌. உங்களில்‌ மிகப்‌ பெரும்பான்‌ 
மையோர்‌ ஹிந்துக்கள்‌ என்பதை நான்‌ அறிவேன்‌. மிக எளி 
யதும்‌, அழகானதும்‌, உள்ளத்தைக்‌ கவருவதென்று நான்‌ கருது 
வதுமான கீதையை நீங்கள்‌ படித்துப்‌ புரிந்நுகொள்ள வேண்டு 
மென்று கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. தம்முடைய உள்ளங்களைப்‌ 
பரிசுத்தமாக்கிக்கொள்ள வேண்டுமென்பதற்காக, இந்த உண்‌ 
மையைத்‌ தேடிச்‌ செல்லுபவர்களின்‌ அனுபவம்‌ என்னவெனில்‌, 
கடவுளிடம்‌ மனப்பூர்வமாக பக்தி செலுத்தினாலொழிய, அரே 
மாக இது அசாத்தியமான தாயிருக்கும்‌. ஆகையால்‌, நீங்கள்‌ 
என்ன செய்தாலும்‌, கடவுளிடம்‌ ஈம்பிக்கையை இழந்துவிடர 
தீர்கள்‌. இதைப்‌ பற்றி உங்களுக்கு நான்‌ விளக்கிக்‌ கூற 
முடியாது; ஏனெனில்‌, இது காரண காரியங்களை மீறிய 
ஒன்றாகும்‌. ஆனால்‌, உண்மையான தாழ்மை உணர்ச்சியை 


தேவையில்லாத விடுமுறை 603 


நீங்கள்‌ வளர்க்க வேண்டும்‌; இவ்வளவு ஆச்சாரியர்கள்‌, ரிஷிகள்‌, 
மற்றும்‌ பலரை மூட கம்பிக்கைக்சாரர்கள்‌ என்று உதறிவிடாமல்‌, 
அவர்களுடைய அனுபவங்களைப்‌ பின்பற்ற வேண்டும்‌. இதை 
மட்டும்‌ நீங்கள்‌ செய்தால்‌, கான்‌ விரும்பும்‌ மற்றவைகளெல்லா.ம்‌ 
உங்களுக்குக்‌ தெளிவாக விளங்கிவிடும்‌. உங்களுடைய உண்‌ 
மைக்கு இதையே நரன்‌ சோதனையாகக்‌ கருதுவேன்‌. கடவுளிடம்‌ 
உங்களுக்கு உண்மையாகவே நம்பிக்கை இருந்தால்‌, அவருடைய 
மிகவும்‌ தரழ்மையான சிருஷ்டியினிடமும்‌ கூட நீங்கள்‌ உணர்ச்சி 
காட்டாமல்‌ இருக்க முடியாது. கைராட்டினமோ, கதரோ, 
தீண்டாமையேோ, பூர்ண மதுவிலக்கோ, குழந்தை விதவைகள்‌, 
குழந்தை மணம்‌ போன்ற சமூக சீர்திருத்தங்களோ எதுவாயிருந்‌ 
தாலும்‌, எல்லாம்‌ ஒரே நூலக்திலிருந்துதான்‌ தோன்றுகின்றன 
என்பதை அறிவீர்கள்‌. 

இந்த ஒரு ஸ்தாபனத்தில்‌ மட்டும்‌ நீங்கள்‌ 1400 பேர்களுக்கு 
மேல்‌ இருக்கிறீர்களென்று அறிகிறேன்‌. இந்த 1400 பேர்களும்‌ 
கினசரி அரைமணி நேரம்‌ நூற்றால்‌, காட்டின்‌ செல்வத்தை 
எவ்வளவு பெருக்க முடியுமென்று யோசித்துப்‌ பாருங்கள்‌. இந்த 
3400 பேர்களும்‌ திண்டாமைக்காக எவ்வளவு செய்ய முடியும்‌ 
என்பதையும்‌ யோசித்துப்‌ பாருங்கள்‌. இங்குள்ள 1400 இளைஞர்‌ 
களும்‌ ஒரு பிரதிக்ஞை எடுத்துக்கொள்ள முடியும்‌. அதாவது, 
குழந்தைகளை மணந்துகொள்ளுவதில்லை என்று நீங்கள்‌ உறுதி 
எடுத்துக்கொண்டால்‌, உங்களைச்‌ சுற்றியுள்ள சமூகத்தில்‌ நீங்கள்‌ 
எவ்வளவு பெரிய சீர்திருத்தம்‌ செய்ய முடியுமென்பதை யோசித்‌ 
துப்‌ பாருங்கள்‌. நீங்கள்‌ 1400 பேர்களும்‌, அல்லது உங்களில்‌ 
கணிசமான பகுதியினர்‌ உங்களுடைய ஓய்வு நேரத்தையோ 
அல்லது ஞாயிற்றுக்‌ கிழமைகளில்‌ ஒரு பகுதியையோ மதுவிலக்‌ 
குக்காகச்‌ செலவிடலாம்‌. குடிப்‌ பழக்கம்‌ உள்ளவர்களிடையே 
நிங்கள்‌. சென்று, அன்புடன்‌ அவர்களுக்கு அதன்‌ தீமையை 
எடுத்துச்‌ சொன்னால்‌, அவர்களுக்கும்‌ நாட்டுக்கும்‌ எவ்வளவு 
சேவை செய்தவர்களாவீர்கள்‌ 2 உங்களுடைய மனத்தை மாற்‌ 
திக்கொண்டு, உங்களுடைய கண்ணோட்டத்தையும்‌ மாற்றிக்‌ 
கொண்டால்‌ போதும்‌. இதற்கு நீங்கள்‌ வேறு எந்தப்‌ பெரிய 


; i ப்ய வேண்‌ ல்லை. 
முயற்சியும்‌ செய்ய வேண்டிய தில்லை அம்‌ தமழ்‌ ப்ர 


18 
தேவையில்லாத விடுமுறை 


(பச்சையப்பன்‌ கல்லூரியில்‌ காந்திஜி செய்த பிரசங்கத்‌ 
திலிருந்து சில பகுதிகள்‌ கீழே கொடுக்கப்பட்டுள்ளன :) 
தரித்திர நாராயணனுக்காக என்னிடம்‌ நீங்கள்‌ கொடுத்த 
பரிசகளுக்கு நன்றி செலுத்துகிறேன்‌. 


604 கல்வி 


கைராட்டின த்தினிடம்‌ உங்களுக்குள்ள அன்பைக்‌ காட்டு 
வதற்கு இதுவே முதலாவதும்‌, கடைசியானதுமான பணமுடிப்‌ 
பாக இருந்துவிட வேண்டாம்‌. உங்களுடைய அன்பைக்‌ காட்டு 
வதற்கு இதுதான்‌ கடைசிச்‌ செய்கை என்றால்‌, எனக்கு மிகவும்‌ 
தரும சங்கடமாக இருக்கும்‌, இந்தப்‌ பணத்தின்‌ மூலம்‌ உற்பத்தி 
செய்யப்படும்‌ கதரை நீங்கள்‌ உபயோகிக்கவில்லை யென்றால்‌, 
அந்தப்‌ பணத்தினால்‌ எனக்கு ஒரு பலனும்‌ இல்லை. வாயளவில்‌ 
சர்க்காவினிடம்‌ அன்பு தெரிவிப்பதும்‌, பெரிய மனித தோரணை 
யில்‌ என்னிடம்‌ சில ரூபாய்களைக்‌ கொடுப்பதும்‌ சுயராஜ்யத்‌ 
தைக்‌ கொண்டு வந்துவிடாது. உழைத்துப்‌ பாடுபட்டும்‌ பட்டினி 
கிடக்கும்‌ லட்சக்கணக்கான மக்களின்‌ பிரச்னைகளையும்‌ அது 
தீர்க்காது. உழைத்துப்‌ பாடுபடும்‌ மக்கள்‌ என்று சொன்னேன்‌. 
இது அவ்வளவு சரியானதல்ல. துரதிர்ஷ்டவசமாக ஆடைகள்‌ 
விஷயத்தில்‌ நமது ருசியை காம்‌ மாற்றிக்கொள்ளாகதால்‌, 
இவர்கள்‌ வருடம்‌ பூராவும்‌ உழைத்துப்‌ பாடுபடுவது அசாத்திய 
மாகிவிட்டது. வருடத்தில்‌ நான்கு மாதங்களாவது அவர்களுக்‌ 
குத்‌ தேவையில்லாத விடுமுறையை அவர்கள்மீது சுமத்தியிருக்கி 
ரோம்‌. இது என்னுடைய கற்பனையல்ல. இந்த மக்களிடையே 
அனுபவம்‌ உள்ள நம்‌ நாட்டினர்‌ கூறுவதை நீங்கள்‌ நிராகரிக்க 
லாம்‌. ஆனால்‌, பல ஆங்கில நிர்வாகிகளே இந்த உண்மையைக்‌ கூறி 
ருக்கிறார்கள்‌. இந்தப்‌ பண முடிப்பை நான்‌ எடுத்துக்கொண்டு 
போய்‌, பட்டினி கிடக்கும்‌ சகோதரிகளிடையே விகியோகிக்தால்‌, 
அதனால்‌ பிரச்னை தீர்ந்துவிடாது. அது அவர்களுடைய உள்‌ 
ளத்தை இன்னும்‌ ஏழ்மையான தாக்கிவிடும்‌. அவர்கள்‌ பிச்சைக்‌ 
காரர்களாகி தருமத்தை நம்பி வாழும்‌ பழக்கத்தை மேற்கொண்டு 
விடுவார்கள்‌. இவர்கள்‌ தமக்கென்று சொந்தமான வீடுகளில்‌ 
இருந்துகொண்டு வேலை செய்ய வாய்ப்பளிப்பதே நாம்‌ செய்ய 
வேண்டியதாகும்‌. நீங்கள்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்கக்கூடிய 
வேலை இது ஒன்றுதான்‌. இது கெளரவமான வேலையாகும்‌; 
நல்ல வேலையும்‌ கூட. ஒரு அணா என்றால்‌ உங்களுக்கு அற்ப 
மாகத்‌ தோன்றலாம்‌. நாலைந்து மைல்‌ நடந்து செல்வதற்குப்‌ 
பதிலாக, ஒரு டிராம்‌ வண்டியில்‌ ஏறிக்கொண்டு உங்கள்‌ நேரத்‌ 
தைக்‌ கழிப்பதற்கு இந்தக்‌ காசை நீங்கள்‌ செலவிடுவீர்கள்‌. 
ஆனால்‌, இந்தக்‌ காசு ஏழையான ஒரு சகோரதரிக்குக்‌ கிடைத்‌ 
தால்‌ அதனால்‌ பலன்‌ ஏற்படுகிறது. அதற்கு அவள்‌ உழைக்‌ 
கிறாள்‌. தன்‌ கையால்‌ நூற்ற நூலைக்‌ கொடுக்கிறாள்‌. அர்த 
நூல்‌ மன்னர்களுக்கும்‌, சீமான்களுக்கும்‌ ஆடைகள்‌ நெய்யத்‌ 
தகுதியுள்ளதாகும்‌. இந்த ஒரு விஷயத்தைப்‌ பற்றியே உங்க 
னிடம்‌ நான்‌ பேசிக்கொண்டிருக்கக்‌ கூடாது. இதுவரையில்‌ 
இல்லாவிட்டாலும்‌, இனிமேலாவது கதரைத்‌ தவிர வேறு 
சதையும்‌ அணிவதில்லை என்ற உங்களுடைய உறுதிக்கு இது 
ஒரு அடையாள மல்லவென்றால்‌, உங்களுடைய இந்தப்‌ பண 
முடிப்பு எனக்கு இடையூறாக இருக்குமே யொழிய உதவியாக 
இராது. 


தேவையில்லாத விடுமுறை 605 


நீங்கள்‌ இந்தப்‌ பண முடிப்பை எனக்கு அளித்திருக்‌ 
கிறீர்கள்‌. என்னைப்‌ பாராட்டியிருக்கிறீர்கள்‌. நீங்கள்‌ கதரில்‌ 
கம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்‌ என்று கான்‌ ஏமாந்துவீடாமல்‌: 
இருப்பேனாக, நீங்கள்‌ சொன்னபடி செய்ய வேண்டுமென்று 
நான்‌ விரும்புகிறேன்‌. இந்தியாவின்‌ மணிகளாகிய நீங்கள்‌ 
என்ன ஏமாற்றுவதற்காகத்தான்‌ இந்தப்‌ பண முடிப்பை அளித்‌. 
தீர்கள்‌, நீங்கள்‌ கதர்‌ அணிய விரும்பவில்லை, அதில்‌ உங்களுக்கு. 
நம்பிக்கை இல்லை என்ற பேச்சு வரக்‌ கூடாது. தமிழ்‌ நாட்டின்‌ 
பிரமுகர்களில்‌ ஒருவரும்‌, என்னுடைய கண்பரூமான ஒருவர்‌ 
கூறியுள்ள ஜோசியத்தை மெய்ப்பித்துவிடாதீர்கள்‌. நான்‌ 
இறக்த பிறகு என்‌ உடலை எரிக்க விறகு எதுவும்‌ தேவையில்லை. 
என்றும்‌, இப்போது நான்‌ விநியோகம்‌ செய்துகொண்டிருக்கும்‌. 
கைராட்டினங்களில்‌ உள்ள மரமே அதற்குப்‌ போதுமான தாக 
இருக்குமென்றும்‌ அவர்‌ சொன்னார்‌. அவருக்கு சர்க்காவில்‌. 
நம்பிக்கை இல்லை. சர்க்காவின்‌ பெயரைச்‌ சொல்லுபவர்‌ என்னி 
முள்ள மரியாதைக்காகவே அப்படிச்‌ சொல்லுகிறார்களென்றும்‌ 
அவர்‌ கூறினார்‌. அது மனப்பூர்வமாக அவருடைய அபிப்பிராய 
மாகும்‌. கதர்‌ இயக்கம்‌ அப்படிப்‌ போய்வீட்டால்‌ அது ஒரு 
பெரிய விபரீதமாக இருக்கும்‌. அந்த விபரீதத்திற்கும்‌, குற்றத்‌ 
திற்கும்‌ கீங்கள்‌ நேர்‌ பொறுப்பாளிகளாக இருப்பீர்கள்‌. அது: 
தேசமே தற்கொலை செய்து கொண்டதைப்‌ போன்றதாகும்‌. 
சர்க்காவினிடம்‌ உங்களுக்கு உயிர்த்‌ துடிப்புள்ள நம்பிக்கை. 
இல்லையென்றுல்‌, அதை நிராகரித்துவிடுங்கள்‌. உங்களுடைய 
அன்புக்கு அது உண்மையான அடையாளமாயிருக்கும்‌ ; என்‌ 
கண்களையும்‌ நீங்கள்‌ திறக்துவிட்டவர்களாவீர்கள்‌. என்‌ வழியே. 
திக்குத்‌ தெரியாமல்‌ நான்‌ இவ்விதம்‌ கதறிக்‌ கொண்டிருப்பேன்‌.” 
“நீங்கள்‌ சர்க்காவை நிராகரித்ததன்‌ மூலம்‌ தரித்திர காரா 
யணனை கிராகரித்துவிட்டீர்கள்‌.'” 


இந்த விஷயத்தில்‌ ஏதாவது மாற்றமோ, ஜாலமோ இருப்ப: 
தரயிருந்தால்‌, அதிலிருந்து எழக்‌ கூடிய வேதனை, அவமானம்‌, 
சிறுமை ஆகியவைகளிலிருக்து என்னைக்‌ காப்பாற்றுங்கள்‌, உங்க. 
னையும்‌ காப்பாற்றிக்‌ கொள்ளுங்கள்‌. இது ஒரு விஷயம்தான்‌. 
உங்களுடைய வரவேற்பில்‌ இன்னும்‌ பல விஷயங்கள்‌ இருக்‌. 
கின்றன. 


பிராம்மணீயம்‌ அல்லது மிருகத்தனம்‌ 


குழந்தை மணம்‌, குழந்தை விதவைகளைப்பற்றியும்‌ அதில்‌ 
குறிப்பிட்டிருக்கிறீர்கள்‌, குழந்தை விதவைப்‌ பற்றி மாண 
வர்களிடையே பேசும்படி தமிழ்‌ நாட்டு அறிஞர்‌ ஒருவர்‌ எனக்கு. 
எழுதியிருக்கிறார்‌. இந்தியாவின்‌ மற்றப்‌ பகுதிகளைவிட இந்த 
மாகாணத்திலுள்ள குழந்தை விதவைகளின்‌ கிலைமை மிகவும்‌ 
மோசமாயிருக்கிறதென்று அவர்‌ கூறியுள்ளார்‌. இவர்‌ சொல்லு 
வது உண்மைதானாவென்று நான்‌ சோதித்துப்‌ பார்க்க முடிய 


4606 கல்வி 


வில்லை. இதைப்‌ பற்றி என்னைவிட உங்களுக்கு அதிகம்‌ தெரிந்‌ 
இருக்கவேண்டும்‌. ஆனால்‌, இங்கு கூடியுள்ள இளைஞர்களாகிய 
உங்களிடம்‌ ஒரு அளவுக்கு கண்ணிய உணர்ச்சி இருக்க வேண்டு 
மென்று கான்‌ விரும்புகிறேன்‌. இந்த உணர்ச்சி உங்களிடமிருந்‌ 
தால்‌, ஒரு யோசனை கூறுகிறேன்‌. உங்களில்‌ பெரும்பாலோர்‌ 
மணமாகாதவர்கள்‌ என்றே நினைக்கிறேன்‌ ; பலர்‌ பிரம்மச்சாரிகள்‌ 
என்று நினைக்கிறேன்‌. மாணவர்களைப்‌ பற்றி எனக்குத்‌ தெரியு 
மாகையால்கான்‌ :பலர்‌' என்று கான்‌ சொல்ல வேண்டியிருக்‌ 
கிறது. தன்‌ சகோதரி மீது தன்‌ காமக்‌ கண்களை வீசும்‌ ஒரு 
மாணவன்‌ பிரம்மச்சாரியல்ல, விதவையல்லாத ஒரு பெண்ணை 
மணந்து கொள்ளுவதில்லை யென்று நீங்கள்‌ பிரதிக்ஞை எடுத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. விதவைப்‌ பெண்‌ கிடைக்கிறாளாவென் று 
நீங்கள்‌ தேடிப்‌ பார்க்க வேண்டும்‌; அப்படிக்‌ கிடைக்காவிட்டால்‌, 
நீங்கள்‌ மணந்து கொள்ளவே கூடாது. அந்த பிரதிக்ஞையை 
எடுத்துக்‌ கொண்டு அதை உலகத்திற்கு அறிவியுங்கள்‌. பெற்‌ 
நறோர்களிடம்‌ தெரிவியுங்கள்‌, பெற்றோர்களில்லாவிட்டால்‌ சகோ 
தரிகளிடம்‌ சொல்லுங்கள்‌. பத்து, பதினைந்து வயதான ஒரு 
குழந்தையை மணந்து கொண்டு, கணவன்‌ என்று சொல்லப்‌ 
படுபவனுடன்‌ வாழாமலே இருந்து திடீரென்று விதவை என்று 
அறிவிக்கப்பட்டால்‌, அவள்‌ விதவையே அல்ல. அது மொழியை 
துஷ்பிரயோகம்‌ செய்வதாகும்‌. ஹிந்து மதத்தில்‌ “விதவை” 
என்ற வார்த்தைக்குப்‌ புனிதமான அர்த்தம்‌ உண்டு. காலஞ்‌ 
சென்ற ஸ்ரீமதி ரமாபாய்‌ ரானடே விதவை என்றால்‌ என்ன 
என்பதை அறிந்தவர்‌ ; அவரைப்‌ போன்ற உண்மையான ஒரு 
விகவையை கான்‌ வணங்குகிறேன்‌. ஆனால்‌, ஒன்பது வயதான 
ஒரு குழந்தைக்குக்‌ கணவன்‌ என்பவன்‌ எப்படியிருக்க வேண்டு 
மென்பது தெரியாது. அம்மாதிரி குழந்தை விதவைகள்‌ இந்த 
மாகாணத்தில்‌ இல்லையென்றால்‌, என்னுடைய வாதத்திற்கு 
அர்த்தமில்லை. ஆனால்‌, அம்மாதிரி குழந்தை விதவைகள்‌ இருக்‌ 
கிறார்களென்றால்‌, இந்தச்‌ சாபத்தை ஈம்மிடையேயிருந்து ஒழிப்ப 
தற்காக, அத்தகைய ஒரு குழந்தை விதவையைத்தான்‌ மணம்‌ 
செய்து கொள்ளுவதென்று உறுதி கொள்ள வேண்டியது உங்க 
ஞடைய புனிதமான கடமையாகும்‌. ஒரு தேசம்‌ செய்யும்‌ 
பாவங்களின்‌ பலன்களெல்லாம்‌ அதன்‌ தலையிலேயேதாள்‌ வந்து 
அடியும்‌ என்ற மூட நம்பிக்கை எனக்கு உண்டு. நம்முடைய 
பாவங்களெல்லாம்‌ ஒன்று திரண்டு நம்மை அடிமைத்தனத்தில்‌ 
ஆழ்த்திவிட்டதென்று நான்‌ நம்புகிறேன்‌. காமன்ஸ்‌ சபையி 
லிருந்து அருமையான அரசியலமைப்பு ஒன்று உங்களுக்குக்‌ 
கிடைக்கலாம்‌, ஆனால்‌, அந்த அரசியலமைப்பை கடத்தி 
வைக்கக்‌ கூடிய ஆண்களும்‌, பெண்களும்‌ இல்லையென்றால்‌, 
அதனால்‌ ஒரு பிரயோசனமுமில்லை. தம்முடைய அடிப்படையான 
இயற்கைத்‌ தேவைகளைப்‌ பூர்த்தி செய்து கொள்ள ஒரு விதவை 
விரும்புகிறாள்‌. ஆனால்‌, பலவக்தமாக அவள்‌ தடுக்கப்படுகிறாள்‌. 
அத்தகைய ஒரு விதவையாவது இருக்கும்வரையில்‌, நம்மை 
காமே ஆளக்‌ கூடிய தகுதி கமக்கு இருக்கிறதென்று நாம்‌ சொல்‌ 


தேவையில்லாத விடுமுறை 607 


லிக்‌ கொள்ள முடியுமா 2 அல்லது 30 கோடி மக்களுக்குள்ள ஒரு 
காட்டின்‌ எதிர்காலத்தை உருவாக்கப்‌ போகிறோம்‌ என்றுதான்‌ 
சொல்லிக்‌ கொள்ள முடியுமா? இது மத சம்மதம்‌ பெற்றதல்ல, 
மதத்திற்கு விரோதமானது. ஹிந்து மதத்தில்‌ ஈன்கு ஊறியவன்‌ 
என்ற முறையில்‌ இதை கான்‌ சொல்லுகிறேன்‌. என்னிடமுள்ள 
மேற்கத்தி உணர்ச்சி காரணமாக கான்‌ இப்படிப்‌ பேசுகிறேன்‌ 
என்று தவராக நினைத்துக்‌ கொள்ளாதீர்கள்‌. மாசற்ற இந்திய 
உணர்ச்சி என்னிடம்‌ முழுமையாக நிறைந்திருக்கிறது. மேல்‌ 
காடுகளின்‌ பல அம்சங்களை நான்‌ ஏற்றுக்‌ கொண்டிருக்கிறேன்‌ ; 
ஆனால்‌, இதையல்ல. இத்தகைய விதவை முறைக்கு ஹிந்து 
மதத்தில்‌ சம்மதம்‌ இல்லை. 

குழந்தை விசவைகளைப்‌ பற்றிச்‌ சொன்னவைகளெல்லாம்‌, 
குழந்தை மனைவிகளுக்கும்‌ பொருக்தத்தான்‌ வேண்டும்‌. 16 வய 
துக்குட்பட்ட ஒரு பெண்ணை மணந்து கொள்ளுவதில்லை என்ற 
அளவுக்கு உங்களுடைய இச்சையை அடக்கிக்‌ கொள்ள முடி 
யாதா? எனக்கு அதிகாரமிருந்தால்‌ இந்தக்‌ குறைந்தபட்ச 
வயதை 20 என்று விதிப்பேன்‌. இந்தியாவில்‌ கூட இருபது 
என்பது பால்யம்தான்‌. பெண்கள்‌ இப்படிப்‌ பிஞ்சில்‌ பழுத்தவர்‌ 
களாமிருப்பதற்கு இந்தியாவின்‌ சீதோஷ்ண ஸ்திதி கூடக்‌ 
காரணமில்லை. நாம்தான்‌ அந்த நிலைமைக்குப்‌ பொறுப்பாளிகள்‌. 
ஏனெனில்‌, பரிசுத்தமானவர்களாகவும்‌, தம்மைச்‌ சுற்றி வீசும்‌ 
புயலை சமாளிக்கக்கூடியவர்களாகவும்‌ உள்ள 20 வயதான பெண்‌ 
களை நான்‌ அறிவேன்‌. இர்த முறையைத்‌ தாங்கள்‌ பின்பற்ற 
முடியாதென்று சில பிராம்மண மாணவர்கள்‌ கூறுகிறார்கள்‌. 16 
வயதுள்ள பிராம்மணப்‌ பெண்கள்‌ கிடைக்கமாட்டார்களென்றும்‌, 
அந்த வயதுவரையில்‌ பெண்களை மணம்‌ செய்து கொடுக்காமல்‌ 
வைத்திருக்கும்‌ பிராம்மணர்கள்‌ வெகு சிலரே என்றும்‌, 10, 12, 
18 வயதுக்கு முன்னதாகவே பிராம்மணப்‌ பெண்களுக்கு மண 
மாகிவிடுகிறதென்றும்‌ அவர்கள்‌ கூறுகிறார்கள்‌. அப்படியானால்‌, 
பிராம்மண இளைஞர்களுக்கு நான்‌ சொல்லுவது இதுதான்‌ : 
“உங்களை நீங்களே அடக்கிக்‌ கொள்ள முடியாதென்றால்‌, கீங்கள்‌ 
பிராம்மணர்களாயிருந்தது போதும்‌.” 

குழந்தையாக இருந்த காலத்தில்‌ விதவையான ஒரு 16 
வயதுப்‌ பெண்ணைத்‌ தெரிந்து எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. அந்த 
வயதான ஒரு பிராம்மண விதவை உங்களுக்குக்‌ கிடைக்கவில்லை 
யென்றால்‌, உங்களுக்குப்‌ பிடித்தமான வேறு எம்தப்‌ பெண்ணை 
யாவது மணந்து கொள்ளுங்கள்‌. 12 வயதுப்‌ பெண்ணே பல 
வந்தப்படுத்துவதை விடி, தன்‌ சாதியை விட்டு வேறு சாதிப்‌ 
பெண்ணை மணந்து கொண்ட பையனை ஹிந்து கடவுள்‌ மன்னித்து 
விடுவார்‌. உங்களுடைய மனம்‌ பரிசுத்தமானதாக இல்லாம 
வீருக்கும்போது, உங்களூடைய இச்சைகளை நீங்கள்‌ அடக்க 
முடியாமலிருக்கும்போது, நீங்கள்‌ படிப்பற்றவர்களாகி விடுகிறீர்‌ 
கள்‌. ஈல்லொழுக்கம்‌ இல்லாத கல்வி என்ன கல்வி? சொந்த 
வாழ்வில்‌ பரிசுத்தம்‌ இல்லாமலிருப்பது என்ன நல்லொழுக்கம்‌ 2 


608 கல்வி 


புகை பிடிக்கும்‌ தீமை 
கள்ளிக்‌ கோட்டை பேராசிரியர்‌ ஒருவரின்‌ வேண்டுகோளுக்‌ 
கிணங்க சிகரெட்‌ பிடிப்பது, காப்பி, தேரீர்‌ குடிப்பது போன்ற 
பழக்கங்களைப்‌ பற்றிச்‌ சில வார்த்தைகள்‌ கூற விரும்புகிறேன்‌. 
இவை வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான தேவைகள்‌ அல்ல. 
தினசரி பத்து கோப்பை காப்பி சாப்பிடுபவர்களும்‌ இருக்கி 
ரர்கள்‌. அவர்களுடைய தேகாரோக்கியத்திற்கோ அல்லது 
தமது கடமைகளைச்‌ செய்ய கண்‌ விழித்துக்கொண்டிருப்பகற்கோ 
இது அவசியமா? அவர்கள்‌ கண்‌ விழிப்பதற்கு காப்பியோ, 
தேநீரோ அருந்த வேண்டியது அவசிய மென்றால்‌, அசைச்‌ சாப்‌ 
பிடுவதற்கு பதிலாகக்‌ தூங்கப்‌ பேரகட்டும்‌, இம்மாதிரி விஷயங்‌ 
களுக்கு காம்‌ அடிமைகளாகிவிடக்‌ கூடாது. ஆனால்‌, காப்பியோ, 
தேநீரோ அருந்துபவர்களில்‌ பெரும்பாலோர்‌ அதற்கு. அடிமை 
களாகியிருக்கிறார்கள்‌. சுருட்டுகள்‌, சிகரெட்டுகள்‌ உள்நாட்டு 
சரக்குகளாயிருந்காலும்‌, வெளி நாட்டு ஈரக்குகளாயிருந்தாலும்‌ 
தவிர்க்கப்பட வேண்டும்‌. சிகரெட்‌ குடிப்பது ஒரு போதை 
போன்றது; நீங்கள்‌ குடிக்கும்‌ சுருட்டுகளில்‌ கொஞ்சம்‌ அபினியும்‌ 
இருக்கிறது. அது உங்களுடைய கரம்புகளுக்குள்‌ புகுந்து 
கொண்டு, பின்னர்‌ அதை விடவே முடியாமல்‌ செய்துவிடுகிறது. 
மாணவர்கள்‌ தம்‌ வாய்களைப்‌ புகை போக்கிகளாக்கி அவற்றை 
அசுத்தப்படுத்தலாமா 2 சுருட்டு, சிகரெட்‌ பிடிப்பதையும்‌, 
காப்பி, தேநீர்‌ குடிப்பதையும்‌ நிறுத்திவிட்டால்‌, அதனால்‌ எவ்‌ 
வளவு மிச்சப்படுகிற தென்பதை நீங்களே அறிவீர்கள்‌. டால்ஸ்‌ 
டாயின்‌ கதையொன்றில்‌, ஒரு குடிகாரன்‌ சுருட்டுப்‌ பிடித்து 
முடியும்வரையில்‌ கன்னுடைய கொலை செய்யும்‌ கோக்கத்தை 
நிறுத்திவைக்கிறான்‌. அதைப்‌ புகைத்துவிட்டு புன்சிரிப்புடன்‌ 
எழுந்து, “கான்‌ எவ்வளவு பெரிய கோழை 2” என்று சொல்லிக்‌ 
கொண்டே கட்டாரியை எடுத்துக்‌ கொலை செய்கிறான்‌. டால்ஸ்‌ 
டாய்‌ அனுபவத்தைக்‌ கொண்டு எழுதினார்‌. சொந்த அனுபவம்‌ 
இல்லாத எதையும்‌ அவர்‌ எழுத வில்லை. குடியைவீட, சுருட்டு, 
சிகரெட்டுகளை த்தான்‌ அவர்‌ அதிகம்‌ ஆட்சேபிக்கிறார்‌. அதனால்‌ 
புகைபிடிப்பதைவிட குடிப்பது குறைந்த தீமை என்று நினைத்து 
விடாதீர்கள்‌. 
எங்‌ இந்தியா” - 1591927 


19 
சேவைக்கு நிபந்தனை 


உண்மையான அன்பை, சேவையின்‌ மூலம்தான்‌ காட்ட 
வேண்டுமே யொழிய பாராட்டுதல்களின்‌ மூல்ம்‌ அல்ல. தன்னைத்‌ 
தானே பரிசுத்தப்படுத்திக்கொள்ளூவது ஒரு பூர்வாங்க வேலை, 
உண்மையான சேவைக்கு இன்றியமையாத ஒரு நிபந்தனை. 
சுயராஜ்யத்திற்குத்‌ தயார்‌ செய்துகொள்ளும்‌ இந்த ஆண்டில்‌ 

இந்த வேலையை நாம்‌ மேற்கொள்ளுவதே சிறப்பாகும்‌. 
“எங்‌ இந்தியா” - 148-1929 


20 
மாணவர்கள்‌ மகாநாடு 


ஹிந்தி மாணவர்களின்‌ ஆராவது மகாகாட்டுக்‌ ர செய்‌ 
வருவது க ஒரு 

அனுப்பும்படி கேட்டு, அச்சடிக்கப்பட்ட சற்றறிக்கையொன்றை 

மகாகாட்டின்‌ காரியதரிசி எனக்கு அனுப்பியிருந்தார்‌. 


இக்தச்‌ சுற்றறிக்கை சரியாக அச்சிடப்படவில்லை. அதில்‌ 
பல தவறுகளும்‌ காணப்படுகின்றன. மாணவர்கள்‌ சங்கத்தி 
லிருந்து வந்துள்ள இந்தச்‌ சுற்றறிக்கையில்‌ இந்தத்‌ தவறுகள்‌ 
மன்னிக்க முடியாதவை. அதிலிகுச்து பின்‌ கண்ட பகுதியைத்‌ 
தருகிறேன்‌ : 


இந்த மகாநாடு சுவாரஸ்யமான தாகவும்‌, விஷய அறிவு ஊட்டுவ 
தாகவும்‌ இருக்க வேண்டும்‌ என்பதற்கு நிர்வாகிகள்‌ தம்மாலியன்ற முயற்சி 
களைச்‌ செய்து வருகிறார்கள்‌. கல்வி பற்றிய பல விவாதங்களை ஈடத்துவதற்கு 
ஏற்பாடு செய்திருக்கிறோம்‌. சீங்களும்‌ உதவி புரிய வேண்டுமென்று கோரு 
கிறோம்‌. ஸிந்துவில்‌ பெண்களின்‌ கல்வி விசேஷ பரிசீலனைக்குரியது. மாணவர்‌ 
களின்‌ இதர தேவைகளையும்‌ நாங்கள்‌ அறியாமலில்லை. போட்டி விளையாட்டுப்‌ 
பந்தயங்களும்‌, நாவன்மைப்‌ போட்டிகளும்‌ ஏற்பாடு செய்யப்படுகின்றன. 
இகஞலெல்லாம்‌ மகாநாடு இன்னும்‌ அதிக சுவாரஸ்யமுள்ளதாக இருக்கு 
மென்று நம்புகிறோம்‌. சாடகம, சங்கீதம்‌ முதலியவற்றை நாங்கள்‌ விலக்கிவிட 
வில்ல, உருது, ஆங்கில நாடகங்களும்‌ ஈடிக்கப்படும்‌."” 


மாணவர்‌ உலகத்திற்கு ிரர்தரமான அக்கறையுள்ள ஒன்றை 
யாவது இதில்‌ காண முடியவில்லை. நாடகம்‌, சங்கீதம்‌, விளை 
யாட்டுப்‌ பந்தயங்கள்‌ போன்ற நிகழ்ச்சிகள்‌ மிகவும்‌ தடபுடலாக 
நடந்கிருக்குமென்‌ பதில்‌ எனக்குச்‌ சந்தேகமில்லை. பெண்கள்‌ 
கல்வியைப்‌ பற்றி கவர்ச்சிகரமான பிரசங்கங்கள்‌ வாகிக்கப்பட்‌ 
டிருக்கு மென்பதிலும்‌ சந்தேகமில்லை. ஆலுல்‌, அந்தச்‌ சுற்ற 
நிக்கை சம்பந்தப்பட்டவரையில்‌, வெட்கக்‌ கேடான வரதட்சி 

27 


610 கல்வி 


ணப்‌ பழக்கத்தைப்‌ பற்றிய பேச்சையே சாணோம்‌. அக்தப்‌ பழச்‌ 
கத்திலிருந்து மாணவர்கள்‌ இன்னும்‌ விடுபடவில்லை. இதனால்‌ 
ஸிர்தி பெண்கள்‌ நரக வேதனை அனுபவிக்க வேண்டியிருக்கிற து. 
பெண்களைப்‌ பெற்றவர்களுக்கும்‌ அது பெரிய சித்திரவதையாக 
இருக்கிறது, மாணவர்களின்‌ நல்லொழுக்கங்களைப்‌ பற்றி மகா 
நாடு கவனிக்கும்‌ என்று நினைப்பதற்கும்‌ அந்தச்‌ சுற்றறிக்கையில்‌ 
ஒன்றும்‌ காணப்படவில்லை. மாணவர்கள்‌ அச்சமற்ற தேச சிற்பி 
களாவதற்கு வழி காட்டவும்‌ அந்த மகாநாட்டில்‌ எதுவும்‌ இருப்‌ 
பதாகத்‌ தெரியவில்லை. பல்வேறு ஸ்தாபனங்களுக்கு ஸிந்து 
மாகாணம்‌ மிகத்‌ கிறமைசாலிகளான பேராசிரியர்களை அளிக்‌ 
கிறது என்பது பெரிய கெளரவமேயாகும்‌. ஆனால்‌, நிறைய 
கொடுப்பவர்களிடமிருந்து தான்‌ இன்னும்‌ அதிகமாக எதிர்பார்க்‌ 
கப்படுவது வழக்கம்‌. குஜராத்‌ வித்தியாபீடத்திற்கு அருமை 
யான சக ஊழியர்களை அளித்ததற்காக ஸிந்தி நண்பர்களுக்கு 
நான்‌ மிகவும்‌ கடமைப்பட்டிருக்கிறேன்‌. பேராசிரியர்களையும்‌, 
கதர்‌ ஊழியர்களையும்‌ பெறுவதுடன்மட்டும்‌ கான்‌ திருப்தியடைம்‌ 
துவிடப்‌ போவதில்லை. ஸிந்துவுக்கு ஸாது வஸ்வானி இருக்‌ 
கிறார்‌. இன்னும்‌ பல பெரிய சீர்திருத்தக்காரர்கள்‌ இருக்கிறார்க 
ளென்றும்‌ அவர்கள்‌ பெருமைப்படலாம்‌. ஆனால்‌, விந்துவின்‌ 
ஸாதுக்களும்‌, சீர்திருத்தக்காரர்களும்‌ சம்பாதித்த தகுதியைப்‌ 
பாராட்டுவதுடன்‌ மாணவர்கள்‌ திருப்தியடைந்துவிடப்‌ போகி 
ரூர்களென்றால்‌, யாதொரு பலனும்‌ இல்லை. ஸிந்து மாணவர்‌ 
களும்‌ தேச கிற்பிகளாக வேண்டும்‌. கண்ணை மூடிக்கொண்டு 
மேல்‌ காட்டினரைப்‌ பின்பற்றுவது, அழகாக ஆங்கிலம்‌ பேசும்‌, 
எழுதும்‌ திறமை பெற்றிருப்பது ஆகியவைகளெல்லாம்‌ சுதந்திரக்‌ 
கோவிலின்‌ கட்டிடத்தை எழுப்புவதற்கு ஒரு துளியும்‌ உதவியா 
யிராது. பட்டினி கிடக்கும்‌ இந்தியரவுக்கு கட்டுபடியாக 
முடியா த ஒரு கல்வியை மாணவர்‌ உலகம்‌ பெற்றுக்கொண்டிருக்‌ 
கிறது. இந்தக்‌ கல்வியை மிக மிகச்‌ சிலரேதாள்‌ பெற முடியும்‌. 
ஆனால்‌, மாணவர்கள்‌ தம்முடைய ஜீவ ரத்தத்தை நாட்டுக்கு 
அளித்துத்‌ தகுதி பெற வேண்டுமென்று எதிர்பார்க்கப்படுகிறார்‌ 
கள்‌. சீர்திருத்த விஷயங்களில்‌ மாணவர்கள்‌ முன்னோடிகளாக 
விளங்க வேண்டும்‌. தேசத்திலுள்ள ஈல்ல அம்சங்களைக்‌ காப்‌ 
பாற்றி, சமுகத்தில்‌ புகுக்துள்ள பல விபரீத வழக்கங்களை தாட்‌ 
சண்யமின்றி அகற்ற வேண்டும்‌. 


இம்மாதிரி மகாகாடுகளின்‌ விளைவாக தம்‌ முன்புள்ள பிரச்கி 
யட்ச உண்மைகளை மாணவர்கள்‌ உணர ஆரம்பிக்க வேண்டும்‌. 
அந்நியச்‌ சூழ்கிலையுடன்‌ செயல்படும்‌ வகுப்பு அறைகளில்‌ சிந்திப்‌ 
பதற்கு வாய்ப்புக்‌ கிடைக்காத விஷயங்களைப்‌ பற்றி அவர்கள்‌ 
சிந்தனை செய்ய இந்த மகாகாடிகள்‌ உதவிபுரிய வேண்டும்‌. 
முற்றிலும்‌ அரசியல்‌ தன்மை வாய்ந்தவை என்று கருதப்படும்‌ 
விஷயங்களைப்‌ பற்றி இந்த மகாகாடுகளில்‌ விவாதிப்பதற்கு 
அவர்களுக்கு முடியாமலிருக்கலாம்‌. ஆனால்‌, அரசியல்‌ பிரச்னை 
யைப்‌ போலவே இந்தத்‌ தலைமுறையினருக்கு அவ்வளவு 


மாணவர்கள்‌ என்ன செய்யலாம்‌? 611 


முக்கியத்துவம்‌ உள்ள சமூக, பொருளாதாரப்‌ பிரச்னேகலைப்‌ 
ப்ற்றி அவர்கள்‌ ஆராய்ந்து விவாதிக்க முடியும்‌, விவாதிக்கவும்‌ 
வேண்டும்‌, தேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு வேலைத்‌ 
திட்டத்தில்‌ எந்தப்‌ பகுதியையும்‌ விட்டுவிட முடியாது. மாண 
வர்கள்‌ ஒரு மாகாணம்‌ அல்லது ககரம்‌ அல்லது வகுப்பு அல்லது 
சாதி என்ற ரீதியில்‌ சிந்திக்கக்‌ கூடாது; ஒரு கண்டம்‌ என்ற 
ரீதியில்‌ சிந்திக்கக்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌. இங்கு லட்சக்‌ 
கணக்கான மக்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ தீண்டாதார்‌, 
குடிகாரர்கள்‌, போக்கிரிகள்‌, விபசாரிகள்‌ கூட்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ நம்மிடையே இருப்பதற்கு ஈம்‌ ஒவ்வொருவருக்குமே 
பொறுப்பு உண்டு. முன்‌ காலங்களில்‌ மாணவர்களை பிரம்மச்‌ 
சரரிகள்‌ ஏன்று கூறுவார்கள்‌. அவர்களை மன்னர்களும்‌, பெரிய 
வர்களும்‌ கெளரவித்தார்கள்‌. தேசம்‌ அவர்களைத்‌ தானாகவே 
கவனித்துக்‌ கொண்டிருந்தது. அதற்குப்‌ பதிலாக அவர்கள்‌ 
தேசத்திற்கு நூறு மடங்கு பலமுள்ள உள்ளங்களையும்‌, மூளை 
களையும்‌, உடல்‌ வலிவையும்‌ அளித்தார்கள்‌. இன்று வீழ்ச்சியுற்ற 
நாடுகளில்‌ மாணவர்களே, எல்லாத்‌ துறைகளிலும்‌ தன்னலமற்ற 
சீர்திருத்தத்‌ தலைவர்களாக இருக்கிறார்கள்‌. அர்த காடுகள்‌ 
அவர்களையே நம்பியிருக்கின்றன, இந்தியாவிலும்‌ அம்மாதிரி 
யானவர்கள்‌ இல்லை என்பதில்லை. ஆனால்‌, மிகவும்‌ குறைவாகவே 
இருக்கிறார்கள்‌. பிரம்மச்சாரிகளின்‌ அந்தஸ்துக்குத்‌ தகுதியான 
விதத்தில்‌ இம்மாதிரி கட்டுப்பாடான வேலைகளைச்‌ செய்வதே 
மாணவர்கள்‌ மகாகாட்டின்‌ நோக்கமாக இருக்க வேண்டும்‌. 


'எங்‌ இந்தியா? - 9-6-1927 


21 
மாணவர்கள்‌ என்ன செய்யலாம்‌ ? 
1 


சீமூக சீர்திருத்தம்‌, மதத்தின்‌ பாதுகாப்பு ஆகியவற்றின்‌ 
திறவு கோல்கள்‌ மாணவர்களுடைய சட்டைப்‌ பையில்‌ இருக்‌ 
கின்றன என்றே சொல்லலாம்‌. சுயராஜ்யத்தின்‌ திறவு கோலும்‌ 
அவர்களிடம்‌ தானிருக்கிறது. ஆனால்‌ அசட்டை, அகிரத்தை 
காரணமாக அது அவர்களுக்குத்‌ தெரியாமலிருக்கலாம்‌, கர்மாஜ்‌ 
மாணவர்கள்‌ காட்டியுள்ள உதாரணம்‌, தம்முடைய சக்தியை 
அவர்களுக்கு உணர்த்துமென்று நம்புகிறேன்‌. 


*எங்‌ இந்தியா! - 1-9-1928 


612 கல்வி 
2 


முன்று மாணவர்கள்‌ பின்வருமாறு எழுதியிருக்கிறார்கள்‌ - 
“நாங்கள்‌ நாட்டுக்குச்‌ சேவை செய்ய விரும்புகிறோம்‌. எங்க 
ஞடைய சொந்த ஊரைவிட்டு வெளியே போகாமலும்‌, படிப்பை 
விடாமலும்‌ காங்கள்‌ என்ன செய்யலாமென் பதை, நவஜீவன்‌” 
பத்திரிகை மூலம்‌ தெரிவியுங்கள்‌.” இந்த மாணவர்கள்‌ தம்‌ 
முடைய பெயர்கள்‌, வயது, விலாசங்கள்‌ முதலியவற்றைக்‌. 
கொடுத்திருக்கிறார்கள்‌. “எங்களுடைய பெயர்களையும்‌, விலாசங்‌: 
களையும்‌ வெளியிட்டுவிடாதீர்கள்‌! எங்களுடைய விலாசங்களுக்கு. 
நேரடியாகவும்‌ நீங்கள்‌ பதில்‌ எழுதக்கூடாது. அடிதங்கள்கூடப்‌ 
பெறமுடியாத நிலைமையில்‌ நாங்கள்‌ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்‌” 
என்று அவர்கள்‌ கூறுகிறார்கள்‌. இம்மாதிரி மாணவர்களுக்கு. 
எந்தவிதமான யோசனையும்‌ கூறுவது கஷ்டம்‌ என்று கான்‌ 
நினைக்கிறேன்‌. தங்களுடைய கடிதங்களுக்கு பதில்‌ பெறக்‌ கூட 
உரிமையில்லாதவர்கஞக்கு நான்‌ என்ன சொல்ல முடியும்‌?” 
ஆயினும்‌ இதை மட்டும்‌ கூறுவேன்‌: கன்னைத்தானே பரிசுத்த. 
மாக்கிக்‌ கொள்ளுவதுதான்‌ ஒருவர்‌ தன்‌ தேசத்திற்குச்‌ செய்யக்‌ 
கூடிய சிறந்த சேவையாகும்‌. அவர்களுடைய உள்ளங்கள்‌ பரிசுத்த. 
மாயிருக்கின்றனவா? அதற்கு அவர்கள்‌ முயற்சி செய்திருக்‌ 
கிறார்களா? மாணவர்களிடையே நிலவும்‌ திமைகளிலிருந்து 
அவர்கள்‌ ஒதுங்கி கிற்க மூடிந்திருக்கிறகா ? அவர்கள்‌ சத்தியமே 
பேசுகிறார்களா ? தம்முடைய கடிதங்களுக்கு பதில்‌ பெறுவ 
தற்கே இவர்கள்‌ பயப்படுகிறார்களே! இந்த நிலைமையில்‌ 
மிகப்‌ பெரிய கோளாறு ஏதோ இருக்க வேண்டு: 
மென்றே தோன்றுகிறது. மாணவர்கள்‌ பயத்தை விட்‌ 
டொழிக்க வேண்டும்‌. தம்முடைய பெரியவர்களிடம்‌ தமது 
கருத்துகளை உறுதியுடனும்‌, தைரியத்துடனும்‌ எடுத்துச்‌ சொல்ல: 
அவர்கள்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌. அவர்கள்‌ கதரை உபயோ 
கிக்கிறார்களா, 'நூற்கிறார்களா ? அப்படியானால்‌ அவர்கள்‌ தேச 
சேவையில்‌ பங்கு கொண்டிருக்கிறார்கள்‌ என்று சொல்லலாம்‌. 
தம்முடைய ஓய்வு நேரங்களில்‌ கோய்வாய்ப்பட்டுள்ள அண்டை 
வீட்டுக்காரரைக்‌ கவனித்துக்‌ கொள்கிறார்களா 2 அவர்கள்‌ 
அசுத்தமாயிருந்தால்‌ அல்லது தம்‌ வீட்டைச்‌ சுற்றி தெருக்களில்‌ 
குப்பை கூளங்களிருக்தால்‌, தாமே அதைச்‌ சுத்தப்படுத்துகிறார்‌ 
களா? இம்மாதிரி இன்னும்‌ பல கேள்விகளைக்‌ கேட்கலாம்‌. 
இந்தக்‌ கேள்விகளுக்கு அவர்கள்‌ திருப்திகரமாக பதிலளிக்க 
முடிந்தால்‌, இப்போதே கூட அவர்கள்‌ தேசத்திற்குச்‌ சேவை 
செய்துகொண்டுதாவிருக்கிறார்கள்‌ என்று சொல்லலாம்‌, 


* நவஜீவன்‌ ?. 8-_.7_1928% 


மாணவர்கள்‌ என்ன செய்யலாம்‌ ? 613 


[3] 


சீனாவில்‌, மாணவர்கள்‌ தான்‌ முன்னின்று சுதந்திரப்‌ போராட்‌ 
டத்தை நடக்கினார்கள்‌ என்று துணிந்து சொல்லலாம்‌, உண்மை 
யான சுதந்திரம்‌ பெறுவதற்கு எகிப்தில்‌ நடக்கும்‌ போராட்டத்தி 
லும்‌ மாணவர்களே முன்னணியிலிருக்கிறார்கள்‌. இர்தியாவிலுள்ள 
மாணவர்களும்‌ அவர்களுக்குச்‌ சளைத்தவர்களாயிருக்கக்‌ கூடாது. 
சேவைக்காகவன்றி சுயநலத்திற்காக அவர்கள்‌ பள்ளிகளுக்கோ, 
அல்லூரிகளுக்கோ போகக்‌ கூடாது. 


என்ன நேர்ந்துவிடுமோ என்ற பீதிதான்‌ மாணவர்களுக்‌ 
குள்ள பெரிய இடையூரறாகும்‌. இக்க பயமெல்லாம்‌ பெரும்பாலும்‌ 
அற்பனைகளே. ஆகையால்‌, பயத்தை விட்டொழிப்பதுதான்‌ 
மாணவர்கள்‌ முதலில்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டிய பாடமாகும்‌. 
பள்ளிகளிலிருந்து வெளியேற்றி விடுவார்களோ, வறுமையில்‌ 
உழல வேண்டியிருக்குமோ, சாகவேண்டியிருக்குமோ என்றெல்‌ 
லாம்‌ பயப்படுபவர்களால்‌ சுதந்திரம்‌ பெறவே முடியாது. வெளி 
யேற்றிவிடுவார்களோ என்பதுதான்‌ சர்க்கார்‌ ஸ்தாபனங்களில்‌ 
படிக்கும்‌ மாணவர்களுக்குள்ள மிகப்‌ பெரிய அம்சமாகும்‌. 
தைரியம்‌ இல்லாத அறிவு மெழுகு பொம்மையைப்‌ போன்றது 
தான்‌ என்பதை அவர்கள்‌ உணர வேண்டும்‌. அது பார்ப்பதற்கு 
அழகாயிருக்கும்‌. ஆனால்‌, உஷ்ணமான ஒரு பொருள்‌ அதன்‌ 
மீது பட்டால்‌ போதும்‌, உடனே உருகிவிடும்‌. 


“எங்‌ இந்தியா ? - 127-1028 


4 


நாட்டில்‌ மற்றத்‌ துறைகளிலிருப்பதைப்‌ போலவே மாணவர்‌ 
களிடையேயும்‌ ஒரு விழிப்பு உணர்ச்சியும்‌, செயல்பட வேண்டும்‌ 
என்ற ஆர்வமும்‌ காணப்படுகின்றன. இது நல்ல சகுனம்தான்‌ ; 
ஆனால்‌, இது எளிதில்‌ ஒரு தீமையாகவும்‌ மாறிவிடக்‌ கூடும்‌. 
கட்டுப்படுத்தி வைக்கப்படும்‌ நீராவி, ஒரு யந்திரத்தை இயக்குவ 
தற்குப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளப்படுகிறது. எவ்வளவோ பெரும்‌ 
சுமைகளை ஏற்றிச்‌ செல்லக்‌ கூடிய அவ்வளவு பெரிய யந்திரத்தை 
அது இயக்குகிறது. ஆனால்‌, அதைக்‌ கட்டுப்பாட்டுக்குன்‌ 
கொண்டு வராவிட்டால்‌ நீராவி ஒன்று வீணாகப்‌ போகிறது 
அல்லது நாசத்தை வினைவிக்கிறது. அதே மாதிரி, மாணவர்‌ 
களிடமும்‌, மற்றவர்களிடமும்‌ காணப்படும்‌ புதிய உற்சாகத்தை 
சரியான விதத்தில்‌ சேகரித்து, பயன்படுத்தாவிட்டால்‌ ஒன்று 
அது வீணாகப்‌ போய்விடும்‌ அல்லது நம்மையே அழித்துவிடும்‌. 
ஆனால்‌, அதைச்‌ சரியானபடி சேகரித்து, பயன்படுத்திக்‌ 
கொண்டால்‌, அபாரமான சக்தியை உற்பத்தி செய்யும்‌. 


இப்போதுள்ள பிரிட்டிஷ்‌ ஆட்சி முறையினிடம்‌ எனக்கு 
அன்புமில்லை, மதிப்புமில்லை. அதை சைத்தானின்‌ சிருஷ்டி என்று 


614 கல்வி 


நான்‌ வர்ணித்திருக்கிறேன்‌. அது அழிந்து, மறைந்து போக 
வேண்டுமென்றே கான்‌ எப்போதும்‌ விரும்பிவங்கிருக்கிறேன்‌. 
இந்தியாவிலுள்ள யுவர்களும்‌ இதை அழிக்க முடிம்தால்‌ மிகவும்‌ 
நன்றாயிருக்கும்‌. அத்தகைய சக்தியை வளர்த்துக்‌ கொள்ளுவது 
முற்றிலும்‌ மாணவர்களிடமேதானிருக்கிறது. தம்முள்‌ குமுறிக்‌ 
கொண்டிருக்கும்‌ உணர்ச்சியை அவர்கள்‌ கட்டுக்குள்‌ அடக்கி 
வைத்துக்‌ கொண்டு, சேமித்தும்‌ வைத்திருந்தால்‌, அதுவே நாம்‌: 
சுதந்திரம்‌ பெறுவதற்கான சக்தியை உற்பத்தி செய்துவிடும்‌. 


எனக்குத்‌ தெரிந்த வரையில்‌, தாய்‌ நாட்டின்‌ விடுதலைக்காக 
இப்போது நடைபெற்றுவரும்‌ சரத்விகப்‌ போராட்டத்தின்‌ 
மாணவர்கள்‌ பங்கு கொள்ளவே விரும்புகிறார்கள்‌. என்னுடைய 
மதிப்பீடு சரியானதல்ல என்றே வைத்துக்‌ கொண்டாலும்‌ 
கூட, நான்‌ மேலே கூறியது அப்போதும்‌ பொருந்தும்‌. 
அதாவது போராட்டம்‌, அகிம்சை வழியில்‌ அமைதியாக நடத்‌ 
தாலும்‌, பலாத்காரம்‌ நிறைந்ததாக இருந்தாலும்‌, தார்மிக சக்தி 
யுடன்‌ அது நடத்தப்பட்டாலும்‌, மிருகபலத்துடன்‌ நடத்தப்‌ 
பட்டாலும்‌ நான்‌ சொன்னது பொருந்தும்‌. காம்‌ ஆயு தங்களின்‌ 
உதவியுடன்‌ போராடினால்‌ கூட, கட்டுப்பாட்டை அனுஷ்டிக்க 
வேண்டியதும்‌, சக்தியை வீணடிக்காமல்‌ சேர்த்து வைப்பதும்‌ 
அவசியமாக இருக்கும்‌. இஸ்லாமிய சரித்திரத்தில்‌ கலிபாக்களும்‌ 
கிறிஸ்‌ தவர்களிடையே புனித யுத்தக்காரர்களும்‌, சமீப கால 
சரித்திரத்தில்‌ கிராம்வெல்லும்‌, அவருடைய போர்வீரர்களும்‌ 
பெரும்‌ தியாகங்கள்‌ செய்திருக்கிறார்கள்‌. ஈமது காலத்திலிருந்தே 
உதாரணங்களை எடுத்துக்‌ கொண்டாலும்‌, லெனின்‌, ஸன்‌-யாட்‌- 
ஸென்‌ போன்ற மற்றும்‌ பலர்‌ யோகிகள்கூட வெட்கித்‌ தலை 
குனியத்தக்க அளவுக்கு எளிய லாழ்க்கை ஈடத்தினார்கள்‌, 
போகங்களைக்‌ துறந்தார்கள்‌, இடையறாத கண்காணிப்புடன்‌ 
ஒரே நோக்கத்துடன்‌ வேலை செய்தார்கள்‌, அவர்களைப்‌ பின்பற்று 
யவர்கள்‌ கூட அதே விசுவாசத்துடனும்‌, கட்டுப்பாடுடனும்‌ 
நடந்து கொண்டார்கள்‌. 


நாமும்‌ அம்மாதிரியே செய்ய வேண்டியிருக்கும்‌. இது 
வரையில்‌ நாம்‌ செய்துள்ள தியாகம்‌ மிக்க சொற்பமானதுதான்‌. 
கட்டுப்பாடுடன்‌ நடந்து கொள்ளுவதற்கான ஆற்றல்‌ நம்யி' 
டையே அதிகமாக இல்லை. எளிய வாழ்க்கை நடத்தும்‌ விஷயமும்‌. 
அப்படித்தான்‌. லட்சியத்தில்‌ ஈமக்குள்ள ஈம்பிக்கை இன்‌ 
னும்‌ மேலெழுந்தவாரியானதாகவே இருக்கிறது. நம்முடைய 
உறுதியும்‌, செயல்‌" திறனும்‌ இன்னும்‌ ஆரம்ப கட்டத்திலேயே 
இருக்கின்றன. இன்னும்‌ செய்ய வேண்டியது எவ்வளவோ 
இருக்கிறதென்பதை ஈமது இளைஞர்கள்‌ உணரவேண்டும்‌, இது 
வரையில்‌ அவர்கள்‌ என்ன சாதித்திருக்கிறார்களென்று எனக்குத்‌ 
தெரியும்‌. அதற்காக என்னிடமிருந்து அவர்களுக்கு எந்தவித. 
மான புகழுரையும்‌ தேவையில்லை. ஒரு நண்பன்‌ மற்றொரு 
கண்பனை முகஸ்துதி செய்ய ஆரம்பித்தால்‌, அவன்‌ நண்பன்‌ 


இந்திய இளைஞர்களுக்கு 615 


அல்ல; நண்பன்‌ என்ற அந்தஸ்தை அவன்‌ இழந்துவிடுகிருன்‌. 
குறைபாடுகளை எடுத்துக்காட்டி, அவற்றைப்‌ போக்க உதவி 
செய்பவனே உண்மையான நண்பன்‌; அது அவனுடைய 
கடமையுமாகும்‌, 

நவ ஜீவன்‌' 8-1-1929 


22 
இந்திய இளைஞர்களுக்கு 


கல்லூரி மாணவர்‌ ஒருவர்‌ பின்வருமாறு எழுதுகிறார்‌ : 


காங்கிரஸ்‌ தீர்மானப்படி இந்த வருட முடிவுக்குள்‌ காம்‌ டொமினியன்‌ 
அந்தஸ்து பெறவேண்டும்‌. ஆனால்‌, இப்போது நாட்டிலுள்ள நிலைமையைப்‌ 
பார்த்தால்‌, நம்முடைய கோரிக்கைக்கு சர்க்கார்‌ இணங்குவார்களென்னு 
தோன்றவில்லை; அவர்கள்‌ இணங்கமாட்டார்களென்பதும்‌ நிச்சயம்‌. 


“அப்படியானால்‌ காங்கிரஸ்‌ தீர்மானப்படி அடுத்த வருடம்‌ முதல்‌ நாம்‌ 
பூர்ண ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டியிருக்கும்‌, இளைஞர்‌ 
களாகிய ஈரங்கள்தான்‌ அதில்‌ முதல்‌ பங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. 
அப்பேரது நாங்கள்‌ பள்ளிக்கூடங்களையும்‌, கல்லூரிகளையும்‌ விடவேண்டி 
யிருக்குமா? அப்படியானால்‌, இப்போதே அதை எங்களுக்குச்‌ சொல்லிவிட்‌ 
டால்‌ என்ன? பள்ளிக்கூடத்தை விடுவதில்‌ பெரிய கஷ்டம்‌ எதுவும்‌ இராது; 
ஆனால்‌, கல்லூரிகளை விடுவதென்றால்‌ கொஞ்சம்‌ யோசிக்க வேண்டும்‌. கல்லூரி 
களை விட்டால்‌, வருட ஆரம்பத்தில்‌ மாணவர்கள்‌ செலுத்திய பெரும்‌ 
தொகையில்‌ ஒரு பகுதியாவது அவர்களுக்குத்‌ திரும்பக்‌ கிடைக்குமா? இல்லா 
விட்டால்‌ அவர்களுக்கு மிகுந்த நஷ்டம்‌ ஏற்படும்‌; பலருக்கு அது தாங்காது. 
பணமுள்ளவர்களூக்கு இதைப்‌ பற்றிக்‌ கவலையில்லாமலீருக்கலாம்‌; ஆனால்‌, 
எங்களிடையே உள்ள ஏழைப்‌ பையன்கள்‌ பெரிதும்‌ பாதிக்கப்படுவர்‌. 


“அலையால்‌, கல்லூரிகளை பகிஷ்காரம்‌ செய்ய வேண்டியிருக்கு 
மென்றால்‌ மாணவர்களை முன்னதாகவே எச்சரித்துவிட வேண்டும்‌; அப்படிச்‌ 
செய்தால்‌ அவர்களுடைய பணமும்‌, சக்தியும்‌ வீணாகாமலிருக்கும்‌. 


“இந்தக்‌ கேள்விக்கு மீங்கள்‌ பதிலளிப்பீர்களென சம்புகிறேன்‌."" 


இளமையின்‌ நம்பிக்கைத்‌ துடிப்பையோ, துணிச்சலையேோ 
இக்கடிதத்தில்‌ நான்‌ காணவில்லை. ஒரு பனியாவின்‌ கருமித்‌ 
தனமும்‌, சாலை சலிபித்துச்‌ கொண்டி ருக்கும்‌ என்னைப்‌ போன்ற 
ஒருவரின்‌ அவநம்பிக்கையையுமே அதில்‌ காண்கிறேன்‌. சர்க்கார்‌ 
டொமினியன்‌ அந்தஸ்து அளிக்கமாட்டார்கள்‌ என்ற முடிவுக்கு 
இந்த இளைஞர்‌ எப்படிவந்தார்‌ 2 சர்க்கார்‌ எதையும்‌ கொடுக்கப்‌ 
போவதில்ல்யென்பதை அவர்‌ மறந்துவிடுகிறார்‌. நம்முடைய 
தியாகம்‌, ஒற்றுமை ஆகியவற்றின்‌ பலம்‌ கொண்டுதான்‌ நாம்‌ 


616 கல்வி 


விரும்புவதைப்‌ பெறுவோம்‌. எதற்கும்‌ கணக்குப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஒரு பயம்தாங்கொள்ளிக்கு அசாத்தியமான 
தாகத்‌ தோன்றுவது, இளமையின்‌ அசைக்க முடியாத 
துணிச்சலின்‌ முன்பு சாத்தியமானதாகவே தோன்ற வேண்டும்‌. 
அசாத்தியமானதென்று தோன்றுவதை சாத்தியமான தாக்குவ 
தில்தான்‌ இளமையின்‌ தீரமும்‌, கீர்த்தியும்‌ இருக்கின்றன. 

ஆனால்‌, இனைஞர்களும்‌, மற்றவர்களும்‌ அசட்டையாகவே 
இருந்து கொண்டிருந்தால்‌, இந்த வருட முடிவுக்குள்‌ காம்‌ வெற்றி 
பெற முடியாதென்பதை ஒப்புக்‌ கொள்ளுகிறேன்‌. வெற்றி 
கிடைக்சாவிட்டாலும்‌ தைரிய சாலிகள்‌ அதை வரவேற்க 
வேண்டும்‌. ஏனெனில்‌, போராடுவதற்கு அதன்மூலம்‌ அவர்‌ 
களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்‌. போராட வேண்டியிருக்குமோ, 
இறுதியில்‌ பின்வாங்க வேண்டியிருக்குமோ என்று பயந்து 
போராடுபவன்‌ முன்‌ செல்லமாட்டான்‌. 

அது எப்படியிருக்தாலும்‌, மாணவர்கள்‌ பிதியடைவதற்குக்‌ 
காரணமிருப்பதாக எனக்குத்‌ தெரியவில்லை. போராட்டமே 
இருப்பதாக வைத்துக்‌ கொள்ளுவோம்‌. தற்காலிகமாக அவர்கள்‌ 
விட்டு வரும்‌ கல்லூரியில்‌ இன்றைக்கோ, நாளைக்கோ அவர்‌ 
களுக்கு உரிமை இருந்துதான்‌ தீரும்‌ என்பதை மறந்துவிடக்‌ 
கூடாது. சுயராஜ்யத்தைப்‌ பற்றி நினைத்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
போது சம்பளப்‌ பணம்‌ ஈஷ்டமாகிவிடுமோவென்று பேசுவது 
தகாது. எவ்வளவோ பேர்‌ தம்மிடமுள்ள எல்லாவற்றையுமே 
இழக்துவிடுவதாயிருக்கலாம்‌. அப்படி இருக்கும்போது, வெறும்‌ 
சம்பளப்‌ பண ஈஷ்டத்திற்கு காம்‌ என்ன முக்கியத்துவம்‌ 
கொடுக்க முடியும்‌ ? 

இனி அந்த மாணவர்‌ எழுப்பியுள்ள கேள்வியை கவனிப்‌ 
போம்‌. சர்க்கார்‌ கல்லூரிகளையும்‌, பள்ளிக்கூடங்களையும்‌ விட 
வேண்டுமா, இல்லையா என்பதை இறுதியில்‌ காங்கிரஸ்‌ முடிவு 
செய்யும்‌. என்‌ விருப்பப்படி விடுவதாக இருந்தால்‌, நிச்சயமாக 
பகிஷ்காரத்தையே கான்‌ வற்புறுத்துவேன்‌. பள்ளிக்கூடங்கள்‌, 
கல்லூரிகள்‌ மூலம்தான்‌ சர்க்கார்‌ இந்த நாட்டில்‌ சன்‌ ஆட்சியை 
நடத்துகிறதென்பது வெட்டவெளிச்சமாயிருக்கிறது. குஜராத்‌ 
வித்தியாபீடத்தில்‌ ஆச்சாரிய ராமதேவ்‌ செய்த பிரசங்கங்களில்‌ 
ஆங்கிலேயர்களின்‌ சாட்சியங்களைக்‌ கொண்டே இதை ருகப்பித்‌ 
திருக்கிறார்‌. ஆங்கிலேய எஜமானர்களின்‌ கட்டைகளை நிறை 
வேற்றுவதற்கான ஊழியர்களைத்‌ தயார்‌ செய்ய வேண்டுமென்‌ 
நோக்கத்துடனேயே சர்க்கார்‌ இந்தக்‌ கல்வி முறையை வகுத்‌ 
திருக்கிறார்கள்‌ என்பதை ருசுப்பித்திருக்கிறார்‌. சர்க்கார்‌ 
பட்டங்கள்‌ பெறுவதற்காகக்‌ கல்லூரிகளில்‌ திண்டாடிக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌ ஆயிரக்கணக்கான இளைஞர்களின்‌ கோக்கம்‌ என்ன 2 
ஏதாவது வேலை பெற வேண்டுமென்பதைத்‌ தவிர அவர்களுக்கு 
வேறு ஒரு நோக்கமும்‌ இல்லை. பட்டங்களின்‌ மூலம்‌ அறிவு பெற 
முடியாது; உழைத்துப்‌ படிப்பதன்‌ மூலம்தான்‌ அதைப்‌ பெற 
மூடியும்‌, பட்டங்கள்‌ பெற வேண்டுமென்ற விருப்பத்திற்கு மூல 


இளைஞர்களே ஜீவ நாடி 617 


காரணம்‌ வேலை பெறவேண்டும்‌ என்ற ஆசைதான்‌. சுயராஜ்யம்‌ 
பெறுவதற்கு இது பெரிய இடையூறாகும்‌. மாணவர்களிடையே 
ஒரு புதிய உணர்ச்சி தோன்றுவதை கான்‌ காண்கிறேன்‌. இதைக்‌ 
கண்டு பலர்‌ மகிழ்ச்சியடை. கிறார்கள்‌ ; ஆனால்‌, அது என்‌ கண்களை 
மறைத்துவிடவில்லை. இந்த உணர்ச்சி தற்காலிகமான ஒன்றாகத்‌ 
தான்‌ இருக்கிறது; ஒரு அளவுக்கு அது மேலைழுந்தவாரியான 
காகவும்‌ இருக்கிறது. உண்மையான உணர்ச்சி தோன்றும்‌ 
போது, சூரியகிரணங்களைப்‌ போல்‌ அது அவ்வளவு ஒளிவீசும்‌. 
கம்‌ மக்களிடையே அந்த உணர்ச்சி ஏற்படும்போது, எந்த மாண 
வனுக்கும்‌ பள்ளிக்கூட்மோ, கல்லூரியோ தேவைப்படாது. 
இப்போதைக்கு சர்க்காரின்‌ கரன்ஸி நோட்டுகளைப்‌ போல்‌, அவர்‌ 
களுடைய பள்ளிக்கூடங்களுக்கும்‌, கல்லூரிகளுக்கும்‌ செலாவணி 
இருக்கிறது. அந்த வலையில்‌ விழாதவர்கள்‌ யார்‌ 2 

_—* நவ ஜீவன்‌” - 14-1999 


23 
இளைஞர்களே ஜீவ நாடி 


[ஆக்ரா மாணவர்கள்‌ காந்திஜிக்கு ஒரு வரவேற்பு அளித்தார்கள்‌. 
அவருடைய லட்சியங்களில்‌ தமக்கு கம்பிக்கை இருக்க போதிலும்‌ அவற்றை 
நடைமுறையில்‌ தங்களால்‌ பின்பற்ற முடியவில்லையென்றும்‌, ஆகவே தம்‌ 
உள்ளங்களை அளிப்பகோடு நிறுத்திக்‌ கொள்ளுவதாகவும்‌ அவர்கள்‌ வரவேற்பு 
உரையில்‌ கூறியிருக்‌ தார்கள்‌. அவர்களிடையே காந்திஜி செய்த பிரசங்கத்தி 
லிருந்து சில பகுதிகள்‌ கீழே கொடுக்கப்பட்டுள்ளன :] 


நம்‌ காட்டு இளைஞர்கள்‌ அம்மாதிரி கருத்தைத்‌ தெரிவிப்‌ 
பார்கள்‌ என்று நான்‌ எதிர்பார்க்கவில்லை. மரணத்தின்‌ கிழலில்‌ 
வசித்துக்‌ கொண்டிருக்கும்‌ கான்‌, நாட்டின்‌ இளைஞர்களிடம்‌ 
உதவி பெற முடியவில்லையென்றால்‌, பின்னர்‌ யாரைத்தான்‌ 
நம்புவது? “எங்களுடைய உள்ளங்களை உங்களுக்கு அளிக்‌ 
கிறோம்‌; ஆனால்‌, உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்ற 
முடியாமலிருப்பதற்கு வருந்துகிறோம்‌” என்று இனைஞர்கள்‌ 
சொல்லுகிறார்களே ! இளைஞர்களே தேசத்தின்‌ ஜீவகாடி. உப்பு 
தனது கரிப்பை இழந்துவிட்டால்‌, தேசத்திற்கு வேறு என்ன 
நம்பிக்கை இருக்க முடியும்‌? எங்களால்‌ முடியவில்லை என்று 
மாணவர்கள்‌ கூறுவதைக்‌ கேட்க நான்‌ தயாராயில்லை. உங்க 
ருடைய நல்லொழுக்கத்தைப்‌ பேணி வளர்த்துக்‌ கொண்டு, 
உங்களுடைய சிந்தனைகள்‌, செய்கைகளை நீங்கள்‌ கட்டுப்படுத்திக்‌ 
கொள்ள முடியவில்லையென்றால்‌, உங்களுடைய படிப்பும்‌, 
ஷேக்ஸ்பியர்‌, வேர்ட்ஸ்வொர்த்‌ ஆராய்ச்சியும்‌ வீண்தான்‌. 
தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்‌ கொள்ளவும்‌, உங்களுடைய 
இச்சைகளை அடக்கிக்‌ கொள்ளவும்‌ நீங்கள்‌ கற்றுக்‌ கொண்டு 
விட்டால்‌, என்ன செய்வது என்று இப்படி ஏக்கம்‌ அடைய 

மாட்டீர்கள்‌. 
௨ “எங்‌ இந்தியா? - 19-9_1929 


24 
மாணவர்களும்‌ விடுமுறையும்‌ 


மாணவர்கள்‌ தமது விடுமுறைக்‌ காலத்தை எப்படிப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளுவது என்பதைப்‌ பொறுத்த வரையில்‌, 
அவர்கள்‌ ஆர்வத்துடன்‌ தம்‌ வேலையை அணுகினால்‌, பல காரியங்‌ 
களைச்‌ செய்ய முடியுமென்பது நிச்சயம்‌. அவற்றில்‌ சிலவற்றைக்‌ 
கூறுகிறேன்‌. 


1. விடுமுறையின்‌ ஒரு பகுதியில்‌ நல்ல பாட திட்டத்துடன்‌, 
குறுகியகால பகல்‌, இரவுப்‌ பள்ளிகளை நடத்துங்கள்‌. 


2. ஹரிஜனங்கள்‌ வசிக்கும்‌ பகுதிகளுக்குச்‌ சென்று அவற்‌ 
றைச்‌ சுத்தம்‌ செய்யுங்கள்‌, ஹரிஜனங்கள்‌ உதவி செய்ய முன்‌ 
வந்தால்‌ ஏற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. 


ஏ. ஹரிஜனக்‌ குழக்தைக’ை அழைத்துக்‌ கொண்டுபோய்‌ 
ஊர்சுற்றிக்‌ காட்டுங்கள்‌, அவர்களுடைய கிராமத்திற்கு அருகா 
மையிலுள்ள காட்சிகளைக்‌ காட்டுங்கள்‌ ; இயற்கையைப்‌ புரிந்து 
கொள்ளக்‌ கற்றுக்‌ கொடுங்கள்‌. தம்மைச்‌ சுற்றியுள்ளவைகளில்‌ 
அவர்களுக்கு அக்கறை ஏற்படும்படி செய்ய வேண்டும்‌. 
அத்துடன்‌ பூகோளம்‌, சரித்திரம்‌ பற்றியும்‌ கொஞ்சம்‌ சொல்லிக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. 


4. ராமாயணம்‌, மகாபாரதத்திலிருந்து எளிய கதைகளை 
அவர்களுக்கு வாசித்துக்‌ காட்ட வேண்டும்‌. 

6. சுலபமான பக்திப்‌ பாடல்களைக்‌ கற்றுக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 

6. ஹரிஜனப்‌ பையன்களின்‌ உடலில்‌ உள்ள அமுக்கு, அசத்‌ 
தங்களைப்‌ போக்க முற்பட. வேண்டும்‌. குழச்தைகள்‌, வயதானவர்‌ 


கள்‌ இருவருக்கும்‌ சுகாதாரம்‌ பற்றிய ஆரம்ப விதிகளைச்‌ சொல்லிக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. 


7. குறிப்பிட்ட பகுதிகளில்‌ ஹரிஜனங்களுடைய நிலையைப்‌ 
பற்றி விரிவான புள்ளி விவரங்கள்‌ எடுக்க வேண்டும்‌. 


8. நோய்வாய்ப்பட்டுள்ள ஹரிஜனங்களுக்கு வைத்திய 
உதவியளிக்க வேண்டும்‌. 


ஹரிஜனங்களிடையே என்ன செய்யலாம்‌ என்பதற்கு இவை 
சில மாதிரிகளாகும்‌, இது அவசரமாகத்‌ தயாரிக்கப்பட்ட 
ஜாபிதா. மாணவர்கள்‌ யோசித்துப்‌ பார்த்தால்‌ இன்னும்‌ பல 
வற்றைச்‌ சேர்த்துக்‌ கொள்ளலாம்‌. 


விடுமுறையை எப்படி பயன்படுத்திக்‌ கொள்ளுவது? 619 


ஹரிஜனங்களைப்‌ போலவே சாதி ஹிந்துக்களுக்கிடையேயும்‌ 
அவசியமாகச்‌ செய்ய வேண்டிய சேவை ஒன்றிருக்கிறது. மாண 
வர்கள்‌ அவர்களிடையே லேசாகத்‌ தீண்டாமை ஒழிப்புப்‌ பிரசா 
ரம்‌ செய்யலாம்‌. இந்த விஷயத்தில்‌ மிகுத்த அறியாமை நிலவு: 
கிறது. இதைப்‌ பற்றி நல்ல புத்தகங்களை விநியோகித்தால்‌ அதை 
வெகு சுலபமாகப்‌ போக்கிவிடலாம்‌. யார்‌ யார்‌ தீண்டாமை 
ஒழிப்பை ஆதரிக்கிறார்கள்‌, யார்‌ எதிர்க்கிறார்கள்‌ என்று கணக்கு. 
எடுக்கலாம்‌. அதே சமயத்தில்‌ ஹரிஜனங்கள்‌ அனுமதிக்கப்‌ 
படாத கிணறுகள்‌, பள்ளிக்கூடங்கள்‌, குளங்கள்‌, கோவில்‌ 
கள்‌ முதலியவைகளையும்‌, அனுமதிக்கப்படுபவைகளையும்பற்றிக்‌ 
குறிப்பு எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 


இர்தக்‌ கரரியங்களையெல்லாம்‌ சீராகவும்‌, விடாப்பிடியாகவும்‌ 
செய்தால்‌, பிரமிக்கத்தக்க பலன்கள்‌ கிடைக்கும்‌. ஒவ்வொரு 
மாணவரும்‌ ஒரு குறிப்புப்‌ புத்தகம்‌ வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
தான்‌ செய்யும்‌ வேலைகளை அதில்‌ குறித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
தாங்கள்‌ செய்த வேலையின்‌ பலன்களைப்‌ பற்றி விடுமுறையின்‌ 
முடிவில்‌, தங்களுடைய மாகாணத்திலுள்ள தீண்டாதார்‌ ஊழியர்‌” 
சங்கத்திற்கு சுருக்கமான ஒரு அறிக்கை அனுப்ப வேண்டும்‌. நான்‌ 
சொன்ன யோசனைகளைப்‌ பூராவாகவோ அல்லது கிலவற்றையோ 
மற்ற மாணவர்கள்‌ ஏற்றுக்‌ கொண்டாலும்‌, ஏற்றுக்‌ கொள்ளா 
விட்டாலும்‌, எனக்குக்‌ கடிதம்‌ எழுதிய மாணவர்‌ தானும்‌, தனது 
சகாக்களும்‌ செய்த வேலைகளைப்‌ பற்றி எனக்குத்‌ தகவல்‌ 

கொடுக்க வேண்டுமென்று எதிர்பார்க்கிறேன்‌, 
ஹரிஜன்‌" ஃ 1-14-1989 


25 
விடுமுறையை எப்படி பயன்படுத்திக்‌ 
கொள்ளுவது? 


கேள்வி: விடுமுறைக்‌ காலத்தில்‌ மாணவர்கள்‌ என்ன செய்ய 
லாம்‌? அப்போது அவர்கள்‌ படிக்க விரும்பவில்லை; ஓயாமல்‌ 
நூற்றுக்‌ கொண்டேயிருந்தாலும்‌ அலுப்புற்றுவிடுவார்கள்‌. 
பதில்‌: நூற்பதில்‌ அலுப்புத்‌ தட்டினால்‌, அதில்‌ உள்ள கவர்ச்சி 
யையும்‌, அதனுடைய ஜிவசக்கியையும்‌ அவர்கள்‌ புரிந்து 
கொள்ளவில்லையென்பதையே அது காட்டுகிறது. தூற்கும்‌ 
ஓவ்வொரு கஜ நூலும்‌ தேசத்தின்‌ செல்வத்தைப்‌ பெருக்கு 
கிறது என்பதைப்‌ புரிந்து கொள்ளுவதில்‌ என்ன கஷ்டம்‌ 
இருக்கிறது? ஒரு கஜம்‌ நூல்‌ என்பது அதிகம்‌ அல்ல. ஆனால்‌, 
அது மிகவும்‌ சுலபமான உழைப்பாதலால்‌ சுலபமாக அதைப்‌ 
பெருக்கிக்‌ கொண்டே போகலாம்‌. நூற்பதனால்‌ கிடைக்கக்‌ 


5620 


கல்வி 


கூடிய பலன்கள்‌ நிறைய இருக்கின்றன. சர்க்காவின்‌ 
அமைப்பை மாணவர்கள்‌ நன்றாகப்‌ புரிந்து கொண்டு, அதை 
சரியாக வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. அப்படிச்‌ செய்ப 
வர்கள்‌, நூற்பதில்‌ ஒரு விசேஷக்‌ கவர்ச்சியைக்‌ காண்‌ 
பார்கள்‌. ஆகையால்‌, மாண வர்களுக்கு வேறு எந்த வேலையை 
யும்‌ கூற நான்‌ மறுக்கிறேன்‌. இன்னும்‌ அதிக அவசரமான 
வேலையும்‌ அவர்களுக்கு ஏற்படலாம்‌. அப்போது அவர்கள்‌ 
அந்த வேலையைக்‌ கவனிக்கலாம்‌. பக்கத்திலுள்ள கிராமங்‌ 
களை நல்ல சுகாதாரமான நிலைமையில்‌ வைத்துக்‌ கொள்ளு 
வதற்கோ அல்லது நோயாளிகளைக்‌ கவனித்துக்‌ கொள்‌ 
ளவோ, அல்லது ஹரிஜன்‌ குழந்தைகளுக்குப்‌ படிப்பு 
சொல்லிக்‌ கொடுக்கவோ அவர்களுடைய உதவி தேவைப்‌ 


படலாம்‌, 


ஹரிஜன்‌! . 1-6-1940 


26 
மாணவர்களும்‌ சத்தியாக்கிரகமும்‌ 


ஸீகள்வி: சத்தியாக்கிரக இயக்கம்‌ ஆரம்பிக்கப்பட்டால்‌, மாண 


வர்கள்‌ அதில்‌ கலந்து கொள்ளக்‌ கூடாதென்று ஏன்‌ ஆட்சே 
பிக்கிறீர்கள்‌? அவர்கள்‌ அதில்‌ கலந்து கொள்ள அனுமதிக்கப்‌ 
பட்டால்‌, பள்ளிக்கூட த்தையும்‌, கல்லூரியையும்‌ விட்டுவிட்டு 
வந்து விடவேண்டுமென்று ஏன்‌ வற்புறுத்துகிறிர்கள்‌? தம்‌ 
முடைய காடு யுத்தத்தில்‌ ஈடுபட்டிருக்கும்‌ போது இங்கிலாக்‌ 
திலுள்ள மாணவர்கள்‌ பேசாமல்‌ பார்த்துக்‌ கொண்டா இருக்‌ 
கிறார்கள்‌? 


பதில்‌: பள்ளிகளிலிருந்தும்‌, கல்லூரிகளிலிருந்தும்‌ மாணவர்களை 


வாபஸ்‌ பெறுவது அவர்களிடையே ஓஒத்துழையாமைத்‌ 
திட்டத்தை ஊக்கிவீடுவதற்காகத்தான்‌. இன்று அது நமது 
வேலைத்‌ கிட்டத்தில்‌ இல்லை. சத்தியாக்கிரக இயக்கம்‌ என்‌ 
பொறுப்பில்‌ இருந்தால்‌, மாணவர்கள்‌ பள்ளிகளையோ, கல்‌ 
லூரிகளையோ விட்டு வரவேண்டுமென்று அழைக்கவும்‌ 
மாட்டேன்‌. அதற்கு ஊக்கமளிக்கவும்‌ மாட்டேன்‌. 
சர்க்கார்‌ பள்ளிகள்‌, கல்லூரிகளிலுள்ள மோகம்‌ மாண 
வர்களுக்கு இன்னும்‌ போகவில்லை என்பதை அனுபவத்தில்‌ 
பார்தீதிருக்கிறோம்‌. இந்த ஸ்தாபனங்கள்‌ தமது கவர்ச்சியை 
இழக்துவிட்டன என்பதே ஒரு லாபம்தான்‌. ஆனால்‌, அதை 
நான்‌ பெரிதாக நினைக்கவில்லை. அந்த ஸ்தாபனங்கள்‌ 
தொடர்ந்து நீடிக்கப்‌ போகின்றனவென்றால்‌, அங்கிருந்து 
அவர்களை வாபஸ்‌ பெறுவதால்‌ அவர்களுக்கு ஒரு ஈன்மையு 
மில்லை; இயக்கத்திற்கும்‌ அதனால்‌ ஒரு உதவியும்‌ இல்லை. 


ஒரு கிறிஸ்தவ மாணவரின்‌ புகார்‌ 621 


அப்படி அவர்களை வாபஸ்‌ பெறுவது அகிம்சைக்கு ஏற்ற 
தாயிராது. இயக்கத்தில்‌ சேரவிரும்புபவர்கள்‌ பள்ளிகளுக்‌ 
கும்‌, கல்லூரிகளுக்கும்‌ இறுதியாக முழுக்குப்‌ போட்டுவிட 
வேண்டுமென்றும்‌, போராட்டம்‌ முடிந்த பிறகும்‌ தேச சேவை 
செய்வதென்று உறுதி கொள்ள வேண்டுமென்றும்‌ நான்‌ கூறி 
யிருக்கிறேன்‌. இங்கிலாந்திலுள்ள மாணவர்களுடன்‌ இஸ்‌ 
குள்ள மாணவர்களை ஒப்பிட்டுப்‌ பார்க்க முடியாது. அங்கு 
தேசமே யுத்தத்தில்‌ ஈடுபட்டிருக்கிறது. நிர்வாகிகளே அந்த 
ஸ்தாபனங்களை மூடி விட்டார்கள்‌. இங்கு அந்த ஸ்தாபனங்‌ 
களின்‌ தலைவர்களையும்‌ மீறி மாணவர்கள்‌ வெளியே வரவேண்‌ 
டியிருக்கும்‌. 

ஹரிஜன்‌” - 159-1946 


வரி 
ஒரு கிறிஸ்தவ மாணவரின்‌ புகார்‌ 


வங்காளத்திலுள்ள ஒரு பாதிரியார்‌ கல்லூரியில்‌ படிக்கும்‌. 
கிறிஸ்தவ மாணவர்‌ ஒருவர்‌ பின்வருமாறு எழுதுகிறார்‌: 


கதிறிஸ்தவ மதபோதனை செய்து, மத மாற்றம்‌ செய்வதற்காகவே 
பாதிரியார்‌ கல்லூரிகள்‌ இருக்கின்றன. பைபிள்‌, ஏசுநாதர்‌, கிறிஸ்தவ மதம்‌ 
முதலியவைகளைப்‌ பற்றி பாதிரிமார்‌ பேசுகிறார்கள்‌. ஆனால்‌, இந்தியாவுக்கு 
தேசிய முக்கியத்துவம்‌ வாய்ந்த ஏதாவது ஒரு பிரச்னை வந்தால்‌, ஆச்சரியப்‌ 
படத்தக்க விதத்தில்‌ அவர்கள்‌ பிற்போக்காளர்களாக இருக்கிறார்கள்‌. 
எங்கள்‌ கல்லூரியில்‌ ஒவ்வொரு வருடமும்‌ ஒரு விருந்து கடப்பது உண்டு. 
செப்டம்பர்‌ 7-ஆம்‌ தேதி மாலை அம்மாதிரி விருக்தொன்று கடந்தது. கல்லூரி 
மாணவர்கள்‌ கோஷ்டியாகச்‌ சேர்ந்து (வந்தே மாதரம்‌' பாடவேண்டுமென்பது 
முதல்‌ நிகழ்ச்சி, ஒரு இந்திய தேசீய கீதத்திற்காக ஐரோப்பியர்கள்‌ பத்து 
நிமிஷம்‌ எழுந்து நிற்பது கஷ்டமாயிருக்குமென்றும்‌ (வதே மாதர கீதம்‌” 
பாடுவதை அனுமதித்தால்‌, அதை தேசீய கீதமாகத்‌ தாங்கள்‌ உத்தியோக 
பூர்வமாக அனுமதிப்பது போலாகுமென்றும்‌, அதற்குத்‌ தாங்கள்‌ தயாரா 
மில்ல யென்றும்‌ தலைமை ஆசிரியர்‌ ஆட்சேபித்தார்‌. மாணவர்கள்‌ எவ்வ 
சாவோ வாதாடிப்‌ பார்த்தும்‌ பிரயோசனப்படவில்லை. மாணவர்கள்‌ வேலை 
நிறுத்தத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்‌. அதே மாதிரி காங்கிரசும்‌ 
சத்தியாக்கிரகத்தையும்‌, ஒத்துழையாமையையும்‌ ஆரம்பிக்க வேண்டும்‌; 
ஏனெனில்‌ ஏகாதிபத்திய பிரிட்டன்‌ நம்முடைய மனப்பான்மையை ஒரு நாளும்‌ 
புரிக்துகொள்ளாது.!' 


மாணவர்கள்‌ வேலை நிறுத்தம்‌ செய்வதை ஆட்சேபித்துக்‌ 
கொஞ்ச காலமாக நான்‌ நிறைய எழுதியிருக்கிறேன்‌. அந்தக்‌. 
கல்லூரியின்‌ பெயர்‌ எனக்குத்‌ தெரியாது. பெயர்‌ தெரிந்திருந்‌ 
தால்‌, அதன்‌ அதிகாரிகளிடமிரும்து இதைப்‌ பற்றிய விவரங்‌: 


$22 கல்வி 


களைக்‌ கேட்டிருப்பேன்‌. ஆகையால்‌, இந்த மாணவர்‌ கொடுத்‌ 
துள்ள விவரங்கள்‌ சரியானவை என்ற அடிப்படையிலேயே என்‌ 
னுடைய அபிப்பிராயத்தைத்‌ தெரிவிக்கிறேன்‌. அந்த விவரங்கள்‌ 
சரியானவைதான்‌ என்றால்‌, அந்த வேலை நிறுத்தம்‌ நியாயமானது 
தான்‌. அது வெற்றிகரமாக நடந்திருக்கும்‌ என்றும்‌, நிர்ப்பந்தம்‌ 
எதுவும்‌ இருக்கிராதென்றும்‌ ஈம்புகிறேன்‌. அந்த கீதம்‌ தேசிய 
கீதமாயிருந்தாலும்‌, இல்லாவிட்டாலும்‌, அதை முடிவு செய்வது 
பாதிரியார்களின்‌ வேலையல்ல, மாணவர்கள்‌ அதை தேசீய கீத 
மாக ஏற்றுக்‌ கொண்டிருக்கிறார்களென்பதே அவர்களுக்குப்‌ 
போதுமான தாகும்‌. பேராசிரியர்களும்‌ ஆசிரியர்களும்‌ தமது 
மாணவர்களின்‌ ஈன்‌ மதிப்பைப்‌ பெற வேண்டுமானல்‌, மாண 
வர்கள்‌ விரும்பத்தகாத அல்லது ஒழுக்கக்‌ கேடான நடவடிக்கை 
களில்‌ ஈடுபடாமலிருக்கும்‌ வரையில்‌, அந்த நடவடிக்கைகளில்‌ 
அவர்களும்‌ ஈடுபட வேண்டும்‌. 


சிம்லா, 29-940 ஹரிஜன்‌” அ 6-10-1940 


28 
முதல்‌ பிரச்னை 


[1937 அக்டோபர்‌ 22, 23 தேதிகளில்‌ வர்தாவில்‌ நடை 
பெற்ற கல்வி மகாநாட்டை ஆரம்பித்து வைத்து காந்திஜி செய்த 
பிரசங்கத்தின்‌ விவரங்களே கீழே கொடுக்கப்பட்டுள்ளன :] 


அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு மகாநாட்டுக்கு வந்த அனை 
வருக்கும்‌ கன்றி செலுத்துகிறேன்‌. தலைவர்‌ என்ற முறையிலோ 
அல்லது அங்கத்தினர்‌ என்ற முறையிலோ நான்‌ எந்த முறையில்‌ 
உங்களை அழைத்திருந்தாலும்‌, கான்‌ சமர்ப்பித்துள்ள திட்டங்‌ 
களைப்‌ பற்றி உங்களுடைய அபிப்பிராயங்களையும்‌, யோசனை 
களையும்‌ கேட்பதற்காகவே, முக்கியமாக, இவற்றை எதிர்ப்பவர்‌ 
களின்‌ அபிப்பிராயங்களைக்‌ கேட்பதற்காகவே அழைப்புகள்‌ 
அனுப்பப்பட்டன. மனம்‌ விட்டு, முழுமையாக விவாதம்‌ நடத்த 
வேண்டுமென்பதே எனது விருப்பமாகும்‌. ஏனெனில்‌, எனது 
உடல்‌ நிலையை முன்னிட்டு இந்த கஈண்பர்களை இந்த மகாகாட்டுப்‌ 
பந்தலுக்கு வெளியே சந்தித்துப்‌ பேசுவதற்கு எனக்கு செளகரி 
யப்படவில்லை என்பதையும்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


இந்தச்‌ திட்டங்கள்‌ ஆரம்பக்கல்வி, கல்லூரிக்‌ கல்வி ஆகிய 
இரண்டையும்‌ பற்றியவை. ஆனால்‌, முக்கியமரக ஆரம்பக்‌ கல்வி 
விஷயத்திலேயே நீங்கள்‌ அதிக கவனம்‌ செலுத்த வேண்டியிருக்‌ 
கும்‌. மத்தியதரக்‌ கல்வியும்‌ ஆரம்பக்‌ கல்வியுடன்‌ சேர்ந்ததே 
யாகும்‌, ஏனெனில்‌, 915-லிருந்து நான்‌ செய்த சற்றுப்‌ பிரயா 
ணங்களின்‌ போது பல கிராமங்களைப்‌ பார்த்திருக்கிறேன்‌. அங்‌ 
குள்ளவர்களில்‌ ஒரு மிகச்‌ சிறு பகுதியினருக்கு ஆரம்பக்‌ கல்வி 


முதல்‌ பிரச்னை 623 


ஒன்றுதான்‌ கிடைக்கிறது. பெரும்பாலும்‌ எழுத்தறிவற்றவர்‌ 
களாக உள்ள இந்த கிராமப்‌ பையன்கள்‌, பெண்களின்‌ தேவை 
களை முக்கியமாக கவனிக்க வேண்டும்‌. நூற்றுக்கணக்கான 
கல்லுரரி மாணவர்களை நான்‌ சந்கித்திருக்கிறேன்‌. அவர்களுடன்‌ 
மனம்‌ விட்டு விவாதித்திருக்கிறேன்‌. அவர்களுடன்‌ கடிதப்‌ 
போக்குவரத்து நடத்தியிருக்கிறேன்‌. அவர்களுடைய தேவை 
கள்‌, பலவீனங்கள்‌, அவர்கள்‌ எந்த கோயினால்‌ கஷ்டப்படு 
கிறார்கள்‌ என்ற விவரங்களெல்லாம்‌ எனக்குத்‌ தெரியும்‌, 
ஆயினும்‌, கல்லூரிக்‌ கல்வியைப்‌ பற்றி எனக்கு அனுபவமில்லை. 
ஆனால்‌, நீங்கள்‌ ஆரம்பக்‌ கல்வியின்‌ தேவைகளைப்‌ பரிசீலனை 
செய்வதுடன்‌ நிறுத்திக்கொள்ள வேண்டும்‌. ஏனெனில்‌, இந்த 
முக்கிய விஷயத்திற்குத்‌ தீர்வு கண்டுவிட்டால்‌, கல்லூரிக்‌ கல்வி 
விஷயமும்‌ தீர்ந்துவிடும்‌. 


உடலுழைப்பு மூலம்‌ கல்வி 


இப்போதுள்ள . ஆரம்பக்‌ கல்வி முறை வீண்‌ வியர்த்தம்‌ 
என்பதுடனில்லாமல்‌, அதனால்‌ தீங்கு ஏ ற்படுகிறதென்பது நிச்ச 
யம்‌. பல பிள்ளைகள்‌ தம்‌ பெற்றோர்களுக்குப்‌ பிரயோசனப்படுவ 
தில்லை. தமது குடும்பத்‌ தொழில்களையும்‌ அவர்கள்‌ இழக்துவிடு 
கிறார்கள்‌; கெட்ட பழக்கங்களைக்‌ கற்றுக்கொண்டுவீடுகிரேர்கள்‌ ; 
நகர்ப்புற வாழ்க்கை முறையைப்‌ பிடித்துக்கொண்டுவிடுகிறார்கள்‌; 
எதையாவது கொஞ்சம்‌ கற்றுக்கொண்டுவிடுகிறார்கள்‌. ஆனால்‌, 
அதை நிச்சயமாகக்‌ கல்வி என்று சொல்ல முடியாது. தொழில்‌ 
அல்லது உடலுழைப்பின்‌ மூலம்‌ கல்வியளிப்பதுதான்‌ இதற்குப்‌ 
பரிகாரம்‌ என்று நான்‌ கருதுகிறேன்‌. தென்னாப்பிரிக்காவில்‌ 
என்னுடைய பையன்களுக்கு இந்தப்‌ பயிற்சியே அளித்தேன்‌. 
மேலும்‌, அங்கு டால்ஸ்டாய்‌ பண்ணையில்‌ எல்லா சாதி, மதங்‌ 
களையும்‌ சேர்ந்த பையன்கள்‌ இருந்தார்கள்‌. இவர்களில்‌ சிலர்‌ 
கெட்டிக்காரர்கள்‌, சிலர்‌ ஈடுத்தரம்‌, சிலர்‌ மோசம்‌,- இப்படி 
யெல்லாம்‌ இருக்கும்‌. தச்சு வேலை, செருப்பு தைப்பது முதலிய 
வேலைகளில்‌ இவர்களுக்குப்‌ பயிற்கியளித்து எனக்கு அனுபவம்‌ 
உண்டு. என்னுடைய பிள்ளைகளுக்கும்‌, மற்றக்‌ குழக்தைகளுக்கும்‌ 
இதனால்‌ ஒரு ஈஷ்டமுமில்லை. எனக்கோ, அவர்களுக்கோ திருப்தி 
யளிக்கக்கூடிய ஒரு கல்வியை அவர்களுக்கு அளிக்க என்னால்‌ 
முடியவில்லை. பல்வேறு அலுவல்கள்‌ காரணமாக அதற்கு 
எனக்கு நேரமில்லை. இருந்தாலும்‌, அதனால்‌ அவர்கள்‌ எதுவும்‌ 
கஷ்டமடைந்துவிட வில்லையென்றே நினைக்கிறேன்‌. 


எந்தத்‌ தொழில்‌ யோதிக்கப்படுகிறது என்பதை நான்‌ 
முக்கியமானதாகக்‌ கருதவில்லை. எழுத்தறிவு, சரித்திரம்‌, 
பூகோளம்‌, கணிதம்‌, விஞ்ஞானம்‌ முதலிய எல்லாக்‌ கல்வியமே 
உடலுழைப்பின்‌ மூலம்‌ கற்றுக்கொடுக்கப்பட வேண்டுமென்பதே 
என்‌ விருப்பம்‌. மத்திய காலத்தில்‌ வேறு எதுவுமே போதிக்கப்‌ 
படவில்லை என்று ஆட்சேபிக்கலாம்‌. ஆனால்‌, கல்வியளிக்க 


24 கல்வி 


வேண்டும்‌ என்ற நோக்கத்துடன்‌ அப்போது தொழில்கள்‌ கற்றுக்‌ 
மகொடுக்கப்படவில்லை. இந்தக்‌ காலத்தில்‌ சிலர்‌ தமது பரம்‌ 
பரைக்‌ தொழில்களை மறந்துவிட்டார்கள்‌. அதற்குப்‌ பதிலாக 
குமஸ்தா வேலைக்குப்‌ போய்விட்டார்கள்‌. இதனால்‌ அவர்க 
ஞடைய சேவை கிராமங்களுக்குக்‌ கிடை க்காமற்‌ போய்விட்ட து. 
ஆகையால்‌, எங்கு போனாலும்‌, ஒரு சராசரி கிராமத்தில்‌ திறமை 
சாலியான ஒரு தச்சு வேலைக்காரரையோ, கொல்லரையோ 
காண்பது கஷ்டமாகிவிட்டது. கைவினைத்‌ தொழில்கள்‌ அநேக 
மாக அழிந்து போய்விட்டன. கைராட்டினம்‌ புறக்கணிக்கப்‌ 
பட்டுவிட்டது.- இது லங்காஷயருக்கு எடுத்துச்‌ செல்லப்பட்டு 
அங்கு அபிவிருத்தி செய்யப்படுகிறது. ஆங்கிலேயர்கள்‌ 
கைவினைத்‌ தொழில்களை எவ்வளவு பிரமாதமாக அபிவிருத்தி 
செய்யக்கூடியவர்கள்‌ என்பதை இன்று பார்க்கிறோம்‌. கைத்‌ 
தொழில்கள்‌ பெருகுவது பற்றி எனக்கு கில கருத்துகள்‌ உண்டு, 
இருந்த போதிலும்‌ ஆங்கிலேயர்களின்‌ இந்தத்‌ திறமையை நான்‌ 
குறிப்பிட வேண்டும்‌. 


ஒரு தொழிலைப்‌ பற்றிய பூராவிவரங்களையும்‌ நடை. முறையில்‌ 
செய்து காட்டுவதுதான்‌ இதற்குப்‌ பரிகாரம்‌. அதன்‌ மூலம்‌ 
கல்வியும்‌ அளிக்கப்படுகிறது. உதாரணமாக, தக்ளி மூலம்‌ 
நூற்கக்‌ கற்றுக்கொடுப்பதாக வைத்துக்கொள்வோம்‌. இதற்கு 
முன்பு பல்வேறு பருத்தி ரகங்கள்‌, இந்தியாவின்‌ பல்வேறு 
பாகங்களிலுள்ள பல்வேறுவிதமான மண்வளங்கள்‌, கைவினைத்‌ 
தொழில்கள்‌ அழிக்துபோனது பற்றிய வரலாறு, அதன்‌ அரசியல்‌ 
காரணங்கள்‌, இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி, கணக்கு பற்றிய 
அறிவு முதலியவைகளெல்லாம்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்பட்டிருக்‌ 
கும்‌ என்றே நினைக்க வேண்டும்‌. இந்தச்‌ சோதனையை நான்‌ 
என்னுடைய பேரப்பிள்ளையினிடமே செய்து பார்த்தேன்‌. 
தனக்கு ஏதோ சொல்லிக்கொடுக்கப்படுவதாகவே அவன்‌ 
நினைக்கவில்லை. ஏனெனில்‌, அப்போதெல்லாம்‌ அவன்‌ சிரித்துக்‌ 
கொண்டும்‌, விளையாடிக்கொண்டும்‌, பாடிக்கொண்டுமிருந்தான்‌. 


தக்ளியின்‌ சக்தியைப்‌ பற்றி எனக்கு ஈன்கு தெரியும்‌. 
மேலும்‌, துணி உற்பத்தி செய்யும்‌ தொழில்‌ ஒன்றைத்தான்‌ 
எல்லோருக்குமே கற்றுக்கொடுக்கலாம்‌. தக்ளிக்காக ஒன்றும்‌. 
செலவு செய்ய வேண்டியதுமில்லை. அதன்‌ பிரயோசனமும்‌ நன்கு 
ரசுப்பிக்கப்பட்டிருக்கிறது. நிர்மாண வேலைத்‌ திட்டத்தை நாம்‌ 
கிறைவேற்றிய அளவின்‌ பலனாக ஏழு மாகாணங்களில்‌ காங்‌ 
கிரஸ்‌ மந்திரிசயைகள்‌ அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 
மந்திரிசபைகளின்‌ வெற்றியும்‌, நிர்மாண வேலைத்‌ திட்டத்தை. 
நாம்‌ எந்த அளவுக்கு கிறைவேற்றுகிறோம்‌ என்பதையே பொறுத்‌ 
திருக்கும்‌. 

ஏழு வருடப்‌ பயிற்சி திட்டமொன்றைப்‌ பற்றி நான்‌ யோசித்‌ 
துள்ளேன்‌. தக்ளி சம்பந்தப்பட்டவரையில்‌, சாயம்‌ போடுதல்‌, 
மோஸ்தர்கள்‌ தயாரித்தல்‌ முதலியவைகள்‌ உள்பட சவ 


முதல்‌ பிரச்னை 625: 


பற்றிய அனுபவ பூர்வமான அறிவு கிடைத்துவிடும்‌, ஈரம்‌ 
உற்பத்தி செய்யக்கூடியது பூராவையும்‌ வாங்குவதற்கும்‌ மார்க்‌ 
கெட்‌ தயாராக இருக்கிறது. 


உடலுழைப்பின்‌ மூலமின்றி கோடிக்‌ கணக்கான நமது 
குழந்தைகளுக்குக்‌ கல்வியளிக்க வேறு வழி கிடையாது 
என்பது எனது உறுதியான அபிப்பிராயம்‌. இதற்கு, ஒரு ஆசிரி 
யரின்‌ செலவு என்ன ஆகும்‌ என்று அறிய கான்‌ ஆர்வம்‌ உள்ள 
வனாக இருக்கிறேன்‌. இதற்கு வேண்டிய வருமானம்‌ கிடைக்கும்‌ 
வரையில்‌ அல்லது ராணுவச்‌ செலவை வைஸ்ராய்‌ குறைக்கும்‌ 
வரையில்‌ நாம்‌ காத்துக்‌ கொண்டிருக்க முடியாது, இந்த ஆரம்பக்‌ 
கல்வியில்‌ சுகாதாரம்‌, சுத்தம்‌, போஷாக்கு, தம்‌ வேலைகளைத்‌ 
தாமே செய்தல்‌, வீட்டில்‌ பெற்றோர்களுக்கு உதவி செய்தல்‌ 
முதலியவைகளும்‌ அடங்கியிருக்குமென் பதை ஞாபகத்தில்‌ 
வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இந்தத்‌ தலைமுறையைச்‌ சேர்ந்த 
பையன்களுக்கு சுத்தம்‌, சுயமுயற்கி முதலியவைகளைப்‌ பற்றி 
ஒன்றும்‌ தெரியவில்லை : தேக திடத்திலும்‌ அவர்கள்‌ மிக மோசமா 
மிருக்கிறுர்கள்‌. ஆகையால்‌, பையன்களுக்கு சங்கீதம்‌, அணி 
வகுப்பு முதலியவைகளின்‌ மூலம்‌ உடற்பயிற்சியளிக்க வேண்டு 
மென்று வீரும்புகிறேன்‌. 


ஒரே வழி 


இலக்கியக்‌ கல்வியை நான்‌ ஆட்சேபிப்பதாகப்‌ புசார்‌ சொல்‌ 
லப்பட்டிருக்கிறது. இது சரியல்ல. அதை எந்த வழியில்‌ 
அளிக்க வேண்டுமென்பதையே நான்‌ காட்ட வீரும்பினேன்‌. 
தன்னைக்கட்டிக்‌ கொள்ளும்‌ அம்சமும்‌ ஆட்சேபிக்கப்பட்டிருக்‌ 
கிறது. ஆரம்பக்‌ கல்விக்காக நாம்‌ லட்சக்கணக்கில்‌ செலவிட 
வேண்டியது போக, குழந்தைகளை இதற்காக நாம்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளுவதா என்று கேட்கிறார்கள்‌. குழந்தைகளைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளுகிறார்கள்‌ என்ற புகார்‌ சம்பற்தப்பட்டவரை 
யில்‌, ஒரு விபரீதத்திலிருந்து குழந்தையைக்‌ காப்பாற்றுவது, 
குழந்தையின்‌ மீது சுமையை ஏற்றுவதாகுமா என்றே கேட்‌ 
கிறேன்‌. விளையாடுவதற்கு தக்ளி ஒரு நல்ல பொருளேயாகும்‌, 
அதனால்‌ உற்பத்தியும்‌ செய்ய முடிகிறது என்பதற்காக, அது 
விளையாட்டு சாமானாக இல்லாமற்‌ போய்விடவில்லை. இன்று 
கூடக்‌ குழந்தைகள்‌ ஒரு அளவுக்குத்‌ தமது பெற்றோர்களுக்கு 
உதவி செய்கிறார்கள்‌. சேவா கிராமத்திலுள்ள குழந்தைகளுக்கு 
விவசாயத்தைப்‌ பற்றி என்னை வீட அதிகம்‌ தெரியும்‌. ஏனெனில்‌, 
அவர்கள்‌ தமது யெற்றோர்களுடன்‌ வயல்களில்‌ வேலை செய்திருக்‌ 
கிறார்கள்‌. குழந்தைகள்‌ நூற்பதற்கும்‌, விவசாய வேலைகளில்‌ 
தமது பேற்றோர்களுக்கு உதவி செய்யவும்‌ ஊக்கம்‌ அளிக்கப்‌ 
படுகிறது. அதே சமயத்தில்‌ அவர்கள்‌ தமது பெற்றோர்‌ 
களுக்கு மட்டும்‌ சொந்கதமானவர்களல்ல வென்றும்‌, கிரா 
மத்திற்கும்‌, தேசத்திற்கும்‌ கூட அவர்கள்‌ சொந்தமான 

40 


626 கல்வி 


வர்களென்றும்‌, அவர்கள்‌ பிரதியுபகாரம்‌ செய்ய வேண்டு 
மென்றும்‌ குழந்தைகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அது 
ஒன்றுதான்‌ வழி. தானம்‌ கொடுப்பது போல்‌ குழந்தைகளுக்குக்‌ 
கல்வியளிப்பதன்‌ மூலம்‌ அவர்களைச்‌ செயலற்றவர்களாக்கிவிடக்‌ 
கூடாது. தம்முடைய உழைப்பின்‌ மூலம்‌, தமது கல்விக்கு 
வேண்டியதைச்‌ சம்பாதிக்கும்படி செய்தால்‌. அவர்களுக்குத்‌ 
தன்னம்பிக்கையும்‌, தைரியமும்‌ ஏற்படும்‌. 


இந்த முறை ஹிந்துக்கள்‌, முஸ்லிம்கள்‌, பார்ஸிகள்‌, கிறிஸ்‌ 
தவர்கள்‌ ஆகிய யாவருக்கும்‌ பொதுவாயிருக்கும்‌. மதக்‌ ஈல்வி 
போதனையை ஏன்‌ வற்புறுத்தவில்லை யென்று என்னைக்‌ கேட்‌ 
கிறார்கள்‌. சய முயற்சி என்ற அனுபவ பூர்வமான மதத்தை 
அவர்களுக்கு போதிக்கிறோம்‌ என்பதே அதற்குக்‌ காரணம்‌. 


கட்டாய சேவை 


இப்படிப்‌ பயிற்றுவிக்கப்பட்ட எல்லா மாணவர்களுக்குமே, 
அவசியமானால்‌ சர்க்கார்‌ வேலை வாய்ப்புகள்‌ தேடித்தரக்‌ கடமைப்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌. ஆசிரியர்கள்‌ சம்பந்தப்பட்டவரையில்‌, அவர்‌ 
களைக்‌ கட்டாய சேவைக்கு அழைக்க வேண்டுமென்று பேராசி 
ரியர்‌ ஷா யோசனை கூறியிருக்கிறார்‌. இது எவ்வளவு உபயோக 
மானது என்பதற்கு இத்தாலியிலிருந்தும்‌, மற்ற நாகெளி 
லிருந்தும்‌ உதாரணம்‌ காட்டியிருக்கிறார்‌. காட்டுக்குச்‌ சேலை 
செய்ய வேண்டிய அவசியத்தை முஸோலினி தன்‌ காட்டிலுள்ள 
இளைஞர்களுக்கு உணர்த்த முடியுமென்றால்‌, நாமும்‌ ஏன்‌ 
அப்படிச்‌ செய்யக்‌ கூடாது ? இனஃைஞர்கள்‌ தமது வாழ்க்கையை 
ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு வருட காலத்திற்கோ அல்லது 
அதற்கு அதிகமாகவோ கட்டாயமாக தேசத்திற்குச்‌ சேவை 
செய்ய வேண்டுமென்றால்‌, அதை அடிமைத்தனம்‌ என்று சொல்லு 
வது கியாயமாகுமா 2 சென்ற 77 வருடங்களில்‌ சுதந்திரப்‌ 
போராட்டத்தின்‌ வெற்றிக்கு இளைஞர்கள்‌ எவ்வளவோ உதவி 
செய்திரறாக்கிறார்கள்‌. தம்‌ வாழ்க்கையில்‌ ஒரு வருடத்தை 
தேசத்தின்‌ சேவைக்கு அளிக்கும்படி அவர்களை காராளமாகக்‌ 
கேட்கலாம்‌. இதற்காக சட்டமியற்ற வேண்டியிருந்தால்‌, அது 
கிர்ப்பந்த சட்டமாக இராது. ஏனெனில்‌, ஈது பிரதிநிதிகளில்‌ 
பெரும்பாலோரின்‌ சம்மதம்‌ இல்லாமல்‌ அதை நிறைவேற்ற 
முடியாது. 


ஆகையால்‌. உடலுழைப்பின்‌ மூலம்‌ கல்வியளிக்கும்‌ இந்தத்‌ 
திட்டம்‌ உங்களுக்குப்‌ பிடித்திருக்கிறதாவென்பதைச்‌ சொல்‌ 
லுங்கள்‌. என்னப்‌ பொறுத்தவரையில்‌ அது தன்னைக்கட்டிக்‌ 
கொண்டு போகிறதா என்பது அதனுடைய சக்திக்கு. ஒரு 
சோதனையாக இருக்கும்‌. ஏழு வருடப்‌ பயிற்சி முடியும்‌ போது, 
தமது கல்விக்காக ஆகும்‌ செலவை மாணவர்களே சம்பாதித்துக்‌ 
கொடுக்கக்‌ கூடியவர்களாயிருக்க வேண்டும்‌. 


முதல்‌ பிரச்னை 627 


கல்லூரிக்‌ கல்வி என்பது பெரும்பாலும்‌ ஈகர்ப்‌ புறங்களி 
லுள்ளவர்களைப்‌ பற்றிய பிரச்னையாகும்‌. ஆரம்பக்‌ கல்வியைப்‌ 
போல்‌ இது முழுத்‌ தோல்வி என்று நான்‌ சொல்லவில்லை; ஆனால்‌, 
பலன்கள்‌ ஏமாற்றமளிப்பவையாகவே இருந்திருக்கின்றன. பட்ட 
தாரிகளில்‌ யாரும்‌ ஏன்‌ வேலையற்றிருக்க வேண்டும்‌ 2 


வினோபாவுக்குத்தான்‌ தக்ளியில்‌ மிகவும்‌ அதிக அனுபவம்‌ 
உண்டு. அதனால்தான்‌ அதை நான்‌ ஒரு பிரத்தியட்ச உதாரண 
மாகக்‌ குறிப்பிடுகிறேன்‌. இங்கு வந்திருக்கும்‌ வினோபாவும்‌ 
துூுதாவது ஆட்சேபணைகள்‌ இரும்கால்‌ அவற்றிற்குப்‌ பதிலளிப்‌ 
யார்‌. காகா சாகிபும்‌ ஆட்சேபணைகளுக்கு பதிலளிப்பார்‌. ஆனால்‌, 
அவருக்கு அவ்வளவு கடைமுறை அனுபவம்‌ இல்லை. அதன்‌ 
தன்மையைப்‌ பற்றித்தான்‌ அவருக்கு அதிகம்‌ தெரியும்‌. “வாழ்‌ல்‌ 
கைக்கான கல்வி” என்ற பெயரில்‌ ஆம்ஸ்டிராங்‌ எழுதியுள்ள ஒரு 
புத்தகத்தைப்‌ பற்றி அவர்‌ என்னிடம்‌ கூறினார்‌. முக்கியமாக, 
*-சைகளுக்குப்‌ பயிற்சி” என்ற அத்தியாயத்தை அவர்‌ குறிப்பிட்‌ 
ருந்தார்‌. காலஞ்சென்ற மதுசூதன தாஸ்‌ ஒரு வக்கீல்‌, ஆயினும்‌, 
கமது கைகளையும்‌, கால்களையும்‌ உபயோகிக்காவிட்டால்‌ 
நமது மூளைகள்‌ மந்தமாகிவிடுமென்றும்‌, அப்படியே வேலை 
செய்தால்‌ கூட அவை சைத்தானின்‌ இருப்பிடங்களாக இருக்கு 
மென்றும்‌ அவர்‌ கருதினார்‌. டால்ஸ்டாயும்‌ தன்னுடைய பல கதை 
களின்‌ மூலம்‌ இதையேதான்‌ உணர்த்தியிருக்கிறார்‌. 


அகிம்சை அடிப்படை 

தன்னைக்கட்டிக்‌ கொள்ளும்‌ ஆரம்பக்‌ கல்விக்‌ திட்டத்தின்‌ 
அடிப்படைகளை கவனிக்கும்படி உங்களை நான்‌ கேட்டுக்‌ கொள்‌ 
கிறேன்‌. ஈம்மிடையே வகுப்புப்‌ பூசல்கள்‌ இருக்கின்றன. ஈம்மி 
டையே மட்டும்தான்‌ இப்படி இருக்கிறதென்று அர்த்தமில்லை, 
இங்கிலாந்திலும்‌ இத்தகைய பூசல்கள்‌ இருக்கின்றன. இன்று 
பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியம்‌ உலகத்தின்‌ பரம விரோதி 
யாக... இருக்கிறது. வகுப்புப்‌ பூசல்களையும்‌ சர்வதேசப்‌ 
பூசல்களையும்‌ அகற்ற வேண்டுமென்று நாம்‌ விரும்பினால்‌, 
பலமுள்ள பரிசுத்தமான அஸ்திவாரத்துடன்‌ நாம்‌ ஆரம்‌ 
பிக்க வேண்டும்‌. ரான்‌ குறிப்பிட்டுள்ள கல்வி முறையைப்‌ 
யின்பற்றி நமது இளம்‌ தலை முறையினரைத்‌ தயார்‌ செய்ய 
வேண்டும்‌. இத்‌ திட்டம்‌ அகிம்சையிலிருந்து தோன்றியதாகும்‌. 
பூர்ண மது விலக்கை அமலுக்குக்‌ கொண்டுவருவதற்கு இந்த 
வழியை நான்‌ கூறினேன்‌. வருமான நஷ்டம்‌ இல்லையென்றால்‌ 
கூட, நமது கஜானா கிறைந்திருக்கால்‌ கூட, நமது பிள்ளைகளை நாம்‌ 
மஈகர்ப்புற வழிகளில்‌ திருப்பிவிட விரும்பவில்லையென்றாள்‌, 
இந்தத்‌ திட்டம்‌ தான்‌ அதற்குச்‌ சோதனையாகும்‌. நமது கரை 
சாரம்‌, நமது நாகமிகம்‌, நம்‌ நாட்டின்‌ உண்மையான மேதை 
ஆகியவைகளுக்கு அவர்களை உண்மையான பிரதிகிதிகளாக்க 
வேண்டும்‌. தன்னைக்கட்டிக்‌ கொள்ளும்‌ ஆரம்பக்‌ கல்வியை 


628 கல்வி 


அளிப்பதன்‌ மூலம்‌ நாம்‌ இப்படிச்‌ செய்ய முடியும்‌. ஐரோப்பா 
நமக்கு ஒரு உதாரணமாக இருக்க முடியாது. அவர்களுக்கு 
பலாத்காரத்தில்‌ ஈம்பிக்கை இருக்கிறது; ஆகையால்‌, பலாத்‌ 
காரத்தின்‌ அடிப்படையில்‌ அவர்கள்‌ தமது திட்டங்களை வகுக்‌ 
கிறார்கள்‌.ரஷியாவின்‌ சாதனைகளைக்‌ குறைத்துப்பேச நான்விரும்ப 
வில்லை. ஆனால்‌, அந்த அமைப்பு பூராவும்‌ பலாத்காரத்தையும்‌ 
கிர்ப்பம்தத்தையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டிருக்கிறது. பலாத்‌ 
காரத்தை விலக்கிவிடுவதென்று இந்தியா உறுதிகொண்‌் டிருந்‌ 
தால்‌, நாம்‌ பின்பற்ற வேண்டிய கட்டுப்பாட்டில்‌ இந்தக்‌ கல்வித்‌ 
கிட்டம்‌ ஒரு அவசியமான பகுதியாகும்‌. இங்கிலாந்தில்‌ கல்விக்‌ 
காக லட்சக்கணக்கில்‌ செலவிடுவதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அமெரிக்காவும்‌ அப்படித்தான்‌ செய்கிறது. ஆனால்‌, அதெல்லாம்‌ 
சரண்‌ டலின்‌ மூலம்‌ சம்பாதித்த செல்வம்‌ என்பதை நாம்‌ மறந்து 
விடுகிறோம்‌. சுரண்டலை அவர்கள்‌ ஒரு கலையாக வளர்த்திருக்கிறார்‌ 
கள்‌. ஆகையால்‌, அவர்கள்‌ அவ்வளவு செலவில்‌ கல்வி அளிக்க 
லாம்‌. ஆனால்‌, சுரண்டல்‌ என்ற ரீதியில்‌ நாம்‌ சிந்திக்க மாட்‌ 
டோம்‌, சிந்திக்கவும்‌ முடியாது. அகிம்சையை அடிப்படை 
யாகக்‌ கொண்ட இந்தக்‌ கல்வித்‌ திட்டத்தைத்‌ தவிர நமக்கு 
வேறு வழி கிடையாது. 

ஹரிஜன்‌! ... 80-10-1937 


கல்வி மகாநாட்டில்‌ தீர்மானங்கள்‌ 


இரண்டாவது, கடைசிகாள்‌ கூட்டத்தில்‌ மகாநாட்டில்‌ பின்‌ 
கண்ட தீர்மானங்கள்‌ நிறைவேற்றப்பட்டன : " 


1. தேசம்‌ பூராவிலும்‌, ஏழு வருடங்களுக்குக்‌ கட்டாய இலவசக்‌ கல்வீ 
அளிக்கப்படவேண்டுமென்று இந்த மகாநாடு அபிப்பிராயப்படுகிறது. 


2. போதனா மொழி தாய்‌ மொழியாகவே இருக்க வேண்டும்‌. 


8. இந்தக்‌ காலத்தில்‌ அளிக்கப்படும்‌ கல்வி பூராவும்‌ உடலுழைப்பு 
உள்ள தாகவும்‌, உற்பத்தி செய்யக்‌ கூடியதாகவும்‌ இருக்க வேண்டும்‌; குழக்‌ 
தையின்‌ சூழ்நிலையைக்‌ கருத்தில்‌ கொண்டு சொல்லிக்‌ கொடுக்கப்படும்‌ 
கைவினைத்‌ தொழிலுக்கு சம்பந்தம்‌ உள்ள விதத்திலேயே மற்ற திறன்கள்‌ 
"அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும்‌ என்று கரர்கிஜி ' கூறிய யோசனையை 
இந்த மகாநாடு அங்கீகரிக்கிறது. 


4. இந்தக்‌ கல்வி முறை கொஞ்சம்‌ கொஞ்சமாக ஆசிரியர்களின்‌ 
சம்பளங்களையும்‌ சரிக்கட்டிக்‌ கொண்டுபோகும்‌ என்று இந்த மகாநாடு எதிர்‌ 
பார்க்கிறது. 


பின்னர்‌ இந்தத்‌ தீர்மானங்களுக்கிணக்கமரக ஒரு பாட 
திட்டத்தைத்‌ தயாரிப்பதற்காக, மகாநாடு ஒரு கமிட்டியை 
நியமித்தது. ஒரு மாத காலத்திற்குள்‌ இக்தக்‌ கமிட்டி “மகா 
காட்டுத்‌ தலைவருக்குக்‌ தனது அறிக்கையை சமர்ப்பிக்க 

வேண்டும்‌. 
ஹரிஜன்‌” - 80-10-1987 


29 
மகாநாட்டின்‌ முடிவு 


கல்வி மகாகாட்டின்‌ நடவடிக்கைகளை முடித்து வைத்து 
காந்திஜி பேசுகையில்‌ குறிப்பிட்டதாவது: “எல்லோரும்‌ மகா 
காட்டிற்கு வந்து ஒத்துழைத்ததற்காக நான்‌ நன்றி செலுத்து 
கிறேன்‌. இன்னும்‌ இம்மாதிரி மகாநாடுகளை நடத்த வேண்டியிருக்‌ 
கும்‌. ஆகவே, மேற்கொண்டும்‌ உங்களுடைய ஒத்துழைப்பை 
நான்‌ எதிர்பார்க்கிறேன்‌, மாளவியாஜி எனக்கு ஒரு எச்சரிக்கைத்‌ 
கந்தி அனுப்பியுள்ளார்‌, ஆனால்‌, இந்த மகாநாட்டில்‌ இறுதி 
யான து என்று எதுவுமில்லை. யோசனைகளையும்‌, ஆட்சேபணைகளை 
யும்‌ தெரிவிக்கும்படி எல்லோரையும்‌ கேட்டிருக்கிறேன்‌.எதையும்‌ 
அவசரத்தில்‌ நிறைவேற்றிவிட வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ 
எனக்குக்‌ கிடையாது. தேசியக்‌ கல்வி, மதுவிலக்கு ஆகிய 
கருத்துகள்‌, ஒத்துழையாமையைப்‌ போலவே மிகவும்‌ பழைய 
கருத்துகளேயாகும்‌. ஆனால்‌, காட்டிலுள்ள மாறுபட்ட நிலை 
மையை உத்தேசித்து இந்த உருவத்தில்‌ இந்தத்‌ திட்டம்‌ என்‌ 

ஊன த்தில்‌ உதித்தது” 
ஹரிஜன்‌" - 30-10-1987 


ஒரு அடி முனனால 

கல்வி மகாநாட்டின்‌ ஈடவடிக்கைகளைப்‌ பற்றிய விவரங்கள்‌ 
ஏற்கனவே வெளியாகியுள்ளன. பொது ஜனங்களுக்கும்‌, முதல்‌ 
மந்திரிகளுக்கும்‌ என்னுடைய திட்ட த்தை சமர்ப்பிக்கும்‌ வேலையில்‌ 
இது முக்கியமான ஒரு கட்டமாகும்‌. அவ்வளவு மந்திரிகள்‌ 
அதில்‌ கலந்து கொண்டது ஒரு நல்ல சகுனம்தான்‌. தன்னைக்‌ 
கட்டிக்கொண்டு போவது என்ற அம்சத்தைப்‌ பற்றித்தான்‌ ஆட்‌ 
சேபணைகளும்‌, குறைபாடுகளும்‌ கூறப்பட்டன. அதனால்தான்‌ 
மகாநாட்டின்‌ தீர்மான வாசகம்‌ அவ்வளவு ஜாக்கிரதையாகத்‌ 
தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மகாகாடு ஒரு புதிய பாதையில்‌ 
செல்ல வேண்டியிருந்தது என்பதில்‌ சந்தேகமில்லை. அதற்கு 
மூன்‌ உதாரணம்‌ எதுவும்‌ இல்லை. இந்தக்‌ கருத்து சரியானது 
தானா என்றால்‌, ஈடைமுறையில்‌ அது தானாக வேலைசெய்யும்‌. 
தன்னைக்‌ கட்டிக்‌ கொண்டு போகும்‌ அம்சத்தில்‌ நம்பிக்கையுள்‌ 
ளவர்கள் தான்‌ அதைச்‌ செயலில்‌ நடத்திக்‌ காட்டி ருசுப்பிக்க 
(வேண்டும்‌. 

பூரா ஆரம்பக்‌ கல்வியையும்‌, ஆங்கிலம்‌ இல்லாத மத்திய 
தரக்கல்வியையும்‌ ஒரு தொழிலின்‌ மூலம்‌ அளிக்கவேண்டுமென்ற 
வியயத்தில்‌ குறிப்பிடத்தக்க கருத்து ஒற்றுமை காணப்பட்டது. 
பையன்களையும்‌, பெண்களையும்‌ ஒரு தொழிலின்‌ முலம்‌ முழுமை 
யாக வளர்ச்சி பெறச்‌ செய்ய வேண்டுமென்‌ றிருப்பதால்‌, பள்ளிக்‌ 
கூடங்கள்‌ தொழிற்சாலைகளாக க்ஷீணித்துவிடும்‌ அபாயம்‌ 


630 கல்வி 


தானாகவே தவிர்க்கப்பட்டுவிடுகிறது. அவர்கள்‌ பயிற்சி பெறும்‌ 
தொழில்களில்‌ போதிய அளவு தேர்ச்சி பெறுவதுடன்‌, அவர்கள்‌ 
கற்றுக்‌ கொள்ள வேண்டிய மற்றப்‌ பாடங்களிலும்‌ போதிய 
தேர்ச்சி காட்ட வேண்டும்‌. 

இந்தத்‌ திட்டத்தை எப்படி கடைமுறையில்‌ அமலாக்குவது 2 
ஒவ்வொரு வருடமும்‌ பையன்களும்‌, பெண்களும்‌ என்ன கற்றுக்‌ 
கொள்ள வேண்டுமென்று எதிர்பார்க்கப்படுவார்கள்‌ என்ற 
விவரங்களெல்லாம்‌ டாக்டர்‌ ஜாகிர்‌ ஹுசேன்‌ கமிட்டி அறிக்கை 
யில்‌ கூறப்பட்டிருக்கும்‌. 

மகாகாட்டின்‌ தீர்மானங்கள்‌ ஏற்கீனவே தெரிந்ததுதானே 
என்று ஆட்சேபணைகள்‌ எழுப்பப்பட்டிருக்கின் றன. இது சரி! 
யான ஆட்சேபணைகள்‌ அல்ல. கல்வித்‌ துறையாளர்களுக்கு இது 
புரட்சிகரமான கிட்டமாகவே தோன்றும்‌. ஆகையால்‌, இத்‌ 
தகைய ஒரு திட்டத்தைப்‌ பற்றி அபிப்பிராயம்‌ கூறுமாறு 
நினைத்தவர்களையெல்லாம்‌ அழைப்பதென்பது சாத்தியமில்லை. 
ஆசிரியர்கள்‌ என்ற முறையில்‌ தொழில்‌ கல்வி போதிப்ப 
தில்‌ கொஞ்சமாவது சம்பந்தம்‌ உள்ளவர்களைத்தான்‌ அபிம்‌ 
பிராயம்‌ கூறுமாறு அழைக்க முடியும்‌. தேசீயக்‌ கல்வித்‌ துறையின்‌ 
வேலை செய்யும்‌ சகபாடிகள்‌ இந்தப்‌ புதிய கருத்தை அனுதாபத்‌ 
துடன்‌ வரவேற்பார்களா என்பது எனக்கு தெரியாது. ஜாகிர்‌ 
ஹுசேன்‌ கமிட்டி அறிக்கையில்‌ இந்தத்‌ திட்டம்‌ நன்றாக உருவம்‌ 
பெறும்‌. அது வரும்போது இன்னும்‌ விரிவான முறையில்‌ அதைப்‌ 
பரிசிலனை செய்வதற்கு கல்வித்‌ துறையாளர்கள்‌ அழைக்கப்படு 
வார்கள்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. 

சின்னஞ்‌ கிறு பையன்களுக்கும்‌, பெண்கஞ்க்கும்‌, ஆண்களை 
விடப்‌ பெண்கள்‌ இன்னும்‌ திறமையுடன்‌ சொல்லிக்‌ கொடும்‌ 
பார்கள்‌. அவர்களிலும்‌ கூட, மணமாகாதவர்களைவிடத்‌ தாய்‌: 
மார்கள்‌ இன்னும்‌ நன்றாகச்‌ சொல்லிக்‌ கொடுப்பார்கள்‌ என்று 
மகாநாட்டில்‌ பேசிய ஒருவர்‌ வற்புறுத்திக்‌ கூறினர்‌. மிகவும்‌ 
புனிதமான ஒரு லட்சியத்திற்குத்‌ தமது சேவையை அளிப்பதற்கு, 
அவகாசம்‌ உள்ள, தேசபக்தியுள்ள பெண்களுக்கு இது ஒரு நல்ல 
வாய்ப்பாகும்‌. ஆனால்‌, இந்தப்‌ பணியை ஏற்றுக்‌ கொள்ள 
அவர்கள்‌ முன்‌ வந்தால்‌, முதலில்‌ நன்றாகப்‌ பூர்வாங்கப்‌ பயிற்சி 
பெற வேண்டும்‌. ஏதாவது வேலை செய்ய வேண்டுமே என்ற கிலை 
மையில்‌ உள்ள பெண்கள்‌ இதற்கு முன்வருவதால்‌ பிரயோசன 
மில்லை. இதை, சேவை உணர்ச்சியுடனும்‌ வாழ்க்கைப்‌ பணியாக 
வும்‌ கருதியே முன்‌ வரவேண்டும்‌. சுயநல உணர்ச்சியுடன்‌ இதற்கு. 
வந்தால்‌ தோல்வியுறுவதுடன்‌, பெரும்‌ ஏமாற்றத்திற்கும்‌ உள்ளா 
வார்கள்‌. இந்தியாவிலுள்ள பண்புள்ள பெண்கள்‌, குழந்தைகள்‌ 
முலம்‌ கிராமவாசிகளுடன்‌ தொடர்பு ஏற்படுக்கிச்‌ கொண்டால்‌, 
இக்தியாவின்‌ கிராம வாழ்க்கையில்‌ ஆடம்பரமில்லாத, அருமை 
யான ஒரு புரட்சியைச்‌ செய்தவர்களாவார்கள்‌. இதற்கு அவர்கள்‌ 
முன்வருவார்களா 2 

ஹரிஜன்‌ * - 90-10-1987 


30 
செயல்‌ முக்கியம்‌, வெறும்‌ சிந்தனை அல்ல 


டாக்டர்‌ ஜி. எஸ்‌. அருண்டேல்‌ “ஓரியண்ட்‌” சித்திர வாரப்‌ 
பத்திரிகைக்கு கட்டுரையொன்று எழுகியிருக்கிறார்‌. அதன்‌ 
பிரதியை முன்‌ கூட்டியே எனக்கு அனுப்பிவைத்திருக்கிறார்‌. 
அதனுடன்‌ சேர்த்து எனக்குப்‌ பின்‌ கண்ட கடிதமொன்றையும்‌ 
அனுப்பியிருக்கிறார்‌ : 


“இந்நாட்டில்‌ கல்வி இப்போது உண்மையானதாக இருக்கவேண்டு 
மென்றும்‌, இதுவரை பல ஆண்டுகளாக இருந்து வந்தது போல செயற்கையாக 
இருக்கலாகாதென்றும்‌ நீங்கள்‌ விருப்பம்‌ தெரிவித்திருக்கிறிர்கள்‌. முப்பது 
ஆண்டுகளுக்கு மேலாக, இந்தியாவில்‌ கல்வித்‌ துறையில்‌ செயல்பட்டு வந்த 
வன்‌ என்ற முறையில்‌ “ஓரியண்ட்‌” சித்திர வாரப்‌ பத்திரிகையில்‌ வரவிருக்கும்‌ 
எனது கட்டுரையொன்றைத்‌ தங்களுக்கு அனுப்புகிறேன்‌, ஓரளவுக்குத்‌ 
தங்களுடைய கருத்துகளையே பிரதி பலிப்பதாக அது இருக்கக்கூடும்‌. தேசீயக்‌ 
கல்விச்‌ திட்டமொன்று இருக்க வேண்டுமென்றும்‌, அதை ஒவ்வொரு தேசீய 
மந்திரியும்‌ தன்தன்‌ மாகாணத்தில்‌ சிறந்த முறையில்‌ அமல்‌ நடத்த வேண்டும்‌ 
என்றும்‌ நான்‌ நினைக்கிறேன்‌, ஏராளமான அளவுக்கு தனிப்பட்டவர்கள்‌ 
அவ்விஷயமாக முயற்சி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள்‌. பொது 
மக்களும்‌ அரசாங்கமும்‌ சேர்ந்து பொதுவான முயற்சிகள்‌ எடுத்துக்கொண்டு 
காலதாமதமில்லாமல்‌ அவ்விஷயமாக மாபெரும்‌ கொள்கைகளை வகுக்க 
வேண்டும்‌. இது மிகவும்‌ அவசரமானதென்று நான்‌ கருதுகிறேன்‌.” 


இப்போது அவரது கட்டுரையிலிருக்து சில முக்கியமான 
பகுதிகளைக்‌ கீழே தருகிறேன்‌ : 


“கேசியக்‌ கல்வியின்‌ அடிப்படையாக அமைய வேண்டிய கொள்கை 
களின்‌ தன்மையை எடுத்துரைக்கப்‌ போதுமான இடம்‌ இங்கு எனககில்லை. 
ஆனால்‌, கல்வி கற்கும்‌ சிறுவர்கள்‌, சிறுமியர்களைப்‌ பொறுத்தவரையில்‌, 
“பள்ளிக்கூடம்‌'' என்றும்‌, “கல்லூரி'' என்றும்‌ இருந்துவரும்‌ அர்த்தமில்லாத 
வேறு பாட்டை படிப்படியாக ஒழித்துவிட வேண்டும்‌; ''செயல்புரி” என்று 
வற்புறுத்துவதே முக்கியமானதாக இருக்க வேண்டும்‌. 

திந்த எவ்வளவுதான்‌ தூண்டிவிடப்பட்டாலும்‌, அது செயலாகப்‌ 
பரிணமித்தாலன்றி, மதிப்பில்லாததாகிவிடும்‌. பெரும்பாலான நவீனக்‌ கல்வி 
முறைகளில்‌, அபாயகரமாகப்‌ புறக்கணிக்கப்படும்‌ உள்ளுணர்ச்கிகள்‌ சம்பந்த 
மாகவும்‌ அதைச்‌ சொல்லலாம்‌. இந்தியாவின்‌ இளைஞர்கள்‌ உழைப்பாளிக 
னாக இருப்பது அவசியம்‌. இந்த உழைப்பாளிகளின்‌ ஒழுக்கம்‌ கல்வியால்‌ 
வளம்‌ பெற்றதாக இருக்க வேண்டும்‌. ஈமது அறிவு உலகத்தில்‌ உண்மைத்‌ 
தகவல்கள்‌ கிடையா என்பதையும்‌, சம்பிரதாயங்கள்‌ மட்டும்‌ உண்டு என்‌ 
பதையும்‌ நினைவு கூரவேண்டும்‌. நிச்சய நிலையிலிருந்து சந்தேக நிலைக்கு 
நகரும்‌ மாபெரும்‌ முன்னேற்ற நடவடிக்கையை விஞ்ஞானம்‌ எடுத்துக்‌ 
கொண்டது என்று சர்‌ ஆர்தர்‌ எடிங்டன்‌ ஈன்றுகச்‌ சொன்னார்‌. ஆகையால்‌, 


632 கல்வி 


“உண்மைகள்‌” மாணவர்களின்‌ மனத்தில்‌ லேசாகப்‌ படியும்படி செய்ய 
வேண்டும்‌. தனி ஈபர்களுக்கும்‌ சரி, ஈரடுகளுக்கும்‌ சரி ஒரே பாதுகாப்பான 
அஸ்திவாரமென விளங்கும்‌ ஒழுக்கத்தின்‌ வளர்ச்சிக்காக, மற்றெல்லாவற்‌ 
றுக்கும்‌, மேலாக உண்மைகளைப்‌ பயன்படுத்துமாறு கல்வி முறை இருக்க 
வேண்டும்‌, 


“ஒழுக்கம்‌ மட்டும்‌ கிளர்க்தெழத்‌ தொடங்கிவிட்டால்‌, செயல்‌ புரியும்‌ 
விருப்பம்‌ தனக்கு ஆதரவான முறையிலும்‌, தன்னல மறுப்பாகவும்‌, இருவகை 
யிலும்‌ தீவிரமாகும்‌. அன்னையான பூமி தேவிக்கு அருகில்‌ இருக்க வேண்டும்‌ 
என்ற விருப்பம்‌ எழும்‌, அதாவது விவசாய வேள்வியில்‌ அன்னையைத்‌ 
தொழும்‌ விருப்பம்‌ எழும்‌; எளிய தேவை, தூய விருப்பம்‌ மூலம்‌ பூமிதேவிக்‌ 
குச்‌ சுமையாக இராமல்‌ வாழத்‌ தோன்றும்‌, பூமி தேவியின்‌ எந்தக்‌ குழம்‌ 
தையும்‌ நேரடியாக அவளிடமிருந்து வாழ்வைப்‌ பெற முடியாத நிலை கூடா 
தென்று நினைக்கிறேன்‌. ஈகரக்‌ கல்விச்‌ சாலைகளில்‌ கூட, எல்லால்‌ கல்வியிலும்‌, 
ஒரு பகுதி பூமாதேவியுடன்‌ ஓரளவு நேரடியான தொடர்பு இருக்கச்‌ 
செய்வேன்‌, 


“இன்று பெரிதும்‌ கல்வியைப்‌ பலனற்றதாக்கிவிட்ட கல்விச்‌ சம்பிர 
தாயங்களை யெல்லாம்‌ மாம்‌ அடியோடு வீட்டொழித்துவிட வேண்டியதுதான்‌ - 
தேசிய மக்திரி சபைகளிலிருக்கும்‌ சாதகமான இந்தச்‌ சூழ்நிலையிலேயே, வெறும்‌ 
படிப்பூட்டுவதல்லாத உண்மைக்‌ கல்வி முறையை ஆரம்பித்துவிட வேண்டும்‌. 
காலத்துக்கு ஒவ்வாத, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத முறைகளில்‌ நாம்‌ சிறைப்‌ 
பட்டுக்‌ கிடக்கிறோம்‌. ஆகையால்‌, தன்னைக்கட்டிக்‌ கொண்டு போகும்‌ கல்வி 
முறையொன்றை காந்திஜி வகுத்திருப்பதை கான்‌ மனமார வரவேற்கிறேன்‌. 
அவர்‌ கூறியுள்ள யோசனைக்கு இணங்க அவ்வளவு தூரம்‌ நம்மால்‌ செல்ல 
முடியுமாவென்று அவ்வளவு உறுதியாக என்னால்‌ சொல்ல இயலாது. “ஏழு 
வருடப்‌ பயிற்சி முடிந்தபின்‌, ஓர்‌ இளைஞன்‌ சம்பாதிக்கும்‌ சக்தியுள்ளவனூக 
வெளியே அனுப்பப்பட வேண்டும்‌' என்பதை நான்‌ பூரணமாக ஆதிக்‌ 
கிறேன்‌. ஒவ்வொருவரும்‌, ஓரளவுக்கு கல்வியின்‌ மூலம்‌ தன்னுடைய ஆக்கத்‌ 
திறனை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்று நினைக்கிறேன்‌. ஏனெனில்‌ அவன்‌ 
ஆண்டவனுகக்‌ கூடிய நிலையில்‌ இருப்பவன்‌; ஆகையால்‌ கடவுளின்‌ உயர்ந்த 
இயல்பைப்‌ பெற்றிருப்பவன்‌; அதாவது சிருஷ்டி சக்தியான செயல்‌ திறன்‌ 
படைத்தவன்‌. இந்த சக்தியை எழுப்ப இயலாவிடில்‌, கல்வியினால்‌ ஆன 
பயன்‌ என்ன? அப்படியானால்‌ அது சந்தேகமின்றி வெறும்‌ படிப்பாகுமே 
தவிர, கல்வியாகாது. . 


“தலையில்‌ இருப்பது போலவே கையிலும்‌ மூளை உண்டு. நெடுநாளாக 
தலையிலுள்ள அறிவு கொடுங்கோலஞக, நமது சர்வாதிகாரியாக இருக்து 
வருகிறது. புது ஏற்பாட்டின்‌ கீழ்‌, அது ஈமது பல ஊழியர்களில்‌ ஒன்றாக 
இருக்க வேண்டும்‌. எளிய வாழ்க்கைக்கு வழி செய்வதை யெல்லாம்‌, இயற்‌ 
கையின்‌ அழகிய எளிமைக்கு அருகில்‌ ஈம்மை இட்டுச்‌ செல்வதை யெல்லாம்‌, 
கைகளின்‌ உழைப்பினால்‌ வாழ உதவி புரிவதையெல்லாம்‌ மேன்மையுறச்‌ செய்ய 
நாம்‌ பழக வேண்டும்‌; அதாவது எல்லாவிதமான உடலுழைப்பிலும்‌, கலைஞர்‌, 
கொல்லர்‌, உழவர்‌ ஆகிய எல்லோருடைய உடலுழைப்பிலும்‌ நமக்குப்‌ பயிற்சி 
இருக்க வேண்டும்‌. 


செயல்‌ முக்கியம்‌, வெறும்‌ சிந்தனை அல்ல 633 


“ஏனக்கு இவ்விதக்‌ கல்வி புகட்டியிருக்தால்‌, நான்‌ இன்னும்‌ அதிக 
இன்பமான, அதிகப்‌ பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன்‌.” 


சாதாரண மனிதன்‌ என்ற முறையில்‌ சாதாரண வாசகர்‌ 
களுக்காக நான்‌ சொல்லி வந்ததையே, கல்வி நிபுணர்‌ என்ற 
முறையில்‌, கல்வித்‌ துறையினருக்காக, நாட்டின்‌ இளைஞர்களை 
உருவாக்கும்‌ பணியில்‌ ஈடுபட்டிருப்பவர்களுக்காக டாக்டர்‌ 
அருண்டேல்‌ சொல்லியிருக்கிறார்‌. தன்னைக்கட்டிக்‌ கொண்டு 
போகும்‌ கல்வி முறையை அவர்‌ ஜாக்கிரதையாக அணுகு 
வதைக்‌ கண்டு கான்‌ ஆச்சரியப்படவில்லை. எனக்கு அத்தகைய 
முறைதான்‌ உயிர்காடியாகும்‌. கடந்த காற்பது ஆண்டுகளாக 
கண்ணாடிமூலம்‌ எது இருள்‌ சூழ்ந்ததாக எனக்குத்‌ தோன்றி 
யதோ, அதையே இப்போது சந்தர்ப்பச்‌ சூழ்கிலைகளின்‌ கிர்ப்பக்‌ 
கத்தினால்‌ மிகவும்‌ தெளிவாகக்‌ காணத்‌ தொடங்கியுள்ளேன்‌. 


இப்போதையக்‌ கல்வி முறைக்கு எதிராக 1920- இல்‌ நான்‌ 
மிகவும்‌ காரசாரமாகப்‌ பேசிவந்தேன்‌. காட்டின்‌ மகோன்னதமான 
சுதந்திரப்‌ போராட்டத்தில்‌ சக ஊழியர்களாகவும்‌, என்னுடன்‌ 
சேர்ந்து துள்புற்றவர்களாகவும்‌ இருந்தவர்கள்‌, இப்போது ஏழு 
மாகாணங்களில்‌ மந்திரிகளாகப்‌ பதவி யேற்றுள்ளனர்‌. எனவே, 
மிகவும்‌ குறைந்த அளவாவது செல்வாக்கை உபயோகிக்கும்‌ 
வாய்ப்பை அடைந்துள்ள என்னால்‌, அடி முதல்‌ மூடி வரையில்‌ 
முற்றிலும்‌ தவறாக உள்ள இப்போதையக்‌ கல்வி முறையை 
மாற்றும்படி வற்புறுத்தாமல்‌ இருக்க முடியவில்லை. இப்‌ 
பத்திகளில்‌ போதுமான அளவுக்கு எதைத்‌ தெரிவிக்க 
இயலாமல்‌ போராடிக்‌ கொண்டிருந்தேனோ, அது இப்போது 
மின்‌ வெட்டுப்‌ போல என்‌ மனத்தில்‌ தோன்றியுள்ளது. அதன்‌ 
உண்மையை நாளுக்கு காள்‌ கான்‌ அதிகத்‌ தெளிவாகக்‌ காண்‌ 
கிறேன்‌. சுயகல நோக்கம்‌ இல்லாதவர்களும்‌, தங்களுடைய 
பகுத்தறிவு சதந்திரமாக இயங்குவதில்‌ இப்போதையக்‌ கல்வி 
முறையைப்‌ பற்றிய பழைய எண்ணங்களும்‌, நோக்கங்களும்‌ 
குறுக்கிடாமல்‌ திறந்த உள்ளம்‌ படைத்தவர்களுமான காட்டின்‌ 
கல்வி நிபுணர்கள்‌, நான்‌ வகுத்துள்ள இரண்டு யோசனைகளையும்‌ 
ஆராய வேண்டுமென்று கோரத்‌ துணிந்துள்ளேன்‌. தொழில்‌ 
றுணுக்கவகையிலும்‌, சம்பிரதாயமான வழியிலும்‌ நான்‌ கல்வி 
யைப்பற்றி முற்றிலும்‌ அறியாதவன்‌ என்ற காரணத்துக்காக, 
நான்‌ சொல்லியும்‌ எழுதியும்‌ வரும்‌ விஷயங்கள்‌ மீது வெறுப்பு 
காட்டலாகாது என்று வற்புறுத்திக்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 
குழந்தைகளிடமிருந்தும்‌, பாலருந்தும்‌ பச்சைக்‌ குழந்தை 
களின்‌ வாயிலிருந்தும்‌, விவேகம்‌ பிறப்பதாகச்‌ சொல்லுவது 
உண்டு. அது கவிகள்‌ மிகைபடக்‌ கூறுவதாக இருக்கலாம்‌. 
ஆனால்‌, சிற்சில சமயங்களில்‌ குழந்தைகளின்‌ வாயிலிருந்து 
விவேகம்‌ உதிக்கிறதென்பதில்‌ சந்தேகமில்லை. நிபுணர்கள்‌ 
அதற்கு மெருகேற்றி, சாத்திர்யமான உருவம்‌ அமைத்துக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. ஆகையால்‌, நான்‌ கூறியுள்ள யோசனைகளை 


694 கல்வி 


அவற்றின்‌ தகுதியை முக்கியமாகக்‌ கொண்டு பரிசீலனை செய்‌ 
யும்படி கோருகிறேன்‌. அந்த யோசனைகளை மீண்டும்‌ இங்கு 
வெளியிடுகிறேன்‌ : 


1. இன்று ஆரம்பக்‌ கல்வி, நடுத்தரக்‌ கல்வி, உயர்நிலைக்‌ கல்வி என்ற. 
பெயரில்‌ வழங்கிவரும்‌ முறையின்‌ ஸ்தானத்தில்‌, ஏமு ஆண்டு காலமோ 
அல்லது இன்னும்‌ நீண்ட கரலமோ ஆரம்பக்‌ கல்வி அளிக்கப்பட வேண்டும்‌- 
இதில்‌ “மெட்ரிகுலேஷன்‌” வரையில்‌ உள்ள ஆங்கிலம்‌ தவிர்த்த எல்லாம்‌ 
பாடங்களுடனும்‌, அறிவின்‌ எல்லாத்‌ துறைகளிலும்‌ சிறுவர்‌, சிறுமியரின்‌ 
உள்ளம்‌ வளர்ச்சி யடைவ தற்குற்ற சாதனமாக கைத்தொழில்‌ ஒன்றும்‌ சேர்ந்‌ 
திருக்க வேண்டும்‌. ்‌ 

2. இத்தகையக்‌ கல்வி மொத்தமும்‌ தன்னைக்கட்டிக்கொண்டு போவ 
தாக அமைய முடியும்‌; அமைந்தேயாக வேண்டும்‌. அதன்‌ பிரத்தியட்ச நிலைக்கு 
தன்னைக்கட்டிக்‌ கொண்டு போகும்‌ அம்சமே உண்மையான உரைகல்‌ ஆகும்‌. 


ஹரிஜன்‌ * - 2-10-1987 


31 
பம்பாயில்‌ ஆரம்பக்‌ கல்வி 


ஆரம்பச்‌ கல்விப்‌ பிரச்னையைக்‌ குறித்து விவாதிப்பதில்‌ 
நான்‌ இதுவரையில்‌ வேண்டுமென்றே கிராமங்களைப்பற்றி மாத்தி 
ரமே குறிப்பிட்டு வந்தேன்‌. ஏனெனில்‌, கிராமங்களில்‌ தான்‌ 
இந்தியாவில்‌ உள்ள மக்களில்‌ பெரும்பாலோர்‌ வசிக்கின்றனர்‌. 
கிராமங்களின்‌ பிரச்னயை வெற்றிகரமாகத்‌ தீர்ப்பது, நகரங்‌ 
களின்‌ பிரச்னையையும்‌ தீர்ப்பதற்கு ஒப்பாகும்‌. ஆனால்‌ பம்பாய்‌ 
கரத்தின்‌ ஆரம்பக்‌ கல்விப்‌ பிரச்னையில்‌ அக்கறை கொண்ட 
கண்பர்‌ ஒருவர்‌ கீழ்க்கண்ட கேள்வியை எமுப்புகிறார்‌:- 


“ ஆரம்பச்‌ கல்விக்கான நிதி வசதி அளிக்கும்‌ விஷயத்தில்‌ இப்போது 
காங்கிரஸ்‌ மந்திரிசபை ஈடுபட்டுள்ளது. ஆரம்பக்‌ கல்வி தன்னைக்கட்டிக்‌ 
கொண்டு போவதாக இருக்க வேண்டுமென்ற கோஷம்‌ இப்போது எங்கும்‌ 
பரவியுள்ளது. ஆகையால்‌, பம்பாய்‌ போன்ற நகரத்தின்‌ விஷயத்தில்‌ இதை. 
எப்படி, எந்த அளவுக்குச்‌ செய்ய மூடியும்‌ என்பதை ஆராய்வது பயனுள்ள 
தாக இருக்கும்‌ பம்பாய்‌ நகர சபையில்‌ கல்விக்கான வருடாந்திர வரஷ 
செலவுத்‌ திட்டம்‌ ரூ. 35 லட்சத்துக்கும்‌ ரூ. 36 லட்சத்துக்குமிடையே இருக்‌ 
கும்‌ என்று சொல்லப்படுகிறது. பம்பாயில்‌ கட்டாய ஆரம்பக்‌ கல்வியைக்‌ 
கொண்டு வருவதற்கான திட்டத்தைத்‌ தொடங்குமுன்‌, மேற்கண்ட தொகை 
யுடன்‌ மேலும்‌ பல லட்ச ரூபாய்களைக்‌ கொண்டு பலப்படுத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌. இப்போது ஆண்டு ஒன்றுக்கு ஆசிரியர்களின்‌ சம்பளத்திற்காக 
ரூ.20 லட்சத்துக்கு மேலாகிறது; அதற்கு மேல்‌ பள்ளிக்கூடங்களின்‌ வாட 
கைக்காக ரூ. & லட்சம்‌ போகிறது. இது ஒவ்வொரு மாணவனுக்கும்‌ சராசரி 
யில்‌ ரூ. 40 முதல்‌ ரூ. 42 வரை ஆகிறது. ஒரு மாணவன்‌ அவனுடைய தொழிற்‌ 


பம்பாயில்‌ ஆரம்பக்‌ கல்வி 69% 


பயிற்சி மூலம்‌ இத்‌ தொகையை சம்பாதிக்க முடியுமா? அவ்விதம்‌ இயலா 
தென்றால்‌, பின்பு எப்படி ஆரம்பக்‌ கல்வி தன்னைக்கட்டிக்கொண்டு போவ: 
தாக இருக்க முடியும்‌? பம்பாய்‌ நகரமும்‌, அதன்‌ குழந்தைகளும்‌, ஆரம்பக்‌. 
சல்விக்கு அடிப்படையாகத்‌ தொழிற்‌ பயிற்சியை மேற்கொள்வதன்‌ மூலம்‌ 
கன்மை அடைவார்களென்பதைப்பற்றி என்‌ மனத்தில்‌ சந்தேகமே கிடை 
யாது. இப்போது இக்குழந்தைகள்‌ தங்கள்‌ ஆரம்பக்‌ கல்விப்‌ பயிற்சி முடிந்த. 
பின்‌ காட்டக்‌ கூடியதெல்லாம்‌ அதிக மதிப்புள்ள தன்று; நிச்சயமாக அவர்‌ 
களைச்‌ சிறந்த பிரஜை என்ற அந்தஸ்துக்குத்‌ தகுதியுள்ள தாக்குவதுமன்று.”!” 

நகரங்களில்‌ ஆரம்பக்‌ கல்விக்கு தொழிற்‌ பயிற்சி அடிப்‌: 
படையை ஏற்கும்படி சிபார்சு செய்ய நான்‌ தயங்கவே மாட்‌ 
டேன்‌. பம்பாயில்‌ இப்போது ஆரம்பக்‌ கல்விக்காகச்‌ செல்வ: 
செய்யப்படும்‌ ரூ. 85 லட்சத்தில்‌ மொத்தமுமில்லாவிட்டாலும்‌,. 
பெரும்பகுதி மிச்சப்படுவதற்கு அத்தகைய தொழிற்பயிற்சி 
வசதி செய்யும்‌. பம்பாயில்‌ குழந்தையொன்றுக்கு ஆரம்பக்‌ கல்வி்‌ 
புகட்ட வருடாந்திரச்‌ செலவு ரூ. 40 என்று வைத்துக்கொள்‌ 
வோம்‌. பம்பாய்‌ நகரசபை ஒதுக்கும்‌ கல்வி மான்யத்திலிருந்து: 
87,500 குழந்தைகள்‌ கல்வி பெறுகிறார்கள்‌ என்று அர்த்தம்‌... 
பம்பாய்‌ ஜனத்தொகை பத்து லட்சம்‌ என்று வைத்துக்‌ கொண்‌ 
டால்‌, பள்ளிக்கூடம்‌ போகக்‌ கூடிய வயது வந்த குழந்தைகள்‌ 
குறைந்தபட்சம்‌ ஒன்றரை லட்சம்‌ இருக்கும்‌. பள்ளிக்குச்‌ 
செல்லும்‌ வயது வந்த குழந்தைகளில்‌ 62,000 பேருக்குக்‌ குறை: 
யாமல்‌, பம்பாய்‌ நகரில்‌ ஆரம்பக்‌ கல்வி பெறாமல்‌ போகிறார்கள்‌ 
என்று அர்த்தமாகிறது. வீடுகளிலேயே தனியாகக்‌ கல்வி 
கற்றுக்‌ கொள்ளும்‌ குழந்தைகள்‌ 8000 பேர்‌ இருப்பதாக வைத்‌ 
துக்கொண்டு, மேற்கண்ட கணக்கிலிருந்து அதைக்‌ கழித்து: 
விட்டால்‌, இன்னும்‌ ஆரம்பக்‌ கல்வி வசதி பெறவேண்டிய 
குழந்தைகள்‌ 56,000 பேர்‌ இருப்பார்கள்‌. இப்போதைய செலவு 
விகிதப்படி, இதற்கு ரூ. 22,240,000 தேவைப்படும்‌, எனக்குத்‌. 
தெரிந்தமட்டில்‌, பிரளய காலத்துக்கு முன்‌ இத்தொகை: 
கிடைப்பது அரிது ! 

இந்தியாவில்‌ இலவசக்‌ கட்டாய ஆரம்பக்‌ கல்வி முறை- 
அமலில்‌ - இருக்கவேண்டும்‌ என்பதில்‌ உறுதியான நம்பிக்கை. 
கொண்டவன்‌ நான்‌. குழந்தைகளுக்கு உபயோகமான கைத்‌. 
தொழில்‌ போதிப்பதால்‌ மட்டுமே, அக்கல்வியை குழந்தைகளின்‌ 
அறிவு, உடல்‌, ஆன்மிக சக்திகளை வளர்க்கும்‌ சாதனமாகப்‌ 
பயன்படுத்துவதன்‌ மூலமே, அந்த லட்சியத்தை அடைய இயலு: 
மென்று கருதுகிறேன்‌. கல்வி சம்பந்தமாக இம்மாதிரியான 
பொருளாதாரக்‌ கணக்குகள்‌ இழிவானவை என்றோ, அல்லது: 
பொருந்தாதவை என்றோ எவரும்‌ நினைக்கலாகாது. பொருளா 
தாரக்‌ கணக்குப்‌ போடுவதில்‌ இழிவு எதுவும்‌ இல்லை, உயர்ந்த. 
தருமத்திற்கு உண்மையான பொருளாதாரம்‌ எப்போதும்‌ 
வீரோதியல்ல ; எல்லா உண்மையான தருமங்களும்‌ அப்பெயருக்‌. 
கேற்ற ப்புடன்‌ விளங்குவதானால்‌, அவை சிறந்த பொருளா 
தார முறைகளாகவும்‌ இருக்க வேண்டும்‌. பண தேவதை வணக்‌. 


826 கல்வி 


கத்தைக்‌ கற்பிக்கும்‌. அதே சமயம்‌ எளியோரைத்‌ துன்புறுத்தி 
வலியோர்‌ பணம்‌ குவிக்க உதவியாக இருப்பதுமான பொருளா 
தாரம்‌, துக்ககரமான போலி சாத்திரமேயாகும்‌. அது மரணத்‌ 
துக்கே காரணமாக இருக்கும்‌. அதற்கு மாறுக உண்மைப்‌ 
பொருளாதாரம்‌ சமூக நீதியை அடிப்படையாகக்‌ கொண்டதாக 
இருக்கும்‌; எளியோர்‌ உட்பட எல்லோருக்கும்‌ சமமான நலனை 
வளர்ப்பதாக இருக்கும்‌; கண்ணியமான வாழ்க்கைக்கு இன்றி 
யமையாததாகவும்‌ இருக்கும்‌. பம்பாய்‌ நகரம்‌, அதன்‌ குழந்தை 
களுக்கு உபயோகமான தொழிலைப்‌ போதித்து, ஆரம்பக்‌ கல்விக்‌ 
கான செலவை தானாகவே தேடிக்‌ கொள்ளக்‌ கூடிய நிலைமையை 
உண்டாக்கினால்‌, காடு முழுவதும்‌ பின்பற்றக்‌ கூடிய உன்னத 
எடுத்துக்‌ காட்டாக அது விளங்குமென்று நான்‌ துணிந்து சொல்‌ 
லுவேன்‌. ஒரு மாணவன்‌ நாளொன்றுக்கு ஒரு கைத்தொழிலில்‌ 4 
மணி கேரம்‌ வேலை செய்வதாக வைத்துக்கொள்ளலாம்‌. மாதத்தில்‌ 
25 நாட்கள்‌ பள்ளிக்கூடம்‌ நடப்பதாக வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 
மணிக்கு அரை அணா ஊதியமென்றால்‌, அவன்‌ அல்லது அவள்‌ 
பள்ளிக்கூடத்துக்காக மாதத்துக்கு ரூ. 8-2-0 சம்பாதிக்கலாம்‌. 
தொழில்‌ பயிற்சி, மாணவனுடைய மனத்தைச்‌ சோர்வில்லாமலும்‌ 
குடிகையாவும்‌ ஆக்கிவிடும்‌; அதே சமயத்தில்‌ அவன்‌ அல்லது 
அவளுடைய அறிவு வெளிப்படுவதற்கான சாதனமாகவும்‌ 
இருக்கும்‌. ஆனால்‌, ஆரம்பத்திலேயே குழந்தை மணிக்கு அரை 
அணா வீதம்‌ தேடித்‌ தரவேண்டும்‌ என்று அர்த்தம்‌ செய்து 
கொள்ள வேண்டாம்‌. மொத்தம்‌ 7 ஆண்டு காலத்தில்‌ மணிக்கு 
அரை அணா வீதம்‌ அவன்‌ சம்பாதித்துக்‌ கொடுப்பான்‌. 


இம்மாதிரியான தொழில்‌ பயிற்சி, கல்வியை மந்தமாக்கிவிடு 
மென்றோ அல்லது குழந்தையின்‌ மனத்தை முடக்கிவிடுமென்றோ 
கினைப்பது முற்றிலும்‌ மூட ஈம்பிக்கையாகும்‌. திறமையான ஆசிரி 
யர்களிடம்‌ தொழில்‌ போதனை பெறும்போது, குழந்தைகளின்‌ 
முகங்களில்‌ தவழ்ந்த ஒளியும்‌ மகிழ்ச்சியும்தான்‌ என்னுடைய 
நினைவுகளிலேயே இன்பம்‌ தருவதாக இருக்கிறது. இதற்கு கேர்‌ 
மாறாக, திறமையில்லாத ஆசிரியர்‌, தவறான வழியில்‌ சொல்லித்‌ 
தரும்போது, மிகவும்‌ மனங்‌ கவரும்‌ விஷயம்‌ கூட குழந்தை 
களுக்கு சகிக்க முடியாததாகிவிடுவதை நான்‌ கண்டிருக்கிறேன்‌. 
நம்முடைய தேவைக்கேற்ற விதத்தில்‌ எங்கிருந்து திறமைசாலி 
களான ஆசிரியர்களைக்‌ கொண்டுவருவது என்ற கேள்வி பிறக்கக்‌ 
கூடும்‌? அவசியம்‌ ஏற்படும்போது அத்தகையோரைக்‌ கண்டு 
பிடிக்கும்‌ ஆற்றலும்‌ ஏற்படும்‌. அதற்கு இதுதான்‌ என்னுடைய 
பதிலாக இருக்கும்‌. நமது கல்விக்‌ கொள்கையில்‌ சீரமைப்பு 
அவசியமென்பதை உணர்ந்துவிட்டோமாகில்‌, அதைச்‌ செயல்‌ 
படுத்துவதற்கான சாதனங்களைக்‌ கண்டுபிடிப்பதில்‌ சிரமம்‌ 
ஒன்றுமிராது. இப்போதையக்‌ கல்வி மூறைக்காகும்‌ காலம்‌, 
செலவு; அதை நடத்துவதற்கான ஆள்பலம்‌ இவற்றில்‌ ஒரு 
விகிதத்தை வைத்துக்‌ கொண்டே, நமது பணிக்குத்‌ தேவையான 
தொழில்‌ போதகர்களையெல்லாம்‌ எளிதில்‌ பயிலுவிக்க இயலும்‌ , 


பம்பாயில்‌ ஆரம்பக்‌ கல்வி 537” 


பம்பாயிலுள்ள கல்வி நிபுணர்களின்‌ கமிட்டியொன்று, ஆர்வ 
மிருக்குமானால்‌, ஆரம்பக்‌ கல்வி முறைக்காக நான்‌ சொல்லியுள்ள 
விதத்தில்‌ திட்டம்‌ வகுத்து, காலவிரயமின்றி அதை செயலுக்குக்‌. 
கொண்டுவருவது சாத்தியமாக இருக்க வேண்டும்‌. எனக்கிருப்‌ 
பதைப்‌ போன்று அவர்களுக்கும்‌ அதில்‌ அழியாத நம்பிக்கை. 
இருக்க வேண்டுமென்பதே முக்கியம்‌. இத்தகைய நம்பிக்கை, 
உள்ளத்திலிருந்து தான்‌ வளரும்‌. அதைப்‌ பிறரிடமிருந்து பெற. 
இயலாது. இவ்வுலகில்‌ அழியாத ஈம்பிக்கையில்லாமல்‌ எத்தகைய. 
மாபெரும்‌ சாதனைகளும்‌ நிறைவேறிய தில்லை. 


நகரப்‌ பள்ளிகளில்‌ குழந்தைகளுக்குப்‌ போதிக்கக்‌ கூடிய 
தகுந்த தொழில்‌ வகைகள்‌ என்ன? இவ்விஷயத்தில்‌ வரம்பு விதி 
யொன்றுமில்லை. ஆனால்‌ என்னுடைய பதில்‌ தெளிவானது. இந்தி” 
யாவின்‌ கிராமங்களை உயிர்ப்பிக்க கான்‌ விரும்புகிறேன்‌. இன்று 
நமது கிராமங்களெல்லாம்‌, கரங்களின்‌ அனுபந்தங்களாக மட்‌ 
டுமே இருக்கின்றன. ககரங்களால்‌ சுரண்டப்‌ படுவதற்கும்‌, நகரங்‌ 
களின்‌ தயவையே ஈம்பியிருப்பதற்கும்கான்‌ அவை இருக்கின்‌ றன... 
இது இயற்கையான தல்ல. சுய ஈலத்துடன்‌ கிராமங்களைச்‌ சுரண்டு 
வதற்குப்‌ பதிலாக, கிராமங்களிலிருந்து கிடைக்கும்‌ பலத்துக்கும்‌, 
போஷணைக்கும்‌ பதிலாக போதுமான அளவுக்கு கிராமங்களுக்கு 
வழங்க வேண்டும்‌ என்பதை ஈகரரங்கள்‌ உணரும்போ துதான்‌ 
இரண்டுக்குமிடையில்‌ சிறந்த, தார்மிகமான உறவு ஏற்படும்‌. இம்‌ 
மாபெரும்‌, உன்னத சமூகச்‌ சீரமைப்புப்‌ பணியில்‌ நகரக்‌ குழக்‌. 
தைகள்‌ தங்களுக்குரிய பங்கை எடுத்துக்‌ கொள்ள வேண்டு 
மெனில்‌, அவர்கள்‌ பயிலும்‌ கல்வியின்‌ மூலம்‌ அவர்கள்‌ பெறும்‌ 
தொழிற்‌ பயிற்சி, கிராமங்களின்‌ தேவைகளுடன்‌ நேரடியான 
தொடர்புள்ளதாக இருக்க வேண்டும்‌. 

எனக்குத்‌ தெரிந்தவரையில்‌, பஞ்சடித்துத்‌ தூய்மைப்படுத்‌. 
துவது முதல்‌ நாற்பது வரையில்‌ உள்ள பல்வேறு பஞ்சு உற்பத்தி. 
முறைகள்‌ முழுவதும்‌, வேறெதையும்விட இந்த சோத 
னைக்குப்‌ பொருத்தமானவையென நான்‌ நினைக்கிறேன்‌. இன்றைக்‌ 
கும்‌ கூட கிராமங்களில்‌ பருத்தி பயிரிடப்பட்டு, கரங்களில்‌ 
நூற்று, துணியாக்கப்படுகிறது. ஆனால்‌ ஆலைகளில்‌, ஆரம்பம்‌ 
முதல்‌ கடைசிவரையில்‌ பருத்தி சங்கிலித்தொடர்‌ போல பலவித 
முறைகளுக்கு உள்ளாகிறது. இம்முறைகளால்‌ ஆள்பலம்‌, மூலப்‌ 
பொருள்கள்‌, யந்திர சக்திக்கு உண்டாகும்‌ பெரிய நஷ்டம்‌ ஒரு. 
பெரும்‌ சோகக்‌ கதையாகும்‌. 


நூற்றல்‌, பஞ்சடித்தல்‌ போன்ற கிராமக்‌ கைத்தொழில்களின்‌ 
மூலம்‌ ஆரம்பக்‌ கல்வியைப்‌ புகட்டுவது என்ற எனது திட்டம்‌, 
அமைதியான சமூகப்‌ புரட்சிக்கு அஸ்திவாரமாக இருக்க. 
வேண்டும்‌ என்றே வகுக்கப்பட்டுளது. இப்புரட்சியில்‌ ஏற்படும்‌ 
பலன்கள்‌ மகத்தானவையாக இருக்கும்‌; நகரங்களுக்கும்‌ கிராமங்‌: 
களுக்குமிடையில்‌ ஆரோக்கியமான, தார்மிகமான அடிப்படையில்‌ 
நல்லுறவு ஏற்படுவதற்கும்‌ வழியை உண்டாக்கும்‌; நமது கிராமங்‌: 


38 கல்வி 


கள்‌ மேன்மேலும்‌ சீரழிவதைத்‌ தடுக்கும்‌; ஏழை, பணக்காரன்‌ 
என்ற இயற்கைக்கு மாறான பாகுபாடு இல்லாததும்‌, ஒவ்வொரு 
வருக்கும்‌ வாழ்வதற்குரிய ஊதியமும்‌, சுதக்கிரத்துக்கான உரி 
மையும்‌ உறுதி செய்யப்பட்டதுமான நியாயமான சமூக நியதியை 
்தாபிக்கும்‌, ரத்தப்‌ புரட்சியுடன்‌ கூடிய வர்க்கப்‌ போராட்டத்‌ 
தின்‌ கோரங்கள்‌ இல்லாமல்‌ அல்லது பரந்த கண்டமான இந்தியா 
"போன்ற காட்டை யந்திர மயமாக்குவதால்‌ உண்டாகும்‌ ராட்சத 
முதலீட்டுச்‌ செலவு இல்லாமல்‌ இத்தனையும்‌ சாதிக்கப்‌ பெறும்‌. 
அயல்‌ நாடுகளிலிருந்து இறக்குமதியாகும்‌ தொழிற்‌ சாலைகளையோ 
அல்லது தொழில்‌ நுட்பத்‌ திறனையோ நிர்க்கதியாக நரம்‌ நம்பி 
யிருக்க வேண்டிய நிலையும்‌ ஏற்படாது. கடைசியாக, மிகவும்‌ 
விசேஷத்‌ திறமை வாய்ந்த நிபுணர்களை எதிர்பார்க்கும்‌ அவசியம்‌ 
இல்லாமல்‌, பொது மக்கள்‌ தங்கள்‌ விதியைத்‌ தாங்களே ௨௫ 
-வரக்கிக்‌ கொள்ள சந்தர்ப்பம்‌ ஏற்படும்‌. ஆனால்‌ யார்‌ பூனைக்கு 
மணி கட்டுவது? நகர மக்கள்‌ நான்‌ கூறுவதற்குச்‌ செவி சாய்ப்‌ 
பார்களா? அல்லது என்‌ குரல்‌ எல்லாம்‌ காட்டில்‌ காய்ந்த நிலவு 
போல்‌ வீணாகிவிடுமா? இந்தக்‌ கேள்விகளுக்குப்‌ பதில்கள்‌, என்னை 
விட நகரங்களில்‌ வசிக்கும்‌ இக்கடிதமெழுதியவர்‌ போன்ற கல்வித்‌ 
அறையில்‌ ஆர்வம்‌ உள்ளவர்க ளையே பொறுத்திகுக்கின்றன. 


ஹரிஜன்‌” - 9-10-1997 


92 
வெற்றிக்கு உரைகல்‌ 


ஒரு கைத்‌ தொழிலின்‌ மூலம்‌ கல்வி பெறுவதன்‌ சம்பந்த 
மாக காந்திஜி பேசுகையில்‌ கூறியதாவது: ட்‌ 


“ஒரு கைத்தொழிலின்‌ மூலம்‌ கல்வி புகட்டப்படுமானால்‌, 
அதிலிருந்து நேரடியாகக்‌ கிடைக்கும்‌ பலன்‌ அது தன்னைக்கட்‌ 
டிக்‌ கொண்டு போவதாக இருக்கும்‌ என்பதே, ஆனால்‌ வெற்றிக்கு 
உரைகல்‌, தன்னைக்‌ கட்டிக்கொண்டு போகும்‌ தன்மையல்ல; 
சாத்திரீயமான முறையில்‌ கைத்‌ தொழிலை போதிப்பதால்‌, 
மனிதரிடமிருக்கும்‌ திறன்‌ முழுவதும்‌ வெளிப்படுவதேயாகும்‌. 
எந்நிலையிலும்‌, இதைத்‌ தன்னைக்கட்டிக்‌ கொண்டுபோகும்‌ 
வண்ணம்‌ மாற்றிவிடுவதாக வாக்களிக்கும்‌ ஆசிரியரை நரன்‌ 
நிராகரித்துவிடுவேன்‌. தம்முடைய திறமையை யெல்லாம்‌ பயன்‌ 
படுத்த மாணவன்‌ கற்றுக்‌ கொண்டுவிடும்போது, தன்னைக்‌ கட்டிக்‌ ” 
கொண்டு போவதற்கும்‌ வழி பிறந்து விடும்‌. நாளொன்றுக்கு 
8 மணி நேரம்‌ தன்னுடைய கைத்தொழிலில்‌ பணியாற்றும்‌ 
மாணவன்‌, தன்னுடைய பராமரிப்புக்கு வருவாயைத்‌ தேடிக்‌ 
கொள்வது உறுதியென்றால்‌, அப்பணியுடன்‌ தன்னுடைய உள்ள 


முடிவுகள்‌ 639 


வளமையையும்‌ ஆன்மிக வளர்ச்சியையும்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்‌ 
பையன்‌ இன்னும்‌ எவ்வளவு அதிகமாகச்‌ சம்பாதிப்பான்‌!” 
_ ஹரிஜன்‌! - 11-6139 


33 
முடிவுகள்‌ 


இர்த ஆதாரக்‌ கல்வி, நாட்டில்‌ நம்மைச்‌ சூழ்ந்துள்ள நிலை 
யிலிருந்து வளர்க்ததாகும்‌, ஆகையால்‌, சூழ்கிலையைச்‌ சமாளிப்‌ 
பதே இதன்‌ நோக்கமாக இருக்கிறது. இந்தியாவின்‌ ஏழு லட்சம்‌ 
கிராமங்களிலும்‌ அதன்‌ கோடிக்கணக்கான மக்களிடையிலும்‌ இச்‌ 
குழ்கிலை பரவியுள்ளது. அவர்களை மறந்தால்‌, இந்தியாவையே 
மறப்பதாகும்‌. இந்தியாவை அதன்‌ நகரங்களில்‌ காண முடியாது. 
எண்ணிக்கையற்ற கிராமங்களில்‌ தான்‌ இம்தியா உள்ளது. 


ஆதாரக்‌ கல்வியின்‌ அடிப்படையான அம்சங்கள்‌ பின்‌ 
வருமாறு : 

1. உண்மையான கல்வி என்பது தன்னைக்கட்டிக்‌ கொண்டு போவ 
தாக இருக்க வேண்டும்‌. அதாவது இறுதியில்‌ முதலீடு நீங்கலாக அது தன்‌ 
செலவை யெல்லாம்‌ தானே சமாளிப்பதாக இருக்க வேண்டும்‌. ஆனால்‌ அதற்‌ 
காகப்‌ போடப்பட்ட மூலதனம்‌ அப்படியே இருந்துவரும்‌. 


9. இதில்‌ கைத்திறன்‌ கடைசி கட்டம்‌ வரையில்‌ கூட பயன்படுத்தப்‌ 
படும்‌; அதாவது, ஒரு நாளில்‌ ஏதாவதொரு பகுதி நேரத்தில்‌, ஏதாவதொரு 
தொழிலில்‌, மாணவனுடைய கைகள்‌ வேலை செய்தவண்ணம்‌ இருக்கும்‌. 

3. கல்வி முழுவதும்‌ மாகாண மொழியின்‌ மூலமாகவே போதிக்கப்பட 
வண்டும்‌. 

4, இதில்‌ தனித்தனி மதக்‌ கல்விக்கு இடமிராது: ஆனால்‌ அடிப்படை 
யான பொது தருமம்‌ பூரணமாக இடம்‌ பெற்றிருக்கும்‌. 

5. குழந்தைகள்‌ அல்லது வயது வந்தவர்கள்‌, ஆண்‌ அல்லது பெண்‌ 
எவருக்கு இக்கல்வி போதிக்கப்பட்டாலும்‌, அது மாணவர்களின்‌ வீடுக 
டனும்‌ தொடர்பு கொண்டதாக இருக்கும்‌. 

6. இக்கல்வி பயிலும்‌ கோடிக்கணக்கான மாணவர்கள்‌ தங்களை 
இந்தியா முழுவதற்கும்‌ சொந்தமாகக்‌ கருதுவார்களாதலால்‌, அவர்கள்‌ 
எல்லா மாகாணங்களுக்கும்‌ பொதுவான ஒரு மொழியைக்‌ கற்க வேண்டும்‌, 
அத்தகைய பொதுவான மொழி நாகரி அல்லது உருது லிபியில்‌ எழுதப்‌ 
படும்‌ ஹிந்துஸ்தானியாகவே இருக்க முடியும்‌. ஆகையால்‌ மாணவர்கள்‌ இரு 
ஸிபிகளிலும்‌ புலமை பெற வேண்டும்‌. 


4ஹரிஜன்‌" - 2௨11-47 


பகுதி பதினொன்று 
ஷசி ரியார்கள்‌ 
| 
ஒரு விண்ணப்பம்‌ 


நான்‌ பிரசாரம்‌ செய்துவரும்‌ ஆரம்பக்‌ கல்வி முறையில்‌ 
ஏறக்குறைய ஈம்பிக்கையுள்ள ஆசிரியர்கள்‌ பலர்‌ உள்ளனர்‌. இது 
எனக்குத்‌ தெரியும்‌. ஏதாவதொரு கைத்‌ தொழில்‌ மூலம்‌ இத்த 
கைய பயிற்சி அளிக்கும்‌ சோதனைகளை சிலர்‌ ஈடத்தி வருகிறார்‌ 
களென்பதும்‌ எனக்குத்‌ தெரியும்‌. இம்முறையில்‌ காட்டம்‌ உள்‌ 
எவர்கள்‌ இருக்கிறார்கள்‌; ஆனால்‌ அவர்களையும்‌ மீறிய சந்தர்ப்பங்‌ 
கள்‌ காரணமாக அவர்கள்‌ ஆசிரியர்‌ தொழிலிலிருந்து விலகி 
விட்டனர்‌. கான்‌ வெளியிட்டுள்ள இத்திட்டத்தை இப்போது காங்‌ 
கிரஸ்‌ மந்திரி சபைகள்‌ ஆதரிப்பதாகத்‌ தோன்றுகிறது. ஆகை 
யால்‌, இந்தச்‌ சோதனையையொட்டித்‌ தங்கள்‌ சேவையைப்‌ 
பயன்படுத்த முன்வருவோரின்‌ பெயர்களைத்‌ திரட்டுவது அவசிய 
மாகியிருக்கிறது. இத்தகைய ஈண்பர்கள்‌ தங்களுடைய பெயர்‌ 
கள்‌, தகுதிகள்‌, தாங்கள்‌ விரும்பும்‌ ஊதியம்‌ ஆகியவற்றையும்‌, 
வேறு ஏதாவது நிபந்தனைகள்‌ இரும்தால்‌ அவற்றையும்‌ எனக்கு 

அனுப்பி வைப்பார்களாக, 
ஹரிஜன்‌  - 259-1939 


௮ 
விண்ணப்பம்‌ அனுப்புவோருக்கு 


இப்பத்திகளில்‌ வாராவாரம்‌ நான்‌ விவரித்துவரும்‌ ஆரம்பக்‌ 
கல்வித்‌ திட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்களும்‌, அதை நடத்தத்‌ 
தயாராக இருப்பவர்களுமான ஆசிரியர்களுக்கு கான்‌ விடுத்த 
வேண்டுகோளுக்கு பதிலளித்து, எனக்கு தினமும்‌ கடிதங்கள்‌ 
வந்துகொண்டிருப்பதைக்‌ குறித்து மகிழ்ச்சியடைகிறேன்‌. அக்‌ 
கடிதங்களிலிருந்து, அதை எழுதியிருப்பவர்கள்‌ என்னுடைய 
விண்ணப்பத்தின்‌ கருத்தைப்‌ புரிந்துகொள்ளவில்லை என்பது 
தெரிகிறது. லாபகரமான ஒரு கைத்தொழிலின்‌ மூலம்‌ ஆரம்பக்‌ 

47 


642 கல்வி 


கல்வி அளிப்பதில்‌ முழு கம்பிக்கை இல்லாதவர்களும்‌, முழு மனத்‌ 
துடன்‌ அதில்‌ ஈடுபட முடியாதவர்களும்‌, வெறும்‌ ஜீவனோபாய 
மாக அதைக்‌ கருதுபவர்களுமான எவரும்‌ தேவையில்லை. 
அத்தகையோர்‌ யாவருக்கும்‌, நூற்புக்‌ கலையில்‌ முழுத்‌ தேர்ச்சி 
பெறுவதுடன்‌, அதற்குப்‌ பூர்வாங்கமான முறைகளையெல்லாம்‌ 
கற்றுத்‌ தேற வேண்டுமென்றும்‌ கான்‌ யோசனை கூறுகிறேன்‌. 
இதற்கிடையில்‌ எல்லோருடைய பெயர்களையும்‌ கான்‌ பதிவு 
செய்துகொண்டு வருகிறேன்‌. நாளடைவில்‌ இத்திட்டத்தை 
நிறைவேற்றுவதற்கான வழியில்‌ அடைந்துள்ள முன்னேற்றம்‌ 
பற்றி அவர்களுக்குத்‌ தெரிவிப்பேன்‌. திட்டத்தை ஏற்று, பரீட்‌ 
சித்துப்‌ பார்க்க வேண்டுமென்று ஏழு மாகாண சர்க்கார்‌ 
களும்‌ கினை த்தால்‌, அதை முன்கூட்டி அறிந்து கொள்ளவேண்டு 
மென்பதே என்‌ விண்ணப்பத்தின்‌ கோக்கமாகும்‌. 


3 
ஆதாரக்‌ கல்வித்‌ திட்ட ஆசிரியர்களுக்கு 


[ஆதாரக்‌ கல்வித்‌ திட்டத்தின்‌ கீழ்‌ ஆசிரியர்களாவதற் 
காக விண்ணப்பம்‌ செய்துகொண் டவர்கள்‌ அடங்கிய கூட்டத்‌ 
தில்‌ காந்திஜி ஹிந்துஸ்தானியில்‌ நிகழ்த்திய உரையின்‌ சாரம்‌ 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளது :] 


உங்கள்‌ வாக்குறுதி திகைக்க வைப்பதாக இருக்கிறது. 
ஆதாரக்‌ கல்வித்‌ திட்டத்தின்‌ கிழ்‌ ஆசிரியர்களாவதற்காக 8000 
மனுக்களுக்கு மேல்‌ வந்திருப்பது தேசபக்திக்கான ருசுவாகி 
விடாது. உண்மையாக அவ்விதம்‌ இருந்தால்‌, எனக்கு சந்தோ 
ஷம்தான்‌. இது, கல்வீ கற்றோரிடையில்‌ அல்லது ஓரளவு படித்‌ 
தவர்களிடையில்‌ காணப்படும்‌ பயங்கரமான வேலையீல்லாக்‌ 
கஷ்டத்திற்கான அத்தாட்சியே யாகும்‌. அரசாங்க வேலைக்கு 
இருக்கும்‌ கவர்ச்சிக்கும்கூட இது ஒரு அத்தாட்சியாகும்‌. சட்ட 
வீரோ தமான வழிகளில்‌ சட்ட பூர்வமான சம்பளத்தை அதிகப்‌ 
படுத்திக்கொள்ளலாம்‌ என்ற ஈம்பிக்கையுடன்‌ போலிஸ்காரர்‌ 
அல்லது ஆசிரியர்‌ பதவிக்கு மக்கள்‌ மனுப்‌ போடுவது எனக்குத்‌ 
தெரியும்‌. அத்தகைய நம்பிக்கை எதுவும்‌ உங்களில்‌ எவருக்‌ 
கும்‌ இல்லையென்றே நம்புகிறேன்‌. எனக்கு எவ்வளவோ தேசாபி 
மானம்‌ இருந்தும்‌ கூட, மாதம்‌ ரூ. 6 சம்பளத்துக்கு ஆசிரியனாக 
சேவை புரிய நான்‌ முன்வருவேனு என்பது சந்தேகம்தான்‌. 
பள்ளிக்கூடங்களில்‌  மிச்சப்படும்‌ லாபத்தை உங்களுக்‌ 
கிடையில்‌ பகிர்ந்து கொள்ளக்கூடும்‌ என்ற எண்ணத்தையும்‌ 
நீங்கள்‌ உங்கள்‌ மனத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும்‌. ஆகை 


ஆதாரக்‌ கல்வித்‌ திட்ட ஆசிரியர்களுக்கு 643 


யால்‌, இந்த ஒப்பந்தத்தைக்‌ குறித்து வருந்துபவர்கள்‌ எவரேனும்‌ 
ஒருவர்‌ உங்களிடையில்‌ இருக்தால்‌, உங்களை விடுவிக்குமாறு 
திங்கள்‌ மந்திரியைக்‌ கேட்கலாம்‌, உங்களை விடுவிக்கும்படி 
கானும்‌ சிபாரிசு செய்கிறேன்‌. இவ்வளவும்‌ கூறிய பின்னரும்‌, 
தங்கள்‌ ஒப்பந்தத்தில்‌ உறுதியாக இருப்பவர்களுக்கு என்னு 
டைய பாராட்டுதல்களைச்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. உங்கள்‌ 
உறுதி மொழியின்படி நடப்பதற்கான பலத்தை உங்களுக்கு 
ஆண்டவன்‌ அருள்புரிவாரென்று ஈம்புகிறேன்‌. 


காங்கிரஸ்‌ வேலைத்‌ திட்டத்திற்கிணங்கவே இக்கல்வித்‌ 
திட்டம்‌ வகுக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்குத்‌ தெரியும்‌. 
இப்போது அகிம்சையயைம்‌, சத்தியத்தையும்‌ அடிப்படையாகக்‌ 
கொண்டு சுயராஜ்யம்‌ பெற காங்கிரஸ்‌ உறுதிகொண்டிருக்கிறது. 
ஆகையால்‌ இந்த முக்கியமான பண்புகளை வளர்ப்பதே இத்திட்‌ 
டத்தின்‌ அடிப்படை ஆகும்‌. உங்கள்‌ மாணவர்களுடன்‌ 
நீங்கள்‌ அன்றாடம்‌ கொள்ளும்‌ தொடர்பில்‌ இதையெல்லாம்‌ 
காட்டவில்லை யென்றால்‌, கங்கள்‌ தோல்வியடைவீர்கள்‌, அதே 
போல்‌ உங்கள்‌ பள்ளிகளும்‌ தோல்வியடையும்‌. ஜெர்மனியில்‌ 
ஹிட்லர்‌ என்ன செய்கிறார்‌ என்பது உங்களுக்குத்‌ தெரியும்‌. 
அவரது கொள்கை பலாத்காரமே; அதை அவர்‌ மறைக்கவில்லை. 
அன்றொரு நாள்‌, அவர்களுக்கு வாள்தான்‌ ஆன்மா என்று சொன்‌ 
ஞர்கள்‌. அங்குள்ள சிறுவருக்கும்‌, கிறுமியருக்கும்‌ ஆரம்பம்‌ முதல்‌ 
பலாழ்சாரக்‌ கலைதான்‌ போதிக்கப்படுகிறது. கணக்குப்‌ பாடத்‌ 
தில்கூட பகைவனை வெறுப்பதற்கான வழிகளே போதிக்கப்படு 
கின்றன ! அங்கே மாணவர்களின்‌ மனத்தில்‌ ராணுவ உணர்ச்‌ 
சியை உண்டாக்கும்‌ நோக்கத்துடனேயே உதாரணங்கள்‌ தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள்‌ காணலாம்‌. அவர்களுடைய 
கொள்கையை நாம்‌ ஆமோதிப்பதானால்‌, குழந்தைப்‌ பருவத்திலி 
ருந்தே பலாத்கார உணர்ச்‌ சியை ஊட்டுவதன்‌ அவசியத்தை நாம்‌ 
ஒப்புக்கொண்டே தீரவேண்டும்‌. இதேதான்‌ இத்தாலியிலும்‌ 
நடக்கிறது. அவர்கள்‌ அவர்களுடைய கொள்கையில்‌ ஒளிவு 
மறைவின்றி யோக்கியப்‌ பொறுப்புடன்‌ நடந்துகொள்வதைப்‌ 
போலவே, நாமும்‌ ஈமது கொள்கையில்‌ யோக்கியப்‌ பொறுப்‌ 
புடன்‌ நடந்துகொள்ள வேண்டும்‌. நமது திட்டத்தில்‌ உள்ள 
எல்லா நுணுக்கங்களுடனும்‌ இத்திட்டம்‌ செயல்படுமானால்‌, இது 
இந்தியா முழுதும்‌ பிரபலமடையுமானால்‌, அமைதியான ஒரு 
புரட்சி ஏற்படும்‌ என்பதிலும்‌, அதன்‌ பலனாக நாம்‌ சுயராஜ்யம்‌ 
அடைவது நிச்சயம்‌ என்பதிலும்‌ எனக்குச்‌ சந்தேகம்‌ கிடையாது. 


_ ஹரிஜன்‌! - 3041098 


ஆ 
அகிம்சை அடிப்படை 


தேசீயக்‌ கல்வி போர்டு புதிதாக அமைக்கப்பட்டது. அதன்‌ 
கூட்டமொன்றில்‌, புதுக்‌ கல்வித்‌ திட்டத்தின்‌ உள்‌ அர்த்தத்‌ 
தையும்‌, குறிக்கோளையும்‌ காந்திஜி எடுத்துரைத்தார்‌. இங்கும்‌ 
கூட, அவரை ஆட்கொண்டிருக்த சோக உணர்ச்சி அவரது, 
பேச்சில்‌ வெளியாயிற்று. அவர்‌ தமது பிரசங்கத்தின்‌ முடிவில்‌ 
பின்வருமாறு கூறினார்‌: “புதுக்‌ கல்வித்‌ திட்டம்‌ ஆரம்பிக்கப்‌ 
பட்டபோது, எனக்கு பூரணமாக சுயாம்பிக்கை இருந்தது... 
ஆனால்‌ இப்போது அது குறைந்துவிட்டதாக நினைக்கிறேன்‌. 
முன்பு என்‌ வார்த்தைகளில்‌ சக்தி இருந்தது. ஆனால்‌ இன்று 
வார்த்தைகளில்‌ அது இல்லையென்று தோன்றுகிறது. அந்த. 
ஈம்பிக்லைக்‌ குறைவுக்கு வெளியிலுள்ள நிலைமை எதுவும்‌ 
காரணம்‌ அல்ல, என்மன நிலையே காரணமாகும்‌. எனது புலன்‌ 
கள்‌ செயலற்றுப்‌ போய்விடவில்லை. சான்னுடைய வயதை 
உத்தேசிக்கும்போது, என்னுடைய அறிவு நன்றாக வேலைசெய்‌ 
கிறதென்றே கூற வேண்டும்‌. நான்‌ அகிம்சையில்‌ நம்பிக்கை 
இழந்துவீடவுமில்லை, எப்போதுமிருப்பதைவிட அந்த நம்பிக்கை 
இப்போது அதிக ஒளியுடன்‌ பிரகாகிக்கிறது. இருந்தாலும்‌, தற்‌. 
போது நான்‌ சுயகம்பிக்கை இழர்தவனாக இருக்கிறேன்‌. ஆகை 
யால்‌, நான்‌ சொல்லுவது எதையும்‌ அப்படியே ஏற்க வேண்டா 
மென்று கேட்டுக்கொள்கிறேன்‌. உங்கள்‌ மனத்திற்கு நியாய: 
மாக இருப்பதை மட்டும்‌ ஏற்றுக்கொள்ளுங்கள்‌. சரியான 
வழியில்‌ இரண்டே பள்ளிகளை நடத்த முடிந்தாலும்‌ கூட, கான்‌ 
ஆனந்தக்‌ கூத்தாடுவேன்‌.”” 


இந்த உரையின்‌ முன்‌ பகுதியில்‌ சரியான வழி என்ன 
என்பதை காந்திஜி குறிப்பிட்டார்‌. அவர்‌ கூறியதாவது 2 
“சுதந்திரத்தைப்‌ பெறுவதற்கும்‌, நமது நோய்களையெல்லாம்‌ 
தீர்த்துக்‌ கொள்வதற்குமான பள்ளிக்கூடமாக, இப்பயிற்சிப்‌ 
பள்ளியை நாம்‌ உருவாக்க வேண்டும்‌. நமது கோய்களுக்குள்‌ 
முக்கியமானது ஈமது வகுப்புத்‌ தகராறுகளே. இகிகாரியத்துக்‌. 
காக நாம்‌ அகிம்சையில்‌ முழு கவனத்தையும்‌ செலுத்த வேண்டும்‌. 
ஹிட்லருடையதும்‌, முசோலினியுடையதுமான பள்ளிகள்‌ 
பலாத்காரத்தை அடிப்படையான கொள்கையாகக்‌ கொண்டிருக்‌ 
கின்றன. நம்முடைய கொள்கை அகிம்சை என்று காங்கிரஸ்‌ 
கூறுகிறது. ஆகையால்‌ நமது பிரச்னைகளுக்கெல்லாம்‌ அகிம்சை 
முறையிலேயே தீர்வு காண வேண்டும்‌. நமது கணக்கு, நமது 
விஞ்ஞானம்‌, நமது வரலாறு எல்லாம்‌ அகிம்சையையே அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டிருக்கும்‌, இப்பாடங்களிலுள்ள பிரச்னைகள்‌ 


ஆதாரக்‌ கல்வி ஆசிரியர்கள்‌ 545 


அகிம்சை மணம்‌ உடையதாகவே இருக்கும்‌, ஐமியா-மிலியா- 
இஸ்லாமியாவில்‌ ஸ்ரீமதி ஹலீத்‌ எடிப்‌ ஹனும்‌ துருக்கி நாட்டைப்‌ 
பற்றிப்‌ பேசினார்‌. அப்போது பொதுவாக வரலாறு, மன்னர்‌ 
களின்‌, அவம்களுடைய போர்களின்‌ குறிப்புகளாக இருக்கின்றது 
என்றும்‌, ஆனால்‌ வருங்கால வரலாறு மனிதனுடைய வரலா 
கவே இருக்கும்‌ என்றும்‌ கான்‌ கூறினேன்‌. இது அகிம்சை 
வரலாறாக மட்டுமே இருக்க முடியும்‌. பிறகு நாம்‌ கிராமக்‌ கைத்‌ 
தொழில்களில்‌ முனைய வேண்டுமேயன்றி, நகரக்‌ கைத்‌ தொழில்‌ 
களில்‌ அல்ல, அவற்றில்‌ ஒரு பகுதி மட்டுமின்றி நமது ஏழு 
லட்சம்‌ கிராமங்கள்‌ பூராவும்‌ உயிருடன்‌ இருக்க வேண்டுமானால்‌, 
ஈமது கிராமக்‌ கைத்தொழில்கள்‌ உயிர்ப்பித்தே தீர வேண்டும்‌. 
அக்‌ கைத்‌ கொழில்களின்‌ வாயிலாக அறிவுக்‌ கலைப்‌ பயிற்சி 
யைப்‌ புகட்ட முடியுமானால்‌, நாம்‌ பெரும்‌ புரட்சியை உண்டாக்கி 
யவர்களாவேரம்‌. இதை நீங்கள்‌ நிச்சயமாக நம்பலாம்‌. இதே 
நோக்கத்துடன்‌ கமது பாட தூல்களும்‌ தயாரிக்கப்பட 
வேண்டும்‌. 
நான்‌ சொல்லிவருவதையெல்லாம்‌ நீங்கள்‌ கூர்ந்து ஆலோ 
சிக்க வேண்டுகிறேன்‌. உங்களுக்குப்‌ பிடித்தமில்லாததை நிரா 
கரித்துவிடலாம்‌. கான்‌ சொல்லுவது நமது முஸ்லிம்‌ சகோதரர்‌ 
களுக்குப்‌ பிடிக்கவில்லையென்னுல்‌, முன்பின்‌ பாராமல்‌ அவர்கள்‌ 
அதை நிராகரித்து விடலாம்‌. நான்‌ கோரும்‌ அகிம்சை பிரிட்டி 
கொருடன்‌ நடத்தும்‌ போராட்டத்தோடு கின்றுவிடுவதன்று 7 
ஈம்முடைய உள்நாட்டு விவகாரங்கள்‌, பிரச்னைகள்‌ விஷயத்திலும்‌ 
யிரயோகிக்க வேண்டியதாகும்‌ ; அதாவது, அது உண்மையான, 
தீவிரமான அகிம்சையாகும்‌. அதிலிருந்து உயிர்‌ ததும்பும்‌ ஹிக்து- 
முஸ்லிம்‌ ஒற்றுமை பிறக்கும்‌. உதாரணமாக, ஹிடலருக்கும்‌, 
முசேரலினிக்கும்‌ ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்தைப்‌ போல்‌, பரஸ்பரம்‌ 
சரதியிலிருந்து உதித்த ஐக்கியமாக அது இராது.” 
ஹரிஜன்‌" _ 7-5-1998 


3} 
ஆதாரக்‌ கல்வி ஆசிரியர்கள்‌ 


விவசாயிக்குக்‌ கல்வி புகட்டும்‌ கோக்கத்துடன்‌ பல்கலைக்‌ 
கழகப்‌ பணியிலிருந்து விலகிக்‌ கொண்டதாக பேராசிரியர்‌ டாவ்‌ 
சொன்னார்‌ ; அவர்‌ ஆதாரக்‌ கல்வித்‌ திட்டத்தில்‌ ஆழ்ந்த அக்கறை 
காட்டுபவர்‌. “இந்தத்‌ திட்டத்தின்‌ சாரமான கருத்து என்ன?” 
என்று அவர்‌ கேட்டார்‌. 

“குழந்தையை ஒரு பூரண ஆண்‌ அல்லது பெண்ணாக 
உருவாக்கல்‌ கூடிய ஒரு கிராமக்‌ கைத்தொழிலைக்‌ கற்பிப்பதே 
இதன்‌ சாரமான உண்மையாகும்‌” என்றார்‌ காந்திஜி, 


646 கல்வி 


“ஆனால்‌ அதற்குற்ற ஆசிரியர்களைக்‌ கண்டு பிடிப்பதே கடின 
மாக இருக்கிறது” என்று பேராசிரியர்‌ டாவ்‌ கூறினார்‌. உடனே 
காந்திஜி சிரித்தார்‌, '* எங்களுக்கும்‌ அவ்விஷயமாகக்‌ கஷ்ட 
மிகுந்தது” என்றார்‌ காந்திஜி, 


“பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள்‌ கைத்‌ தொழிலை கற்றுக்‌ 
கொள்ள வேண்டுமா அல்லது கைத்‌ தொழில்‌ விளைஞர்கள்‌ 
போதனைக்‌ கலையைக்‌ கற்க வேண்டுமா? உங்கள்‌ கருத்தென்ன?” 
என்று பேராசிரியர்‌ டாவ்‌ கேட்டார்‌. 


காந்திஜி: சராசரிக்‌ கல்வி கற்ற மனிதன்‌, சலபமாகக்‌ கைத்‌ 
தொழிலில்‌ தேர்ச்சி பெற இயலுமென்று எதிர்பார்க்கலாம்‌. 
கல்வி கற்றவர்‌ உங்களைப்‌ போன்றவர்‌ என்று வைத்துக்‌ 
கொள்வோம்‌. தச்சு வேலை போன்றதொரு தொழிலில்‌ 
பயிற்சி பெறுவதற்கு ஆகும்‌ கரலத்தைவிட, ஈமது கைத்‌: 
தொழில்‌ வினைஞர்கள்‌ அவசியமான பொதுக்‌ கல்வியைப்‌ 
பெற நீண்ட நாளாகும்‌. 


பேராசிரியர்‌ டால்‌ : ஆனால்‌ கல்வி பயின்ற ஒருவர்‌ கொழுத்த 
உத்தியோகத்தையும்‌, பணத்தையும்‌ நரடுபவராக இருக்‌ 
கிறார்‌. அப்படியிருக்க அவருக்கு இதில்‌ எப்படி அக்கறை 
உண்டாக முடியும்‌ 7 


காந்திஜி : திட்டம்‌ அப்பழுக்கற்றதாக இருந்து, கற்றவரின்‌ மனத்‌ 
துக்கும்‌ கவர்ச்சியாக இருக்குமாயின்‌, அதுவே கல்வி கற்ற 
இளைஞன்‌ பண ஆசைக்கு இலக்காகிவிடாமல்‌ தடுக்கவல்ல 
தாக இருக்கும்‌. கல்வி கற்ற இளைஞன்‌ உள்ளத்தில்‌ போதிய 
தேசாபிமானத்தை அதனால்‌ எழுப்ப இயலரவிடில்‌, அது 
தோல்வியுற்றே தீரும்‌, எங்களுக்கு ஒரு அனுகூலம்‌ இருக்‌ 
கிறது. இந்திய மொழிகள்‌ மூலம்‌ கல்வி பயின்றவர்கள்‌ 
கல்லூரிகளில்‌ சேர இயலாது. அவர்களுக்கு இத்திட்டம்‌ 
கவர்ச்சியுள்ளதாக இருப்பது சாத்தியமே.” 


ஹரிஜன்‌" - 27-8199 


பகுதி பன்னிரண்டு 


புகார்களும்‌ 
விளக்கங்களும்‌ 
1 
ஆதரவான அபிப்பிராயம்‌ 


“குழந்தைக்கு உபயோகமான கைத்தொழிலை விஞ்ஞான ரீதியிலும்‌ 
கலாசாரத்தை யொட்டியும்‌ கற்றுத்‌ தரவேண்டுமென்றும்‌, பயிற்சியைத்‌ 
கொடங்குவகதிலிருந்தே உற்பத்தி செய்ய வசதி அளிக்க வேண்டுமென்றும்‌ நீங்‌ 
கள்‌ கூறும்‌ யோசனையை நான்‌ முற்றிலும்‌ ஏற்றுக்‌ கொள்ளுவதுடன்‌, இதற்‌ 
காகப்‌ பணிவுடன்‌ பரிந்து பேசவும்‌ வீரும்புகிறேன்‌. இது புரட்சிகரமான 
யோசனை என்பதில்‌ சந்தேகமில்லை. ஆயினும்‌, அதை முமு மனத்துடன்‌ ஆதரிக்‌ 
கிறேன்‌. தனி நலனுக்கும்‌, தேசத்துக்கும்‌ அதனால்‌ உண்டாகும்‌ தார்மிக, கலா 
சார, பொருளாதார மதிப்பு பிரமாதமாக இருக்கும்‌. அது உழைப்பின்‌ மேன்‌ 
மையை வளர்ப்புதுடன்‌, தன்னம்பிக்சையையும்‌, வாழ்க்கையில்‌ ஒழுங்கான 
நிர்மாணத்‌ திறனையும்‌ வளர்க்க வல்லது. குழக்தையின்‌ அறிவு, உடல்‌, ஒழுக்கம்‌, 
கைத்‌ தொழில்‌ தேவைகளையெல்லாம்‌ அபிவிருத்தி செய்வதே நமது கோக்க 
மாக இருக்க வேண்டும்‌, கைத்தொழில்‌ பயிற்சி மூலம்‌ உற்பத்தித்‌ துறையில்‌ 
எல்லா முறைகளையும்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. அதே சமயத்தில்‌ எல்லாக்‌ 
கைத்தொழில்களின்‌ எளிய கருவிகளையும்‌; உபயோகிப்பதில்‌ குழந்தை அல்லது 
இனைஞனுக்கு செயல்முறைப்‌ பயிற்சியும்‌ ஏற்படும்‌. இளம்‌ தலைமுறையினருக்கு 
உற்பத்திப்‌ பணியுடன்‌ கூடிய கல்விப்‌ பயிற்சி அளிப்பது நமது லட்சியமாக 
இருக்க வேண்டும்‌. பொதுக்‌ கல்விப்‌ பயிற்சியுடன்‌ உடலுழைப்பை இனை ப்ப 
தென்பதே இதன்‌ பொருள்‌; இது, உடலுழைப்பை இணக்கமாகச்‌ சேர்க்கக்‌ 
கூடிய தொழில்களின்‌ பிரதானப்‌ பிரிவுகளைப்‌ பற்றிய பரவலான கருத்தை 
ஊட்டும்‌ நோக்கங்‌ கொண்டதாகும்‌. அறிவியல்‌, ஒழுக்க முயற்சியுடன்‌ கலந்த 
உடல்‌ உழைப்பு ஆகியவை நமது கல்வீயின்‌ நோக்கமாக இருக்க வேண்டும்‌. 
மூளை வேலைக்கும்‌ உடல்‌ உழைப்புப்‌ பணிக்குமிடையில்‌ வேறுபாடு இருக்கக்‌ 
கூடாது. 


“நமது ஆரம்பக்‌ கல்வி முறையில்‌ பீன்வருவனவற்றைச்‌ சேர்க்க 


வேண்டும்‌ : 
1. தாய்‌ மொழி 
2. கணக்கு 
3. இயற்கை விஞ்ஞானம்‌ 
4, சமூக விஞ்ஞானம்‌ 


646 கல்வி 


5. பூகோளம்‌, சரித்திரம்‌ 

6. உடலுழைப்பு அல்லது தொழில்‌ நுட்பப்‌ பணி 
7. உடற்பயிற்சிக்‌ கலை 

8. கலையும்‌ இசையும்‌ 

9. ஹிந்துஸ்தானி 


“ஆயினும்‌, இங்கு ஒரே ஒரு கேள்வி எழுகின்றது. அதாவது குழந்தை 
யின்‌ கல்வி எந்த வயதில்‌ிதுவங்க வேண்டும்‌ என்பதே. ஐந்து அல்லது ஆறு ஆக 
இருந்தால்‌, அவ்வயதில்‌, உபயோகமான கைத்தொழிலை ஆரம்பிக்க இயலுமா? 
இதை கற்றுத்‌ தருவதற்காகும்‌ செலவு என்ன? எழுத்தறிவைப்‌ பரப்புவதை 
விட இது சுலபமாகவும்‌ செலவுக்‌ குறைவாகவும்‌ இருக்காது. கருவிகளை உப 
யோகிப்பதற்கு பிடிமானம்‌ வேண்டும்‌. அவற்றைக்‌ கையாள்வதிலும்‌, பொருள்‌ 
கள்‌ மீது அவற்றைப்‌ பிரயோகிப்பதிலும்‌ கை உறுதி வேண்டுமாதலால்‌, 8 
அல்லது 30 வயதில்‌ கைத்தொழிலை நான்‌ ஆரம்பிப்பேன்‌. ஆனால்‌, ஆரம்பக்‌ 
கல்வி குறைந்தபட்சம்‌ ஐந்து அல்லது ஆறு வயதில்‌ ஆரம்பமாக வேண்டும்‌. 
இதை விட அதிகக்‌ காலத்திற்குக்‌ குழந்தையைக்‌ காத்திருக்க வைக்கலாகாது. 
காம்‌ கொடுக்க உத்தேசித்துள்ள கைத்தொழில்‌ பயிற்சியுடன்‌ கூட, குழச்‌ 
தையை “மெட்ரிகுலேஷன்‌” வகுப்பு வரைப்‌ படிக்க வைப்பதற்கான பத்து 
வருஷப்‌ பள்ளித்‌ திட்டம்‌ ஈமக்கு வேண்டும்‌. ஆயினும்‌, இக்குழந்தைகள்‌ செய்‌ 
யும்‌ பண்டங்களுக்கு அதிலும்‌ ஆரம்ப காலத்தில்‌ பொருளாதார மதிப்பு இருக்‌ 
குமா அதாவது அவை விலை போகுமா என்பது சந்தேகமே. சுயேச்சை வர்த்தக 
முறையும்‌, முற்போக்கான நாகரிகமும்‌ நிலவும்‌ காட்டில்‌ அப்பொருள்கள்‌ 
வீற்பனையாகக்‌ கூடியதாக இரா; மேலும்‌ அப்பண்டங்கள்‌ லெட்டியாகவோ 
அல்லது குற்றம்‌ குறையின்றி பூரணமானதாகவோ இரா. எனவே, 
அவற்றை விற்பனை செய்வது முடியாத காரியம்‌, அரசாங்கம்‌ அவற்றை வாங்கு 
வதாக இருந்தால்‌ அல்லது தாங்கள்‌ செய்யும்‌ உதவிக்குப்‌ பதிலாக அவற்றைப்‌ 
பெறுவதாக இருந்தால்‌, அவற்றை வைத்துக்‌ கொண்டு அரசாங்கம்‌ என்ன 
செய்யும்‌? இம்‌ முறைகளையெல்லாம்‌ மேற்கொள்ளுவதை விட அரசாங்கம்‌ 
குழந்தைகளின்‌ கல்விக்காக நேரடியாகப்‌ பண த்தைச்‌ செலவிடுவதே மேலாக 
இருக்கும்‌, 12 முதல்‌ 16 வயது வரை உள்ள முன்னேற்றம்‌ அடைந்த சிறுவர்‌ 
கள்‌ உற்பத்தி செய்த பொருள்கள்‌, விற்பனைக்கு ஏற்றவையாக இருக்கக்‌ 
கூடும்‌. ஆகையால்‌, அவை வருமானத்திற்குரிய ஒரு முக்கிய அம்சமாகிவிடும்‌. 


“ இதைக்‌ காட்டிலும்‌ நான்‌ எழுத்தறிவுப்‌ பிரச்னையை வேறொரு அடிப்‌ 
படையில்‌ வைத்து அதற்கு அவசியமான வரி விதிப்பையும்‌, செலவினத்தை 
யூம்‌ தைரியமாக மேற்கொள்ளுவேன்‌. 


“ஆரம்பக்‌ (அல்லது மத்திய தரக்‌ கல்வி) கல்வித்‌ துறையில்‌ மேல்‌ 
வகுப்புகளில்‌ உபயோகமான கைத்தொழில்‌ பயிற்சியளிப்பது முன்னேற்றகர 
மான முறையில்‌ மேற்கொள்ளப்படும்‌. அதை, குறைந்தபட்சம்‌ ஓரளவுக்கா 
வது தன்னைக்கட்டிக்‌ கொண்டு போவதாக அமைக்க முயலவேண்டும்‌. அனு 
பவம்‌ ஏற்பட்ட பின்‌, முழு அளவுக்குத்‌ தன்னைக்கட்டிக்‌ கொண்டு போவதாக 
இருக்க வேண்டும்‌. சாத்தியமாயின்‌, இதற்குப்‌ பண்டங்களின்‌ விற்பனையைக்‌ 
கொண்டு செலவுகளை ஈடுசெய்து கொள்ளலாம்‌. ஆனால்‌, ஒரே ஒரு ஆபத்து 
மட்டும்‌ நேராமல்‌ பாதுகாத்துக்‌ கொள்ள வேண்டும்‌; அதாவது உடல்‌, உள்‌ 
எம்‌, ஆன்மாவின்‌ கலாசாரக்‌ கல்விப்‌ பயிற்சி ஆகியவை அடியோடு பொருளா 


ஆதரவான அபிப்பிராயம்‌ 649 


தார நோக்கத்துக்கும்‌ பள்ளிக்கூட வரவு செலவுக்கும்‌ உட்பட்டதாகிவிடக்‌ 
கூடாது. 

“ஆரம்பக்‌ கல்வி ஆங்கிலம்‌ நீங்கலாக இப்போதைய மெட்ரிகுலேஷன்‌ 
தரத்துத்கு ஈடாக இருக்க வேண்டுமென்ற தங்கள்‌ மற்றொரு யோசனையையும்‌ 
நான்‌ ஏற்றுக்கொள்ளுகிறேன்‌. ஆனால்‌, அதோடு ஹிந்துஸ்‌ தானியையும்‌ 
சேர்க்க வேண்டும்‌ என்பேன்‌. ஆரம்பக்‌ கல்வி முறையில்‌ மத்தியதரக்‌ கல்வி 
மையும்‌ நீங்கள்‌ சேர்த்திருக்கிறீர்கள்‌ என்று அர்த்தமாகிறது. உங்களுடைய 
கருதீது, பூரணப்‌ பள்ளிக்‌ கல்வித்‌ திட்டமாக அதாவது, பத்து ஆண்டுகள்‌ 
திட்டமாக இருக்கிறது. இதோடு கான்‌ மற்றொன்றையும்‌ சேர்க்க விரும்பு 
வேன்‌. இதைத்‌ தாய்மொழி மூலமாக மட்டுமே புகட்ட வேண்டும்‌; வேறு 
எந்த மொழியிலும்‌ கூடாது. இது குழந்தையின்‌ மனத்துக்கு சுதந்திரமளிக்‌ 
கும்‌; மனத்தில்‌ அறிவுப்‌ பிரச்ளைகளிலும்‌, வாழ்க்கைப்‌ பிரச்னைகளிலும்‌ உயி 
ரோட்டமுள்ள அக்கறையை உண்டாக்கிவிடும்‌; ஆக்கத்‌ திறனுள்ள திருப்பத்‌ 
தையும்‌, நோக்கத்தையும்‌ கொடுக்கும்‌. 


“புண்டைக்‌ காலத்தில்‌ கல்வி பெரிதும்‌ தன்னைக்கட்டிக்‌ கொண்டு 
போவதாக இருர்ததென்பதை ஒப்புக்கொள்ளுகிறேன்‌, நமது சமூக, பொரு 
ளாதார, அரசியல்‌ அமைப்புகளும்‌, கருத்தும்‌ பண்டைக்‌ காலத்தைப்‌ போன்ற 
தாக இருப்பதாயின்‌, அதாவது சாதி, வர்க்கம்‌ ஆகியவற்றை முக்கியமாகக்‌ 
கொண்ட பொருளாதாரம்‌, சமூகம்‌, கொள்கை போன்ற பழைய குறுகிய 
மதிப்புகளுக்கு கட்டுப்பட்டவையாக இருக்குமாயின்‌, பொதுவான முறையில்‌ 
கல்வியைத்‌ தன்னைக்‌ கட்டிக்‌ கொண்டு போவதாக அமைக்க முடியும்‌. ஆனால்‌, 
இன்று ஜனநாயக, தேசீய சோஷலிஸக்‌ கருத்துகளை அடிப்படையாகக்‌ 
கொண்ட வாழ்க்கை நம்மிடம்‌ பரவியிருக்கையில்‌, அவ்விதம்‌ இருக்குமென 
எதிர்பார்ப்பதற்தில்லை. அதிகாரங்களும்‌, வசதிகளும்‌ கொண்ட ஒரே சமு 
தாய நிறுவன சக்தி, அரசாங்கமேயாகும்‌. ஆகையால்‌, அதுதான்‌ இப்‌ 
பணியை மேற்கொள்ள வேண்டும்‌. செல்வாக்குடன்‌ விளங்கிய பழைய 
கோஷ்டிகளான சாதி, வர்க்கம்‌, தொழில்‌, சங்கம்‌, கல்லூரி, சர்ச்‌ எல்லாம்‌ தங்‌ 
களுடைய சக்தி, அதிகாரம்‌, வசதிகள்‌ முதலியவற்றை இழர்துவிட்டன. 
பழைய காலத்தில்‌ பொதுவாக நிலவியிருந்த கருத்துப்படி அவை இப்போது 
இருக்கவில்லை, மக்களுக்கும்‌ இப்போது அவற்றில்‌ நம்பிக்கையில்லை. 
எல்லாச்‌ சமுதாய சக்தியும்‌, அரசியல்‌ கோஷ்டிகளிடம்‌ மாறிவிட்டன; இந்தி 
யாவிலும்‌ கூட இந்த அரசியல்‌ கோஷ்டி பொருளாதார, சமூக சக்தியாக 
விளங்குகிறது. ஆகையால்‌, ஒரு புறம்‌ பழமை, மறு புறம்‌ புதுமை; ஒரு புறம்‌ 
தத்துவம்‌, மறுபுறம்‌ செயல்‌; மற்றும்‌ ஒரு புறம்‌ குவியல்‌ முறை, மறு புறம்‌ ர 
ேசவாரி முறை; - இத்தகைய இரட்டை சித்தாந்தங்கள்‌ ஒன்றுபட்டு செயல்‌ 
ப்ட முடியாது. 

“முன்னாளில்‌ சர்வஜனக்‌ கல்வி இல்லை; ஜனமாயக ஐக்கிய அரசாங்கம்‌ 
இல்லை; தேசீய சமதரும ரோக்கம்‌ இல்லை. 

புதல்விச்‌ சேவைக்காக ஆள்‌ திரட்டும்‌ கருத்து இப்போது புதுமையான 
தல்ல; எனினும்‌, அது பின்பற்றத்தக்கதேயாகும்‌. மக்களின்‌ கல்வியில்‌ ஈடு 
பாடு உள்ள எல்லோரும்‌ எழுத்தறிவு, பண்பாடு, கல்வி பரவுவதற்கு, புது 
அரசாங்கங்களுக்கு உதவி புரிய முன்வர வேண்டும்‌ என்று காங்கிரசம்‌, 
மாகாண மந்திரி சபைகளும்‌ தங்கள்‌ அதிகார தோரணையில்‌ காட்டின்‌ அறி 


650 கல்வி 


வாளிகளுக்கு வேண்டுகோள்‌ விடட்டும்‌. புது அடிப்படையில்‌ அது-வெறும்‌ 
பொருளாதார, அரசியல்‌ அடிப்படையில்‌ மட்டுமல்ல, பொதுஜன தக்‌ தொடர்‌ 
பையும்‌ கிலைகாட்டும்‌; பொதுஜன சக்தியையும்‌, அறிவையும்‌ பலப்படுத்துவ 
தற்கும்‌ மக்களிடையே விழிப்பை உண்டாக்கும்‌ உயர்ந்த கோக்கத்துக்கும்‌ 
உதவியாக இருக்கும்‌.'' 


தொழில்‌ மூலம்‌ ஆரம்பக்‌ கல்வி புகட்டுவது தன்னைக்கட்டிக்‌ 
கொண்டு போவதாக இருக்க வேண்டும்‌ என்பது பற்றி நான்‌ 
முதல்‌ தடவை எழுதியபோது, அவர்களுடைய கருத்துகளை 
அனுப்பிவைக்குமாறு கல்வித்‌ துறையில்‌ ஈடுபட்டுள்ள சக ஊழி 
யர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன்‌. -அக்‌ கோரிக்கைக்கு 
முதன்‌ முதலாக பேராசிரியர்‌ எஸ்‌. வி. புண்டம்பேக்கர்‌ 
தமது அபிப்பிராயத்தை அனுப்பினார்‌. அவர்தான்‌ நீண்ட, 
நியாய வாதத்துடன்‌ கூடிய பதிலை அனுப்பினார்‌. இடமில்லாத 
தால்‌, அசை இன்னும்‌ முன்னதாகப்‌ பிரசுரிக்க முடியாமற்‌ போய்‌ 
விட்டது. மேலே கண்டுள்ள விவரங்கள்‌ அவரது அபிப்பிரா 
யத்தில்‌ மிகவும்‌ பொருத்தமான ஒரு பகுதியாகும்‌. சுருக்கமாக 
இருக்க வேண்டும்‌ என்பதற்காக, எழுத்தறிவு, கல்லூரிக்‌ கல்வி 
பற்றிய பகுதிகளை எடுத்துவிட்டேன்‌. 22, 23 தேதிகளில்‌ கூட 
ருக்கும்‌ மகாநாட்டில்‌, தொழில்‌ மூலம்‌ தன்னைக்கட்டிக்‌ கொள்‌ 
ரூம்‌ ஆரம்பக்கல்வி பற்றிய விவாதமே பிரதானமாக இடம்‌ 

பெறும்‌. 
ஹரிஜன்‌" - 16-10-1997 


2 
ஒரு அமெரிக்கரின்‌ மன நிலை 


தென்னிந்தியாவில்‌ ஒரு கல்வி ஸ்தாபனத்தின்‌ நிர்வாகத்தை 
வகிக்கும்‌ டாக்டச்‌ ஜான்‌ டிபோயர்‌, மீண்ட காள்‌ விடுமுறையில்‌ 
போவதற்கு முன்‌, வர்தாவுக்கு வந்தார்‌. ஆதாரக்‌ கல்வித்‌ 
திட்டத்தை அவர்‌ மிகவும்‌ கவனமாக ஆராய்ச்சி செய்திருந்தார்‌. 
அதனால்‌ ஸ்ரீ அரியகாயகம்‌, காகா சாகிப்‌ ஆகியோருடன்‌ உப 
யோகமான முறையில்‌ அவர்‌ அதுபற்றி விவாதித்தார்‌. காந்திஜி 
யுடனும்‌ கூட சில நிமிஷ நேரம்‌ பேசவேண்டுமென்று அவர்‌ மிக்க 
ஆர்வம்‌ உள்ளவராக இருந்தார்‌. இத்திட்டத்தின்‌ பின்னணியில்‌ 
அகிம்சைக்‌ கொள்கை இருப்பதால்‌, அது தம்மை மிகவும்‌ கவர்ந்த 
தாக அவர்‌ கூறினார்‌. ஆனல்‌ பாடத்‌ திட்டத்தின்‌ அட்டவணையில்‌ 
அகிம்சை பற்றி அதிகமாக எதுவுமே ஏன்‌ குறிப்பிடப்படவில்லை 
என்பதை அவரால்‌ அறிந்து கொள்ள முடியவில்லை. 

“இது உங்களை ஏன்‌ கவர்ந்ததென்பதற்கான காரணம்‌ சரி 
யானதுதான்‌” என்று காந்திஜி அவரிடம்‌ கூறினார்‌. காந்திஜி 
மேலும்‌ கூறியதாவது : ** ஆனால்‌ பாடத்‌ திட்ட அட்டவணை 


ஒரு அமெரி க்கரின்‌ மன நிலை 651 


முழுவதும்‌ அகிம்சையை மையமாகக்‌ கொண்டதாக இருப்பதென்‌ 
பது முடியாத காரியம்‌, அகிம்சையை ஜிவாதாரமாகக்‌ கொண்‌ 
டவரின்‌ மூளையிலிருந்து அது உதித்தது என்பதை நினைவில்‌ 
வைத்துச்‌ கொள்வதே போதுமானது, இதை ஏற்போர்‌ எல்‌ 
லோரும்‌, அகிம்சையை ஏற்றிருக்க வேண்டும்‌ என்பதில்லை. 
உதாரணமாக, கமிட்டியின்‌ அங்கத்தினர்கள்‌ எல்லோரும்‌ ௮கிம்‌ 
சையை ஒரு சித்தாந்தமாக ஏற்றவர்களல்ல, சைவ உணவ 
அருந்துபவன்‌ அகிம்சையில்‌ நம்பிச்கை உள்ளவனாக இருக்க 
வேண்டுமென்ற அவசியமில்லை. உடல்‌ நலத்தைக்‌ கருதி அவன்‌ 
சைவ உணவு அருந்துபவனாக இருக்கலாம்‌. அதைப்‌ போலவே 
இத்திட்டத்தை ஏற்பவர்கள்‌ எல்லோரும்‌ அகிம்சையில்‌ 
நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்‌ என்பதில்லை.” 


டாக்டர்‌: அகிம்சையை முக்கியமாகக்‌ கொண்ட வாழ்க்கைச்‌ 
சித்தாந்தத்தின்‌ அடிப்படையில்‌ அமைந்திருப்பதால்‌, இம்‌ 
முறையுடன்‌ எவ்விதத்‌ தொடர்பும்‌ கூடாதென்று நினைக்கும்‌ 
சில கல்வி நிபுணர்களை கான்‌ அறிவேன்‌. 


காந்திஜி : எனக்கும்‌ அது தெரியும்‌, கதர்‌ என்னுடைய வாழ்க்‌ 
கைச்‌ சித்தாந்தத்தை அடிப்படையாகக்‌ கொண்டிருப்பதால்‌, 
கதரை ஏற்காத கில பிரமுகர்கள்‌ இருப்பதை கான்‌ அறி 
வேன்‌. ஆனால்‌, அதற்கு நான்‌ என்ன செய்ய முடியும்‌ 2 
உண்மையில்‌ அகிம்சையே இத்திட்டத்தின்‌ ஹிருதயமாகும்‌. 
அதை நான்‌ எளிதில்‌ ருசுப்பிக்க முடியும்‌. ஆனால்‌, கான்‌ 
அவ்விதம்‌ செய்தால்‌, அதன்‌ விஷயத்தில்‌ பலருக்கு 
உற்சாகமே இராது. பசியால்‌ வாடும்‌ கோடிக்கணக்கான 
மக்கள்‌ நிறைந்த நாட்டில்‌, குழந்தைகளுக்கு இம்முறையைத்‌ 
தவிர வேறு முறையில்‌ கல்வி புகட்ட முடியாதென்ற உண்‌ 
மையை, திட்டத்தை ஏற்போர்‌ எல்லோரும்‌ ஒப்புக்‌ கொள்‌ 
கிறார்கள்‌. எனவே, இத்திட்டம்‌ அமலுக்கு வரச்‌ தொடங்‌ 
கினால்‌, அதன்‌ பலனாக ஒரு புதிய பொருளாதார ஒழுங்கு. 
ஏற்படும்‌. அதுவே எனக்குப்‌ போதுமானது. அது 
போலவே ஒரு வாழ்க்கை முறையாக இல்லாவிட்டாலும்‌, 
சுதந்திரத்தைப்‌ பெறுவதற்கான முறையாகவாவது அகிம்‌ 
சையை  காங்கிரஸ்காரர்கள்‌ ஏற்றுக்‌ கொண்டிருப்பது 
எனக்குப்‌ போதுமானது. இந்தியா பூராவும்‌, அகிம்சையை 
ஒரு சித்தாற்தமாகவும்‌, வாழ்க்கை முறையாகவும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளுமானால்‌, உடனடியாக இந்தியாவில்‌ நாம்‌ குடியரசை 
ஸ்தாபித்துவிட முடியும்‌. 

டாக்டர்‌: சரி, ஆனால்‌ ஒரே ஒரு விஷயம்‌ எனக்கு இப்போது. 
விளங்கவில்லை. நான்‌ ஒரு சோஷலிஸ்டு. அகிம்சையில்‌ 
ஈம்பிக்கையுள்ளவன்‌ என்ற வகையில்‌ இத்திட்டம்‌ எனக்கு. 
மிகவும்‌ பிடித்தமாக இருக்கிறது, ஆனால்‌, சோஷலிஸ்‌ 
என்ற வகையில்‌, முழு உலகத்துடனும்‌ இணைய வேண்டிய 
வர்களாகவிருக்க, இத்திட்டம்‌ இந்தியாவை உலகிலிருந்து 


652 கல்வி 


துண்டிதீது அப்பால்‌ கொண்டுபோய்விடும்‌ என்று கருது 
கிறேன்‌. உலகத்துடன்‌ இணைவதை, சோஷலிஸத்தைப்‌ 
போல்‌ வேறு எந்தக்‌ கொள்கையும்‌ சாதிக்க முடியாது. 


காந்திஜி: எனக்கு இதில்‌ சிரமமொன்றுமில்லை. உலகம்‌ பூராவி 
லிருந்தும்‌ பிரிந்துபோக நாங்கள்‌ விரும்பவில்லை. எல்லா 
காடுகளுடனும்‌ சுயேச்சையான பரஸ்பர உறவையே விரும்பு 
கிறோம்‌; அனால்‌ இப்போதுள்ள கட்டாயமான பரஸ்பர 
உறவு போக வேண்டும்‌. நாங்கள்‌ சரண்டப்படுவதை 
விரும்பவில்லை; வேறு எந்த காட்டையும்‌ நாங்கள்‌ 
சுரண்டவும்‌ விரும்பவில்லை. இத்திட்டத்தின்‌ மூலம்‌ எல்லாக்‌ 
குழந்தைகளையும்‌ உற்பத்தியாளராகச்‌ செய்துவிடலாம்‌ 
என்று எதிர்பார்க்கிறோம்‌; அதன்‌ மூலம்‌ நாட்டின்‌ நிலை 
யையே மாற்றிவிட விரும்புகிறோம்‌. ஏனெனில்‌, அது நமது 
சமுக அமைப்பு பூராவிலும்‌ ஊடுருவி நிலவும்‌. ஆனல்‌, 
இதற்கு உலகத்திலிருந்து பிரிந்து தனித்துப்‌ போவதென்று 
அர்த்தமில்லை, சில பொருள்களை அவர்களால்‌ உற்பத்தி 
செய்ய இயலாதாகையால்‌, பிறருடன்‌ பண்ட மாற்றுச்‌ 
செய்து கொள்வதற்கு விரும்பும்‌ காடுகள்‌ இருக்கக்‌ கூடும்‌; 
அப்‌ பண்டங்களுக்காக பிற நாடுகளை நிச்சயம்‌ நம்பி 
யிருக்கும்‌. ஆனால்‌, அந்நாடுகளுக்குப்‌ பொருள்கள்‌ வழங்கும்‌ 
காடுகள்‌ அவற்றைச்‌ சுரண்டலாகாது. 


டாக்டர்‌: பிறநாடுகளிலிரு்து சாவையும்‌ தேவைப்படாத அள 
வுக்கு உங்கள்‌ வாழ்க்கையை எளியதாக்கிக்‌ கொண்டு 
விட்டால்‌, அவர்களிடமிருந்து நீங்கள்‌ ஒதுங்கி நின்றவ 
ராவீர்கள்‌, ஆனால்‌ நீங்கள்‌ அமெரிக்காவுக்கும்‌ கூட பொறுப்‌ 
பாளியாக இருக்க வேண்டும்‌ என்பதே எனது விருப்ப 
மாகும்‌, 


காந்திஜி: சரண்டவும்‌, சரண்டப்படவும்‌ இடமில்லாதிருந்தால்‌ 
தான்‌, நாங்கள்‌ அமெரிக்காவுக்குப்‌ பொறுப்பாளிகளாக 
இருக்க முடியும்‌, ஏனென்றால்‌, அப்போது அமெரிக்கா 
எங்களுடைய உதாரணத்தைப்‌ பின்பற்றும்‌. அதனால்‌ எங்க 
ளிடையே சுயேச்சையான பரஸ்பர உறவு ஏற்படுவதில்‌ 
கஷ்டமிருக்காது. 


டாக்டர்‌ : ஆனால்‌ நீங்கள்‌ எளிய வாழ்க்கையை விரும்பி, தொழில்‌ 
மயமாக்குவதை கிறுத்திவிடுவீர்களே. 


காந்திஜி: 9 கோடி மக்கள்‌ வேலையற்று சோம்பிக்‌ கிடக்கும்‌ 
நிலையை உண்டாக்காமல்‌ இருந்தால்‌, 9 கோடி மக்களுக்குப்‌ 
பதிலாக 30,000 மக்களின்‌ உழைப்பைக்‌ கொண்டு என்‌ 
காட்டின்‌ தேவைகளையெல்லாம்‌ பெற முடியுமானால்‌, அதைப்‌ 
பற்றி நான்‌ கவலைப்‌ படமாட்டேன்‌. தொழிலாளர்களின்‌ 
வேலை நேரத்தில்‌ நாளொன்றுக்கு ஓரிரண்டு மணி அளவு 


ஓரு அமெரிக்கரின்‌ மன நிலை 659 


குறைவதற்கான தொழில்‌ திட்டத்தை சோஷலிஸ்டுகள்‌ 
கொண்டுவருவார்களென்று எனக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌ அது 
எனக்கு வேண்டாம்‌. 


டாக்டர்‌: அப்படியாயின்‌ அவர்களுக்கு ஓய்வு நேரம்‌ இருக்குமே... 
காந்திஜி: ஹாக்கி வீளையாடுவதற்கா ஓய்வு? 


டாக்டர்‌: அதற்குமட்டுமல்ல; உதாரணமாக ஆக்கத்‌ திறன்‌: 
வாய்ந்த கைவினைப்‌ பொருட்களையும்‌ உற்பத்தி செய்வதற்‌. 


காகத்தான்‌. 


காந்திஜி: ஆக்கத்திறன்‌ வாய்ந்த கைவினைப்‌ பொருட்கள்‌ உற்‌: 
பத்தியில்‌ அவர்கள்‌ ஈடுபட வேண்டுமென்றுதான்‌ நான்‌ கூறு. 
கிறேன்‌. ஆனால்‌, நாள்‌ ஒன்றுக்கு 6 மணிநேரம்‌ தங்கள்‌ 
கைகளைக்‌ கொண்டு உழைத்து அவர்கள்‌ உற்பத்தி செய்ய 
வேண்டும்‌. 

டாக்டர்‌: ஒவ்வொரு இல்லத்திலும்‌ ஒரு ரேடியோவும்‌, ஒன்‌ 
வொருவருக்கும்‌ ஒரு மோட்டாரும்‌ இருக்கக்‌ கூடிய சமூக. 
அமைப்பு நிலையை நீங்கள்‌ விரும்பவில்லைபோலும்‌. அதுதான்‌ 
அமெரிக்க ஜனாதிபதி ஹூவரின்‌ திட்டமாகும்‌, அவர்‌ 
விரும்பியது ஒன்றல்ல ; ஒவ்வொருவருக்கும்‌ இரண்டு ரேடி. 
யோக்களும்‌, இரண்டு மோட்டார்களும்‌ இருக்க வேண்டும்‌ 
என்றார்‌. 

காந்திஜி: எங்களுக்கு அத்தனை மோட்டார்கள்‌ இருந்தால்‌: 
கடந்துபோவதற்குக்‌ கொஞ்சமும்‌ இடமிராது. 

டாக்டர்‌: நான்‌ அதை ஒப்புக்‌ கொள்கிறேன்‌. எங்கள்‌ நாட்டில்‌ 
ஆண்டு தோறும்‌ விபத்தினால்‌ 40,000 பேர்‌ உயிர்‌ துறக்‌ 
கிறார்கள்‌. அதைப்‌ போல மும்மடங்கு மக்கள்‌ உடல்‌ ஊன 
மடைகிறார்கள்‌. 


காந்திஜி: எப்படியும்‌ இந்தியாவிலுள்ள கிராமங்கள்‌ எல்லா 
வற்றிலும்‌ ரேடியோக்கள்‌ அமைக்கப்படும்‌ காலம்‌ வரையில்‌ 
நான்‌ ஜீவித்திருக்கப்‌ போவதில்லை. 


டாக்டர்‌: அபரிமிதமான சுபிட்சத்திற்குக்‌ காரணமான பொரு. 
ளாதார நிலை ஏற்பட வேண்டும்‌ என்ற ரீதியில்‌ பண்டித 
ஜவாஹர்லால்‌ நேரு சிந்திப்பதாகத்‌ தோன்றுகிறதே. 

காந்திஜி : எனக்குத்‌ தெரிகிறது. அபரிமிதம்‌ என்றால்‌ என்ன 2" 
நீங்கள்‌ அமெரிக்காவில்‌ செய்வது போல, லட்சக்கணக்கான 
டன்கள்‌ கோதுமையை அழிக்கும்‌ திறமையல்ல. 


டாக்டர்‌: ஆம்‌, முதலாளித்துவத்தின்‌ சாபத்தீடு அது. இப்‌: 
போது அவர்கள்‌ அழிப்பதில்லை; கோதுமையை உற்பத்தி 
செய்யாமலிருப்பதற்காக அவர்கள்‌ விவசாயிகளுக்கு தொகை. 
கொடுக்கிறார்கள்‌ ! முட்டைகளின்‌ விலை குறைந்துவிட்ட 


654 கல்வி 


தென்பதற்காக, ஒருவர்‌ மீது ஒருவர்‌ முட்டைகளை வீசி 
விளையாடும்‌ பொழுது போக்கில்‌ மக்கள்‌ ஈடுபட்டனர்‌ ! 


காந்திஜி: அதுதான்‌ நான்‌ வேண்டாமென்று சொல்லுகிறேன்‌. 
ஒவ்வொருவருக்‌ கும்‌ உணவு அருந்தவும்‌, உடுத்தவும்‌ நிறைய 
இருப்பதும்‌, அவரவர்‌ மனத்தைப்‌ பக்குவப்படுத்துவதற்குப்‌ 
போதிய கல்வி கற்பதற்கு வசதி செய்வதும்தான்‌ அபரி 
மிதம்‌ என்பதற்கு அர்த்தமென்றால்‌ நான்‌ திருப்தி அடை 
வேன்‌. ஆனால்‌ ஜீர்ணிக்க முடியாதவாறு அதிகமான பொருட்‌ 
களை வயிற்றில்‌ திணிக்கவும்‌, கான்‌ பலன்‌ தரத்தக்க முறை 
யில்‌ உபயோகிக்கக்‌ கூடாததுமான அதிகப்படிப்‌ பொருட்‌ 
களை உற்பத்தி செய்யவும்‌ விரும்பமாட்டேன்‌. அதே சமயம்‌ 
இந்தியாவில்‌ வறுமை, ஏழ்மை, துன்பம்‌, அழுக்கு, புழுதி 

முதலியவை தாண்டவமாடுவதையும்‌ நான்‌ விரும்பவில்லை. 
டாக்டர்‌ : ஆனால்‌ நீங்கள்‌ தரித்திர நாராயணனைத்‌ தொழுவ 
தாகவும்‌, வறுமையை வறுமைக்காகவே போற்றுவதாகவும்‌ 
தமது சுயசரிதையில்‌ பண்டித ஜவாஹர்லால்‌ சொல்லு 
கிறுரே? “அவர்‌ அவ்விதம்‌ கூறியிருப்பது எனக்குத்‌ 

தெரியும்‌ ”” என்று காந்திஜி சிரித்துக்கொண்டே கூறினார்‌ : 
ஹரிஜன்‌” - 1-2-1938 


3 
௬. ©, 
மதக்‌ கல்வி 
முஸ்லிம்‌ நிருபர்‌ ஒருவர்‌ எழுதுகிறார்‌ :-- 

“வர்தா திட்டம்‌ சம்பந்தமாக, உருது பத்திரிகைகளில்‌ கடந்த நான்கு 
மாதங்களாக அபிப்பிராயங்கள்‌ வெளிவந்து கொண்டிருக்கின்றன. எவரும்‌ 
அறிக்கையை கவனமாகப்‌ படித்ததரகவோ, அன்றி ஆ தாரக்‌ கல்விப்‌ பிரச்னை 
யைக்‌ குறித்து சிந்தனை செய்ததாகவோ தோன்றவில்லை. மூன்று அம்சங்களைக்‌ 
குறித்தே ஆட்சேபணைகள்‌ எழுந்துள்ளன : 

(அ) மத போதனை அடியோடு புறக்கணிக்கப்பட்டுள்ளது. 

(ஆ) சிறுவரும்‌, சிறுமியரும்‌ ஒன்றாகச்‌ சேர்த்து படிக்க வேண்டும்‌. 

(இ) எல்லா மதங்களுக்கும்‌ மரியாதை காட்டும்படி கற்பிக்க 
"வேண்டும்‌, 


இக்த ஆட்சேபணைகள்‌ உருது பத்திரிகைகளிலிருந்து திரட்டப்பட்ட 
கவையாகும்‌."” 


ட தனி மதக்‌ கல்வி என்ற முறையில்‌ மத போதனை, திட்ட 
மிட்டே விலச்கப்பட்டுளது. ஒவ்வொரு மதத்திற்கென்றும்‌ 
போதனைக்கு வகை செய்ய வேண்டியிருக்குமாதலால்‌, அரசாங்க 


மதக்‌ கல்வி 655 


மதமென்று ஒன்‌ றிருந்தாலன்றி, மதபோதனைக்கு வழி செய்வது 
மிகக்‌ கடினம்‌, ஏன்‌, இயலாதென்றே கூறலாம்‌. இத்தகைய 
போதனையை வீட்டில்‌ தருவதுதான்‌ சிறந்தது. வீட்டிலோ 
அல்லது வேறு விதத்திலோ இத்தகைய போதனை பெறுவதற்கு 
அரசாங்கம்‌ அவகாசம்‌ தரவேண்டும்‌. பள்ளிக்கூடத்திலுள்ள 
தங்கள்‌ மதப்‌ பிள்ளைகளுக்கு போதனை தர விரும்பும்‌ மதத்தினர்‌ 
தனிப்பயிற்சி அளிப்பதற்கு அரசாங்கம்‌ வசதிகள்‌ செய்து 
கொடுப்பதும்‌ யோசிக்கத்‌ தக்கதுதான்‌. ஆனால்‌, இத்தகைய 
போதனைக்கான செலவை அந்தந்த மதத்தினரே ஏற்க 
வேண்டும்‌. . 

கூட்டுக்‌ கல்வி (சிறுவர்‌, சிறுமியர்‌ ஒரே வகுப்பில்‌ வாசிப்பது) 
யைப்‌ பொறுத்தவரையில்‌, ஜாகிர்‌ ஹுளேன்‌ குழு அதைக்‌ கட்டா 
யப்படுத்தவில்லை. எங்கு பெண்களுக்குத்‌ தனிப்‌ பள்ளி வேண்டு 
மென்று கோருகிறார்களோ அங்கு அரசாங்கம்‌ அதற்கான வசதி 
செய்து தரவேண்டும்‌. கூட்டுக்‌ கல்விப்‌ பிரச்னை எதிர்கால 
முடிவுக்கு விடப்பட்டுள்ளது. காலப்போக்கிற்குத்‌ தகுக்தபடி 
அது தானாகவே சரிக்கட்டிக்‌ கொண்டுவிடும்‌. நான்‌ அறிந்த 
மட்டில்‌, குழு அங்கத்தினர்கள்‌ எல்லோரும்‌ ஒரே மனத்தினராக 
இருக்கவில்லை. சொந்த முறையில்‌ நான்‌ திறந்த மனத்துடன்‌ 
இருக்கிறேன்‌. கூட்டுக்‌ கல்விக்கு எதிரிடையாக உள்ளதைப்‌ 
போலவே, அதற்குச்‌ சாதகமான காரணங்களும்‌ பொருந்து 
மென்று நான்‌ நினைக்கிறேன்‌. அது எங்கு பரீட்சை செய்யப்‌ 
பட்டாலும்‌ நான்‌ அதை எதிர்க்க மாட்டேன்‌. 

எல்லா மதங்களுக்கும்‌ சம மதிப்பு அளித்து போதிக்க 
வேண்டியது அவசியம்‌. இவ்விஷயத்தில்‌ நரன்‌ அசைக்க முடியாத 
கருத்துக்‌ கொண்டவன்‌. அத்தகைய இன்பமான நிலையை நாம்‌ 
எய்தும்‌ வரையில்‌, பலதரப்பட்ட வகுப்புகளிடையில்‌ உண்மை 
யான ஒற்றுமை உருவாகும்‌ வாய்ப்பு ஏற்படுமென எனக்குத்‌ 
தோன்றவில்லை. குழந்தைகளுக்கு, அவர்களுடைய மதம்‌ தரன்‌ 
மற்ற மதங்களைவிட உயர்ந்ததென்றோ அல்லது அது வொன்றே 
உண்மையான மதம்‌ என்றே போதிப்பதானால்‌, பல்வேறு 
மதங்களைச்‌ சேர்ந்த குழந்தைகளிடையில்‌ நட்பு உணர்ச்சி வளரு 
வதற்கு வழியே இராது. இத்தகைய தனி உணர்ச்சி நாட்டில்‌ 
பரவினால்‌ அதன்‌ தவிர்க்க முடியாத விளைவால்‌ ஒவ்வொரு 
மதத்துக்கும்‌ தனிப்‌ பள்ளி வைக்கவேண்டிய நிலை வந்துவிடும்‌ ; 
ஒவ்வொன்றும்‌ மற்றொன்றைக்‌ குறை கூறுவதற்கான சுதந்திரம்‌ 
இருக்கும்‌. இல்லையெனில்‌, மதத்தைப்பற்றிக்‌ குறிப்பிடுவது 
முற்றிலும்‌ தடை செய்யப்பட வேண்டும்‌. இத்தகைய கொள்கை 
யின்‌ விளைவு மனத்தினால்‌ நிலைக்கவும்‌ கூட மிகவும்‌ பயங்கரமாக 
இருக்கிறது. அடிப்படையான ஒழுக்க சீலங்கள்‌ எல்லா மதங்‌ 
களுக்கும்‌ பொதுவானவை. குழந்தைகளுக்கு இதையெல்லாம்‌ 
அவசியம்‌ போதிக்க வேண்டும்‌. வர்தா திட்டத்தின்‌ கீழ்‌ வரும்‌ 
பள்ளிகளைப்‌ பொறுத்தமட்டில்‌, இதை போதுமான மதபோதனை 
யாகக்‌ கருத வேண்டும்‌. 

_ ஹரிஜன்‌ * - 16-1988 


ஆ 
சிக்கல்களைத்‌ தீர்த்தல்‌ 


பிரதிநிதிகள்‌ காந்திஜியிடம்‌ பல கேள்விகள்‌ கேட்டனர்‌. 
ஆதாரக்‌ கல்வித்‌ திட்டம்‌ காலத்தின்‌ சோதனைக்கெல்லாம்‌ ஈடு 
கொடுத்து நிலைக்கக்‌ கூடியதா 2 அல்லது தற்காலிக நிலையைச்‌ 
சமாளிப்பதற்கான திட்டம்‌ மட்டும்தான 2 இவ்வாறு முதல்‌ 
கேள்வியில்‌ சந்தேகம்‌ எழுப்பப்பட்டது. “இன்றே அல்லது 
பின்னரோ கைத்தொழில்கள்‌ முழுத்‌ தொழில்‌ மயமான நிலைக்கு 
இடங்கொடுக்க வேண்டியிருக்குமென்று பல பிரபல கல்வி 
நிபுணர்கள்‌ தங்களுடைய கருத்தைத்‌ தெரிவித்தனர்‌. ஆதாரக்‌ 
கல்வித்‌ திட்டத்தின்‌ கீழ்‌ கல்வி கற்றதும்‌, நீதி, சத்தியம்‌, 
அகிம்சை அடிப்படையில்‌ அமைந்ததுமான சமுகம்‌, தொழில்‌ மய 
யாகும்‌ முறையில்‌ -கடுமையான கிர்ப்பந்தத்திலிருந்து தப்பிப்‌ 
பிழைக்க முடியுமா?” 


காந்திஜி அளித்த பதில்‌: இது காரியானுபவத்தை யொட்டிய 
கேள்வியல்ல. இது ஈமது உடனடியான வேலைத்திட்டத்தை 
பாதிப்பதல்ல. பல தலைமுறைகளுக்குப்‌ பின்‌ என்ன நடக்கு 
மென்பது, ஈம்‌ எதிரில்‌ உள்ள பிரச்னையன்று. ஈமது கிரா 
மங்களில்‌ வசிக்கும்‌ லட்சக்கணக்கான மக்களின்‌ உண்மை 
யான தேவைகளைப்‌ பூர்த்தி செய்வதாக இந்த ஆதாரக்‌ 
கல்வித்‌ திட்டம்‌ இருக்கிறதா என்பதே பிரச்னை. ஒரு கிரா 
மம்கூட இல்லாத அளவுக்கு இந்தியா தொழில்‌ மயமாகிவிடு 
மென்று நான்‌ நினைக்கவில்லை. இந்தியாவில்‌ கணிசமான 
பாகம்‌ எப்போதும்‌ கிராமங்கள்‌ அடங்கியதாகவே இருக்கும்‌. 


கேள்வி: சமீபத்தில்‌ காங்கிரஸ்‌ அக்கிராசனர்‌ தேர்தலின்‌ 
பலனாக காங்கிரஸ்‌ கொள்கை மாறுமானால்‌, ஆதாரக்‌ கல்வித்‌ 
திட்டத்துக்கு என்ன நேரிடும்‌? 


பதில்‌ : இந்தத்‌ தவறான பீதிக்கு ஆதாரம்‌ இல்லை. காங்கிரஸ்‌ 
கொள்கையில்‌ மாறுதல்‌ ஏற்படுமாயின்‌ அது ஆதாரக்‌ கல்வித்‌ 
திட்டத்தை எவ்விதத்திலும்‌ பாதிக்காது. எதையாவது 
அது பாதிப்பதாக இருந்தால்‌, உயர்தர அரசியலை மட்டுமே 
பாதிக்கும்‌. நீங்கள்‌ திரும்பியபின்‌ ஆதாரக்‌ கல்வி முறைப்படி 
உங்கள்‌ மாணவர்களுக்குக்‌ கற்றுத்‌ தர இயலும்‌ பொருட்டு, 
இங்கு 3 வாரம்‌ பயிற்சி பெறுவதற்காக வந்திருக்கிறிர்கள்‌. 
அதன்‌ உத்தேச நோக்கத்தை நிறைவேற்றக்‌ கூடிய முறை 
இது என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும்‌. 


நாட்டைத்‌ தொழில்‌ மயமாக்குவதற்கான திட்டங்கள்‌ 
முன்னால்‌ வைக்கப்பட்ட போதிலும்‌, இன்று காங்கிரஸ்‌ அதன்‌ 
முன்வைத்துக்‌ கொண்டுள்ள லட்சியம்‌, நாட்டைத்‌ தொழில்‌ மய 
மாக்குவதல்ல. பம்பாயில்‌ தேசீய காங்கிரஸ்‌ நிறைவேற்றிய 


அடிப்படையான கருத்து 657 


தீர்மானத்திற்கேற்ப, கிராமக்‌ கைத்‌ தொழில்களைப்‌ புதுப்பிப்பகே 
அதன்‌ லட்சியமாகும்‌. விவசாயியின்‌ முன்னிலையில்‌ நீங்கள்‌ 
வைக்கக்கூடிய எந்த விரிவான, தொழில்‌ மயமான திட்டத்தின்‌ 
வாயிலாகவும்‌ பொதுஜன எழுச்சியை நீங்கள்‌ பெற முடியாது. 
அதனால்‌, அவர்களுடைய வருமானத்தில்‌ சல்லிக்‌ காசுகூட 
சேராது, அதற்கு மாறாக ௮. இ. நூற்போர்‌ சங்கமும்‌, ௮. இ. 
கிராமக்‌ கைத்தொழில்‌ சங்கமும்‌ ஒருவருட காலத்திற்குள்‌ அவர்க 
ளுடைய பெட்டிகளில்‌ லட்சக்கணக்காண தொகையை நிரப்பி 
வீடும்‌. காரியக்‌ கமிட்டிக்கோ, அன்றி மந்திரி சபைகளுக்கோ 
என்ன நேர்ந்தாலும்‌ சரி, காங்கிரஸின்‌ ஆக்க வேலைத்‌ திட்டங்‌ 
களுக்கு எவ்வித அபாயத்தையும்‌ கான்‌ எதிர்பார்க்கவில்லை, 
அவற்றை காங்கிரஸ்‌ ஆரம்பித்தது என்றாலும்‌, அவை நெடுநாளாக 
சுயேச்சையாக இருந்துவருபவை; அவை தங்களுடைய ககுதி 
யைப்‌ பூரணமாக நிரூபித்துள்ளன. ஆதாரக்‌ கல்வித்‌ திட்டம்‌ 
இதிலிருந்து பிறந்ததே. கல்வி மந்திரிகள்‌ மாறலாம்‌; இது 
நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கும்‌. ஆகையால்‌, ஆதாரக்‌ 
கல்வியில்‌ அக்கறை உள்ளவர்கள்‌ காங்கிரஸ்‌ அரசியல்‌ குறித்து 
கவலைப்பட வேண்டியதில்லை. புதுக்‌ கல்வித்‌ திட்டம்‌ அதன்‌ 
சொந்தத்‌ தகுதியால்‌ வாழும்‌; இல்லையெனில்‌ தகு தியின்மையால்‌ 
சாகும்‌. 


ஆனால்‌, இக்கேள்விகள்‌ எனக்குத்‌ கிருப்தியளிக்கவீல்லை. 
அவை ஆதாரக்‌ கல்வித்‌ திட்டத்துடன்‌ தொடர்புள்ள நேரடியான 
கேள்விகள்‌ அல்ல. அவை கம்மை முன்னேற்றப்‌ பாதையில்‌ 
கொண்டுபோகக்‌ கூடியவையல்ல. அத்திட்டத்துடன்‌ நேரடியான 
தொடர்புள்ள கேள்விகளை நீங்கள்‌ கேட்கவேண்டுமென்று விரும்பு 
கிறேன்‌ ; அப்போதுதான்‌ கான்‌ என்னுடைய அனுபவ பூர்வமான 
ஆலோசனையைக்‌ கூறமுடியும்‌. 


3 
அடிப்படையான கருத்து 


கூட்டத்திற்குப்‌ புறப்படுமுன்‌, நண்பர்‌ ஒருவர்‌ காந்திஜி 
மிடம்‌ ஒரு கேள்வி கேட்டார்‌. “*தக்ளியுடன்‌ சம்பந்தமில்லாத 
எந்த வார்த்தையையும்‌ மாணவர்களுக்கு ஆசிரியர்கள்‌ சொல்லக்‌ 
கூடாதென்பது இத்திட்டத்தின்‌ அடிப்படையான கருத்தா”? 
என்று கேட்டார்‌. இக்‌ கேள்விக்கு பொதுக்கூட்டத்தில்‌ காந்திஜி 
பதிலளித்தார்‌. -அப்போது அவர்‌ கூறியதாவது : 

“இவ்விதம்‌ கேட்பது என்னை அவதூறு செய்வதாகும்‌, 
ஏதாவதொரு அடிப்படைக்‌ கைத்‌ தொழிலுடன்‌ போதனை முழு 
வதும்‌ சம்பந்தப்பட்டிருக்க வேண்டுமென்று கான்‌ சொன்னேன்‌. 

42 


658 கல்வி 


இது உண்மைதான்‌. 7 அல்லது 10 வயதுக்‌ குழந்தைக்கு கைத்‌ 
தொழிலை போதனா முறையாகக்‌ கொண்டு அறிவூட்டும்‌ போது, 
ஆரம்பத்தில்‌ கைத்‌ தொழிலுடன்‌ சம்பந்தப்படுத்த முடியாத 
விஷயங்களையெல்லாம்‌ விட்டுவிட வேண்டும்‌. நாளுக்கு நாள்‌ 
இம்மாதிரி செய்து கொண்டே போகும்போது, ஆரம்பத்தில்‌ 
நீங்கள்‌ விலக்கிய பல விஷயங்களை கைத்‌ தொழிலுடன்‌ சம்பந்‌ 
தப்படுத்துவதற்கான வழி முறைகளை நீங்கள்‌ கண்டுபிடிப்பீர்கள்‌. 
ஆரம்பத்தில்‌ இவ்விதம்‌ விலக்கிவைக்கும்‌ முறையைப்‌ பின்பற்றி 
உங்களுடையதும்‌, மாணவர்களுடையதுமான சக்தியை வீணாக்கா 
மல்‌ பாதுகாப்பீர்கள்‌. இன்று நம்மிடம்‌ பின்பற்றுவதற்குரிய 
நூல்கள்‌ இல்லை; நமக்கு வழி காட்டுவதற்குரிய முன்‌ சம்பிர 
தாயங்களும்‌ இல்லை. ஆகையால்‌ காம்‌ மெதுவாகவே செல்ல 
வேண்டும்‌. ஆசிரியர்கள்‌ எப்போதும்‌ உள்ளம்‌ சோர்வின்றி சுறு 
சுறுப்பாக இருந்துவர வேண்டும்‌; இதுதான்‌ முதல்‌ விஷயம்‌. 
கைச்‌ தொழிலுடன்‌ சம்பக்தப்படுத்த இயலாதது ஏதேனும்‌ 
குறுக்கிட்டால்‌, அதற்காக சலித்து சோர்வடைந்துவிடக்கூடாது. 
நீங்கள்‌ சம்பர்தப்படுத்த இயன்ற பாடங்களைக்‌ கொண்டு மேலே 
செல்ல வேண்டும்‌. மற்றொரு ஆசிரியர்‌ சரியான வழியைக்‌ கண்டு 
பிடித்து, அதை எப்படி சம்பந்தப்படுத்தலாம்‌ என்பதை எடுத்‌ 
துக்காட்ட நேரிடலாம்‌. இவ்விதம்‌ பலருடைய அனுபவங்களை 
எல்லாம்‌ நீங்கள்‌ ஒன்றாகத்‌ திரட்டியபின்‌, உங்களுக்கு வழி 
காட்டக்கூடிய நூல்கள்‌ வரும்‌. அதன்‌ பின்‌, உங்களைப்‌ பின்பற்று 
வோருடைய வேலை சல்பமாகிவிடும்‌. 

“இந்த விலக்கல்‌ முறையை வைத்துக்கொண்டு எவ்வளவு 
காலம்‌ தள்ளுவது என்று நீங்கள்‌ கேட்கலாம்‌. வாழ்‌ நாள்‌ 
முழுவதும்‌” என்று நான்‌ பதில்‌ அளிப்பேன்‌. கடைசியில்‌ நீங்கள்‌ 
முதலில்‌ விலக்கிய பல விஷயங்கள்‌ சேர்ந்து விட்டதைக்‌ காண்‌ 
பீர்கள்‌; சேர்க்கத்‌ தகுதி வாய்ந்த எல்லாம்‌ அநேகமாக சேர்ந்து 
விட்டதையும்‌ காண்பீர்கள்‌; நீங்கள்‌ கடைசிவரை விலக்க 
வேண்டி௰ிரும்தவை யெல்லாம்‌ மிகவும்‌ மேலெழுந்தவாரியானவை, 
அற்பமானவை, விலக்கத்‌ தக்கவை என்பதையும்‌ காண்பீர்கள்‌, 
இது என்னுடைய வாழ்க்கை அனுபவமாகும்‌. நான்‌ பல விஷய 
ங்களைத்‌ தவிர்க்காமல்‌ இருந்திருந்தால்‌, கான்‌ செய்துள்ள பல 
காரியங்களை என்னால்‌ செய்திருக்கவே முடியாது. 

“நமது கல்வியைப்‌ புரட்சிகரமான தாக்கியே தீர வேண்டும்‌. 
கைகள்‌ மூலம்‌ நமது மூள கல்வி பெறவேண்டும்‌. கான்‌ கவியாக 
இருந்தால்‌, இந்த ஐந்து விரல்களால்‌ இயற்றக்கூடியதைப்‌ பற்றீ 
கவிதை எழுதியிருப்பேன்‌. மூளைதான்‌ எல்லாம்‌, கைகால்கள்‌ 
ஒன்று மில்லை என்று ஏன்‌ நினைக்க வேண்டும்‌? கைகளுக்குப்‌ 
பயிற்சி தராதவர்கள்‌, சாதாரண கல்வியின்‌ தேய்ந்த பாட்‌ 
டையில்‌ போகிறவர்கள்‌. தங்கள்‌ வாழ்க்கையின்‌ 'சங்கீதத்தை” 
இழந்தவர்கள்‌. அவர்களுடைய அறிவாற்றல்கள்‌ முழுவதும்‌ 
பயிற்சி பெறுவதில்லை. அதன்‌ முழு கவனத்தையும்‌ ஈர்க்கும்‌ 
வசையில்‌, வெறும்‌ புத்தக அறிவு மாத்திரம்‌ குழக்தைக்குச்‌ சுவை 


அடிப்படையான கருத்து 659 


யூட்டுவதில்லை. வெறும்‌ சொற்களால்‌ மூளைக்கு அலுப்பு ஏற்பட்டு 
விடுகிறது. அதனால்‌ குழந்தையின்‌ மனம்‌ சுற்றித்‌ திரிய ஆரம்‌ 
பித்துவிடுகிறது. கைகள்‌ இயற்றக்‌ கூடாதவற்றைச்‌ செய்‌ 
கின்றன; கண்கள்‌ காணத்‌ தகாததைக்‌ காண்கின்றன; செவிகள்‌ 
கேட்கக்‌ கூடாததைக்‌ கேட்கின்றன. அவை எதைச்‌ செய்தாக 
வேண்டுமோ, அதை அவை செய்வதில்லை, காண்பதில்லை, கேட்‌ 
பதில்லை. அரியானதைக்‌ தேர்ந்தெடுக்க அவர்களுக்குக்‌ கற்றுக்‌ 
கொடுக்கவில்லை. அதனால்‌ அவர்கள்‌ பெற்ற கல்வி பெரும்பாலும்‌ 
அவர்கள்‌ பாழாவதற்குக்‌ காரணமாகிவிடுகிறது. நல்லது எது, 
கெட்டது எது என்று பாகுபடுத்தவும்‌, நல்லதை ஏற்று, கெட்‌ 
டதை விலக்கவும்‌ ஈமக்குப்‌ போதிக்காது கல்வி, கல்வி என்ற 
பெயருக்குத்‌ தகுதியற்றதாகும்‌. 


கைகளின்‌ மூலம்‌ மனத்திற்குப்‌ பயிற்சி 

கைகளைக்கொண்டு மனத்துக்கு எப்படி பயிற்கி அளிப்பது 
என்பதை விளக்கும்படி, காந்திஜியிடம்‌ ஸ்ரீமதி ஆஷாதேவி 
கேட்டார்‌. 3 

காந்திஜி பதிலளிக்கையில்‌ கூறியதாவது: *“பள்ளிக்கூடங்‌ 
களில்‌ பின்பற்றப்படும்‌ சாதாரணக்‌ கல்வி முறையுடன்‌ ஒரு 
கைத்தொழிலைச்‌ சேர்க்க வேண்டும்‌ என்பதே பழைய எண்ண 
மாகும்‌. கல்வியிலிருந்து முற்றிலும்‌ தனியாகக்‌ கைத்தொழிலை 
எடுத்துக்கொள்வதே அதன்‌ பொருள்‌. கான்‌ அதை ஒரு பெரும்‌ 
தவறு என்றே நினைக்கிறேன்‌. ஆசிரியர்‌ கைத்தொழிலைக்‌ கற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌; தன்னுடைய அறிவை அக்‌ கைத்தொழி 
லுடன்‌ இணக்கமாக அமைக்க வேண்டும்‌; இவ்வகையில்‌ அவர்‌ 
தேர்ந்தெடுத்த குறிப்பிட்ட கைத்தொழிலை போதனா முறையாகக்‌ 
கொண்டு, மாணவர்களுக்குத்‌ தன்னுடைய அறிவையெல்லாம்‌ 
புகட்டுவார்‌. 

“இதற்கு நூற்பதை உதாரணமாக வைத்துக்கொள்ளலாம்‌, 
எனக்கு கணக்குத்‌ தெரிந்தாலன்றி, தக்ளியில்‌ கான்‌ எவ்வளவு 
கஜம்‌ நூல்‌ நூற்றேன்‌ அல்லது அது எத்தனை சுற்றுகள்‌ ஆகும்‌ 
அல்லது கான்‌ நூற்ற நூலின்‌ எண்‌ என்ன என்பதையெல்லாம்‌ 
நான்‌ அறிவிக்க முடியாது. இவ்வாறு செய்வதற்கு நான்‌ எண்‌ 
களைக்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌. மேலும்‌ அதனுடன்‌ கூட்டல்‌, 
கழித்தல்‌, பெருக்கல்‌, வகுத்தல்‌ ஆகியவற்றையும்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. சிக்கலான கணக்குகளைப்‌ போடுவதற்கு “குறி 
எழுத்துக்களை” பயன்படுத்த வேண்டும்‌; அதன்‌ பயனாக நான்‌ 
அட்சர கணிதத்தையும்‌ கற்றுக்கொண்டவனாகிறேன்‌. இதிலும்‌ 
கூட, ரோமன்‌ எண்களுக்குப்‌ பதிலாக ஹிந்துஸ்தானி எண்களை 
உபயோகிப்பதையே வற்புறுத்துவேன்‌. 

“அதற்கு அடுத்தபடியாக க்ஷேத்திர கணிதத்தை எடுத்துக்‌ 
கொள்ளலாம்‌. தக்ளியின்‌ சக்கரத்தைவிட, வட்டத்தைப்‌ பற்றிய 
விவரங்களைக்‌ கற்றுக்கொடுப்பதற்கு வேறு சிறந்தது என்ன 


660 கல்வி்‌ 


இருக்க முடியும்‌? யூக்ளிடின்‌* பெயரைச்‌ செரல்லாமலேயேகூட, 
இவ்விதத்தில்‌ வட்டத்தைப்‌ பற்றிய எல்லாவற்றையும்‌ நான்‌ 
போதிக்க முடியும்‌. 


“மறுபடியும்‌, நூற்பதன்‌ மூலம்‌ பூகோளக்தையும்‌, சரித்திரத்‌ 
தையும்‌ எப்படி என்‌ குழந்தைக்குக்‌ கற்றுத்தர முடியும்‌ 
என்று நீங்கள்‌ கேட்கலாம்‌. சிறிது காலத்துக்கு முன்‌ பருத்தி 
மனித குலத்தின்‌ கதை” என்ற நூலொன்றை நரன்‌ காண 
நேர்ந்தது. அதைப்‌ படித்தபோது எனக்குப்‌ புல்லரித்தது. 
அது ஓர்‌ அற்புதமான கற்பனைக்‌ கதையைப்‌ போல்‌ இருந்தது. 
பண்டைக்கால வரலாற்றுடன்‌ அது ஆரம்பித்தது. பருத்தி 
முதலில்‌ எப்போது பயிரிடப்பட்டது; எப்படி பயிரிடப்பட்டது; 
அதன்‌ அபிவிருத்தியின்‌ பல நிலைகள்‌; பலதரப்பட்ட காடுகளி 
டையில்‌ நடந்த பருத்தி வியாபாரம்‌ ஆகியவற்றையெல்லாம்‌ 
அந்த நூல்‌ எடுத்துரைத்தது. பலதரப்பட்ட நாடுகளைப்‌ பற்றிக்‌ 
குழந்தைகளிடம்‌ நான்‌ குறிப்பிடும்போது, அந்நாடுகளின்‌ 
வரலாறு, பூகோளம்‌ முதலியவற்றை யெல்லாம்‌ அவனுக்கு நான்‌ 
எடுக்துரைப்பேன்‌. பல்வேறு காலங்களில்‌, யார்‌ யாருடைய 
அரசாட்சியின்‌ போது பல்வேறு வர்த்தக ஒப்பந்தங்கள்‌ 
கையெமுத்தாயின 2 கில காடுகள்‌ பருத்தியும்‌, கில நாடுகள்‌ 
துணியும்‌ இறக்குமதி செய்வதேன்‌ ? ஒவ்வொரு நாடும்‌ தனக்குத்‌ 
தேவையான பருத்தியை ஏன்‌ சாகுபடி செய்துகொள்ள 
முடியாது? இது என்னை பொருளாதாரத்துக்கும்‌, விவசா 
யத்தின்‌ அடிப்படைகளுக்கும்‌ கொண்டுபோய்விடும்‌. பல்வேறு 
பருத்தி வகைகள்‌, அவை விளையக்கூடிய மண்களின்‌ தன்மை, 
அவற்றைப்‌ பயிரிடும்‌ முறை, அவற்றை எங்கிருந்து பெறுவது 
முதலியவற்றை யெல்லாம்‌ அவன்‌ தெரிந்துகொள்ளும்‌ வண்ணம்‌ 
கான்‌ போதிப்பேன்‌. இவ்விதமாக தக்ளியில்‌ நூற்பது, என்னை 
கிழக்கிந்தியா கம்பெனி வரலாறு முழுவதையும்‌ விவரிக்கும்படி 
செய்துவிடும்‌. அவர்களை இங்கு கொணர்ந்தது யார்‌ 2 அவர்கள்‌ 
எவ்விதம்‌ கம்முடைய நூற்புத்‌ தொழிலை அழித்தார்கள்‌ £ இந்தி 
யாவுக்கு அவர்களை வரச்‌ செய்த பொருளாதார நோக்கம்‌, பின்பு 
எப்படி அரசியல்‌ ஆசை கொள்ளும்படி செய்தது 2 மொகலாயர்‌, 
மராத்தியர்‌ வீழ்ச்சிக்கும்‌, ஆங்கிலேயர்‌ ஆட்சி நிலைபெறுவ தற்கும்‌ 
இது எவ்விதம்‌ காரணம்‌ ஆகியது? பின்பு, ஈம்‌ காலத்தில்‌ எவ்‌ 
விதம்‌ பொதுஜன எழுச்சி உண்டாகியது? இவ்விதமாக புதுத்‌ 
திட்டத்தின்‌ கீழ்‌ அளிக்கக்கூடிய கல்வியின்‌ சாத்தியக்‌ கூறு 
களுக்கு முடிவே இல்லை. குழந்தையின்‌ மனத்தையும்‌ ஞாபக 
சக்தியையும்‌ அனாவசியமாக வாட்டாமல்‌, எவ்வளவு விரைவில்‌ 
குழந்தை எல்லாவற்றையும்‌ கற்றுக்‌ கொள்ளும்‌ 2 

“இக்கருக்கை இன்னும்‌ விரிவாக எடுத்துரைக்கிறேன்‌. 
நல்ல உயிரியல்‌ நிபுணனாக வேண்டுமானால்‌, உயிரியல்‌ விஞ்ஞானி 


* யூக்ளிட்‌, கிரேக்க நாட்டில்‌ பிறந்த கணித மேதை. அவர்‌ கி. மு. மூன்றாம்‌ நூற்‌ 
ரூண்டில்‌ வாழ்ந்தவர்‌. குறிப்பாக, க்ஷேத்திர கணிதத்தில்‌ அவர்‌ உலக மேதையாகத்‌ 
திகழ்ந்தார்‌. 


அடிப்படையான கருத்து 661 


உயிரியல்‌ விஞ்ஞானத்தைத்‌ தவிர இன்னும்‌ பல விஞ்ஞானங்‌ 
கலைக்‌ கற்க வேண்டியிருப்பது போலவே, ஆதாரக்‌ கல்வியும்‌, 
விஞ்ஞான முறையாகக்‌ கருதப்படுமானால்‌ முடிவில்லாத கல்வி 
முறைகளில்‌ நம்மைக்‌ கொண்டு செல்லும்‌. தகி உதாரணத்தை 
(மேலும்‌ சற்று விஸ்தரிப்போம்‌. ஆசிரியராவதற்குப்‌ பயிற்சி பெறும்‌ 
மாணவர்‌, நூற்புக்‌ கலையின்‌ யந்திரவியல்‌ முறையில்‌ புலமைபெற 
வேண்டியது அவசியமே. யந்திரவியல்‌ முறையில்‌ மட்டும்‌ 
கவனத்தையெல்லாம்‌ செலுத்துவதுடன்‌, அதன்‌ உணர்வியல்‌ 
அம்சத்திலும்‌ கவனம்‌ செலுத்துவாராயின்‌, தக்ளியிலும்‌, அதன்‌ 
பல்வேறு அம்சங்களிலும்‌ அவரது முழு கவனமும்‌ செல்லும்‌. 
தல்லி ஏன்‌ பித்தளை வட்டமும்‌, உருக்குக்‌ கதிரும்‌ கொண்டதாக 
இருக்க வேண்டுமென்று அவர்‌ தம்மைத்‌ தாமே கேட்டுக்கொள்‌ 
வார்‌. பழைய தக்ளியில்‌ எப்படியோ வட்டம்‌ செய்யப்பட்‌ 
டிருந்தது. அதைவிட பூர்விகமான தக்ளி மரத்தினாலான கதரில்‌ 
மாக்கல்‌ அல்லது களிமண்‌ வட்டம்‌ செருகியதாக இருக்கும்‌. 
குக்ளி விஞ்ஞான ரீதியில்‌ அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ள து. 
எனவே, பித்தளையில்‌ வட்டமும்‌, உருக்கினால்‌ கதிரும்‌ செய்வதற்‌ 
கான காரணமும்‌ உண்டு. அக்காரணத்தை ஆசிரியர்‌-பயிற்சி 
மாணவர்‌ கண்டுகொள்ள வேண்டும்‌. வட்டத்தின்‌ விட்டம்‌ 
எதற்காக ஒரு குறிப்பிட்ட அளவில்‌ அமைய வேண்டும்‌? சற்று 
அதிகமாகவும்‌ சற்றுக்‌ குறைவாகவும்‌ இல்லாமல்‌ குறித்த அளவில்‌ 
இருப்பதேன்‌? ஆசிரியர்‌ இக்கேள்வியை எழுப்ப வேண்டும்‌. 
இக்கேள்விக்குக்‌ திருப்திகரமான பதில்களை அறிந்து அதன்‌ 
கணிதத்தையெல்லாம்‌ கண்டு கொண்டபின்‌, பயிற்சி பெறும்‌ 
ஆசிரியர்‌-மாணவர்‌ ஈல்ல  இஞ்சினீச்‌ ஆகிவிடுகிறார்‌. தக்ளி 
அவருடைய காமதேனு ஆகிவீடுகிறது, அதாவது, அவர்‌ விரும்பி 
யதையெல்லாம்‌ கொடுக்கும்‌ பசுவாகிவீடுகிறது. இப்போதனா 
முறையின்மூலம்‌ புகட்டக்கூடிய அறிவின்‌ சாத்தியக்‌ கூறுகளாக்கு 
எல்லையே இல்லை. நீங்கள்‌ எந்த அளவு சக்தி, நம்பிக்கையுடன்‌ 
பணி புரிகிறீர்களோ அதுதான்‌ அவற்றிற்கு எல்லையாகும்‌. 
நீங்கள்‌ இங்கு மூன்று வாரங்களாக இருந்து வருகிறீர்கள்‌. இத்‌ 
திட்டத்தை நீங்கள்‌ முழு மனத்துடன்‌ ஏற்றுக்கொண்டிருப்பீர்‌ 
களாயின்‌, இதைச்‌ செய்வேன்‌, இல்லையேல்‌ சாவேன்‌” என்று 
உங்களுக்குள்‌ நீங்கள்‌ சொல்லிக்கொள்ள வேண்டும்‌. அவ்வித 
மாயின்‌ நீங்கள்‌ இக்காலத்தை உபயோகமான முறையில்‌ கழித்த 
வராவீர்கள்‌. 

“எனக்கு இதைப்பற்றி நன்கு தெரியுமாதலால்‌, நூற்பு உதா 
ஏணத்தை கான்‌ விரிவாகச்‌ சொல்கிறேன்‌. நான்‌ ஒரு தச்சனாக 
இருந்தால்‌, தச்சு வேலை முலம்‌ இதையெல்லாம்‌ என்‌ குழக்‌ 
தைக்குக்‌ கற்றுத்‌ தருவேன்‌; அல்லது அட்டைக்‌ கலைஞனாகில்‌ 
அட்டை வேலை மூலம்‌ இதை யெல்லாம்‌ புகட்டுவேன்‌. 

“கற்பனைத்‌ திறனுள்ளவர்களும்‌, உண்மையான ஆர்வத்தினால்‌ 
தூண்‌ டப்பெற்றவர்களும்‌, தங்கள்‌ மாணவர்களுக்குத்‌ தாங்கள்‌ 
பாதிக்கப்‌ போவதென்ன என்பதை நாளுக்கு நாள்‌ சிந்தனை 


662 கல்வி 


செய்பவர்களுமான கல்விமான்கள்‌ தான்‌ நமக்குத்‌ தேவை. 
இத்தகைய அறிவை பிரம்மாண்டமான புத்தகங்களிலிருந்து 
ஆசிரியர்‌ பெற முடியாது. ஆசிரியர்‌ தம்‌ சொந்த அனுபவம்‌, 
சிர்தனை ஆகியவற்றைப்‌ பயன்படுத்தி, கைத்தொழிலின்‌ உதவி 
கொண்டு தன்‌ வாயினால்‌ குழந்தைகளுக்கு அறிவு புகட்ட வேண்‌ 
டும்‌. இத்தகைய போதனா முறைக்கு, “ஒரு புரட்சி ஆசிரியரின்‌ 
மனப்போக்கில்‌ ஒரு புரட்சி என்பதே பொருள்‌. இதுவரை 
பள்ளித்‌ தணிக்கையாளரின்‌ அறிக்கையே உங்களுக்கு வழி 
காட்டியாக இருந்துவந்துள்ளது. உங்கள்‌ பள்ளிக்கு அதிகப்‌ 
பணம்‌ கிடைக்கக்‌ கூடும்‌ அல்லது உங்களுக்கே உயர்ந்த ஊதியம்‌ 
கிடைக்கக்கூடும்‌ என்பதற்காக, தணிக்கையாளர்‌ விரும்பக்‌ 
கூடியதை நீங்கள்‌ செய்ய வேண்டுமென்று இருந்தீர்கள்‌. ஆனால்‌ 
புது ஆசிரியர்‌ அதையெல்லாம்‌ கவனிக்கமாட்டார்‌. “என்‌ மாண 
வனைச்‌ சிறந்த மனிதனாக கான்‌ ஆக்கியிருந்தேனாயின்‌, அவனுக்கு 
நான்‌ செய்ய வேண்டிய கடமையை ஆற்றியவனாவேன்‌; அவ்விதம்‌ 
செய்வதில்‌ என்னுடைய ஆற்றல்களையெல்லாம்‌ பயன்படுத்தி 
யுள்ளேன்‌. எனக்கு அதுவே போதும்‌' என்று புது ஆசிரியர்‌ 
கூறுவர்‌. 

1 ஹரிஜன்‌ '-18-2_1999 


6 
கைத்தொழில்‌ மூலம்‌ ஆசிரியர்‌ பயிற்சி 


கேள்வி: ஆசிரியர்களான மாணவர்களுக்குப்‌ பயிற்சியளிப்‌ 
பதில்‌ அவர்களுக்கு முதலில்‌ சனியாக கைத்தொழிலைக்‌ 
கற்றுக்‌ கொடுத்துவிட்டு, பிறகு அக்‌ கைத்தொழில்‌ வாயிலாக 
போதனை செய்யும்‌ முறையைச்‌ சிறந்த ஆதாரத்தின்‌ மீது 
சொல்லித்தருவது சிறந்ததல்லவா 2 இப்போது, தங்களை 
ஏழு வயதுக்‌ குழந்தையாக பாவித்துக்‌ கொண்டு, கைத்‌ 
தொழில்‌ மூலம்‌ கற்றதையே திரும்பக்‌ கற்றுக்‌ கொள்ளுமாறு 
ஆலோசனை கூறப்படுகிறது. இவ்வழியில்‌ புதுத்தொழில்‌ 
நுணுக்க முறையில்‌ புலமை பெற்று, திறமை வாய்ந்து 
ஆசிரியர்‌ ஆவதற்கு பல ஆண்டுகள்‌ பிடிக்கும்‌. 


பதில்‌ : இல்லை, அதற்கு பல வருட காலம்‌ ஆகாது. என்னிடம்‌ 
வரும்போது ஆசிரியருக்கு நடை முறைக்குப்‌ போதுமான 
அளவுக்கு கணக்கு, சரித்திரம்‌, மற்ற பாடங்கள்‌ பற்றிய 
அறிவு இருப்பதாக வைத்துக்‌ கொள்வோம்‌. அட்டைப்‌ 
பெட்டிகளைச்‌ செய்வதற்கோ அல்லது நாற்பதற்கோ நான்‌ 
கற்றுத்‌ தருகிறேன்‌. அவர்‌ அதில்‌ ஈடுபடும்போது, குறிப்‌ 
பிட்ட கைத்தொழில்‌ மூலம்‌ கணிதம்‌, சரித்திரம்‌, பூகோளம்‌ 
முதலியவற்றைப்‌ பற்றிய அறிவை அவர்‌ எவ்விதம்‌ பெற்றி 


கைத்தொழில்‌ மூலம்‌ ஆசிரியர்‌ பயிற்சி 663 


ருக்க இயலும்‌ என்பதை அவருக்குக்‌ காட்டுவேன்‌, 
இவ்வண்ணம்‌ தம்முடைய அறிவைக்‌ கைத்தொழிலுடன்‌ 
இணைப்பதற்கு அவர்‌ கற்றுக்‌ கொள்ளுகிறார்‌. அவர்‌ இதைப்‌ 
பெறுவதற்கு நெடுகாள்‌ ஆகாது. மற்றொரு உதாரணத்தை 
எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. என்னுடைய 7 வயது மகனுடன்‌ 
கான்‌ ஆதாரப்‌ பள்ளிக்குப்‌ போகிறேன்‌. இருவரும்‌ நூற்கக்‌ 
கற்றுக்‌ கொள்ளுகிறோம்‌. அப்போது நான்‌ ஏற்கனவே 
பெற்ற அறிவையெல்லாம்‌ நூற்பதுடன்‌ பிணைத்துக்‌ கொள்‌ 
கிறேன்‌, பையனுக்கு எல்லாம்‌ புதிது. எழுபது வயதான 
தந்தைக்கு எல்லாம்‌ மறுபாடம்தான்‌; ஆயினும்‌ அவரது 
பழைய அறிவை புதுச்‌ சூழ்நிலைக்கு இணக்கமாக மாற்றிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. இம்முறைக்குத்‌ தம்மைத்‌ தயார்‌ 
செய்து கொள்ள அவருக்குச்‌ சில வாரங்களுக்கு மேல்‌ 
ஆகாது. இவ்வகையில்‌, எட்டு வயதுக்‌ குழந்தைக்குரிய 
இயல்பையும்‌, அறிந்து கொள்ள வேண்டுமென்ற அக்கறை 
யையும்‌ ஆசிரியர்‌ வளர்த்துக்‌ கொண்டாலன்றி, அவர்‌ 
வெற்று யந்திரம்‌ போல்‌ நூற்பவராக இருப்பதில்‌ போய்‌ 
மூடியும்‌. அதன்‌ விளைவாக, அவர்‌ புது முறைக்குப்‌ பொருத்த 
மற்றவராகிவிடுவார்‌. 


கேள்வி: மெட்ரிகுலேஷன்‌ தேறிய சிறுவன்‌, விரும்பும்‌ 
பட்சத்தில்‌ கல்லூரியில்‌ போய்ச்‌ சேர முடியும்‌. ஆதாரக்‌ 
கல்விப்‌ பாடத்‌ திட்டத்தைப்‌ பெற்ற சிறுவனும்‌ அதே போல்‌ 
கல்லூரியில்‌ சேர முடியுமா ? 


பதில்‌ : மெட்ரிகுலேஷன்‌ தேறிய சிறுவனுக்கும்‌, ஆதாரக்‌ கல்வி 
பெற்றவனுக்குமிடையில்‌ வேற்றுமை உண்டு. ஆதாரக்‌ கல்வி 
பெற்றவன்‌ தன்னுடைய கெட்டிக்காரத்தனத்தைச்‌ சிறப்‌ 
பாகக்‌ காட்டுவான்‌ ; ஏனெனில்‌, அவனது ஆற்றல்கள்‌ வளம்‌ 
பெற்றவை. மெட்ரிகுலேஷன்‌ மாணவன்‌ சாதாரணமாக 
இருப்பது போல, ஆதாரக்‌ கல்வி பெற்ற மாணவன்‌ கல்லூ 
ரிக்குப்‌ போனதும்‌ ஒன்றும்‌ தெரியா தவனாக இருக்கமாட்‌ 
டான்‌. 

ககள்வி: ஆதாரக்‌ கல்விப்‌ பள்ளியில்‌ சேருவதற்கு குறைந்த 
பட்ச வயது ஏமூ என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது 
வருடத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட வயதாக இருக்க 
வேண்டுமா ? அல்லது மன வளர்ச்சியை அடிப்படையாகக்‌ 
கொண்ட வயதாக இருக்க வேண்டுமா £2 


பதில்‌ : சராசரி குறைந்த பட்ச வயது ஏழாக இருக்க வேண்டும்‌. 
ஆனால்‌ கில குழந்தைகள்‌ அதிக வயதினராக இருக்கலாம்‌ ; 
சிலர்‌ குறைந்த வயதினராக இருக்கலாம்‌. உடல்‌ சம்பந்த 
மான வயது, வளர்ச்சி சம்பந்தமான வயது என்று இருப்ப 
தையும்‌ கவனிக்க வேண்டும்‌. ஏழு வயதில்‌ ஒரு குழந்தை 
போதுமான உடல்‌ வளம்‌ பெற்றிருக்கலாம்‌. அதனால்‌ அது 


6.64 கல்வி 


கைத்தொழிலை மேற்கொள்ளக்‌ கூடியதாக இருக்கும்‌. 
மற்றொரு குழந்தை எட்டு வயதாகியும்‌ கூட அவ்வாறு 
செய்ய இயலாமல்‌ இருக்கலாம்‌. ஆகையால்‌, இதில்‌ 
எவரும்‌ கண்டிப்பான விதியை வகுக்க முடியாது. எல்லா 
அம்சங்களையும்‌ ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டும்‌. 


உங்களில்‌ பெரும்பாலோருக்கு சந்தேகங்கள்‌ நிறைய இருப்‌ 
பதை இக்‌ கேள்விகள்‌ காட்டுகின்றன. பணியில்‌ புகுவதற்கு 
இது தவறான வழியாகும்‌. ஈமது கோடிக்கணக்கான குழம்தை 
களுக்கு வாழ்க்கைக்குரிய பயற்சியளிக்கத்‌ தேவையானது, 
ஆதாரக்‌ கல்வியில்‌ உள்ள நம்பிக்கைதான்‌. எனக்கிருப்பதைப்‌ 
போலவே உங்களுக்கும்‌ அத்தகைய நம்பிக்கை இருந்தால்‌, 
உங்கள்‌ பணி வளர்ச்சி பெறும்‌. உங்களுக்கு அத்தகைய 
நம்பிக்கை இல்லையெனில்‌, உங்களுக்குப்‌ பயிற்சி யளித்தவர்பால்‌ 
ஏதேர குறை இருக்கவேண்டும்‌. உங்களுக்கு அவர்கள்‌ எதைக்‌ 
கற்பித்திருக்தாலும்‌, கற்பிக்காவிட்டாலும்‌, இந்த கம்பிக்கை 
உங்களுக்கு ஏற்படும்படி செய்திருக்க வேண்டும்‌. 


ட்‌ 
சில புதிர்கள்‌ 


கேள்வி: ஆதாரக்‌ கல்வித்‌ திட்டம்‌ கிராம வாசிகளுக்கு என்று 
சொல்லப்படுகிறது. ஈகரவாசிகளுக்கு விமோசனமே கிடை 
யாதா 2 அவர்கள்‌ தேய்ந்துபோன பழைய வழியிலேயே 
போய்க்‌ கொண்டிருக்க வேண்டியதுதானா ? 


பதில்‌: இது பொருத்தமான கேள்வி, நல்ல கேள்வியும்‌ கூட. 
இதற்கு நான்‌ முன்னமே ஹரிஜன்‌ பத்திரிகையில்‌ பதில்‌ 
அளித்திருக்கிறேன்‌. போதுமென்ற மனமே பொன்‌ செய்யும்‌ 
மருந்து. இப்போதே ஈம்முடைய கவளம்‌ விழுங்க முடியாத 
காக இருக்கிறது. ஏழு லட்சம்‌ கிராமங்களின்‌ கல்விப்‌. 
பிரச்னைக்குத்‌ தீர்வு காண முடிந்காலே இப்போதைக்குப்‌ 
போதுமானது. கல்விமான்கள்‌ நகரங்களைப்‌ பற்றியும்‌ 
சிந்திக்கிறார்கள்‌ ; இதில்‌ சந்தேகமில்லை. கிராமங்களுடன்‌ 
கூடவே, நகரப்‌ பிரச்னையையும்‌ எடுத்துக்‌ கொள்வதென்றால்‌, 
நமது சக்திகள்‌ சிதறுண்‌ டுவிடும்‌. 


கேள்வி : ஒரு கிராமத்தில்‌ மூன்று பள்ளிகள்‌ இருப்பதாகவும்‌ 
அவை ஒவ்வொன்றும்‌ வெவ்வேறு தொழிலை போதிப்ப 
காகவும்‌ வைத்துக்‌ கொள்ளலாம்‌; ஒன்றைவிட மற்றொன்றில்‌ 
கல்வியறிவுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்‌. இவற்றில்‌ 
எந்தப்‌ பள்ளிக்குக்‌ குழந்தை போகவேண்டும்‌? 


சில புதிர்கள்‌ 665 


பதில்‌: தேவையைக்‌ காட்டிலும்‌ அதிகப்படியான இம்மாதிரி 
நிலை இருக்கலாகாது. ஒரு பள்ளிக்கு மேல்‌ வைத்துக்‌ 
கொள்ள இயலாதபடி பெரும்பாலான கிராமங்கள்‌ மிகச்‌ 
சிறியவை, ஆயினும்‌, பெரிய கிராமங்களில்‌ ஒரு பள்ளிக்கு 
மேல்‌ இருக்கக்கூடும்‌. இங்கு இரண்டு பள்ளிகளிலும்‌ ஒரே 
கைத்தொழிலையே போதிக்க வேண்டும்‌, ஆயினும்‌, இதில்‌ 
நான்‌ திட்டவட்டமான விதி எதையும்‌ ஏற்படுத்தக்‌ கூடாது. 
இம்மாதிரி விஷயங்களில்‌ அனுபவம்தான்‌ சரியான வழி 
காட்டியாகும்‌. செல்வாக்குடன்‌ விளங்கக்கூடிய தகுதி 
எந்தெந்தத்‌ தொழிலுக்கு உண்டு? மாணவரின்‌ அறிவாற்றல்‌ 
கனை வெளிக்‌ கொணரவல்ல சக்தி எந்தெந்தத்‌ தொழிலுக்கு 
உண்டு? - இதையெல்லாம்‌ ஆராய வேண்டும்‌. நீங்கள்‌ 
தேர்ந்தெடுக்கும்‌ கைத்தொழில்‌ யாதாயினும்‌, அது குழந்தை 
யின்‌ அறிவாற்றல்களை முழு அளவுக்கும்‌ வெளிக்‌ கொணரக்‌ 
கூடியதாக இருக்க வேண்டும்‌. அது கிராமக்‌ கைத்தொழி 
லாக இருப்பதுடன்‌, உபயோகமான தாகவும்‌ அமைய 
வேண்டும்‌. 


கேள்வி: குழந்தையின்‌ உண்மையான தொழில்‌ வேறு ஏதோ 
ஒன்று இருக்க நேரிடும்‌. அப்படியிருக்க, ஒரு கைக்தொழி 
லைக்‌ கற்பதில்‌ குழந்தை எதற்காக ஏழு ஆண்டுகளை வீண 
டிக்க வேண்டும்‌? உதாரணமாக, ஒரு பாங்கரின்‌ மகன்‌ பிற்‌ 
காலத்தில்‌ ஒரு பாங்கித்‌ தொழிலிலேயே ஈடுபடுவானென்று 
எதிர்பார்க்கும்போது, அவன்‌ எதற்காக 7 வருடம்‌ நூற்கக்‌ 
கற்றுக்கொள்ள வேண்டும்‌? 


பதில்‌: இது, புதுக்‌ கல்வித்‌ திட்டத்தைப்‌ பற்றிய .மோசமான 
அறியாமையையே காட்டுகிறது. ஆதாரக்‌ கல்வித்‌ திட்டத்‌ 
கின்‌ கீழ்‌ மாணவன்‌, ஒரு கைத்தொழிலைக்‌ கற்றுக்‌ கொள்ளு 
வதற்காக மட்டும்‌ போகவில்லை. தனது ஆரம்பக்‌ கல்வியைப்‌ 
பெறவே போகிறான்‌; கைத்தொழில்‌ மூலம்‌ மனத்துக்குப்‌ 
பயிற்சி பெறவே போகிறான்‌. சாதாரணப்‌ பள்ளிக்கூட தீதில்‌ 
ஏழு வருடம்‌ பயிற்சி பெறுவோனைக்‌ காட்டிலும்‌, ஏழு வரு 
டங்கள்‌ புது ஆரம்பக்‌ கல்விப்‌ பயிற்சி பெறும்‌ மாணவன்‌ 
சிறந்த பாங்கர்‌ ஆவான்‌ என நான்‌ கூற முடியும்‌. பின்னவன்‌ 
பாங்கி முறைப்‌ பயிற்சிப்‌ பள்ளிக்குப்‌ போவானாயின்‌, அவன்‌ 
தடுமாற்றம்‌ அடைவான்‌. ஏனெனில்‌, அவனுடைய ஆற்றல்‌ 
கள்‌ பூரணமான பயிற்சி பெற்றதாக இரா. புதுக்‌ கல்வி 
யெனில்‌ சிறிதளவு இலக்கியக்‌ கல்வி, சிறிதளவு கைத்‌ 
தொழில்‌ பயிற்சி அல்லவென்ற அடிப்படையான கருத்தை 
நீங்கள்‌ உணர்ந்து கொள்ளும்படி நான்‌ செய்வேனாயின்‌, இன்‌ 
ஹறையப்‌ பொழுதை நல்ல விதத்தில்‌ கழித்ததாக நான்‌ 
திருப்தி அடைவேன்‌. ஒரு கைத்தொழிலின்‌ முலம்‌ ஆரம்பக்‌ 
அல்வி அளிப்பது, பூரணமான கல்வியாகும்‌. 


666 கல்வி 


கேள்வி: ஒவ்வொரு பள்ளியிலும்‌ ஒரு கைத்தொழிலுக்கு மேல்‌ 
பல கைத்தொழில்கள்‌ கற்றுக்‌ கொடுப்பது சிறக்ததல்லவா? 
மாதந்தோறும்‌, வருடந்தோறும்‌ ஒரே வேலையைச்‌ செய்து 
கொண்டிருந்தால்‌ குழந்தைகளுக்கு அலுப்புத்தட்டிப்‌ போக 
லாம்‌ அல்லவா? 


பதில்‌: ஒரு மாதம்‌ நூற்புப்‌ பாடத்துக்குப்‌ பின்‌, அவரது மாண 
வர்களுக்கு ஆசிரியர்‌ அலுப்புத்‌ தட்டக்‌ கூடியவராகியதைக்‌ 
கண்டால்‌, நான்‌ அவரை வேலையிலிருந்து நிச்சயமாக 
விலக்கி விடுவேன்‌. ஒரே வாத்தியத்தில்‌ புதுப்‌ புது கிர்த்‌ 
தனத்தை வாசிப்பது போல்‌, ஒவ்வொரு பாடத்திலும்‌ 
புதுமை இருந்துவரும்‌. ஒரு கைத்தொழிலிலிருந்து மற்றொரு 
தொழிலுக்கு மாறிக்கொண்டே இருந்தால்‌, எங்கும்‌ தனக்‌ 
கொரு இடமில்லாமல்‌ மரத்துக்கு மரம்‌ தாவிக்‌ கொண்டே 
இருக்கும்‌ குரங்கைப்‌ போகிவிடும்‌; குழந்தையின்‌ நிலை. 
விஞ்ஞான உணர்வுடன்‌ நூற்றல்‌ போதிக்கப்படும்போது, 
தூற்பதுடன்‌ பல வீஷயங்களைப்‌ பற்றிய போதனையும்‌ சேரு 
மென்று கான்‌ முன்னமே காட்டியிருக்கிறேன்‌. தானாகவே 
தன்‌ சொந்த தக்ளியை செய்து கொள்ள குழந்தைக்குப்‌ 
பயிற்சி தரப்படும்‌; திட்டம்‌ சுற்றும்‌ வட்டத்தையும்‌ செய்யக்‌ 
கற்றுக்‌ கொள்ளும்‌. ஆகையால்‌, சான்‌ தொடங்கிய விஷயத்‌ 
துக்கே மீண்டும்‌ போகலாம்‌. விஞ்ஞான உணர்வுடன்‌ கைத்‌ 
தொழிலைப்‌ போதிக்க ஆசிரியர்‌ முற்படுவாரானால்‌, பல 
துறைகளிலும்‌ மாணவர்கள்‌ பயிற்சி பெறுவார்கள்‌. இவை 
யெல்லாம்‌ மாணவரின்‌ திறமை முற்றிலும்‌ வளர்ச்சி பெறு 

வதற்கு வழி செய்யும்‌. 
ஹரிஜன்‌ * - 4-8-1989 


8 
மேனாட்டு இறக்குமதி அல்ல 


[1537 அக்டோபரில்‌, வர்தாவில்‌ நடர்த ஆதாரக்‌ கல்வி 
மகாநாடு நியமித்த குழுவின்‌ அறிக்கையான *ஆதார தேசியக்‌ 
கல்வியின்‌ இரண்டாம்‌ பதிப்புக்கு காந்திஜி வழங்கிய முன்னு 
ரையே கீழே கொடுக்கப்பட்டுள்ள்து:] 


டாக்டர்‌ ஜாகிர்‌ ஹுஸேனும்‌, அவரது குழுவினரும்‌ தயாரித்‌ 
துள்ள ஆதார தேசீயக்‌ கல்வி அறிக்கை, இந்தியாவிலும்‌, வெளி 
காடுகளிலும்‌ மிகுந்த அக்கறையை உண்டாக்கி யிருக்கிறது. 
இதற்கு, இத்துண்டுப்‌ பிரசுரத்தின்‌ முதல்‌ ஆயிரம்‌ பிரதிகள்‌ விற்‌ 
பனையாகி விட்டதே தக்க சான்றாகும்‌. இதைவிடக்‌ கவர்ச்சிக்‌ 
குறைவாக இருந்தாலும்‌ இதற்குப்‌ பொருத்தமான பெயர்‌ கிராம 


ஸ்தல ஸ்தாபனங்கள்‌ காட்டும்‌ வழி 667 


தேசீயக்‌ கல்வி என்பதே ஆகும்‌. “கிராமம்‌” என்பது, மேல்‌ 
படிப்பு அல்லது ஆங்கிலக்‌ கல்வியைத்‌ தவிர்ப்பசாக இருக்கிறது. 
இச்‌ சமயம்‌ “தேசீயம்‌” என்பது சத்தியம்‌, அகிம்சையைக்‌ குறிக்‌ 
கிறது, மேலிருந்து திணிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள்‌, குறுக்கீடு 
கள்‌ இல்லாமல்‌ சுதந்திரமான சூழ்நிலையில்‌, குறிப்பிட்ட சில 
கிராமக்‌ கைத்தொழில்களின்‌ மூலம்‌, கிராமக்‌ குழந்தைகளின்‌ 
அறிவாற்றல்கள்‌ முழுவதையும்‌ வெளிக்‌ கொணரவல்ல முறையில்‌ 
ஆசிரியர்கள்‌ கிராமக்‌ குழந்தைகளுக்குக்‌ கல்வி புகட்ட வேண்டு 
மென்று திட்டம்‌ வகுத்தவர்கள்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. இதுதான்‌ 
“கிராமக்‌ கைத்தொழில்கள்‌ மூலம்‌” என்பதன்‌ பொருள்‌. எனவே, 
இத்‌ திட்டம்‌ கிராமக்‌ குழந்தைகள்‌ கல்வியில்‌ ஓர்‌ புரட்சியே 
யாகும்‌, இது எவ்விதத்திலும்‌ மேனாட்டிலிருந்து இறக்குமதி 
செய்ததாகி விடாது. வாசகர்கள்‌ இதை நினைவில்‌ வைத்துக்‌ 
கொண்டால்‌, சிறந்த கல்வி நிபுணர்கள்‌ ஒருமித்த கவனத்துடன்‌ 
தயாரித்துக்‌ கொடுத்த இத்திட்டத்தை ஈன்றாகப்‌ புரிந்துகொள்ள 


முடியும்‌. 
சேவா கிராமம்‌" - 28.5.1998 


9 
ஸ்தல ஸ்தாபனங்கள்‌ காட்டும்‌ வழி 


சென்ற வாரத்தில்‌ மத்திய மாகாணங்கள்‌, பேரார்‌ ஸ்தல 
ஸ்தாபனங்களின்‌ பிரதிநிதிகள்‌ அடங்கிய மகாநாடு நடந்தது. 
அதில்‌ பேசுவதற்காக அவர்கள்‌ காந்திஜியை அழைத்திருந்தார்‌ 
கள்‌. காந்திஜி பேசுகையில்‌ மகாநாட்டு உறுப்பினருள்‌ ஒருவர்‌ 
கேட்ட பொதுப்படையான கேள்வியொன்றுக்கு பதில்‌ அளிப்ப 
துடன்‌ நிறுத்திக்‌ கொண்டார்‌. ஆதாரக்‌ கல்வித்‌ திட்டம்‌, காட்‌ 
டின்‌ பொருளாதார அரசியல்‌ முன்னேற்றத்துக்கு எந்த வகையில்‌ 
உதவுவதாக இருக்கிறது என்பதே அந்தக்‌ கேள்வியாகும்‌... 
அதற்குப்‌ பதிலளிக்கையில்‌ காந்திஜி பின்வருமாறு கூறினர்‌ : 

“நீங்கள்‌ என்னிடம்‌ இக்கேள்வி கேட்டதைக்‌ குறித்து நான்‌ 
மகிழ்ச்சி அடைகிறேன்‌. காட்டின்‌ பொருளாதார முன்னேற்றத்‌ 
தைப்‌ பற்றிய சிந்தை ஏதுமின்றியே இப்போதைய ஆரம்பக்‌ 
கல்வி முறை வகுக்கப்பட்டுளது என்று சொல்லுவதே அதற்கு 
நான்‌ அளிக்கக்‌ கூடிய பதில்‌. ஆரம்பக்‌ கல்விக்காக அரசாங்கம்‌ 
செலவழிக்கும்‌ பண த்திலிருந்து எவ்வித பலனும்‌ கிடைப்பதில்லை. 
உயர்தரக்‌ கல்வி என்றழைக்கப்படும்‌ கல்வியிலிருந்து சுக்லாஜி* 
போன்ற ஒரு கில நிர்வாகிகள்‌ கிடைக்கிறார்கள்‌ என்பதற்காக, 
ஆரம்பக்‌ கல்வி முறை மீது பணத்தை வாரி இறைப்பதற்கு எவ்‌ 


5 மத்திய மாகாண முதல்‌ மத்திரியாக இருத்த காலஞ்‌ சென்ற பண்டித ரவி 
சங்கர சுக்லாவையே காந்திஜி மேலே குறிப்பிட்டிருக்கிறார்‌. 


668 கல்வி 


விச நியாயமுமில்லை. ஆங்கிலப்‌ பட்டங்கள்‌ பெற்றவர்கள்‌ 
அல்லது ஆங்கிலம்‌ கற்றவர்கள்‌ இரும்தாலன்றி இந்தியாவின்‌ 
கிர்வாகத்தை ஈடத்த முடியாது என்ற பரிதாபமான மூட நம்பிக்‌ 
கையைத்தான்‌ இது, வேதனையூட்டும்‌ முறையில்‌ எடுத்துக்காட்டு 
கிறது. இப்போதைய ஆரம்பக்‌ கல்வீ முறை வீணான மாபெரும்‌ 
செலவு என்று கல்வி இலாகா டைரக்டர்களில்‌ பலர்‌ ஒப்புக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. மாணவருள்‌ மிகவும்‌ சொற்ப விகிதமே 
மேல்‌ வகுப்புகளை அடைகிறார்கள்‌. சொல்லிக்‌ கொடுத்த எழுத்‌ 
கறிவும்‌ நிலைத்து கிற்பதற்கு வழியில்லை. பெருவாரியான கிராமங்‌ 
களில்‌ ஒரு சிறு துளி விகிதத்தையே இந்தக்‌ கல்வி முறை தொடு 
கிறது. உதாரணமாக, இந்த ஆரம்பப்‌ பள்ளிகள்‌ கூட, மத்திய 
மாகாணத்தின்‌ கிராமங்களில்‌ ஒரு சிலவற்றிலேயே இருக்கின்றன. 
கிராமங்களில்‌ இருக்கக்கூடிய ஒரு சில பள்ளிகளிலிருந்தும்‌ கிரா 
மங்களுக்கு எவ்வித பலனும்‌ கிடைப்பதில்லை. எல்லாக்‌ கல்வியும்‌ 
கைத்‌ தொழிலின்‌ மூலம்‌ அளிக்கப்படுமாதலால்‌, புதுத்‌ திட்டம்‌ 
உறுதியான பொருளாதார அடிப்படையில்‌ அமைந்திருக்கிறது 
எனலாம்‌. இது கல்வியுடன்‌ சேர்ந்த கைத்தொழில்‌ என்பதில்லை; 
ஆனால்‌ எல்லாக்‌ கல்வியும்‌ கைத்தொழிலின்‌ மூலமே போதிக்கப்‌ 
படும்‌, ஆகையால்‌ கெசவு மூலம்‌ கல்வி கற்கும்‌ சிறுவன்‌, அத்த 
கைய கல்வி பெறத்‌ சாதாரண நெசவாளியைவிட, நிச்சயம்‌ 
சிறந்தவனாகவே விளங்குவான்‌. ஒரு நெசவாளி பொருளாதார 
முறையில்‌ வீண்‌, அதாவது யாதொரு பயனுமில்லாதவர்‌ என்று 
எவரும்‌ சொல்ல முடியாது. புதுத்‌ திட்டத்தின்படி பயிற்சி 
பெற்ற நெசவாளிக்கு, பலவகைக்‌ கருவிகளும்‌ தொழில்‌ நுணுக்‌ 
கங்களும்‌ தெரிந்திருக்கும்‌. அதனால்‌ சாதாரண நெசவுத்‌ தொழி 
லாளியைவிட அவர்‌ மூலம்‌ சிறந்த பலன்கள்‌ ஏற்படும்‌. ஸ்ரீமதி 
ஆஷா தேவி திரட்டிய உண்மைத்‌ தகவல்களையும்‌, புள்ளி விவரங்‌ 
களையும்‌ ஆராய்வகன்‌ மூலம்‌, கடந்த சில மாதங்களாக நடத்தி 
வந்த இத்திட்டத்தின்‌ பொருளாதார பலன்களை நன்கு அறிந்து 

காள்ளலாம்‌. நாங்கள்‌ எதிர்பார்ப்பதைச்‌ காட்டிலும்‌ மிகவும்‌ 
அதிகமான பலன்‌ ஏற்பட்டுள்ளது. தன்னைக்கட்டிக்‌ கொண்டு 
போகும்‌ கல்வி என கான்‌ கூறுவதற்கு இதுதான்‌ பொருள்‌. 
“தன்னக்கட்டிக்கொண்டு போகும்‌'' என்றசொற்றொடரை உப 
யோகிக்கும்போது, அதிலிருக்து முதலீட்டுச்‌ செலவெல்லாம்‌ 
கிடைக்குமென்று அர்த்தமில்லை. ஆனால்‌ மாணவர்கள்‌ செய்யும்‌ 
பொருட்களை விற்பதன்‌ மூலம்‌ ஆசிரியரின்‌ ஊதியத்திற்காவது 
போதிய தொகை கிடைத்துவிடும்‌ என்பதே பொருள்‌. 
லிருந்து ஆதாரக்‌ கல்வீ முறையின்‌ பொருளாதாரத்தன்மை 
தானாகவே விளங்கும்‌. 


பின்னர்‌, மற்றொரு அம்சம்‌ உள்ளது, அதாவது, தேசீய 
எழுச்சியே, கிராமக்‌ கைத்தொழில்கள்‌ பற்றி குமரப்பா குழுவின்‌ 
அறிக்கையைப்‌ படித்திருப்பீர்களா என்று எனக்குத்‌ தெரியாது. 
ஒருவரின்‌ சராசரி வருட வருமானம்‌ ரூ. 70 என்று வழக்கமாகச்‌ 
சொல்லுவது உண்டு. ஆனால்‌ மத்திய மாகாண கிராமங்களில்‌ 


ஸ்தல ஸ்தாபனங்கள்‌ காட்டும்‌ வழி 669 


வருட வருமானம்‌ ரூ 12-லிருந்து ரூ. 14-க்கு மேல்‌ இல்லை என்று 
ஸ்ரீ குமரப்பா ஆதாரங்களுடன்‌ நிரூபித்திருக்கிறார்‌. கிராமங்களின்‌ 
தேவைகளைப்‌ பூர்த்தி செய்யும்வகையில்‌ ஆதாரக்‌ கல்விக்கான 
நூற்றலும்‌, மற்ற கிராமத்‌ தொழில்களும்‌ தேர்ர்தெடுக்கப்பட்‌ 
டுள்ளன. அதனால்‌ கிராமக்‌ கைத்தொழில்கள்‌ மூலம்‌ கல்வி 
கற்கும்‌ சிறுவர்கள்‌, தங்கள்‌ அறிவைத்‌ தங்கள்‌ இல்லங்களில்‌: 
பரப்ப வேண்டும்‌. கிராமக்‌ கைத்‌ தொழில்களைப்‌ புதுப்பிப்‌ 
பதன்‌ மூலம்‌, கிராமவாசியின்‌ சராசரி வருமானத்தை இரட்டிப்‌- 
பாக்க முடியும்‌ என்பதை இப்போது நீங்கள்‌ காண்பீர்கள்‌. 
8ீங்கள்‌ மக்களின்‌ தொண்டர்களாகி, இப்புது முறையில்‌ அகல்‌ 
கறை காட்டுவீர்களாயின்‌, ஜில்லா பேரர்டுகளில்‌ காணப்படும்‌ 
பெரும்பாள்மை சச்சரவுகள்‌ கூட மறைத்துவிடும்‌. சான்‌ கூட்டத்‌ 
துக்கு வக்துகொண்டிருக்கும்‌ போது, ஒரு பள்ளியிலிருந்து 
கடிதம்‌ ஒன்று வந்தது. தினந்தோறும்‌ நான்கு மணி நேரம்‌ வீதம்‌ 
முப்பது நாட்கள்‌ நூல்‌ நூற்றதில்‌ குழந்தைகள்‌ ரூ, 76-க்கு மேல்‌ 
சம்பாதித்ததாக அதில்‌ குறிப்பிடப்பட்டிருககிறது. 30 குழந்தை. 
கள்‌ மாதத்துக்கு ரூ. 76 சம்பாதித்த தென்றால்‌, இந்தியாவிலுள்ள 
கோடிக்சணக்கரன ஆரம்பக்‌ கல்விக்‌ குழந்தைகள்‌ எவ்வளவு 
சம்பாதிக்க இயலும்‌ என்பதை நீங்களே சுலபமாகக்‌ கணக்குப்‌ 
போட்டுக்‌ கொள்ளலாம்‌. 

இக்‌ குழந்தைகளிடையில்‌ . வளரக்‌ கூடிய தன்னம்பிக்கை, 
சமயோசித புத்தி, காட்டின்‌ வருமானத்தை தாங்கள்‌ அதிக 
மாக்குகிறோம்‌ என்ற பெருமை, ஏற்றத்‌ தாழ்வான விநியோகம்‌ 
பிரச்னைக்குத்‌ தீர்வுசாண்கிறோம்‌ என்ற உணர்வு முதலியவற்றின்‌ 
பலன்க எண்ணிப்‌ பார்க்கவேண்டும்‌. இதிலிருக்து தானாகவே 
அரசியல்‌ விழிப்பு உண்டாகும்‌. உள்ளூர்‌ விவகாரங்களைப்‌ 
பற்றியும்‌, ஈமது ஊழல்‌ பற்றியும்‌, அவற்றை ஒழிக்கும்‌ வழியைப்‌. 
பற்றியும்‌ குழந்தைக்குத்‌ தெரிந்திருக்கும்‌ என்று எதிர்பார்க்‌ 
கிறேன்‌. இத்தகைய அரசியல்‌ கல்வியை நம்முடைய குழக்தை. 
ஒவ்வொன்றும்‌ பெற்றிருக்க வேண்டுமென விரும்புகிறேன்‌. அது 
அவர்களுடைய அந்தஸ்தை ஓரளவுக்கு உயர்த்தும்‌ என்பது: 

நாட்டின்‌ பொருளாதார, அரசியல்‌ முன்னேற்றத்தை. 
ஆதாரக்‌ கல்வி முறை வளப்படுத்துவது கிச்சயம்‌ என்பதை நான்‌ 
சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபித்திருக்கிறேன்‌ என்று நினைக்‌ 
கிறேன்‌. ட்‌ 


“இவ்வளவும்‌ சொன்னபிறகு, கான்‌ உங்களுக்கு ஒரு வேண்டு 
கோள்‌ விடுக்க விரும்புகிறேன்‌. நீங்கள்‌ இங்கு வந்திருப்பதால்‌, 
இக்கல்வி முறைபற்றி அறிந்து கொண்டு இதில்‌ நம்பிக்கையுடன்‌ 
திரும்புகிறீர்களா, இல்லையா என்பதை சுக்லாஜியிடமும்‌, அரிய 
நாயகம்ஜியிடமும்‌ தெரிவிக்க வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ கொள்‌ 
கிறேன்‌. இத்திட்டத்தை நியாயமான அளவுக்குப்‌ பரீட்சித்துப்‌ 
பார்த்தால்‌, இன்னும்‌ மூன்று மாத காலத்தில்‌ பள்ளிகளுக்குப்‌- 


670 கல்வி 


புத்துயிர்‌ அளித்து, குழந்தைகளுக்குப்‌ புது சக்தியும்‌, புது 
வாழ்வும்‌ ஊட்டிவிட்டதாக அறிவிக்க இயலும்‌, ஒரு விதை ஓங்கி 
வளர்ந்து மரமாகப்‌ பல ஆண்டுகள்‌ செல்லும்‌. ஆனால்‌ நீங்கள்‌ 
விதைக்கும்‌ கல்வி வித்திலிருந்து விளையக்‌ கூடிய பலன்கள்‌ சில 
மாதங்களில்‌ தெரிந்துவிடும்‌. இந்திய மக்கள்‌ முன்னிலையில்‌ கான்‌ 
மிகவும்‌ எலிய திட்டங்களை வைத்திருக்கிறேன்‌. அவை புரட்சி 
கரமான மாறுதல்களை இயற்ற வல்ல எளிய விஷயங்களே. 
அதாவது கதர்‌, மதுவிலக்கு, கைத்தொழில்‌ மூலம்‌ புனருத்தார 
ணம்‌, கைத்தொழில்‌ மூலம்‌ கல்வீ போன்ற எளிய திட்டங்களையே 
வைத்திருக்கிறேன்‌. இப்போதைய ஆட்சிபோதையிலிருந்து 
மீண்டாலன்றி நீங்கள்‌ இந்த எளிய விஷயங்களை அறிந்து 
கொள்ளமுடியாது. 


“நீங்கள்‌ என்ன செய்வதாயினும்‌, உங்ககாயே ஏமாற்றிக்‌ 
கொண்டு, எங்களையும்‌ ஏமாற்ற வேண்டாம்‌. திட்டத்தின்‌ பால்‌ 
ஊக்கம்‌ ஏற்படவில்லையெனில்‌, தயவு செய்து தெளிவாக அதைச்‌ 
சொல்லிவிடுங்கள்‌.  " 


“முதலீட்டுச்‌ செலவு குறித்து ஒருவார்த்தை. கூட்டங்களுக்‌ 
காகச்‌ செலவிடுவதைப்போன்று நீங்கள்‌ செய்யப்போகும்‌ 
முதலீட்டுச்‌ செலவு, பலனில்லாத தண்டச்‌ செலவு அல்ல. கருவி 
களுக்காகவும்‌, பொருள்களுக்காகவும்‌ செலவிட வேண்டும்‌ ; 
இவை பல ஆண்டுகளுக்கு லாபகரமான உற்பத்திக்கு உதவியாக 
இருக்கும்‌. கைராட்டினங்கள்‌, கைத்தறிகள்‌, பஞ்சடிக்கும்‌ வில்‌ 
முதலியவற்றில்‌ முதலீடு செய்வீர்கள்‌. இது பல மாணவர்கள்‌ 
தொகுதிகளுக்கு உபயோகமாக இருக்கக்‌ கூடியது. யந்திரத்‌ 
தொழில்‌ மயமாக்குவதெனில்‌, ஏராளமான மூலதனச்‌ செல 
வாகும்‌; யந்திரங்கள்‌ ஏராளமாகத்‌ தேய்ந்து போகும்‌ ; தேய்மான 
மதிப்பு குறையும்‌. இப்போதைய திட்டத்தில்‌ அது போன்றவை 
கிடையாது. உண்மையில்‌, நன்கு திட்டமிடப்பட்ட கிராமப்‌ 
பொருளாதார அமைப்பில்‌ அதெல்லாம்‌ தேவையில்லை. 


“கடைசியாக ஒரு விஷயம்‌. ஈமது அரசியல்‌ முறையில்‌ 
உடனடியாக நேரிடக்‌ கூடிய மாறுதல்கள்‌ பற்றி நீங்கள்‌ கலவர 
மடைய வேண்டாம்‌. மந்திரி சபைகள்‌ வந்தவழியே போகும்‌. 
குறுகிய கால நோட்டீஸில்‌, அவர்கள்‌ போக வேண்டியிருக்கும்‌ 
என்பதற்கு இணங்கியே அவர்கள்‌ வந்தார்கள்‌. சமயம்‌ வந்தால்‌, 
அரசாங்கக்‌ காசியாலயங்களிலிருக்து தாங்கள்‌ கிறைக்கு அணி 
வகுத்துச்‌ செல்ல வேண்டியிருக்கும்‌ என்பது அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. புன்னகை மலர்ந்த முகத்துடன்‌ அத்த மந்திரிகள்‌ 
சிறைகளுக்குச்‌ செல்லுவார்கள்‌. ஆனால்‌ உங்கள்‌ வேலையும்‌, 
உங்கள்‌ வேலைத்‌ திட்டமும்‌ மந்திரி சபைகளை நம்பியிருக்கவில்லை. 
நீங்கள்‌ வகுத்துள்ள வேலைத்‌ திட்டம்‌ உறுதியான அஸ்தி 
வாரத்தின்‌ மீது அமைந்திருந்தால்‌, எத்தனை மக்கிரிசபைகள்‌ 
வந்தாலும்‌, போனாலும்‌ அது நிலைத்திருக்கும்‌. ஆனால்‌ அது 
உங்கள்‌ பணியில்‌ உங்களுக்கிருக்கும்‌ ஈம்பிக்கையைப்‌ பொறுத்‌ 


தக்ளியும்‌ விளையாட்டுப்‌ பொம்மைகளும்‌ 671 


திருக்கிறது. சத்தியம்‌ அகிம்சை என்ற கோட்பாட்டில்‌ உறுதி 
யான நம்பிக்கை இருக்கும்‌ வரையில்‌, காங்கிரசும்‌, அதன்‌ 
வேலையும்‌ நிலைத்திருக்கும்‌. கான்‌ காங்கிரசைக்‌ கடுமையாகக்‌ 
கண்டித்திருக்கிறேன்‌; அதன்‌ குறைபாடுகளை இரக்கமில்லாமல்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறேன்‌. ஆயினும்‌, காங்கிரஸ்‌ இன்னும்‌ 
மதிப்புக்கு உரியதாக இருக்கிறது என்பதை கான்‌ அறிவேன்‌. 


எல்லாவற்றையும்‌ விட, ஒவ்வொன்றும்‌ உங்களுடைய 
நம்பிக்கையையும்‌, உறுதிப்பாட்டையும்‌ பொறுத்திருக்கிறதென்‌ 
பதைச்‌ சொல்ல விரும்புகிறேன்‌. மனமிருந்தால்‌ வழி பிறப்பது 
நிச்சயம்‌, இது நிறைவேற்றித்‌ தீரவேண்டிய திட்டம்தான்‌ என்று 
நீங்கள்‌ மன உறுதியுடன்‌ இருந்தால்‌, எல்லாக்‌ கஷ்டங்களும்‌ 
மறைக்தொழியும்‌. நம்பிக்கை மட்டும்‌ ஜீவசக்தி நிரம்பியதாக 
இருக்க வேண்டும்‌. கடவுளிடம்‌ ஈம்பிக்கை இருப்பதாக ஆயிரக்‌ 
கணக்கானவர்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ சிறிய அபாயத்தைக்‌ 
கண்ட உடனேயே பயக்துகொண்டு ஓடுபவர்களாரயின்‌, அவர்க 
ளுடைய கம்பிக்கை உயிரற்ற வெறும்‌ ஈம்பிக்கையே யாகும்‌. 
நம்பிக்கையில்‌ ஜீவசக்தி இருந்தால்‌, ஒருவனது திட்டத்தை 
நிறைவேற்றுவதற்கு வேண்டிய அறிவும்‌, சாதனங்களும்‌ உண்‌ 
டாகிவிடும்‌. உங்களில்‌ ஒவ்வொருவருக்கும்‌ அத்தகைய நம்பிக்கை 
இருப்பதாகக்‌ கூறுவதைக்‌ கண்டு மகிழ்கிறேன்‌. அது உண்மை 
யாயின்‌, உங்கள்‌ மாகாணம்‌ மற்ற மாகாணங்களுக்கு உன்னத 

மான ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும்‌.” 
ஹரிஜன்‌! - 28-10-1089 


10 
தக்ளியும்‌ விளையாட்டுப்‌ பொம்மைகளும்‌ 


மார்ச்சு 81௨ யன்று மாலை 6 மணிக்கு காதி யாத்திரை* 
முடிவடைந்தது. ஆனால்‌ மாலைப்‌ பிரார்த்தனைக்குப்‌ பின்‌, கேள்‌ 
விகள்‌ ஏதாவது இகுக்தால்‌ அவற்றிற்குப்‌ பதிலலிக்க காந்திஜி 
சம்மதித்ததால்‌, பலர்‌ இரவிலும்‌ தங்கிவிட்டனர்‌. இங்கே கேள்‌ 
விகளில்‌ ஒன்றும்‌, அதற்கு காந்திஜி அளித்த பதிலும்‌ கீழே 
கொடுக்‌ அப்பட்டிருக்கின்றன : 
கேள்வி: ஆதாரம்‌ கல்வித்‌ திட்டத்தில்‌ குக்ளி பொருளாதார 

நோக்கத்துடன்‌ அதாவது கல்வி தன்னைக்கட்டிக்‌ கொண்டு 

போக வேண்டும்‌ என்ற நோக்கத்துடன்‌ சேர்க்கப்பட்டதா, 


* வர்தா ஜில்லாவிலுள்ள கதர்‌ அன்பர்கள்‌ சேவா கிராமத்தில்‌ கதர்‌ யாத்திரை 
சான்ற இந்த வருடாத்திர சகா நாட்டை தடத்தினார்கள்‌. ஸ்ரீ வினோபாவின்‌ யோசனைக்கு 
இணங்கவும்‌ அவரது மேற்பார்வையிலும்‌ இம்மகா நாடுகள்‌ நடத்தப்பட்டன. 


672 கல்வி 


அல்லது கல்வியை இறுதி லட்சியமாகக்‌ கொண்டு அது 
சேர்க்கப்பட்டதா 2 


பதில்‌: ஆதாரக்‌ கல்வியில்‌ சேர்க்கப்பட்ட எதுவும்‌ ஒரே நோக்‌ 
கத்துடன்தான்‌ இருக்க முடியும்‌. அதாவது கல்வி சம்பந்த 
மான நோக்கம்தான்‌. கைத்தொழிலின்‌ மூலம்‌ குழந்தை 
கவின்‌ உடல்‌, அறிவு, ஒழுக்க வளர்ச்சிக்கு வழி செய்வதே 
ஆதாரக்‌ கல்வித்‌ திட்டத்தின்‌ குறிக்கோள்‌ ஆகும்‌. கல்வி 
நோக்கத்தில்‌ உறுதியானதும்‌, போதிய அளவு சிறந்த 
முறையில்‌ நிர்வகிக்கப்படுவதுமான எந்கத்‌ திட்டமும்‌ 
பொருளாதார முறையிலும்‌ சிறந்ததாக இருக்கும்‌ என்பதே 
எனது உறுதியான அபிப்பிராயமாகும்‌. பின்னால்‌ உடையக்‌ 
கூடியதான களிமண்‌ பொம்மைகளைச்‌ செய்வதற்கு குழக்தை 
களுக்கு நாம்‌ சொல்லித்‌ தரலாம்‌. அதுவும்‌ அவர்கள்‌ அறிவை 
வளர்க்கும்‌. ஆனால்‌ அவ்விதம்‌ செய்வது, மிகவும்‌ முக்கிய 
மான தார்மிகக்‌ கொள்கையைப்‌ புறக்கணிப்பதாகும்‌. அதா 
வது. மனிதனுடைய உழைப்பையும்‌ பொருளையும்‌, வீணாக்‌ 
கும்‌ வழிகளில்‌ அல்லது ஆக்க முறைக்கு விரோதமான வழி 
களில்‌ உபயோகிக்கலாகாது. ஒருவனது வாழ்க்கையில்‌ 
ஒவ்வொரு வினாடியும்‌ உபயோகமான முறையில்‌ பயன்பட 
வேண்டும்‌ என்ற நியதியை வலியுறுத்துவது பிரஜா 
அந்தஸ்துக்கான சிறந்த கல்வியாகும்‌; அதே சமயம்‌ அது 
ஆதாரக்‌ கல்வியைத்‌ தன்னைக்கட்டிக்‌ கொண்டு போவ 
தாகவும்‌ செய்கிறது. 


11 
இலக்கியமும்‌ கைத்தொழிலும்‌' 


ஸ்ரீ நரஹரிபரீக்‌ எழுதுகிறார்‌ : 


“நமது பெரும்பாலான கதர்ப்‌ பள்ளிகளும்‌, மற்றப்‌ பள்ளிகளும்‌ இலக்‌ 
வியப்‌ பயிற்சிக்கு அளிக்கப்படும்‌ முக்கியத்துவம்‌ முற்றிலும்‌ தவறானதென்று 
நான்‌ நினைக்கிறேன்‌. கைத்தொழில்‌ வேலைக்கென சில மணி நேரம்‌ ஒதுக்கப்‌ 
படுகிறது; இலக்கியப்‌ பயிற்சிக்கென சில மணிநேரம்‌ ஒதுக்கப்படுகிறது. 
புத்தகப்‌ படிப்பினால்‌ மட்டுமே அறிவைப்‌ பெற முடியுமென்ற நம்பிக்கை கிலவி 
வருகிறது. ஆனால்‌, புத்தகங்களைக்‌ காட்டிலும்‌ கைத்‌ தொழில்‌ மூலம்‌ நமது 
மாணவர்களின்‌ அறிவு அதிக முன்னேற்றம்‌ அடைவது சரத்தியமென்றே 
கான்‌ கருதுகிறேன்‌, இப்பிரச்னையில்‌ தங்களுடைய கருத்தை வெளியிட்டால்‌ 
நன்றியுடையவனாக இருப்பேன்‌.” 


இகை எழுதியவர்‌ சொல்லும்‌ குறை நியாயமானது. இலக்‌ 
கியப்‌ பயிற்சி எனில்‌, எப்போதும்‌ அறிவு வளர்ச்கி என்று அர்த்த 
மில்லை. அடிப்படையில்‌ அது நெட்டுருப்போடும்‌ ஒரு காரியமே. 


உடலுழைப்பும்‌ அறிவு வளர்ச்சியும்‌ 678 


வேறு எந்தச்‌ சித்திரத்தையும்‌ போல, எழுத்து மூளையில்‌ ஒரே 
விதமாகத்தான்‌ பதிகிறது. ஆனால்‌ இலக்கியப்‌ பயிற்சி என்பது, 
வெறும்‌ பாடமல்ல; அதைவிட மேம்பட்டது. இது கைத்தெழில்‌ 
ச்சு கில்‌ உண்மை. கைத்தொழில்‌ அறிவு, வெறும்‌ கைத்‌ 
காழிலுடன்‌ நின்றுவிடுவதல்ல; அதன்‌ விஞ்ஞானத்தைப்‌ 
பற்றிய அறிவும்‌ அதில்‌ அடங்கும்‌. அதன்பின்‌ அறிவின்‌ வளர்ச்சி 
உயர்நிலைப்‌ பள்ளிகளையும்‌, கல்லூரிகளை யும்விட, மிகவும்‌ அதிக 
மாகவும்‌ துரிதமாகவும்‌ இருக்கும்‌. ஆகையால்‌, கைத்தொழில்‌ 
பயிற்சியை மட்டமாகக்‌ கருதுவதோ, அல்லது பள்ளிக்கூட திட்‌ 
டத்தில்‌ அதற்கு இரண்டாம்‌ தரமான அந்தஸ்தை வழங்குவதோ 
மிகவும்‌ வருந்தத்தக்கது. புத்தகப்‌ படிப்பு கண்ணைக்‌ கெடுக்கின்‌ 
றது; சிந்தனா சக்தியையும்‌, கற்பனா சக்தியையும்‌ குன்றச்‌ செய்து 
விடுகிறது. கைத்தொழில்கனையும்‌, அவற்றின்‌ விஞ்ஞானத்தையும்‌ 
பயிலுவகில்‌ இத்தகைய அபாயம்‌ ஒன்றுமில்லை. இதற்கும்‌ சில 
நூல்களைக்‌ கற்க வேண்டியிருக்கும்‌. ஆனால்‌ இக்கல்வி கைத்‌ 
தொழிலுடன்‌ இணைக்கப்‌ பெற்றிருக்கும்‌; ஆகையால்‌, அறிவை 
ஆழ்ந்து பயன்படுத்த வேண்டியிருக்கும்‌. கான்‌ ஆதாரக்‌ கல்விப்‌ 
பயிற்சி என்று அழைப்பது இதைத்தான்‌. இது அவ்ளவவு 
உண்மையான தாகையால்‌, சகாளடைவில்‌ இதற்குரிய மதிப்பைப்‌ 
பெறும்‌. இதற்கிடையில்‌ நூலறிவுக்கும்‌, கைத்தொழில்‌ வேலைக்‌ 
கும்‌ பாகுபாடு எதுவும்‌ செய்ய வேண்டாம்‌. கைத்தொழிலை, 
கல்வியின்‌ ஒரு பகுதியாகவே கருத வேண்டும்‌. வேறு எந்தம்‌ 
பாடத்தையும்‌ போல அதற்கும்‌ சம அந்தஸ்து இருக்க வேண்டும்‌. 
இந்தத்‌ தெளிவான உண்மையை, குறைந்தபட்சம்‌ தேசீயப்‌ 

பள்ளிகளிலாவது உணர்ந்துகொள்ள வேண்டும்‌. 
ஹரிஜன்‌” - 541942 


12 
உடலுழைப்பும்‌ அறிவு வளர்ச்சியும்‌ 


இங்கே உடலுழைப்புக்கு அளவ மீறிய முக்கியத்துவம்‌ 
கொடுக்கப்படுகிறது என்பது, உங்களில்‌ ஒருவர்‌ கூறிய குறை 
களில்‌ ஒன்றாகும்‌. உடலுழைப்பின்‌ கல்வி அம்சம்‌ மதிப்பு வாய்க்‌ 
தது என்பதில்‌ கான்‌ திடமான கஈம்பிக்கை கொண்டவன்‌. இந்தி 
யாவில்‌ ஏகாதிபத்திய அதிகாரத்தை பலப்படுத்துவதற்கும்‌ நிலை 
கிறுத்துவதற்குமே நமது இன்றையக்‌ கல்வி முறை வகுக்கப்பட்‌ 
டிருக்கிறது. அதன்‌ கீழ்‌ வளர்க்கப்பட்ட நீங்கள்‌ அதில்‌ ஒரு 
சுவையை வளர்த்துச்‌ கொண்‌ டிருக்கிறீர்கள்‌. அதனால்‌ உடலு 
ழைப்பு அருவருப்பாக இருக்கிறது. தெருக்‌ கூட்டுவது எப்படி, 
கக்கூளைச்‌ சுத்தம்‌ செய்வது எப்படி என்பதையெல்லாம்‌ 
அரசாங்கப்‌ பள்ளிகளிலோ அல்லது கல்லூரிகளிலோ மாணவ 

43 


614 கல்வி 


ருக்குக்‌ கற்றுக்கொடுக்க எவரும்‌ கவலைப்படுவதில்லை. ஆனால்‌ 
இங்கே உங்கள்‌ பயிற்சியில்‌ துப்புரவும்‌, சுகாதாரமும்‌ அடிப்படை 
யாக இருக்கின்றன. தோட்டி வேலை ஒரு ஈளினமான கலைக்கு 
ஒப்பாகும்‌. எனவே இதைப்‌ பாடுபட்டுக்‌ கற்க வேண்டும்‌. 
எத்தகைய அறிவையும்‌ பெறுவதற்கு, இடைவிடாத கேள்வி 
கேட்கும்‌ பாங்கும்‌, ஆரோக்கியமான ஆர்வமும்‌ முதல்‌ தேவை 
யாகும்‌. அறிவும்‌ ஆர்வமும்‌, பணிவினாலும்‌ ஆசிரியரிடம்‌ காட்டும்‌ 
மரியாதையினாலும்‌ பண்பட வேண்டும்‌. அது ஆணவமாக இழி 
நிலையை அடைந்துவிடக்‌ கூடாது. அறிவை ஏற்பதற்கான உள்‌ 
த்துக்கு ஆணவம்‌ பகை ஆகும்‌. பணிவும்‌, கற்க வேண்டு 
மென்ற ஆர்வமும்‌ இல்லாவிடில்‌ அறிவு ஏற்பட முடியாது. 


அறிவை வளர்த்துக்‌ கொள்வதற்கு, புத்திசாலித்தனமாக 
இயற்றப்படும்‌ பயனுள்ள உடலுழைப்பு அமைதியான முறை 
யாகும்‌? வேறுவிதத்தில்‌ ஒருவர்‌ அறிவுக்‌ கூர்மையை வளர்த்துக்‌ 
கொள்ளலாம்‌. ஆனால்‌ அது முழுமையான அறிவாக இருக்க 
முடியாது. அது ஏற்றத்தாழ்வான, தாறுமாறாகச்‌ சிதைந்த 
அறிவாகவே இருக்கும்‌. அது ஒருவனை போக்கிரியாகவும்‌ 
அயோக்கியனாகவும்‌ செய்துவிடும்‌. சமமாக வளர்ச்சி பெற்ற 
அறிவு ஏற்படுவதற்கு உடல்‌, அறிவு, ஆன்மா எல்லாம்‌ ஒரே 
சீராக வளம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. அதனால்தான்‌ இங்கு நமது 
பயிற்சித்‌ திட்டத்தில்‌ உடலுழைப்புக்கு நடுமாயகமான ஸ்தா 
னத்தைக்‌ கொடுத்திருக்கிறோம்‌. சமூகத்துக்குப்‌ பயன்படும்‌ 
உழைப்பு மூலம்‌ வளர்க்கப்பட்ட அறிவு தொண்டுக்கான ஒரு 
கருவியாகும்‌. அது எளிதில்‌ வழி தவற இடம்‌ கொடுக்காது 
அல்லது தப்பு வழிகளில்‌ இறங்கச்‌ செய்யாது. இரண்டாவ 
காகக்‌ கூறப்பட்ட நிலை சாபத்தீடு ஆகும்‌. இந்த முக்கியமான 
அம்சத்தை நீங்கள்‌ மனத்தில்‌ இறுத்திக்‌ கொண்டீர்களாயின்‌, 
பயிற்சி பெறுவதற்காக உங்களை இங்கே அனுப்பிவைத்த 
அரசாங்கங்கள்‌ செலவிட்ட தொகை வீணுகிவிடாது. 


ஹரிஜன்‌! - 89104௪ 


13 
சிறப்பு அம்சங்கள்‌ 


ஏழாம்‌ வகுப்பில்‌ வாசிக்கும்‌ ஒன்பது பையன்களை, காந்திஜி 
யைக்‌ காண்பதற்காக ஸ்ரீ அரியகாயகம்‌ அழைத்துவக்தார்‌. 
இங்கப்‌ பையன்கள்‌ சேவாகிராமம்‌ ஆதாரப்‌ பள்ளியில்‌ ஒரு 
ஆண்டுப்‌ பயிற்சியை ஏறக்குறைய முடித்தவர்கள்‌ ஆவர்‌. 
அவர்கள்‌ சேவாகிராமத்திலிருந்தும்‌, சுற்றுப்‌ புற கிராமங்களி 
லிருந்தும்‌ வந்த கிராமியச்‌ சிறுவர்கள்‌. வயல்களில்‌ வேலை செய்ப 
வர்களும்‌, பள்ளியைக்‌ கண்டிராதவர்களுமான மக்களை காம்‌ 


மந்திரிகள்‌ மகாநாட்டில்‌ கேள்விகள்‌ 675 


யார்த்திருக்கிறோம்‌. அவர்களுடன்‌ ஒப்பிடும்‌ போது, முதல்‌ 
முயற்சியின்‌ பலனாக உருவான இந்தப்‌ பையன்கள்‌ நம்பிக்கை 
அளிப்பவர்களாக இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ சுத்தமாகவும்‌, நல்ல 
பழக்க வழக்கங்களில்‌ பயிற்சி பெற்றவர்களாகவும்‌, ஒழுங்‌ 
காகவும்‌, பண்பு அறிந்தவர்களாகவும்‌ இருந்தனர்‌. காந்திஜி 
அவர்களுடன்‌ வேடிக்கையாகப்‌ பேசிஞர்‌. அவர்கள்‌ ஆனந்து 
மாகச்‌ சிரித்துக்‌ கொண்டு அதில்‌ கலந்து கொண்டனர்‌. 


“ஆதாரப்‌ பள்ளியில்‌ ஏழு ஆண்டுப்‌ பயிற்சி முடிந்த பின்‌ 
வெளிவரும்‌ பதினன்கு வயதுப்‌ பையன்‌ எப்படிப்பட்டவனாக 
இருக்க வேண்டும்‌?” அந்தம்‌ பையன்களில்‌ ஒருவன்‌ துணிந்து 
காந்திஜியிடம்‌ மேற்கண்டவாறு ஒரு கேள்வி கேட்டான்‌. 

இச்‌ சந்தர்ப்பத்தை விடாமல்‌ அக்கேள்விக்கு காந்திஜி 
பதில்‌ கூறினார்‌. அவர்‌ கூறியதாவது : “பையன்கள்‌ விஷயத்தில்‌ 
செய்ய வேண்டிய கடமையைப்‌ பள்ளிக்கூடம்‌ நிறைவேற்றி 
“ிருந்தால்‌, பதினான்கு வயதுப்‌ பையன்கள்‌ உண்மை, தூய்மை, 
ஆரோக்கியம்‌ உள்ளவர்களாக இருக்கவேண்டும்‌ ; கிராமப்‌ பற்று 
உள்ளவர்களாக இருக்க வேண்டும்‌; அவர்களுடைய மூளையும்‌ 
கைகளும்‌ சம வளர்ச்சி பெற்றவையாக இருக்க வேண்டும்‌ ; 
அவர்களிடம்‌ சூது வாது இருக்காது; அவர்களுடைய அறிவு 
கூர்மையாக இருக்கும்‌; பணம்‌ சம்பாதிப்பதைப்‌ பற்றி அவர்கள்‌ 
சவலைப்படமாட்டார்கள்‌ ; தங்களை நாடிவரும்‌ எந்த நேர்மையான 
பணியையும்‌ தங்கள்‌ கைகளால்‌ செய்யக்‌ கூடியவர்களாக இருப்‌ 
பார்கள்‌; ஈகரங்களுக்குப்‌ போக விரும்பமாட்டார்கள்‌; பள்ளியில்‌ 
ஒத்துழைப்பையும்‌, தொண்டையும்‌ பாடமாகக்‌ கற்ற அவர்கள்‌, 
அதே உணர்ச்சியை தங்களைச்‌ சுற்றிலும்‌ பரப்புவார்கள்‌ ; 
அவர்கள்‌ ஒருபோதும்‌ பிச்சைக்காரர்களாகவோ, பிறர்‌ உதவியை 
காடும்‌ புல்லுருவிகளாகவோ இருக்க மாட்டார்கள்‌.” 

ஹரிஜன்‌! - 8-9-1948 


14 
மந்திரிகள்‌ மகாநாட்டில்‌ கேள்விகள்‌* 


கேள்வி: சுயதேவைப்‌ பூர்த்தி என்ற அடிப்படை இல்லாமல்‌ 
ஆதாரக்‌ கல்வியை நடத்த முடியுமா? 

காந்திஜியின்‌ பதில்‌ : நீங்கள்‌ நிச்சயம்‌ முயன்று பார்க்கலாம்‌. 
ஆனால்‌, என்னுடைய யோசனையைக்‌ கேட்பதாயின்‌, நீங்கள்‌ 
அடியோடு ஆதாரக்‌ கல்வியை மறக்துவிடுவதே மேல்‌ என்று 
* 1046 ஜூலை 29, 30 தேதிகளில்‌ மந்திரிகள்‌ மகாநாடு புனா சபா மன்றத்தில்‌ 

ஸ்ரீ பி.ஜி. கேர்‌ தலைமையில்‌ நடந்தது. காந்திஜி ஒரு மணி நேரத்துக்கு மேல்‌ அம்‌ 

மகா நாட்டு நடவடிக்கைகளில்‌ கலந்து கொண்டார்‌- 


676 


கல்வி 


கான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுவேன்‌. ஆதாரக்‌ கல்விக்கு, 
தன்னிறைவு நிலை ஒரு பூர்வாங்கமான நிபந்தனை அல்ல. 
என்னைப்‌ பொறுத்தமட்டில்‌, அது மூலாதாரமான சோத 
னையே ஆகும்‌. ஆரம்பம்‌ முதற்கொண்டே ஆதாரக்‌ கல்வி 
துன்னைக்கட்டிக்‌ கொண்டு போவதாக இருக்கும்‌ என்று 
அர்த்தமில்லை. ஆதாரக்‌ கல்வித்‌ திட்டத்திற்‌ 
கான ஏழு வருட காலம்‌ பூராவையும்‌ கவனிக்குமிடத்து, 
வரவும்‌ செலவும்‌ சரிக்கட்டிக்கொண்டு போவதாக இருக்க 
வேண்டும்‌. இல்லையெனில்‌, தங்கள்‌ பயிற்சி முடிவில்‌ 
கூட, ஆதாரக்‌ கல்வி மாணவர்கள்‌ வாழ்க்கைக்குப்‌ பொரும்‌ 
தாதவர்களாக இருப்பார்கள்‌. அது ஆதாரக்‌ கல்விக்கே 
நேர்மாறான தாகும்‌. சுயகேவையைப்‌ பூர்த்தி செய்து 
கொள்ள முடியாத புதுத்‌ திட்டம்‌ உயிரற்ற உடல்‌ போன்ற 
தாகும்‌. 


கேள்வி: அடிப்படைக்‌ கைத்‌ தொழில்‌ மூலம்‌ கல்வி புகட்டும்‌ 


கொள்கையை நாங்கள்‌ ஏற்றுக்‌ கொண்டுள்ளோம்‌. ஆனால்‌ 
முஸ்லிம்கள்‌ கைராட்டையை எதிர்க்கிறார்கள்‌. பருத்தி 
விளையும்‌ பகுதிகளில்‌, நூற்பதை நீங்கள்‌ வற்புறுத்துவது 
சரியாக இருக்கலாம்‌. ஆனால்‌ பருத்தி வீளையாத பகுதி 
களாக்கு அது பொருத்தமில்லை என்பதை நீங்கள்‌ ஒப்புக்‌ 
கொள்ளலாகாதா? அத்தகைய இடங்களில்‌, அதற்தப்‌ 
பதில்‌ வேறொரு கைத்தொழிலை, உதாரணமாக வீவசா 
யத்தை மேற்கொள்ளக்‌ கூடாதா 2 


பதில்‌: இது மிகப்‌ பழைய கேள்வியாகும்‌. கல்விக்குப்‌ போதனா 


முறையாக அமையும்‌ எந்த அடிப்படைக்‌ கைத்தொழிலும்‌ 
சர்வ ஜன சோதனையில்‌ தேறுவதாக இருக்க வேண்டும்‌. 
இந்தியா சுதந்திரம்‌ பெறவும்‌, இந்தியா அதன்‌ சுய பலத்‌ 
தைக்‌ கொண்டே நிற்க வழி செய்யவும்‌ ஒவ்வொரு 
இல்லத்திலும்‌ கைராட்டினம்‌ ரீங்காரம்‌ செய்ய வேண்டு 
மென்று மான்‌ 1908-ஆம்‌ ஆண்டிலேயே முடிவு செய்துவிட்‌ 
டேன்‌. ஒரு கண்ணி பருத்தி கூட பயிரிடாவிட்டாலும்‌, 
இந்தியாவுக்கும்‌, ஏன்‌ உலகம்‌ பூராவுக்கும்‌ துணிகளை ஏற்று 
மதி செய்யும்‌ நாடாக இங்கிலாந்து இருக்க முடியுமானால்‌, 
அண்மையிலுள்ள மாகாணத்திலோ அல்லது மாவட்டத்‌ 
திலோ பருத்தி தருவிக்க வேண்டியிருக்கிறதே - என்பதற்‌. 
காக, நமது வீடுகளில்‌ ஏன்‌ பஞ்சு தூற்கும்‌ பணியை மேற்‌ 
கொள்ளக்‌ கூடாதென்று விளங்கவில்லை. உண்மையில்‌, ஒரு 
காலத்தில்‌ பருத்தி விளைவிக்கப்படாத இடம்‌ இந்தியாவில்‌ 
இருக்கவில்லை. “பருத்திச்‌ சாகுபடி நிலங்கள்‌” சான்று பாகு 
படுத்தி, குறிப்பிட்ட பகுதிகளில்‌ மட்டும்‌ பருத்தி பயிரிடுவ 
தென்பது சமீபத்தில்‌ ஏற்பட்ட, பொருத்தமில்லாத விளை 
வாகும்‌. வரிகட்டும்‌ ஏழைக்கும்‌, இந்தியாவில்‌ பஞ்சு நூற்ப 
வனுக்கும்‌ ஈஷ்ட முண்டாக்கும்‌ வகையில்‌ பருத்தி துண்‌ 


உற்பத்தியாளர்‌ நலனுக்காக அம்முறை திணிக்கப்பட்ட 


மந்திரிகள்‌ மகாநாட்டில்‌ கேள்விகள்‌ 677 


தாகும்‌. இன்றைக்கும்‌ கூட கொட்டைப்‌ பருத்திச்‌ செடி 
இந்தியாவில்‌ எல்லா இடங்களிலும்‌ பயிராகிறது. நீங்கள்‌ 
அறுவது போன்ற வாதம்‌, ஈமது முன்‌ முயற்சி, நமது 
தொழில்‌ முயற்சி, கமது சமயோசித புத்தி ஆகியவற்றுள்‌ 
கான திறமையைக்‌ குறை கூறுவதாக இருக்கிறது. ஒரு 
இடத்திலிருந்து மூலப்பொருள்களை மற்றோர்‌ இடத்துக்குச்‌ 
கொண்டு போவதைச்‌ சமாளிக்க முடியாத இடைஞ்சல்‌ 
எனக்‌ கருதுவதாயின்‌, அது எல்லா உற்பத்திகளையும்‌ 
கொன்றுவிடும்‌. மேலும்‌ அதற்கு மாற்று அம்மணமாக நிற்க 
வேண்டியதுதானென்ற நிலையில்‌, சொந்த முயற்சியைக்‌ 
கொண்டு ஒரு மனிதன்‌ துணி தரித்துக்‌ கொள்ளச்‌ செய்வது 
அல்வியேயாகும்‌. பருத்தி தூற்பதில்‌ சம்பக்குமுள்ள பல 
வகை பக்குவ முறைகளிலும்‌ அடங்கியுள்ள அறிவை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்ட முயற்சி, மிகவும்‌ உயர்ந்த போதனா 
மதிப்பு வாய்ந்ததாகும்‌. உண்மையில்‌, வேறு எந்தக்‌ கைத்‌ 
தொழிலும்‌ செய்யாத வகையில்‌ நூற்பதில்‌ மனிதனுடைய 
முழுக்‌ கல்வியும்‌ அடங்கியுள்ளது. முஸ்லிம்கள்‌ ஏதோ ஒரு 
மரயையில்‌ கிக்குண்டிருப்பதால்‌, அவர்களுடைய சந்தே 
கத்தை இன்று நம்மால்‌ போக்க இயலாமல்‌ இருக்கிறது. 
மாயையில்‌ சிக்குண்டவர்களுக்கு மாயை முற்றிலும்‌ உண்‌ 
மையாகவே தோன்றும்‌. ஆனால்‌, ஈமது நம்பிக்கை தெளி 
வாகவும்‌, உறுதியாகவும்‌ இருக்கும்‌ பட்சத்தில்‌, நமது 
முறையை வெற்றிகரமாக நிரூபித்துக்‌ காட்டினால்‌, மூஸ்‌ 
விம்கள்‌ தாமாகவே நம்மிடம்‌. வந்து நமது வெற்றியின்‌ 
ரகசியத்தைப்‌ போதிக்கும்படி கோருவார்கள்‌. ; முஸ்லிம்‌ 
லவீகைவீட அல்லது வேறு எந்த மூஸ்லிம்‌ ஸ்தாபனத்தையும்‌ 
விட ஏழை முஸ்லிம்‌ பொது மக்களுக்கு கைராட்டை அதிகம்‌ 
உதவியிருக்கிறதென்பதை அவர்கள்‌ உணரவில்லை எனத்‌ 
தோன்றுகிறது. வங்காளத்தில்‌ கெசவாளிகளில்‌ பெருவாரி 
யானவர்கள்‌ முஸ்லிம்களே. நூல்‌ நூற்கும்‌ மூஸ்லிம்‌ மாதர்‌ 
கள்‌, நெய்யும்‌ முஸ்லிம்கள்‌ ஆகியோரின்‌ கை லாகவமும்‌ 
கைத்‌ திறமையும்தான்‌ உலகிலேயே உயர்ந்த “மஸ்லின்‌” 
துணி உற்பத்திக்குல்‌ காரணம்‌ என்பதையும்‌, அதுதான்‌ 
டாக்காவுக்கு உலகப்புகழ்‌ ஏற்படும்படி செய்தது 
என்பதையும்‌ மறந்துவிடக்கூடா து. 


இது மகாராஷ்டிரதீதுக்கும்‌ பொருந்தும்‌. ஒருவனுடைய 
சொந்தக்‌ கடமையை இயற்றுவதில்‌ முனைவதொன்றே, 
மாயைக்குச்‌ சிறந்த மருந்தாகும்‌. அலை பொங்கியெழும்‌ 
சால வெள்ளத்தில்‌ சத்தியம்‌ ஒன்றே நிலைக்கும்‌; மற்றவை 
யெல்லாம்‌ வெள்ளத்தில்‌ போய்விடும்‌. என்னை எல்லோரும்‌ 
கைவிட்டாலும்‌ கூட, கான்‌ தொடர்ந்து சத்தியத்தைக்‌ 
கடைப்பிடித்தொழுக வேண்டும்‌. இன்று என்னுடைய 
குரல்‌ செவிடன்‌ காதில்‌ ஊதிய சங்காக இருக்கலாம்‌; ஆனால்‌ 


578 கல்வி 


அது சத்தியத்தின்‌ குரலாக இருந்தால்‌, எல்லாக்‌ குரல்‌ 
களம்‌ ஒடுங்கிய பேரீதிலும்‌, அக்குரல்‌ மாத்திரம்‌ கேட்டுக்‌ 
கொண்டுதான்‌ இருக்கும்‌. 


15 
விஷச்‌ சுழல்‌ 


“புதிய திட்டத்திற்கான திறமையுள்ள ஆசிரியர்களைப்‌ 
பயிலுவிக்க சிறிது காலம்‌ ஆகும்‌. இதற்கிடையில்‌ பள்ளிகளில்‌ . 
கல்வியை அபிவிருத்தி செய்ய என்ன செய்ய வேண்டும்‌?” இக்‌ 
கேள்வியை ஸ்ரீ அவினாசிலிங்கம்‌ செட்டியார்‌ ஆங்கிலத்தில்‌ 
கேட்டார்‌. 


இதற்காக காந்திஜி அவரைக்‌ கிண்டல்‌ செய்யவே எல்லோ 
ரும்‌ கிரித்தனர்‌. “ஹிந்துஸ்தானியில்‌ பேச இயலாவிடில்‌, 
நீங்கள்‌ சொல்ல வேண்டியதைப்‌ பக்கத்தில்‌ இருப்பவர்‌ காதில்‌ 
ரகசியமாகச்‌ சொல்லியிருந்தால்‌, அவர்‌ அதை உங்களுக்காக 
ஹிந்துஸ்தானியில்‌ மொழிபெயர்த்துச்‌ சொல்லியிருப்பாரே” 
என்றார்‌ காந்திஜி, அவர்‌ தொடர்ந்து கூறியதாவது : 
“இன்றையக்‌ கல்வி முறை இந்தியாவுக்கு சுதந்திரக்தைஜ்‌ 


தேடித்‌ தராது என்பதையும்‌, அது இந்தியாவின்‌ அடிமைத்தனத்‌ 
தைத்தான்‌ இன்னும்‌ ஆழமாக வேருன்றச்‌ செய்யும்‌ என்பதையும்‌ 

ங்கள்‌ உணர்ந்து கொண்டால்‌, ஆங்கிலத்தின்‌ ஸ்தானத்துக்கு 
வேறு ஒன்று வந்தாலும்‌, வராவிட்டாலும்‌ கூட, அதற்கு ஊக்க 
மளிக்க மறுத்துவிடுவீர்கள்‌. “ஈமீ தாலீம்‌” (புதிய கல்வித்‌ திட்டம்‌) 
கொள்கைகளின்‌ எல்லை வரம்புக்குள்‌ நீங்கள்‌ செய்ய முடிந்ததை 
யெல்லாம்‌ செய்து, அதோடு திருப்தியடைவீர்கள்‌. அந்த நிபந்‌ 
தீனைகளின்‌ மீது மந்திரிகள்‌ இருப்பதை மக்கள்‌ விரும்பாவிடில்‌, 
மட்திரிகள்‌ விலகிவிடுவதே மேலானது, உயிரூட்டும்‌ உணவைத்‌ 
தீர இயலவில்லை என்பதால்‌ அல்லது அவ்வுணவு மக்களுக்கு 
ரசிக்கவில்லை என்பதால்‌ விஷத்தை வழங்குவதற்கு அவர்கள்‌ 
உடந்தையாக இருக்க முடியாது. 


கேள்வி: நமீ தாலீமிற்கு பணம்‌ தேவையில்லை, மனிதர்‌ தேலை 
என்று சொல்லுகிறீர்கள்‌. ஆனால்‌ மனிதர்களுக்குப்‌ பயிற்சி 
கர ஸ்தாபனங்கள்‌ தேவை; ஆகையால்‌ பணம்‌ தேவை. 
இந்த விஷச்‌ சுழலிலிருந்து மீள்வது எப்படி 2 


பதில்‌: இதற்குப்‌ பரிகாரம்‌ உங்கள்‌ கையிலேயே இருக்கிறது. 
உங்களிடமிருந்தே இது ஆரம்பமாக வேண்டும்‌. “தருமம்‌ தன்‌ 
னிடமிருந்தே ஆரம்பமாக வேண்டும்‌” என்று ஆங்கிலத்தில்‌ 
ஒரு ஈல்ல பழமொழி உண்டு. பெரிய பிரபுவைப்‌ போல சாய்‌ 
வான நாற்காலியில்‌ நீங்கள்‌ அமர்ந்துகொண்டு, உங்களைவிட 
“சற்று மட்ட மானவர்கள்‌'' வேலைக்குத்‌ தயாராக வேண்டு 


ஆங்கிலத்தின்‌ ஸ்தானம்‌ 679 


மென்று “எதிர்பார்த்தால்‌, உங்களால்‌ ஒன்றும்‌ இயலாது. 
கான்‌ பின்பற்றும்‌ வழி அதுவல்ல... எவ்வளவு எளிய தாயிருப்‌ 
பினும்‌, என்னிடமிருந்து, என்னை அடுத்துள்ள சூழ்கிலையி 
லிருந்து தொடங்குவேன்‌. குழந்தைப்‌ பருவச்திலிருக்தே 
இது என்‌ வழக்கமாக இருந்துவருகிறது. இவ்விஷயத்தில்‌ 
பிரிட்டிஷ்‌ மக்களின்‌ வாழ்க்கையிலிருந்து ஓர்‌ உதாரணத்தை 
காம்‌ எடுத்துக்‌ கொள்வோம்‌. அவர்களில்‌, காம்‌ விரல்விட்டு 
எண்ணக்கூடிய ஒரு சிலர்தான்‌ இந்தியாவுக்கு வந்து குடி 
யேறினார்கள்‌. பின்னர்‌ தங்களுக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்‌ 
தையே உருவாக்கிக்‌ கொண்டுவிட்டார்கள்‌. அதன்‌ அரசியல்‌ 
அம்சத்தைவிட அதன்‌ கலாசார அம்சம்‌ இன்னும்‌ பயங்கர 
மானது. அதனால்தான்‌ இன்றைக்கும்‌, தாய்மொழியைக்‌ 
கூடப்‌ புறக்கணித்து, அடிமை தனது விலங்குகளைத்‌ தழுவிக்‌ 
கட்டிக்கொள்வது போல ஆங்கிலத்தைக்‌ கட்டித்‌ தழுவும்‌ 
அளவுக்கு ஆங்கில மோகம்‌ ' நம்மை ஆட்கொண்டுள்ளது. 
இந்தியாவில்‌ பிரிட்டிஷாரின்‌ இன்றைய செல்வாக்கிற்குக்‌ 
காரணமான நம்பிக்கை, முழு மனத்துடன்‌ கூடிய ஈடுபாடு, 
தியாகம்‌, விடா முயற்சி முதலியவற்றை எண்ணிப்‌ பாருங்‌ 
கள்‌, மனமிருந்தால்‌ வழி உண்டு என்பதையே இது காட்டு 
கிறது. என்ன நேரிடினும்‌ சரி, கைவிடுவதில்லை என்ற திட 
சித்தத்துடன்‌ செயல்‌ புரிவோமாக, அப்பால்‌ கஷ்டங்க 
ளெல்லாம்‌ இருந்தவிடம்‌ தெரியாமல்‌ மறைந்துவிடும்‌. 


16 
ஆங்கிலத்தின்‌ ஸ்தானம்‌ 


கேள்வி: இத்திட்டத்தில்‌ ஆங்கிலத்தின்‌ ஸ்தானம்‌ என்ன? 
அதைக்‌ கட்டாய பாடமாக்க வேண்டுமா? அல்லது இரண்‌ 
டாவது மொழியாக விருப்பப்‌ பாடமாக மாத்திரமே 
போதிக்க வேண்டுமா? 


பதில்‌: அதனிடம்‌ குறைபாடுகளிருந்தாலும்‌, என்னுடைய 
தாய்ப்பாலை காடுவதைப்‌ போலவே, என்னுடைய தாய்‌ 
மொழியை நான்‌ பற்றிக்‌ கொள்வேன்‌. அது ஒன்றே எனக்கு 
உயிர்ப்பால்‌ ஊட்டும்‌. ஆங்கிலத்தின்‌ மீது எனக்கு மிகுந்த 
ஈடுபாடு உண்டு. அனால்‌ அது அதற்குரிய சொந்த 
ஸ்தானத்தில்‌ இருக்க வேண்டும்‌. ஏற்கனவே நான்‌ குறிப்‌ 
பிட்டிருப்பது போல்‌, அதற்கு உரிமையில்லாத இடத்தில்‌ 
அத்துமீறி வருமானால்‌, நான்‌ அதன்‌ பரம விரோதியாக 
இருப்பேன்‌. 


17 
தாய்மொழியும்‌ ஆங்கிலமும்‌ 


கல்வித்‌ துறையில்‌ தொடர்புள்ள ஒருவர்‌ பின்வருமாறு எழுது 
கிறார்‌ : 


“நீங்கள்‌ கண்காணிப்புடன்‌ இல்லாவிட்டால்‌ நகரப்‌ பகுதிகளில்‌ உள்ள 
ஆதாரக்‌ கல்வி, கிராமங்களிலுள்ள கல்விக்கு மாறுபட்டதாக இருப்பதைக்‌ 
காண்பீர்கள்‌. உதாரணமாக, தாய்‌ மொழிக்குத்‌ தீங்கு நேரும்வகையில்‌ 
ஆங்கிலம்‌ கொண்டுவரப்பட்டு அதன்‌ விளைவாகஆங்கிலம்‌ கற்றவர்‌ உயர்ந்தவர்‌ 
என்ற ஒருவித மனப்பான்மை வளரத்‌ தொடங்கிவிடும்‌.” 


என்னுடைய திட்டம்‌ கிராமங்களைக்‌ கருத்தில்‌ கொண்டு 
வகுக்கப்பட்டதென்பதை நான்‌ ஒப்புக்கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. 
அதை விளக்குகையில்‌, இத்திட்டத்தை நகரங்களில்‌ உபயோகிக்‌ 
கும்போது சில மாறுதல்கள்‌ அவசியம்‌ என்றும்‌ சொல்லியிரும்‌ 
தேன்‌, கைத்தொழில்களை போதனா முறையாகப்‌ பயன்படுத்து 
வதையொட்டியே அவ்விதம்‌ குறிப்பிட்டிருந்தேன்‌. ஆனால்‌ 
ஆரம்பக்‌ கல்வி கட்டத்தில்‌ ஆங்கிலம்‌ இடம்‌ பெறக்கூடுமென்று 
நான்‌ ஒருபோதும்‌ எண்ணியதில்லை, ஆரம்பச்‌ கல்வி, ஆங்கில்‌ 
மில்லாத மெட்ரிகுலேஷனுக்குச்‌ சமமாகவே வகுக்கப்பட்டுள்ளது. 
இதில்‌ சந்தேகத்திற்கே இடமில்லை. குழந்தைகள்‌ மீது ஆங்கி 
லத்தைத்‌ திணிப்பது, அவர்களுடைய இயற்கையான வளர்ச்சி 
கூன்‌ றும்படி செய்வதுடன்‌, அவர்களுடைய கற்பனா சக்தியையும்‌ 
கொன்றுவிடக்‌ கூடும்‌, மொழியைக்‌ கற்பதென்பது, அடிப்‌ 
படையில்‌ ஒருவனுடைய ஞாபக சக்தியை வளர்ப்பதாகும்‌. 
ஆரம்பத்திலேயே ஆங்கிலம்‌ கற்பதென்பது, குழக்தைக்கு அனாவ 
சியமான ஒரு சுமையரகிவீடும்‌. தாய்மொழியை இழக்கும்‌ விதத்‌ 
தில்தான்‌ அவன்‌ அதைக்‌ கற்க நேரிடும்‌. தாய்மொழி என்ற உறுதி 
யான பாதையை அஸ்திவாரமாகக்கொண்டே குழந்தையின்‌ 
வளர்ச்சி இருக்க வேண்டும்‌. இது, கிராமக்‌ குழந்தையைப்‌ 
போலவே நகரக்‌ குழந்தைக்கும்‌ அவசியமென்று நினைக்கிறேன்‌. 
துரதிருஷ்டவசமாக இந்தியா ஒன்றில்தான்‌, தெளிவாகத்‌ 
தெரிந்த இவ்விஷயத்தை வற்புறுத்த ருசுவும்‌, விளக்கமும்‌ தேவை 
யாக இருக்கின்றன, 


ஹரிஜன்‌" - 9-9-1989 


18 
வைத்தியப்‌ பயிற்சிக்கு இடம்‌ உண்டா? 


ஆஅத்ஷா தேவி தம்முடைய தொண்டில்‌ ஆழ்ந்‌ தவர்‌, அனாவசிய 
மாச என்னுடைய நேரத்தை வீணாக்க விரும்பாதவர்‌. இருப்பி 
னும்‌, கான்‌ டில்லிக்குப்‌ புறப்படுவதற்கு முன்‌ ஐந்து நிமிஷநேரம்‌ 
என்னைக்‌ கண்டு பேசுவதற்காக அவர்‌ வந்திருந்தார்‌. தாலீமி 
சங்கத்தில்‌ உள்ள ஆசிரியர்களுக்கு வைத்தியப்‌ பயிற்சி பெற 
வேண்டியது அவசியமா 2 டாக்டர்களைப்‌ போலவே அதே நான்கு 
அல்லது ஐந்து வருட வைத்தியப்‌ படிப்பு தமக்கும்‌ தேவையா 2 
இதைப்பற்றி என்‌ கருத்தைக்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொள்ளவே 
ஆஷா தேவி வந்திருந்தார்‌. எவ்வளவுதான்‌ முயன்ற போதினும்‌, 
பழைய கல்வி முறையின்‌ கீழ்‌ எம்‌.ஏ. பட்டம்‌ பெற்ற ஆஷா 
தேவியைப்‌ போன்றவர்கள்‌, அதன்‌ செல்வாக்கிலிருந்து அடி 
“யோடு விடுபடுவது எவ்வள்வு கடினம்‌ என்பதை உடனே நான்‌ 
உணர்ந்தேன்‌. 

பெருமையடித்துக்‌ கொள்ளக்‌ கூடிய கல்லூரிப்‌ பட்டம்‌ 
எதுவும்‌ எனக்கு இல்லை. உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ நான்‌ கற்ற 
சிற்றறிவுக்குக்‌ கூட மதிப்பு வைப்பதை நான்‌ மறந்து நெடு நாளா 
கிறது. இயற்கை சிகிச்சையின்‌ ஊற்றில்‌ திளைத்தவன்‌ நான்‌. 
கசானவே, கான்‌ அவரிடம்‌ சொன்னேன்‌ : 


“எவ்விதம்‌ உடலை திடமாக வைத்துக்‌ கொள்வது, தாங்‌ 
களும்‌, தங்களுடைய சுற்றுப்‌ புறமும்‌ ஒவ்வொரு விதத்திலும்‌ 
சுத்தமாக இருப்பதற்கு என்ன செய்வது என்பதை நமது 
குழந்தைகள்‌ முதல்‌ பாடமாக கற்றுக்‌ கொள்ள வேண்டுமென்று 
நீங்கள்‌ சொல்கிறீர்கள்‌. உங்களுக்குத்‌ தேவையான வைத்திய 
அறிவு முழுதும்‌ இதில்‌ அடங்கியிருக்கிறது என்று நான்‌ உங்க 
க்குச்‌ சொல்லுகிறேன்‌. நமது கல்வி கோடிக்கணக்கான 
கிராம வாசிகளுக்காக, அவர்களுடைய நன்மைக்காக உத்தேசில்‌ 
கப்பட்டதாகும்‌. அவர்கள்‌ இயற்கையைச்‌ சார்ந்து வாழ்பவர்கள்‌; 
அப்படியிருந்தும்‌ அவர்களுக்கு இயற்கை விதிகள்‌ தெரியாது. 
தங்களுக்குத்‌ தெரிந்த சிறிதளவு அறிவையும்‌ அவர்கள்‌ கடை 
முறையில்‌ அனுசரிப்பதில்லை, கிராமவாசிகளின்‌ பரிதாப 
மான நிலையைக்‌ குறித்து காம்‌ அறிந்தவற்றிலிருந்து பிறந்ததே 
“நபர தாலீம்‌'. அதனால்‌, நூல்களிலிருக்து ஈமீ தாலீமைப்‌ பற்றி 
அதிகம்‌ தெரிந்து கொள்ள முடியாது. நாம்‌ இதுவரை அறிந்த 
தனைத்தும்‌ இயற்கையின்‌ ஏட்டிலிருந்து பெற்றதாகும்‌. அதே 
போல, நாட்டு வைத்தியத்தையும்‌ இயற்கையிலிருந்துதான்‌ 
கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. ஆரோக்கியம்‌, சுகாகாரக்‌ கொள்கை 
களைக்‌ கற்றறிந்து அவ்விதிகளுக்கேற்பவும்‌, அதே சமயம்‌ தகுந்த 
புஷ்டி உணவு முறைகளுக்கேற்பவும்‌ டக்க வேண்டும்‌; இதுவே 


692 கல்வி 


இயற்கை சிகிச்சையின்‌ சாரமாகும்‌, இவ்விதம்‌ ஒவ்வொருவரும்‌ 
தனக்குத்தானே டாக்டராக இருக்க முடியும்‌. உயிர்‌ தரிப்ப 
தற்காக உணவருந்தி, பஞ்ச பூதங்களான மண்‌, நீர்‌, ஆகாயம்‌, 
குரியன்‌, காற்று ஆகியவற்றுடன்‌ தோழமை கொண்டு, இவற்‌ 
றுக்கெல்லாம்‌ சிருஷ்டி கர்த்தாவான ஆண்டவனுக்குத்‌ தொண்ட 
ஓக இருக்கும்‌ எவரும்‌ நோய்வாய்ப்படமாட்டார்‌. அவர்‌ அவ்‌ 
வாறு வாழ்ந்தால்‌, ஆண்டவனிடம்‌ நம்பிக்கை பூண்டு நிம்மதியாக. 
வாழ்ந்து சாந்தமாக இறப்பார்‌. அவரது கிராமத்தின்‌ வயல்களில்‌ 
ஏதாவது மூலிகைகள்‌ இருந்தால்‌, அவற்றை அவர்‌ உபயோகிக்க 
லாம்‌. கோடிக்கணக்கான மக்கள்‌ சிறிதும்‌ முணுமுணுக்காமல்‌ 
இம்மாதிரி வாழ்ந்து, மடிகிறார்கள்‌. அவர்கள்‌ டாக்டரைப்‌ பற்றி 
அதிகமாகக்‌ கேள்விப்பட்டிருக்கமாட்டரர்கள்‌. அவர்கள்‌ டாக்‌ 
உரை நேரில்‌ பார்த்திருக்கமாட்டார்கள்‌ என்பதும்‌ நிச்சயம்‌. 
நாம்‌ உண்மையில்‌ கிராம மனப்பான்மை கொண்டவர்களாக 
வேண்டும்‌, கிராமக்‌ குழந்தைகளும்‌, வயதானவர்களும்‌ ஈம்மிடம்‌. 
வருகிறார்கள்‌. உண்மையாக வாழ்வது எப்படி என்பதை காம்‌ 
அவர்களுக்கு போதிப்போம்‌. சுகாதாரக்‌ குறைவு, தவறான 
உணவை உட்கொள்வது, ஊட்டமின்மை ஆகியவைதான்‌ 
நூற்றுக்கு 99 நோயாளிகள்‌ துன்பப்படுவதற்குக்‌ காரணமாகும்‌ 
என்று டாக்டர்கள்‌ உறுதியாகக்‌ கூறுகிறார்கள்‌. இந்த 99 சத 
விகிதம்‌ பேருக்கு வாழும்‌ கலையைப்‌ போதித்தால்‌, மீதியுள்ள 
ஒரு ௪௪ விகிதம்‌ பேரை மறந்துவிட்டாலும்‌ பாதகமில்லை. டாக்டர்‌ 
சுசீலா நய்யாரைப்போன்ற தரும சிந்தை மிக்க. வைத்தியர்‌ அவர்‌ 
கரூக்குக்‌ கிடைக்கலாம்‌. அவர்களைப்‌ பற்றி நாம்‌ கவலைப்பட 
வேண்டியதில்லை. இன்று சுத்தமான தண்ணீர்‌, நல்ல நிலம்‌, 
இளங்‌ காற்று ஆகியவற்றை நாம்‌ அறியோம்‌. ஆகாயத்தின்‌, 
சூரிய ஒளியின்‌ அளவிலா மதிப்பு நமக்குச்‌ தெரியாது. இந்தப்‌ 
பஞ்ச பூதங்களையும்‌ விவேகத்துடன்‌ பயன்படுத்து வாமரயின்‌, 
தகுந்த உணவை அருந்துவோமாயின்‌, நாம்‌ பல யுகங்கள்‌ செய்ய 
வேண்டிய வேலையைச்‌ செய்தவர்கள்‌ ஆவோம்‌. இந்த அறிவைப்‌ 
பெறுவதற்கு நமக்குப்‌ பட்டங்களோ அல்லது கோடிக்கணக்கில்‌ 
பணமோ தேலையில்லை. ஈமக்கு வேண்டியதெல்லாம்‌, ஆண்டவ 
னிடம்‌ அழிவிலா நம்பிக்கையும்‌, தொண்டு புரியும்‌ ஆர்வமும்‌, 
இயற்கையின்‌ பஞ்ச பூதங்களையும்‌ ஊட்டமளிக்கும்‌ உணவையும்‌ 
பற்றிய அறிவுமேயாகும்‌. இதையெல்லாம்‌ பள்ளிகளிலும்‌, கல்லூரி 
களிலும்‌ நேரத்தை வீணாக்காமலே பெற மூடியும்‌.” 


ஹரிஜன்‌” - 1-9-1946 


19 
கல்வி நிபுணர்களிடையே 


பாட்னாவில்‌ 1947 ஏப்ரல்‌ மாதம்‌ 22, 28 தேதிகளில்‌ நடந்த 
ஹிந்துஸ்தானி தாலீமி சங்கக்‌ கூட்டத்தில்‌, அதன்‌ அங்கத்தினர்‌ 
களிடையே காந்திஜி தமது உள்ளத்திலிறாப்பதைக்‌ கொட்டிப்‌ 
பேசினார்‌. காந்திஜி கூறியதாவது : 


“வரவு-செலவு திட்டம்‌ பற்றி வீவாதிக்கையில்‌, எடுத்த 
எடுப்பிலேயே அரசாங்கத்தை நம்பியிருக்கும்‌ மன நிலை உங்‌ 
களுக்கு இருக்கக்‌ கூடாது. காம்‌ கோரும்‌ அளவுக்கு எவ்வளவும்‌ 
தருவதற்கு அவர்கள்‌ தயாராக இருப்பார்கள்‌. ஆனால்‌, அவர்களை 
சம்பியிருக்கத்‌ தொடங்கிவிட்டால்‌ அதோடு “சமீ தாலிமு£க்கு 
முடிவு கட்டிவிட வேண்டியதுதான்‌. மூன்று ஆண்டுகளுக்கான 
வரவு-செலவு திட்டம்‌ சமர்ப்பிக்கப்பட்டுளது. அக்கால முடிவில்‌ 
"இவை முழுதும்‌ தன்னைக்கட்டிக்‌ கொண்டு போவதாக இருக்க 
வேண்டும்‌. ஆதலால்‌ அதற்கேற்ப வரவு செலவு திட்ட மதிப்பீடு 
களை அமைக்க வேண்டும்‌, அக்கால முடிவில்‌ அவர்கள்‌ வெற்றி 
பெற முடியாவிடில்‌ நாட்டின்‌ முன்னிலையில்‌ தோல்வியை ஒப்புக்‌ 
கொள்ள வேண்டும்‌, தோல்வியை நன்கு உணர்ந்து கொண்டு 
விட்டால்‌, தோல்வியே வெற்றியை எட்டுவதற்கான ஒரு படியாக. 
இருக்கும்‌.” 


உங்கள்‌ எல்லைகளை உணருங்கள்‌ 


சென்னையில்‌ ஹிந்துஸ்தானி தாலீமி சங்கம்‌ பயிற்சிப்‌ பள்ளி 
கடத்த வேண்டுமென்றும்‌, அதற்கான செலவை சென்னை 
அரசாங்கம்‌ ஏற்றுக்‌ கொள்ளுமென்றும்‌ சென்னைக்‌ கல்வி மந்திரி 
ஸ்ரீ அவினாசிலிங்கம்‌ செட்டியார்‌ கூறினார்‌. அக்கோரிக்கையைப்‌ 
பற்றிப்‌ பேசுகையில்‌, காந்திஜி குறிப்பிட்டதாவது :- “உங்க 
ளுடைய சக்திக்கு மீறிய பணிகளை நீங்கள்‌ மேற்கொள்ளக்‌ 
கூடாது. அவ்விதம்‌ ஏற்றுக்‌ கொண்டால்‌ நீங்கள்‌ உங்களுடைய 
சொரந்து சக்தியை வீணாக்கிக்‌ கொள்ளுவதுடன்‌, சென்னை அரசாங்‌ 
கத்தையும்‌ தரும சங்கடத்திற்கு உள்ளாக்கியவர்களாவீர்கள்‌. 
இன்று அதிகாரத்தை மேற்கொண்டுவிட்டதால்‌, காங்கிரஸ்‌ 
அரசாங்கங்களின்‌ கைக்கு கோடிக்‌ கணக்கில்‌ தொகை வந்துள்‌ 
ளது, தங்களிடம்‌ போதுமான அளவுக்கு பணியை ஏற்கவும்‌, 
வெற்றியை உறுதியாக்கவும்‌ ஆசிரியர்கள்‌ இருக்கும்பட்சத்‌ தில்‌, 
சாதக பாதகங்களை சீர்தூக்கிப்‌ பார்த்து ஸ்தாபனத்தை நட த்த 
வேண்டியது சங்கத்தின்‌ கடமையாகும்‌. உங்களுடைய சக்தியின்‌ 
எல்லையை அறிந்து கொள்வது ஈல்லது.'” 


£684 கல்வி 


மூன்று அம்ச அபிவிருத்தி 

காந்திஜி தொடர்ந்து கூறினார்‌ : 

“நமது கல்வி முறை மனம்‌, உடல்‌, ஆன்மா ஆகிய மூன்றின்‌ 
அளர்ச்சிக்கும்‌ வழி செய்வதாக "இருக்கிறது. சாதாரணக்‌ கல்வி 
(முறை மனத்தை மட்டுமே கவனிக்கிறது. “ஈயீ தாலீம்‌' என்பது 

சிறிகளவு நூற்பு, கிறிதளவு குப்பைகளைப்‌ பெருக்கி சுத்தும்‌ 
செய்வது ஆகிய போதனையுடன்‌ நின்‌ றுவிடுவ தல்ல; அவை 
எவ்வளவுதான்‌ இன்றியமையாதவை என்றாலும்‌, மேலே குறிப்‌ 
பிட்ட மனம்‌, உடல்‌, ஆன்மா ஆகியவற்றின்‌ ஒருமுகமான 
வளர்ச்சியை மேம்படுத்தினாலன்றி, புதிய திட்டத்தினால்‌ யாதொரு 
பலனுமில்லை. இன்று நான்‌ வேறு பணியில்‌ ஈடுபட்டிருக்கிறேன்‌. 
எனினும்‌, “நமீ தாலீம்‌' ஒருபோதும்‌ என்‌ மனத்தை விட்டு அகலு 
வதில்லை.” 


கதரின்‌ ஸ்தானம்‌ 


ஈய தாலீமில்‌ கதரின்‌ ஸ்தானம்‌ பற்றி அடுத்தாற்போல 
காந்திஜி எடுத்துரைத்தார்‌ : *£ 1908-ல்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ 
இருக்கும்போது என்‌ மனத்தில்‌ கதர்‌ முக்கியமான ஸ்தானத்‌ 
தைப்‌ பெற்றது, இதைவிட சிறந்த சர்வ அம்ச! “கிராமக்‌ கைத்‌ 
தொழிலை அறிந்திருந்தால்‌, கதர்‌ அடிப்படையில்‌ “நயீ தாலீம்‌' 
அமைவதை நான்‌ வலியுறுத்த மாட்டேன்‌. எல்லோரும்‌ நாள்‌ 
தோறும்‌ ஒரு மணி நேரம்‌ நூல்‌ நூற்றால்‌, இந்தியா அகன்‌ 
தேவைக்கு வேண்டிய துணிகளையெல்லாம்‌ உற்பத்தி செய்து 
கொள்ள முடியும்‌. ஆனால்‌, அதற்கு நாள்‌ ஒன்றுக்கு ஆறு ம 
நேரம்‌ தேவைப்படுமானால்‌, அப்பால்‌ கதருக்கு இடமில்லை, 
குனென்றால்‌, மக்கள்‌ செய்யவேண்டிய மற்ற அலுவல்களும்‌ 
உள்ளன அல்லவா? அவர்கள்‌ உணவு உற்பத்தி செய்ய 
வேண்டும்‌; சிறிதளவு அறிவுப்‌ பணியும்‌ செய்ய வேண்டும்‌. 
நயீ தாலீமில்‌ அடிமைகளை விரட்டுவதற்கு இடமில்லை. நூற்பில்‌ 
ஈடுபடும்‌ ஒரு மணி நேரமும்‌, நூற்பாளரின்‌ ஒரு மணி நேர 
சுயவளர்ச்சிக்கு ஒப்பாகும்‌.” 
கதரும்‌ ஆதாரக்‌ கல்விக்குப்‌ பின்பும்‌ 

“சையத்‌ தெயின்‌ சாகிப்‌ ஆதாரம்‌ கல்விக்கு மேல்படிப்புக்‌ 
கட்டத்திலாவது, பஞ்சாலை முறைகளைச்‌ சொல்லித்தர வேண்டும்‌ 
என்றார்‌. அதை றான்‌ ஏற்க முடியாது. ஆதாரக்‌ கல்விக்கு 
மேல்‌ படிப்பு கட்டத்திலும்‌ கை நூற்பு போதனா முறைதான்‌ 
சிறந்தது. எனவே, கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு 
அவசியமான அந்தத்‌ தொழிலில்‌ விதி விலக்கு அளிக்க முடியாது. 
தக்வி, துடைப்பம்‌ பற்றித்‌ தாம்‌ எழுதிய கட்டுரையை நேற்று 
தேவ்‌ பிரகாஷ்‌ காட்டினார்‌. அவர்‌ எழுதியுள்ளது அத்தனையும்‌ உண்‌ 
“மையாக இருந்தால்‌, இவ்வீரு முறைகளையும்‌ கற்றுக்‌ கொள்வதில்‌ 


கல்வி நிபுணர்களிடையே 68% 


மிகுந்த. அறிவைப்‌ பெற முடியும்‌, இதை, ஆதாரக்‌ கல்வி காலத்‌. 
கிற்குள்‌ பூர்த்தி செய்ய இயலாது. எல்லோருடைய நன்மைக்கும்‌. 
பொருந்தக்கூடிய வகையில்‌ இந்த அத்தியாவசியக்‌ கைத்‌. 
தொதில்களின்‌ விஞ்ஞானத்தையெல்லாம்‌ உருவாக்கவில்லை. 
நம்மிடமுள்ள குறை இதுதான்‌. பஞ்சாலை நூற்பு, ரெசவுக்கு. 
அடிப்படை தக்ளியும்‌, கைத்தறியுமாகும்‌. நம்மைச்‌ சுரண்ட, 
வேண்டியிருந்ததால்‌, மேனாட்டில்‌ பஞ்சாலைகளை உற்பத்தி செய்‌. 
தார்கள்‌. நமக்கு எவரையும்‌ சுரண்ட வேண்டிய தேவையில்லை. 
ஆகையால்‌, நமக்குப்‌ பஞ்சாலைகள்‌ தேவையில்லை; ஆனால்‌ நமக்கு. 
தக்ஸி, கைத்தறி பற்றிய விஞ்ஞானம்‌ தெரியவேண்டும்‌. 
இதிலெல்லாம்‌ நாம்‌ மேனாட்டினரைக்‌ காப்பியடித்தால்‌, அது. 
இந்தியாவுக்கும்‌, உலகுக்கும்‌ அழிவைத்‌ தேடுவதாகும்‌.” 
கதரும்‌ பஞ்சாலைகளும்‌ 

பள்ளிகளிலிருந்து வரும்‌ பையன்கள்‌ வேலைக்காகப்‌ பஞ்‌. 
சாலைகளை எதிர்பார்த்துக்‌ கொண்டிப்பதால்‌, கல்வி நிபுணர்கள்‌ 
இக்கருக்கையெரட்டிச்‌ கிக்தை செய்வது சிரமமாயிருக்கிறது. 
என்று டாக்டர்‌ ஜாகிர்‌ ஹுசேன்‌ சொன்னார்‌. 

அவருக்கு பதிலளிக்கையில்‌ காந்திஜி கூறியதாவது : :* என்‌: 
கருத்துக்கு இசைய அமைந்த பள்ளியில்‌ தேறிவரும்‌ பையன்கள்‌ 
வேலைக்காகப்‌ பஞ்சாலைகளை எதிர்பார்க்க மாட்டார்கள்‌. 
உண்மையில்‌ சொல்லப்‌ போனால்‌, கதரும்‌, மில்‌ துணியும்‌ அடுத்‌. 
தடுத்துள்ள இடங்களில்‌ விற்கலாகாது. ஈமது பஞ்சாலைகள்‌ 
தங்கள்‌ துணிகளை இந்தியாவுக்கு வெளியில்‌ விற்கவேண்டும்‌. 
லங்காஷயரில்‌ உற்பத்தியாகும்‌ துணிகள்‌ இங்கிலாந்தில்‌: 
கிடைப்பதில்லை. அவை: முழுவதும்‌ வெளிராடுகளுக்கே 
ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நமது பஞ்சாலைகளும்‌ துணிகளை 
அயல்‌ காட்டுச்‌ சந்தைகளில்‌ கீண்ட காலத்திற்கு விற்க 
முடியாது.” 


நம்முடைய வழி 

“ஆயினும்‌, சுற்றிலும்‌ சூழ்‌ நிலை முழுவதும்‌ பஞ்சாலைகள்‌ 
பற்றிய பேச்சாகவே இருப்பதால்‌, உங்களுடைய சங்கடத்தை 
என்னால்‌ உணர மூடிகிறது. ஈமது மக்‌ திரிளும்கூட பஞ்சாலை 
களப்‌ பற்றியே பேசுகிறார்கள்‌. நம்முடைய கொள்கைக்காக 
நாம்‌ உயிரைக்‌ கொடுக்க வேண்டும்‌; அதுதான்‌ நமக்கு 
முன்னுள்ள வழி. கதரின்‌ உண்மையில்‌ நமக்கு கம்பிக்கை இருக்கு 
மாயின்‌, அதற்காக உயிர்வாழ வேண்டும்‌; அதைப்‌ பரப்ப 
வேண்டும்‌; தேசிய ஈன்மைக்காக சரியான பணியையே செய்து 
கொண்டிருக்கிறோம்‌ என்பதை மந்திரிகள்‌ உணரும்படி செய்ய 
வேண்டும்‌. * 

“ காங்கிரஸ்‌, ஹிந்துஸ்தானி தாலீமி சங்கத்தை அமைத்தது; 
ஆனால்‌ அதில்‌ எவ்வித அக்கறையும்‌ காட்டவில்லை. அதே 


“686 கல்வி 


“போல, சர்க்கா சங்கமும்‌ காங்கிரஸின்‌ சிருஷ்டியே. ஆனால்‌ 
காங்கிரஸ்‌ அதில்‌ அக்கறை காட்டி அதைத்‌ தனது சொந்த 
. மாக்கிக்‌ கொள்ளவில்லை. இன்று இந்த கிறுவனங்களையெல்லாம்‌ 
யார்‌ கவனிக்கிறார்கள்‌ ? காங்கிரஸ்காரர்களும்‌ சற்று பணமும்‌, 
சற்று அனுபவமும்‌ மட்டுமே இருந்தபோது நிர்மாண வேலைகளில்‌ 
சிறிது கவனம்‌ செலுத்தினார்கள்‌, ஆனால்‌ இன்று அரசாங்கம்‌ 
முழுவதும்‌ ஈமது கையில்‌ இருக்கிறது. மந்திரிகளின்‌ கைக்கு வந்த 
அதிகாரத்கை அவர்கள்‌ இன்னும்‌ ஜீரணித்துக்‌ கொள்ளவில்லை. 
அதற்கு அவர்களுக்கு பல நாட்களாகும்‌.” 


அதே செல்வாக்கில்லை 


ஈய தாலீமின்‌ பணி ஒரு புதிய சமூக ஒழுங்கைப்‌ பரப்பு 
வதே என்பதைத்‌ தாங்கள்‌ உணர்க்திருக்கிறீர்கள்‌. அதிகாரம்‌ 
வகிக்கும்‌ மந்திரிகள்‌ ஒருக்கால்‌ சங்கத்தின்‌ கருத்தைப்‌ பரிபூரண 
மாகப்‌ பகிர்ந்து கொள்ளவில்லை என்று தோன்றுகிறது. 
அரசாங்கமும்‌, சங்கமும்‌ இணக்கமாக நடவடிக்கைகளை எடுத்துக்‌ 
கொள்ள உதவ வேண்டும்‌; இல்லையெனில்‌ சங்கம்‌ மறைந்துவிட 
வேண்டும்‌” என்று காந்திஜியிடம்‌ டாக்டர்‌ ஜாகிர்‌ ஹாசேன்‌ 
கேட்டுக்‌ கொண்டார்‌. அவருக்குப்‌ பதிலளிக்கையில்‌ காந்திஜி 
கூறியதாவது ; “முன்பிருந்தது போல, அவ்வளவு செல்வாக்கு 
இப்போது எனக்கு இல்லை என்பதை நான்‌ ஒப்புக்‌ கொள்‌ 
கிறேன்‌. அரசாங்கத்தின்‌ அகிரத்தைக்காக அவர்களை கான்‌ 
குறைகூறவில்லை. அவர்களுக்கு ஒரு ஸ்தாபனம்‌ கிடைத்துள்ளது. 
அதை வைத்துக்‌ கொண்டு அவர்கள்‌ பணிபுரிய வேண்டும்‌. சான்‌ 
மந்திரியாக இருந்திருந்தால்‌, கானும்‌ இதைப்போலவே நடந்து 
கொண்டிருப்பேனோ, என்னவோ ? ஆயினும்‌, பண்டித ஜவாஹர்‌ 
லாலுடனும்‌, மற்றவர்களுடனும்‌ இவ்விஷயங்களைப்பற்றிப்‌ பேசி 
வருகிறேன்‌. கல்வி நிபுணர்களின்‌ கடமைகளிலொன்று விஷயங்‌ 
களை விளக்குவதாகும்‌ அல்லவா 2” 


டாக்டர்‌ ஜாகிர்‌ ஹுசேன்‌ : “காங்கிரஸ்‌ அதன்‌ கல்விக்‌ கொள்கை 
களை மந்திரிகளுக்கு ஒருபோதும்‌ விளக்கிக்‌ கூறுவதில்லை. 
இதில்தான்‌ குறையெல்லாம்‌ இருக்கிறது. இங்கு வருவதற்கு 
முன்‌ மெளலானா அபுல்கலாம்‌ ஆஸாசைச்‌ சந்தித்தேன்‌. 
அவர்‌ அனுதாபம்‌ தெரிவித்தார்‌; சங்க அங்கத்தினர்களைச்‌ 
சந்திக்க விரும்புவதாகக்‌ கூறினார்‌. அவரைப்‌ பார்ப்பதென 
சங்க உறுப்பினர்கள்‌ முடிவு செய்துள்ளனர்‌.” 


காந்திஜி: “ஆரம்பத்திலேயே உங்களை அரசாங்கம்‌ அழைத்‌ 
திருக்க வேண்டும்‌. சங்கத்தின்‌ மேற்பார்வையில்‌ 
ஸ்ரீ சார்ஜண்ட்‌ வேலை செய்யவேண்டும்‌. ' அவர்கள்‌ 
உங்களுக்கு அழைப்பு அனுப்ப வேண்டுமென்று அரசாங்கத்‌ 
துக்கு கான்‌ யோசனை கூறியிருந்தேன்‌.” 


கல்வி நிபுணர்களிடையே 687 

மதக்‌ கல்வி 

பாக்டர்‌ ஜாகிர்‌ ஹுசேன்‌ : “மதக்‌ கல்வி சம்பந்தமாக நமது 
பள்ளிகலில்‌, மதத்தை அறிச்தவர்கள்‌ வந்து கற்றுக்‌ கொடுப்‌ 
பதற்கான வசதிகளைச்‌ செய்து மதக்‌ கல்விக்கான நேரத்‌ 
சையும்‌ ஒதுக்க வேண்டும்‌. அனாவசியமாக அரசாங்கம்‌ 
தலையிடுகிறது என்ற எண்ணம்‌ ஏற்படாமல்‌ தவிர்க்க 
வேண்டும்‌. இவ்விஷயத்தில்‌ அரசாங்கம்‌ இதற்குமேல்‌ 
எதுவும்‌ செய்யக்‌ கூடாது.” 

காந்திஜி: * இதைப்‌ பற்றி நீங்கள்‌ மெளலானா சாகிபுடன்‌ பேசிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. அரசாங்கம்‌ மதக்‌ கல்விக்கு வசதி 
செய்வதென்பதை நான்‌ ஒப்புக்‌ கொள்ளவில்லை. தவறான 
வகையைச்‌ சேர்ந்த மதக்‌ கல்வியைப்‌ புகட்ட விரும்பும்‌ சிலர்‌ 
இருக்கள்‌ கூடும்‌. அவர்களை உங்களால்‌ தடுக்க முடியாது. 
அவ்வாறு செய்ய முயன்றால்‌, அதன்‌ விளைவு இன்னும்‌ மோச 
மாக இருக்கும்‌. சட்டம்‌, ஒழுங்கு அல்லது ஒமுக்கத்துக்கு 
பங்கமில்லாத வகையில்‌, மதக்‌ கல்வி புகட்ட விரும்புவோர்‌ 
தமது சொந்தப்‌ பொறுப்பில்‌ அதைச்‌ செய்யலாம்‌. பொது 
வானதும்‌, எல்லாக்‌ கட்சியினரும்‌ சம்மதிக்கக்கூடியதுமான 
கொள்கைகளை அடிப்படையாகக்‌ கொண்ட தார்மிக 
முறைகளை மட்டுமே அரசாங்கம்‌ கற்பிக்க முடியும்‌. 
ஏனெனில்‌, ஈமது அரசாங்கம்‌ மதச்‌ சார்பு எதுவும்‌ இல்லாத 
அரசாங்கம்‌ அல்லவா 7”? 


அத்தாட்சிப்‌ பத்திரங்கள்‌ 

ஆதாரக்‌ கல்வியில்‌ தேறிச்‌ செல்லுவோருக்கு அத்தாட்சிப்‌ 
பத்திரங்கள்‌ வழங்குவதைப்‌ பற்றிய பிரச்னை எழுந்தது. அதற்கு 
சருக்கமான, திட்டவட்டமான பெயர்‌ இருக்க வேண்டுமென்றும்‌, 
சிறிதுகூட மிலைபடுத்தாமல்‌, அபேட்சகரின்‌ தகுதிகளைத்‌ 
தெளிவான ஹிந்துஸ்தானியில்‌ அத்தாட்சிப்‌ பத்திரத்தில்‌ 
'குறிப்பிட வேண்டுமென்றும்‌ காந்திஜி கூறினார்‌. “ஒரு விஷயத்‌ 
துக்கு ஆடம்பரமான பெயர்‌ கொடுத்து, அதன்‌ மதிப்பு அதற்கு 
டாக இல்லையெனில்‌, அதை வழங்குவோருக்கு அது பெருமை 
தருவதாக இராது'' என்றார்‌ காந்திஜி. 
கூட்டுக்‌ கல்வி 

தாலீமி சங்கத்தின்‌ கூட்டுக்‌ கல்விக்‌ கொள்கை, சென்னைக்கு 
.உகந்ததல்லவென்று சென்னைக்‌ கல்வி மந்திரி ஸ்ரீ அவினாசிலிங்கம்‌ 
செட்டியார்‌ குறிப்பிட்டார்‌. அவர்‌ மேலும்‌ கூறியதாவது : 
எகுழம்தைகளிடையிலும்‌, வய கானவர்களிடையிலும்‌ கூட்டுக்‌ 
.அல்வி இருப்பதை நான்‌ ஆட்சேபிக்கவில்லை, வயது வந்தவர்‌ 
களுக்கு தங்களுடைய மனோ நிலை தெரியும்‌. 16 அல்லது 16 வயது 
சதையும்‌ எளிதில்‌ நம்பும்‌ பருவமாதலால்‌, அப்போது கூட்டுக்‌ 
அல்வி அளிப்பதை நான்‌ ஆதரிக்கவில்லை, அந்த வயதில்தான்‌ 


688 கல்வி 


பெரும்பாலோரான பெண்களும்‌ பயிற்சிப்‌ பள்ளிகளுக்கு 
வருகிறார்கள்‌,” 

ஆனால்‌ காந்திஜி அவரது கருத்தை ஏற்கவில்லை, “உங்கள்‌ 
பள்ளிக்கூடங்களில்‌ கூட்டுக்‌ கல்வியை வைத்துக்‌ கொண்டு 
உங்கள்‌ பயிற்சிப்‌ பள்ளிகளில்‌ வைத்துக்‌ கொள்ளவில்லை என்றால்‌, 
எங்கேயோ ஏதோ தவனு இருப்பதாகக்‌ குழந்தைகள்‌ நினைத்துக்‌ 
கொள்வார்கள்‌. தவறு ஏதாவது நேருவதாக இருப்பினும்‌, எனது 
குழந்தைகளை அப்பள்ளிகளுக்குச்‌ செல்ல நான்‌ அனுமதியளிக்க 
வேண்டும்‌. ஆண்‌-பெண்‌ என்ற இந்த மனோபாவத்தை ஏதாவ 
தொரு நாள்‌ றாம்‌ விட்டொழிக்க வேண்டியிருக்கும்‌. மேனாட்டி 
விருந்து காம்‌ உதாரணங்களைக்‌ கொண்டுவரக்‌ கூடாது. பயிற்சிப்‌ 
பள்ளிகளிலும்‌ கூட, ஆசிரியர்கள்‌ புத்திசாலிகளாகவும்‌, தூய்மை, 
யானவர்களாகவும்‌, “ஈயீ தாலீம்‌' உணர்ச்சி நிரம்பியவர்களாகவும்‌ 
இருந்தால்‌, எவ்வித அபாயமும்‌ ஏற்படாது. ஏதொ தற்செயலாக 
சில நிகழ்ச்சிகள்‌ நடப்பதாக வைத்துக்‌ கொள்வோம்‌. நாம்‌ 
அவற்றைக்‌ கண்டு பயந்து விடக்கூடாது. அவை எந்த இடத்‌ 
திலும்‌ நிகழக்‌ கூடியவைதான்‌. கான்‌ இவ்விதம்‌ துணிச்சலாகச்‌ 
சொல்லிவிட்ட போதிலும்‌, அதிலுள்ள அபாயங்களை கான்‌ 
அறியாமலில்லை. பொறுப்பு வாய்ந்த மந்திரி என்ற முறையில்‌ 
நீங்கள்தான்‌ நன்கு யோசித்து, அதற்கேற்ப செயலாற்று 
வேண்டும்‌. ” 


கதரும்‌ சுய ஆதரவும்‌ 

தன்னைக்கட்டிக்‌ கொண்டு போகும்‌ நிலைபற்றிப்‌ பேசுகையில்‌ 
வேறு சில தொழில்களைவிட, உதாரணமாக குச்சு வேலையைவிட 
நூற்பு, நெசவுத்‌ தொழில்‌ மிகக்‌ குறைவான வருமானம்‌ தரக்‌ 
கூடியகாக இருக்கிறது என்று ஸ்ரீ ஜாஜூஜி சொன்னார்‌. ஏழு 
ஆண்டுகள்‌ பயிற்சிக்குப்‌ பிறகும்‌ கூட, ஆதாரக்‌ கல்வி கட்டத்தி 
விருந்து தேறிவரும்‌ மாணவர்கள்‌ தன்னைத்தானே ஆதரித்துக்‌ 
கொள்ளும்‌ நிலையில்‌ இருப்பார்களா என்பது சந்தேகம்தான்‌ - 
கன்றும்‌, சர்க்கா சங்க விகிதப்படி அவர்கள்‌ நாளொன்றுக்கு 
ஆறு அல்லது எட்டு அணாதான்‌ சம்பாதித்துக்‌ கொள்ள முடியும்‌ 
என்றும்‌ அவர்‌ கூறினார்‌. 

காந்திஜி சொன்னதாவது: நரம்‌ பணத்தை மையமாக 
வைத்துக்‌ கொண்டு சிந்திக்கலாகாது. நம்‌ எல்லோருக்கும்‌ 
துணி தேவையாக இருக்கிறது. ஆகவே, நமது நடவடிக்கை 
களுக்கெல்லாம்‌ கதர்தான்‌ ஈடுநாயகமாக இருக்கிறது. ஏழு. 
லட்சம்‌ கிராமங்களுக்குத்‌ துணி வழங்க வேண்டிய பிரச்னை 
நம்முன்‌ உள்ளது. கெசவாளிகளுக்கு அதிகக்‌ கூலி விகிதங்கள்‌ 
கொடுத்து நமது நூல்களை நெய்து கொள்கிறோம்‌. நூற்பு 
விஷயத்தில்‌ சொன்னது போல, ஒவ்வொருவரும்‌ கெசவும்‌ கற்றுக்‌ 
கொள்ள வேண்டுமென்று நான்‌ வற்புறுத்தாதது எனது தவறு 
ஆகும்‌. ஆயினும்‌, அதற்காகச்‌ செலவு செய்யும்‌ நேரம்‌ அதிகமில்லை. 


கல்வி நிபுணர்கனிடையே 699 


என்பதை நாம்‌ கவனிக்க வேண்டும்‌. நமக்குள்ள நேரம்‌ முழு 
வதும்‌ அதிலேயே ஈடுபடுவதாக இருந்தால்‌, நாம்‌ அவ்விஷய 
மாகப்‌ புனராலோசனை செய்ய வேண்டியிருக்கும்‌.” 

அன்புப்‌ பணி 

“நமீ தாலீம்‌ ஆசிரியர்‌, கைத்தொழில்‌ கல்வி நிபுணராக 
இருப்பார்‌. ஊதியத்துக்காக மட்டும்‌ அவர்‌ அத்‌ கொழிலில்‌ ஈடு 
பட்டவராக இருக்கமாட்டார்‌. சம்பளம்‌ அல்லது ஊதியம்‌ 
என்பது மோசமான சொல்‌ ஆகும்‌. அவர்‌ பெறும்‌ தொலைக்குத்‌ 
தருதி வாய்ந்த தொழிலாளியாக அவர்‌ இருப்பார்‌. அவரது 
மனைவி மக்களும்‌ தொழிலாளிகளாகவே இருப்பார்கள்‌. இம்‌ 
முறையில்தான்‌ உண்மையான கூட்டுறவு உதயமாகும்‌. இந்தியா 
விலுள்ள ஒவ்வொரு கிராமத்திலும்‌ இவ்விதத்தில்கான்‌ நயீ தாலீம்‌ 
பரவ முடியும்‌. ”” 
விவசாயம்‌-ஆ தாரக்‌ கைத்தொழில்‌ 

“விவசாயத்தை ஏன்‌ அடிப்படைக்‌ கைத்தொழிலாக 
வைத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது என்று சிலர்‌ கேட்கிறார்கள்‌. 
நாற்பதில்‌ உள்ள கல்வி போதனைச்‌ சாத்தியக்‌ கூறுகள்‌ இதில்‌ 
இல்லை என்பதே எனது பதிலாகும்‌. உதாரணமாக, தூற்பதி 
லுள்ள கைலாகவத்தை இது வளர்க்க முடியாது. தொழிலை 
போதிப்பது மட்டும்‌ தமீ காலீமின்‌ அலுவல்‌ அல்ல, அதன்‌ மூலம்‌ 
முழு மனிதனையும்‌ உருவாக்குவதே அதன்‌ நோக்கமாகும்‌. 

“நரன்‌ விவசாயத்திலிருந்து ஆரம்பிக்காவிட்டாலும்‌, 
கடைசியில்‌ அது வந்தே தீரும்‌. ஏனென்றால்‌, புதிய கல்வியின்‌ 
துறை விரிவானது. என்‌ உத்தேசப்‌ பள்ளியின்‌ மாணவர்களும்‌, 
ஆசிரியர்களும்‌ தங்களுக்குத்‌ தேவையானதையெல்லாம்‌ ஒன்று 
சேர்ந்து தேடிக்‌ கொள்ள வேண்டும்‌. ஈமீ தாலீம்‌ ஆசிரியர்‌ முதல்‌ 
தர கைத்தொழில்‌ நிபுணராக இருக்க வேண்டும்‌. அப்பால்‌, கிரா 
மத்திலுள்ள எல்லாக்‌ குழந்தைகளும்‌ பள்ளிக்கூடத்தைத்‌ தாங்‌ 
களாகவே நாடி வருவர்‌. இவ்வாறாக, கல்வி கானகவே இலவச 
மான சர்வஜனக்‌ கல்வியாகிவிடும்‌. 

॥ இன்று கிராமத்தில்‌ பயிராகும்‌ காய்கறிகள்‌, கிராமவாசி 
களின்‌ உபயோகத்திற்குக்‌ கிடைப்பதில்லை. இந்தியாவில்‌ 
இன்றைய நிலைமை இதுதான்‌. கிருவாங்கூர்‌ கிராமங்களில்‌ 
உள்ளவர்கள்‌ அங்கு காய்க்கும்‌ தேங்காய்களைப்‌ பயன்படுத்த 
முடியாது. அவை ஓரிடத்தில்‌ திரட்டப்பட்டு, ஈகரங்களுக்கு 
அனுப்பப்படுகின்றன. எங்கு ஆதாரப்‌ பள்ளிகள்‌ வருகின்‌ 
றனவோ அங்கெல்லாம்‌ இந்த முரண்பாடுகள்‌ மறைக்‌ தொழியும்‌. 
மேலும்‌, இன்று அதிகப்‌ பணம்‌ கிடைக்கக்கூடிய அபினி, 
புகையிலை, பருத்தி முதலிய பயிர்களைச்‌ சாகுபடி செய்கிறோம்‌. 
ஆனால்‌ ஈயீ தாலீம்‌ முறையில்‌ பயிற்சிபெற்றவர்கள்‌, தங்களுக்குத்‌ 
தேவையான உணவுப்‌ பயிர்களையே சாகுபடி செய்வார்கள்‌. '” 

ரஹரிஜன்‌" - 11 - 1947 


44 


பகுதி பதின்மூன்று 
ஆதாரக்‌ கல்வி கண்ட 
முடிவுகள்‌ 
1 


நூற்பும்‌ ஒழுக்கமும்‌ 


அகில இந்திய நூற்போர்‌ சங்கத்தின்‌ கர்நாடகக்‌ கிளைக்‌ 
காரியதரிசி, குடியேற்றப்‌ பள்ளிகளில்‌ நடந்த நூற்புப்‌ பயிற்கி 
பற்றிய பின்வரும்‌ அறிக்கையை அனுப்பியிருக்கிறார்‌:- 


“படீஜபூரிலும்‌, கடாக்கிலும்‌ உள்ள குடியேற்றங்களில்‌ வேலை 
யில்லாமல்‌ இருக்கும்‌ குடிகளுக்கு பஞ்சடிக்கலும்‌, நூற்பும்‌ 
போதிக்க போதகர்களை அகில இந்திய நூற்போர்‌ சங்கத்தின்‌ 
கர்காடகக்‌ கிளை அனுப்பியிருப்பதாகப்‌ பத்திரிகைகளில்‌ வெளி 
யாகியிருந்தது. ஹூப்ளி குடியேற்ற மானேஜர்‌ ரெவரண்ட்‌ 
ஆர்‌. என்‌, அஷர்‌ வில்ஸன்‌, அக்‌ குடியேற்றத்திலுள்ள இளங்‌ குற்ற 
வாளிகள்‌ சீர்திருத்தப்‌ பள்ளி சூபரின்டெண்டு ஸ்ரீமதி ஈ, டபிள்யு 
பிரிஸ்கோ இருவரும்‌ அதைப்‌ படித்தனர்‌. ஹூப்ளி குடியேற்றத்‌ 
தில்‌ கூடத்‌ தாங்கள்‌ இப்பரீட்சையை முயன்று பார்த்தால்‌ 
என்னவென்று அவர்கள்‌ யோசிக்கலாயினர்‌. ரெவரெண்ட்‌ 
வில்ஸனும்‌, ஸ்ரீமதி பிரிஸ்கோவும்‌ காட்டிய உற்சாகமும்‌, ஆர்வ 
மும்தான்‌ ஹூப்ளி குடியேற்றத்தில்‌ இப்பணியை ஏற்கும்படி 
இக்கிளை ஸ்தாபனத்தைத்‌ தூண்டியது. 


சிறுவர்களுக்கான இடைக்கால விடுதியில்‌ நாங்கள்‌ இப்‌ 
பணியை மேற்கொண்டோம்‌. 8 வயது முதல்‌ 11 வயதுவரை 
எல்லா வயதுப்‌ பிள்ளைகளுமாக 33 பேர்‌ இச்சு விடுதியில்‌ இருக்‌ 
தனர்‌. குபரின்டெண்டின்‌ மேற்பார்வையில்‌ இருக்க வேண்டும்‌ 
என்பதற்காக, பையன்களின்‌ போஷகர்களோ அல்லது போலீஸ்‌ 
காரர்களோ, பையன்களை இந்த இடைக்கால வீடுதியில்‌ விட்டு 
வைத்தனர்‌. ஓடுகாலித்தனம்‌ அல்லது சில்லறைக்‌ களவுகள்‌ 
செய்யும்‌ போக்கு காரணமாகவே பையன்கள்‌ வழக்கம்போல்‌ இவ்‌ 
விடுதியில்‌ விட்டு வைக்கப்பட்டனர்‌. குழந்தைகளை கேர்வழிக்குக்‌ 
கொண்டுவருவது, இடைக்கால விடுதியின்‌ மானே ஜர்களுக்கு 
இயற்கையாகவே கடினமாயிருந்தது. அவர்களில்‌ பலர்‌ ஓடிவிடு 
வார்கள்‌; அவர்களைத்‌ தேடிப்பிடித்து மறுபடியும்‌ விடுதிக்குக்‌ 
கொண்டுவர வேண்டும்‌. இந்தப்‌ பையன்களை ஈகரிலுள்ள ஆரம்‌ 


692 கல்வி 


பப்‌ பள்ளிகளுக்கோ அல்லது உயர்தரப்‌ பள்ளிகளுக்கோ அனுப்பா 
முடியாது; ஏனென்றால்‌, அவர்கள்‌ ஓடிவிடுவார்களோ என்ற 
அச்சம்‌ எப்போதும்‌ இருந்துவந்தது. பையன்களின்‌ மனத்துக்‌ 
கும்‌, உடலுக்கும்‌ வேலை கொடுக்கக்‌ கூடிய தகுந்த தொழில்‌ 
எதையும்‌ குடியேற்ற அதிகாரிகளால்‌ கண்டுபிடிக்க இயலவில்லை. 


அதற்காக, அகில இந்திய தூற்போர்‌ சங்கம்‌ போதகர்‌ ஒரு. 
வரை அங்கே அனுப்பி வைத்தது, அவர்‌ பையன்களுக்கு மூன்‌ 
தரை மாதகாலம்‌ பயிற்சியலிக்கும்‌ பணியில்‌ ஈடுபட்டார்‌. பருத்‌ 
தியை சுத்தப்படுத்துவது, பட்டை போட்டு நூல்‌ நூற்பது ஆகிய 
எல்லா முறைகளும்‌ ஆந்திர முறையில்‌ அனுசரிக்கப்படுகின்‌ றன. 
14 வயது முதல்‌ 16 வயது வரையுள்ள வளர்ந்த பையன்கள்‌ பயிற்‌ 
கிக்கு எடுத்துக்‌ கொள்ளப்பட்டனர்‌. ஒவ்வொரு பையனும்‌ 
நாளொன்றுக்கு 1200 கஜம்‌ முதல்‌ 1500 கஜம்‌ வரையில்‌ நூற்‌ 
கிறான்‌. நூலின்‌ எண்‌ 55 முதல்‌ 80 வரை இருக்கிறது. சிறிது 
ஊதியத்துடன்‌ கூடிய ஒழுங்கான வேலை செய்யத்‌ தொடக்‌ 
கியது முதல்‌ சிறுவர்களின்‌ நடத்தையில்‌ மிகுக்த முன்னேற்றம்‌ 
காணப்படுவதாக இடைக்கால விடுதியின்‌ மானேஜர்‌ எனக்குத்‌ 
தெரிவித்திருக்கிறார்‌. ஸ்ரீமதி பிரிஸ்கோவின்‌ கடிதம்‌ அதன்‌ ௪ம்‌ 
பந்தமான எல்ைவற்றையும்‌ அறிவிப்பதாக இருக்கிறது. 
எனவே, எதையும்‌ சேர்த்துக்‌ கூற நான்‌ விரும்பவில்லை. பிரஸ்‌ 
தாபக்‌ கடிதத்தை இதோடு இணைத்துள்ளேன்‌." 

எனக்கு வந்துள்ள சூபரின்டெண்டு ஸ்ரீமதி பிரிஸ்கோவின்‌ 
கடிதம்‌ சுவாரசியமானது. அது பின்வருமாறு. 


“எங்கள்‌ சீர்திருத்தப்‌ பள்ளியில்‌ நாங்கள்‌ நடத்திவரும்‌ 
நூற்புப்‌ பணியைப்‌ பற்றி தங்களுக்குத்‌ தெரிவிக்குமாறு அகில 
இந்திய நூற்போர்‌ சங்கம்‌ என்னைக்‌ கேட்டுக்‌ கொண்டுளது. 


1. 1940 ஜனவரி மீ 75௨ யன்று நூற்பு வகுப்பை ஆரம்‌ 
பித்தோம்‌. 

2. பையன்களின்‌ வயது 14 முதல்‌ 16 வரை உள்ளது... 
இதைச்‌ செய்வதில்‌ அவர்கள்‌ எவ்வளவு ஆனந்தும்‌ அடைகிறார்‌ 
களென்பதைக்‌ கண்டு ஆச்சரியமடைந்தோம்‌. 


8. அவர்களுக்காக, செலவு ஏற்படக்‌ கூடிய தொழில்‌ எதை 
யும்‌ ஆரம்பிக்கும்‌ சக்தி எங்களுக்கில்லை; அதனால்‌ அவர்கள்‌ குறிப்‌ 
பிட்ட வேலை எதுவுமின்றி சோம்பேறித்தனமாக உட்கார்ந்திருக்‌ 
தனர்‌. ஆனால்‌ இப்போது அவர்கள்‌ மகிழ்ச்சியுடன்‌ உள்ளனர்‌; கறு 
சுறுப்பான வேலையில்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. ஆகையால்‌ ஓடிப்‌ போக 
வேண்டுமென்ற எண்ணம்‌ அவர்களுக்கு இல்லை என்று தோன்று 
கிறது. 

4. நரள்‌ ஒன்றுக்கு சுமார்‌ ச மணி நேரம்‌ வேலை செய்து, தலா 
காள்‌ ஒன்றுக்கு 2 அணா முதல்‌ 2 அணா6 பைகள்‌ வரை சம்பாதிக்‌ 
கிறார்கள்‌. நூற்பு வேலையைத்‌ துவக்க, முன்‌ பணமாக தனி நபரால்‌ 


பாலைவனத்தில்‌ ஒரு சோலை 693 


கொடுக்கப்பட்ட பணத்தைத்‌ கிருப்பித்தருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
வருமானத்தில்‌ சிறு பகுதி அவர்கள்‌ கையில்‌ கொடுக்கப்படுகிறது. 
மீதி, அவர்கள்‌ கணக்கில்‌ சேர்த்து வைக்கப்படுகிறது. அவர்கள்‌ 
விடுதியிலிருந்து வெளிதேறும்‌ போது அவர்களிடம்‌ அந்தத்‌ 
தொகையைக்‌ கொடுக்கும்‌ பொருட்டு இவ்வாறு செய்யப்படு 
கிறது. சிறுவர்கள்‌ விஷயத்தில்‌ இது இவ்வளவு வெற்றிகரமாக 
டந்து வருவதால்‌, பெண்கள்‌ சீர்திருத்த விடுதியிலுள்ள பெரிய 
பெண்களுக்கும்‌ இவ்வாரத்திலிருந்து இப்போதனையை ஆரம்பித்‌ 
அுள்ளோம்‌. இச்‌ செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியளிக்குமென 
கினைக்கிறோம்‌. அதனால்‌ இக்கடிதத்தைத்‌ தங்களுக்கு எழுது 
கிறேன்‌. நூற்புப்‌ பணியில்‌ ஈடுபட்டுள்ள சிறுவர்களின்‌ புகைப்‌ 
படமொன்றையும்‌ அனுப்பியுள்ளேன்‌. அவர்கள்‌ இவ்வளவு 
மகிழ்ச்சியுடன்‌ இருப்பதை. நீங்கள்‌ பாராட்டுவீர்கள்‌.”” 


நாற்பது, நிதானத்தையும்‌ ஒழுக்கத்தையும்‌ வளர்க்கவல்லது 
என்பதை மேற்கண்ட கடிதம்‌ நிரூபிக்கிறது. அதை ஊர்ஜிதம்‌ 
செய்யச்‌ கூடிய சான்றுகள்‌ நிறைய உள்ளன. அவரது சோதனை 
யின்‌ முன்னேற்றம்‌ பற்றி அவ்வப்போது ஸ்ரீமதி பிரிஸ்கோ தமது 
அறிக்கையைத்‌ தொடர்ந்து அனுப்பிவருவாரென்று கம்புகிறேன்‌. 
ஹரிஜன்‌ * - 4-8-1940 


2 
பாலைவனத்தில்‌ ஒரு சோலை 


ஆ தாரக்‌ கல்வி பற்றி அரசாங்க அதிகாரிகள்‌ சிந்திக்காமல்‌ 
வெளியிட்டுள்ள பாதகமான விமர்சனம்‌ ஒரு பாலைவனத்தைப்‌ 
போல்‌ இருக்கிறது. ஆனால்‌, அதனிடையில்‌ பீகார்‌ கவர்னரின்‌ 
ஆலோசகரான ஸ்ரீ ஈ. ஆர்‌. ஜே. ஆர்‌. கஸின்ஸ்‌ பீகார்‌ ஆதாரக்‌ 
கல்விப்‌ பள்ளிக்கூடங்களைப்‌ பாராட்டி ஹிக்துஸ்‌ சானி தாலீமி 
சங்கம்‌ காரியதரிகி ஸ்ரீ அரியநாயகத்துக்கு அனுப்பியுள்ள பின்‌ 
வரும்‌ கடிதம்‌ மனத்திற்கு ஆறுதல்‌ அளிப்பதாக இருக்கிறது : 


“பெருமழை காரணமாக, ஆதாரக்‌ கல்விப்‌ பள்ளிகளைப்‌ 
பார்வையிடச்‌ செல்லும்‌ எனது திட்டம்‌ இடையில்‌ தடைப்பட்டு 
விட்டது. இதைக்‌ குறித்து கான்‌ வருந்துகிறேன்‌. ஆயினும்‌ 
2? புள்ளிகளில்‌ 19 பள்ளிகளின்‌ ஆசிரியர்களையும்‌, மாணவர்களை 
யம்‌ என்னால்‌ சந்திக்க முடிந்தது. பிருந்தாவனம்‌-ராமபுரம்‌ பகுதி 
யைச்‌ சேர்ந்த 6 பள்ளிகளையும்‌, கெளபிடோலா-பருக்கியா பகுதி 
யைச்‌ சேர்ந்த 12 பள்ளிகளையும்‌ பார்த்தேன்‌. நான்‌ கண்ட அனைத்‌ 
திலும்‌ எனக்கு மிகுந்த அக்கறை உண்டாயிற்று. ஏழு வகுப்பு 
களும்‌ முடியும்‌ வரையில்‌ இந்தச்‌ சோதனையைக்‌ குதித்து முழூ 
அளவுக்குத்‌ தீர்ப்புக்‌ கூற நம்மால்‌ இயலாது. ஆயினும்‌ மாணவர்‌ 
களின்‌ சுத்தம்‌, அறிவு, தங்கள்‌ பணியில்‌ அவர்கள்‌ காட்டும்‌ 


694 கல்வி 


மகிழ்ச்சி எல்லாம்‌ என்‌ மனத்தைக்‌ கவர்ந்தன. அதிலிருந்து சரி 
யான வழியில்தான்‌ கரம்‌ செல்லுகிறோமென்ற ஈம்பிக்கை எனக்கு 
ஏற்பட்டிருக்கிறது. ஆதாரக்‌ கல்விப்‌ படிப்பு முழுவதையும்‌ 
முடிக்கும்‌ 14 வயதுக்‌ குழந்தைகள்‌, இதே வயதில்‌ சாதாரணப்‌ 
பள்ளிப்‌ படிப்பை முடித்துள்ள குழந்‌ களுடன்‌ ஒப்பிடுகையில்‌ 
எவ்விதத்திலும்‌ குறைந்தவர்களாக இருக்க மாட்டார்களென்ற 
கம்பிக்கை எனக்கு உண்டு, 


“கிராம மக்களின்‌ நல்லெண்ணத்தையும்‌ அக்கறையையும்‌ 
ஈர்ப்பதில்‌ இப்பள்ளிகள்‌ வெற்றிபெற்றுள்ளன என்பதில்‌ 
சந்தேகமில்லை. இந்த நிலை நீடிக்கும்‌ வரையில்‌, இம்முறை 
வெற்றியடையத்‌ தவறுவது என்பது சாத்தியமேயில்லை. இது 
தான்‌ இதில்‌ குறிப்பாக ஊக்கமூட்டும்‌ அம்சமாகும்‌. இது 
ஒன்றையே நான்‌ மிகவும்‌ முக்கியமாகக்‌ கருதுகிறேன்‌. பள்ளிக்கு 
இத்தகைய அருமையான விளையாட்டு மைதானத்தை வழங்கு 
வதிலும்‌, சாலைகளைப்‌ போட்டுத்‌ தருவதிலும்‌, நான்‌ கண்ட 
வற்றுள்‌ மிகப்‌ பெரிதான சாரணர்‌ படைக்கான சாதனங்களைக்‌ 
கொடுப்பதிலும்‌, எல்லாவற்றையும்‌ விட குழந்தைகள்‌ தவறாமல்‌ 
பள்ளிக்கு வரவேண்டுமென்று வற்புறுத்துவதிலும்‌ கெளபி 
டோலா-பரூக்கியா கிராம மிராசுதாரர்களும்‌, குடிமக்களும்‌ 
காட்டிய பொதுகல உணர்ச்சி மிகவும்‌ போற்றத்தக்கது, நான்‌ 
செல்ல முடியாக மற்றப்‌ பள்ளிகளிலும்‌ இவ்விதமே பொது 
ஜனங்கள்‌ மிகுந்த அக்கறை காட்டுவதாக என்னிடம்‌ சந்தேகக்‌ 
கிற்கு இடமின்றி கூறியுள்ளனர்‌. கிராம மக்களின்‌ முயற்சிகள்‌ 
சிறக்த பனைக்‌ கொடுக்குமென்று ஈம்புகிறேன்‌. மூன்பிருக்சுதை 
விட, வருங்காலத்தில்‌ கிராமங்கள்‌ இன்னும்‌ ஆரோக்கியமரகவும்‌, 
கவர்ச்சிகரமாகவும்‌, அறிவு நிலவும்‌ இடமாகவும்‌ விளங்கும்‌ 
என்றும்‌, பள்ளிக்கூடங்களில்‌ சாதாரணக்‌ கல்வியுடன்‌ கூட வருங்‌ 
கால கிராமப்‌ பையன்கள்‌ சுறுசுறுப்பு, புத்திக்‌ கூர்மை, உடலு 
ழைப்புத்‌ திறன்‌, ஆரோக்கியம்‌, சுத்தம்‌ போன்ற நல்ல இயல்பு 
கைப்‌ பெறுவார்கள்‌ என்றும்‌ நம்புகிறேன்‌.” 


3 
கைவினை மூலம்‌ கல்வி 
பின்வரும்‌ சுவாரசியமான புள்ளி விவரங்களை ஸ்ரீ ஆஷா 
தேவி அனுப்பியிருக்கிறார்‌. 
“பீகாரைச்‌ சேர்ந்த சம்பரான்‌ ஜில்லா, பெட்டியா தாலுகா 
வில்‌, அடக்கமான சிறு பகுதியில்‌ உள்ள 27 ஆதாரப்‌ பள்ளிகள்‌ 


1949 ஏப்ரல்‌ மாதத்துடன்‌ மூன்றாண்டுப்‌ பணியை முடித்துள்ளன. 
இப்பள்ளியின்‌ முதைவது, இரண்டாவது, மூன்றாவது வகுப்பு 


கைவினை மூலம்‌ கல்வி 695 


களின்‌ 1941-42-ஆம்‌ ஆண்டுக்கான வருடாந்திரப்‌ பொருளாதாரக்‌ 
குறிப்பு, ஆதாரக்‌ கல்வியில்‌ ஈடுபட்டுள்ள எல்லா ஊழியர்களுக்‌ 
கும்‌ உற்சாகமூட்டுவதாக இருக்கிறது. இந்தக்‌ குறிப்பு, 
ஆதாரக்‌ கல்வித்‌ துறையின்‌ மாதப்‌ பத்திரிகையான “யீ 
தாலீமி”ல்‌ விவரமாகப்‌ பிரசரிக்கப்படும்‌. ஆதாரக்‌ கல்வியின்‌ 
முன்னேற்றத்தில்‌ அக்கறை கொண்ட எல்லோருக்கும்‌ உதவி 
யாக முக்கியமான தகவல்களின்‌ சருக்கத்தை இங்கே தருகிறோம்‌. 
முதலாவது வகுப்பில்‌ இந்த 27 பள்ளிகளிலும்‌ சராசரி 70 சத 
விகிதப்‌ பையன்கள்‌ ஆஜராயினர்‌. இரண்டாவது வகுப்பில்‌ 76 
சதவிகிதம்‌; மூன்றாவது வகுப்பில்‌ 79 சதவிகிதம்‌. சராசரி தனி 
நபர்‌ வருமானம்‌ முதலாவது வகுப்பில்‌ ரூ. 0-11-0; இரண்டாம்‌ 
வகுப்பில்‌ ரூ. 2-4-2; மூன்றாவது வகுப்பில்‌ ரூ. 6-1-1, எல்லாப்‌ 
பள்ளிகளிலும்‌ 390 பையன்கள்‌ 10,264 மணி நேரம்‌ வேலை செய்‌ 
தனர்‌. அவர்களுடைய மொத்த வருமானம்‌ முதலாவது வகுப்பில்‌ 
ரூ. 267-6-6. எல்லாப்‌ பள்ளிகளிலும்‌ இரண்டாவது வகுப்பில்‌ 
மொத்தம்‌ 366 குழந்தைகள்‌ 14,082 மணி நேரம்‌ வேலை செய்தனர்‌. 
அவர்களின்‌ மொத்த வருமானம்‌ ரூ. 604-18-9. மூன்றாவது 
வகுப்பில்‌, எல்லாப்‌ பள்ளிகளிலுமாக மொத்தம்‌ 74,262 மணி நேர 
வேலையில்‌ 819 குழந்தைகள்‌ ஈடுபட்டனர்‌. அவர்களின்‌ மொத்த 
வருமானம்‌ ரூ. 1,995-14-11;அதாவது முழு ஆண்டுக்கும்‌ 1065 குழந்‌ 
கதைகளின்‌ மொத்த வருமானம்‌ ரூ. 9009-9-4. இப்பள்ளிகளில்‌ 
சராசரி தலைக்கு அதிக பட்ச வருமானம்‌ மூன்றாவது வகுப்பில்‌ 
ரூ. 46-12-0 ; இரண்டாவது வகுப்பில்‌ ௫. 6-2-0 ; முதலாவது 
வகுப்பில்‌ ரூ. 2-10-1. சராசரி அதிகபட்ச வேகம்‌: மூன்றாம்‌ 
வகுப்பில்‌ கைராட்டையில்‌ மணிக்கு 480 சுற்றுகள்‌, தக்ளியில்‌ 
281 சுற்றுகள்‌ ; இரண்டாவது வகுப்பில்‌ கைராட்டையில்‌ 360 
சுற்றுகள்‌, தக்ளியில்‌ 242 சுற்றுகள்‌ ; முதலாவது வகுப்பில்‌ 
தக்ளியில்‌ மணிக்கு 164 சுற்றுகள்‌” 


அதனதன்‌ இடத்தில்‌ அவை முக்கியமான தாக இருந்தாலும்‌, 
பலனையும்‌, வருமானத்தையும்‌ காட்ட இப்புள்ளி விவரங்கள்‌ தரப்‌ 
படவில்லை. கல்விக்கான குறிப்பில்‌ பலனும்‌, வருமானமும்‌ 
இரண்டாம்‌ பட்சமே. இனைஞனுக்குப்‌ பயிற்சியளிக்கும்‌ சாதன 
மாக கைத்‌ தொழில்களுக்கிருக்கும்‌ உயர்ந்த மதிப்பை நிரூபிக்‌ 
கவே அவை கொடுக்கப்பட்டுள்ளன. பணி புரிவதில்‌ வீடா 
முயற்சி, அக்கறை, கவனம்‌ ஆகியவை இல்லாவிட்டால்‌, வேலை 
செய்திருக்க முடியாதென்பது இதிலிருந்து தெளிவாகிறது. 


ஹரிஜன்‌ 21-06-1042 


4 
புதிய பல்கலைக்‌ கழகங்கள்‌ 


மாகாணங்களில்‌ புது பல்கலைக்‌ கழகங்களை ஸ்தாபிக்க வேண்‌ 
டும்‌ என்ற வெறி பிடித்திருப்பதாகத்‌ தோன்றுகிறது. குஜராத்‌ 
தியர்களுக்காக குஜராத்‌ ஒரு பல்கலைக்‌ கழகம்‌ வேண்டுமென்று 
கோருகிறது. மராட்டியர்களுக்காக ஒரு சர்வகலாசாலை வேண்டு 
மென்று மகாராஷ்டிரமும்‌, ஒரிஸ்ஸா, கர்சாடகம்‌, அஸ்ஸாம்‌ முத 
லிய மாகாணங்களும்‌ ஒவ்வொன்றும்‌ அவ்விதமே கோருகின்றன. 
செழுமையான மாகாண மொழிகளும்‌, அவற்றை வழங்கும்‌ மக்க 
ரூம்‌ முழு வளர்ச்சி பெறுவதற்கு இத்தகைய பல்கலைக்‌ 
ம ரக்த இருக்க வேண்டியது அவசியம்‌ என்றே நான்‌ நம்பு 

றன்‌. 


ஆனால்‌ அதே சமயம்‌, லட்சியத்தை அடைவதற்கு அனாவசிய 
மாக அவசரப்படுகிறோம்‌ என்றே கான்‌ அஞ்சுகிறேன்‌. மாகாணங்‌ 
களை மொழிவாரியாக அரசியல்‌ முறையில்‌ பிரிக்க வேண்டும்‌ ; 
இது முதல்‌ படியாகும்‌. அவை தனித்‌ தனி நிர்வாகமாக அமைவ 
தால்‌, பல்கலைக்‌ கழகங்கள்‌ இல்லாதவிடத்தில்‌ அவை ஏற்படு 
வதற்கு இயற்கையாகவே வழி பிறக்கும்‌. பம்பாய்‌ மாகா 
ணத்தில்‌ குஜராத்தி, மராத்தி, கன்னடம்‌ ஆகிய மூன்று 
மொழிகள்‌ நிலவுகின்றன. ஆகையால்‌, அவற்றின்‌ வளர்ச்சி 
தடைப்பட்டிருக்கிறது. சென்னையில்‌ தமிழ்‌, தெலுங்கு, மலை 
யாளம்‌, கன்னடம்‌ ஆகிய நான்கு மொழிகள்‌ நிலவுகின்றன. 
ஆந்திரப்‌ பிரதேசத்தில்‌ ஆந்திர பல்கலைக்‌ கழகம்‌ இருக்கிறது 
என்பது உண்மையே. எனினும்‌, அது அந்நிய ஆதிக்கத்திலிருந்து 
விடுபட்டுக்‌ தனி நிர்வாக உறுப்பாக இருந்தால்‌ எந்த அந்தஸ்‌ 
தைப்‌ பெற்றிருக்குமோ, அந்த ஸ்தானத்தை அது தற்போது 
பெற்றிருக்கவில்லை என்று நினைக்கிறேன்‌. இந்தியாவுக்கு 
அத்தகைய சுதந்திரம்‌ இரண்டு மாதங்களுக்கு முன்புதான்‌ 
கிடைத்தது. இதையே அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தைப்‌ 
பற்றியும்‌ கூறலாம்‌. அந்தப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ தமிழ்‌ அதற்‌ 
குரிய மதிப்புடன்‌ திகழ்வதாக யார்‌ சொல்ல முடியும்‌ ? 


புதிய பல்கலைக்‌ கழகங்களுக்குத்‌ தகுந்த சூழ்நிலை இருக்க 
வேண்டும்‌. தத்தம்‌ மாகாண மொழிகள்‌ மூலம்‌ கல்வி போதிக்கும்‌ 
பள்ளிகளும்‌ கல்லூரிகளும்‌ பல்கலைக்‌ கழகங்களின்‌ ஊற்றுக்கால்‌ 
களாக இருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ அதற்கு உகந்த சூழ்‌ 
நிலை உருவாகும்‌.- பல்கலைக்‌ கழகம்‌ சிகரமாக இருக்கிறது. உறுதி 
யான அஸ்திவாரம்‌ இருந்தால்‌ தான்‌ கம்பீரமான சிகரம்‌ நிலைத்து 
நிற்க முடியும்‌. 


கல்லூரியில்‌ வேலை நிறுத்தம்‌-1 699 


களை ஏற்படுத்துவதற்கான பக்குவம்‌ வரும்போது, காம்‌ இவ்‌ 
விதம்‌ பெறும்‌ அனுபவம்‌ உதவியாக இருக்கும்‌. ப 


புதுப்‌ பல்கலைக்‌ கழகங்களை ஸ்தாபிக்க, விவேகமான கால 
காமதம்‌ அவசியம்‌ என்று கல்வி நிபுணர்கள்‌ யாவரும்‌ முடிவு செய்‌ 

வார்கள்‌ என்று ஈம்பப்படுகிறது. 
ஹரிஜன்‌! -2-11-1947 


5 
கல்லூரியில்‌ வேலை நிறுத்தம்‌-1 


கூர்ஜரக்‌ கல்லூரியில்‌ படிக்கும்‌ சுமார்‌ எழு தூறு மாண 
வர்கள்‌ கல்லூரிக்குச்‌ செல்லாமல்‌ வேலைநிறுத்தம்‌ செய்திருக்‌ 
கிறார்கள்‌. இந்த வேலைநிறுத்தம்‌ இருபது நாட்களாக கடை 
பெற்றுவருகிறது. உள்ளூர்‌ விஷயமென இனி இந்த வேலை நிறுத்‌ 
தத்தைத்‌ கருதுதல்‌ கூடாது. தொழிலாளர்‌ வேலை நிறுத்தமே 
தீங்கு விளைவிப்பதாகும்‌. மாணவர்களின்‌ வேலை கிறுத்தமோ, 
அது ஏற்பட நியாயமான காரணமிரூக்தாலும்‌ சரி, இல்லாவிட்‌ 
டாலும்‌ சரி, முந்தியதைவிட அதிகத்‌ தீங்கு விளைவிப்பதாகும்‌. 
ஏனெனில்‌, இறுதியில்‌ அதனால்‌ ஏற்படும்‌ விளைவு அவ்வளவு 
கெடுதியானது. தவிர, மாணவர்கள்‌, கலாசாலை அதிகாரிகள்‌ 
முதலியோரின்‌ கெளரவத்தையும்‌ அது பாதிப்பதாக இருக்கிறது. 
தொழிலாளர்‌ கல்வி கற்றவர்கள்‌ அல்ல. மாணவர்களோ, கல்‌ 
கற்றவர்கள்‌. அதோடுகூட்‌, பொருள்‌ சம்பந்தப்பட்ட தகராறு 
எதுவும்‌ மாணவர்கலின்‌ வேலை நிறுத்தத்திற்குக்‌ காரணமாக 
இருப்பதற்கில்லை. மாணவர்களுடன்‌ முரண்பாடு காரணமாக 
கல்வி நிலைய அதிகாரிகளுக்கும்‌ முதலாளிகளைப்போல்‌ யாதொரு 
மிச்சமும்‌ இல்லை. மேலும்‌, மாணவர்கள்‌ ஒழுங்குமுறைக்குச்‌ 
சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியவர்கள்‌. ஆதலால்‌ 
மாணவர்களின்‌ வேலை நிறுத்தம்‌ மிகுந்த பாதகத்தை விளைவிக்கக்‌ 
கூடியது. மாணவர்கள்‌ வேலை நிறுத்தும்‌ செய்வதை அபூர்வமான 
சந்தர்ப்பங்களில்தான்‌ நியாயமானதென்று கருதலாம்‌. 


ஒழுங்காக ஈடக்குச்‌ எல்வி கிலையங்களில்‌ வேலை நிறுத்தம்‌ 
செய்வதற்குரிய சந்தர்ப்பம்‌ மாணவர்களுக்கு மிக அரிதாகவே 
இருக்கும்‌. இருப்பினும்‌ எத்தகைய சந்தர்ப்பங்களில்‌ மாண 
வர்கள்‌ வேலை நிறுத்தம்‌ செய்யலாம்‌ என்று முன்‌ கூட்டியே முடிஷ 
கட்டிவிட முடியாது. 

கூர்ஜரல்‌ கல்லூரி சம்பம்தமாக கரன்‌ அறிந்தவரையில்‌ மாண 
வர்கள்‌ வேலைநிறுத்தம்‌ செய்யப்‌ போதிய நியாயம்‌ இருந்த 
கென்றே கருதுகிறேன்‌. இந்த வேலைநிறுத்தம்‌ சம்பந்தமான 


700 கல்வி 


உண்மையைச்‌ சுருக்கமாகச்‌ சொல்லுகிறேன்‌. சைமன்‌ கமிஷன்‌ 
யகிஷ்கார தினத்தன்று, இந்தியாவெங்குமே மாணவர்கள்‌ கலா 
சாலைகளுக்குப்‌ போகவில்லை; கூர்ஜரக்‌ அல்லூரி மாணவர்களும்‌ 
அவ்விதமே செய்தார்கள்‌. கல்லூரிக்கு வராமலிருக்க ஆசிரியர்‌ 
களிடம்‌ அவர்கள்‌ அனுமதி பெறவில்லை என்பது உண்‌ 
மையே, நியாயமாகப்‌ பார்த்தால்‌, மாணவர்கள்‌ செய்தது 
தவறுதான்‌. கல்லூரிக்கு வராமல்‌ நிற்பதற்கு முன்‌, சம்பிர 
காயத்திற்காகவாவது அவர்கள்‌ ஆசிரியர்களிடம்‌ அனுமதி 
கோரியிருக்க வேண்டும்‌. எனினும்‌ உலகம்‌ எங்குமே மாண 
வர்கள்‌ இப்படித்தான்‌ இருக்கிறார்கள்‌ ! அவர்களுடைய உள்‌ 
ளத்தில்‌ உற்சாகம்‌ கிளம்பிவிட்டால்‌, பிறகு அதைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவது அவ்வளவு எளிதல்ல. அவர்களின்‌ உற்சாகத்தைக்‌ 
கட்டுப்படுத்துவதைவிட, காற்றை எளிதாகக்‌ கட்டுப்படுத்தி 
விடலாம்‌! இளங்கன்று பயமறியாது அல்லவா? பின்‌ விளைவு 
களைக்‌ கருதாமல்‌, காரியத்தில்‌ இறங்கி விட்டார்கள்‌. அதிக 
மாகச்‌ சொன்னாலும்‌ அவர்களைப்பற்றி இவ்வளவுதான்‌ சொல்ல 
லாம்‌. மாணவர்களுக்கும்‌ தலைமை ஆசிரியருக்கும்‌ இடையே 
சமரசப்‌ பேச்சுவார்த்தைகள்‌ நடந்த பின்னர்‌, தலைமை ஆசிரியர்‌ 
இச்‌ செயலை மன்னித்துவிட்டார்‌. விரும்பினால்‌, மாணவர்கள்‌ 
தலைக்கு மூன்று ரூபாய்‌ கட்டணம்‌ செலுத்தி பரீட்சைக்கு வந்து 
எழுதலாம்‌ என்றும்‌ அனுமதியளித்தார்‌. பெரும்பாலான மாண 
வர்கள்‌ பரீட்சை எழுதுவார்களென்றும்‌ அவ்விதம்‌ பரீட்சை 
எழுதாத மாணவர்களுக்கு எவ்விதத்‌ தண்டனையும்‌ இராது 
என்றும்‌ எல்லோரும்‌ பொதுவாக நினைத்தார்கள்‌. நிலைமை 
இப்படி இருக்கும்போது தலைமை ஆகிரியர்‌ தமது வாக்குறுதியை 
கீறி, கட்டாயமாக எல்லோரும்‌ தலைக்கு மூன்று ரூபாய்‌ அபராதம்‌ 
செலுத்தியே பரீட்சைக்கு வந்து எழுதவேண்டுமென்று அறிவித்‌ 
தாராம்‌, இது மாணவர்களுக்கு இயல்பாகவே கோபத்தை உண்‌ 
டாக்கியது. எனவே, அவர்கள்‌ கல்லூரிக்குச்‌ செல்லாமல்‌ வேலை 
நிறுத்தம்‌ செய்தார்கள்‌. அதற்குப்‌ பின்னர்‌ நடந்தது தெரிந்தது 
தான்‌. இப்போதும்‌ வேலை நிறுத்தம்‌ ஈடந்து கொண்டிருக்கிறது. 
மாணவர்கள்‌ மிகுந்த கட்டுப்பாட்டுடன்‌ ஒழுங்கான முறையில்‌ 
கடந்துகொள்ளுகிறார்கள்‌ என்று வேண்டியவர்களும்‌ வேண்‌ 
டாதவர்களும்‌ ஒருங்கே சொல்லுகிறார்கள்‌ ; கூர்ஜரக்‌ கல்லூரித்‌ 
தலைமை ஆசிரியர்‌ தமது வாக்குறுதியை மீறிவிட்டாரென்றும்‌ 
கூறுகிறார்கள்‌. இவ்விதம்‌ ஒரு தலைமை ஆசிரியர்‌ ஈடந்துகொள்ளு 
வாராயின்‌, அதை எதிர்ப்பது அக்‌ கல்லூரி மாணவர்களின்‌ 
கடமை யென்றே நான்‌ கருதுகிறேன்‌. ஆசிரியர்‌ பதவி மிக்க 
மதிப்பு வாய்ந்தது; அதற்குரிய மரியாதையைப்‌ பூரணமாகச்‌ 
செலுத்த மாணவர்கள்‌ கடமைப்பட்டிருக்கிறார்கள்‌; ஆனால்‌, 
வாக்குறுதி தவறிய ஆசிரியருக்கு மரியாதை செலுத்துவ 
தென்பது முடியாத காரியம்‌. 


, மாணவர்கள்‌ உறுதியாக இருந்தால்‌, இந்த வேலை நிறுத்தத்‌ 
திற்கு ஒரே ஒரு முடிவுதான்‌ ஏற்படக்‌ கூடும்‌, ஆசிரியர்‌ தமது 


கல்லூரியில்‌ வேலை நிறுத்தம்‌-* 707 


அக்கிரமமான அறிவிப்பை ரத்துசெய்துவிட்டு, அவர்களுக்கு, 
எவ்விதத்‌ தண்டனையும்‌ விதிப்பதில்லையென்று பூரணமாக வாக்‌. 
களித்திருக்க வேண்டும்‌. இதைத்‌ தவிர வேறு வழி இருக்க. 
முடியாது. உண்மையில்‌, அரசாங்கத்தார்‌ இந்தக்‌ கல்லூரிக்கு, 
வேறொரு தலைமை ஆசிரியரை நியமிப்பதுதான்‌ எல்லாவற்றையும்‌ 
விடப்‌ பொருத்தமாக இருக்கும்‌. 


மாணவர்கள்‌ அரசியல்‌ விஷயங்களில்‌ உறுதியான கொள்கை. 
யுடையவர்களாக இருந்தாலும்‌, அரசாங்கம்‌ விரும்பாத அரசியல்‌. 
கூட்டங்களிலே கலந்து கொண்டாலும்‌ அரசாங்கத்துக்குக்‌ 
கோபம்‌ வருகிறது. அவர்கள்‌ என்ன செய்கிறார்கள்‌, என்ன 
பேசுகிறார்கள்‌ என்பதைக்‌ கண்டுபிடிக்க, அரசாங்கல்‌ கல்லூரிகள்‌ 
அதிகப்‌ படியான உளவு வேலையில்‌ ஈடுபடுகின்றன. இவை: 
காரணமாக, மாணவர்களை அளவுக்குமீறிக்‌ தொந்தரவு செய்‌ 
வதே அவற்றின்‌ வேலையாய்‌ இருந்து வருகிறது. கியாயமில்லாமல்‌. 
இப்படி மாணவர்கள்‌ விஷயத்தில்‌ கலாசாலைகளின்‌ அதிகாரிகள்‌ 
தலையிடுவதை நிறுத்த வேண்டிய காலம்‌ வந்துவிட்டது. அந்நிய 
ஆதிக்கத்தின்‌ கீழ்‌ அகப்பட்டுக்‌ கொண்டு அல்லல்படும்‌ இந்தியா 
போன்ற நாட்டில்‌, தேசத்தின்‌ சுதற்திரத்திற்காகத்‌ தோன்றும்‌ 
இயக்கங்களில்‌ மாணவர்கள்‌ பங்கு கொள்ளுவதை ஒருவராலும்‌. 
நிறுத்த முடியாது. படிப்புக்கு இடையூறு ஏற்படாவண்ணம்‌ 
அவர்களுடைய உற்சாகத்தைச்‌ சரியான பாதையில்‌ செல்ல. 
வீடுவதே நரம்‌ செய்யவேண்டிய காரியமாகும்‌. மாணவர்கள்‌ 
எந்தக்‌ கட்சியிலும்‌ சேரவேண்டாம்‌; எதிர்க்‌ கட்சியுடன்‌ 
போராடவும்‌ வேண்டாம்‌. ஆனால்‌, தங்களுக்குப்‌ பிடித்த அரசியல்‌: 
கொள்கையைப்‌ பின்பற்றவும்‌, அதை வெளிப்படையாக எடுத்துப்‌: 
பேசவும்‌, அதைப்‌ பின்பற்றவும்‌ சுதந்திரம்‌ இருக்கும்படியாக 
மாணவர்களை விட்டுவிடவேண்டும்‌. அறிவைப்‌ பெருக்குவதே. 
பாடசாலைகளின்‌ அலுவலாக இருக்க வேண்டும்‌; அந்த அறிவின்‌: 
வளர்ச்சி மூலமாக, மாணவர்களுக்கு நல்லொழுக்கம்‌ உண்‌ 
டாகும்படி செய்ய வேண்டும்‌; பாடசாலைக்கு வெளியே, மாண 
வர்கள்‌ அரசியலிலோ அல்லது நல்லொமழுக்கத்துக்கு மாறுபடாத. 
இதர கரரியங்களிலோ ஈடுபட்டால்‌, அதில்‌ தலையிடுவது பாட 
சாலைகளின்‌ வேலையல்ல. 


ஆகையால்‌, ஆமதாபாத்‌ மாணவர்களின்‌ வேலை நிறுத்தத்‌: 
தால்‌ ஏற்பட்டிருக்கும்‌ இந்தப்‌ பிரச்னேயே இப்போது முதன்மை 
யானது. ஆமதாபாத்‌ மாணவர்களுக்கு, இதர மாணவர்‌ நிலையங்‌: 
களும்‌ பொதுமக்களும்‌ பரிவுடன்‌ ஆதரவு அளிக்க வேண்டும்‌. 
பள்ளிக்கூடம்‌ செல்லும்‌ சிறுவர்‌, சிறுமியர்களைப்போலவே, பெற்‌ 
போருக்கும்‌ இந்த வேலை நிறுத்தத்தில்‌ அக்கறை இருக்கிறது. 
ஏனெனில்‌, ஆமதாபாத்‌ மாணவர்கள்‌ தங்களைப்‌ பராமரித்துவரும்‌ 
பெற்றோர்‌ முதலியவர்களின்‌ சம்மதம்‌ பெற்றே ஆரம்பம்‌ முதல்‌ 

வேலை நிறுத்தத்தை நடத்தியிருக்கிறார்களென்று அறிகிறேன்‌. 
எங்‌ இந்தியா? - 241-1999. 


6 
கல்லூரியில்‌ வேலை நிறுத்தம்‌-2 


ஆமதாபாத்‌ கூர்ஜரக்‌ கல்லூரி மாணவர்கள்‌ ஊக்கம்‌ குன்று 
மல்‌, இன்னும்‌ கல்லூரி செல்லாமலே இருந்து வருகிறார்கள்‌. 
அவர்களுடைய உறுதியும்‌, அமைதியும்‌, ஒற்றுமையும்‌ பெரிதும்‌ 
போற்றத்தக்கவை. இப்போதுதான்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
வலிமையை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள்‌. ஏதாவது நல்ல 
ஆக்க வேலையில்‌ அவர்கள்‌ ஈடுபட்டால்‌, இந்த வலிமையை இன்‌ 
னும்‌ அதிகமாக உணருவார்களென்று நான்‌ தைரியமாகக்‌ கூறு 
வேன்‌. கல்வி நிலையங்கள்‌ நம்மை மனிதர்கள்‌ ஆக்குவதற்கு 
ஏற்பட்டவை ; நமது பாடசாலைகளும்‌ கல்லூரிகளுமோ, ஈம்மை 
அடிமைகளாகவும்‌, கோழைகளாகவும்‌, சந்தேகப்‌ பிராணிகளா 
கவும்‌, உறுதியற்றவர்களாகவும்‌ ஆக்கியிருக்கின்றன என்பது 
எனது உறுதியான கருத்து, மனிதத்‌ தன்மை என்பது வெறும்‌ 
மிரட்டலிலும்‌, அசட்டுத்‌ துணிச்சலிலும்‌, “சவடால்‌” தனத்திலும்‌ 
இல்லை. சமூக, அரீசியல்‌ அல்லது வேறு எந்த வீஷயமாயினும்‌, 
நியாயமான கடமையை அஞ்சாமல்‌ செய்து, அதனால்‌ ஏற்படும்‌ 
விளைவை ஏற்கச்‌ சித்தமாயிருப்பதே மனிதத்‌ தன்மையாகும்‌. 
மனிதத்‌ தன்மை செயலில்தான்‌ இருக்கிறது, சொல்லில்‌ இல்லை. 
மாணவர்கள்‌ ஒருவேளை நீண்டகாலம்‌ காத்திருக்கவேண்டியிருந்‌ 
தாலும்‌, அதற்காக, அவர்கள்‌ உற்சாகத்தை இழந்து விடக்‌ 
கூடாது. இப்படிக்‌ காத்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில்‌, 
பொதுமக்கள்‌ இதில்‌ தலையிட வேண்டியது கடமையாகும்‌, 
அதன்‌: பிறகு, இந்தக்‌ கலாசாலை மாணவர்களின்‌ நடவடிக்கை 
முற்றிலும்‌ நியாயமானது என்பதை இந்தியா முழுவதுமுள்ள 
மாணவர்கள்‌ எடுத்துக்காட்டும்‌ காலமும்‌ வரும்‌. இந்தப்‌ பிரச்‌ 
னையைக்‌ குறித்த எல்லா விவரங்களையும்‌ தெரிந்து கொள்ள 
விரும்புவோர்‌, ஸ்ரீ மாவ்லங்காரிடமிருந்து தெரிக்துகொள்ளலாம்‌. 
ஆமதாபாத்‌ மாணவர்கள்‌ தங்களுடைய சொந்த உரிமைகளுக்‌ 
காகப்‌ போராடவில்லை; பொதுவாக, மாணவர்‌ உலகின்‌ கெளர 
வத்தை நிலைநாட்டவே போராடுகிறார்கள்‌. இவ்வளவு தீரத்துடன்‌ 
போராடுகிற மாணவர்கள்‌, பொது மக்களின்‌ பூரணமான ஆதர 
வுக்குப்‌ பாத்திரமானவர்கள்‌ என்பதில்‌ சிறிதும்‌ ஐயமில்லை. 

ஏதாவது தேசீய ஆக்கவேலைகளில்‌ முனைந்து ஈடுபட்டால்‌, 
பொதுஜன ஆதரவு அவர்களுக்குக்‌ கட்டாயம்‌ கிடைக்கும்‌. 
காங்கிரஸ்‌ வகுத்துள்ள திட்டம்‌ பொருத்தமானதென்று தோன்றா 
வீட்டால்‌, மாணவர்கள்‌ அதைப்‌ பின்பற்ற வேண்டாம்‌. எல்லோ 
ரும்‌ ஒன்று சேர்ந்து, தனித்த முறையில்‌, ஏதாவது உருவான 
வேலையைச்‌ செய்வதற்குத்‌ தங்களிடம்‌ ஆற்றல்‌ உண்டு 
என்பதைக்‌ காட்டுவதுதான்‌ அவர்களது முக்கியமான வேலை, 
சரமாரியாகப்‌ பிரசங்கங்கள்‌ செய்யவும்‌, பயனற்ற முறையில்‌ 


நம்பிக்கைத்‌ துரோகம்‌ 103 


ஏதோ அந்தந்தக்‌ காலங்களில்‌ ஆர்ப்பாட்டங்கள்‌ செய்யவும்‌ 
நமக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌, ஒருமைப்பாடு, ஒத்துழைப்பு, 
தைரியம்‌, தளராத மன உறுதி இவற்றை அடிப்படையாகக்‌ 
கொண்ட வேலைகளைச்‌ செய்ய வேண்டிய காலங்களில்‌, நாம்‌ 
வலியிழந்து தோல்வியுற்றுவிடுகிறோம்‌ என்று நம்மைப்‌ பிறர்‌ 
அடிக்கடி குறைகூறுகிறார்கள்‌. இந்தக்‌ குற்றச்சாட்டு உண்மை 
பில்லை என்பதை நிரூபிக்க இந்த மாணவர்களுக்கு ஒரு அருமை 
யான சந்தர்ப்பம்‌ வாய்த்திருக்கிறது. இந்தச்‌ சந்தர்ப்பத்தை 
அவர்கள்‌ சரியாகப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளுவார்களாஃ. எக்‌ 
காரணத்தை யொட்டியும்‌ மாணவர்கள்‌ நம்பிக்கை இழக்க 
லாகாது. இந்தக்‌ கல்லூரி இந்‌ நாட்டு மக்களின்‌ சொத்து. 
நாம்‌ சீர்கெட்டு, மானமற்று வாழாமல்‌ மட்டுமிருந்தால்‌, ஓர்‌ 
அந்நிய அரசாங்கம்‌, நமது சொத்தை இவ்வளவு காள்‌ வைத்துக்‌ 
கொண்டிருக்க முடியுமா? தேசத்தின்‌ சுதந்திரப்‌ போராட்‌ 
டத்தை நடத்துவது மாணவர்களின்‌ கடமையாகவும்‌ விசேஷ 
உரிமையாகவும்‌ இருக்க, அந்தப்‌ போராட்டத்தில்‌ மாணவர்கள்‌ 
கலந்து கொள்ளுவதே முற்றிலும்‌ குற்றம்‌ என்று அந்த அந்நிய 
அரசாங்கம்‌ சொல்லிவர முடியுமா 2 

எங்‌ இந்தியா'-31-1-1929 


7 
நம்பிக்கைத்‌ துரோகம்‌ 


பம்பாய்‌ ஆக்டிங்‌ கவர்னர்‌ ஸர்‌ எர்னெஸ்ட்‌ ஹாட்னை, 
கல்லூரி அதிகாரிகள்‌ கல்லூரிக்கு அழைத்திருக்தார்கள்‌. இந்த 
அழைப்பிற்கு இசைந்து கெளரவம்‌ வாய்ந்த விருந்தினர்‌ என்ற 
முறையில்‌ வந்திருந்த கவர்னரை, அதிகாரிகள்‌ கல்லூரியைச்‌ 
சுற்றிக்‌ காண்பித்தார்கள்‌. அப்போது அவரை ஒருவன்‌ கொல்ல 
முயன்றான்‌. விருந்தினராக வந்திருந்தவரை அந்தக்‌ கல்லூரி 
மாணவனே கொல்ல முயன்றது, கொடிய பாதகமான செய 
லாகும்‌. தன்னுடைய வீட்டுக்கு வந்த விருந்தினரை, வீட்டுக்‌ 
காரனே கொலை செய்தால்‌ எப்படியோ, அப்படியேதான்‌ 
இதுவும்‌, கொடிய பகைவனாயீருந்தால்கூட, ஈம்‌ வீட்டுக்கு 
வீருந்தினனாக வந்துவிட்டால்‌, அவனுக்கு எவ்விதத்‌ தீங்கும்‌ 
நராமல்‌ அவனைப்‌ பாதுகாப்பதுதான்‌ நமது கடமை. இது உல 
கம்‌ முழுவதும்‌ ஒப்புக்‌ கொள்ளப்பட்ட ஒரு சாதாரண உண்மை. 
எனவே, இந்த மாணவன்‌ செய்தது துரோகமான காரியம்‌; 
இந்த மாணவனின்‌ சார்பில்‌ சொல்லுவதற்கு ஓர்‌ அற்ப சமா 
கானம்கூட இல்லை. ்‌ 

தெய்வச்‌ செயலாக, கவர்னர்‌ உயிர்‌ தப்பினர்‌. அவர்‌ 
தப்பியது, இந்தியாவுக்கும்‌, அதைவிட மாணவர்‌ உலகிற்கும்‌ 
ஈன்மையே. இது சம்பந்தமாக, எர்னெஸ்ட்‌ ஹாட்ஸனுக்கும்‌, 


704 கல்வி 


இந்திய மக்களுக்குமே எனது மகிழ்ச்சியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்ளுகிறேன்‌. 


ஹிம்சையில்‌ நம்பிக்கை வைத்திருப்பவர்கள்‌, மகிழ்ச்சியைத்‌ 
தரத்தக்க இச்சம்பவத்திலிருக்து ஒரு கிறந்த கிதியைக்‌ கற்றுக்‌ 
கொண்டால்‌ நலமாயிருக்கும்‌. மகிழ்ச்சி தரத்தக்கதென்று ஏன்‌ 
குறிப்பிட்டிருக்கிறேன்‌ என்றால்‌, கொலை செய்ய முயன்ற 
மாணவனைத்‌ தவிர, வேறு யாருக்கும்‌ இதனால்‌ துன்பம்‌ ஏற்பட 
வில்லை. 


அந்த மரணவன்‌ ஏதேனும்‌ துன்பம்‌ அனுபவித்தானா. 
அனுபவித்து வருகிறானா? அல்லது தன்னை வீரன்‌ என்று எண்ணி 
ஏமாந்து வருகிறானா 2 மாணவர்களுக்கெல்லாம்‌ இந்தச்‌ சம்பவம்‌ 
ஓர்‌ எச்சரிக்கையாக இருக்கவேண்டும்‌. எப்படிப்‌ பார்த்தாலும்‌, 
பாடசாலைகளும்‌ கல்லூரிகளும்‌ புனிதமான ஸ்தலங்களல்லவா 2 
அங்கே புனிதமற்ற, இழிவான எந்தச்‌ செயலுக்காவது இட 
முண்டா 2 பாடசாலைகளும்‌ கல்லூரிகளும்‌ தொழிற்சாலைகள்‌. 
அங்கே சிறந்த பண்புவாய்க்த மனிதத்‌ தண்மை என்னும்‌ அரிய 
பொருள்‌ உற்பத்தி செய்யப்படுகிறது. குழந்தைகள்‌ சிறந்த, 
பண்பு வாய்ந்த ஆடவராகவும்‌ பெண்மணியாகவும்‌ வர வேண்டு 
மென்ற வீருப்பத்தினலேயே, பெற்றோர்‌ தங்கள்‌ குழந்தைகளைக்‌ 
கல்வி நிலையங்களுக்கு அனுப்புகிறார்கள்‌. கொலை செய்வதற்குக்‌ 
கூடத்‌ தயங்கமாட்டார்கள்‌ என்று மாணவர்கள்‌ எல்லோரையுமே. 
சந்தேகிக்கக்‌ கூடிய நிலைமை ஏற்படமொனால்‌, அதைவிட 
நமது நாட்டுக்குத்‌ தீங்கு விளைவிப்பது வேறு ஏதேனும்‌ 
உண்டா? 


பகத்‌ சிங்கிடம்‌ காட்டும்‌ பக்தி நம்‌ காட்டுக்குக்‌ கணக்கிலடங்‌ 
காத தீங்கு செய்திருக்கிறது, இன்னும்‌ செய்து வருகிறது. பகத்‌. 
சிங்கின்‌ குணத்தைப்பற்றி நான்‌ பல இடங்களிலிருந்து ஈம்பத்‌ 
தகுந்த முறையிலே அறிந்திருக்கிறேன்‌. அவருக்கு விதித்த மரண 
தண்டனையைக்‌ குறைப்பதற்குச்‌ செய்த முயற்சிகளிலும்‌ எனக்கு. 
கெருங்கிய தொடர்பு இருந்தது. இவற்றின்‌ காரணமாக, 
கராச்சியில்‌ பாரபட்சமின்றிக்‌ கவனத்துடன்‌ நிறைவேற்றிய 
தீர்மானத்தை நான்‌ ஆதரித்தேன்‌. ஆனால்‌, சான்‌ செய்த எச்சரிக்‌ 
கையைக்‌ கவனியாமல்‌ காற்று வாக்கில்‌ பறக்கவிட்டுவிட்டார்கள்‌ 
என்பதைல்‌ காண எனக்கு வருத்தமாயிருக்கிறது. பகத்‌ சிங்கின்‌ 
செயலானது, பிறரும்‌ பின்பற்றத்‌ தகுந்தது என்று எண்ணிப்‌ 
பலர்‌ கொண்டாடுகிறார்கள்‌. அறிவில்லாமல்‌ இந்தச்‌ செயலைப்‌ 
பாராட்டிக்‌ கொண்டாடுகிற இடங்களிலெல்லாம்‌, இறுதியாக 
ஏற்படும்‌ பலன்‌ முரட்டுத்தனமும்‌ இழிவுமேயாகும்‌. 


இக்த காட்டில்‌ காங்கிரஸ்‌ இன்று சக்திவாய்ந்த ஒரு ஸ்தா 
பனமாக இருக்கிறது. ஆனால்‌, காங்கிரஸ்காரர்கள்‌ பகத்சிங்‌ பக்தி 
யிலோ, எண்ணத்திலோ, சொல்லிலோ, அல்லது செயவிலோ 
கம்பிக்கை வைத்து அதற்கு ஊக்கமளிப்பார்களாயின்‌, கரங்கிர 


நம்பிக்கைத்‌ துரோகம்‌ 705 


விடத்தில்‌ பொது மக்களுக்கிருந்து வரும்‌ ஈடுபாடு அறவே 
இல்லாது போய்விடும்‌ என்று கரன்‌ அவர்களுக்கு எச்சரிக்கை 
செய்கிறேன்‌. காங்கிரசின்‌ கொள்கையான அகிம்சையிலும்‌, 
சத்தியத்திலும்‌ பெரும்பான்மையோருக்குப்‌ பற்றுதல்‌ இல்லா 
விட்டால்‌, காங்கிரஸ்‌ அமைப்புத்‌ திட்டத்தின்‌ முதல்‌ விதியை 
அவர்கள்‌ மாற்றிவிடட்டும்‌. ஈடைமுறைக்கேற்ற கொள்கை 
என்பதற்கும்‌, திட்டவட்டமான சித்தாந்தம்‌ என்பதற்குமுள்ள 
வேறுபாட்டை நாம்‌ கொஞ்சம்‌ உணர வேண்டும்‌, நடைமுறைக்‌ 
கேற்ற கொள்கையை மாற்றிக்‌ கொள்ளலாம்‌; திட்டவட்டமான 
சித்தாந்தத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. எனினும்‌, அவற்‌ 
றைப்‌ பின்பற்றும்போது ஒன்றைப்‌ போலவே மற்றொன்றும்‌ 
வலிவுடையதாகும்‌. ஆதலால்‌, அகிம்சையை நடைமுறைக்கேற்ற 
கொள்கையாகக்‌ கொண்டவர்களும்‌, தங்களது ஹிம்சைச்‌ செயலை 
மறைக்க, காங்கிரஸ்‌ அங்கத்தினர்‌ பதவியை ஒரு போர்வையாக 
வைத்துக்கொள்ளல்‌ கூடாது. அப்படி வைத்துக்கொண்டால்‌, 
மிக்க இழிவாக நடந்துகொண்டார்களென்ற பழிச்‌ சொல்லுக்கு 
அவர்கள்‌ ஆளாவார்கள்‌. நாம்‌ சுயராஜ்யத்தை நேக்கி 
முன்னேறுவதற்குப்‌ பெரும்‌ தடையாயிருப்பது, கொள்கையில்‌ 
மக்குப்‌ போதிய நம்பிக்கை இல்லாமையே என்ற முடிவுக்குத்‌ 
கான்‌ கடைசியில்‌ வர வெண்டியவனுயிருக்கிறேன்‌. கொலை 
செய்ய முயன்ற இந்த முயற்சி அதிருஷ்டவசமாக வீணாகிவிட்டது. 
இது நமது கண்ணைத்‌ திறந்து நமக்கு நல்ல அறிவைக்‌ 
கொடுக்குமாக. 


* இந்தக்‌ கவர்னர்‌ நமக்குச்‌ செய்திருக்கும்‌ இன்னல்களைப்‌ 
பாருங்கள்‌. ஷோலாப்பூரிலே நடக்க கொடுமைகளை எண்ணியும்‌, 
ஒரு இந்தியரைத்‌ தள்ளிவிட்டு, அவர்‌ வரவேண்டிய கவர்னர்‌ 
பதவிக்கு இவர்‌ வந்துவிட்டாரென்பதை எண்ணியுமே மேற்‌ 
சொன்ன மாணவர்‌ கவர்னரைச்‌ சட முயன்றதாகச்‌ சொல்ல 
வில்லையா” என்று படபடப்புள்ள சில இளைஞர்களும்‌, வயதான 
வர்களும்கூட வாதம்‌ செய்வார்கள்‌. அதற்கு நான்‌ சொல்லும்‌ 
பதில்‌ இதுதான்‌ : 1920-ஆம்‌ ஆண்டில்‌, அகிம்சையும்‌ சத்தியமுமே 
காங்கிரஸ்‌ கொள்கைகள்‌ என்று நாம்‌ முடிவு செய்தபோது, இதை 
யெல்லாம்‌ அறிந்தே அப்படி முடிவு செய்தோம்‌. சர்‌ எர்னெஸ்ட 
ஹாட்ஸனைப்பற்றிய கொடுமைகளை அந்தச்‌ சமயம்‌ காம்‌ அறிந்‌ 
திருந்தோம்‌. அரசாங்கம்‌ இழைத்த கொடுமைகளுக்கும்‌, செய்த 

மிவான செயல்களுக்கும்‌ பதிலாக நாமும்‌ அவற்றினும்‌ 
அதிகமான ஹிம்சை பொருந்திய செயல்களைச்‌ செய்வது சரியான 
எதிர்ப்பாகாது. ஆனால்‌, ஹிம்சையை அகிம்சையைக்‌ கொண்டும்‌, 
இழிவான அற்பத்தனத்தைச்‌ சத்தியத்தைக்‌ கொண்டும்‌ எதிர்ப்‌ 
பதே ஈமக்கு நன்மை பயப்பதாகுமென்று, 1920-ஆம்‌ ஆண்டிலே, 
நீண்டநேர விவரதத்திற்குப்பின்‌ ஒரு திட்டமான முடிவிற்கு 
வந்தோம்‌; அதற்கிணங்க தீர்மானமும்‌ செய்தோம்‌. எவ்வளவு 
தான்‌ கொடுமைகள்‌ புரிக்தவர்களாயினும்‌, இயல்பாகவே 
அவர்கள்‌ கெட்டவர்கள்‌ அல்ல. இருப்பினும்‌, தற்போதைய 

வீதி 


706 கல்வி 


ஆட்சித்‌ திட்டத்துக்கு மனமுவம்தோ, அல்லாமலோ அவர்கள்‌ 
பலியாகி விட்டமையால்‌, அவர்கள்‌ கொடுமை செய்பவர்கள்‌ தான்‌ 
என்று காங்கிரஸ்‌ கண்டது. இந்த ஆட்சித்‌ திட்டமானது ஈம்மில்‌ 
உயர்ந்தவர்களென்று சொல்லத்தக்கவர்களையுமே கெடுத்துவிட்‌ 
டது என்பதைக்‌ கண்டோம்‌. ஆகவே, இந்தத்‌ திட்டத்தை 
வேரோடு களைந்து எறிவதற்காகவே அகிம்சை நெறியைக்‌ 
கடை ப்பிடிப்பதென்று வகுத்துக்கொண்டோம்‌. முழு மனத்தோடு 
இதைப்‌ பின்பற்றாவிடினும்‌, அகிம்சையையும்‌ சத்தியத்தையும்‌ 
கடைப்பிடித்து இந்தப்‌ பத்துவருட காலமாக கமக்கு நல்ல 
அனுபவம்‌ ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்து, ஈமது கொள்கை 
சாதாரண மக்களும்‌ உணரும்படியான அளவுக்கு வெற்றியடைந்து 
விட்டதென்று தெரிகிறது. இதைத்‌ தவிர, இந்த அனுபவம்‌ நாம்‌ 
சுதந்திரம்‌ என்கிற கரைக்கு மிக்க சமீபத்திலும்‌ வந்துவிட்டோம்‌ 
என்பதையும்‌ காட்டுகிறது. ஸர்‌ எர்னெஸ்ட்‌ ஹாட்ஸன்‌ செய்த 
காரியங்கள்‌ எவ்வளவு இழிவரனவையாக இருந்தால்‌ என்ன, 
அது வேறு விஷயம்‌. அதன்‌ காரணமாக கொலையும்‌ ஈம்பிக்கைத்‌ 
துரோகமும்‌ கலந்த குற்றத்தின்‌ கொடுமையைக்‌ குறைத்துவிட 
முடியாது; ஒரு போதும்‌ மன்னித்துவிடவும்‌ முடியாது. இந்தக்‌ 
குற்றம்‌, சில மாணவர்களின்‌ ஆர்ப்பாட்டத்தினால்‌ மேலும்‌ 
மோசமானதாகத்‌ தோன்றுகிறது. இத்தியாவெங்குமுள்ள மாண 
வர்களும்‌ ஆசிரியர்களும்‌ கல்வி நிலையங்களைச்‌ சீர்படுத்த 
முன்வருவார்களென்று நம்புகிறேன்‌. நம்பிக்கைத்‌ துரோக 
மான இந்த அக்கிரமச்‌ செயலைக்‌ கண்டித்து, வரப்போகும்‌ 
அகில இந்திய காங்கிரஸ்‌ கமிட்டிக்‌ கூட்டமானது காங்கிரஸின்‌ 
கொள்கை இன்னது என்பதை மீண்டும்‌ சந்தேகமறத்‌ தெளி 
வாகச்‌ சொல்ல வேண்டும்‌. இதுதான்‌ அல்‌ கூட்டத்தில்‌ செய்ய 
வேண்டிய அவசியமான காரியம்‌ என்று நான்‌ கருதுகிறேன்‌. 


அரசாங்கத்திற்கும்‌ அதிகாரிகளுக்கும்‌ ஒரு வார்த்தை, 
பழிவாங்குதல்‌, அடக்குமுறை ஆகியவற்றால்‌ ஒரு காரியமும்‌ கடமை 
பெறாது. ஹிம்சையோடு கூடிய இந்த அக்கிரமச்‌ செயல்கள்‌ 
இனிவரப்போகும்‌ சம்பவங்கள்‌ எப்படியிருக்கும்‌ என்பதையே 
காட்டுகின்றன. அவ்வளவுதான்‌. உடனடியாகக்‌ குற்றம்‌ செய்‌ 
தவர்களை அவர்கள்‌ தண்டிக்கலாம்‌. ஆனால்‌, வியாதியைக்‌ குணப்‌ 
படுத்த வேண்டுமென்றால்‌, அதன்‌ அடிப்படையான காரணத்‌ 
தைக்‌ கண்டுபிடித்து அதைப்‌ போக்க வேண்டும்‌. அவ்வித 
மின்றேல்‌, குணப்படுத்துதல்‌ என்பது முடியாத காரியம்‌. அவ்‌ 
விதம்‌ குணப்படுத்துவதற்கு வேண்டிய விருப்பமோ, அல்லது 
தைரியமோ இல்லையென்றால்‌, அந்த வேலையைத்‌ தேச மக்களிட 
மாவது விட்டுவிடட்டும்‌. அடக்குமுறை, பழிக்குப்பழி வாங்குவது 
என்ற நிலைகளைக்‌ கடந்து, இந்திய மக்கள்‌ முன்னேறிச்‌ சென்று 
விட்டார்கள்‌. தங்களுக்குள்‌ இருக்கும்‌ பலாத்காரவாதிகளை 
இந்திய மக்கள்‌ தங்களுக்கேற்ற முறையில்‌ சரியானபடி அண்டிப்‌ 
பார்கள்‌. 


எங்‌ இந்தியர! - 80-7_1931 


8 
மாணவர்களின்‌ தருமம்‌ 


1பவஈகர்‌ சியாமளதாஸ்‌ கல்லூரி மாணவர்கள்‌ அடங்கிய 
கூட்டத்தில்‌ காந்திஜி நிகழ்த்திய பிரசங்கத்தின்‌ விவரங்களைக்‌ 
கீழே காணலாம்‌: 


மாணவர்களின்‌ தருமம்‌ அல்லது கடமை என்பதுபற்றி 
இன்று நான்‌ பேச வேண்டியவனாக இருக்கிறேன்‌. தருமம்‌ கடின 
மாக இருப்பதைப்‌ போலவே எளிதாகவும்‌ இருக்கிறது. ஹிக்து 
மதக்‌ கொள்கையின்படி, மாணவன்‌ ஒரு பிரம்மச்சாரி. மாணவ 
னுடைய நிலை பிரம்மச்சரிய ஆசிரமத்தையே குறிக்கிறது. பெண்‌ 
மோடு வாழாதிருப்பது என்று அந்தச்‌ சொல்லுக்குப்‌ பொருள்‌ 
கொள்ளுவது குறுகிய முறையில்‌ பொருள்‌ கொள்ளுவ 
தாகும்‌. மாணவனுடைய வாழ்க்கை அல்லது நிலை என்‌ 
பதே அதற்குரிய அடிப்படையான பொருள்‌ ஆகும்‌. அதாவது, 
புலன்களை அடக்குவதென்பதே அதன்‌ பொருள்‌. புலன்களைக்‌ 
கட்டுப்படுத்தி கல்வி கற்று அறிவை வளர்க்கிற காலம்‌ முழுவதை 
யும்‌ நாம்‌ பிரம்மச்சரிய ஆசிரமம்‌ என்று சொல்லுகிறோம்‌. வாழ்க்‌ 
கையின்‌ இந்தப்‌ பருவத்தில்‌ ஒருவர்‌ பிறருக்குக்‌ கொடுப்பது வெகு 
குறைவு; பிறரிடமிருந்து பெறுவதோ மிகவும்‌ அதிகமாகும்‌. முக்‌ 
கியமாக, நாம்‌ இந்த நிலையில்‌ பெறுபவர்களாகவே இருக்கிறோம்‌, 
பெற்றோரிடமிருந்தும்‌, ஆசிரியர்களிடமிருந்தும்‌, பொதுவாக பிர 
பஞ்சம்‌ முழுவதிலிருந்துமே கிடைக்கக்கூடியவற்றையெல்லாம்‌ 
காம்‌ இந்த நிலையில்‌ பெற்றுக்கொள்ளுகிறோம்‌. ஆனால்‌, பெறுவ 
தென்றால்‌, திருப்பிக்‌ கொடுப்பதென்றும்‌ ஏற்படுகிறது. ஆகவே, 
இப்படி நாம்‌ பெறுவதற்கெல்லாம்‌ திருப்பிக்‌ கொடுக்க வேண்டிய 
கடமையும்‌ அதே சமயத்தில்‌ ஏற்படுகிறது; உரிய காலத்தில்‌ 
முழுக்‌ கடனையும்‌ வட்டிக்கு வட்டி சேர்த்துத்‌ திருப்பிக்‌ கொடுக்கிற 
கடமையும்‌ கட்டாயமாக ஏற்படுகிறது. இது காரணமாகவே 
பிரம்மச்சரிய ஆசிரமத்தைச்‌ சமய சம்பந்தமான கடமையென்று 
ஹிந்துக்கள்‌ கருதுகிறார்கள்‌. 


ஆன்மிகத்‌ துறையில்‌ பிரம்மச்சாரியின்‌ வாழ்க்கையையும்‌ 
துறவியின்‌ வாழ்க்கையையும்‌ ஒன்றுபோலவே கருதிவருகிறார்கள்‌. 
உண்மையான பிரம்மச்சாரியாக இருப்பதற்கு, பிரம்மச்சாரி 
சந்நியாசியாக இருந்து தீர வேண்டும்‌. ஹிந்து மதம்‌ கூறுகிற 
நான்கு ஆசிரமங்களும்‌ தற்காலத்தில்‌ அவற்றின்‌ புனிதத்தன்‌ 
மையை இழந்துவிட்டன; பெயரளவில்‌ மட்டுமே அவை இன்று 
விளங்கிக்‌ கொண்டிருக்கின்றன. மாணவராக இருக்கும்‌ பிரம்மச்‌ 
சாரியின்‌ வாழ்க்கை ஆரம்பத்திலேயே சீர்குலைக்கப்பட்டு விடு 
கிறது. இந்த நான்கு ஆசிரமங்களும்‌ இன்று கடைமுறை வாழ்க்‌ 


708 கல்வி 


கையில்‌ இல்லை. எனவே, அந்த முறைகளை அனுசரித்து வாழும்‌ 
படியும்‌, அதிலிருந்து அறிவு பெறுமாறும்‌ இந்தத்‌ தலைமுறையைச்‌ 
சேர்ந்தவர்ளுக்கு எடுத்துச்‌ சொல்ல இயலாத நிலையில்‌ நாம்‌ 
இருந்து வருகிறோம்‌. ஆயினும்‌, இக்த ஆசிரமங்களைத்‌ தோற்று 
விக்கக்‌ காரணமாயிருந்த லட்சியங்களை நாம்‌ நாடிச்‌ சென்று 
அவற்றை இன்றும்‌ பின்பற்றலாம்‌. 


மாணவர்களின்‌ கடமை என்ன என்பதை இன்று நாம்‌ 
தெரிம்துகொள்ளுவது எப்படி? லட்சியத்திலிருந்து விலகி, நாம்‌ 
மிகவும்‌ தாழ்ந்த நிலைக்கு வந்துவிட்டோம்‌. பையன்‌ களைத்‌ தவரான 
கெறியில்‌ செலுத்துவதில்‌ பெற்றோரே முன்‌ அணியில்‌ நிற்கிறார்‌ 
கள்‌; செல்வமும்‌ அந்தஸ்தும்‌ அடைவதற்காகலே, குழந்தைகளுக்‌ 
குக்‌ கல்வி அளிக்க வேண்டுமென்று எண்ணுகிறார்கள்‌. கீழ்த்தர 
மான கோக்கங்களுக்காகக்‌ கல்வியும்‌ அறிவும்‌ விலைக்கு வாங்கப்‌ 
படுகின்றன. மாணவனுடைய வாழ்க்கையில்‌ இருக்கவேண்டிய 
அமைதி, தூய உள்ளம்‌, ஆனந்தம்‌ ஆகியவை அங்கு அறவே 
காணப்படவில்லை. உண்மையில்‌ ஒரு கவலையுமில்லா தவர்களாக 
இருக்க வேண்டியிருக்க, கவலைகளும்‌ சங்கடங்களும்‌ இன்று நமது 
மாணவர்களைப்‌ பிழிந்து வதைக்கின்றன. அறிவைப்‌ பெற்று 
அதைத்‌ தங்கள்‌ சொந்தமாக்கிக்‌ கொள்ளவேண்டியதுதான்‌ 
அவர்கள்‌ வேலை, எதை ஏற்றுக்‌ கொள்ளுவது, எதைத்‌ தள்ளு 
வது என்று பகுத்தறிய மட்டும்‌ அவர்களுக்குத்‌ தெரிர்திருந்தால்‌ 
போதும்‌. மாணவருக்கு இந்தப்‌ பகுத்தறிவைப்‌ புகட்டுவதே 
ஆசிரியரின்‌ கடமையாகும்‌. ஒரு பாகுபாடுமின்‌ றி, எது வந்தாலும்‌ 
ஏற்றுக்கொள்ளுவது என்று இருந்தோமானால்‌, நாம்‌ யந்திரங்‌ 
களைப்‌ போலாகிவிடுவோம்‌. சிந்தித்துப்‌ பார்க்கும்‌ சக்தியையும்‌, 
பகுத்தறிந்து கொள்ளும்‌ சக்தியையும்‌ ராம்‌ பெற்றுள்ளோம்‌. 
ஆகவே, மாணவராக இருக்கும்‌ இக்‌ காலத்தில்‌, பொய்யையும்‌ 
மெய்யையும்‌, இகழ்ச்சியையும்‌ புகழ்ச்சியையும்‌, அசத்தத்தையும்‌ 
தூய்மையையும்‌ பாகுபாடு செய்து கொள்ள நாரம்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌. ஆனால்‌, மாணவன்‌ செல்லும்‌ நெறி 
யானது, கெட்டதையும்‌ நல்லதையும்‌ பாகுபடுத்தி 
அறிவதென்ற கஷ்டத்துடன்‌ மட்டும்‌ நிற்கவில்லை; அதில்‌ 
இன்னும்‌ எத்தனையோ கஷ்டங்கள்‌ வந்து குறுக்கே நிற்‌ 
கின்றன. மாணவன்‌ தன்னைச்‌ சுற்றியுள்ள எத்தனையோ எதிர்ப்பு 
களோடு போராட வேண்டியவனாக இருக்கிறான்‌. தனது குருவா 
கிய ரிஷியின்‌ ஆசிரமத்திலும்‌, அதையொட்டிய புனிதமான வரழ்க்‌ 
கையிலும்‌, பெற்றோரின்‌ பராமரிப்பிலும்‌ வாழவேண்டிய மாண 
வன்‌, இன்று சீர்குலைந்துகிடக்கும்‌ ஒரு குடும்பத்தின்‌ மத்தியிலும்‌, 
தற்காலக்‌ கல்வித்‌ திட்டத்தினால்‌ ஏற்பட்டுள்ள செயற்கையான 
வாழ்க்கை முறையின்‌ மத்தியிலும்‌ வாழ்ந்துகொண்டு வருகிறான்‌. 
ரிஷிகள்‌ புத்தகங்களின்றியே தம்‌ மாணவர்களுக்குக்‌ கல்வி 
போதித்தார்கள்‌; சில மந்திரங்களையும்‌ சொல்லிக்‌ கொடுத்தா” 
கள்‌. மாணவர்கள்‌ அவற்றைப்‌ பேணி நினைவில்‌ வைத்துக்‌ 
கொண்டு, வாழ்க்கையில்‌ கடைப்பிடித்து வந்தார்கள்‌. தற்கால 


மாணவர்களின்‌ தருமம்‌ 709 


மாணவனோ புத்தகக்‌ குவியலுக்குள்‌ மூழ்கிக்கிடக்க வேண்டிய 
வனாக இருக்கிறான்‌. இந்தப்‌ புத்தகக்‌ குவியல்‌ அவனை மூச்சுத்‌ 
கிணறும்படி செய்துவிடுகிறது. நான்‌ மாணவனாக இருந்த காலத்‌ 
தில்‌, ரெய்னால்ட்ஸ்‌ எழுதிய நரவல்களைப்‌ படிப்பது மாணவர்‌ 
களுக்குள்‌ நாகரிகம்‌ என்று கருதப்பட்டது. நான்‌ கெட்டிக்காரன்‌ 
அல்ல. எனவே பாடப்‌ புத்தகங்களைத்‌ தவிர, வேறு புத்தகங்களை 
கான்‌ படிப்பதில்லை; இதனால்‌ ரெய்னால்ட்ஸ்‌ நாவல்களைப்‌ படிக்‌ 
காமல்‌ தப்பித்துக்கொள்ள நேர்ந்தது. ஆயினும்‌, நான்‌ இங்கி 
லாந்து சென்றிருந்தபோது, மதிப்பு வாய்ம்து மனிதர்கள்‌ இந்த 
காவல்களை வெறுத்து ஒதுக்குவதைக்‌ கண்டேன்‌. அவற்றைப்‌ 
படிக்காததனால்‌ நான்‌ ஒன்றையும்‌ இழந்துவிடவில்லை என்பதை 
யும்‌ தெரிந்து கொண்டேன்‌. இதைப்‌ போலவே, மாணவர்கள்‌ 
தள்ள வேண்டிய விஷயங்கள்‌, இன்னும்‌ எத்தனையோ இருக்கின்‌ 
நன. இவற்றில்‌ பதவி மோகம்‌ என்பது ஒன்று. இதைப்பற்றி 
கிக்க வேண்டியவர்‌ குடும்பத்தை கடத்துபவரேயன்‌ றி, பிரம்மச்‌ 
சாரியாக வாழ்க்கை நடத்தும்‌ மாணவன்‌ அல்ல. சொந்த நாட்டின்‌ 
நிலைமையை உள்ளது உள்ளவாறே அறிந்து, தனது நாடு இன்று 
எவ்வளவு பெரிய நெருக்கடியைச்‌ சமாளிக்க வேண்டியிருக்கிற 
தென்பதையும்‌ உணர்ந்து, ஈாட்டுக்காகத்‌ தான்‌ செய்ய வேண்டிய 
கடமைகளைச்‌ செய்ய மாணவன்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌. உங்‌ 
களில்‌ பலர்‌ பத்திரிகைகள்‌ படிக்கிறீர்கள்‌ அல்லவா? பத்திரிகை 
படிப்பதை அடியோடு நிறுத்திவிடும்படி சான்‌ உங்களைக்‌ கேட்க 
வில்லை; ஆனால்‌, அன்று தோன்றி அன்று மறையும்‌ இயல்புடைய 
விஷயங்களை சிங்கள்‌ தள்ளிவிட வேண்டுமென்று விரும்புகிறேன்‌. 
நிரந்தரமாக நமக்கு ஆர்வம்‌ தரும்‌ விஷயங்களைச்‌ செய்திப்‌ பத்‌ 
கிரிகைகளிலே காண முடியாது. மாணவர்களிடம்‌ ஈல்லொழுக்‌ 
கத்தை வளர்க்கச்‌ செய்திப்‌ பத்திரிகைகள்‌ துணை செய்ய 
மாட்டா. இருந்தபோதிலும்‌, மாணவர்களுக்கு அவற்றில்‌ எவ்‌ 
வளவு மோகம்‌ இருக்கிறதென்பதை மான்‌ அறிவேன்‌. இது மிக்க 
பரிதாபமான, பயங்கரமான நிலையாகும்‌. கல்வி சம்பந்தமாக 
கானே சில சோதனைகளைச்‌ செய்து பார்த்திருக்கிறேன்‌. அதனாலே 
தான்‌ கான்‌ இந்த ரீதியில்‌ பேசுகிறேன்‌. நான்‌ செய்த சோதனை 
களிலிருச்து கல்வியின்‌ பொருள்‌ என்ன என்பதைத்‌ தெரிந்து 
கொண்டேன்‌. நான்‌ முதன்‌ முதலாகக்‌ கண்டு கொண்டது சத்தி 
யாக்கிரகமும்‌ ஒத்துறையாமையுமே. பிறகு, எனது சோதனை 
களைக்‌ தொடங்கினேன்‌. இந்தப்‌ புதிய சோதனைகளை நடத்தி 
யதற்காக நான்‌ சிறிதும்‌ வருந்தியதில்லை. அன்றியும்‌ அரசியல்‌ 
சுதந்திரத்தை அடைவதற்காக மட்டும்‌ இவற்றை நான்‌ கையாள 
வில்லை. இவற்றைப்‌ பின்பற்றும்படியாக மாணவர்களைத்‌ தூண்‌ 
வும்‌ நான்‌ துணிந்திருக்கிறேன்‌. ஏனெனில்‌, இவை ஒரு தீங்கும்‌ 
செய்யாதவை; இவற்றின்‌ தத்துவங்கள்‌ இன்று ராட்டினத்திலே 
ரணமாக அமைந்துள்ளன. முதன்முதலாக ராட்டினத்தைக்‌ 
கொண்டுவந்த போது, இந்த ராட்டினமா இந்தியாவுக்கு 
விமோசனம்‌ அளிக்கப்‌ போகிறது!" என்று எல்லோரும்‌ சிரித்‌ 
அார்கள்‌, ஏளனம்‌ செய்தார்கள்‌. ஆனால்‌, இன்னும்‌ சிறிது காலத்‌ 


710 கல்வி 


தில்‌, அதை எல்லோரும்‌ ஆனந்தத்துடன்‌ வரவேற்பார்கள்‌. காங்‌ 
கிரஸ்‌ அதை ஏற்றுக்‌ கொண்டிருக்கிறது. வைஸ்ரரய ரீடிங்‌ பிரபூ 
வுக்குக்‌ கூட கான்‌ அதைச்‌ சிபாரிசு செய்கிறேன்‌. அப்படி அவ 
ருக்குச்‌ சிபாரிசு செய்வதில்‌ எவ்வித கஷ்டமும்‌ இல்லையென்று 
எனக்குத்‌ தெரியும்‌. அதனால்‌ அவருக்குச்‌ சிபாரிசு செய்ய நான்‌ 
சற்றும்‌ தயங்கவில்லை. அதை வேண்‌ டாமென்று ரீடிங்‌ பிரபு தள்ளி 
விடுவாரானால்‌, அதனால்‌ கஷ்டம்‌ அவருக்கேயன்றி எனக்கில்லை. 
கல்கத்தா பாதிரியாரை டில்லியில்‌ சந்தித்துப்‌ பேச சேர்ந்து 
போது, ராட்டினத்தினாலேயே மக்களுக்கு விமோசனம்‌ உண்டு 
என்ற செய்தியை அவரிடம்‌ தெரிவிக்க சான்‌ தயங்கவில்லை, 
கர்னல்‌ மாடாக்குக்கும்‌* இந்த உபதேசத்தையே செய்தேன்‌... 
கர்னல்‌ மாடாக்கின்‌ மனைவியார்‌ இங்கிலாரந்துக்குப்‌ பிரயாண 
மானபோது, ஞாபகச்‌ சின்னமாக ஒரு கதர்த்‌ துண்டைக்‌ 
கொடுத்து, கதர்‌ தெரிவிக்கும்‌ செய்தியை வீடுவீடாகப்‌ பரப்பும்‌ 
படி அவரைக்‌ கேட்டும்‌ கொண்டேன்‌. 


எந்தச்‌ சந்தர்ப்பத்திலும்‌, எந்தச்‌ சமயத்திலும்‌, ராட்டினத்‌ 
தின்‌ செய்தியை எடுத்துச்‌ சொல்லுவதில்‌ எனக்கு அலுப்புத்‌ 
தோன்றவில்லை. ஏனெனில்‌, அது தீங்கு எதுவும்‌ செய்யாத அல்‌ 
வளவு நல்லதொரு சாதனம்‌. ஆரோக்கியத்திற்குத்‌ தீங்கு செய்யும்‌ 
காரசாரமான உணவு ருசியாய்‌ இருப்பதைப்‌ போல ஆரோக்கி 
யத்தை வளர்க்கும்‌ நல்ல உணவில்‌ ரசி இராதுதான்‌. முதலில்‌ 
மனத்திற்குக்‌ கசப்பாயிருந்து இறுதியில்‌ அமர நிலையை அளிக்க 
வல்ல பொருள்களையே உட்சொள்ளும்படி, கீதையில்‌ அழியாத 
ஒரு வாக்கியம்‌ ஆழ்ந்து சிந்திக்கவல்ல மக்களுக்கு உபதேசம்‌. 
செய்கிறது. இன்று ராட்டினத்தையும்‌, அது தரும்‌ நூலையும்‌ அப்‌ 
படிப்பட்ட பொருளென்று கூறலாம்‌. நூற்பதைவிடச்‌ சிறந்த 
யக்ஞம்‌ (தியாகம்‌) வேறு உண்டா? ராட்டினமே துன்பத்திற்‌ 
குள்ளான உள்ளத்துக்குச்‌ சாந்தியைக்‌ கொடுக்கவல்லது; கவ 
யால்‌ அல்லல்படும்‌ மாணவனுக்கு ஆன்மிகத்‌ துறையில்‌ ஆறுதல்‌ 
அளித்து அவனுடைய வாழ்க்கையைச்‌ செலுத்தவல்லது. செய்த. 
காரியத்துக்குப்‌ பலன்‌ உடனடியாகவே ஏற்படவேண்டு மென்று 
எதிர்பார்க்கிற காலம்‌ இது. இக்தம்‌ காலத்தில்‌ ஈமது காட்டுக்குக்‌ 
கொடுக்க இதைவிட நல்ல மருந்து என்னிடம்‌ இல்லை. காயத்திரி 
யைக்‌ கூட அவ்வளவு பொருத்தமானதென்று சொல்ல முடியாது. 
காயத்திரியை. கரன்‌ மகிழ்ச்சியோடு குறிப்பிடுவேன்‌. ஆனால்‌ உட 
னடியாக அதனால்‌ பலன்‌ கிடைக்குமென்று சொல்லுவதற்கில்லை. 
நான்‌ இப்போது சொல்லுகிற ராட்டினத்தையோ, கடவுளுடைய 


* 1924 ஜனவரி மாதம்‌ 12-ஆம்‌ தேதி இரவு புனாவிலுள்ள சாசூன்‌ ஆஸ்பத்திரி 
யில்‌ காந்திஜிக்கு குடல்‌ தோய்‌ சம்பந்தமான அறுவை சிகிச்சை நடந்தது. கர்னல்‌ 
மாடாக்தான்‌ அறுவை சிகிச்சை செய்த டாக்டராவார்‌. மிகவும்‌ கவலைக்கு இடமாக 
இருத்த காந்திஜியின்‌ உடல்‌ நிலை அந்த சிகிச்சைக்குப்‌ பின்‌ குணமடைந்தது. அதி” 
லிருந்து கர்னல்‌ மாடாக்கிற்கும்‌ காந்திஜிக்கும்‌ நெருங்கிய நட்பு ஏற்பட்டது. டாக்டர்‌ 
கர்னல்‌ மாடாக்கையும்‌ அவரது மனைவியையும்‌ பற்றியே மேலே காந்திஜி குறிப்பிட்‌ 
டுள்ளார்‌. 


மாணவர்களின்‌ தருமம்‌ - 711 


நாமத்தை உச்சரித்துக்‌ கொண்டே நீங்கள்‌ கடைப்பிடிக்கலாம்‌. 
அதன்‌ மூலம்‌ உடனடியான பனையும்‌ நீங்கள்‌ எதிர்பார்க்க 
முடியும்‌. ஆங்கில நண்பரொருவர்‌, ஒழிந்த பொழுது மகிழ்ச்சி 
யோடு செய்வதற்குரிய வேலை என்ற அளவில்‌, ராட்டினம்‌ மிகச்‌ 
கிறந்ததென்று தம்‌ அறிவில்‌ பட்டதாக எனக்குக்‌ கடிதம்‌ எழு 
தினார்‌. “நீங்கள்‌ பொழுது போக்குக்காக ராட்டினம்‌ சுற்றலாம்‌. 
ஆனல்‌, அது எங்களுக்கு எல்லாச்‌ செல்வத்தையும்‌ அளிக்கவல்ல 
கற்பக விருட்சமாக இருக்கிறது” என்று நான்‌ அவருக்குப்‌ பதில்‌ 
அளித்தேன்‌. மேல்நாட்டுப்‌ பழக்கங்கள்‌ பலவற்றில்‌ எனக்கு 
விருப்பம்‌ இல்லை. ஆனால்‌ சிலவற்றைப்‌ பார்க்கும்போது, எனக்கு 
மிக்க வியப்புண்டாகிறது. பொழுது போக்கிற்காக ஒழிந்த நேரத்‌ 
தில்‌ செய்யும்‌ வேலை என்று மேல்நாட்டினர்‌ சில வேலைகளில்‌ ஈடு 
படுகிறார்கள்‌. இப்படி ஈடுபடுவதில்‌ சிறந்த பொருள்‌ இருக்கிறது. 
கர்னல்‌ மாடாக்‌ திறமை வாய்ந்த சத்திர வைத்தியர்‌; சத்திர 
வேலையில்‌ அவருக்கு மிக்க ஆனந்தம்‌ இருந்தது. ஆனால்‌, அந்த 
வேலையிலேயே அவர்‌ தம்‌ நேரத்தை யெல்லாம்‌ கழித்ததில்லை. 
தோட்ட வேலையில்‌ அவருக்கு அதிக விருப்பம்‌. தோட்ட வேலைக்‌ 
காகத்‌ தினம்‌ இரண்டு மணி நேரம்‌ அவர்‌ ஒதுக்கி வைத்திருக்‌ 
தார்‌. இந்தத்‌ தோட்ட வேலைதான்‌ வாழ்க்கையில்‌ ருசியையும்‌ 
மகிழ்ச்சியையும்‌ அவருக்கு உண்டுபண்ணியது. 


ஆகவே, ராட்டினத்தைக்‌ கைக்கொள்ளும்படி உங்களுக்குச்‌ 
சிபாரிசு செய்கிறேன்‌. பொழுது போக்கிற்கு ஏற்ற வேலை வேண்டு 
மானாலும்‌ ராட்டினத்தை வைத்துக்கொள்ளுங்கள்‌. உங்கள்‌ வாழ்க்‌ 
கையில்‌ ருசியும்‌ உற்சாகமும்‌ ஏற்பட்டு அமைதியையும்‌ ஆனந்தத்‌ 
தையும்‌ அடைய இதுவே தக்க சாதனம்‌. பிரம்மச்சரிய வாழ்க்கை 
வாழ இது உங்களுக்கு உதவி புரியும்‌. மாணவர்களுக்கு ஈம்‌ 
பிக்கை என்பது மிகவும்‌ முக்கியமான ஒரு விஷயமாகும்‌. 
கேள்வி கேட்காமல்‌ ஏற்றுக்‌ கொள்ள வேண்டிய விஷயங்கள்‌ பல 
இருக்கின்றன. ஆசிரியர்‌ சொல்லுகிறார்‌ என்பதற்காகவே, 
அவற்றை நீங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளுகிறீர்கள்‌. உதாரணமாக, 
க்ஷேத்திர கணித சம்பந்தமான பல உண்மைகளை என்னால்‌ புரிந்து 
கொள்ள முடியவில்லை. எனினும்‌ அவை நிர்ணயிக்கப்பட்டுள்ள 
உண்மைகள்‌ என்று நான்‌ நம்பினேன்‌. இந்த நம்பிக்கை காரண 
மாக இன்று அவற்றை நான்‌ புரிந்து கொள்ள முடிகிறது. அது 
மட்டுமல்ல. தற்சமயம்‌ கான்‌ செய்கிற வேலை எனக்கு எவ்வளவு 
எளிதாயிருக்கிறதோ, அவ்வளவு எளிதாகவே க்ஷேத்திர கணித 
ஆராய்ச்சியிலும்‌ நான்‌ ஈடுபட முடிகிறது. நம்பிக்கையோடு 
மட்டும்‌ நீங்கள்‌ ராட்டினத்தைச்‌ சுற்றுவீர்களானால்‌, ஒரு காலத்‌ 
தில்‌, இந்தக்‌ கிழவன்‌ சொன்னது அவ்வளவும்‌ உண்மை என்ப 
தைக்‌ கண்டுகொள்ளுவீர்கள்‌. இதில்‌ சந்தேகமில்லை. சாத்திரங்‌ 
களை நன்றாகக்‌ கற்ற பண்டிதர்‌ ஒருவர்‌, கீதையில்‌ உள்ள கீழ்க்‌ 
கண்ட சுலோகம்‌ ராட்டின த்திற்கு மிகவும்‌ பொருத்தமாக இருக்‌ 
கிறது என்று கூறினர்‌: 


712 கல்வி 


“முயற்சி வீணாகியது என்ற பேச்சிற்கே இதில்‌ இடமில்லை. 
இதனால்‌ குற்றமோ, இடையூறோ எதுவும்‌ ஏற்படுவதற்கில்லை. 
இந்த தருமத்தைச்‌ சிறிதளவு மேற்கொண்டாலும்‌, இது பேரபா 
யத்திலிருந்து மனிதனைக்‌ காப்பாற்றுகிறது..?* 

எங்‌ இந்தியா! _ 291-1925 


9 
கோபமும்‌ கண்டனமும்‌ 


ஒரு வங்காளப்‌ பள்ளிக்கூடத்‌ தலைமை ஆசிரியர்‌ கீழ்வரு 
மாறு எழுதுகிறார்‌: 


“தாங்கள்‌ சென்னை மாணவர்களிடையே பேசியபோது, 
மாணவர்கள்‌ விதவைகளையே மணக்க வேண்டுமென்று அவர்‌ 
களுக்குத்‌ தாங்கள்‌ கூறிய புத்திமதி, எங்களுக்குத்‌ திகைப்பையும்‌ 
திகிலையும்‌ உண்டாக்கியிருக்கிறது. அதையொட்டி கான்‌ 
தாழ்மையுடன்‌ ஆனால்‌ கோபத்துடன்‌ இந்தக்‌ கண்டனத்தைத்‌ 
தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. 


“விதவைகள்‌ வாழ்க்கை முழுவதும்‌ பிரம்மச்சரிய விரதத்தை 
அனுஷ்டிக்கிறார்கள்‌. இந்த விரதம்‌ இந்தியப்‌ பெண்‌ குலத்துக்கு 
உலகத்திலேயே மிக உன்னதமான ஒரு நிலையை அளித்திருக்‌ 
கிறது. தாங்கள்‌ கூறும்‌ இந்த அறிவுரையால்‌ இந்த உயர்ந்த 
மனப்பாங்கு அழிந்துவிடத்தான்‌ கரரணமரக இருக்கும்‌, தவிர, 
பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு அதன்‌ மூலம்‌ அவர்கள்‌ 
ஒரே பிறவியில்‌ முக்தி பெறுவதற்குள்ள சந்தர்ப்பங்களையும்‌ அழிப்‌ 
பதோடு, உலக இன்ப மென்ற நாற்றம்‌ நிறைந்த பாதையில்‌ 
விதவைகளை இது தள்ளிவிடும்‌, எனவே, விதவைகளிடம்‌ காட்டும்‌ 
இம்மாதிரியான அதிக அனுதாபம்‌ அவர்களுக்கே பெரிய தீமை 
செய்வதாகும்‌. மேலும்‌, மணமாகாமலிருக்கிற இளம்‌ பெண்‌ 
களுக்கு மணம்‌ முடிப்பதென்பது தற்போது மிகவும்‌ கஷ்டமானதா 
கவும்‌ சிக்கலான தாகவும்‌ இருக்கிறது. இத்த நிலையில்‌ விதவை 
களிடம்‌, ஆழ்ந்த அனுதாபம்‌ காட்டுவது மணமாகாத பெண்‌ 
களுக்கும்‌ அநீதி செய்வதாகும்‌. மணம்‌ சம்பந்தமாகத்‌ தாங்கள்‌ 
மேற்கொண்டுள்ள கொள்கை, ஆன்மா ஒரு உடலைவிட்டு இன்‌ 
னொரு உடலைப்‌ பெறுகிறது என்ற தத்துவம்‌, மறுபிறப்பு, முக்தி 
ஆகிய ஹிந்து மதக்‌ கொள்கைகளை அடியோடு தலைகீழாக்கி 
விடும்‌. சில சமூகங்களின்‌ சமயக்‌ கொள்கைகள்‌ மக்குப்‌ பிடிப்‌ 
பதில்லை. தங்களுடைய கொள்கை நமது ஹிந்து சமுதாயத்தை 
யும்‌ இந்தச்‌ சமூகங்களின்‌ நிலைக்குக்‌ கொண்டுவந்துவிடும்‌. நமது 
சமுதாயமும்‌ இழிவான நிலைக்கு வர்துவிட்டதென்பது உண்மை 
கான்‌. ஆனால்‌, நாம்‌ ஹிந்து மத லட்சியங்களில்‌ நாட்டம்‌ 

* கீதையின்‌ 2-வது அத்தியாயம்‌ 40-ஆம்‌ சுலோகத்தின்‌ பொருளே மேலே கொடுக்‌ 
கப்பட்டிருக்கிறது, 


கோபமும்‌ கண்டனமும்‌ 713 


கொண்டு அவற்றை அடைய இயன்றவரை முயன்று மேன்மை 
பெற வேண்டுமேயன்றி இதர சமுதாயங்களையும்‌ அவற்றின்‌ 
லட்சியங்களையும்‌ உதாரணமாகக்கொண்டுவிடக்‌ கூடாது. 
அகல்யாபாய்‌, ராணி பவானி, பெஹாுளா, சீதை, சாவித்திரி, 
தமயந்தி போன்றோரின்‌ செயல்களே ஹிந்து சமுதாயத்திற்கு 
வழிகாட்டும்‌, அவர்களின்‌ சிறப்புக்கு ஏற்ப நாம்‌ சமுதாயத்தை 
நடத்த வேண்டும்‌. ஆகையால்‌ இந்தச்‌ சிக்கலான பிரச்னைகளைப்‌ 
பற்றி அபிப்பிராயம்‌ தெரிவிப்பதை நிறுத்திக்கொண்டு, எப்படி 
நடப்பது நல்லதென்று சமூகம்‌ கருதுகிறதோ அப்படியே நடந்து 
கொள்ளும்படி சமூகத்தை விட்டுவிடுமாறு, தங்களை மிகத்‌ 
தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன்‌.” 
ஆத்திரம்‌ நிறைந்த இந்தக்‌ கண்டனமானது என்‌ மனத்தை 
மாற்றவும்‌ இல்லை; நான்‌ செய்த காரியத்திற்காக என்னை 
வருந்தும்படி செய்யவும்‌ இல்லை. மன உறுதி கொண்ட விதவை 
யையும்‌, பிரம்மச்சரியம்‌ என்றால்‌ என்ன என்று தெரிந்து அதை 
அனுஷ்டிப்பதில்‌ கண்ணுங்கருத்துமாயுள்ள விதவையையும்‌ அவர்‌ 
களுடைய நோக்கத்திலிருந்து வழுவும்படி எனது அறிவுரை 
செய்து விடாது. ஆனால்‌, மணம்‌ என்றால்‌ இன்னது என்று தெரி 
யாத இளம்‌ வயதுப்‌ பெண்கள்‌ பலருக்கு மணம்‌ ஆகியிருக்கிறது. 
நான்‌ கூறிய அறிவுரைப்படி நடப்பார்களாயின்‌, நிச்சயமாக அது 
அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை அளிக்கும்‌. மணம்‌ என்றால்‌ 
இன்னது என்று அறியாத சிறுமிகளை *விதவை' என்று 
அழைப்பது, புனிதமான தொடர்புகள்‌ உள்ள அச்சொல்லை 
மோசமான முறையில்‌ துஷ்பிரயோகம்‌ செய்வதாகும்‌. மேற்‌ 
சொன்ன ஆசிரியர்‌ எந்த நோக்கத்தோடு எழுதியிருக்கிறரோ 
அதே நோக்கத்துடன்‌ தரன்‌, இந்நாட்டு இளைஞர்கள்‌ மணக்தால்‌ 
இந்த “விதவைகளை” மணக்க வேண்டும்‌, இல்லையெனில்‌ மணம்‌ 
செய்துகொள்ளாமல்‌ இருக்க வேண்டுமென்று கான்‌ அவர்களுக்கு 
அறிவுறுத்துகிறேன்‌. கைம்மையின்‌ புனிதத்‌ தன்மையைல்‌ காப்‌ 
பாற்ற விரும்பினால்‌, குழந்தைப்‌ பருவத்திலேயே வைதவ்யம்‌ 
என்ற சாபத்திட்டைக்‌ களைந்துதான்‌ ஆகவேண்டும்‌. 
விதவைகள்‌ பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டித்தால்‌ 
மோட்சம்‌ அடைவார்கள்‌ என்பதற்கு அனுபவ பூர்வமான ஆதாரம்‌ 
எதுவுமே இல்லை. இறுதியான பேரானந்த நிலையை அடை 
வதற்குப்‌ பிரம்மச்சரிய விரதம்‌ மட்டும்‌ போதாது; வேறு பல 
ஷயங்கள்‌ அவசியமாகும்‌. மேலும்‌, பலவந்தமாகப்‌ புகுத்தப்‌ 
பட்ட பிரம்மச்சரியத்தினால்‌ ஒரு பயனும்‌ இல்லை. ரகசியமாகத்‌ 
தீய காரியங்களைச்‌ செய்வதற்கு அது இடங்கொடுக்கிறது. 
ரகசியமாக நிலவும்‌ தீச்செயல்‌ சமுதாயத்தின்‌ ஒழுக்கத்தையே 
சீர்‌ குலைத்து விடுகிறது. கான்‌ நேரில்‌ கண்ட அனுபவத்திலிருந்தே 
இதை எழுதுகிறேன்‌ என்பதை இந்த ஆசிரியர்‌ அறிய வேண்டும்‌. 
நான்‌ கூறிய அறிவுரையின்‌ பயனாக, கன்னி விதவைகளுக்கு 
அடிப்படையான நியாயம்‌ வழங்கப்‌ பெற்றால்‌, நான்‌ மிக்க மகிழ்ச்சி 
அடைவேன்‌. இந்த விதவைகளுக்கு நியாயம்‌ வழங்குவதன்‌ 


714 கல்வி 


மூலம்‌, சரியான பக்குவமடைவதற்கு முன்னரே மனிதனுடைய 
காம வெறியைத்‌ தணிப்பதற்காக விற்கப்படாமல்‌, பக்குவமான 
வயதும்‌ அறிவும்‌ வரும்வரை மணமாகாத மற்றப்‌ பெண்கள்‌ 
காத்திருப்பதற்குரிய சந்தர்ப்பத்தையும்‌ அளித்தவர்களாவோம்‌. 


ஓர்‌ உயிர்‌ மற்றொரு உடலில்‌ புகுவது, மறுபிறப்பு, முக்தி 
போன்ற நம்பிக்கைகளுக்கு முரண்பட்ட மண சம்பந்தமான 
கொள்கை எதையும்‌ கான்‌ போதிக்கவில்லை. கோடிக்கணக்கான 
ஹிந்துக்கள்‌, விதவை விவாகத்தைத்‌ தடை செய்யவில்லை 
என்பதை வாசகர்கள்‌ அறிய வேண்டும்‌, இவர்களை யெல்லாம்‌ 
தாழ்ந்த ரகத்தைச்‌ சேர்ந்தவர்களென்று அவ்வாகிரியர்‌ இறுமாப்‌ 
புடன்‌ வர்ணிக்கிறார்‌. மனைவியிழந்த கிழவர்கள்‌ மறுமணம்‌ செய்‌ 
வது அந்த மம்பிக்கையில்‌ குறுக்கிடுவதில்லையென்றால்‌, “விதவை” 
என்று நாம்‌ தவறாகச்‌ சொல்லுகிற இளம்‌ பெண்கள்‌ செய்து 
கொள்ளும்‌ உண்மையான மணம்‌ எப்படி இந்த அற்புதமான 
நம்பிக்கைக்கு மாறாக இருக்க முடியும்‌ என்பது எனக்கு விளங்க 
வில்லை. ஓர்‌ உயிர்‌ மற்றோர்‌ உடலில்‌ புகுதலும்‌ மறுபிறப்பும்‌ 
எனக்கு வெறும்‌ கொள்கைகள்‌ மட்டும்‌ அல்ல; நாள்தோறும்‌ 
சூரியன்‌ உதிப்பது எவ்வளவு வெளிப்படையான உண்மையோ, 
அவ்வளவு அக்‌ கொள்கைகளும்‌ எனக்கு உண்மையான 
விஷயங்கள்‌ ஆகும்‌ என்பதை இந்த ஆசிரியர்‌ அறிந்துகொள்ள 
வேண்டும்‌. முக்கி என்பது ஓர்‌ உண்மை; அதை அடைவதற்கு 
கான்‌ என்னால்‌ இயன்றவரை முயன்றுவருகிறேன்‌. முக்தியைப்‌ 
பற்றிய சிந்தனையே, கன்னி விதவைகளுக்கு (காம்‌ செய்துவரும்‌ 
அநீதியை நான்‌ மிகத்‌ தெளிவாக உணரும்படி செய்திருக்கிறது. 
ஆண்மையற்ற நிலையில்‌ உள்ள நாம்‌, கொடுமைக்குள்ளான இந்த 
இளம்‌ விதவைகளை, தெய்வத்தன்மை பொருந்திய ரீதை போன்ற 
அழிவற்ற உத்தமிகளின்‌ பெயரோடு ஒன்றுசேர்த்துப்‌ 
பேசலாகாது. 


ஹிந்து மதத்தில்‌ உண்மையான கைம்மை பெரிதும்‌ போற்றப்‌ 
பட்டிருக்கிறது. இது நியாயமே. ஆனால்‌, எனக்குத்‌ தெரிந்த 
வரையில்‌, விதவை மணம்‌ வேத காலத்தில்‌ அறவே தடுக்கப்பட 
டிருந்தது என்பதற்குப்‌ போதிய சான்று எதுவும்‌ இல்லை. ஆனால்‌, 
நான்‌ எதிர்ப்பது உண்மையான கைம்மை நிலையை அன்று; 
அதனுடைய கோரமான போலி வேடத்தையே நான்‌ எதிர்க்‌ 
கிறேன்‌. நான்‌ குறிப்பிடுகிற இந்த இளம்‌ பெண்களை, விதவைகள்‌ 
என்று கருதாமலிருப்பதுதான்‌ மேலானது. பெண்களிடம்‌ 
மரியாதை காட்டும்‌ இயல்பு ஒரு கிறிதேனும்‌ அமைந்துள்ள 
ஒவ்வொரு ஹிந்துவும்‌, இந்தப்‌ பெண்களின்‌ மீது சுமத்தப்பட்டுள்ள 
சகிக்க முடியாத சமுதாயக்‌ கொடுமையை நீக்கக்‌ கடமைப்‌ 
பட்டவராவர்‌. ஆதலால்‌, ஹிந்துவாய்ப்‌ பிறந்த ஓவ்வொரு 
இளைஞனும்‌, விதவைகளென்று தவறாகச்‌ சொல்லப்படுகிற மண 
மாகாத இந்தப்‌ பெண்களைத்‌ தவிர வேறு பெண்களை. மணக்க 


ஆங்கில மாணவருக்கு 11 


மறுத்துவிட வேண்டும்‌; இந்த புத்திமதியையே நான்‌ அவர்‌ 
களுக்குத்‌ காழ்மையோடு மீண்டும்‌ வலியுறுத்திக்‌ கூறுகிறேன்‌. 


_*எங்‌ இந்தியா! - 610-192 7 


10 
ஆங்கில மாணவருக்கு 


[வட்ட மேஜை மகாநாட்டில்‌ கலந்து கொள்வதற்காக 
1931-இல்‌ காந்திஜி இங்கிலாந்துக்குச்‌ சென்‌ றிரும்தார்‌ அல்லவா? 
அப்போது ஈட்டன்‌ கல்லூரி மாணவர்களின்‌ கூட்டத்தில்‌ அவர்‌ 
களுடைய கோரிக்கைக்கிணங்க *: ஹிந்துக்களின்‌ விருப்பம்‌ !? 
என்பது பற்றி கார்திஜி பேசிய விவரங்களைக்‌ கீழே காணலாம்‌ :] 


இங்கிலாந்தில்‌ உங்களுக்கும்‌ பெரியதொரு ஸ்தாண 
முண்டு. பிற்காலத்தில்‌, உங்களில்‌ சிலர்‌ பிரதம மக்திரிகள௱ 
கவோ அல்லது படைத்தலைவர்களாகவோ வரப்போகிறீர்கள்‌... 
உங்களுடைய குணங்கள்‌ உருவாகி வரும்‌ இந்தச்‌ சமயத்தில்‌, 
கான்‌ உங்களின்‌ இதயத்தை ஊடுருவிச்‌ செல்லப்‌ பெரிதும்‌ விரும்‌ 
புகிறேன்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ உங்கள்‌ இதயங்களில்‌ இடம்‌: 
பெறுதல்‌ எளிது. பரம்பரையாகவே பொய்யானதொரு சித்தி 
ரத்தை உங்களுக்குச்‌ சொல்லி வந்திருக்கிறார்கள்‌. அதற்கு மாறு 
பட்ட உண்மைகளை நான்‌ உங்களிடம்‌ தெரிவிக்கப்‌ போகிறேன்‌. 
பெரிய பெரிய அதிகாரிகளிடம்‌ கூட பேதைமை குடிகொண்டிருப்‌ 
பதை மான்‌ காண்கிறேன்‌. இது, அறிவுக்‌ குறைவினால்‌ ஏற்பட்ட 
பேதைமையன்று ; தவரான உண்மைகளை ஈம்புவதனால்‌ ஏற்பட்ட 
பேதைமை யாகும்‌. சாம்ராஜ்ய ஆசை உடையவர்களாக நான்‌ 
உங்களை எண்ணவில்லை. ஆனால்‌, வேறு பல சமுதாயங்களைச்‌ 
சுரண்டி அதனால்‌ வாழ்க்கை நடத்தும்‌ சமுதாயத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
கள்‌ அல்லவென்றும்‌, உலகத்தின்‌ அமைதியை வாள்கொண்டு 
பாதுகாக்க முற்படாமல்‌, ஒழுக்கத்தின்‌ சக்தியினால்‌ பாதுகாப்‌ 
பவர்கள்‌ என்றும்‌ எண்ணி, உண்மையான நிகழ்ச்சிகளை உங்களி: 
டம்‌ தெரிவிக்க விரும்புகிறேன்‌. ஹிந்துக்களின்‌ விருப்பம்‌ என 
ஒன்றில்லை. எனது நாட்டின்‌ விடுதலையைப்‌ பொறுத்தவரை, 
உங்களைப்போலவே நானும்‌ ஒரு ஹிந்து அல்ல. ஹிந்துக்களின்‌ 
அபிப்பிராயத்தைத்‌ தாங்கள்‌ பிரதிபலிப்பதாகச்‌ சொல்லிக்‌. 
கொண்டு, ஹிந்து மகாசபைப்‌ பிரதிநிதிகள்‌ ஹிந்துக்களின்‌ விருப்‌: 
பம்‌ என்பதாக ஏதோ சொல்லிவருகிறார்கள்‌. அவர்கள்‌ கூறும்‌ 
கூற்றை என்னால்‌ ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசீியவாதிகளாக 
இருந்துகொண்டு அவர்கள்‌ தேசீயப்‌ பிரச்னைகளுக்கு முடிவுதேட 
விரும்பவில்லை. பெரும்பான்மையினர்‌ ஹிந்து மகாசபையினரைப்‌ 
பின்பற்றுகிறபடியால்‌, சிறுபான்மையினரின்‌ விருப்பத்தைப்‌ 
யூர்த்திசெய்துவைக்க முன்வரும்படி, ஹிந்து மகாசபையினருடண்‌ 


716 கல்வி 


நான்‌ மன்றாடி வருகிறேன்‌. அதற்கு அவர்கள்‌ இசைந்தால்‌, திடீ 
ரென்று மந்திர சக்தியினால்‌ ஏற்படுவதுபோல, நிலைமை தெளி 
வடைந்து வழி காண ஏதுவாகும்‌. பெரும்பான்மையினரான ஹிந்‌ 
துச்களின்‌ விருப்பம்‌ எது, உணர்ச்சி எது என்பதை ஒருவருமே 
அறியார்‌. அவர்களுடன்‌ பல ஆண்டுகள்‌ நான்‌ கலந்து பழகி 
யிருக்கிறேன்‌. ஆகையால்‌, அவர்களின்‌ விருப்பத்தை கரன்‌ 
ஈன்று அறிவேன்‌ என்று என்னால்‌ உரிமையுடன்‌ கூற முடியும்‌. 
உத்தியோகத்தில்‌ இவ்வள்வு வேண்டும்‌; தேர்தலில்‌ இவ்வளவு 
ஸ்தானங்கள்‌ ஒதுக்கப்பட வேண்டும்‌ என்ற சில்லறை விவகாரங்‌ 
களில்‌ அவர்கள்‌ அக்கறை கொள்ளுவதில்லை. பெரிய பெரிய 
நகரங்களில்தான்‌ வகுப்புவாதத்தின்‌ தடபுடல்கள்‌ அதிகம்‌, 
அவற்றை லண்டன்‌, அல்லது மேல்‌ நாட்டு நகரங்களின்‌ கையாட்‌ 
கள்‌ எனலாம்‌. இந்திய நகரங்கள்‌ யாவும்‌ இங்கிலாந்திற்குக்‌ 
கமிஷன்‌ ஏஜண்டுகளாக இருந்துகொண்டு, உங்களுடன்‌ சேர்ந்து 
இந்தியக்‌ கிராமங்களைச்‌ சுரண்டிக்‌ கொள்ளையடிக்கின்றன. இந்‌ 
தியாவின்‌ விடுசலையாகிய பெரிய விஷயக்கை எண்ணும்போது, 
வகுப்புவாதம்‌ அவ்வளவு முக்கியமன்று. இந்தியாவின்‌ சுதந்திரப்‌ 
பிரச்னையை பிரிட்டிஷ்‌ மந்திரிகள்‌ வேண்டாவெறுப்பாய்‌ ஒதுக்கித்‌ 
கள்ளிவிடுகிறார்கள்‌. புரட்சி செய்யும்‌ இயல்புடனும்‌ அதிருப்தி 
யுடனும்‌ இருந்துவரும்‌ இந்தியாவோடு நீண்ட நாள்‌ ஒத்துவாழ 
முடியாதென்பதை, பிரிட்டிஷ்‌ மந்திரிகள்‌ மறந்துவிடலாகாது. 
நாங்கள்‌ புரட்சி செய்கிறோம்‌ என்பது என்னவோ உண்மைதான்‌. 
ஆனால்‌ அது பலாத்காரமற்ற புரட்சியாகும்‌. வகுப்புவாதம்‌ 
என்ற கோய்‌ சமூகத்தின்‌ சில பகுதிகளை அரிந்து வருவது உண்‌ 
மையேயாயினும்‌, அதைவிட இந்தியாவின்‌ விடுதலை இன்னும்‌ 
முக்கியமான விஷயம்‌ ஆகும்‌. அரசியல்‌ திட்ட அமைப்பைத்‌ 
திருப்திகரமான மூறையில்‌ சரிப்படுத்திவிட்டால்‌, சமூக வெறுப்பு 
கள்‌ உடனே தாமாகவே மறைந்தோரடிவிடும்‌. பிளவுபடுத்தி 
வைக்கும்‌ அந்நியரின்‌ வாள்‌ நடுவிலிருக்து விலகிவிட்டால்‌, பிரிக்‌ 
திருக்கும்‌ சமூகத்தினர்‌ ஒன்றுபட்டுவிடுவார்கள்‌. எனவே, ஹிம்‌ 
துக்களின்‌ விருப்பம்‌ என ஒன்றில்லை. அப்படி ஒன்று இருக்கு 
மாயின்‌, அதைக்‌ கடலில்‌ தள்ளிவிட வேண்டியது அவசியம்‌. 
அந்தப்‌ பிரச்னேயை நீங்கள்‌ ஆராய்வதால்‌ உங்களுக்கு யாதொரு 
ஈலனுமில்லை. அதனுடைய நுணுக்கங்களை எல்லாம்‌ மிகைபடுத்‌ 
கிச்‌ சொல்ல நீங்கள்‌ முஃரந்துவிட்டால்‌,--நிச்சயமாக முனைவீர்‌ 
கள்‌ - நாங்கள்‌ தேம்ஸ்‌ நதியில்‌ மூழ்கி நாசமாவறை நீங்கள்‌ விரும்‌ 
புவதாகவே முடியும்‌. 


வகுப்புப்‌ பிரச்னை முக்கியமல்ல. அதைப்பற்றிய கவலை உங்‌ 
களூக்கு வேண்டியதில்லை என்று கான்‌ சொல்லும்போது, நான்‌ 
சொல்லுவது கடவுள்‌ அறிய உண்மையாகும்‌. கோடிக்கணக்‌ 
கான மக்கள்‌ பலாத்காரமின்மையை எப்படி ஏற்றுக்கொண்டுள்‌ 
ளார்கள்‌ என்பதையும்‌, அவர்கள்‌ எப்படி அதைப்‌ பற்றிக்கொண் 
டிருக்கிறார்கள்‌ என்பதையும்‌ சரித்திரம்‌ படிக்க விரும்பும்போது, 
படித்துப்‌ பாருங்கள்‌. காட்டில்‌ வாழும்‌ விலங்குகளைப்‌ போல, 


சுயத்‌ தூய்மை இன்றியமையாதது. 117 


மனிதன்‌ முரட்டுத்தனமாய்‌ கடந்துகொள்ளுவதைப்‌ படிக்காமல்‌, 
மனிதனிடம்‌ காணப்படும்‌ சிறப்பு இயல்புகளை எல்லாம்‌ 
ஆராய்ந்து பாருங்கள்‌. வகுப்புக்‌ தகராறுகளில்‌ கலந்துகொள்ளு 
கிறவர்களை, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில்‌ இருப்பவர்களுக்குச்‌ 
சரியான உதாரணமாகச்‌ சொல்லலாம்‌. அவைகளை நீங்கள்‌ 
ஆராய்ந்து பார்க்க வேண்டாம்‌. யாருக்குமே தீங்கு செய்யாமல்‌, 
காட்டின்‌ விடுதலைக்காக உயிரையே அர்ப்பணம்‌ செய்யும்‌ மனிதர்‌ 
களை ஆராய்ந்து பாருங்கள்‌. உயர்ந்த இயல்புடைய மனிதனை 
அதாவது அன்பு ததும்பும்‌ மனிதனை நீங்கள்‌ ஆராய்ந்து பாருங்‌ 
கள்‌, உங்கள்‌ நாட்டினர்‌ எங்களை ஆண்டு வருகிறார்கள்‌ என்ப 
தற்காக நீங்கள்‌ கர்வங்கொள்ள வேண்டாம்‌. எவரும்‌ தம்மைத்‌ 
தாமே அடிமைப்படுத்திக்கொள்ளுவதில்லை. எந்த ஒரு நாட்டி 
னரும்‌ இன்னொரு நாட்டினரை அடிமைப்படுத்தி அடக்கி 
, ஆள்வது இயலாக காரியம்‌. இந்தியாவிற்கும்‌ இங்கிலாந்திற்கு 
மிடையில்‌ இருந்துவரும்‌ தொடர்பு, பாவம்‌ நிறைந்த ஒரு. 
தொடர்பாக இருந்துவருகிறது; இயற்கைக்கு மிகவும்‌ முரண்‌ 
பட்ட தொடர்பாக இருந்துவருகிறது. சுதந்திரம்‌ எங்களது 
பிறப்புரிமை; காங்கள்‌ அதை அடைய இயல்பாகவே எங்க 
ளுக்கும்‌ உரிமை உண்டு. அதற்காக நாங்கள்‌ பட்டிருக்கும்‌ 
கஷ்டமும்‌ இயற்றியிருக்கும்‌ தவமும்‌ கொஞ்சகஞ்சமல்ல. சுதந்‌ 
திரத்தை அடைய வேண்டும்‌ என்ற ஆசையோடு நாங்கள்‌ 
இங்கு வந்திருக்கிறோம்‌. வந்த காரியம்‌ கைகூடி வர நீங்கள்‌ 
எல்லோரும்‌ ஆசி கூற வேண்டும்‌. சரண்டுகிற பாவத்திலிருந்து 
உங்கள்‌ நாட்டினரை விடுதலை செய்து, ஒப்பற்றதொரு புகழை, 
வயது வந்ததும்‌, உங்கள்‌ நாட்டினருக்கு நீங்கள்‌ தேடிக்கொடுக்க 
வேண்டும்‌ என்பது என்‌ விருப்பம்‌. அதனால்‌ மனித சமுதாயத்‌. 
தின்‌ முன்னேற்றத்துக்கு உதவியவர்கள்‌ ஆவீர்கள்‌. 

_ எங்‌ இந்தியா 12 11-1931 


11 
சுயத்‌ தூய்மை இன்றியமையாதது 


இப்போது விதைக்கப்பட்டுள்ள இந்த விதை பிரிட்டிஷாரின்‌ 
உணர்ச்சியைச்‌ சாந்தப்படுத்தினாலும்‌ படுத்தலாம்‌ ; அதன்‌ விளை 
வாக மனிதர்கள்‌ மிருகப்‌ பாங்கு அடைந்து வருவது தடுக்கப்‌ 
பட்டு கின்றுபோயினும்‌ போகலாம்‌. ஆங்கிலேயருக்குக்‌ கோபம்‌ 
வந்துவிட்டால்‌, அது எவ்வளவு கொடுமையான தாய்‌ இருக்கும்‌ 
என்பதை பஞ்சாபிலே கண்டேன்‌. எனக்குள்ள பதினைந்து 
வருட அனுபவத்தினாலும்‌, சரித்திர வாயிலாகவும்‌ அவர்கள்‌ பல்‌ 
வேறு இடங்களில்‌ இழைத்துள்ள அட்டூழியங்களையும்‌ அறிந்திருக்‌ 
கிறேன்‌. எங்கும்‌ ஒரே மாதிரிதான்‌. என்னால்‌ கூடியவரை சகல 
சக்திகளையும்‌ ஒன்றுதிரட்டி, இதைப்‌ போன்ற காட்டுமிராண்டிக்‌ 


718 கல்வி 


தனம்‌ இனிமேல்‌ நடவாது தடுப்பதே எனது வேலை. எனது 
'தேசத்தினர்‌ படுகிற கஷ்டத்தைத்‌ தடுப்பதைக்‌ காட்டிலும்‌, மனி 
தர்கள்‌ கரட்டுமிராண்டிகளாக மாறி வருவதைத்‌ தடுப்பதில்‌ 
எனக்கு அதிக ஈடுபாடு உண்டு. எங்கள்‌ நாட்டினர்‌ படும்‌ அல்‌ 
லல்களைப்‌ போக்கவே நான்‌ நாட்டம்‌ செலுத்துவதாகச்‌ சொல்லப்‌ 
படுகிறது. கஷ்டப்படுவதற்கும்‌ தாங்களே முனைந்து கிற்கும்‌ மக்‌ 
கள்‌, தங்களை உயர்த்திக்‌ கொள்ளுவதுடன்‌, மனித சமுதாயத்தை 
யுமே உயர்த்துகிறார்கள்‌ என்பதை நான்‌ அறிவேன்‌. எதிரிகளை 
வெற்றிகொள்ளும்‌ முயற்சிகளில்‌ காட்டுமிராண்டித்தனமாப்‌ 
கடந்து கொள்ளுகிறவர்களும்‌, தங்களைவிட மெலிந்த நிலையிலுள்ள 
மனிதர்களையும்‌ தேசங்களையும்‌ சுரண்ட முயல்கிறவர்களும்‌, தங்‌ 
களை மட்டுமின்றி, மனிக சமுதாயத்தையுமே கீழான நிலைக்குக்‌ 
கொண்டுவந்து விடுகிறார்கள்‌. மனித இயல்பை, வெட்கக்‌ கேடான 
இழி நிலைக்கு உட்படுத்துவது எனக்கோ, அல்லது வேறு யாருல்‌ 
குமோ விருப்பமானதன்று. நாமெல்லோரும்‌ ஒரே கடவுளின்‌ 
குழந்தைகளாயின்‌, ஒரே தெய்விகப்‌ பண்பு நமது உடல்களில்‌ 
கலற்திருக்குமாயின்‌, ஒவ்வொருவரும்‌ செய்த, செய்கிற பாவத்தி 
லும்‌, - அவர்‌ நம்மைச்‌ சேர்ந்தவராயினும்‌ சரி, அல்லது வேறு 
இனத்தைச்‌ சேர்க்தவராயினும்‌ சரி, - நமக்கும்‌ பங்குண்டு. மனி 
தனிடம்‌ மிருகத்தன்மையைக்‌ கிளறிவிடுசல்‌ எவ்வளவு அருவரும்‌ 
கத்‌ தகுந்த செயல்‌ என்பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. ஆங்கிலேய 
ரில்‌ எனக்குப்‌ பல ஈண்பர்கள்‌ உண்டு, இத்தகைய மிருக 
இயல்பை அவர்களிடம்‌ காண நேரும்‌ போது, கான்‌ அடையும்‌ 
அருவருப்பு அற்ப சொற்பமன்று. இந்தக்‌ காட்டுமிராண்டித்‌ 
தனத்தைப்‌ போக்க கான்‌ செய்து வரும்‌ முயற்சியில்‌, கூடுமான 
வரை உதவி செய்யவேணுமாய்‌ உங்களை வற்புறுத்திக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளுகிறேன்‌. 


இந்தப்‌ பிரச்னையை நன்கு அலசி ஆராய்ந்து பார்க்கும்படி 
பும்‌, உண்மை, பலாத்காரமின்மை இவற்றின்‌ ஆற்றல்மிது உண்‌ 
மையாகவே நம்பிக்கை இருக்குமாயின்‌, கடவுளுக்குப்‌ பயந்து 
இந்த இரண்டையும்‌ தினசரி வாழ்க்கையில்‌-அரசியல்‌ துறையில்‌ 
மட்டுமின்றி, சகல துறைகளிலுமே -- கடைப்பிடிக்கும்படியும்‌, 
இந்திய மாணவர்களை கான்‌ வேண்டிக்‌ கொள்ளுகிறேன்‌. இந்தக்‌ 
துறையில்‌ இறங்கி நீங்கள்‌ செய்கிற எதுவும்‌ நான்‌ நடத்தும்‌ 
போராட்டத்திற்கு உதவியாக இருக்கும்‌. இந்திய மாணவர்‌ 
களைப்‌ போல உண்மையானவர்களை, நல்லவர்களைக்‌ கண்ட 
தில்லை என்று, உங்களுடன்‌ நெருங்கிய தொடர்பு கொண்டு பழ 
கும்‌ ஆங்கிலேயர்களும்‌ ஆங்கிலப்‌ பெண்மணிகளும்‌ சொல்லும்படி 
யாக நீங்கள்‌ நடந்துகொள்ள வேண்டும்‌. நமது தேசத்தார்‌ 
செல்வது சரியான பாதை என்பதை எடுத்துக்காட்டுவதற்கு 
இது ஒரு கஷ்டமான காரியமா? 1920-ஆம்‌ வருடம்‌ நிறைவேறிய 
கரங்கிரஸ்‌ தீர்மான த்தில்‌ 'சயத்தூய்மை” என்ற சொல்‌ காணப்‌ 
படுகிறது. அந்த நிமிஷம்‌ முதலே நம்மை நாமே பரிசுத்தப்படுத்‌ 
கிக்‌ கொள்ள வேண்டுமென்று காங்கிரஸ்‌ உறுதிகொண்டது. 


சட்டக்‌ கல்லூரி மாணவர்களுக்கு அறிவுரை 719 


சுயமாகத்‌ தியாகம்‌ செய்து, நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக்‌ 
கொண்டால்‌ நாம்‌ விடுதலையடைய தகுதியுடையவர்களாவோம்‌; 
கடவுளும்‌ ஈம்‌ பக்கமிருப்பார்‌. இதுவே உண்மையாயின்‌, வேறு 
சாது செய்யாவிட்டாலும்‌, பரிசுத்த மனத்தோடு சுயமாகத்‌ தியா 
கம்‌ செய்ய முன்வருகிற ஒவ்வொரு இந்தியனும்‌ பிறந்த தேசத்‌ 
கிற்கு உதவுகிறவன்‌ ஆவான்‌. தன்னைப்‌ பலப்படுத்திக்‌ கொள்‌ 
சாவே காங்கிரஸ்‌ இரந்த வழிகளைக்‌ லையாண்டிருப்பதாக நான்‌ 
அபிப்பிராயப்படுகிறேன்‌. எனவே சுதந்திரத்திற்காகப்‌ போராட 
விரும்பும்‌ ஒவ்வொரு மாணவனும்‌ பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால்‌ 
போதும்‌. இதைத்‌ தவிர அதிகமாக வேறு ஒன்றும்‌ வேண்டி௰ 
தில்லை. வெறுப்பு, சந்தேகம்‌ இவற்றைக்‌ கடந்ததாக, தேசத்‌ 
தொண்டு செய்கிறவர்களின்‌ சீலம்‌ அமைந்திருக்க வேண்டும்‌. 


12 
சட்டக்‌ கல்லூரி மாணவர்களுக்கு 
அறிவுரை 


[கொழும்பு சட்டக்‌ கல்லூரியில்‌ காந்திஜி பேசியபோது, “சட்‌ 
டத்‌ தொழிலை எப்படி புனிதப்படுத்தலாம்‌'' என்ற கேள்விக்‌ 
குப்‌ பதில்‌ அளிக்கையில்‌ கூறியதாவது:] 


இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்டதற்கு நான்‌ மிகவும்‌ ' மகிழ்ச்சி 
யடைகிறேன்‌. தகுந்த ஆதாரங்களுடன்‌ இதற்கு என்னால்‌ மறு 
மொழி கூற முடியவில்லை என்றால்‌, வேறு யாராலுமே இதற்கு 
விடைகூற முடியாது. சட்டத்‌ தொழிலில்‌ கான்‌ ஈடுபட்டு 
வாழ்க்கை நடத்திய காலத்தில்‌, உண்மை, நேர்மை இரண்டையும்‌ 
விட்டு நரன்‌ அணுவளவு கூட விலகியது கிடையாது. 


சட்டத்‌ தொழிலைப்‌ புனிதப்படுத்துவது என்பதன்‌ பொருள்‌, 
பண வருவாயைக்‌ குறைத்துக்‌ கொள்ளூவது அல்ல. எப்பொழு 
தும்‌ இதை நீங்கள்‌ நினைவில்‌ வைத்துக்கொள்ள வேண்டும்‌. துர 
திருஷ்டவசமாக, நிலைமை பெரும்பாலும்‌ இப்போது அப்படித்‌ 
தான்‌ இருந்து வருகிறது. தேச நலனைக்‌ கருதிச்‌ சட்டத்‌ 
தொழிலில்‌ ஈடுபடுவதே அதைப்‌ புனிதப்படுத்துவதாகும்‌, தேச 
கலன்‌ ஒன்றையே லட்சியமாகக்‌ கொண்டு தங்கள்‌ நுணுக்கமான 
சட்டத்‌ திறன்‌ அனைத்தையும்‌ உபயோகித்து, தியாக வாழ்க்கை 
வாழ்ந்த புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள்‌ எல்லா நாடுகளிலுமே 
இருந்திருக்கிறார்கள்‌. அதன்‌ காரணமாக, வறுமைக்கு ஆளாக 
ர்ந்த போதிலும்‌, அவர்கள்‌ அதற்காக வருந்தியதில்லை. 
இந்தியாவைப்‌ பொறுத்தவரையில்‌, மனமோகன கோஷை 
அப்படிச்‌ சொல்லலாம்‌. அவுரித்‌ தோட்ட முதலாளிக்கு விரோத 
மாக அவர்‌ வழக்கு ஈடத்தினார்‌. உடல்‌ ஈலத்தையும்‌ பொருட்‌ 
படுத்தாமல்‌, ஏன்‌ உயிரையமே பொருட்படுத்தாமல்‌ ஏழைக்‌ 


720 கல்வி 


கட்கிக்காரர்களுக்காக அவர்‌ அரும்‌ பாடுபட்டார்‌. தாம்‌ பட்ட 
சிரமத்திற்காக ஏழைக்‌ கட்கிக்காரர்களிடமிருந்து அவர்‌ ஒரு 
தம்பிடிகூட வாங்கவில்லை. அவர்‌ மிகவும்‌ புத்தி நுட்பம்‌ வாய்ந்த. 
வழக்கறிஞர்‌ என்பது மட்டுமல்ல, மிகப்‌ பெரிய கொடை வள்ள 
லும்‌ ஆவார்‌. இந்தப்‌ பெரியாரை நீங்கள்‌ உதாரணமாகக்‌ 
கொள்ள வேண்டும்‌. இதைவிட நல்லதொரு நீதியை ஆசிரியர்‌ 
ரஸ்கின்‌ ''கடையனுக்கும்‌ கதிமோட்சம்‌”” என்ற அவரது நாவில்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. “'ஒரு தச்சனுடைய வேலைக்கு ஒரு ஷில்லிங்‌ 
கூடக்‌ கிடைப்பதில்லை. அப்படியிருக்கும்போது ஒரு வக்கீல்‌ 
பதினைந்து ஷில்லிங்‌ வாங்குவது நியாயமா?” என்று அவர்‌ கேட்‌ 
கிறார்‌. வக்கில்‌ வாங்கும்‌ பணம்‌ பெரும்பாலும்‌ மிகவும்‌ அதிக 
மாகவே இருக்கிறது. கானும்‌ அப்படி அதிகமாகவே *பீஸ்‌' 
வாங்கியிருக்கிறேன்‌. அதிகமாக “பீஸ்‌” வாங்கிய போதிலும்‌, 
பொதுஜன ஊழியம்‌ செய்வதற்குச்‌ சட்டத்‌ தொழில்‌ எனக்குத்‌ 
தடையாக இருந்ததில்லை. 


இன்னொரு விஷயத்தையும்‌ பற்றி கான்‌ எச்சரிக்க விரும்பு 
கிறேன்‌. தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து முதலிய இடங்களி 
லும்‌, அநேகமாக எல்லா இடங்களிலுமே, கட்கிக்காரர்களின்‌ 
நலத்தை எண்ணி, விரும்பியோ விரும்பாமலோ, பொய்‌ சொல்ல. 
லாம்‌ ஏன்று வக்கீல்கள்‌ கருதுகிறார்கள்‌. கட்சிக்காரர்‌ குற்ற 
வாளியாக இருப்பினும்‌ அவர்‌ சார்பாக வாதாடுவது வக்கீல்கள்‌ 
கடமை என்று சொல்லும்‌ அளவிற்கு ஒரு பிரபல ஆங்கில வக்கீல்‌ 
வக்துவிட்டார்‌! நான்‌ இதை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை, நீதிபதி 
களின்‌ முன்னர்‌ நடந்தவற்றை எடுத்துக்காட்டி, அவர்கள்‌ உண்‌ 
மையைத்‌ தெரிந்துகொள்ள உதவிசெய்வதே வக்கீல்களின்‌ கட 
மையாகும்‌. அதை விட்டுவிட்டு, குற்றம்‌ செய்திருப்பவனைக்‌ குற்ற 
வாளி அல்ல என்று நிரூபிப்பது அவரது கடமை அல்ல. உங்கள்‌ 
தொழிலின்‌ கண்ணியத்தை நீங்கள்‌ தான்‌ பாதுகாக்க வேண்டும்‌. 
உங்கள்‌ கடமையை நிறைவேற்ற நீங்கள்‌ தவறிவிடுவிர்களே 
யானால்‌ மற்றக்‌ தொழில்களின்‌ நிலைமை என்னவாகும்‌? உண 
விற்கு உப்பு எவ்வளவு அவசியமோ, அதைப்போல, தேசத்திற்கு 
நீங்களும்‌ முக்கியமானவர்கள்‌. 


13 
தூய வாழ்க்கையின்‌ அவசியம்‌ 


[கண்டியில்‌ உள்ள தர்மராஜ்‌ கல்லூரியில்‌ காக்திஜி நிகழ்த்‌ 
திய பிரசங்கத்தின்‌ விவரங்களே கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ] 


மான்‌ எவ்வளவோ அதிருஷ்டசாலி. உலகத்தின்‌ எந்தப்‌ 
பகுதிக்குப்‌ போனாலும்‌, சொந்த வீட்டில்‌ இருப்பது போன்ற. 
உணர்ச்சியே எனக்கு ஏற்படுகிறது. அங்கெல்லாம்‌ சொந்த வீட்‌ 
டில்‌ நடந்துகொள்ளுவதைப்‌ போலவே நான்‌ நடந்து கொள்ளு 


தூய வாழ்க்கையின்‌ அவசியம்‌. 727 


கிறேன்‌. இரந்த உணர்ச்சி இல்லாவிட்டால்‌ தற்கொலை செய்து 
கொள்ளாமலே இறந்துபோக வேண்டிய நிலை வெகு காலத்திற்கு 
முன்னரே எனக்கு ஏற்பட்டிருக்கும்‌! பார்சி நண்பர்களைக்‌ கரண 
கேரும்‌ போது, இந்த உணர்ச்சி எனக்கு இரட்டித்துவிடுகிறது. 
இதன்‌ உண்மையை நீங்கள்‌ உணர்ந்து கொள்வது கடினம்‌. நான்‌ 
விளையாட்டாகச்‌ சொல்லுகிறேள்‌ என்பதாக நீங்கள்‌ நினைத்தா 
லும்‌ நினைக்கக்கூடும்‌. விளையாட்டாகச்‌ சொல்லவில்லை; உண்மை 
யாகவே சொல்லுகிறேன்‌. தென்‌ ஆப்பிரிக்காவிலும்‌ இந்தியா 
விலும்‌ அமசேச பார்கிக்காரர்களஞுடன்‌ நான்‌ நெருங்கிப்‌ பழகி 
யிருக்கிறேன்‌. அவர்கள்‌ என்னிடம்‌ காட்டிய அளவற்ற அன்புக்கு 
எல்லையே இல்லை. இப்போதுகூட எனக்குப்‌ பார்சி ஈண்பர்கள்‌ 
பலர்‌ இருக்கிறார்கள்‌ என்பது உங்களுக்குத்‌ தெரியாமலிருக்க 
லாம்‌. பல பார்கி ஈண்பர்கள்‌ எனக்கு உண்டு என்பதை நான்‌ 
உங்களிடம்‌ சொல்ல வேண்டியது அவசியம்‌. இங்தியாவின்‌ முது 
பெரும்‌: கிழவரான தாதாபாய்‌ நவுரோஜி அவர்களின்‌ பேத்திமார்‌ 
மூவரும்‌ என்னுடன்‌ இருந்து, சிறந்த தொண்டுபுரிந்து வருகிறார்‌ 
களென்பதைத்‌ தெரிவிப்பதில்‌ கான்‌ மகிழ்ச்சியடைகிறேன்‌. 


சொந்த விஷயத்தையும்‌, குடும்ப விஷயத்தையும்‌ பற்றிப்‌ 
பேசியே நான்‌ உங்கள்‌ பொறுமையைச்‌ சோதிக்கலாகாது. 
பண முடிப்பு கொடுத்ததற்காக எனது நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்ளுகிறேன்‌. 


டிரினிட்டி கல்லூரியில்‌ படிக்கும்‌ சிறுவர்களுக்கு சமீப 
காலத்தில்‌ என்ன சொன்னேனோ, அந்த விஷயத்தையே உங்க 
ளுக்கும்‌ சொல்ல விரும்புகிறேன்‌. தூய்மை, உண்மை என்ற 
பலமான அஸ்திவாரத்தின்‌ மீது உங்களுடைய கல்வி உருவாக்‌ 
கப்பட வேண்டும்‌. அவ்வித அஸ்திவாரக்தைக்‌ கொண்டிராத 
கல்வி முற்றும்‌ பயனற்றதாகிவிடும்‌. ' நீங்கள்‌ யாவரும்‌ தூய 
வாழ்க்கை வாழ வேண்டும்‌. எண்ணம்‌, பேச்சு, செயல்‌ ஆகிய 
மூன்றிலும்‌ நீங்கள்‌ பரிசுத்தமானவர்களாக விளங்க வேண்டும்‌. 
இல்லையேல்‌. நீங்கள்‌ எவ்வளவுதான்‌ படித்திரும்தாலும்‌ அதனால்‌ 
பயனே இல்லை; உங்கள்‌ வாழ்க்கை பாழடைந்துவிட்ட தாகவே 
கான்‌ சொல்லுவேன்‌. 


த்ர விஷயத்தை உங்கள்‌ கவனத்திற்குக்‌ கொண்டு வரும்படி 
என்னக்‌ கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. தரய்மை என்ற சொல்‌, 
யாவற்றையும்‌ விட முதலில்‌ மனச்‌ சத்தத்தையே குறிக்கும்‌. 
மனத்தில்‌ இருப்பதே செயலாகவும்‌ நடத்தையாகவும்‌ வெளிப்படு 
ன்றன. வாயைச்‌ சுத்தமாக வைத்துக்கொள்ள விரும்புகிற 
பையன்‌, ஒருக்காலும்‌ கெட்ட சொற்களைச்‌ சொல்ல மாட்டான்‌. 


புகை பிடிக்கும்‌ பழக்கத்திற்கு ஆளான சிறுவர்களை. கான்‌ 
பார்த்கிருக்கிறேன்‌. இந்தக்‌ கெட்ட பழக்கம்‌ பர்மாவில்‌ 
அகிகம்‌. அதே போல இலங்கையிலும்‌ இந்தப்‌ பழக்கம்‌ அதிக 
மாக இருக்கிறது. எங்குமே இந்தத்‌ தீய பழக்கத்திற்கு 
26 


722 கல்வி 


ஆளாகிப்‌ பையன்கள்‌ கெட்டுப்‌ போகிறார்கள்‌. பார்சிகளை 
செருப்பு வழிபாடு செய்பவர்கள்‌ என்று சொல்லுவதுண்டு. பார்சி 
களோ நெருப்புத்‌ தெய்வமாகிய சூரியனை, அதனுடைய மகத்தான 
தோற்றத்தில்‌ வழிபட்டு, அதன்‌ மூலம்‌, கடவுளைக்‌ காண்கிறார்கள்‌. 
தவறாகவே அவர்களை அவ்விதம்‌ அழைத்துவிட்டார்கள்‌ போலும்‌. 
உங்களைக்‌: காட்டிலும்‌ அதிகமாக நெருப்பு வழிபாடு செய்கிற 
வர்கள்‌ (புகை பிடிப்பவர்கள்‌) வேறு யார்‌ இருக்கிறார்கள்‌ ! 


கல்ல பார்சிகளாக இருப்பவர்கள்‌ பீடி, சிகரெட்டுப்‌ பிடிக்க 
மாட்டார்கள்‌. உங்கள்‌ மேற்பார்வையில்‌ இருந்துவரும்‌ பையன்‌ 
கள்‌ இந்தக்‌ கெட்ட பழக்கத்திற்கு ஆளாகிக்‌ தங்கள்‌ வாய்களைல்‌ 
கெடுத்துக்கொள்ளாமல்‌ நீங்கள்‌ பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

யாராவது புகை பிடிப்பவர்கள்‌ இருந்தால்‌, அந்தக்‌ கெட்ட 
பழக்கக்தை இனி விட்டுவிடுங்கள்‌. புகை பிடிப்பது மூச்சைக்‌ 
கெடுத்துவிடும்‌. இது அருவருப்பான ஒரு பழக்கமாகும்‌, பீடி, 
சிகரெட்டுப்‌ பிடிப்பவர்கள்‌ ரயிலில்‌ பிரயாணம்‌ செய்யும்போது 
பக்கத்தில்‌ யார்‌ இருக்கிறார்கள்‌ என்று கூடக்‌ கவனிப்பதில்லை. 
பக்கத்தில்‌ இருக்கிறவர்கள்‌, புகை பிடித்துப்‌ பழகாதவர்களாய்‌ 
இருப்பினும்‌ அதைப்பற்றி அவர்கள்‌ கவலைப்படுவதே இல்லை, 
அவர்கள்‌ வாயிலிருந்து வரும்‌ புகையின்‌ நாற்றம்‌ பக்கத்தில்‌ 
உள்ளவர்களுக்கு வெறுப்புத்‌ தருவதாய்‌ இருந்தபோதிலும்‌, 
அதைக்‌ கவனியாமல்‌ புகை பிடித்துக்‌ கொண்டே இருப்பார்கள்‌. 


பார்வைக்குச்‌ சிகரெட்‌ மிகச்‌ சிறிய பொருளாய்‌ தோன்ற 
லாம்‌. ஆனால்‌ வாயில்‌ நுழைந்து வெளிவரும்‌ போது கிகரெட்டுப்‌ 
புகை ஈச்சுத்தன்மையுள்ளகாக மாறிவிடுகிறது. இது மட்டுமல்ல; 
பீடி, சிகரெட்டு பிடிப்பவர்கள்‌ கண்ட கண்ட இடங்களிலெல்‌ 
லாம்‌ எச்சில்‌ வேறு துப்பி விடுகிறார்கள்‌. 


புகை பிடிப்பது ஒருவனுடைய அறிவை மந்தமாக்கிவிடு 
கிறது. டாக்டரிடத்தில்‌ இதைப்‌ பற்றிக்‌ கேட்பீர்களாயின்‌, ஈல்ல 
டாக்டர்களாய்‌ இருப்பவர்கள்‌, வயிற்றினுள்‌ வரும்‌ பிளவை 
நோய்க்கு இது அடிப்படையான காரணமென்றும்‌, பல சமயங்‌ 
களில்‌ தீராத கொடிய கோயை இது உண்டுபண்ணிவீடுகிற 
தென்றும்‌ சொல்லுவார்கள்‌. 

பீடி, சிகரெட்டு பிடிப்பது உணவு வகையைச்‌ சேர்ந்ததன்று. 
அப்படியிருக்கும்போது அதற்கு அவசியமென்ன ? பிறர்‌ தூண்டி 
விட்டதைக்‌ கேட்டு புகை பிடிக்க ஆரம்பிக்கும்போது, முதன்‌ 
முதலில்‌ கொஞ்சம்‌ ஆனந்தமாக இருக்கும்‌. இதைத்‌ தவிர 
இதனால்‌ வேறொரு ஈலனும்‌ இல்லை. < 

நல்ல பிள்ளைகளாக இருக்க விரும்பினால்‌, பெற்றோருக்கும்‌ 
ஆசிரியர்களுக்கும்‌ கீழ்ப்ப்டிந்து கடக்க விரும்பினால்‌, நீங்கள்‌ பீடி, 
சிகரெட்டு பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்‌ திவிடுங்கள்‌. இதனால்‌ 
மீதப்படும்‌ பணத்தை தயவு செய்து எனக்கு அனுப்பிவையுங்கள்‌. 


யாழ்ப்பாண மாணவர்‌ காங்கிரஸ்‌ 723 


இந்தியாவில்‌ கோடிக்கணக்கான மக்கள்‌ பட்டினியால்‌ வருந்து 
கிறார்கள்‌, அவர்களுக்கு நீங்கள்‌ மீதப்படுத்துகிற பணம்‌ 
பயன்‌ படும்‌. 


14 
யாழ்ப்பாண மாணவர்‌ காங்கிரஸ்‌ 


யாழ்ப்பாணத்தில்‌ கடந்த மாணவர்‌ காங்கிரஸ்‌ கூட்டத்தில்‌ 


காந்திஜி பேசியதாவது: 


உங்களுடைய அழகான வரவேற்புரைக்காக எனது ஈன்றி 
யைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. இந்த அழகிய தீவிற்கு 
என்னை வரவழைத்த பொறுப்பை நீங்கள்‌ ஏற்றுக்கொண்டீர்கள்‌, 
அதற்குரிய பெருமை நியாயமாக உங்களைச்‌ சார்ந்ததே. ஒரு 
காரியத்தை ஏற்று நடத்தும்போது பெருமை வருவதுடன்‌, 
இடையுறு சேர்ந்துவிட்டால்‌ அவதூறும்‌ வரும்‌ என்பதை நீங்கள்‌ 
நினைவில்‌ வைத்துக்கொள்ள வேண்டும்‌. 


போதுமான அளவிற்கு உங்கள்‌ காங்கிரஸைப்பற்றி 
எனக்குத்‌ தெரியாது. அது மட்டுமல்ல; இங்கு என்‌ பிரசங்‌ 
கத்தைக்‌ கேட்க வந்திருப்பவர்கள்‌ எத்தகைய கொள்கையுடைய 
வர்கள்‌ என்பதையும்‌ கரன்‌ அறியேன்‌. எனவே, இன்று உங்க 
ஞக்கு விசேஷமான செய்தி எதையும்‌ தெரிவிப்பது எனக்கு 
மிகவும்‌ தரும சங்கடமானதாக இருக்கிறது. இருந்தபோதிலும்‌, 
உங்கள்‌ சிறப்புவாய்ந்த தலைவர்‌ உங்கள்‌ காங்கிரசின்‌ லட்சியத்‌ 
தைப்பற்றி என்னிடம்‌ தெரிவித்தார்‌. அந்த லட்சியங்கள்‌ சம்பந்த 
மாய்‌, என்‌ மனத்தில்‌ தோன்றிய சில எண்ணங்களைத்‌ தெரிவிக்க 
மூயல்கிறேன்‌. 

அவர்‌ சொல்லியதை நான்‌ சரியாகப்‌ புரிந்து கொண்டிருப்‌ 
பேனாயின்‌, உங்கள்‌ முதல்‌ லட்சியம்‌ புராதனப்‌ பண்பாட்டைப்‌ 
புதுப்பித்துச்‌ சீர்படுத்துவதேயாகும்‌. அப்படியாயின்‌, புராதனப்‌ 
யப்ண்பாடு எது என்பதை நீங்கள்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌. 
புராதனப்‌ பண்பாட்டைப்‌ புதுப்பிக்கும்போது, ஹிந்துக்கள்‌, 
பெளத்தர்‌, கிறிஸ்தவர்‌ ஆகியோரும்‌, வேறு சமயத்தைச்‌ சார்ந்த 
வர்களும்‌ உற்சாகமாக அதில்‌ கலந்துகொள்ள இடம்‌ இருக்க 
வேண்டும்‌. புராதனப்‌ பண்பாடு என்பதை, ஹிந்து மாணவர்‌ 
களுக்கு மட்டும்‌ உரியகாக ஒதுக்கிவைக்க மாட்டீர்கள்‌ என்று 
எண்ணியே நான்‌ இவ்விதம்‌ சொல்லுகிறேன்‌. 


பெளத்த, கிறிஸ்தவ, முகம்மகிய, ஹிந்து மதங்களைச்‌ சார்ந்த 
சகல மாணவர்களுக்குமே இந்த மாணவர்‌ காங்கிரகில்‌ இடம்‌ 
உண்டு என்று நினைக்கிறேன்‌. இதன்‌ அங்கத்தினர்‌ பட்டியலில்‌, 
இன்று முஸ்லிம்‌ மாணவர்களும்‌ பெனத்த மரணவர்களும்‌ இருப்ப 
தாகத்‌ தெரியவில்லை. எனவே, நான்‌ கூறும்‌ வாதம்‌ இங்கு 


724 கல்வி 


பொருத்தமில்லை என்று சொல்ல முடியாது. ஏனெனில்‌, உங்கள து 
முடிவான லட்சியம்‌ சுயராஜ்யம்‌ அடைவதென்பதே. நீங்கள்‌ 
அடையவிருக்கும்‌ சுயராஜ்யம்‌, இலங்கையின்‌ ஒரு பகுதியான 
யாழ்ப்பாண த்தில்‌ வசிக்கும்‌ ஹிந்துக்கள்‌, கிறிஸ்தவர்கள்‌ ஆகிய 
இரு மதத்தினருக்கு மட்டும்‌ உரியதாய்‌ இராமல்‌ இந்தத்‌ தீவில்‌ 
வசிப்பவர்கள்‌ அனைவருக்குமே யொதுவானதாக இருக்கப்‌ 
போகிறது. அப்படியாயின்‌ பெளத்த, முஸ்லிம்‌ மாணவர்களுக்கும்‌ 
காங்கிரசில்‌ இடமுண்டு என நான்‌ குறிப்பிட்டது பொருத்தமே, 
யாகும்‌. பொருத்தமானதே என்றால்‌, எத்தகைய புராதனப்‌. 
பண்பாட்டை நாம்‌ புதுப்பிக்க வேண்டும்‌ என்ற கேள்வி மீண்டும்‌ 
எழுகின்றது. நாம்‌ புதுப்பிக்க விரும்பும்‌ பண்பாடு சகல மதத்‌. 
தினருக்கும்‌ பொதுவானதாக அமைய வேண்டும்‌. நாம்‌ புதுப்‌ 
பிக்க விரும்பும்‌ பண்பாட்டில்‌ சந்தேகத்திற்கு இடமின்றி ஹிந்துக்‌ 
களின்‌ தொடர்பே மிகுதியாகக்‌ காணப்படலாம்‌. இருப்பினும்‌, 
ஹிந்துக்களுக்கு மட்டும்‌ உரிய ஒரு பண்பாடாக அதைச்‌ செய்து 
விடலாகாது, புராதனப்‌ பண்பாட்டைப்‌ புதுப்பிக்க எண்ண 
முடையவர்களில்‌ பெரும்பாலோர்‌ ஹிந்துக்களாய்‌ இருப்பதா 
லேயே, புதுப்பிப்பது ஹிந்துக்களின்‌ போக்கை அனுசரித்ததாக. 
இருக்குமென்று சொன்னேன்‌. ஹிந்துக்கள்‌ வாழும்‌ தேசத்தை, 
நீங்கள்‌ உங்கள்‌ தாய்நாடாக எண்ணிப்‌ பெருமை கொள்ளு: 
கிறீர்கள்‌. அப்படிப்‌ பெருமை கொண்டு மகிழ்ச்சியடைவகு£ 
நியாயமானதே. 


ஹிந்து சமயப்‌ பண்பாட்டில்‌, பெளத்த சமயப்‌ பண்பாம்‌ 
டுக்கும்‌ நிச்சயம்‌ இடம்‌ உண்டு என்பதைத்‌ தெரிவிக்க விரும்ப 
கிறேன்‌. புத்தர்‌ இந்தியருக்குள்‌ இந்தியராயும்‌, ஹிந்துக்‌ 
களுக்குள்‌ ஹிந்துவாயும்‌ விளங்கினார்‌. அதனாலேதான்‌ அப்படிச்‌ 
சொல்ல எனக்கு தைரியம்‌ உண்டாகிறது. ஹிந்து சமயத்தை 
வெறுத்து ஒதுக்கிவிட்டு புதிய சமயம்‌ ஒன்றை நிறுவினார்‌ என்று 
ஈம்பிக்கைக்குச்‌ சான்று அவருடைய வாழ்க்கையில்‌ எதுவுமே 
இல்லை. ஏசுகாதரை ஆசியாக்காரர்‌ என்று எண்ணிவிட்டால்‌ 
எனது வேலை இன்னும்‌ எளிதரகி விடுகிறது. முகமது ஈபியும்‌ 
ஒரு ஆசியாக்காரர்தான்‌. எனவே, நாம்‌ இப்போது ஆசியம்‌ 
பண்பாடு எது, அல்லது புராதன ஆசியப்‌ பண்பாடு எது என்‌ 
ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம்‌. 


புராதனப்‌ பண்பாட்டில்‌ எவை என்றென்றும்‌ நிலைத்‌ 
கிருக்கும்‌ ககுதிவாய்ந்ததாக விளங்கினவோ, எவை மேம்பாடு 
டையனவோ, அவற்றையே புதுப்பிக்கும்‌ விருப்பம்‌ உங்களுக்கு, 
இருக்குமாயின்‌, உங்களது போக்கு மேலே கூறிய சமய தெறி 
களுக்கு முரண்பட்டதாக இருக்கக்கூடாது. எனவே, மகத்தான 
இந்தச்‌ சமய நெறிகளுக்குப்‌ பொதுப்படையாக உள்ள ஒரு 
உண்மை எது என்பதை நாம்‌ கண்டுபிடிக்க வேண்டியவர்களாக 
இருக்கிறோம்‌. எது மகத்தானது, எது சிறப்பானது என்று 
ஆராய்ந்து பார்க்கும்போது, உண்மையும்‌ அகிம்சையும்தாண்‌ 
அத்தகையவை என்று எனக்குத்‌ தோன்றுகின்றன. மகத்தான 


யாழ்ப்பாண மாணவர்‌ காங்கிரஸ்‌ 725 


இந்த மதங்களுக்கு எல்லாம்‌ இவையே பொதுவான அளவு 
கோலாக விளங்குகின்றன. நீங்களும்‌ ஆராய்ந்து பார்த்தால்‌, 
இறுதியில்‌, என்னப்‌ போலவே மகத்தான இந்த மதங்களுக்‌ 
கெல்லாம்‌ பொதுவான தாய்‌ விளங்கும்‌ உண்மையையும்‌ அகிம்‌ 
சையையும்‌ கடைப்பிடிக்க ஆர்வம்‌ கொள்ளுவீர்கள்‌. 


ஒரு காலத்தில்‌ ஹிந்து மதத்தின்‌ அம்சங்களாக சில பழக்க 
வழக்கங்கள்‌ இருந்து வந்திருக்கின்றன. அவற்றை நீங்களும்‌ 
நானும்‌ மறந்தே போயிருப்போம்‌. மறுபடியும்‌ அவற்றில்‌ பல 
வற்றை நீங்கள்‌ புதுப்பிக்க விரும்ப மாட்டீர்கள்‌ என்று எண்ணு 
கிறேன்‌. 


காலஞ்‌ சென்ற நீதிபதி ரானடே கூறிய ஒரு பெரிய விஷயம்‌, 
இப்போது என்‌ நினைவிற்கு வருகிறது. புராதனப்‌ பண்பாட்டின்‌ 
மறுமலர்ச்சியைப்‌ பற்றிப்‌ பேச நேர்ந்த சமயத்தில்‌, அவர்‌ இவ்‌ 
விஷயத்தைச்‌ சொன்னார்‌. கூட்டத்துக்கு வந்திருப்பவர்‌ னில்‌ 
சாவராலுமே நமது புராதனப்‌ பண்பாடு எது என்று திட்டமாகச்‌ 
சொல்ல முடியாது என்றார்‌. ஒரு பண்பாடு தனது புராதனக்‌ 
தன்மையை எப்போது இழக்க தென்பதையும்‌, ஈவீனத்‌ தன்‌ 
மையை எப்போது பெற்றதென்பதையும்‌ கூற முடியாதென்றார்‌. 
அது மட்டுமல்ல, புராதனம்‌ என்பதற்காக அறிவுள்ள மனிதன்‌ 
எதையும்‌ ஏற்றுக்கொண்டு விடமாட்டான்‌ என்றும்‌ சொன்னார்‌. 
புராதனப்‌ பண்பாடாயினும்‌ சரி, அல்லு ஈவீனப்‌ பண்பாடா 
யினும்‌ சரி, பகுத்தறிவிற்கும்‌ அனுபவத்திற்கும்‌ அது பொருத்த 
மாக இருக்கிறதா என்று ஆராய்ந்துபார்க்க வேண்டும்‌ என்று 
அபையோரிடம்‌ தெரிவித்தார்‌. 


இந்தத்‌ தீவில்‌ மட்டுமல்ல, உலகம்‌ முழுவதிலுமே பிற்போக்கு 
சக்திகள்‌ நம்மைச்‌ சுற்றி உலவுகின்றன. எனவே, இந்தத்‌ தீவின்‌ 
தலையெழுத்தை நிர்ணயிப்பவர்களான மாணவர்களுக்கு, அதா 
வது மாணவர்களின்‌ காங்கிரஸிற்கு நான்‌ ஒரு எச்சரிக்கை 
செய்ய விரும்புகிறேன்‌. புராதனப்‌ பண்பாட்டைப்‌ *புதுப்பிக்‌ 
கிறோம்‌” என்று சொல்லி, அநேகர்‌ பழைய காலத்து மூட ஈம்‌ 
பிக்கைகளையும்‌ மூடப்‌ பழக்கவழக்கங்களையும்‌ சிறிதும்‌ தயக்க 
மின்றிப்‌ புதுப்பித்துவிடுகிறார்கள்‌. இது, இந்தியாவில்‌ எனக்கு 
ஏற்பட்ட சொந்த அனுபவத்தின்‌ மூலம்‌ கண்ட உண்மையாகும்‌. 

தீண்டாமை என்னும்‌ பயங்கரமான கொள்கையை நியாயம்‌ 
என்று சொல்லி நிலைநிறுத்த, செத்துப்போன புராதன சாத்திரங்‌ 
களுக்கும்‌ பழக்க வழக்கங்களுக்கும்‌ உயிர்ப்பிச்சை கொடுத்து 
உதவி, அவற்றைச்‌ சான்றுகளாகக்‌ கூறுகிறார்கள்‌. தேவதாசி 
முறையையும்‌ நியாயம்‌ என்று கூறி நிலைநிறுத்த, இப்போது 
முயன்‌ றுவருகிறார்கள்‌ என்பதை உங்களில்‌ சிலர்‌ அறிவீர்கள்‌. 

புராதனப்‌ பண்பாட்டை புதுப்பிக்கிறோம்‌ என்று சொல்லிக்‌ 
கொண்டு, தவறான நெறிகளில்‌ சென்றுவிடலாகாது என்பதற்‌ 
காகவே, நான்‌ இந்த எச்சரிக்கை செய்ய வேண்டியதாயிற்று. 


726 கல்வி 


புராதனப்‌ பண்பாட்டில்‌ நரன்‌ மிகுந்த பற்றுதல்‌ உடையவன்‌... 
புராதனப்‌ பண்பாட்டில்‌ எவை என்றென்றும்‌ நிலைபெற்று 
விளங்கத்‌ தகுதி வாய்க்தனவாயும்‌, எவை உயர்ச்தனவாயும்‌ 
இருக்கின்றனவோ, அவற்றையெல்லாம்‌ சொந்த வாழ்க்கையில்‌ 
நடைமுறையில்‌ அனுசரிக்க நான்‌ பெரிதும்‌ முயன்‌ றிருக்கிறேன்‌. 
இதிலிருந்தே இந்த எச்சரிக்கையின்‌ உட்கருத்தை நீங்கள்‌ 
உணரக்‌ கூடும்‌. 


புராதனப்‌ பண்பாட்டில்‌ புதைந்து கிடக்கும்‌ பொக்கிஷங்‌ 
களை நான்‌ தேடியலைந்தபோது, புராதன ஹிந்து மதத்தில்‌ எவை 
நிரந்தரமாக இருக்கத்‌ தகுதி வாய்ந்தனவோ, அவை அனைத்தும்‌ 
புத்தர்‌, முகம்மது கபி, ஏசு நாதர்‌, சோராஸ்டர்‌ ஆகியோர்‌ 
போதித்தவற்றிலும்‌ இருப்பதைக்‌ கண்டேன்‌. இவ்வாறு நான்‌ 
காண நேர்ந்தது ஒரு மதிப்பிட முடியாக பாக்கியமேயாகும்‌.. 
எனவே, இவற்றை வாழ்க்கையில்‌ கடைப்பிடிப்பது எளிதாயிற்று. 
புராதனமான ஹிந்து சமயக்கொள்கை ஒன்று, முஸ்லிம்‌, அல்லது 
கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு வெறுப்பு ஊட்டக்கூடியதாய்‌ 
இருப்பின்‌, உடனே என்‌ மனத்தில்‌ ஒருவித பரபரப்பு உண்டாகி, 
அந்தக்‌ கொள்கை புராதனமானதா என்பதில்‌ சந்தேகம்‌ 
தோன்றிவிடும்‌. இந்த ஆராய்ச்சியின்‌ பயனாக உண்மை, 
அகிம்சை இரண்டுமே சிறந்தவை, மிகவும்‌ புராதனமானவை 
என்ற தவிர்க்க முடியாத ஒரு முடிவிற்கு நான்‌ வந்துள்ளேன்‌. 
அகிம்சை, உண்மை என்ற இரு துறைகளிலும்‌ வேலை செய்ததன்‌ 
பயனாக இன்னொன்றையும்‌ நான்‌ கண்டேன்‌. நவீன வாழ்வுக்கு, 
உகந்ததாக இராமல்‌, அதற்கு மாறுபட்டு இருக்கும்‌ பழைய 
சம்பிரதாயங்களையும்‌ புதுப்பிக்கலாகாது என்பதே அந்த. 
உண்மை. சில சம்பிரதாயங்கள்‌ மிகவும்‌ நல்லவையாக இருக்க 
லாம்‌. அந்தக்‌ காலத்து வாழ்க்கைக்கு ஒருக்கால்‌ அவை முற்றும்‌ 
அவசியமானவையாகவும்‌ இருக்கிருக்கலாம்‌. ஆனால்‌ தற்காலத்‌. 
தேவைகளுக்கு அவை அடியோடு முரண்பட்டனவாக இருக்கக்‌. 
கூடும்‌ ;' உண்மைக்கும்‌ அகிம்சைக்கும்‌ மாறுபட்டிராமலும்‌ 
இருத்தல்‌ கூடும்‌. 

தேவதாசி முறை, குடி, தீண்டாமை போன்ற பழக்கவழக்கங்‌: 
களையும்‌, கருணை வடிவானவர்‌, அன்புள்ளவர்‌, மன்னிக்கும்‌ இயல்‌ 
புடையவர்‌ என்று நாம்‌ சொல்லுகிற கடவுளுக்கு ஆடுகோழி' 
களைப்‌ பலியிடல்‌ போன்றவற்றையும்‌ தயவு தாட்சண்யமின்றி 
காம்‌ ஒதுக்கித்‌ தள்ளிவிடுவோமாயின்‌, லட்சியத்தை அடை 
வதற்கு உங்களுக்கும்‌ எனக்கும்‌ திறந்துவிடப்பட்டிருக்கும்‌. 
பாதை எவ்வளவு எளிதாகிவிடுகிறது என்பதைக்‌ காண்பீர்கள்‌. 
அறநெறி உணர்ச்சிக்கு இவை அனைத்தும்‌ பொருந்தவில்லையாத 
லால்‌, வருத்தமும்‌ தயக்கமும்‌ ஒரு சிறிதுமின்றி, இவற்றை நாம்‌: 
விலக்‌கிவிடலாம்‌; இவை யாவும்‌ அழித்தல்‌ வேலைத்திட்டம்‌. இதே 
போல ஆக்கல்‌ அதாவது நிர்மாண வேலைத்திட்டமும்‌ உண்டு. 
அழித்தல்‌ வேலைத்திட்டத்தைப்போல்‌, நிர்மாண வேலைத்திட்டமும்‌ 


அறநெறி வாழ்க்கை 727 


முக்கியமானதாகும்‌. அத்திட்டத்தின்‌ முக்கியமான பகுதி ராட்‌ 
டினத்தில்‌ நூற்பதேயாகும்‌. ராட்டினத்தில்‌ கடவுளின்‌ கைகள்‌ 
வேலை செய்கின்றன. மனித சமுதாயத்தில்‌ மிகவும்‌ கீழான நிலை 
யில்‌ உள்ளவர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம்‌ ராட்டினம்‌ தரு 
கிறது என்பசனாலேதான்‌ நான்‌ அப்படி எண்ணுகிறேன்‌, அதனா 
லேதான்‌ எந்த நேரத்தில்‌ பேசலாம்‌, எந்த நேரத்தில்‌ பேசக்‌ 
கூடாது என்பதைக்‌ கவனியாமல்‌, எப்போதுமே அதைப்பற்றிப்‌ 
பேசுகிறேன்‌, எண்ணுகிறேன்‌, நூல்‌ நூற்கிறேன்‌, வணங்குகிறேன்‌. 


உலகில்‌, முக்கியமாக இந்தியாவில்‌ பசியால்‌ வாடிவதங்கும்‌ 
கோடிக்கணக்கான மக்களுக்கு அருகில்‌ ஈம்மைக்‌ கொண்டு 
நிறுத்தி, தோட்டிக்குச்‌ சமமாக தம்மையும்‌ ஆக்கக்கூடியது 
வேறு ஏதாவது ஒன்று இருக்குமாயின்‌, ராட்டினத்தைக்‌ கைவிட்டு 
வீட்டு அந்தக்‌ கணமே அதைப்‌ பற்றிக்கொள்ள நான்‌ கித்தமா 
யிருக்கிறேன்‌. வெட்கமில்லாது பிச்சைப்‌ பாத்திரத்தை ஏந்தி, 
வீடு வீடாய்ச்‌ சென்று, “உங்களுக்கு மனமிருக்தால்‌ ஏதாவது 
பாத்திரத்தில்‌ போடுங்கள்‌” என்று கான்‌ பிச்சை கேட்டுத்‌ திரிவ 
தன்‌ கருத்து யாது என்பதை நீங்கள்‌ இதன்‌ மூலம்‌ அறிந்திருக்‌ 
அக்‌ கூடும்‌. 


15 
அறநெறி வாழ்க்கை 


கொழும்பில்‌ உள்ள ஸர்ஹிரா தல்லூரி மாணவர்கள்‌ அடங்‌ 
கிய கூட்டம்‌ ஒன்றில்‌ காந்திஜி பேசிய விவரங்கள்‌ கீழே கொடுக்‌ 
கப்பட்டுள்ளன : 

தென்னாப்பிரிக்காவில்‌ கான்‌ இன்பத்தில்‌ திளைத்திருச்த காட்‌ 
களை நீங்கள்‌ நினைப்பூட்டினீர்கள்‌. எனது வாழ்க்கையிலே எனது 
நாட்டு முஸ்லிம்‌ நண்பர்களுடன்‌ நெருங்கிய தொடர்புகொண்டு 
வாழ்ந்த காலம்‌ என்று அந்த காட்களைச்‌ சொல்லிவிடலாம்‌. 
1893-ஆம்‌ வருட ஆரம்பத்தில்‌, மிகவும்‌ உயர்ந்த, பண்பட்ட 
முஸ்லிம்கள்‌ சிலரோடு பழகும்‌ வாய்ப்பு எனக்குக்‌ கிடைத்தது. 
அவர்களிடையே எனக்குச்‌ செல்வாக்கும்‌ உண்டு. எனவே, 
உங்களோடு கலந்து பழகும்‌ பொருட்டு, நீங்கள்‌ என்னை அழைத்‌ 
துதைக்‌ கண்டு கரன்‌ ஆச்‌ சரியப்படவில்லை. 


நான்‌ கொழும்புக்குக்‌ கப்பலேறுவதற்கு முன்‌, டில்லி 
யிலுள்ள ஜமியா கல்லூரிப்‌ பேராசிரியர்களோடும்‌, மாணவர்‌ 
களோடும்‌ கலந்து பழகியதை, இந்தியச்‌ செய்திப்‌ பத்திரி 
கையைப்‌ படிக்கும்‌ பழக்கமுடையவர்கள்‌ படித்திருப்பீர்கள்‌. 
இன்னும்‌ வேறுபல நிகழ்ச்சிகளில்‌ கலந்துகொள்ள வேண்டி 
மீருப்பதால்‌, பிரசங்கம்‌ புரிவதற்குப்‌ போதிய அவகாசமில்லை. 


728 கல்வி 


எனவே டில்லியிலுள்ள பையன்‌ களுக்குச்‌ சொன்னவற்றையே உங்‌ 
களுக்கு நான்‌ இங்கு சுருக்கமாகச்‌ சொல்லப்‌ போகிறேன்‌. 


இந்தப்‌ பெரிய கல்லூரியில்‌ நீங்கள்‌ படிக்கும்‌ படிப்பெல்‌ 
லாம்‌, பரிசுத்தமான ஒழுக்கம்‌ என்ற அஸ்திவாரத்தின்‌ மீது 
உருவாக்கப்பட வேண்டும்‌. இல்லையேல்‌, அதனால்‌ யாதொரு 
கலனும்‌ இல்லை. 


சில ஆண்டுகளுக்குள்ளேயே நீங்கள்‌ அடைந்திருக்கும்‌ அற்‌ 
புதமான முன்னேற்றத்தையும்‌, உணர்ச்சியோடும்‌ உற்சாகத்‌ 
தோடும்‌ இங்கு காரியங்கள்‌ நடையபெறுவதையும்‌ நீங்கள்‌ வெளி 
யிடும்‌ பத்திரிகைகளின்‌ மூலமாக நான்‌ தெரிந்து கொண்டேன்‌. 
இவற்றைக்‌ கண்டு என்னால்‌ ஆச்சரியப்படாமல்‌ இருக்க முடிய 
வில்லை. அஸ்திவாரக்‌ கல்காட்டு வைபவத்தின்‌ போது, கவர்ன 
ருக்கு வாசித்துக்‌ கொடுத்த அறிக்கையை இப்போதுதான்‌ 
படித்தேன்‌, ஈல்லொழுக்கம்‌ என்ற அஸ்திவாரக்‌ கல்லை காட்டி, 
அதன்மீது கற்கள்‌ கற்களாக அடுக்கி, இந்தக்‌ கட்டிடத்தை 
காம்‌ கட்டி வருவோமாயின்‌, எவ்வளவு சிறந்ததாக இருக்கும்‌ 
என்று நான்‌ எண்ணினேன்‌. அந்த அஸ்திவாரத்தின்‌ மீது நாம்‌ 
கட்டிடத்தைக்‌ கட்டுவோமாயின்‌, பிற்காலத்தில்‌ இந்தக்‌ 
கட்டிடத்தைப்‌ பார்க்கும்போது ஈமக்கு உவகையும்‌ பெருமிதமும்‌ 
உண்டாகும்‌. ஒழுக்கம்‌ என்பது சுண்ணாம்பினாலும்‌ கல்லினாலும்‌ 
கட்டக்கூடிய பொருளன்று. ஒழுக்கம்‌ என்பதைச்‌ சொந்த 
முயற்சியினாலேயே கட்டவேண்டும்‌. பிறருடைய உதவி கொண்டு 
கட்டிவிடலாம்‌ என்பது இயலாத காரியம்‌. புத்தகங்களின்‌ பக்‌ 
கங்களிலிருந்து ஒழுக்கம்‌ என்பதை கல்லூரித்‌ தலைவரோ 
அல்லது பேராசிரியர்களோ எடுத்து வழங்க முடியாது. 


ஹிந்து மதம்‌, கிறிஸ்தவ மதம்‌ ஆகிய இன்னும்‌ உலகிலுள்ள 
வேறு பல மதங்களையும்‌ நான்‌ ஆராய்ச்சி செய்து வந்கேன்‌. 
அப்போது வேறுபாடுகள்‌ பல இருப்பினும்‌, அடிப்படையில்‌ சகல 
மதங்களிலும்‌ ஒற்றுமை நிலவியதைக்‌ கண்டேன்‌. உண்மையும்‌ 
குற்றமற்றதன்மையும்‌ அனைத்துக்கும்‌ பொதுவானதாக அமைந்து 
இருக்கின்றன. பலாத்காரம்‌ செய்யாமை, கொலை செய்யாமை 
ஆகிய இரண்டையுமே நான்‌ குற்றமற்ற தன்மை என்று சொல்லு 
கிறேன்‌. உண்மையையும்‌ குற்றமற்ற தன்மையையும்‌ பாதுகாக்க 
நீங்கள்‌ முன்வருவீர்களாயின்‌, பலமான அஸ்திவாரத்தின்‌ மீதே 
உங்கள்‌ வாழ்க்கை கடைபெறுகிறது என்ற உணர்ச்சி உங்களுக்கு 
ஏற்படும்‌. 

தாராளமாகப்‌ பணமுடிப்பு அளித்ததற்காக உங்களுக்கு நான்‌ 
கன்றி செலுத்துகிறேன்‌. இந்தியாவில்‌ கோடிக்கணக்கான மக்கள்‌ 
பசியால்‌ வருந்துகிறார்கள்‌. அவர்களுக்கு வேலை தேடிக்‌ 
கொடுக்கும்‌ பொருட்டு இந்தத்‌ தொகை பயன்படுத்தப்படும்‌. 
ஹிந்துக்கள்‌, முஸ்லிம்கள்‌, கிறிஸ்தவர்கள்‌ ஆகிய எல்லோரிடை 
யேயும்‌ வேலையில்லாமல்‌ தவிப்பவ்ர்கள்‌ உண்டு. இந்த நன்‌ 
கொடையைத்‌ தந்து, பசியால்‌ வருந்தும்‌ கோடிக்கணக்கான 


அறநெறி வாழ்க்கை 729 


மக்களுடன்‌ நீங்கள்‌ ஒருவாறு தொடர்பு கொண்டுவிட்டீர்கள்‌ 
எனலாம்‌. இதைக்‌ கண்டு கடவுள்‌ மகிழ்ச்சி அடைவார்‌. நீங்கள்‌ 
கொடுத்த இந்தத்‌ தொகை எதற்காக உபயோகப்படுத்தப்படும்‌ 
என்பதை நீங்கள்‌ அறிந்து கொள்ளாவிட்டால்‌, நீங்கள்‌ கொண்‌ 
டுள்ள தொடர்பு வலிமையற்ற தொடர்பாகவே ஆகிவிடும்‌. எண்‌ 
உடல்‌ மீது கிடக்கும்‌ துணியைப்‌ போன்ற துணிகளை உற்பத்தி 
செய்யும்‌ பொருட்டே இந்தப்‌ பணம்‌ உபயோகிக்கப்படும்‌, 
இதனால்‌, வேலையில்லாது தவிக்கும்‌ ஆண்களுக்கும்‌ பெண்‌ 
களுக்கும்‌ வேலை கிடைக்கும்‌. இப்படி உற்பத்தி செய்த துணிக்‌ 
குக்‌ கதர்‌ என்று பெயர்‌. இதை வாங்கி அணிபவர்களை நீங்கள்‌ 
கரண இயலாவிட்டால்‌, இந்தப்‌ பணத்தினால்‌ எவ்வித. பலனும்‌ 
இல்லை. 


கமது நாகரிக வாழ்க்கையையும்‌, நாகரிக மோகத்தையும்‌ 
கிருப்தி செய்து கொள்ளுவதற்கு ஏற்ற காலம்‌ இது, இந்தியா 
வில்‌ வசிக்கும்‌ கோடிக்கணக்கான மக்களுடன்‌ ஒரு நிரந்தரமான 
தொடர்பை நீங்கள்‌ வைத்துக்‌ கொள்ள விரும்பினால்‌, நீங்கள்‌ 
இனி கதர்‌ அணிவீர்கள்‌ என்பது நிச்சயம்‌. 


பின்‌ சேர்க்கைப்‌ பகுதி 


மகாத்மாவின்‌ மணிமொழிகள்‌ 


[காந்திஜி, தமது சுயசரிதையில்‌ கல்வி சம்பந்த. 
மாகக்‌ குறிப்பிட்டுள்ள விவரங்கள்‌ முந்திய பகுதி. 
களில்‌ சேர்க்கப்படவில்லை. சுவைமிக்க அவ்‌: 
விவரங்கள்‌ “கல்வி” என்ற தலைப்புடன்‌ வெளியாகும்‌ 
இந்தத்‌ தொகுப்பில்‌ இடம்‌ பெற்றாலன்றி, இது 
நிறைவு பெற்றதாகாது. எனவே, சுருக்கமாகத்‌. 
தொகுக்கப்பட்டுள்ள அவ்‌ விவரங்களை, அதாவது 
காந்திஜி கல்வியை யொட்டிக்‌ கூறியுள்ள மணி: 
மொழிகளை இப்‌ பகுதியில்‌ காணலாம்‌:] 


1 


எனக்குச்‌ சுமார்‌ ஏழு வயது இருக்கலாம்‌, ராஜஸ்தானிக. 
மன்றத்தில்‌ உறுப்பினராவதற்காக என்‌ தந்தையார்‌, போர்பந்தரி: 
லிருந்து ராஜ்கோட்டுக்குச்‌ சென்றார்‌. : அங்கே என்னை ஓர்‌ 
ஆரம்பப்‌ பாடசாலையில்‌ சேர்த்தார்கள்‌. அந்த நாட்களில்‌ 
எனக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுத்த உபாத்தியாயர்களின்‌ 
பெயர்கள்‌ உட்பட எல்லா விவரங்களுமே எனக்கு நன்றாக. 
ஞாபகம்‌ இருக்கின்றன. போர்பக்தரில்‌ இருந்ததைப்‌ போன்றே. 
இங்கும்‌ என்னுடைய படிப்பைப்பற்றி முக்கியமாக குறிப்பிடக்‌ 
கூடியது எதுவுமில்லை. சாதாரண நடுத்தர மாணவனாகவே கான்‌ 
இருந்திருப்பேன்‌. இந்தப்‌ பள்ளிக்கூடத்திலிருந்து ஈகரை அடுத்‌ 
திருந்த ஒரு பள்ளிக்கு என்னை அனுப்பினார்கள்‌. பன்னிரண்டு 
வயதாகிவிடவே பிறகு உயர்தரப்‌ பள்ளியில்‌ சேர்த்தனர்‌. 
இந்தக்‌ குறுகிய காலத்தில்‌ என்‌ ஆசிரியர்களிடத்திலோ, என்‌ 
பள்ளித்‌ தோழர்களிடத்திலோ ஒரு பொய்யேனும்‌ எப்பொழுதும்‌ 
நான்‌ சொன்னதாக எனக்கு ஞாபகமில்லை. எனக்குக்‌ கூச்சம்‌ 
அதிகம்‌ ; யாருடனும்‌ பேசமாட்டேன்‌. என்‌ புத்தகங்களும்‌ என்‌ 
பாடங்களுமே எனக்கு உற்ற தோழர்கள்‌, சரியான நேரத்தில்‌ 
பள்ளிக்கூடத்துக்குப்‌ போய்விடுவது, பள்ளிக்கூடம்‌ விட்டதும்‌, 
வீட்டுக்கு ஓடி வந்துவிடுவது- இதுவே எனது அன்றாடப்‌ பழக்கம்‌.. 
யாருடனும்‌ பேசவே பிடிக்காதாகையால்‌ உண்மையில்‌ ஓட்ட 
மாகத்தான்‌ வீடு வந்து சேருவேன்‌. இல்லாவிட்டால்‌ வழியில்‌: 
யாராவது என்னைக்‌ கேலி செய்துவிடுவார்களோ என்று பயம்‌. 


784 பின்சேர்க்கைப்‌ பகுதி 


உயர்தரப்‌ பள்ளியில்‌ நான்‌ படித்த முதல்‌ ஆண்டில்‌ பரீட்சை 
யின்போனு நிகழ்ந்த சம்பவம்‌ ஒன்று உண்டு. அது இங்கே 
குறிப்பிடச்தக்கது. கல்வி இலாகா இன்ஸ்பெக்டர்‌ ஸ்ரீ கைலஸ்‌ 
அப்பள்ளிக்கூடச்‌ சோதனைக்காக வந்திருந்தார்‌. எழுத்துக்‌ கூட்டி 
எழுதும்‌ பயிற்சிக்காக அவர்‌ எங்களுக்கு ஜந்து சொற்களைக்கூறி 
அவற்றை எழுதச்‌ சொன்னார்‌. அதில்‌ ஒரு சொல்‌ “கெட்டில்‌ 
(Kettle) என்பது. அதை நான்‌ தவறாக எழுதிவிட்டேன்‌. உபாத்‌ 
தியாயர்‌ தம்‌ கால்‌ பூட்ஸ்‌ முனையால்‌ என்‌ காலைச்‌ சீண்டிக்‌ 
தூண்டினார்‌. நரன்‌ புரிக்துகொள்ளவில்லை. நாங்கள்‌ பக்கத்துப்‌ 
பையனைப்‌ பார்த்துக்‌ காபி" அடிக்காமல்‌ பார்த்துக்‌ கொள்ளு 
வதற்காகவே ஆசிரியர்‌ அங்கே இருக்கிறார்‌ என்று நான்‌ எண்‌ 
ணில்‌ கொண்டிருந்தேன்‌. ஆகையால்‌, என்‌ பக்கத்துப்‌ பைய 
னின்‌ சிலேட்டைப்‌ பார்த்து அப்பதத்தின்‌ எழுத்துக்களைக்‌ 
காப்பியடிக்க அவர்‌ என்னைத்‌ தூண்டுகிறார்‌ என்பதை நான்‌ 
அறியவில்லை, இதன்‌ பலன்‌ என்னவெனில்‌, என்னைக்‌ தவிர 
மற்ற எல்லாப்‌ பிள்ளைகளும்‌ அப்பதத்தைச்‌ சரியாக எழுதி 
யிருந்தனர்‌. நான்‌ ஒருவனே முட்டாளாக இருந்துவிட்டேன்‌. 
ந்த முட்டாள்தனத்தை நான்‌ உணரும்படி செய்வதற்கு 
ஆசிரியர்‌ பிறகும்‌ முயற்சி செய்தார்‌. ஆனால்‌, அதனாலும்‌ பய 
னில்லை. “காபி” அடிக்கும்‌ வித்தையை நான்‌ என்றுமே கற்றுக்‌ 
கொள்ள முடியவில்லை. 


என்றாலும்‌, என்‌ ஆசிரியரிடம்‌ நான்‌ கொண்டிருக்க மதிப்பை 
இச்சம்பவம்‌ கொஞ்சமும்‌ குறைத்துவிடவில்லை. பெரியவர்‌ 
களிடம்‌ இருக்கும்‌ குறைகளைக்‌ காண்ப தில்‌ குருடனாகவே இருந்து 
விடுவது எனது சுபாவம்‌. இதே ஆசிரியரின்‌ வேறு பல குறை 
பாடுகளையும்‌ பின்னால்‌ அறியலானேன்‌. என்றாலும்‌, அவரிடம்‌ 
நான்‌ வைத்திருந்த மதிப்பு மாத்திரம்‌ குறையவே இல்லை. 
ஏனெனில்‌, பெரியவர்களின்‌ கட்டளைகளை நிறைவேற்றிவிட்டு, 
அவர்களுடைய செய்கைகளைக்‌ கவனிக்காமல்‌ இருந்துவிட நான்‌ 
கற்றுக்கொண்டிருந்கேன்‌. 


அதே காலத்தில்‌ நடந்த மற்றும்‌ இரு சம்பவங்கள்‌ என்‌ 
நினைவில்‌ இன்றும்‌ அப்படியே இருந்து வருகின்றன. என்‌ பாடப்‌ 
புத்தகங்களைத்‌ தவிர வேறு எதையும்‌ படிப்பதில்‌ எனக்குப்‌ 
பொதுவாக விருப்பம்‌ இருக்ததில்லை. அன்றாடம்‌ பாடங்களைச்‌ 
சரிவரப்‌ படி த்துவிட வேண்டும்‌. ஏனெனில்‌, சரியாகப்‌ படிக்காத 
தற்காக ஆசிரியரின்‌ கண்டன தண்டனைகளுக்கு ஆளாவது 
எனக்குப்‌ பிடிக்காது என்பதுடன்‌ அவரை ஏமாற்றவும்‌ நான்‌ 
விரும்பவில்லை, ஆகையால்‌, பாடங்களைக்‌ கட்டாயம்‌ படித்து 
விடுவேன்‌. ஆனால்‌, அவற்றில்‌ அடிக்கடி என்‌ புத்தி செல்லாது. 
இவ்வாறு பாடங்களையே சரியாக படிக்காமல்‌ இருக்கும்போது 
மேற்கொண்டு வேறு புத்தகங்களைப்‌ படிப்பது என்பதற்கே இட 
மில்லை. ஆனால்‌ ஏன்‌ கந்தையார்‌ வாங்கி மிருந்த 'சிரவணனின்‌ 


மகாத்மாவின்‌ மணிமொழிகள்‌ 735 


பிதிர்‌ பக்தி நாடகம்‌' (இது கிரவணன்‌ பெற்றோரிடம்‌ கொண்‌ 
டிருந்த பக்தியைப்‌ பற்றிய நாடகம்‌) என்ற: புத்தகம்‌ என்‌ 
கண்ணில்‌ எப்படியோ பட்டது. தீவிரமான சிரத்தையுடன்‌ அப்‌ 
புத்தகத்தைப்‌ படித்தேன்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ எங்கள்‌ ஊருக்குப்‌ 
படங்களைக்‌ காட்டுவோரும்‌ வந்திருந்தார்கள்‌. கான்‌ பார்த்த 
படங்களில்‌ ஒன்று கண்ணிழந்த தன்னுடைய தாய்‌ தந்‌தையரைச்‌ 
சிரவணன்‌ கூடையில்‌ வைத்துக்‌ காவடியாகத்‌ தோளில்‌ சுமந்து 
கொண்டு போனதைக்‌ காட்டுவது. அப்புத்தகமும்‌ இப்படமும்‌ 
என்‌ மனத்தில்‌ அழியாத முத்திரை போட்டுவிட்டன. * நீ பின்‌ 
பற்றுவதற்கு இது ஒரு சரியான உதாரணம்‌” என்று எனக்கு 
நானே சொல்லிக்கொண்டேன்‌. சிரவணன்‌ இறந்ததால்‌ புத்திர 
சோகத்தோடு பெற்றோர்‌ வருந்தி பிரலாபித்தது என்‌ நினைவில்‌ 
இன்னும்‌ அப்படியே இருந்து வருகிறது. சோகம்‌ மிகுந்த அந்த 
கீதம்‌ என்‌ உள்ளத்தை உருக்கிவிட்டது. என்‌ தந்‌ைத, எனக்காக 
வாங்கியிருந்த வாத்தியத்தில்‌ அந்தக்‌ கீதத்ஷ்த வாசித்தேன்‌. 


மற்றொரு நாடக சம்பந்தமாகவும்‌ இதே போன்ற ஒரு 
சம்பவம்‌ உண்டு, ஏறக்குறைய அதே சமயத்தில்‌, ஒரு நாடகக்‌ 
குழுவினர்‌ நடத்தி வந்த ஒரு நாடகத்தைப்‌ பார்க்க என்‌ தந்தை 
யாரின்‌ அனுமதி பெற்றேன்‌. “அரிச்சந்திரன்‌” என்ற இந்‌ நாடகம்‌, 
என்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளைகொண்டது. எத்தனை தரம்‌ அதைப்‌ 
பார்த்தாலும்‌ எனக்குச்‌ சலிப்பு ஏற்படாது. ஆனால்‌, அதைப்‌ 
போய்ப்‌ பார்க்க எத்தனை தடவைதான்‌ என்னை அனுமதிப்‌ 
பார்கள்‌? அது சதா என்‌ நினைவில்‌ இருந்து வந்தது. எண்ணற்ற 
சமய்ங்களில்‌ எனக்குள்‌ கானே அரிச்சக்கிரனாக நடிக்கிருப்பேன்‌. 
“அரிச்சந்திரனைப்‌ போல எல்லோரும்‌ ஏன்‌ சத்திய சீலர்கள்‌ 
ஆகக்‌ கூடாது 2” என்று அல்லும்‌ பகலும்‌ என்னை நானே கேட்டுக்‌ 
கொள்ளுவேன்‌. சத்தியத்தைக்‌ கடைப்பிடிப்பதும்‌, அதற்காக 
அரிச்சந்திரன்‌ அனுபவித்த துன்பங்களையெல்லாம்‌ அனுபவிப்பது 
மாகிய லட்சியமே ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்கியது. அரிச 
சந்திரனின்‌ கதை, உண்மையிலேயே ஈடந்க ஒன்று என்றே 
கான்‌ ஈம்பிவிட்டேன்‌. அதை நினைத்துப்‌ பல சமயங்களில்‌ 
அழுதும்‌ விடுவேன்‌. அரிச்சந்திரன்‌ சரித்திர புருஷனாக இருக்‌ 
கிருக்க முடியாது என்று என்‌ பகுத்தறிவு இன்று எனக்குக்‌ கூறு 
கிறது. என்னைப்‌ பொறுத்தவரையில்‌ அரிச்சந்திரனும்‌ சிரவண 
னும்‌ வாழ்வின்‌ உண்மைகள்‌. அந்த நாடகங்களைத்‌ கிரும்ப இன்று 
நான்‌ படித்தாலும்‌, முன்போலவே என்‌ மனம்‌ உருகிவிடும்‌ 
என்பது நிச்சயம்‌, 


2 


எனக்கு மணமானபோது நான்‌ உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ 
படித்துக்கொண்டிருந்தேன்‌ என்று முன்பே கூறியிருக்கிறேன்‌. 
நாங்கள்‌ அண்ணன்‌ தம்பிமார்‌ மூன்று பேரும்‌ ஒரே பள்ளிக்‌ 
கூடத்தில்‌ படித்துக்‌ கொண்டிருந்தோம்‌. மூத்த அண்ணன்‌ 


736 பின்சேர்க்கைப்‌ பகுதி 


மிகவும்‌ மேல்‌ வகுப்பில்‌ படித்தார்‌. என்னோடு விவாகமான 
அண்ணனே, எனக்கு ஒரு வகுப்பு மேலே படித்தார்‌. விவா 
கத்தால்‌ எங்கள்‌ இருவருக்கும்‌ ஓர்‌ ஆண்டு வீணாயிற்று. இதன்‌ 
பலன்‌ என்‌ அண்ணனுக்கு . பின்னும்‌ மோசமானதாகவே 
இருந்தது, அவர்‌ படிப்பையே முற்றும்‌ விட்டுவிட்டார்‌. அவரைப்‌ 
போல எத்தனை இளைஞர்கள்‌ இதே கதிக்கு ஆளாகியிருக்‌ 
கிறார்கள்‌ என்பதைக்‌ கடவுளே அறிவார்‌. இன்றைய நமது 
ஹிந்து சமுகத்தில்‌ மட்டுமே படிப்பும்‌ கல்யாணமும்‌ ஏக 
காலத்தில்‌ நடைபெறுகின்றன. 


நான்‌ தொடர்ந்து படித்தேன்‌. உயர்நிலைப்பள்ளியில்‌ என்னை 
மந்தமானவன்‌ என்று யாரும்‌ எண்ணவில்லை. என்‌ உபாத்தி 
யாயர்கள்‌ என்னிடம்‌ எப்பொழுதும்‌ அன்போடு இருந்தார்கள்‌. 
என்‌ படிப்பின்‌ அபிவிருத்தி, ஈடத்தை ஆகியவை பற்றி ஆண்டு 
கோறும்‌ பெற்றோருக்கு நற்சாட்சிப்‌ பத்திரம்‌ அனுப்பப்படும்‌. 
கெடுதலான பத்திரம்‌ என்னைக்‌ சூறித்து ஒரு தடவையேனும்‌ வந்த 
தில்லை. உண்மையில்‌ நான்‌ இரண்டாம்‌ வகுப்பில்‌ தேறிய பிறகு 
பரிசுகளையும்‌ பெற்றேன்‌. ஐந்தாம்‌, ஆறாம்‌ வகுப்புகளில்‌ முறையே 
கான்கு ரூபாயும்‌, பத்து ரூபாயும்‌ உபகாரச்‌ சம்பளங்களா 
கப்‌ பெற்றேன்‌. இவைகளை நான்‌ அடைக்தகற்கு என்‌ திறமையை 
விட என்னுடைய நல்லகிர்ஷ்டமே காரணம்‌. ஏனெனில்‌, இந்த 
உபகாரச்‌ சம்பளம்‌ எல்லோருக்கும்‌ உரியதன்று. கத்தியவாரில்‌ 
சோராத்‌ பகுதியிலிருந்து வரும்‌ சிறந்த மாணவர்களுக்கு 
மாத்திரமே அது உண்டு. அந்த நரட்களில்‌ நாற்பது முதல்‌ ஐம்‌ 
பது பேர்‌ வரையில்‌ கொண்ட ஒரு வகுப்பில்‌ சோராத்திலிருந்து 
வரும்‌ மாணவர்கள்‌ பலர்‌ இருப்பதில்லை. 


என்‌ திறமையில்‌ எனக்குப்‌ பிரமாதமான மதிப்பு இருந்த 
தில்லை என்பதே ஞாபகம்‌, எனக்குப்‌ பரிசுகளும்‌ உபகாரச்‌ 
சம்பளங்களும்‌ திடைக்கும்போதெல்லாம்‌ கான்‌ ஆச்சரியப்படுவது 
வழக்கம்‌. ஆனால்‌, எனது நன்னடத்தையை நான்‌ சர்வ ஜாக்கிர 
தையாகக்‌ காப்பாற்றி வந்தேன்‌. இதில்‌ சிறிது குறை ஏற்பட்‌ 
டாலும்‌ கண்ணீர்‌ விட்டு அமுது விடுவேன்‌. கண்டிக்கப்பட்‌ 
டாலோ, கண்டிக்கப்பட வேண்டியவன்‌ என்று உபாத்தியாயர்‌ 
கருதிவிட்டாலோ, என்னால்‌ சகிக்க முடியாது. ஒரு தடவை அடி 
பட்டதாக எனக்கு நினைவிருக்கிறது. அடிபட்டதற்காக நான்‌ 
வருத்தப்படவில்லை; கான்‌ அடிபட வேண்டியவன்‌ என்று கருதப்‌ 
பட்டதே எனக்கு அதிக வருத்தத்தை அளித்தது. அதற்காகப்‌ 
பரிதாபகரமாக அழுதேன்‌. முதல்‌ வகுப்பிலோ, இரண்டாம்‌ 
வகுப்பிலோ படித்தபோது கடந்தது அது. நான்‌ ஏழாம்‌ 
வகுப்பில்‌ படித்துக்‌ கொண்டிருந்தபோது அத்தகைய மற்றொரு 
சம்பவம்‌ நிகழ்ந்தது. அச்சமயம்‌ தோராப்ஜி எதுல்ஜி ஜிமி 
தலைமையாசிரியராக இருந்தார்‌, மாணவர்களுக்கெல்லாம்‌ அவ 
ரிடம்‌ அதிகப்‌ பிரியம்‌. அதே சமயத்தில்‌ கட்டு கிட்டங்லில்‌ மிகல்‌ 
கண்டிப்பானவர்‌ ; குறிப்பிட்ட முறைப்படி காரியங்களைச்‌ செம்‌ 
பவர்‌; ஈன்றுகப்‌ போதிப்பவருங்கூட., அவர்‌ மேல்வகுப்புப்‌ 


மகாத்மாவின்‌ மணிமொழிகள்‌ 737 


பையன்களுக்குத்‌ தேகாப்பியாசத்தையும்‌, கிரிக்கெட்டையும்‌ 
கட்டாயமாக்கி விட்டார்‌. இந்த இரண்டும்‌ எனக்குப்‌ பிடிக்க 
வில்லை. இவை கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்னால்‌ நான்‌ 
தேகாப்பியாசம்‌ செய்ததோ, கிரிக்கெட்‌, அல்லது கால்‌ பந்து 
விச யாடியதோ இல்லை. ஒன்றிலும்‌ சேராமல்‌ நான்‌ ஒதுங்கி 
இருந்துவிட்டதற்கு எனக்கிருந்த கூச்சம்‌ ஒரு காரணம்‌. அப்படி 
இருந்துவீிட்டது தவறு என்பதை இப்பொழுது அறிகிறேன்‌. 
படிப்புக்கும்‌ தேகப்பயிற்சிக்கும்‌ சம்பந்தமே இல்லை என்ற 
தவறான கருத்தும்‌ அப்பொழுது எனக்கு இருந்தது. ஆனால்‌, 
இன்று பாடத்திட்டத்தில்‌ மனப்‌ பயிற்சிக்கு எவ்வளவு இடம்‌ 
அளிக்கப்படுகிறதோ, அவ்வளவு உடற்பயிழ்சிக்கும்‌ அளிக்கப்பட 
வேண்டும்‌ என்பதை அறிவேன்‌. 


என்றாலும்‌, தேகப்‌ பயிற்சியில்‌ கலந்துகொள்ளாமல்‌ இருந்து 
விட்டதனால்‌ எனக்கு அதிகத்‌ தீமை எதுவும்‌ ஏற்பட்டுவிடவில்லை 
என்றும்‌ கூறுவேன்‌. இதற்கு ஒரு காரணம்‌ உண்டு. திறந்த 
வெளியில்‌ நீண்ட தூரம்‌ நடப்பதால்‌ ஏற்படக்கூடிய நன்மை 
களைக்‌ குறித்துப்‌ புத்தகங்களில்‌ படி ததிருந்கேன்‌. இந்த யோசனை 
எனக்குப்‌ பிடித்ததால்‌, நீண்ட நேரம்‌ நடக்கும்‌ பழக்கம்‌ எனக்கு 
ஏற்பட்டது. அப்பழக்கம்‌ இன்னும்‌ எனக்கு இருக்கிறது. இதன்‌ 
பயனாக என்‌ உடல்‌ நன்கு வலுப்பெற்றது. 

தேகாப்பியாச வகுப்புக்குப்‌ போக கான்‌ விரும்பாததற்குக்‌ 
காரணம்‌, என்‌ தந்தைக்குப்‌ பணிவிடை செய்ய வேண்டும்‌ 
என்று எனக்கிருந்த ஆர்வமேயாகும்‌. பள்ளிக்கூடம்‌ விட்டதும்‌, 
பேரே அவசரமாக வீட்டுக்குப்‌ பேய்‌ அவருக்குப்‌ பணிவிடை 
செய்வேன்‌. இந்தச்‌ சேவை செய்வதற்குக்‌ கட்டாயத்‌ தேகப்‌ 
பயிற்சி இடையூறாக இருந்தது. என்‌ தந்தைக்கு கான்‌ பணி 
விடை செய்ய வேண்டுமாகையால்‌, தேகப்‌ பயிற்சி வகுப்புக்குப்‌ 
போகாதிருக்க அனுமதிக்குமாறு ஸ்ரீ ஜிமியிடம்‌ கோரினேன்‌. 
ஆனால்‌, அவர்‌ என்‌ வேண்டுகோளை ஏற்றுக்‌ கொள்ள மறுத்து 
விட்டார்‌. ஒரு காள்‌ சனிக்கிழமை ; அன்று காலையில்‌ பள்ளிக்‌ 
கூடத்திற்குப்‌ போக வேண்டும்‌. மாலை 4 மணிக்குத்‌ தேகப்‌ 
பயிற்சிக்காக நான்‌ வீட்டிலிருந்து திரும்பவும்‌ பள்ளிக்கூடம்‌ போக 
வேண்டும்‌. நான்‌ பள்ளிக்கூடம்‌ போய்ச்‌ சேருவதற்கு முன்னால்‌ 
அங்கிருந்து பிள்ளைகளெல்லாம்‌ போய்விட்டார்கள்‌. வந்திரும்‌ 
தோரின்‌ கணக்கை ஸ்ரீ ஜிமி மறுகாள்‌ தணிக்கை செய்து பார்த்த 
போது நான்‌ வரவில்லை என்று குறித்திருக்கதைக்‌ கண்டார்‌. ஏன்‌ 
வரவில்லை என்று என்னைக்‌ கேட்டதற்கு நடந்ததைச்‌ சொன்‌ 
னேன்‌. கான்‌ கூறியதை நம்ப அவர்‌ . மறுத்துவிட்டார்‌. ஓர 
ணாவோ அல்லது இரண்டு அணாவோ (எவ்வளவு என்று எனக்குச்‌ 
சரியாக நினைவில்லை) அபராதம்‌ செலுத்தவேண்டும்‌ என்று 
உத்தரவிட்டார்‌. 


பொய்‌ சொன்னதாக நான்‌ தண்டிக்கப்பட்டேன்‌! 
எனக்கு மிகுந்த மனவேதனையாகிவிட்டது. கான்‌ குற்றமற்றவன்‌ 
#7 


798 பின்சேர்க்கைப்‌ பகுதி 


என்பதை நிரூபிப்பது எப்படி? அதற்கு வழியே இல்லை. வேதனை 
தாங்காமல்‌ கதறி அழுதேன்‌. உண்மையுள்ளவன்‌ எச்சரிக்கை 
யுடன்‌ இருப்பவனாகவும்‌ இருக்க வேண்டியது முக்கியம்‌ 
என்பதை உணர்ந்தேன்‌. பள்ளிக்கூடத்தில்‌ கான்‌ அசட்டையாக 
நடந்துகொண்ட முதல்‌ சந்தர்ப்பமும்‌ கடைசிச்‌ சந்தர்ப்பமும்‌ 
இதுதான்‌. முடிவில்‌ அந்த அபராதம்‌ ரத்துச்‌ செய்யப்பட்டு 
விட்டதில்‌ கான்‌ வெற்றியடைந்தேன்‌ என்று இலேசாக ஞாபகம்‌ 
இருக்கிறது. பள்ளிக்கூடம்‌ விட்டதும்‌ நேரே வீட்டுக்கு மான்‌ 
வந்துவிடவேண்டும்‌ என்று தாம்‌ விரும்புவதாகச்‌ தலைமை ஆசிரி 
யருக்கு என்‌ தந்தையே எழுதியதன்‌ பேரில்‌, தேகாப்பியாசத்‌ 
திற்குப்‌ போகவேண்டும்‌ என்பதில்‌ இருந்து விலக்குப்‌ 
பெற்றேன்‌. 

தேகாப்பியாசத்தில்‌ அசட்டையாக இருந்துவிட்டதனால்‌ 
எனக்குத்‌ தீமை ஏற்படாது போனாலும்‌, மற்றோரு விஷயத்தில்‌ 
நான்‌ அசட்டையாக இருந்து வீட்டதன்‌ பலனை இப்பொழுதும்‌ 
அனுபவித்துக்கொண்டு வருகிறேன்‌. கையெழுத்து நன்றாக இருக்க 
வேண்டும்‌ என்பது படிப்பின்‌ ஒரு பகுதியல்ல என்ற கருத்து 
எனக்கு எங்கிருந்து உண்டாயிற்று என்று தெரியவில்லை. கான்‌ 
இங்கிலாந்துக்குப்‌ போகும்‌ வரையில்‌ இந்த அபிப்பிரரயமே 
எனக்கு இருந்தது. பிறகு முக்கியமாகத்‌ தென்னாப்பிரிக்காவில்‌, 
இளம்‌ வக்கீல்களும்‌, தென்னாப்பிரிக்காவில்‌ பிறந்து, அங்கேயே 
படித்த இளைஞர்களும்‌ மிக அழகாக எழுதுவதைக்‌ கண்டபோது 
என்னைக்‌ குறித்து நானே வெட்கப்பட்டதோடு ஆரம்பத்தில்‌ 
அசிரத்தையுடன்‌ இருந்துவிட்ட தற்காக வருந்தவும்‌ செய்தேன்‌. 
மோசமான கையெழுத்தை, அரைகுறையான படிப்புக்கு அறிகுறி 
யாகக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று கருதினேன்‌. கையெழுத்து 
நன்றாக இருக்கும்படி செய்யப்‌ பிறகு முயன்றேன்‌. ஆனால்‌, 
அதற்குக்‌ காலம்‌ கடந்து போய்விட்டது. இளமையில்‌ அசட்டை 
யாக இருந்துவிட்ட தனால்‌ ஏற்பட்ட தீமையைப்‌ பிறகு என்றுமே 
நிவர்த்தி செய்துகொள்ள இயலவில்லை. ஒவ்வோர்‌ இளைஞரும்‌, 
இளம்‌ பெண்ணும்‌, என்னுடைய உதாரணத்தைக்‌ கண்டாவது 
எச்சரிக்கையுடன்‌ இருக்கட்டும்‌ ; கையெழுத்து ஈன்றாக இருக்க 
வேண்டியதும்‌ படிப்பின்‌ ஒரு பகுதி என்பதை அறியட்டும்‌. 
குழந்தைகளுக்கு எழுத்துக்களை எழுதுவதற்குக்‌ கற்றுக்‌ கொடுப்‌ 
பதற்கு முன்னால்‌ சித்திரம்‌ வரையக்‌ கற்றுக்‌ கொடுக்க வேண்‌ 
டும்‌ என்று இப்பொழுது கருதுகிறேன்‌. பூக்கள்‌, பறவைகள்‌ 
போன்றவைகளைக்‌ குழந்தை பார்த்தே தெரிந்துகொள்ளுவதைப்‌ 
போல, எழுத்துக்களையும்‌ அது பார்த்தே தெரிந்துகொள்ளட்டும்‌. 
பொருள்களைப்‌ பார்த்து அவற்றை வரையக்‌ கற்றுக்கொண்ட 
பிறகு எழுத்துக்களை எழுதக்‌ கற்கட்டும்‌. அப்பொழுது அக்‌ 
குழந்தைகளின்‌ கையெழுத்து அழகாக அமையும்‌. 

என்‌ பள்ளிக்கூட நினைவுகளில்‌ குறிப்பிடதீ தக்கவை மற்றும்‌ 
இரண்டு உண்டு. என்‌ விவாகத்தினால்‌ எனக்கு ஒரு வருடப்‌ 
படிப்பு வீணாகிவிட்டது. ஒரு வருப்புத்‌ தாண்டி மேல்‌ வகுப்பில்‌ 


மகாத்மாவின்‌ மணிமொழிகள்‌ 799 


என்னைத்‌ தூக்கிப்போட்டு எனக்கு அந்த ஈஷ்டத்தை ஈடுசெய்து 
விட ஆசிரியர்‌ விரும்பினார்‌. நன்றாக உழைத்துப்‌ படிக்கும்‌ பிள்ளை 
களுக்கே இந்தச்‌ சலுகையை அளிப்பது வழக்கம்‌. நான்‌ மூன்றாம்‌ 
வகுப்பில்‌ ஆறு மாதங்களே படித்தேன்‌. கோடை விடுமுறைக்கு 
முன்னால்‌ நடக்கும்‌ பரீட்சைகளுக்குப்‌ பிறகு என்னை நான்காம்‌ 
வகுப்புக்கு அனுப்பிவிட்டார்கள்‌. கரன்காம்‌ வகுப்பிலிருந்து பல 
பாடங்கள்‌ ஆங்கிலத்திலேயே போதிக்கப்பட்டன. எனக்கோ 
திக்குத்‌ திசை தெரியவில்லை. க்ஷேத்திர கணிதம்‌ புதுப்‌ பாடம்‌. 
ஏற்கனவே அது எனக்கு அவ்வளவு நன்றாகத்‌ தெரியாது. அதை 
ஆங்கிலத்திலும்‌ போதிக்க ஆரம்பிக்துவிட்டதால்‌ எனக்கு இன்‌ 
னும்‌ அதிகக்‌ கஷ்டமாயிற்று. ஆசிரியர்‌ இப்பாடத்தை மிக ஈன்‌ 
றுகவே சொல்லிக்‌ கொடுத்தார்‌. ஆனால்‌ என்னால்‌ விளங்கிக்‌ 
கொள்ள இயலவில்லை. பன்முறையும்‌ மனச்சோர்வடைந்து 
விடுவேன்‌. மூன்றாம்‌ வகுப்புக்கே திரும்பிப்‌ போய்விடலாமா 
என்றும்‌ எண்ணுவேன்‌. இரண்டு வருடப்‌ படிப்பை ஒரே வருடத்‌ 
தில்‌ படித்துவிடலாம்‌ என்பது அதிகப்படியான ஆசை என்றும்‌ 
எனக்குத்‌ தோன்றும்‌. ஆனால்‌, அப்படி மூன்றாம்‌ வகுப்புக்கே 
போய்விடுவது எனக்கு மாத்திரமல்ல, ஆசிரியருக்கும்‌ அவ 
மானம்‌. ஏனெனில்‌, கஷ்டப்பட்டுப்‌ படிக்கக்‌ கூடியவன்‌ நான்‌ 
என்று நம்பியே என்னை மேல்‌ வகுப்பில்‌ சேர்க்க அவர்‌ சிபார்சு 
செய்தார்‌. இந்த இரண்டு அவமானங்களையும்‌ குறித்து எனக்கு 
ஏற்பட்ட பயத்தினால்‌ வீடாப்பிடியாகப்‌ படிக்கலானேன்‌. அதிகச்‌ 
சிரமத்தின்‌ பேரில்‌ யூக்ளிடின்‌ பதின்மூன்றாவது பாடத்திற்கு 
வந்த பிறகு, அந்தப்‌ பாடம்‌ மிக எளிதானது என்று திடீரென்று 
எனக்குத்‌ தோன்றியது. பகுத்தறிவின்‌ சக்தியைக்‌ கொண்டு 
மாத்திரமே கற்றுவிட முடியும்‌ ஒரு பாடம்‌ கஷ்டமானதாகவே 
இருக்க முடியாது. அச்சமயத்திலிருந்து க்ஷேத்திர கணிதம்‌ 
எனக்குச்‌ சலபமானதாகவும்‌ சுவையுள்ளதாகவும்‌ ஆயிற்று. 


என்றாலும்‌, சமஸ்கிருத பாடம்‌ அதிகக்‌ கஷ்டமாகத்தான்‌ 
இருக்கது. கேத்திர கணிதத்தில்‌ மனப்பாடம்‌ செய்ய வேண்டி 
யது எதுவும்‌ இல்லை. ஆனால்‌, சமஸ்கிருதத்திலோ ஒவ்வொன்‌ 
றையும்‌ மனப்பாடம்‌ செய்ய வேண்டும்‌ என்று எண்ணினேன்‌. 
இக்தப்‌ பாடமும்‌ நான்காம்‌ வகுப்பிலிருந்தே சொல்லிக்‌ கொடுக்‌ 
கப்பட்டது. ஆனால்‌, வகுப்புக்குப்‌ போனதும்‌ மனச்சோர்வு 
அடைந்துவிட்டேன்‌. அத்த ஆசிரியரோ கடுமையாக வேலை 
வாங்குகிறவர்‌. பையன்களை நிர்ப்பம்தப்படுத்துவதில்‌ அவருக்கு 
ஒரே ஆசை என்றும்‌ நினைத்தேன்‌. சமஸ்கிருத ஆசிரியருக்கும்‌ 
பர்ஸிய ஆசிரியருக்கும்‌ ஒருவகைப்‌ போட்டியே இருந்து வந்தது. 
“பர்ஸிய பாஷை போதித்த ஆசிரியர்‌ மாணவர்களிடம்‌ அப்படில்‌ 
கண்டிப்பில்லா தவர்‌; பர்ஸீய பாஷை இலகுவானது; அந்த ஆகிரி 
யரும்‌ நல்லவர்‌; மாணவர்களை வருத்துவதில்லை' என்று பையன்‌ 
கன்‌ அடிக்கடி தங்களுக்குள்‌ பேசிக்‌ கொள்ளுவார்கள்‌. “சலபம்‌” 
என்பதில்‌ மயங்கிவிட்டேன்‌; ஒரு காள்‌ பர்ஸிய வகுப்பிலேயே 
போய்‌ உட்கார்ந்து கொண்டேன்‌. நான்‌ இவ்விதம்‌ செய்ததகற்‌ 


740 பின்சேர்க்கைப்‌ பகுதி 


காக சமஸ்கிருத ஆசிரியர்‌ வருத்தப்பட்டார்‌. என்னை அழைத்‌ 
துப்‌ பக்கத்தில்‌ வைத்துக்‌ கொண்டு பின்வருமாறு சொன்னார்‌: 
நீ ஒரு வைஷ்ணவரின்‌ மகன்‌ என்பதை எப்படி மறந்துபோனாய்‌2 
உன்‌ மதத்தின்‌ மொழியை நீ கற்க வேண்டாமா? இதில்‌ உனக்கு 
ஏதேனும்‌ கஷ்டமிருந்கால்‌ என்னிடம்‌ வந்து சொல்லுவதற்‌ 
கென்ன? என்னால்‌ ஆன வரையில்‌ சிரமப்பட்டு மாணவர்களான 
உங்களுக்குச்‌ சமஸ்கிருதம்‌ சொல்லிக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்‌ 
பதே என்‌ விருப்பம்‌. மேலே போகப்‌ போக மனத்தைக்‌ கவரும்‌ 
விஷயங்கள்‌ இம்மொழியில்‌ இருப்பதை நீ அறிவாய்‌. நீ மனம்‌ 
தளர்ந்துவிடக்‌ கூடாது. வா, திரும்பவும்‌ சமஸ்கிருத வகுப்பி 
லேயே வந்து உட்கார்‌.” 


அவர்‌ காட்டிய அன்பினால்‌ வெட்கிப்‌ போனேன்‌. ஆசிரியரின்‌ 
அன்பை அலட்சியம்‌ செய்துவிட என்னால்‌ முடியவில்லை. இந்த 
ஆசிரியரான கிருஷ்ண சங்கர பாண்டியாவை இன்று கான்‌ நன்றி 
யுடனேயே நினைக்கிறேன்‌. ஏனெனில்‌, அப்பொழுது நாண்‌ 
கற்றுக்கொண்ட கொஞ்ச சமஸ்கிருக ஞானமாவது எனக்கு 
இல்லாதிருக்குமாயின்‌, ஈமது சமய நூல்களில்‌ எனக்கு எந்தவித 
மான சிரத்தையும்‌ ஏற்பட்டிராது. அம்மொழியில்‌ இன்னும்‌ 
அதிக ஞானத்தை கான்‌ அடையாது போனேனே என்பதற்காக 
இப்பொழுது மிகவும்‌ வருந்துகிறேன்‌. ஏனெனில்‌ ஓவ்வொரு 
ஹிந்துப்‌ பையனும்‌ பெண்ணும்‌, சமஸ்கிருதத்தை நன்றாகப்‌ படித்‌ 
திருப்பது அவசியம்‌ என்பதை இப்பொழுது உணருகிறேன்‌. 

இந்தியாவில்‌ எல்லா உயர்தரக்‌ கல்வி முறையிலும்‌ தாய்‌ 
மொழியோடு ஹிந்தி, சமஸ்கிருதம்‌, பர்ஸிய மொழி, அரபு, ஆங்கி 
லம்‌ ஆகிய இத்தனை மொழிகளுக்கும்‌ இடமிருக்க வேண்டும்‌ என்‌ 
பது இப்பொழுது எனது அபிப்பிராயம்‌. இந்தப்‌ பெரிய ஜாமி 
தாவைப்‌ பார்த்து யாரும்‌ பயந்துவிட வேண்டியதில்லை. நமது 
கல்வி சரியான முறையில்‌ இருந்து, அந்நிய மொழியின்‌ மூலமே 
எல்லாப்‌ பாடங்களையும்‌ கற்க வேண்டியிருக்கும்‌ கமையும்‌ பிள்ளை 
களுக்கு இல்லாதிருப்பின்‌, இத்தனை மொழிகளையும்‌ கற்பது சஸ்‌ 
கடமாயீராது. அதற்குப்‌ பதிலாக பெரிதும்‌ சந்தோஷமளிப்பு 
தாகவே இருக்கும்‌ என்பது நிச்சயம்‌. ஒரு மொழியை முறைப்படி 
கற்றுக்கொண்டுவிட்டவர்களுக்கு மற்ற மொழிகளையும்‌ கற்றுக்‌. 
கொண்டு விடுவது எளிதாகும்‌. 


ஹிக்தி, குஜராத்தி, சமஸ்கிருதம்‌ ஆகிய மூன்று மொழிகளை 
யும்‌ உண்மையில்‌ ஒரு மொழி என்றே சொல்லலாம்‌. பர்ஸியமும்‌. 
அரபும்‌ அதே போல ஒரு மொழியே. பர்ஸீய மொழி, ஆரிய 
மொழி இனத்தைச்‌ சேர்ந்ததாயினும்‌, பர்ஸிய மொழிக்கும்‌ அரபு 
மொழிக்கும்‌ நெருங்கிய உறவு உண்டு. ஏனெனில்‌, இவ்விரு. 
மொழிகளும்‌ இஸ்லாத்தின்‌ வளர்ச்சியோடு முழு வளர்ச்சியை 
அடைந்திருக்கின்றன. உருது ஒரு தனி மொழி என்று நான்‌ 
கருதுவதில்லை; ஏனெனில்‌ ஹிந்தி இலக்கணமே அதன்‌ இலக்க 
ணம்‌; பர்ஸிய, அரபுச்‌ சொற்களே அதன்‌ சொற்கள்‌. நல்ல கு 


மகாத்மாவின்‌ மணிமொழிகள்‌, 741 


சாத்தி, ஈல்ல ஹிந்தி, ஈல்ல வங்காளி அல்லது ஈல்ல மராத்தி 
கற்க விரும்புவோர்‌ சமஸ்கிருதத்தைக்‌ கற்றாக வேண்டியது எப்‌ 
கடி முக்கியமோ அப்படியே நல்ல உருது கற்பதற்குப்‌ பர்ஸிய, 
அரபு மொழிகளைப்‌ படிப்பது அவசியம்‌. 


0 


எனது ஆறு அல்லது ஏழாவது வயதிலிருந்து பதினாறாம்‌ 
கிராயம்‌ வரையில்‌ நான்‌ பள்ளிக்கூடத்தில்‌ படித்து வந்தேன்‌. 
மதத்தைத்‌ தவிர மற்ற எல்லாவிதமான விஷயங்களைப்‌ பற்றியும்‌ 
எனக்குப்‌ போதித்தார்கள்‌. உபாத்தியாயர்கள்‌, தங்கள்‌ அள 
அில்‌ எவ்விதமான கிரமமுமின்றி எனக்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்கி 
ருக்கக்‌ கூடியவை எனக்குக்‌ கிடைக்கவில்லை என்றே கூறுவேன்‌. 
என்றாலும்‌, அக்கம்‌ பக்கங்களிலிருந்து கொஞ்சங்‌ கொஞ்சமாக 
சமய ஞானம்‌ பற்றி நான்‌ அறிந்து வந்தேன்‌. *சமயம்‌' என்பதை, 
அதன்‌ விரிவான கருத்தில்‌-தன்னைத்‌ தானே அறிதல்‌ அல்லது 
ஆன்ம ஞானம்‌ என்ற பொருளிலேயே-நான்‌ உபயோகிக்கிறேன்‌. 

இந்தச்‌ சமயத்தில்‌, ராமாயண பக்தரான என்‌ பெரியப்பா 
கிள்ளை ஒருவர்‌, நானும்‌ என்‌ சின்ன அண்ணனும்‌ ராமரட்சை 
கற்றுக்‌ கொள்ளுவதற்கு ஏற்பாடு செய்தார்‌. அதை மனப்பாடம்‌ 
செய்தோம்‌. ஒவ்வொரு நாளும்‌ காலையில்‌ குளித்த பிறகு வழக்க 
மாக அதைப்‌ பாராயணம்‌ செய்து வந்தோம்‌. நாங்கள்‌ போர்பந்‌ 
தரில்‌ இருந்த வரையில்‌ அது நடந்து வந்தது. நாங்கள்‌ ராஜ்‌ 
கோட்டை அடைந்ததும்‌ அதை மறந்துவிட்டோம்‌. ஏனெனில்‌, 
அதில்‌ எனக்கு அவ்வளவாக நம்பிக்கை இல்லை. கான்‌ அதைப்‌ 
பாராயணம்‌ செய்து வந்ததற்கு ஒரு காரணம்‌, சுத்தமான உச்ச 
சிப்புடன்‌ ராமரட்சையை என்னால்‌ பாராயணம்‌ செய்ய முடிகிறது 
என்பதில்‌ நான்‌ கொண்டிருந்த பெருமையே யாகும்‌. 


ஆ 


1887-இல்‌ நான்‌ மெட்ரிகுலேஷன்‌ பரீட்சையில்‌ தேறினேன்‌. 
அப்பொழுது அகமதாபாத்‌, பம்பாய்‌ ஆகிய இரு இடங்களில்‌ 
அப்பரீட்சை நடப்பது வழக்கம்‌. நாட்டின்‌ பொதுவான வறுமை 
நிலை காரணமாக, இயற்கையாகவே சமீபத்தில்‌ இருக்கும்‌, 
அதிகச்‌ செலவில்லாத இடத்திற்கே கத்தியவார்‌ மாணவர்கள்‌ 
சென்றனர்‌. என்‌ குடும்பத்தின்‌ வறுமையினால்‌ கானும்‌ அவ்‌ 
விதமே செய்ய வேண்டியதாயிற்று. ராஜ்கோட்டிலிருந்து அக 
மதாபாத்துக்கு முதல்‌ முதலாக, அதிலும்‌ துணையின்றி, நான்‌ 
கிரயாணம்‌ செய்தது அப்பொழுதுதான்‌. 

மெட்ரிகுலேஷன்‌ பரீட்சையில்‌ தேறிய பின்‌ நான்‌ கல்லூரி 
யில்‌ சேர்ந்து தொடர்ந்து படித்துவர வேண்டும்‌ என்று வீட்டி 
லிருந்த பெரியவர்கள்‌ விரும்பினர்‌. பவககரில்‌ ஒரு கல்லூரி 
இருந்தது; பம்பாயிலும்‌ இருந்தது. பவநகரில்‌ படித்தால்‌ 
செலவு அதிகமாகாதாகையால்‌ அங்கே போய்‌ சாமளதாஸ்‌ 


742 பின்சேர்க்கைப்‌ பகுதி 


கல்லூரியில்‌ சேருவதென முடிவு செய்தேன்‌. அவ்வாறே சென்று 
சேர்ந்தும்‌ விட்டேன்‌. ஆனால்‌, அங்கே எனக்குத்‌ திக்குத்‌ திசை 
புரியவில்லை. எல்லாமே எனக்குக்‌ கஷ்டமாக இருந்தது. நான்‌ 
சிரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்பது இருக்கட்டும்‌. முதலில்‌ 
பேராசிரியர்களின்‌ பிரசங்கங்களே எனக்குப்‌ புரியவில்லை. இது 
அப்பேராகிரியர்களின்‌ குற்றமன்று. அக்‌ கல்லூரிப்‌ பேராசிரி 
யர்கள்‌ முதல்‌ தரமானவர்கள்‌ என்று பெயர்‌ பெற்றவர்கள்‌. 
ஆனால்‌, நான்தான்‌ கல்லூரிப்‌ படிப்புக்குப்‌ பண்படுத்தப்படாதவ்‌ 
ஞயிருந்தேன்‌. ஆறு மாதமானதும்‌ வீடு திரும்பினேன்‌. 


மாவ்ஜி தவே என்ற கல்வியறிவுள்ள பிராம்மணர்‌, எங்கள்‌ 
குடும்பத்திற்கு ஈண்பரும்‌ ஆலோசகருமாக இருந்தார்‌, அவர்‌ 
பத்தில்‌ கூர்மையுள்ளவர்‌. என்‌ தந்தையார்‌ இறந்த பிறகும்‌ கூட 
அவர்‌ எங்கள்‌ குடும்பத்துடன்‌ தொடர்பு வைத்திருந்தார்‌. விடு 
முறைக்கு நான்‌ ஊர்‌ போயிருந்தபோது ஒருமுறை அவர்‌ எங்கள்‌ 
வீட்டுக்கு வந்தார்‌. என்‌ தாயாருடனும்‌ என்‌ தமையனாருடனும்‌ 
பேசிக்கொண்டிருந்தபோது என்‌ படிப்பைப்‌ பற்றியும்‌ விசாரித்‌ 
தார்‌. கான்‌ சாமளதாஸ்‌ கல்லூரியில்‌ படிக்கிறேன்‌ என்பதை 
அறிந்ததும்‌ அவர்‌ பின்வருமாறு கூறினார்‌: “இப்பொழுது காலம்‌ 
மாறிப்‌ போய்விட்டது. தக்க படிப்பு இல்லாமல்‌ உங்களில்‌ யாரும்‌ 
உங்கள்‌ தக்தையின்‌ பதவிக்கு வர முடியாது. இப்பொழுது இம்‌ 
பையன்‌ இன்னும்‌ தொடர்ந்து படித்துக்‌ கொண்டிருப்பதால்‌, அப்‌ 
பதவிக்கு இவனைத்‌ தயார்‌ செய்வதில்‌ கவனம்‌ செலுத்த வேண்‌ 
டும்‌. இவன்‌ பி. ஏ. பட்டத்தைப்‌ பெறுவதற்கு நான்கு அல்லத 
ஐந்து ஆண்டுகளாவது ஆகும்‌. அப்படிப்‌ பெறும்‌ பட்டம்‌, 
இவனை ஓர்‌ அறுபது ரூபாய்ப்‌ பதவிக்குத்தான்‌ தகுதி 
யுடையவனாக்குமேயன்றி திவான்‌ பதவிக்குத்‌ தகுகியுடையவளாக்‌ 
காது. என்‌ மகனைப்போல்‌ இவனும்‌ சட்டம்‌ படித்துத்‌ தேர்ச்சி 
பெறவும்‌ அதிக காலமாகும்‌. அதற்குள்‌ திவான்‌ பதவியைப்‌ பெற 
முயலும்‌ வக்கீல்கள்‌ ஏராளமாகிவிடுவார்கள்‌. இதையெல்லாம்‌ 
விட, இவனை இங்கிலாந்துக்கு அனுப்புவது எவ்வளவோ மேல்‌ 
என்று எனக்குத்‌ தோன்றுகிறது. பாரிஸ்டராவது மிக எளிது 
என்று என்‌ மகன்‌ கேவல்ராம்‌ கூறுகிறான்‌. மூன்று வருடங்களில்‌ 
இவன்‌ திரும்பிவிடலாம்‌ செலவும்‌ நான்கு முதல்‌ ஜயாயிரத்திற்கு 
மேல்‌ ஆகாது. இங்கிலாக்திலிருந்து இப்பொழுதுதான்‌ வந்திருக்‌ 
கும்‌ அந்தப்‌ பாரிஸ்டரைப்‌ பாருங்கள்‌, எவ்வளவு நாகரிகமாக 
அவன்‌ வாழ்க்கை நடத்துகிறான்‌; கேட்டால்‌ போதும்‌, அவனுக்‌ 
குத்‌ திவான்‌ பதவி கிடைத்துவிடும்‌. இவ்வருடமே மோகன தாணை 
இங்கிலாந்துக்குக்‌ கட்டாயம்‌ நீங்கள்‌ அனுப்பிவிட வேண்டும்‌ 
என்றே நான்‌ கூறுவேன்‌. இங்கிலாந்தில்‌ கேவல்ராமுக்கு அநேக 
நண்பர்கள்‌ இருக்கிறார்கள்‌, அவர்களுக்கெல்லாம்‌ அவன்‌ அறி 
முகக்‌ கடிகுங்கள்‌ கொடுப்பான்‌. மோகனதாஸ்‌ அங்கே சுகமாக 
இருந்துவிட்டு வரலாம்‌!* 

மாவ்ஜி தவேயை, ஜோஷிஜி என்று சொல்லுவது வழக்கம்‌. 
அவர்‌ என்னைத்‌ திரும்பிப்‌ பார்த்து, “இங்கே படிப்பதைவிட 


மகாத்மாவின்‌ மணிமொழிகள்‌ 743 


இங்கிலாந்துக்குப்‌ போகவே நீ விரும்புகிறாயல்லவா?” என்று 
முழு நம்பிக்கையுடன்‌ கேட்டார்‌. இதை விட எனக்கு மகிழ்ச்சி 
தரக்கூடியது வேறு, எதுவும்‌ இருக்க முடியாது. கஷ்டமான கல்‌ 
லூரிப்‌ படிப்புடன்‌ நான்‌ தொல்லைப்பட்டுக்‌ கொண்டிருந்தேன்‌. 
ஆகையால்‌, இந்து யோசனையை உடனே ஏற்றுக்கொண்டு, 
என்னை எவ்வளவு சீக்கிரத்தில்‌ அனுப்புகிறீர்களோ அவ்வள 
வுக்கு நல்லது” என்றேன்‌. “'சிக்கிரத்தில்‌ பரீட்சைகளில்‌ தேறி 
விடுவது என்பது எளிதான வேலையே அல்ல. எனவே, என்னை 
வைத்தியத்‌ தொழில்‌ பயிற்சிக்கு அனுப்பக்கூடாதா?”! என்று 
கேட்டேன்‌. 


என்‌ சகோதரர்‌ உடனே குறுக்கிட்டு இவ்வாறு கூறினார்‌: 
அது தந்தைக்குப்‌ பிடிப்பதேயில்லை. அவர்‌ உன்னை மனத்தில்‌ 
வைத்துக்கொண்டே, பிணங்களை அறுத்துச்‌ சோதிப்பது வைஷ்‌ 
ணவர்களாகிய கமக்குத்‌ தகாது” என்று சொன்னார்‌. நீ வக்கீல்‌ 
ஆக வேண்டும்‌ என்றுதான்‌ அவர்‌ விரும்பினார்‌." 


ஜோஷிஜி இடை. மறித்துக்‌ கூறியதாவது: காந்திஜியைப்‌ 
போல்‌ வைத்தியத்‌ தொழில்‌ கூடாது என்பனவல்ல நான்‌. ஈமது 
சாத்திரங்களும்‌ அதற்கு விரோதமாகக்‌ கூறவில்லை. ஆனால்‌, ஒரு 
வைத்தியப்‌ பட்டம்‌ உன்னைத்‌ திவான்‌ ஆக்கிவிடாது. நீ திவானாக 
வேண்டும்‌; சாத்தியமானால்‌ இன்னும்‌ பெரிய பதவியையும்‌ பெற 
வேண்டும்‌ என்று கான்‌ விரும்புகிறேன்‌. அப்படியானால்தான்‌ உன்‌ 
னுடைய பெரிய குடும்பத்தை நீ காப்பாற்ற முடியும்‌. காலம்‌ வேக 
மாக மாறிக்கொண்டே போகிறது. நாளுக்கு நாள்‌ கஷ்டமாகிக்‌ 
கொண்டும்‌ வருகிறது. ஆகையால்‌, மிகப்‌ புத்திசாலித்தனமான 
காரியம்‌ பாரிஸ்டராகிவிடுவதுதான்‌!”” என்‌ தாயாரைப்‌ பார்த்து 
அவர்‌ கூறியதாவது: “ இப்பொழுது நான்‌ புறப்பட வேண்டும்‌. நான்‌ 
கூறியதை நன்றாக யோகிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. 
கான்‌ திரும்ப இங்கே வரும்போது இங்கிலாந்துக்குப்‌ புறப்படுவ 
தற்கான ஏற்பாடுகளைக்‌ குறித்து கான்‌ அறியலாம்‌ என்று எதிர்‌ 
பார்க்கிறேன்‌. ஏதாவது ஒருவகையில்‌ நாள்‌ உதவி செய்ய முடியு 
மென்றால்‌ நிச்சயமாக எனக்குத்‌ தெரிவியுங்கள்‌.” 


ஜோஷிஜி போய்விட்டார்‌; நானும்‌ மனக்கோட்டைகள்‌ கட்ட 
லானேன்‌. 


என்‌ தாயார்‌ மாத்திரம்‌ இன்னும்‌ என்னை, இங்கிலாந்துக்கு 
அனுப்ப விரும்பாமலேயே இருந்தார்‌. நுட்பமாக எல்லா விவரங்‌ 
களையும்‌ விசாரித்துக்‌ கொண்டிருந்தார்‌. வாலிபர்கள்‌ இங்கிலாக்‌ 
துக்குப்‌ போய்க்‌ கெட்டுவிடுகிறார்கள்‌ என்று யாரோ ஒருவர்‌ அவ 
ருக்குச்‌ சொல்லிவிட்டார்‌. இன்னும்‌ யாரோ ஒருவர்‌, “அவர்கள்‌ 
மாமிசம்‌ சாப்பிட ஆரம்பித்துவிடுகிறார்கள்‌' என்று சொல்லிவிட்‌ 
டார்‌. “குடிக்காமல்‌ அங்கே அவர்களால்‌ இருக்கவே முடியாது” 
என்று இன்னும்‌ ஒருவர்‌ ' சொல்லியிருந்தார்‌. '*இவைகளுக்கெல்‌ 
லாம்‌ நீ என்ன சொல்லுகிறாய்‌?” என்று தாயார்‌ என்னைக்‌ கேட்‌ 


744 பின்சேர்க்கைப்‌ பகுதி 


டார்‌. நான்‌, “என்னை நீங்கள்‌ ஈம்பமாட்டீர்களா? உங்களிடம்‌ 
பொய்‌ சொல்லமாட்டேன்‌. “அவைகளில்‌ எதையும்‌ தீண்டுவ 
தில்லை” என்று உங்களுக்குச்‌ சத்தியம்‌ செய்து கொடுக்கிறேன்‌. 
அங்கே அப்படிப்பட்ட அபாயம்‌ ஏதாவது இருந்தால்‌ ஜோஷிஜி 
என்னைப்‌ போக விடுவாரா?'' என்றேன்‌. 


“உன்னை நான்‌ ஈம்பலாம்‌, ஆனால்‌, நீ தொலைவான நாட்டில்‌ 
இருக்கும்போது எப்படி நம்புவது? எனக்கு ஒரே குழப்பமாக 
இருக்கிறது; என்ன செய்வது என்பதே புரியவில்லை. பேச்சர்ஜி 
சுவாமியைக்‌ கேட்கிறேன்‌” என்றார்‌ அன்னை. 


பேச்சர்ஜி சுவாமி முன்பு மோத்‌ வணிகர்‌. இப்பொழுது ஜைன 
சம்கியாசியாகி விட்டார்‌. ஜோஷிஜியைப்‌ போல இவரும்‌ குடும்‌ 
பத்திற்கு வேண்டிய ஆலோசனைகளைக்‌ கூறி வருவார்‌. அவர்‌ 
எனக்கு உதவினார்‌. “மூன்று விரதங்களை அவன்‌ அனுசரிப்பதாக 
அவனிடம்‌ சத்தியம்‌ வாங்கிக்‌ கொள்ளுகிறேன்‌. பிறகு அவனைப்‌ 
போகச்‌ சொல்லலாம்‌” என்றார்‌. அவர்‌ என்னிடம்‌ அப்படியே 
பிரமாணம்‌ வாங்கினார்‌. மதுபானம்‌, பெண்‌, மாமிசம்‌ ஆகியவை 
களைத்‌ தொடுவதில்லை என்று சத்தியஞ்‌ செய்து கொடுத்தேன்‌. 
உடனே என்‌ அன்னை அனுமதி தந்தார்‌. 


5 


எனக்கிருந்த அவகாசத்தை எப்படிப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளுவது? பாரிஸ்டர்‌ பரீட்சைக்கு அதிகமாகப்‌ படிக்க 
வேண்டியதில்லை என்பது எனக்குத்‌ தெரியும்‌, ஆகையால்‌, நேரத்‌ 
திற்குப்‌ பஞ்சம்‌ இருப்பதாகத்‌ தோன்றவில்லை. ஆங்கில மொழி 
யில்‌ எனக்குத்‌ திறமை போதாமல்‌ இருந்ததே எனக்குத்‌ தீராக்‌ 
கவலையாக இருந்து வந்தது. “முதலில்‌ பி. ஏ. பட்டம்‌ பெற்று, 
பிறகு என்னீடம்‌ வா” என்று ஸ்ரீ (பிற்காலத்தில்‌ ஸர்‌ பிரடரிக்‌) 
லேலி சொன்ன சொற்கள்‌ இன்னும்‌ என்‌ செவிகளில்‌ ஒலித்துக்‌ 
கொண்டே இரும்தன. பாரிஸ்டர்‌ பரீட்சையில்‌ தேறுவதோடு 
மாத்திரமன்றி இலக்கியக்‌ கல்வியிலும்‌ நான்‌ ஏதாவது ஒரு பட்‌ 
டத்தைப்‌ பெறவேண்டும்‌ என்று எண்ணினேன்‌. ஆக்ஸ்போர்டு, 
கேம்பிரிட்ஜ்‌ சர்வகலாசாலைகளின்‌ படிப்பு முறைகளைப்‌ பற்றி 
விசாரித்தேன்‌. சில ஈண்பர்களையும்‌ கலந்து ஆலோகித்தேன்‌. 
இந்த இரு சர்வகலாசாலைகளில்‌ ஒன்றில்‌ சேருவது என்று மான்‌ 
முடிவு செய்தால்‌, அதனால்‌ செலவு அதிகமாவதோடு, இங்கி 
லாந்தில்‌ தங்குவதற்கு நான்‌ தயாராயிருக்கும்‌ காலத்தைவிட 
அதிக காலம்‌ தங்கவும்‌ நேரும்‌ என்று கண்டேன்‌. கஷ்டமான 
தொரு பரீட்சையில்‌ தேறிவிட்டேன்‌ என்று திருப்திப்பட நான்‌ 
விரும்பினால்‌, லண்டன்‌ மெட்ரிகுலேஷன்‌ பரீட்சையில்‌ நான்‌ தேறி 
விடலாம்‌ என்று ஒரு ஈண்பர்‌ யோசனை கூறினார்‌. அப்படியானால்‌, 
அதிகக்‌ கஷ்டப்பட்டு உழைக்கவேண்டியிருக்கும்‌; பொது அறிவும்‌ 
விருத்தியாகும்‌. இதற்குச்‌ செலவு அதிகப்படியாக ஒன்றும்‌ ஆகி 
விடாது என்பது தெரிந்தது. இந்த யோசனை எனக்குப்‌ பிடித்‌ 


மகாத்மாவின்‌ மணிமொழிகள்‌ 745 


திருந்தது. ஆனால்‌, அப்பரீட்சைக்குப்‌ படிக்க வேண்டியிருந்த 
பாடங்களோ என்னைப்‌ பயமுறுத்தி விட்டன. லத்தீணையும்‌, 
தற்கால ஐரோப்பிய மொழி ஒன்றையும்‌ கட்டாயமாகப்‌ 
படித்தாக வேண்டும்‌! லத்தினைப்‌ படிப்பது எப்படி? ஆனால்‌, 
அந்த ஈண்பரோ, அம்மொழியைப்‌ படித்தாக வேண்டும்‌ என்று 
பரிந்து பேசினார்‌. “வக்கீல்களுக்கு லத்தீன்‌ மிகவும்‌ பயனுள்ள 
மொழி. சட்டப்‌ புத்தகங்களைப்‌ புரிந்துகொள்ள லத்தீன்‌ தெரிக்‌ 
திருப்பது உபயோகமாக இருக்கும்‌. ரோமன்‌ சட்டம்‌ பற்றிய 
ஒரு பரீட்சை முழுவதையும்‌ லத்தீன்‌ மொழியில்தான்‌ எழுத 
வேண்டியிருக்கும்‌. லத்தீன்‌ படித்துவிட்டால்‌ ஆங்கில மொழி 
யிலும்‌ ஈல்ல ஆற்றல்‌ இருக்கும்‌ என்றார்‌. ஈண்பர்‌ கூறியது 
நல்லது என்றே தோன்றியது. என்னதான்‌ கஷ்டமாக இரும்‌ 
தாலும்‌ சரி, லத்தீன்‌ படித்துவிடுவது என்று ஆரம்பித்து 
விட்டேன்‌. ஆகவே, நான்‌ படித்தாக வேண்டிய இக்கால மொழி 
யாக அதையே வைத்துக்கொள்ளலாம்‌ என்று நினைத்தேன்‌. 
மெட்ரிகுலேஷனுக்குத்‌ தயார்‌ செய்வதற்கென்று தனிப்பட்டவர்‌ 
வைத்திருந்த வகுப்பில்‌ சேர்ந்தேன்‌, பரீட்சைகள்‌ ஆறு மாதங்‌ 
களுக்கு ஒரு முறை நடக்கும்‌. அடுத்த பரீட்சைக்குப்‌ போவ 
தற்கு எனக்கு ஐந்து மாதங்களே இருந்தன. இது அசாத்திய 
மான வேலை என்று எனக்குத்‌ தோன்றிற்று, ஆங்கிலக்‌ கனவா 
ஊப்போல்‌ ஆகிவிட வேண்டும்‌ என்று ஆசைப்பட்டுக்‌ கொண்‌ 
டிருந்த நான்‌, இப்பொழுது கருத்துள்ள மாணாக்கனுக என்ன 
மாற்றிக்கொண்டுவிட்டேன்‌. என்‌ கால அட்டவணையை நிமிஷக்‌ 
கணக்கு வரையில்‌ துல்லியமாக வகுத்துக்கொண்டேன்‌. ஆனால்‌, 
குறிப்பிட்ட காலத்திற்குள்‌ மற்றப்‌ பாடங்களுடன்‌ லத்தீனையும்‌, 
பிரெஞ்சு மொழியையும்‌ நான்‌ படித்துவிட முடியும்‌ என்பதற்கு 
என்‌ அறிவோ, திறமையோ துணை செய்வதாயில்லை. இதன்‌ 
பலனாக லத்தீன்‌ பரீட்சையில்‌ தவறிவிட்டேன்‌. இதற்காக 
வருத்தப்பட்டேனாயினும்‌ மனம்‌ தளர்ந்துவிடவில்லை, இதற்குள்‌ 
லத்தீன்‌ மொழியில்‌ இன்னும்‌ ஒரு பரீட்சைக்குப்‌ போனால்‌ நன்றா 
யிருக்கும்‌ என்று எண்ணினேன்‌. விஞ்ஞானப்‌-பகுதியில்‌ மட்டும்‌ 
ஒரு புது விஷயத்தை எடுத்துக்‌ கொண்டு படிப்பது என்று முடிவு 
செய்தேன்‌. விஞ்ஞானத்தில்‌ நான்‌ படித்தது ரசாயனம்‌. மிக 
மிகக்‌ கவர்ச்சிகரமான படிப்பாக இருந்திருக்க வேண்டிய அது, 
எனக்கு ரசிக்காமல்‌ போனதற்குக்‌ காரணம்‌, சோதனைகள்‌ 
கடத்துவதற்கு இடமில்லாது போனதே. இந்தியாவில்‌ அது 
கட்டாயப்‌ பாடங்களில்‌ ஒன்றாக இருந்தது. ஆகவே, லண்டன்‌ 
மெட்ரிகுலேஷன்‌ பரீட்சைக்கு அதைப்‌ பாடமாக எடுத்துக்‌ 
கொண்டேன்‌. என்றாலும்‌, இத்தடவை ரசாயனத்திற்குப்‌ 
பதிலாக வெப்பம்‌, வெளிச்சத்தைப்‌ பற்றிப்‌ படிப்பதென்று முடிவு 
செய்தேன்‌. இதைப்‌ படிப்பது சுலபம்‌ என்றார்கள்‌; எனக்கும்‌ 
சுலபமாகவே இருந்தது. 


746 பின்சேர்க்கைப்‌ பகுதி 


6 


1897 ஜனவரியில்‌, டர்பனில்‌ நான்‌ இறங்கியபோது 
என்னுடன்‌ மூன்று குழந்தைகள்‌ இருந்தார்கள்‌. என்‌ சகோ 
தரியின்‌ பத்து வயதான மகன்‌ ஒருவன்‌; ஒன்பது வயதும்‌, 
ஐந்து வயதும்‌ உள்ள என்‌ புத்திரர்கள்‌ இருவர்‌. இவர்களை 


எங்கே படிக்க வைப்பது 2 


ஐரோப்பியக்‌ குழந்தைகளுக்கு என்று இருக்கும்‌ பள்ளிக்‌ 
கூடங்களுக்கு நான்‌ அவர்களை அனுப்பியிருக்கலாம்‌. ஆனால்‌, 
என்‌ குழந்தைகளையும்‌ அப்‌ பள்னிக்கூடங்களில்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளுவதில்லை. இக்தியக்‌ குழந்தைகளுக்கென்று, கிறிஸ்தவப்‌ 
பாதிரிகள்‌ வைத்திருக்கும்‌ பள்ளிக்கூடங்கள்‌ உண்டு. அந்தப்‌ 
பன்ளிக்கூடங்களில்‌ அளிக்கப்படும்‌ கல்வி எனக்குப்‌ பிடிக்க 
வில்லையாகையால்‌ என்‌ குழந்தைகளை அங்கே அனுப்ப நான்‌ 
தயாராக இல்லை. இதற்கு ஒரு காரணம்‌, அங்கே ஆங்கிலத்தி 
லேயே எல்லாப்‌ பாடங்களும்‌ போதிக்கப்பட்டு வந்ததாகும்‌. 
இல்லாவிட்டால்‌, பிழையான தமிழ்‌ அல்லது ஹிந்தியில்‌ போதிப்‌ 
பார்கள்‌. இதையும்‌ கஷ்டத்தின்‌ பேரில்கான்‌ ஏற்பாடு செய்ய 
வேண்டி இருந்திருக்கும்‌. இதையும்‌ மற்ற அசெளகரியங்களையும்‌ 
சமாளித்துக்கொண்டு போக என்னால்‌ முடியாது. இதற்கு 
மத்தியில்‌ இக்‌ குழந்தைகளுக்கு நானே போதிப்பது என்று 
சொந்த முயற்சியும்‌ செய்து கொண்டிருந்தேன்‌. ஆனால்‌, கான்‌ 
சொல்லிக்கொடுப்பது என்றால்‌ ஒழுங்காகச்‌ சொல்லிக்‌ கொடுப்‌ 
பதாக இருக்க முடியாது. தக்க குஜராத்தி உபாத்தியாயரும்‌ 
எனக்குக்‌ கிடைக்கவில்லை. 


ஆகையால்‌, என்ன செய்வது என்று தெரியாமல்‌ திகைத்‌ 
தேன்‌. என்‌ மேற்பார்வையில்‌, குழந்தைகளுக்குச்‌ சொல்லிக்‌ 
கொடுக்க ஓர்‌ ஆங்கில உபாத்தியாயர்‌ தேவை என்று விளம்பரம்‌ 
செய்தேன்‌, இந்த உபாத்தியாயர்‌ ஒழுங்காக ஏதாவது சொல்‌ 
கொடுத்துக்‌ கொண்டு வரவேண்டும்‌ மற்றப்‌ படிப்பு விஷயங்‌ 
களைப்‌ பொறுத்தமட்டில்‌, எனக்கு ஒழிக்கபோது அப்போதைக்‌ 
கப்போது கான்‌ சொல்லிக்கொடுப்பதோடு குழந்தைகள்‌ திருப்தி 
யடைய வேண்டியதே என்று முடிவு செய்தேன்‌. ஆகவே, ஓர்‌ 
ஆங்கில மாதை, மாதம்‌ ஏழு பவுன்‌ சம்பளத்தில்‌, குழந்தை 
களுக்குப்‌ படிப்புச்‌ சொல்லிக்‌ கொடுக்க அமர்த்தினேன்‌. இந்த 
ஏற்பாடு கொஞ்சகாலம்‌ ஈடந்துவந்தது. ஆனல்‌, எனக்கு இது 
திருப்திகரமாக இல்லை; நான்‌ எப்பொழுதும்‌ குழந்தைகளுடன்‌ 
தாய்மொழியிலேயே பேசிப்‌ பழகிவந்தேன்‌. இதனால்‌, 
அவர்களுக்குக்‌ கொஞ்சம்‌ குஜராத்தி தெரிய வந்தது. குழந்தை 
களைத்‌ திரும்ப இந்தியாவிற்கு அனுப்பிவிடுவதற்கும்‌ எனக்கு 
விருப்பம்‌ இல்லை. ஏனெனில்‌, சிறு குழந்தைகளைப்‌ பெற்றோரிட 
மிருந்து பிரிக்கவே கூடாது என்று அந்த காளிலிருந்தே நான்‌ 
கருதி வந்தேன்‌. 


மகாத்மாவின்‌ மணிமொழிகள்‌ 747 


ஒழுங்கான ஒரு குடும்பத்தில்‌, குழந்கைகள்‌ இயற்கை 
யாகவே அடையும்‌ கல்விப்‌ பயிற்சியை, மாணவர்களின்‌ விடுதி 
களில்‌ அவர்கள்‌ அடைய முடியாது. ஆகையால்‌, என்‌ குழந்தை 
களை என்னுடனேயே வைத்துக்‌ கொண்டேன்‌. என்‌ சகோ 
தீரியின்‌ மகனையும்‌ என்‌ மூத்த மகனையும்‌, இந்தியாவில்‌ மாண 
வர்கள்‌ தங்கிப்‌ படிக்கும்‌ ஒரு பள்ளிக்குக்‌ கொஞ்சகாலம்‌ அனுப்‌ 
பினேன்‌, ஆனால்‌, சீக்கிரத்திலேயே அவர்களைத்‌ திருப்பி 
அழைத்துக்‌ கொண்டுவிட வேண்டியதாயிற்று. பிறகு மூத்த 
மகன்‌, வயதடைந்த வெகு காலத்திற்குப்‌ பிறகு என்னிடம்‌ 
மனஸ்தாபம்‌ கொண்டு, இந்தியாவுக்குப்‌ போய்விட்டான்‌. 
அங்கே அகமதாபாத்தில்‌ ஓர்‌ உயர்தரப்‌ பள்ளியில்‌ சேர்ந்தான்‌. 
ஆனால்‌, என்‌ மருமகனே, என்னால்‌ கொடுக்க முடிந்த கல்வியோடு 
திருப்தியடைந்து என்னுடனேயே இருந்துவிட்டான்‌ என்று 
ஞாபகம்‌. நல்ல வாலிபப்‌ பருவத்தில்‌ அவன்‌ துரதிருஷ்டவ௫௪ 
மாகச்‌ சிறிது காலம்‌ நோயுற்றிருந்து இறந்து போய்விட்டான்‌. 
என்‌ குமாரர்களில்‌ மற்ற மூவரும்‌ பொதுப்‌ பள்ளிக்கூடத்திற்குப்‌ 
போய்ப்‌ படித்ததே இல்லை. ஆனால்‌, தென்னாப்பிரிக்கா சத்தியாக்‌ 
கிரகத்தில்‌ ஈடுபட்டிருந்தவர்களின்‌ குழந்தைகளுக்கென்று கான்‌ 
ஆரம்பித்துச்‌ சிறிது காலம்‌ நடத்திக்‌ கொண்டிருந்த வசதிக்‌ 
குறைவான பள்ளிக்கூடங்களில்‌ இவர்கள்‌ சிறிது காலம்‌ ஒழுங்‌ 
காகப்‌ படித்து வந்தனர்‌. 


இந்தப்‌ பரிசோதனைகளெல்லாம்‌ அரைகுறையான வைகளே.. 
நான்‌ வீரும்பிய அளவு குழந்தைகளுக்காக என்‌ நேரத்தைச்‌ 
செலவீட என்னால்‌ முடியவில்லை, அவர்கள்‌ விஷயத்தில்‌ போதிய 
கவனம்‌ செலுத்த என்னால்‌ முடியாது போனதும்‌, தவிர்க்க 
முடியாத வேறு காரணங்களும்‌, அவர்களுக்கு நான்‌ அளிக்க 
விரும்பிய இலக்கியக்‌ கல்வியை அளிக்க முடியாதபடி செய்து 
விட்டன. இவ்விஷயத்தில்‌ என்மீது என்‌ குமாரர்கள்‌ குறைகூறி 
யிருக்கின்றனர்‌. எம்‌. ஏ. அல்லது பி. ஏ. படித்தவரையோ 
அல்லது மெட்ரிகுலேஷனாவது படித்தவர்களையோ அவர்கள்‌ 
சந்திக்கும்‌ போதெல்லாம்‌, பள்விக்கூடப்‌ படிப்பு இல்லாததன்‌ 
கஷ்டத்தை அவர்கள்‌ உணருவதாகத்‌ தோன்றுகிறது. 

அது எப்படியானாலும்‌ என்‌ அபிப்பிராயம்‌ வேறு. எப்படி 
யாவது அவர்களைப்‌ பொதுப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ பிடிவாதமாகமப்‌ 
படிக்கவைத்திருந்தேனாயின்‌, அனுபவம்‌ என்ற பள்ளிக்கூடத்தில்‌ 
மாத்திரம்‌ கிடைக்கக்கூடியகான, பெற்றோருடன்‌ இருப்பதால்‌: 
அடைவதான எல்வி, அவர்களுக்கு இல்லாது போயிருக்கும்‌. அவர்‌ 
களைப்பற்றி கான்‌ இன்று கொஞ்சமும்‌ கவலை இல்லாமல்‌ இருக்‌ 
கிறேன்‌ ; இப்படி இருக்க முடியாமலும்‌ போயிருக்கும்‌, என்னை 
விட்டுப்‌ பிரிந்து, இங்கிலாந்திலோ, தென்னாப்பிரிக்காவிலோ 
அவர்கள்‌ பெற்றிருக்கக்‌ கூடிய இயற்கையல்லாத கல்வி, இன்று 
வாழ்க்கையில்‌ அவர்கள்‌ காட்டிவரும்‌ எளிமையையும்‌, சேவா 
உணர்ச்சியையும்‌ அவர்களுக்குப்‌ போதித்தே இராது, மேலும்‌, 
அவர்களுடைய செயற்கை வாழ்க்கை முறை, எனது பொது 


748 பின்சேர்க்கைப்‌ பகுதி 


வேலைக்குப்‌ பெரிய இடையூரறுகவும்‌ இருந்திருக்கும்‌. ஆகையால்‌, 
என்‌ திருப்திக்கு ஏற்ற வகையிலோ, அவர்கள்‌ திருப்தியடையும்‌ 
வகையிலோ அவர்களுக்கு இலக்கியக்‌ கல்வியை அளிக்க 
என்னால்‌ முடியாது போயிற்று, ஆனாலும்‌, என்னுடைய சக்திக்கு 
காட்டிய மட்டும்‌ அவர்களுக்குச்‌ செய்யவேண்டிய என்‌ கடமையை 
கான்‌ செய்யாமல்‌ இருந்துவிடவில்லை என்று, என்னுடைய 
கடந்த ஆண்டுகளைத்‌ திரும்ப எண்ணிப்‌ பார்க்கும்போது நான்‌ 
நிச்சயமாகக்‌ கருதுகிறேன்‌. பொதுப்‌ பள்ளிக்கூடங்களுக்குக்‌ 
குழந்தைகளை அனுப்பாது போனோமே என்று கான்‌ வருந்தவே 
இல்லை. இன்று என்‌ மூத்த மகனிடம்‌ விரும்பத்தகாத குணங்‌ 
களை நான்‌ காண்கிறேன்‌. கட்டு திட்டமும்‌ ஒழுங்கும்‌ அற்ற 
என்‌ இளவயதின்‌ எதிரொலியே அது என்று நான்‌ எப்பொழுதும்‌ 
உணருகிறேன்‌. என்‌ வாழ்நாளின்‌ அப்பகுதி, அரை குறையான 
அறிவும்‌, சுகபோகப்‌ பற்றும்‌ கிரம்பியிருந்த காலம்‌ என்று கருது 
கிறேன்‌. அந்தக்‌ கால்மும்‌, என்‌ மூத்த மகனுக்கு ஈன்றாகப்‌ புத்தி 
தெரித்த காலமும்‌ ஒன்றாக இருக்தன. அது, கான்‌ அனுபவம்‌ 
இன்மையிலும்‌, இன்ப துகர்ச்கியிலும்‌ திளைத்த காலம்‌ என்று 
கருத இயற்கையாகவே அவன்‌ மறுத்துவிட்டான்‌. அதற்கு 
'கேர்மாருக, அதுவே என்னுடைய வாழ்க்கையின்‌ மிகச்‌ சிறந்த 
காலம்‌ என்றும்‌, பின்னால்‌ எனக்கு ஏற்பட்ட மாறுதல்கள்‌, 
அறிவுத்‌ தெளிவு என்று தவறாகக்‌ கூறப்படும்‌ மதிமயக்கத்தினால்‌ 
ஏற்பட்டவை என்றும்‌ அவன்‌ கருதிவிட்டான்‌. அவன்‌ அப்படியே 
எண்ணியிருக்கட்டும்‌. என்‌ வாழ்க்கையின்‌ ஆரம்ப காலம்‌ நான்‌ 
யுத்தித்‌ தெளிவு பெற்றிருந்த காலம்‌ என்றும்‌, பெரிய மாறுதல்‌ 
கள்‌ ஏற்பட்ட பிந்திய காலமே மாயையும்‌, அகந்தையும்‌ நிறைந்த 
காலம்‌ என்றும்‌ அவன்‌ ஏன்‌ எண்ணக்‌ கூடாது? அடிக்கடி 
கண்பர்கள்‌ என்னைக்‌ கீழ்வரும்‌ பல கேள்விகளைக்‌ கேட்டு 
மடக்கப்‌ பார்த்திருக்கின்றனர்‌ : (உங்கள்‌ குழந்தைகளுக்குக்‌ 
கலாசாலைப்‌ படிப்பு அளித்திருந்தால்‌ அதனால்‌ என்ன தீமை 
விளைந்திருக்கும்‌ 2” “இவ்விதம்‌ அவர்களுடைய சிறகுகளைக்‌ துண்‌ 
ஒதீதுவிடுவகற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது 2 ” 
* படித்துப்‌ பட்டம்‌ பெற்று, தங்களுக்கு விருப்பமான வாழ்க்கைத்‌ 
துறைகளை அவர்கள்‌ மேற்கொள்ளுவதற்கு நீங்கள்‌ ஏன்‌ குறுக்கே 
நின்றிருக்க வேண்டும்‌ ?' . 

இந்தவிதமான கேள்விகளில்‌ அதிக முக்கியத்துவம்‌ இருப்ப 
தாக எனக்குத்‌ தோன்றவில்லை. எத்தனையோ மாணவர்களுடன்‌ 
கான்‌ பழகியிருக்கிறேன்‌. கல்வியைக்‌ குறித்து எனக்குள்ள 
கொள்கைகளை கானாகவோ, மற்றவர்களின்‌ மூலமோ வேறு குழந்‌ 
*தைகளிடமும்‌ அனுசரித்து, அதன்‌ பலனையும்‌ கவனித்திருக்‌ 
கிறேன்‌. என்‌ புத்திரர்களின்‌ வயதினரான மற்றும்‌ பல இளைஞர்‌ 
களை எனக்குத்‌ தெரியும்‌, மனிதனுக்கு மனிதன்‌ ஒப்பிட்டுப்‌ 
பார்த்தால்‌, என்‌ புதல்வர்களைவிட அவர்கள்‌ எந்தவிதத்திலும்‌ 
மீமலானவர்கள்‌ என்றோ, அவர்களிடமிருந்து என்‌ புதல்வர்கள்‌ 


மகாத்மாவின்‌ மணிமொழிகள்‌ 749 


கற்றுக்கொள்ள வேண்டிய எதுவும்‌ இருப்பதாகவோ நான்‌ 
எண்‌ ணவில்லை. 


ஆனால்‌, என்னுடைய சோதனைகளின்‌ முடிவான பலன்‌, 
காலத்தின்‌ கருப்பையில்‌ இருக்கிறது. இந்த விஷயத்தை நான்‌ 
இங்கே விவாதிப்பதற்கு முக்கியமான நோக்கம்‌ ஓன்று உண்டு. 
நாகரிக வளர்ச்சியின்‌ வரலாற்றை ஆராயும்‌ ஒருவர்‌, கட்டுப்பாட்‌ 
டோடு கூடிய வீட்டுப்‌ படிப்பிற்கும்‌, பள்ளிக்கூடப்‌ படிப்பிற்கும்‌ 
உள்ள வித்தியாசத்தையும்‌, பெற்றோர்கள்‌ தங்களுடைய வாழ்க்‌. 
கையில்‌ செய்யும்‌ மாறுதல்களுக்கு ஏற்ற வகையில்‌ குழந்தைகள்‌ 
டையே ஏற்படும்‌ மாறுதல்களையும்‌ ஓரளவு அறிந்து கொள்ளக்‌ 
கூடும்‌ அல்லவா? இந்த அத்தியாயத்தை எழுதுவதற்கு மற்றொரு. 
காரணமும்‌ உண்டு. சத்தியத்தை நாடும்‌ ஒருவர்‌, சத்தியத்தைக்‌ 
கொண்டு, தாம்‌ செய்யும்‌ சோதனைகளில்‌ எவ்வளவு தூரம்‌ போக. 
வேண்டியிருக்கிறது என்பதையும்‌, சுதந்திரத்தை காடுபவரிட 
மிருந்து அக்கண்டிப்பான சுதந்திர தேவி, என்ன என்ன தியா 
கங்களை எதிர்பார்க்கிறள்‌ என்பதையும்‌ காட்டுவதே அக்கார 
ணம்‌ ஆகும்‌. எனக்குச்‌ சுயமரியாதை உணர்ச்சி இல்லாதிரும்‌. 
திருக்குமானால்‌, மற்றவர்களுக்குக்‌ கிட்டாத கல்வி, என்‌ குழந்தை. 
களுக்குக்‌ கிடைப்பதைக்‌ கொண்டு கான்‌ திருப்தியடைந்து விடுப 
வனாக இருந்திருக்தால்‌, அவர்களுக்கு நல்ல இலக்கியக்‌ கல்வியை: 
அளித்திருப்பேன்‌. ஆனால்‌, சுதந்திரத்திலும்‌ சயமரியாதையிலும்‌. 
அவர்கள்‌ பெற்றிருக்கும்‌ அனுபவப்‌ படிப்பு, அவர்களுக்குக்‌ 
கிடைத்திருக்காது. சுதந்திரம்‌ அல்லது படிப்பு ஆகிய இரண்டில்‌: 
ஒன்றைத்‌ கேர்ந்கெடுத்துக்‌ கொள்ளவேண்டி வரும்போது படிப்‌ 
பைவிடச்‌ சுதந்திரமே ஆயிரம்‌ மடங்கு மேலானது என்று யார்‌ 
தான்‌ கூறமாட்டார்கள்‌ 2 


இக்திய இளைஞர்களை, அவர்களுடைய அடிமைத்தனத்தின்‌ 
கோட்டைகளில்‌ இருந்து அதாவது அவர்களுடைய பள்ளிக்‌ 
கூடங்களிலும்‌ கல்லூரிகளிலும்‌ இருந்து வெளியேறிவிடுமாறு 
1920-இல்‌ கான்‌ அழைத்தேன்‌. “அடிமை விலங்குகளுடன்‌ இலக்‌. 
கியக்‌ கல்வி கற்கப்‌ போவதைவிட சுதந்திரம்‌ பெறுவதற்காக. 
எழுத்து வாசனையே இல்லாமல்‌ இருந்து, கல்லுடைத்து: 
வாழ்வதே எவ்வளவோ மேல்‌' என்று அப்பொழுது அவர்‌ 
களுக்குச்‌ சொன்னேன்‌. எந்த ஆதாரத்துடன்‌ நான்‌ இந்தம்‌ 
புத்திமகியைக்‌ கூறினேன்‌ என்பதை இளைஞர்கள்‌ இப்பொழுது: 
கண்டு கொள்ளலாம்‌. 


ரீ 


டால்ஸ்டாய்‌ பண்ணையில்‌ தேகப்‌ பயிற்சிக்கு ஏற்பாடு செம்‌ 
ததோடு, தற்செயலாக தொழிற்கல்வியும்‌ போதித்து வந்தோம்‌ 
எனக்குத்‌ திருப்தியளிக்கக்கூடியவகையில்‌ இவை நடந்தன 
என்று சொல்ல முடியாவிட்டாலும்‌, ஏறக்குறைய வெற்றிகரமாக. 


750 பின்‌ சேர்க்கைப்‌ பகுதி 


கடந்தன என்றே சொல்லலாம்‌. ஆனால்‌, இலக்கியக்‌ கல்வி அளிப்‌ 
பது அதிகக்‌ கஷ்டமான விஷயமாக இருந்தது. அதற்கு வேண்‌ 
ஆய வசதிகளோ, தேவையான இலக்கிய ஞானமோ என்னிடம்‌ 
இல்லை. அதோடு, இத்துறையில்‌ செலவிட வேண்டும்‌ என கான்‌ 
விரும்பிய அளவு அவகாசமும்‌ எனக்குக்‌ கிடைக்கவில்லை. உடல்‌ 
உழைப்பில்‌ நான்‌ ஈடுபட்டு வந்ததால்‌, மாலையில்‌ முற்றும்‌ 
களைத்துப்‌ போய்விடுவேன்‌. இவ்விதம்‌ எனக்கு ஓய்வு மிகவும்‌ 
அவசியம்‌ என்றிருக்கும்‌ நேரத்தில்தான்‌ வகுப்புகளை நான்‌ 
நடத்த வேண்டியிருந்தது. ஆகையால்‌, வகுப்புகளை நடத்து 
வதற்கு எனக்கு மன உற்சாகம்‌ இராது. தூங்கி விடாமல்‌ 
விழித்துக்‌ கொண்டிருப்பதற்கே “அதிகச்‌ சிரமப்பட வேண்டிய 
காயிற்று, காலை. கேரமெல்லாம்‌ பண்ணை வேலைக்கும்‌, வீட்டு 
“வேலைகளுக்கும்‌ சரியாகப்‌ போய்விடும்‌. எனவே, மத்தியானச்‌ 
சாப்பாட்டிற்குப்‌ பிறகே பள்ளிக்கூடத்திற்குரிய நேரமாக 
வைத்துக்‌ கொள்ள வேண்டியதாயிற்று, இதைத்‌ தவிரப்‌ பள்ளிக்‌ 
கூடத்திற்குத்‌ தகுதியான நேரம்‌ கிடைக்கவில்லை. 


இலக்கியப்‌ பயிற்சிக்கு அதிகப்‌ பட்சம்‌ மூன்று பாட நேரங்‌ 
களை ஒதுக்கினோம்‌, ஹிந்தி, தமிழ்‌, குஜராத்தி, உருது மொழிகள்‌ 
போதிக்கப்பட்டன. கிறுவர்களின்‌ மொழியிலேயே அவர்‌ 
களுக்குப்‌ பாடங்களைப்‌ போதித்தோம்‌. ஆங்கிலமும்‌ கற்பித்து 
வந்தோம்‌. குஜராத்தி ஹிந்துக்‌ குழந்தைகளுக்குக்‌ கொஞ்ச 
மாவது சமஸ்கிருதம்‌ சொல்லிக்‌ கொடுக்க வேண்டியது அவசிய 
மாயிற்று. எல்லாக்‌ குழக்தைகளுக்குமே சரித்திரம்‌, பூகோளம்‌, 
கணக்கு இவைகளில்‌ ஆரம்பப்‌ பாடங்களையாவது போதிக்க 
வேண்டியிருந்தது. 


தமிழும்‌ உருதும்‌ சொல்லிக்‌ கொடுப்பதை கான்‌ ஏற்றுக்‌ 
கொண்டேன்‌. எனக்குத்‌ தெரிந்த சொற்பமான தமிழ்‌, என்‌ கப்‌ 
யல்‌ பிரயாண காலத்திலும்‌, கிறையிலும்‌ கற்றுக்‌ கொண்டதாகும்‌. 
போப்‌ என்பவர்‌ எழுதிய சிறந்த தமிழ்ப்‌ பாடப்‌ புத்தகத்தைத்‌ 
தவிர வேறொன்றையும்‌ கான்‌ படித்ததில்லை. ஒரு கப்பல்‌ பிரயா 
ணத்தில்‌ நான்‌ கற்றுக்கொண்டதே, உருது எழுத்துக்களைக்‌ 
குறித்து எனக்கு இருந்த ஞானம்‌. முஸ்லிம்‌ நண்பர்களுடன்‌ பழ 
கியதால்‌, மான்‌ தெரிந்து கொண்ட சாதாரணமான பர்ஸிய, அர 
புச்‌ சொற்களே உருதுவில்‌ எனக்குத்‌ தெரிந்த தெல்லாம்‌ ஆகும்‌. 
உயர்தரப்‌ பள்ளியில்‌ கான்‌ படித்தற்கு மேல்‌ எனக்குச்‌ சமஸ்கிரு 
தமும்‌ தெரியாது, பள்ளிக்கூடத்தில்‌ படித்துக்‌ கற்றுக்‌ கொண்ட 
தற்கு அதிகமானதுமல்ல என்‌ குஜராத்தி மொழி ஞானம்‌. 


இத்தகைய மூலதனத்தைக்‌ கொண்டே கான்‌ சமாளித்துக்‌ 
'கொள்ள வேண்டியதாயிற்று. இலக்கியத்‌ தகுதியில்‌ என்‌ சகாக்‌ 
கள்‌ என்னைவிட அதிக வறுமையில்‌ இருந்தனர்‌. ஆனால்‌, என்‌ 
காட்டு மொழிகளில்‌ எனக்கு இருந்த ஆசை, உபாத்கியாயராக 
இருக்க முடியும்‌ என்பதில்‌ எனக்கு இருந்த நம்பிக்கை, என்‌ 
மாணவர்களின்‌ அறியாமை, அதைவிட அவர்களுடைய தாராள 


மகாத்மாவின்‌ மணிமொழிகள்‌ 751 


மனப்பான்மை ஆகியவைகளெல்லாம்‌ சேர்ந்து என்‌ வேலையை 
எளிதாக்கின. 

தமிழ்ச்‌ சிறுவர்கள்‌ எல்லோரும்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ பிறம்‌ 
தவர்கள்‌. ஆகையால்‌, அவர்களுக்குத்‌ தமிழ்‌ அவ்வளவாகத்‌ 
தெரியாது. தமிழ்‌ எழுத்துக்கள்‌ அவர்களுக்குக்‌ கொஞ்சமும்‌ 
தெரியாது. ஆகவே, அவர்களுக்கு கான்‌ தமிழ்‌ எழுத்துக்களை 
யும்‌ ஆரம்ப இலக்கண விதிகளையும்‌ சொல்லிக்‌ கொடுக்க வேண்டி 
யிருந்தது. இது மிகவும்‌ எளிதானதே. தமிழில்‌ பேசுவதில்‌ 
என்னை எப்பொழுதும்‌ தாங்கள்‌ தோற்கடித்துவிட முடியும்‌ என்‌ 
பதை என்‌ மாணவர்கள்‌ அறிவார்கள்‌. ஆங்கிலம்‌ தெரியாத 
தமிழர்கள்‌ என்னைப்‌ பார்க்கவந்தபோது அம்மாணவர்கள்‌ என்‌ 
மொழி பெயர்ப்பாளர்களரக இருந்தனர்‌. எனக்கிரும்த அறியா 
மையை என்‌ மாணவர்களுக்குத்‌ தெரியாமல்‌ மறைக்க கான்‌ 
என்றுமே முயன்‌ றதில்லையாகையால்‌, நான்‌ சந்தோஷமாகவே 
சமாளித்து வந்தேன்‌. உண்மையாகவே எல்லா விஷயங்களிலும்‌ 
நான்‌ எவ்விதம்‌ இருக்கிறேன்‌ என்பதை அவர்களுக்குக்‌ காட்டி 
வந்தேன்‌. ஆகையினால்‌, அம்மொழியில்‌ எனக்கு ஒன்றுமே தெரி 
யாமல்‌ இருந்த போதிலும்‌ அவர்களுடைய அன்பையும்‌ மரியாதை 
யையும்‌ மாத்திரம்‌ நான்‌ என்றுமே இழக்ததில்லை. முஸ்லிம்‌ சிறு 
வர்களுக்கு உருது சொல்லிக்‌ கொடுப்பது இதைவிட எளிதாக 
இருக்கது. அம்மொழியின்‌ எழுத்துக்கள்‌ அவர்களுக்குச்‌ தெரியும்‌. 
படிக்கும்படியும்‌, கையெழுத்தை விருத்தி செய்து கொள்ளுமாறும்‌ 
அவர்களை உற்சாகப்படுத்துவதே கான்‌ செய்ய வேண்டியிருக்த 
தெல்லாம்‌. 

இச்சிறுவர்களில்‌ பெரும்பாலானவர்கள்‌, எழுத்து வாசனை 
யையே இதற்கு முன்னால்‌ அறியாதவர்கள்‌ ; பள்ளிக்கூடங்களுக்‌ 
குச்‌ சென்றும்‌ அறியாதவர்கள்‌. ஆனால்‌, அவர்களுக்கு இருந்த 
சோம்பலைப்‌ போக்கி, அவர்கள்‌ படிக்கும்படி மேற்பார்வை பார்ப்‌ 
பதைத்‌ தவிர அவர்களுக்கு கான்‌ சொல்லிக்‌ கொடுக்க வேண்டி 
யது அதிகமில்லை என்பதை அனுபவத்தில்‌ கண்டேன்‌. இவ்வள 
வோடு நான்‌ திருப்தியடைந்துவிட்டதால்‌, பல வயதையுடையவர்‌ 
கனையும்‌ வெவ்வேறு பாடங்களைப்‌ படிப்பவர்களையும்‌ ஒரே வகுப்‌ 
பில்‌ வைத்துச்‌ சமாளிப்பது சாத்தியமாயிற்று. 


பாடப்‌ புத்தகங்களின்‌ அவசியத்தைக்‌ குறித்துப்‌ பிரமாத 
மாகக்‌ கூறப்படுகிறது. ஆனால்‌ அவை அவசியம்‌ என்று எனக்‌ 
குத்‌ தோன்றவே இல்லை. கிடைத்த பாடப்‌ புத்தகங்களைக்கூட 
நான்‌ அவ்வளவாகப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டதாக எனக்கு 
நினைவு இல்லை. ஏராளமான புத்தகங்களைப்‌ பிள்ளைகளின்‌ மேல்‌ 
சுமத்துவது அவசியம்‌ என்பதையும்‌ நான்‌ காணவில்லை. மாண 
வருக்கு உண்மையான பாடப்‌ புத்தகம்‌ உபாத்தியாயரே என்‌ 
பதை நான்‌ எப்பொழுதும்‌ உணர்ந்து வந்தேன்‌. என்‌ உபாத்தி 
யாயர்கள்‌ புத்தகங்களிலிருந்து எனக்குச்‌ சொல்லிக்‌ கொடுத்த 
எதுவும்‌ எனக்கு நினைவில்‌ இல்லை. ஆனால்‌, புத்தகங்களைக்‌ 


752 பின்சேர்க்கைப்‌ பகுதி 


கொண்டல்லாமல்‌ தனியாக அவர்கள்‌ எனக்குச்‌ சொல்லிக்‌ 
கொடுக்தவையெல்லாம்‌ இப்பொழுதுங்கூடத்‌ தெளிவாக என்‌ 
நினைவில்‌ இருக்கின்‌ றன. 


எப்பொழுதுமே குழந்தைகள்‌ கண்ணால்‌ பார்த்துத்‌ தெரிந்து 
கொள்ளுவதை விட அதிகமாகவும்‌, கஷ்டமின்றியும்‌ காதால்‌ 
கேட்டுத்‌ தெரிந்து கொள்ளுகின்றனர்‌. என்‌ பையன்களுடன்‌ 
நரன்‌ எந்தப்‌ புத்தகத்தையும்‌ முதல்‌ பக்கத்திலிருந்து கடைசிப்‌ 
பக்கம்‌ வரையில்‌ படித்து முடித்ததாக எனக்கு ஞாபகம்‌ இல்லை. 
ஆனால்‌, பல புத்தகங்களிலும்‌ நான்‌ படித்துத்‌ தெரிந்து கொண்ட 
வைகளையெல்லாம்‌ என்னுடைய சொந்த கடையில்‌ அவர்களுக்‌ 
குச்‌ சொல்லி வந்தேன்‌. அவை இன்னும்‌ அவர்கள்‌ ஞாபகத்தில்‌ 
இருந்து வருகின்றன என்று நான்‌ தைரியமாகச்‌ சொல்லுவேன்‌. 
புத்தகங்களிலிருந்து படிப்பவைகளை நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ளு 
வது அவர்களுக்குச்‌ சிரமமாக இருந்தது. ஆனால்‌, கான்‌ வாய்‌ 
மொழியாகச்‌ சொன்னவைகளையெல்லாம்‌ வெகு எளிதாக அவர்‌ 
கள்‌ திரும்பச்‌ சொல்லிவிட முடிந்தது. புத்தகத்தைப்‌ படிப்பது 
அவர்களுக்குக்‌ கடினமாக இருந்தது. ஆனால்‌, சொல்லுகிற விஷ 
யத்தை அவர்களுக்குச்‌ சுவையாக இருக்கும்படி மாத்திரம்‌ நான்‌ 
சொல்லிவிடுவேனாயமின்‌, அவைகளைக்‌ கேட்பதே அவர்களுக்கு 
இன்பமாக இருந்தது. நான்‌ பேசியதைக்‌ கேட்டுவிட்டு, அதன்‌ 
பேரில்‌ அவர்கள்‌ கேட்ட கேள்விகளிலிருந்து, அவர்கள்‌ கான்‌ 
கூறியதை எவ்வளவு தூரம்‌ புரிந்து கொண்டிருக்கிறார்கள்‌ என்‌ 
பகை நான்‌ அளந்தறிய முடிந்தது. 


8 


சிறுவர்களின்‌ உடல்‌, அறிவுப்‌ பயிற்கியைவிட அவர்‌ 
களுடைய ஆன்மிகப்‌ பயிற்சியே இன்னும்‌ அதிகக்‌ கஷ்டமான 
தாக இருந்தது. ஆன்மப்‌ பசிற்சிக்கு நான்‌ சமய நூல்களை அவ்‌ 
வளவாக கம்பியிருக்கவில்லை. என்றாலும்‌, ஒவ்வொரு மாணவ 
னும்‌ தன்‌ சமயத்தைக்‌ குறித்து மூலாதாரமான விஷயங்களை 
அறிந்திருப்பதோடு அச்சமய சம்பந்தமான நூல்களைப்‌ பற்றியும்‌ 
பொதுவாகத்‌ தெரிந்திருப்பது அவகியம்‌ என்று கருதினேன்‌. 
ஆகவே, என்னால்‌ இயன்றவரையில்‌ அத்தகைய அறிவு அவர்‌ 
களுக்கு இருக்கும்படி செய்து வந்தேன்‌. அது அறிவுப்‌ பயிற்சி 
யின்‌ ஒரு பகுதியே என்பது என்‌ கருத்து. டால்ஸ்டாய்‌ பண்ணை 
யில்‌ சிறுவர்களுக்குக்‌ கல்வி போதிக்கும்‌ பணியை கான்‌ மேற்‌ 
கொள்ளுவதற்கு வெகு காலத்திற்கு முன்பே, ஆன்மப்‌ பயிற்கி 
அதனளவில்‌ தனியானது என்பதை அறிந்திருந்தேன்‌. ஆன்‌ 
மாவை வளர்ப்பது என்பது ஒழுக்கத்தை வளர்த்து, கடவுளைப்‌ 
பற்றிய ஞானத்தை அடைவதற்கு ஒருவரைப்‌ பாடுபடும்படி செய்‌ 
வதோடு தன்னைத்தானே அறியச்‌ செய்வதுமாகும்‌. இளைஞ 
ருக்கே - அளிக்க வேண்டிய பயிற்சியில்‌ இது முக்கியமானதோர்‌ 
பகுதி என்று கருதினேன்‌, ஆன்ம வளர்ச்சியோடு தொடர்‌ 


மகாத்மாவின்‌ மணிமொழிகள்‌ £158 


பில்லாத எல்லாப்‌ பயிற்சியும்‌ பயனற்றது என்றும்‌, அது தீமை 
யாகவும்‌ ஆகக்‌ கூடும்‌ என்றும்‌ எண்ணினேன்‌. 


வாழ்க்கையில்‌ நான்காவது நிலையான: சந்நியாச ஆசிர 
மத்தை அடைந்த பிறகே ஆன்ம ஞானத்தை அடைய முடியும்‌ 
என்ற மூட நம்பிக்கை இருந்து வருகிறது என்பதை நான்‌ நன்கு 
அறிவேன்‌. ஆனால்‌, மதிப்பதற்குரியதான இந்த அனுபவத்திற்கு 
வேண்டிய முயற்சியை வாழ்க்கையின்‌ கடைசிக்‌ கட்டத்தை 
அடையும்‌ வரையில்‌ தள்ளி வைத்துக்கொண்டு போனால்‌, பிறகு 
அடைவது கிழப்‌ பருவத்தையேயன்‌ றி ஆன்ம ஞானத்தை அன்று. 
பரிதாபகரமான, இரண்டாவது குழந்தைப்‌ பருவத்திற்குச்‌ சம 
மான அந்த முதுமைப்‌ பருவம்‌, பூமிக்குப்‌ பாரமாக வாழ்வதே 
யாகும்‌. நான்‌ குழந்தைகளுக்குப்‌ பாடம்‌ கற்பித்தபோதே, 
1911-192-ஆம்‌ ஆண்டிலேயே இக்கருத்தைக்‌ கொண்டிருந்தேன்‌ 
என்பது எனக்கு நன்றாக நினைவில்‌ இருக்கிறது. ஆனால்‌, என்னு 
டைய இக்கருத்துக்களை இதே முறையில்‌ நான்‌ அப்பொழுது 
எடுத்துச்‌ சொல்லாமல்‌ இருந்திருக்கக்‌ கூடும்‌. 


அப்படியானால்‌, ஆன்மப்‌ பயிற்சியை அளிப்பது எப்படி? 
குழந்தைகள்‌, தோத்திரப்‌ பாடல்களை மனப்பாடம்‌ செய்து 
பாடும்படி செய்தேன்‌. ஈல்லொழுக்கத்தைப்‌ போதிக்கும்‌ நால்‌ 
களிலிருந்து அவர்களுக்குப்‌ படித்துச்‌ சொன்னேன்‌. ஆனால்‌, 
இவையெல்லாம்‌ எனக்குத்‌ திருப்தி யளிக்கவில்லை. குழந்தை 
களுடன்‌ கான்‌ நெருங்கிப்‌ பழக ஆரம்பிக்கவே, நூல்களின்‌ மூலம்‌ 
அவர்களுக்கு ஆன்மப்‌ பயிற்சியை அளித்துவிட முடியாது 
என்பதைக்‌ கண்டேன்‌. எவ்விதம்‌ தேகாப்பியாசங்களின்‌ மூலமே 
உடற்‌ பயிற்சியும்‌, அறிவு அப்பியாசங்களினலேயே அறிவுப்‌ 
பயிற்சியும்‌ அளிக்க முடியுமோ அவ்வாறே ஆன்ம சாதனங்களினா 
லேயே ஆன்மப்‌ பயிற்சியை அளிக்க முடியும்‌. ஆன்ம சாதனப்‌ 
பயிற்சியோ, முழுக்க முழுக்க உபாத்தியாயரின்‌ வாழ்க்கை 
யையும்‌ ஒழுக்கத்தையும்‌ பொறுத்தது. ஓர்‌ உபாத்தியாயர்‌, 
குழந்தைகளின்‌ ஈடுவில்‌ இருக்கும்‌ போதும்‌ சரி, தனியாக இருக்‌ 
கும்போதும்‌ சரி, தம்முடைய குணத்திலும்‌ செயலிலும்‌ எப்‌ 
“பொழுதும்‌ அதிகக்‌ கவனத்துடன்‌ இருக்க வேண்டும்‌. 


ஓர்‌ உபாத்தியாயர்‌, மாணவர்களுக்குப்‌ பல மைல்கள்‌ 
தொலைவீல்‌ இருக்கும்போதும்‌ தமது வாழ்க்கை முறையைக்‌ 
கொண்டு அம்மாணவர்களின்‌ ஆன்மப்‌ பயிற்சிக்கு உசுவவோ, 
தீமை செய்யவோ முடியும்‌. நரன்‌ பொய்யனாக இருந்துகொண்டு, 
உண்மை பேசும்படி மாணவர்களுக்குப்‌ போதிப்பது என்பது 
வீண்‌ வேலை. தாம்‌ கோழையாக இருக்கும்‌ ஓர்‌ உபாத்தியாயர்‌, 
தம்மிடம்‌ படிக்கும்‌ மாணவர்களை வீரர்களாக்கிவிட முடியாது. 
புலனடக்கம்‌ என்பதே தெரியாத ஓர்‌ ஆசிரியர்‌, புனைடக்கத்தை 
மாணவர்களுக்குப்‌ போதித்துவிடவும்‌ முடியாது. ஆகையால்‌, 
என்னுடன்‌ இருக்கும்‌ பிள்ளைகளுக்கும்‌ பெண்களுக்கும்‌ நானே 
எப்பொழுதும்‌ உதாரண பாடமாக இருக்கவேண்டும்‌ என்பதைக்‌ 

48 


754 பின்‌ சேர்க்கைப்‌ பகுதி 


கண்டேன்‌. இவ்விதம்‌ அவர்கள்‌ என்‌ உபாத்தியாயர்களாயினர்‌. 
அவர்களுக்காகவேனும்‌ கான்‌ நல்லவனாக இருந்து நேர்மையுடன்‌ 
வாழவேண்டும்‌ என்பதை நான்‌ கற்றுக்கொண்டேன்‌. டால்ஸ்‌ 
டாய்‌ பண்ணையில்‌ இரும்தபோது எனக்கு நானே அதிகமாக 
விதித்துக்கொண்ட கட்டுதிட்டங்களும்‌ புனைடக்கங்களும்‌, 
பெரும்பாலும்‌ என்‌ பாதுகாப்பிலிரும்த குழந்தைகளுக்காகவே 
என்றும்‌ சொல்லலாம்‌. 


அங்கே இருந்த பையன்களில்‌ ஒருவன்‌ முரடன்‌, அடங்காப்‌ 
பிடாரி, அவன்‌ பொய்‌ சொல்லுவான்‌ ; யாருடனும்‌ சண்டை 
போடுவான்‌. ஒரு காள்‌ அவன்‌ துஷ்டத்தனம்‌ எல்லைமீறிப்‌ 
போய்விட்டது. எனக்கு ஒரே கவலையாகிவிட்டது. கிறுவர்கை 
நான்‌ தண்டித்ததே இல்லை. ஆனால்‌, அச்சமயமோ எனக்கு 
அதிகக்‌ கோபம்‌ வந்துவிட்டது. அவனுக்குப்‌ புத்திமதி. கூறித்‌ 
திருத்தப்‌ பார்த்தேன்‌. அவனோ பிடிவாதமாக இருந்ததோடு, 
என்னையும்‌ எதிர்த்து மிதமிஞ்சிப்‌ போகப்‌ பார்த்தான்‌. கடைகி 
யாகப்‌ பக்கத்திலிருந்த ரூல்‌ தடியை எடுத்து அவன்‌ கையில்‌ ஓர்‌ 
அடி கொடுத்தேன்‌. அவனை அடித்தபோதே என்‌ உடம்பெல்‌ 
லாம்‌ நடுங்கியது. இதை அவனும்‌ பார்த்திருக்கவே வேண்டும்‌. 
அவர்கள்‌ எல்லோருக்குமே இது புதிய அனுபவம்‌. அப்‌ பையன்‌ 
கதறி அழுதான்‌. தன்னை மன்னிக்குமாறும்‌ வேண்டினான்‌. அவன்‌ 
அழுதது, பட்ட அடி அவனுக்கு வேதனையாக இருந்ததனால்‌ 
அல்ல. அவன்‌ பதினேழு வயதுள்ள திடகாத்திரமானவன்‌, 
விரும்பியிருக்தால்‌, என்னை அவன்‌ திருப்பி அடித்திருக்கவும்‌ 
கூடும்‌. ஆனால்‌, அடிக்கவேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்ட 
தைக்‌ குறித்து நான்‌ அடைந்த மனவேதனையை அவன்‌ அறிந்து 
கொண்டான்‌. இச்‌ சம்பவத்திற்குப்‌ பிறகு அவன்‌ எனக்குப்‌ 
பணியாமல்‌ இருந்ததே கிடையாது. என்றாலும்‌, பரைத்காரத்தை 
உபயோகித்ததற்காக கான்‌ இன்னும்‌ வருக்கப்படுகிறேன்‌. 
அன்று அவனுக்கு முன்னால்‌, என்னுள்‌ இருக்கும்‌ ஆன்ம உணர்ச்‌ 
சிக்குப்‌ பதிலாக மிருக உணர்ச்சியையே காட்டிவிட்டேன்‌ 
என்று அஞ்சுகிறேன்‌. 


அடிப்பது போன்ற தண்டனையே கூடாது என்று கரன்‌ 
எப்பொழுதும்‌ எதிர்த்து வந்திருக்கிறேன்‌. என்‌ குமாரர்களில்‌ 
ஒருவனை ஒரே தடவை மாத்திரம்‌ நான்‌ அடித்துவிட்டதாக 
எனக்கு ஞாபகம்‌. ஆகையால்‌, அன்று நரன்‌ ரூல்‌ தடியை உப 
யோகித்தது சரியா, தவரு என்பதில்‌ கான்‌ இன்னும்‌ ஒரு 
முடிவுக்கு வர முடியாதவனாகவே இருக்கிறேன்‌. கோபத்தினாலும்‌, 
தண்டிக்க வேண்டும்‌ என்ற ஆர்வத்தினாலும்‌ தூண்டப்பெற்று 
நான்‌ அவ்விதம்‌ செய்ததால்‌, ஒரு வேளை அது தவறான தாக இருக்‌ 
கலாம்‌. என்‌ மனவேதனையை வெளிப்படுத்துவதாக மாத்திரமே 
அது இருக்குமாயின்‌, அது நியாயமானதே என்று நான்‌ கருதி 
யிருப்பேன்‌. ஆனால்‌, இவ்விஷயத்தில்‌ நோக்கம்‌ கலப்பான 
தாகவே இருந்தது. 


மகாத்மாவின்‌ மணிமொழிகள்‌. 755 


இச்சம்பவம்‌, என்னை ஆழ்ந்து கிந்திக்கும்படி செய்தது. 
மாணவர்களைத்‌ திருத்துவதற்குச்‌ சிறந்த முறையையும்‌ அது 
எனக்குப்‌ போதித்தது. ஆனால்‌ இம்முறை, நான்‌ கூறிய அந்தச்‌ 
சந்தர்ப்பத்தில்‌ எவ்வளவு தூரம்‌ பயன்பட்டிருக்கும்‌ என்று கான்‌ 
கூற முடியாது. இளைஞன்‌ சீக்கிரத்திலேயே அச்‌ சம்பவத்தை 
மறந்துவிட்டான்‌. எப்பொழுதேனும்‌ அவனிடம்‌ அதிக அபி 
விருத்தி காணப்பட்டதாகவும்‌ எனக்குத்‌ தோன்‌ றவில்லை. ஆனால்‌, 
இச்சம்பவம்‌ மாணவர்கள்‌ விஷயத்தில்‌ உபாத்தியாயரின்‌ கடமை 
கான்ன என்பதை, கான்‌ ஈன்றுக அறிந்துகொள்ளும்படி செய்தது. 


சிறுவர்கள்‌ தவறாக கடச்துகொண்டுவீிட்ட சம்பவங்கள்‌ 
இதற்குப்‌ பிறகும்‌ நடந்தது உண்டு. ஆனால்‌, அடி கொடுக்கும்‌ 
தண்டனையில்‌ அதன்‌ பிறகு கான்‌ இறங்கியதே இல்லை. இவ்விதம்‌, 
என்னிடம்‌ இருந்த சிறுவர்‌ சிறுமியருக்கு ஆன்மிகப்‌ பயிற்கி 
அளிக்க நான்‌ செய்த முயற்சியில்‌ ஆன்மாவின்‌ சக்தியை மேலும்‌ 
மலும்‌ நன்றாக நான்‌ அறியலானேன்‌. 


9 


அதற்கு முன்னல்‌ எனக்கு என்றுமே தோன்றாத ஒரு 
பிரச்னையை டால்ஸ்டாய்‌ பண்ணையில்‌ ஸ்ரீ கால்லென்பாக்‌ என்‌ 
கவனத்திற்குக்‌ கொண்டு வந்தார்‌. பண்ணையிலிருந்த பையன்‌ 
களில்‌ கிரை கெட்டவர்கள்‌, கட்டுக்கடங்காதவர்கள்‌ என்பதை 
மூன்பே கூறியிருக்கிறேன்‌. இவர்களில்‌ ஒன்றுக்குமே உதவாத 
வர்களும்‌ இருந்தனர்‌. இவர்களுடன்‌ என்‌ குமாரர்கள்‌ மூவரும்‌ 
(சேர்ந்து பழகி வந்தார்கள்‌. என்‌ குமாரர்களின்‌ தரத்திலிருந்த 
மற்றச்‌ சிறுவர்களும்‌ அதுபோலவே பழகி வந்தார்கள்‌. இது ஸ்ரீ 
கால்லென்பாக்குக்குக்‌ கவலையாகிவீட்டது. ஆனால்‌, என்‌ 
'குமாரர்களை அடங்காப்‌ பிடாரிகளான அச்‌ சிறுவர்களுடன்‌ 
சேர்த்து வைப்பது சரியல்ல என்பதிலேயே அவருடைய கவன 
மெல்லாம்‌ ஈடுபட்டிருந்தது. 


ஒரு நாள்‌ அவர்‌ மனம்விட்டுச்‌ சொல்லிவிட்டார்‌. ““ உங்கள்‌ 
குமாரர்களைக்‌ கெட்டவர்களுடன்‌ பழகவிடும்‌ உங்கள்‌ முறை 
எனக்குப்‌ பிடிக்கவே இல்லை. இதனால்‌ ஏற்படக்கூடிய பலன்‌ 
ஒன்றே ஒன்றுதான்‌. இந்தக்‌ கெட்ட சகவாசத்தினால்‌ அவர்‌ 
களும்‌ கெட்டுப்‌ போவார்கள்‌ *' என்றார்‌. 

இப்‌ பிரச்னை அச்‌ சமயம்‌ எனக்குக்‌ கலக்கத்தை உண்டாக்‌ 
கியதா என்பது எனக்கு நினைவு இல்லை. ஆனால்‌, அவருக்கு கான்‌ 
என்ன பதில்‌ சொன்னேன்‌ என்பது ஞாபகமிருக்கிறது: “என்‌ 
பிள்ளைகளுக்கும்‌, துஷ்டர்களாக இருக்கும்‌ பிள்ளைகளுக்கும்‌ நான்‌ 
அவ்வாறு வேற்றுமை பாராட்ட முடியும்‌? இரு தரப்பார்‌ விஷயத்‌ 
திலும்‌ கான்‌ சமமான பொறுப்பை வகிப்பவன்‌. கான்‌ அழைத்‌ 
ததன்‌ பேரிலேயே இக்‌ குழந்தைகள்‌ இங்கே வந்திருக்கிறார்கள்‌. 
கொஞ்சம்‌ பணம்‌ கொடுத்து அவர்களை நான்‌ போகச்‌ சொல்லி 


756 பின்சேர்க்கைப்‌ பகுதி 


விட்டால்‌, அவர்கள்‌ திரும்ப ஜோகன்னஸ்பர்க்கிற்கு உடிப்போய்க்‌ 
தங்கள்‌ பழைய வழிகளிலேயே நடக்கத்‌ தலைப்பட்டு விடுவார்‌ 
கள்‌. ஓர்‌ உண்மையை உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. அவர்கள்‌ 
இங்கே வந்திருப்பதனால்‌ எனக்கு ஏதோ நன்மையைச்‌ செய்திருப்‌ 
பதாக அவர்களும்‌, அவர்களுடைய பெற்றோர்களும்‌ கினைத்திருக்‌ 
கக்‌ கூடும்‌. இங்கே அவர்கள்‌ பலவிதமான அசெளகரியங்களுக்கு 
உள்ளாக வேண்டியிருக்கிறது என்பதை நீங்களும்‌ நரனும்‌ நன்றாக. 
அறிவோம்‌. ஆனால்‌, என்‌ கடமை தெளிவானது. அவர்களை நான்‌ 
இங்கே வைத்திருக்க வேண்டும்‌. ஆகையால்‌, என்‌ குமாரர்‌ 
களும்‌ அவர்களுடன்‌ சேர்ந்து அவசியம்‌ வாழ்ந்தே ஆக வேண்டும்‌. 
மற்றச்‌ சிறுவர்களைவிடத்‌ தாங்கள்‌ உயர்வானவர்கள்‌ என இன்றி 
லிருந்து உணரும்படி என்‌ புத்திரர்கஞக்கு நான்‌ போதிக்க 
வேண்டும்‌ என்று நிச்சயமாக நீங்கள்‌ விரும்பமாட்டீர்கள்‌. 
அந்த உயர்வு எண்ணத்தை அவர்கள்‌ புத்தியில்‌ புகுத்துவது 
அவர்களைத்‌ தவறான வழியில்‌ செலுத்துவதேயாகும்‌ மற்றச்‌ 
சிறுவர்களுடன்‌ அவர்கள்‌ பழகுவது அவர்களுக்கு ஈல்ல 
ஒழுங்கு முறையை அளிப்பதாக இருக்கும்‌. நல்லது இன்னது, 
கெட்டது இன்னது என்பதை அவர்கள்‌ தாங்களாகவே 
தெரிந்து கொள்ளுவார்கள்‌. என்‌ புதல்வர்களிடம்‌ உண்‌ 
மையாகவே ஏதாவது நல்லது இருக்குமாயின்‌ அவர்களுடன்‌ 
பழகுகிறவர்களிடமும்‌ அது பிரதிபலிக்கும்‌ என்று நரம்‌ 
ஏன்‌ நம்பக்கூடாது? அது எப்படியானாலும்‌ சரி, அவர்களை கான்‌ 
இங்கே தான்‌ வைத்திருக்க வேண்டும்‌. அதில்‌ சிறிது ஆபத்து 
இருந்தபோதிலும்‌, அதற்கும்‌ காம்‌ தயாராக இருக்க வேண்டி 
யதே” என்றேன்‌. 


ஸ்ரீ கால்லென்பாக்‌ தலையை அசைத்துக்‌ கொண்டார்‌. இதன்‌ 
பலன்‌ திீமையானதாக இருந்தது என்று நான்‌ நினைக்கவில்லை. 
இந்தச்‌ சோதனையினால்‌ என்‌ குமாரர்கள்‌ எந்தக்‌ கெடுதலையும்‌ 
அடைந்துவிட்டகாகவும்‌ நான்‌ கருதவில்லை. ஆனால்‌, இதற்கு. 
மாறக அவர்கள்‌ சில நன்மைகளையும்‌ அடைந்தார்கள்‌ என்பதை 
கான்‌ கரண முடிகிறது. தாங்கள்‌ உயர்வானவர்கள்‌ என்ற எண்‌ 
ணம்‌ அவர்களிடம்‌ சிறிதளவு இருந்திரு்தாலும்‌ அது அழிக்க 
விட்டது. எல்லாவிதமான குழந்தைகளுடனும்‌ தாராளமாகக்‌ 
கலந்துகொள்ள அவர்கள்‌ கற்றுக்‌ கொண்டார்கள்‌; அவர்கள்‌ 
சோதிக்கப்பட்டுக்‌ கட்டுப்பாடுகளையும்‌ பெற்றனர்‌. 


கெட்ட குழந்தைகளுடன்‌ சேர்த்து நல்ல குழந்தைகளுக்கும்‌ 
போதித்தால்‌, அவர்களுடன்‌ சேர்ந்திருக்கும்படி செய்தால்‌, இம்‌ 
ஐப்‌ பரீட்சை, பெற்றோர்‌ அல்லது போஷகரின்‌ ஜாக்கிரதை 
யான கண்காணிப்பில்‌ மாத்திரம்‌ ஈடப்பதாக இருந்தால்‌, ஈல்ல 
குழந்தைகள்‌ எதையும்‌ இழந்துவிடுவதில்லை. இதுவும்‌ இது 
போன்ற மற்றச்‌ சோதனைகளும்‌ இதையே எனக்குக்‌ காட்டியிருக்‌ 
கின்றன. 


மகாத்மாவின்‌ மணிமொழிகள்‌ 757 


வெளிக்‌ காற்றே படக்கூடாது என்று குழந்தைகளைப்‌ பத்திர 
மாக மூடிவைத்து வளர்த்துவிடுவதால்‌ மாத்திரம்‌, அவர்களை 
ஆசாபாசங்களோ, தீமைகளோ பற்றாமல்‌ இருந்து விடுவதில்லை. 
ஆனால்‌, பலவிதுமான முறைகளில்‌ வளர்க்கப்பட்ட சிறுவர்‌, சிறுமி 
களைச்‌ சேர்த்து வைத்து அவர்களுக்குப்‌ போதிக்கும்போது, பெற்‌ 
மீறாரும்‌ உபாத்தியாயர்களும்‌ கடுமையான சோதனைக்கு ஆளாகி 
றார்கள்‌ என்பது மாத்திரம்‌ உண்மை. அவர்கள்‌ எப்பொழுதுமே 
உஷாராக இருக்க வேண்டியிருக்கிறது. 


பொருட்‌ குறிப்பு 
அகர வரிசை 


பொருட்‌ குறிப்பு அகர வரிசை 


(எண்‌ - பக்கத்தைக்‌ குறிக்கும்‌) 


| 


அஃண்டானந்த்‌, சுவாமி, மலி 
வாக நல்ல புத்தகங்களைத்‌ 
சயாரித்தார்‌-326 

அகல்யா பாய்‌-713 

அப்துல்‌ காதர்‌ பாவாஸிர்‌-387 

அப்பாஸ்‌ சாகிப்‌-481, 482 

அம்பாலால்‌ பாய்‌-4ீ63 

அரிச்சந்திரன்‌-783 

அரிய நாயகம்‌, ஈ. டபிள்ய..200, 
660, 669, 674, 693 

அருண்டேல்‌, டாக்டச்‌-68.1, 688 

அலி சகோதரர்கள்‌ -169 

அல்லா பக்ஷ்‌, கான்‌ பகதூர்‌ -4066 

அவினாசிலிங்கம்‌ செட்டியார்‌ ஸ்ரீ- 

678, 683, 684, 687 
அன்ஸாரி, டாக்டர்‌-169, 161 
அஷ்‌ வில்சன்‌, ஆர்‌. என்‌..691 


ஆ 


ஆகா-4109 

ஆசாரிய தேவ சர்ம அபயர-547 

ஆண்ட்ரூஸ்‌-809, 329, 371 

ஆம்ஸ்டிராங்‌, “வாழ்க்கைக்கான 
கல்வி!” என்ற நூலாசிரியர்‌: 
627 

ஆர்தர்‌ எடிங்டன்‌, சர்‌-681 

ஆலிவ்‌ டோக்‌-180 

ஆனந்த சங்கர பாய்‌, ஆங்கி 
லத்தை ஆதரிப்பவர்‌-19, 389 

ஆஜாத்‌ மெளலானா-200, 202-208 
686, 687 

ஆஷா தேவி-659, 668, 681, 604 


இ 


இந்திரன்‌-184 
இந்துலால்‌-3882 
இர்வின்‌, லார்டு-284 


Fe 
ஈசாப்‌, கட்டுக்‌ கதைகளின்‌ 
சுவை-137 
எ 


எஸ்பரான்டோ, அகில உலக 
செயற்கை மொழி-28 


ஏ 


ஏகநாதர்‌-188 
ஏசுகாதர்‌-26, 192, 240, 576, 576, 
621, 720 


க்‌ 


கங்கா பென்‌-226 

கங்காதர ராவ்‌-349 

கங்கோத்திரி, கங்கை உற்பத்தி 
யாகும்‌ இடம்‌-887 

கத்தே, ஜெர்மன்‌ கவிஞர்‌-65 

கபீர்‌-210, 394, 410 

கம்பாட்டா, பேராசிரியர்‌-266 


₹62 


கர்ஸான்‌, லார்டு, படித்தவர்கள்‌ 
பாமர மக்களின்‌ பிரதிநிதிகள்‌ 
அல்ல-16 
இந்தியரின்‌ சராசரி வருட 

வருமானம்‌-5639 

கலிபாக்கள்‌-614 

கல்லினன்‌-உலகிலேயே பெரிய 
வைரத்தைக்‌ கண்டு பிடித்த 
வர்‌-891 

கலீலியோ-268 

கஜ்ஜார்‌, பேராசிரியர்‌, போதனா 
த்து இயக்கத்‌ தலைவர்‌-18, 

கஸின்ஸ்‌-693 


கா 


காகா சாகிபு (கலேல்கர்‌)-146, 
148, 178, 196, 887, 394, 447, 
486, 402, 482, 627, 000 


காந்திஜி 


கல்வி ஒரு கருவி-8, 8 

மேற்கத்தி சிந்தனைவெள்ள ம்‌-2 

தாய்மொழியை உபயோகிக்‌ 
கும்‌ இயக்கம்‌-12, 46 

அமற்றிய மொழியினால்‌ கணக்‌ 
கற்ற தீங்கு-15்‌ 

ஆங்கிலத்தில்‌ நியாயமற்ற 
மோகம்‌- 18 

தேசீய மொழியின்‌ தகுதிகள்‌- 
26, 27 

ஹிந்தி தேசீய மொழியாக 
ஸ்தாபிதமாகி விட்டது-29 

உப்பு சப்பில்லாத வறண்ட 
விஞ்ஞானம்‌.84 

மதம்‌ இன்றேல்‌ ஒழுக்கமும்‌ 
இராது-சச 

சங்கீதத்தின்‌ சக்தி-96 

குழந்தை மணம்‌ என்ற ருக்‌ 
குக்‌ கயிறு-41 


அமெரிக்காவிலிருந்து கற்க 
வேண்டிய பாடம்‌-44 

கல்விக்கும்‌ வீட்டு வாழ்க்கைல்‌ 
கும்‌ முரண்‌ பாடு-49, 58 

தேசியக்‌ கல்விக்கு விளக்கம்‌- 
49, 50 

சென்னை ஒஓய்‌.எம்‌.ஸி.ஏ.- அரங்‌ 
கத்தில்‌ பிரசங்கம்‌-56 

சாத்திரங்கள்‌ விதிக்கும்‌ 
வாழ்க்கை நியதிகள்‌ -57 

நண்பரின்‌ அளவுக்கு மீறிய மரி 
யாதை-88, 59 

பீனிக்ஸ்‌ குடியிருப்புத்‌ திட்டம்‌. 
20 


ஒரு ஈண்பரின்‌ கூற்று-79 

“நைஷ்டிக பிரம்மச்சாரி” என்ப 
தற்கு விளக்கம்‌-80, 8.1 

ஆசிரமங்களின்‌ பரிதாப நிலை 
81 

மாணவிகளுடன்‌ ஆசிரியர்‌ 
களின்‌ ரகசிய ஈட்பு-92 

“எதேச்சாதிகாரம்‌ எனக்கு 
இருந்தால்‌'...144 

கீழ்‌ மட்டத்திலுள்ள கடவுளின்‌ 
சிருஷ்டிகள்‌.117 

ஒழுக்கமற்ற ஆசிரியர்‌ செய்ய 
வேண்டியது என்ன?-119 

இடது கைக்குப்‌ பயிற்சி அவசி 
யம்‌-127 

சங்கீதம்‌ இல்லாத வாழ்வு 
பயனற்றது-128, 182 

புராணங்கள்‌ மத நூல்களே- 
184 

கீதையை வாகிக்கத்‌ தடையா? 
-139, 142 

ஹாஸ்டல்கள்‌ வெற்றி பெற. 
வழி-149, 167 

கல்விப்‌ பாதையில்‌ செல்லும்‌. 
குழற்தைகள்‌-162 

தாய்‌ இனக்கிற்குச்‌ செய்த 
தவறு-ஃ177 

பத்திரிகைகளும்‌ 
களும்‌.189 

நாகரிகம்‌ என்ற வியாதி-208 


விளம்பரங்‌ 


763 


கல்வி குறிக்கோள்‌ அல்ல-214 

அரபுகளின்‌ சுதம்திர 
உணர்ச்கி-225, 228 

நூற்பதுதான்‌ பாவங்களுக்குப்‌ 
பிராயச்‌ சித்தம்‌-239 

வருத்தத்தைக்‌ கொடுப்பது 
தியாகம்‌ அல்ல-2560 

சுதந்திர தேவியின்‌ பொற்‌ 
கோவிலுக்கு அஸ்திவாரம்‌ 
அமைப்போம்‌-857 

பலாத்காரமும்‌ ஒத்துழையா 
மையும்‌ முரனைவை-261 

பரோடாவில்‌ கல்வி முன்னேற்‌ 
றம்‌-262, 968 

மாணவர்கள்‌ தப்ப யா 
நோய்‌-266 த்‌ 

பலனற்ற கோஷங்கள்‌ -270 

அர்கிய மொழியினால்‌ சொல்‌ 
லொனாத்‌ தீங்கு-277 

மக்களின்‌ பொறுமையும்‌ மரியா 
தையும்‌-290 
தசீயப்‌ பள்ளிகளில்‌ ராட்‌ 

ட டினம்‌-299, 808 

அறிவு மட்டும்‌ போதாது-207 

ஒவ்வொரு வீடும்‌ ஒரு பள்ளிக்‌ 
கூடம்‌-807 

மாணவியை ஆசிரியர்‌ மணந்து 
கொள்ளலாமா?₹-8.14 

ஆங்கில” ஓவியர்‌ சொன்ன 
ககை-816 

விடுதலைக்கு இட்டுச்‌ செல்லு 
வதே ஞானம்‌-8.19 

ஹிந்து, முஸ்லிம்களின்‌ தவரான 
லாப நஷ்டக்‌ சணக்கு-881 

தென்னப்பிரிக்காவில்‌ நடத்‌ 
திய சோதனை-827 

கள்ள நாணயமும்‌ ஈல்ல நாண 
யமும்‌-ீ33 

கல்வியின்‌ இரு முக்கிய அம்சங்‌ 
கள்‌-888 

இங்கிலாந்தில்‌ கண்ட காட்சி: 
346 

கைராட்டினம்‌ உடலுழைப்‌ 
பின்‌ சின்னம்‌-355 பப்‌ 


தாற்பது கட்டாய பாடம்‌-867 

குழந்தைகளுக்கு ஏமாற்றத்‌ 
தெரியாது-269 

கற்பிக்க வேண்டிய 
பாடங்கள்‌-261 

தேசீயப்‌ பள்ளிக்கூடத்தின்‌ 
லட்சணம்‌ -366 

சயராஜ்ய சேனையின்‌ 
வீரர்கள்‌ -868 

கிராமச்‌ சீர்திருத்தத்திற்கு 
அடிப்படை -870 

தேச பக்தி லாப ஈஷ்டக்‌ 
கணக்கு அல்ல-378 

வைரச்‌ சுரங்கத்தில்‌ கண்ட 
காட்சி-881 

உலகமே கண்டிராத ஜனநாய 
கம்‌-390 

ஆங்கிலம்‌ சிந்தனைக்‌ கருவியா 
னால்‌-892 

மாயையை அகற்ற வேண்டும்‌. 
894 

மூளைக்கு சங்கடமும்‌ 
திற்கு செலவும்‌-402 

குரு பக்தியில்‌ ஈம்பிக்கை 04 

மதத்தினிடம்‌ மரியாதை-408 

ஒரு லட்சிய ஆசிரியரின்‌ லட்‌ 
சியம்‌-420 

மகா வித்தியாலயத்தின்‌ தனிச்‌ 
சிறப்பு-424 

சிறையைக்‌ காட்டிலும்‌ கடுமை 
யான சோதனை-496 

ஆங்கிலேயரின்‌ மட்டமான 
அபிப்பிராயம்‌-441 

சயமரியர்தையை விற்பதா?- 
446 

ராட்டையின்‌ சோஷலிஸம்‌-449 

இரண்டு தானியங்களை உண்ப 
வன்‌ கான்கு தானியங்களை 
உற்பத்தி செய்யவேண்டும்‌- 
450 

கண்ணியமான குடும்பமே 
சிறந்த பள்ளிக்கூடம்‌-407 


முதற்‌ 


போர்‌ 


பணத்‌ 


டன்‌ கணக்கில்‌ ஆபாச த்‌ 
கங்கள்‌-460 தட்‌ 


764 


சத்தியாக்கிரக ஆசிரம இதி 
காசம்‌-.469 


கதியற்ற நிலை.497 

ஆசிரியர்‌ காந்தத்தைப்‌ போல்‌ 
இருக்க வேண்டும்‌-48/ 

மரத்தடியில்‌ பள்ளிக்கூடம்‌-482 

ஒவ்வொரு மூச்சிலும்‌ கடவு 
ளின்‌ திருகாமம்‌-497 

காங்கிரஸ்‌ நடத்தும்‌ வித்தியா 
பீடங்கள்‌-501 

கிராமச்‌ சூழ்நிலைக்குத்‌ தேவை 
மில்லாத கல்வி-513 

ஏழை நாட்டில்‌ உடலுழைப்பு 
அவசியம்‌-5 19 

தீக்ளியைக்‌ கண்டு பிடித்த 
மேதைஃ520 

பையன்கள்‌ - பெண்களின்‌ 
உறவு-627 

எளிமை ஆடைகள்‌ பிரம்மச்சரி 
யத்திற்கு சாதனம்‌-681 

அநீதியின்‌ கைப்‌ பாவைகள்‌- 
582 

வரதட்சிணை 
599, 609 

மாணவர்களின்‌ வேலை நிறுத்‌ 
தம்‌ எப்போது நியாயமா 
சூம்‌-சீகீத, 846 

சொந்த நாட்டில்‌ அந்நியர்க 
ளான விபரிதம்‌-649 


அந்நிய மொழி போகனை ஒரு 
மாயை.ச50 


வெட்கக்கேடு- 


ஒரு தேசீய மொழியின்‌ லட்ச 
ணம்‌-561 


ரோமன்‌ லிபி உகந்ததல்ல-557 

சமஸ்கிருத அறிவு அவசியம்‌. 
558 

ஆங்கிலமின்றியே ரஷியாவின்‌ 
முன்னேற்றம்‌-559 


ஆரிய கலாசாரம்‌ 


என்று 
எதுவுமில்லை-561 


இன்றைய நாகரிகத்தின்‌ சுமை- 
964 


அன்பின்‌ மூலம்‌ செயல்படும்‌ 
மதம்‌-565 

மதத்திலிருந்து அரசியலைப்‌ 
பிரிக்க முடியாது-566 

ஈவகாகரிகம்‌ இருள்‌ கிறைந்த 
தீய சக்தி-668 

முட்கள்‌ நிறைந்த வாழ்க்கை- 
470 


தாய்‌ மொழியை அவமதிப்ப 
வன்‌ தேச பக்தன்‌ அல்ல-872 

கருமமில்லாத வாழ்க்கை 
பாலைவன ம்‌-577 

தேச சேவைக்கு இரு சாதனங்‌ 
கள்‌-579 


புரட்சிரமான யோசனை-567 

பயங்கரக்‌ கனவிலிருந்து குழந்‌ 
தைகளை விடுவிக்க வேண்‌ 
டும்‌-590 

உயிருள்ள யந்திரங்களும்‌ உயி 
ரற்ற யந்திரங்களும்‌-800 

மாணவன்‌ என்ற சொல்லுக்‌ 
குப்பொருள்‌-601, 602 

தைரியம்‌ இல்லாத அறிவு 
மெழுகுப்‌ பொம்மை போன்‌ 
றது-612 - 


பிரிட்டிஷ்‌ ஆட்சி முறை சைக்‌ 
தானின்‌ சிருஷ்டி-618 

இலவசக்‌ கட்டாய ஆரம்பக்‌ 
கல்வி முறை அவசியம்‌-608 


துக்ககரமான போலி சாத்தி 
ரம்‌-636 


இரு லிபிகளிலும்‌ புலமை அவ 
சியம்‌-639 

சட்ட விரோதமான வழிகளில்‌ 
சட்ட பூர்வமான சம்ப 
எத்தை அதிகப்படுத்திக்‌ 
கொள்ளுதல்‌-642 

உலக நாடுகளுடன்‌ சுயேச்சை 
யான பரஸ்பர உறவு-662 


765 


ஐந்துவிரல்களின்‌ அற்புதம்‌- 


668 
ஜீவசக்தியுள்ள ஈம்பிக்கை 
வேண்டும்‌-671 
சிறுவனின்‌ துணிச்சலான 
கேள்வி-875 


முஸ்லிம்‌ லீகைவிட கைராட்டை 
அதிகச்‌ சிறப்பு வாய்ந்தது 
677 

பல்கலைக்‌ கழகம்‌ கல்வியின்‌ 
சிகரம்‌-696 

மனிதத்‌ தன்மை உற்பத்தி 
செய்யும்‌ இடம்‌-704 

காங்கிரஸ்‌ அங்கத்தினர்‌ பதவி 
ஒரு போர்வை அல்ல-708 

கல்வி, அறிவு விற்பனை-708 

எல்லாம்‌ அளிக்கவல்ல கற்பக 
வீருட்சம்‌.711 

பிறநாட்டைச்‌ 
பாவம்‌-717 


சுரண்டும்‌ 


காயத்ரி-198 

கானாட்டுக்‌ “கோமகன்‌-286 

கார்வே, பேராசிரியர்‌, 
மொழிக்கு ஆதரவுஃ18 

கார்னே ஜி-166 

கால்லென்பாக்‌-798, 764 


தாய்‌ 


கி 


கிச்சனர்‌, லார்டு, பிரம்மச்சரிய 
விரதம்‌-529 

கித்வானி-8006, 85.1, 394, 46 

கிராம்வெல்‌-பீ14 


கிருபளானி-72, 3817, 820, 894 
468, 466 


கிருஷ்ணலால்‌ ஜாவேரி-192 


கிளைவ்‌-491 
கிஷோர்லால்‌ மஷ்ருவாலா-887” 


கீ 


கீதாஞ்சலி, முதலில்‌ வங்காளி 
மொழியில்‌ எழுதப்‌ பட்டது-& 
கீதை-878, 602, 710, 711 


கு 


குடுமி-121 

குமரப்பா-669 
குருகோவிர்த்‌-10 

குரூகர்‌, போயர்‌ ஜனாதிபதி-246: 
குரான்‌ -87ச்‌, 578 


கே 
கேர்‌, பி.ஜி-675 


கை 


கைலஸ்‌, ஸ்ரீ-782 


கோ 


கோகலே, ஒழுக்கமே முதல்‌. 
தேவை-56; தென்னாப்பிரிக்கா 
விஜயம்‌-891; இந்திய மக்க. 
ளுக்கு அளித்த செய்தி-608 

கோகுல்‌ பாய்‌ பட்‌-887 

கோபால்‌ ராவ்‌ குல்கார்னி-209. 

கோவிந்த சிய்‌, குரு-210 

கோஹினூர்‌-3881 


கெள 


கெளசல்யை-164 


766 


ச ர 
அங்கரர்‌-188 சுகலால்ஜி பண்டிட்‌-887 
சங்கர்லால்‌ பாங்கர்‌.387 டா பண்டித ரவிசங்கர-667. 


சங்கல்‌ சந்த்ஷா, பேராசிரியர்‌-82 சுசிரை நய்யார்‌ 62 


சங்கிரகாலயம்‌, ஆமதாபாத்‌-185 சுமந்த மேத்தா, டாக்டர்‌-850, 
அந்திரன்‌-.183 868, 365 
சந்துலால்‌ பாய்‌-340 


க 
சா குரியன்‌-183 
சாஸ்திரி, ஸ்ரீனிவாச-220, 221, 
224, 27, 501 சை. 
சார்‌ ஜண்ட்‌, ஸ்ரீ-066 ன்‌ 
சாவித்திரி-718 சையத்‌ தெயின்‌ சாகிப்‌-694 
சைதன்யர்‌-210 
சொ 
சி 


சொராஸ்டர்‌-726 
.சியாமள பட்டர்‌, குஜராத்தி 

இலக்கியத்தை வளம்பெறச்‌ 

செய்தவர்‌-9 ஞா 
சிரத்தானந்தர்‌, சுவாமி, 

குலத்தின்‌ தலைவர்‌-74, 894, 506 ஞானே சுவர்‌-506 
சிரவணன்‌-722 
சினுபாய்‌ சர்‌-469, 464 
அிவாஜி-210 
சின்ஹா, லார்டு-368 டாட்டா-887, 588 
டால்ஸ்டாய்‌-75, 279, 608, 627 
டால்ஸ்டாய்‌ பண்ணை.623 
டாவ்‌, பேராகிரியர்‌-645, 646 


டா 


சீ 


சீதா பிராட்டி-282, 718, 714 


ட 
அிதாராம தாஸ்‌, பண்டித-பல 
னளிக்கும்‌ தொண்டு-90 டிக்கன்ஸ்‌ சார்லஸ்‌-198 


767 


டெ 


டெய்லர்‌, ரெவெரண்ட்‌, குஜ 
ராத்தி இலக்கணம்‌ பற்றிய 
கருத்து-10-12, 196 


டை 


“டைம்ஸ்‌ ஆப்‌ இந்தியா''-809 


த்‌ 
தமயந்தி-712 


தயானந்தர்‌, ஹிந்திக்கு மகத்‌ 
தான தொண்டு-9 

தரும தேவ சாஸ்‌ திரி-547 

தளபத்ராம்‌, குஜராத்தி இலக்கி 
யத்தை வளம்பெறச்‌ செய்த 
அர்‌-9 


தா 
தாகூர்‌, கவி ரவீம்திரகாத-209, 
211, 248, 249, 279, 566 


தாகூர்‌, துவிஜேந்திர மாத்‌-228 
தாதாபாய்‌ நவுரோஜி-721 

தாய்‌ ஆசிரியை-182, 166 

தாஸ்‌, எம்‌. எஸ்‌.-490, 491 


தி 


திலகர்‌, லோகமான்ய-209-210 


து 


துகாராம்‌, மராத்தியில்‌ புலமை..9 
துருவா, ஆச்சார்யா, தாய்மொழி 
யீல்‌ பற்று உடையவர்‌-19, 20 
ஆங்கிலத்தின்‌ தரம்‌ குறைந்து 
வீடும்‌ என்ற அச்சம்‌-21 
தேசீயப்‌ பள்ளிக்கு ஆகி-82 
துருவா ஆனந்த சங்கரர்‌-196 
துவாககி, சர்க்கா_ காந்தி 
ஜெயந்தி தீனம்‌-118 
துளஸிதாசர்‌, விசித்திரமான 
கருத்து-கீபி, 187 
அன்னயட்சியின்‌ உவமை-181 
பலசாலிகள்‌ என்ன செய்தா 
லும்‌ குற்றமில்லை..222 
அடிமைத்‌ தனத்துக்கு சந்தோ 
ஷம்‌ இல்லை-978 
இலக்கிய வளம்‌ வாய்ந்த கவி 
கைகள்‌-ச்68்‌ 
அற்புதமான ஆன்மிகத்‌ 
தன்மை-ச்ச்6 


உன்னதமான உணர்ச்சிகளை 
வெளியிட்டார்‌-472 


அழிவற்ற மொழி-473 


தே 
தேவ்‌ பிரகாஷ்‌-684 


5 


நபி, முகம்மது-.246, 576, 726 

நப்பில்டு-228 

நரசிம்ம ராவ்‌ ஸ்ரீ-192, 889 

நர்சிம்ம பிரசாத்‌ பட்‌-867 

நரஹரி பரீக்‌-112,887, 672 

நர்மதா சங்கர்‌, கவிஞர்‌, வாழ்‌ 
வில்‌ இரண்டு கட்டங்கள்‌-60 


768 


நா 
நாயக்‌, தாய்மொழிக்கு ஆதரவு- 
13 
நாராயண்‌ ஸ்ரீமன்‌ -623 
நாராயணதாஸ்‌ காந்தி.112 
நாராயண்‌ சந்தவர்க்கார்‌ சர்‌-216 
நான &.210 


நாஸர்‌, கடவுளின்‌ திருகாமத்‌ 
தைப்பாடும்‌ பறவைகள்‌-976 


ப 


பகத்‌ சிங்‌-704 
பட்டேல்‌, ஜே. பி,.466 
பட்‌, டி, 19.466 
பத்மா பென்‌-547 


பரசமணி, இரும்பைத்‌ தங்க 
மாக்கும்‌ மணிக்‌ கல்‌.87 


பர்ரார்‌ டீன்‌-198 

பர்க்கன்‌ ஹெட்‌ லார்டு, இந்தியா 
மந்திரி.383 i 

பரிக்ஷித்லால்‌ மஜாம்தார்‌-888 

பவானி ராணி.718 


பஹுரூபிகள்‌, கத்தியவாடில்‌ 
உள்ள ஒரு வகுப்பினர்‌-468 
ச்‌ 


பா 


பார்வதி-188 


பாஸ்டியர்‌, ரசாயன ஆராய்ச்சி 
நிபுணர்‌-116 


பி 


பியாரிலால்‌, ஸ்ரீ-96 

பிரடரிக்‌ லேலி-742 

'பிரதாப்‌-210 

பிரஹ்லாதன்‌, சத்தியத்திற்காக. 
குந்தையை எதிர்த்தான்‌-௬8, 
579 

பிரிஸ்கோ, ஈ, டபிள்யூ, ஸ்ரீமதி- 
691, 698 

பிரேமானந்த்‌, குஜராத்தி இலக்‌ 
கியத்தை வளமுறச்‌ செய்த 
வர்‌-9 


பீ 
பீஷ்மர்‌, மைஷ்டிகப்‌ பிரம்மச்‌ 
சாரி-80 
பு 
புத்தர்‌-726 
புரோச்‌ ஈகர்‌, குஜராத்‌ கல்வி 
மகாநாடு-6 
்‌ 


பூல்சம்த்‌ ஷா-172 


பெ 
பெண்டிங்‌, டாக்டர்‌-116 
யெஸண்ட்‌ அம்மையார்‌-.286; 661 
பெஹுளா-718 


769 


போ 


போஜ பகத்‌-410 


போஸ்‌, ஜகதீச சந்திர, அவரது 
சாதளைகள்‌-15, 211, 249, 280, 
582 


பைபிள்‌ -6:21 


ம 
மகன்பாய்‌ தேசாய்‌ ஸ்ரீ-ஆண்‌- 
பெண்‌ உறவு பற்றிய கல்வி-92 
மகன்லால்‌ சாந்தி, கதரின்‌ சக்தி 
யில்‌ எல்லையற்ற ஈம்பிக்கை-109 
மகாதேவ தேசாய்‌, வாரக்‌ கடி 
தம்‌-99-101, 172, 191, 196, 887 


மகாபாரதம்‌-22, 140, 146, 400, 
497, 618 


மணிபாய்‌ ஜாஸ்பாய்‌, பகதூர்‌, 


போதனா மொழி இயக்கத்‌ 
தலைவர்‌-12 


மணிபென்‌ பட்டேல்‌-888 
மணிலால்‌ கோத்தாரி-387 
மதுசூதன தாஸ்‌-3898, 627 
மலபாரி, சரித்திரம்‌, பூகோளத்‌ 
தைப்‌ பற்றிய கருத்து-2கீ 
மல்கானி, பேராசிரியர்‌-72 
மனமோகன கோஷ்‌-719 
மனு சுபேதார்‌-603 


மா 
மாவ்லங்கார்‌, ஸ்ரீ-702 


மாளவியா, மதன்மோகன்‌.வெள்‌ 
ளியைப்‌ போல்‌ ஆங்கிலமும்‌, 


தங்கத்தைப்போல்‌ ஹிந்தியும்‌- 
9, 220, 221, 224, 229, 281, 288, 
286, 286, 288-293, 578, 629 
மாக்ஸ்‌ முல்லர்‌-435 
மாடாக்‌, கர்னல்‌-710, 711 
மாண்டேகு, இந்தியா மந்திரி-46 
மாமா-382 


மாமா பாட்கே-888 


மாவ்ஜி தவே (ஜோஷிஜி)-740, 
741 


மான்டிஸோரி-166, 167, 172, 178 


மில்டன்‌ -260 


மு 


முன்ஷிராம்‌ (சுவாமி சிரத்தானம்‌ 
தரின்‌ மற்றொரு பெயர்‌) 
மகாத்மா, இம௰ மலையைப்‌ 
போல்‌ கம்பீரமும்‌ சாந்தமும்‌ 
உள்ளவர்‌ -9, 569 


முஸோலினி-626, 644, 645 


ன 


மெ 


மெக்காலே, இந்தியாவில்‌ ஆங்கி 
க கல்வியைப்‌ புகுத்தியவர்‌- 
6-17 


இந்திய இலக்கியத்‌ 
இகழ்ந்தார்‌ -8 மட்ட 


ந்து மதத்தை அழிக்க 
யுக தி-964, 985 
இந்தியாவின்‌ இலக்கியங்‌ 


களுக்கு அழிவைத்‌ தேடியவர்‌- 
283 


மோ 


மோகன்லால்‌ பாண்டியா-173 


ய 
யதுகாத சர்க்கார்‌, 
யர்‌-284, 581 
யமங்கள்‌-109 
யூக்ளிட்‌-660 


பேராசிரி 


ர 

ரணஜித்ராம்‌ வாவாபாய்‌, காந்தி 
ஜியின்‌ துக்கம்‌-6, 7 

ரமாபாய்‌ ரானடே, ஸ்ரீமதி-606 

ரவி சங்கர்‌-194 


ரவீந்திரகாத தாகூர்‌, 
மான இலக்கிய ஈடை-9 


ரஸ்கின்‌ -881, 720 

ரல்ஸெல்‌, பெர்ட்ராண்ட்‌-643 
ரஸிக்‌-489, 528 
ரஸீக்லால்‌-166 


வசீகர 


ரா 
ராகு-198 
ராக்பெல்லர்‌-284 


ராதாகிருஷ்ணன்‌ சர்‌-286, 288- 
292 


770 


ராமகிருஷ்ண பரமஹம்‌சர்‌-128, 
139 


ராமசந்திரன்‌ (ஸ்ரீராமபிரான்‌) 
677 

ராமதாஸ்‌, மராத்தியில்‌ புலமை- 
9 


ராமதேவ்ஜி, ஆச்சாரிய-74, 61 
ராம காமம்‌- 164 


ராமாயணம்‌-22, 146, 400, 487, 
498, 578, 618 


ராமானுலம்‌-476 


ராவணன்‌ -187, 149, 146, 
282 


ராய்‌, பி. ஸீ., அவரது சாதனை 
கள்‌-18்‌, 211, 249, 582 

ராய்‌, ராம்மோகன்‌ -209, 210 

சானடே, நீதிபதி-725 

ராஜகோபாலாச்சாரியார்‌-88 


146, 


ரி 
ரிச்சர்ட்‌ கிரெக்‌-இந்தியப்‌ பொரு 
ளாதார நூல்‌ ஆசிரியர்‌-109 


ரீ 


ரீடிங்‌, லார்டு, வைஸ்ராய்‌-710 
ரெய்ஞல்ட்ஸ்‌-209 
ரே 
ரேவாசங்கர்‌ ஐகஜீவன்‌ ஜாவேரி 
-112 
ல்‌. 


லஜபதிராய்‌, லாலா-220, 229 
லக்ஷ்மி-489 
லக்ஷ்மிபதி, டாக்டர்‌-605 


771 


லா 
லாபாக்‌, பேராசிரியர்‌-429 
லாயிட்‌ ஜார்ஜ்‌, வெல்ஷ்‌ 
மொழியை வழக்கிற்குக்‌ 
கொண்டுவர முயற்சி-62, 207 
வாக்குறுதியை மீறினார்‌ - 220- 
221 


லெ 
லெனின்‌-814 


வ 


வருணன்‌ -184 
வல்லபாய்‌ பட்டேல்‌-7தீ, 
392, 488 


வஜீர்‌ பஹாவுத்தின்‌-632 


887, 


வா 
வால்ஜி தேசாய்‌ஃ887 


வி 


விசுவேசுவரய்யா, சர்‌, எம்‌. 
கைத்தொழில்‌ கண்காட்சியில்‌ 
பிரசங்கம்‌-72, 73 

குறைபாட்டைச்‌ சுட்டிக்‌ காட்டு 
கிறார்‌-216 


வித்தல்பாய்‌ பட்டேல்‌-174 
வில்லிங்டன்‌, லார்டு-567 
வினோபா-502, 508, 627, 671 
விஜபுர்க்கார்‌, தாய்‌ மொழிக்காக 
லட்‌ அனுபவித்தவர்‌- 


வெ 


வெப்பல்‌ கிரிப்பென்‌, சர்‌-804 


வே 
வேர்ட்ஸ்‌ ஒர்த்‌-617 


[2 


ஜகத்ராம்‌ தவே-87 
ஜப்பான்‌-289, 290 

ஐமியா மில்லியா-159 
ஜம்னாதாஸ்‌ காந்தி-112 
ஐவாஹர்லால்‌ நேரு-ப58, 654,686 


ஜா 
ஜாகிர்‌ ஹுசேன்‌-159, 640, 685, 
666, 685-667 
ஜாக்ஸ்‌, எல்‌.பி-94, ஆண்‌-பெண்‌ 
உறவுபற்றிய நூல்‌ ஆசிரியர்‌ - 
, 98 
ஜார்‌ சக்கரவர்த்தி-891 
ஜார்ஜ்‌ மன்னர்‌-235, 585 
ஜான்சன்‌, டாக்டர்‌-193 


772 


ஜான்‌ டிபோயர்‌, டாக்டர்‌-650- 
664 

ஜான்‌ பன்யன்‌, பிரிட்டிஷ்‌ கவி 
ஞர்‌-64 


ஜாஜூஜி, ஸ்ரீ-688 


ஜி 


இதாலால்‌ கோவிர்த்ஜி-482 


ஜிதாலரல்‌ ஜீவன்லால்‌..428 
கிமி தோராப்ஜி எதுல்ஜி-786 


ஜெ 


ஜெயதேவர்‌, கீத கோவிந்தத்தை 
இயற்றியவர்‌-196 
ஜெவான்ஸ்‌, பேராசிரியர்‌-883 


ஸ்‌ 


ஸன்‌ யாட்‌ ஸென்‌-014 


ஸி 


ஸிதி, தென்னாப்பிரிக்காவிலுள்ள 
ஒரு வகுப்பினர்‌-10 


ம 


ஸ்டேஸ்ட்மன்‌' - வரதட்சிணை 
யைக்‌ கண்டித்‌ விவாதம்‌- 
271 ன்‌ வகி 

ஸ்பெர்ஜியண்‌ -339 


ஷீ 
ஷேவுகம்‌ அலி-528 


ஷா 
ஷா, பேராசிரியர்‌-586, 568, 698 


ஷே 
ஷேக்ஸ்பியர்‌-260, 394, 498, 617 


ஹை 


ஹக்ஸ்லி, பேராசிரியர்‌, மனித 
னின்‌ உடல்‌ ஓர்‌ யச்திரம்‌.4ீ 
நன்னெறியை வளர்ட்பதே கல்‌ 
வியின்‌ நோக்கம்‌-674 

ஹனுமான்‌ -628 

ஹரிபிரசாத்‌, டாக்டர்‌-.129 

ஹரிபிரசாத்‌ விரஜ்ராய்‌ தேசரய்‌- 
27 

ஹர்கோவிந்ததாஸ்‌ காந்தவாலா, 
ராவ்பகதூர்‌, தாய்‌ மொழியில்‌ 
போதனு மொழி இயக்கம்‌-18 


ஹலீத்‌ எடிப்‌ ஹனும்‌ ஸ்ரீமதி-6ீகீச்‌ 


ஹா 
ஹாட்ஸன்‌ எர்னெஸ்ட்‌, சர்‌, 
பம்பாய்‌ கவர்னர்‌-708, 705, 706 
ஹாம்லெட்‌, ஆடை அணியும்‌ 
விஷயம்‌-பீபீ2ி 
ஹார்டிஞ்ஜ்‌, லார்டு..584, 586 


ஹி 


ஹிச்கின்‌ பா தம்‌-582 
ஹிட்லர்‌-6:48, 6மீ, 645 


ஹூ 


ஹூவர்‌, அமெரிக்கா ஜனாதிபதி- 
668 


